709 


தமிழ் - ஆங்கில அகராதி 


TAMIL - ENGLISH 


DICTIONARY 


OF 


MEDICINE , CHEMISTRY , BOTANY 


AND 


ALLIED SCIENCES 


( BASED ON INDIAN MEDICAL SCIENCE ) 


Volume - V 


BY 


T. V. SAMBASIVAM PILLAI 


தமிழ் - ஆங்கில அகராதி 


TAMIL - ENGLISH 


DICTIONARY 


OF 


MEDICINE , CHEMISTRY , BOTANY 


AND 


ALLIED SCIENCES 


( BASED ON INDIAN MEDICAL SCIENCE ) 


Volume - V 


BY 


T. V. SAMBASIVAM PILLAI 


1978 


Printed by G , D , Naidu Charities , 
Ayanashi Road , Coimbatore - 18 . 


முகவுரை 


தமிழ் மேதை காலஞ்சென்ற டி . வி . சாம்பசிவம் பிள்ளை 
அவர்கள் இயற்றிய இந்திய மருத்துவ அகராதி வரலாறு சிறப்பு 
மிக்கது , பாராட்டுக்குரியது தமிழ் 

ஆங்கிலக் 

கலைக்களஞ்சியம் - 
போன் ற இந்த நூல் சித்த வைத்தியத்திற்குப் பெரிதும் பயன் 
படக்கூடியது . அகரமுதலியாக வரிசைப் 

படுத்தப் 
பெற்று 

வேறு எவரும் செய்திராத சித்த வைத்தியக் குறிப்பு 
களும் , இடையிடையே ஆயுள் வேத , யுனானி வைத்தியக் குறிப்பு 
களும் கொண்டது . 

. து தமிழ் 

உலகிற்கும் , மருத்துவத் 
துறைக்கும் ஒரு பொக்கிஷம் என்றால் மிகையாகாது . 


இந்த 


நூல் 


நூலில் 


இந்த 

ஆங்கிலத்திலும் விளக்கம் கொடுக்கப் 
பட்டு யாவரும் எளிதாகப் புரிந்து கொள்ளும் வகையில் இயற்றப் 
பட்டுள்ளது இதன் தனிச்சிறப்பாகும் . 


இந்த 


ஐந்து பாகங்கள் கொண்ட இந்த சிறப்பு அகராதியின் 
மூன்று பாகங்கள் முன்பே வெளியிடப்பெற்றுள்ளன . 
மருத்துவக் 

கலைக்களஞ்சியத்தில் மருத்துவ வேதியியலும் 
( Medicine Chemistry ) , தாவர 

தாவர இயலும் ( Botany ) , பல்வேறு 
மூலிகைகள் அவற்றின் ரசாயனம் குணாதிசயங்கள் , 

குணாதிசயங்கள் , அவற்றை 
பயன்படுத்தும் முறைகளும் ஒருங்கே காணக்கிடக்கின்றன . 


நூல் 


யுடன் 


பல 


இந்த 

ல் இயற்றும் அரும் பணியில் விடாமுயற்சி 

இன்னல்களுக்கிடையே தியாக உணர்வுடன் தம் 
ஓய்வு காலவாழ்வை அர்ப்பணித்துக்கொண்டு நூலை இயற்றி முடித்த 
ஆசிரியர் மேதை திரு . சாம்பசிவம் பிள்ளை அவர்களுக்குத் தமிழகம் 
என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது . 


முதல் இரண்டு பாகங்களைத் திரு . சாம்பசிவம் பிள்ளை 
யவர்களே தாம் ஒருவராக தனி மனிதனாக பெரும் நஷ்டத்தைப் 
பொருட்படுத்தாது பிரசுரித்தார் . மூன்றாம் பாகம் திரு . சாம்பசிவம் 


பிள்ளை காலத்திலேயே அச்சிடப்பட்டு அரைகுறையாய் தாள்கள் 
மடிக்கப் பெறாமலே கிடந்தன . பிறகு அரசின் மானிய உதவியுடன் 
மூன்றாம் பாகம் வெளியிடப்பெற்றது . இந்தப்பணியில் இயக்குநர் 
டாக்டர் பு . மு . வேணுகோபால் அவர்களின் முயற்சியும் பணியும் 
பாராட்டத்தக்கது . 


விந்தை 


. 


அச்சிட 


ஆனால் அதற்குமேல் ஆசிரியர் அருளிய மீதியுள்ள 
பாகங்களை வெளியிடும் முயற்சி ஈடேறவில்லை .. எனவே , அரசினர் . 
மனிதர் விஞ்ஞான மேதை 

நாயுடு அவர்கள் 
ய மருத்துவ அகராதியின் அடுத்த 

அடுத்த பாக 

பாகங்களை 
முன் வந்ததை வரவேற்றனர் . மேதை ஜி . டி . நாயுடு அவர்கள் 
அவர்தம் திருமகன் ஜி . டி . 

ஜி . டி . கோபால் அவர்கள் 
அகராதியை அச்சிடும் 

அறப்பணியை மேற்கொண்டார் ; ஐந்தாம் 
பாகத்துடன் இந்நூல் நிறைவு பெறுகிறது . இவ்வாறான பெருமுயற் 
சிகளின் விளைவாக உருவான இந்திய மருத்துவக் கலைக்களஞ்சியத் 
தின் ( Indian Medical Encyclopedia ) ஐந்தாம் பாகம் ப முதல் 
ஜோ வரை கொண்டதாகும் . 


அமரராகவே 


கலைக் 


முன் வெளிவந்த இந்தக் கலைக்களஞ்சியத்தின் நான் 
பாகங்களையும் படித்து 

படித்து பயன்பெற்ற தமிழுலகமும் மருத்துவத் 
துறையினரும் இந்த ஐந்தாம் பாகத்தையும் துய்த்துப் பலன 
டைவர் என நாம் நம்புகிறோம் . 

நாம் நம்புகிறோம் . இத்துறையின் இந்தக் 
களஞ்சியத்தைப் 

பயன்படுத்தி நோயாளிகளுக்கு நிவாரணம் 
அளிப்பதன் மூலம் இந்த வெளியீட் 

ஆசிரியர் அமார் 
சாம்பசிவம் பிள்ளைக்கு ஆற்றும் நன்றி ஆகும் . வாழ்க அவர்தம் 
பெயரும் புகழும் , 


இந்த 


நூலில் 


ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் 
வாசகர்கள் தயக்கமின்றித் ங்களுடைய ஆலோசனைகளைத் 
தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம் . 

நல்ல 

கருத்துக்களை நாங்கள் 
வரவேற்கின்றோம் . 


ஜி . டி . நாயுடு அறக்கட்டளை , 


கோயமுத்தூர் -18 . 

1978 . 


பகந்திரம் 


பகமலர் 


காற்று , wind ; 2. சாபம் , curse ; 3 . 
பெருங்காற்று , stormy . or violent wind ; 

குடித்தல் , drinking . 


துக்கண்டு , அதினின்று சீழ் வடியும் , இதற்கு 
உடனே சிகிச்சை செய்யாவிட்டால் , ஆண் 
களுக்கு குதம் , பீடமத்தியிலும் பெண்களுக்கு 
யோனி -ஆசனப்பக்கம் 

இவ்விடங்களில் 
உபாதை உண்டாகி அதன் வழியாய் மல 
சலம் இறங்கும்படி ஏற்படும் . 


பக , கோமயம் , கோசலம் , cow s urine . 


பகடி , பிரகிரிதி தத்துவம் , existance of 
matter ; 2 சடப்பொருள் தத்துவம் , phi 
losophy of matter . 


பகடித்தல் , அரோசித்தல் , nauseating ; 2 . 
கண் மயங்கப்பண்ணல், to 

to cause drows . 
iness ; dizziness ;; 3. கவுதாரி , partridge 
Perdix orientalis . 


பகடிபம் , எருமை , buffalo . 


This is sinus in ano . It is caused by the 
vitiation of the three humours which get 
deranged due to sitting in the hard seat for 
a long time daily , riding on elephant , or 
horse , excessive sexual indulgence and 
venereal disease . It first appearance as a 
protuberance in the perineum near the anus 
or scrotum . then it opens and foul smelling 
pus and blood oozes out . If this is not 
cured , a sinus forms through which faeces 
and urine may pass out . 


பகடு , ஆண் யானை , male elephant ; 2. இம் 

பம் , bu :1; 3 எருமைக்கடா , male buffalo 
ox ; 4. வலிமை , strength . 


பகடை , சிவதை, Indian rhubarb -- Ipomaea 

turpethum ; 2. எதிர்பாரத அதிர்ஷ்டம் , 

unexpected luck . 
பகட்டு , பார்வை , sight ; 2. பிரகாசம் , IUS 

tre , brilliancy : 3 . மயக்கம் , mental delu 
sion . 


2 . பவுத்திரம் , இது கொடி , மூத்திரப்பை 
இவைகளின் அருகேயுள்ள இடங்களிலும் 
வழியுண்டாக்குவதால் இதற்கிப் பெயர் 
வாய்ந்தது போலும் , fistula in ano . It is so 
called from the fact that it pierces through 
the rectum the perineum , the bladder and 
the places adjoining them , thereby setting 
up a mutual communication between them . 


பகட்டுக்கல் , தவளைக்கல் ; இது உபரசச்சாக்கி 

லொன்று , any ore of iron ; ironstone. This 
is one of the 120 kinds of natural substances 
described in Tamil Medicine . 


பகண்டம் , கட , லை , Bengal gram . 


பகண்டை , ஓர் வகைக் கவுதாரி , a kind of 

partridge; 2. சிவல் பட்சி , a class of birds 
consisting of partridge , quiul etc ; 3 . 
See பகன்றை ; 4. சிவதை ; see பகடை . 
Indian jalap , turpeth root - Ipomea turpe 
thum . 


பகந்திரவிரணம் , பவுத்திரப்புண் , இது ஆசன 

வெலும்புகளின் இடையே வலியையும் , குதத் 
தண்டை நமைச்சலையும் உண்டாக்குவ 
துடன் , வீக்கமும் எரிச்சலையும் தரும் , இது 
சாதாரணமாய் ஆசன வாயிலிருந்து இரண் 
விரற்கடை தூரத்தில் எழும்பும் , fistula or 
ulcer . It is marked by pain about the sacral 
bones and itching about the anus followed 
by swelling and burning sensation which are 
considered to be the preliminary symptoms 
of this disease . It generally occurs within 
a space of two fingers from the distal end 
of the rectum . 


பகநோய் , பெண்குறி நோய் , disease of the 

female genital . 


( கந்தாம் , see பகந்திரம் . 


பகந்திரம் , பவுத்திரம் , ஆசனவாயில் புரை 
வைத்த புண் . இது வாத பித்த கபதோஷங் 
களினாலும் , 

உட்கார்ந்திருத்தல் , 
குதிரை, யானை சவாரி செய்தலினாலும் , 
மிகுதியாக போகத்தில் ஈடுபடுவதாலும் 
உடம்பில் கொதிப்பேறி பிரமேகம் உண்டா 
வதாலும் , குய்யத்திற்கும் , அபானத்திற்த 
மத்தியில் கொடியின் அடி நரம்பின் பேரிலா 
வது அதன் பக்கங்கள் , அபான வாயில் 
இவ்விடங்களிலாவது அண்டத்திலாவது 
முளைபோல் அல்லது கழற்சிபோல் புடைத் 


பகபகவெனல் , பசியினால் உண்டாகும் வயிற் 
றெரிச்சலின் குறிப்பு , a term applied to the 
peculiar burning sensation in the stomach 
from hunger . 


பகப்பாதி , சித்திர மூலம் , Ceylon leadwort - 

Plumbago zeylanica . 


பகமார் , கருப்பை , the womb . uterus . 


3100 


பகல் தாக்கம் 


பகற்கண் 


பகம் , காந்தி , lustre ; 2 . 

காந்தி , lustre ; 2. பெண்குறி , the 
genital of a female - Pudendum or vulva as 
generally applied includes , monspubis , the 
cubia majoraet minora pudendı , the clitoris , 
the vestibule of the vagina , the bulb of the 
vestibule and the greater vestibular glands ; 
3. கொக்கு . stork ; 4. கொக்கு மந்தாரை . 
crane s feather -- Bauhinia acuminata ; 5 
ஞானம், wisdom ; 6 . 

அழகு , beauty ; 7 
காக்கட்டான் கொடி , mussell shell creeper 

Clitoria ternatea ( typica ) 8. குதத்திற் 
கும் குய்யத்திற்கும் நடுவேயுள்ள 

பாகம் , 
Perineum , interspace between rectum and 
genital . 


விழிப்பவர் ஆகிய இவர்கள் தூங்கலாம் , 
day sleep is forbidden in all seasons except 
summer ( siesta ) It brings on athma , 
catarrh , loss of appetite lastitude of the 
limbs etc. The following persons may 
have day sleep , labourers , 

, old men , 
tourists , those who keep awake during 
nights . 


பகல் நட்சத்திரம் தோன்றி , பொன்னாங் 

காணி , இது பார்வையை மிகக் for i no 
யாகச் செய்வதாலிப் பெயர் , sessile plant --- 
Illecebium sessile it is so called because 
it lends Keeness to vision so as to enable 
one to see the stars in the day time . 


பகரம் , கொக்த மந்தாரை , which see . 


பகல் நித்திரை, see பகலுறக்கம் . 


பகராசிகம் , சூலி , Indian mahogony . 


பாகல்மருட்டி . 


tanners 


பகரி , ஆவிரை , 

auriculata . 


cassia 


Cassia 


பகல்மாறு , பகற்பொழுது . day time ; 2 . 
பகற்பொழுது மாறும்வேளை , evening time ; 
dusk . 


பகர் , பங்கம்பாளை , worm killer 

Jochia bracteata . 


Aristo 


பகல்மானம் , பகற்பொழுது , day time . 


பகர்விலி , நெய்தல் , white Indian water lily 

Nymphae pubescence alias N. lotus . 


பகல்வெளிச்சம் , சூரிய வெளிசம் , sun light . 


பகலசனம் . பகல்சாப்பாடு . midday meals ; 

dinner .. 


பகவனாதி , வெள்ளெருக்த . white flowered 

madar plant Calotrophis gigantia ( albi 
flora ) . 


பகலிருக்கை , ஏகாந்தவிடம் solitary place ; 

seeluded place . 


பகவிருக்கம் , நிலக்கடம்பு , Cadamba tree - 

Justicia acaulis . 


பகலுறக்கம் , see பகல் தூக்கம் , day st : ep as 

opposed to night sleep . 


பகலைக்கு மேல் , உருமத்திற்குமேல் , after noon . 


பகவு , பிளப்பு , split : fissure : 

2. துண்டு , 
slice ; 3. வெடிப்பு, crack ; 4. பிளவு , crevice ; 
5. வெடியுப்பு . nitre . 


பகவூகம் , பாற் தரட்டை , a variety of குற 
| - படை , 

round snake gourd - Trichos . 
anthes genus , 


பகல் , பகற்காலம் , day time ; 2. மத்தியானம் . 

noon , midday ; 3. 1.for $ 550 , splitting ; 4 
நடுநிலைமை , middle state or degree ; medio 
crity ; 5. காலை முதல் மாலை வரையுள்ள 
பொழுது , period or duration from morn 
ing to evening - day time : 6. இளவெயில் . 
morning sun ; 7. பிரகாசம் , brightness ; 
8. கமுக்கட்டு , armpit . 


பகள மல்லிகை , பவளமல்லிகை , 


which see . 


பகறட்டை , ஓர் வகைப்பழம் , an unknown 
fruit . 


பகறம் , வெள்ளி , silver , 


பகல் தாக்கம் , பகலில் தூங்குதல் , முதுகே 
னிற்காலந்தவிர மற்ற காலங்களில் இத் 
தூக்கம் கூடாதென்பது , இதனால் காசம் , 
பீனசம் , பசியின்மை, கைகால் சோர்வு முத 
லியவைகள் உண்டாகும் , ஆயினும் உழைப் 
பாளி , கிழவர் பிரயாணிகள் இராக் கண் 


பகற்கண் , பகலில் கண் தெரியாதிருத்தல் , 
day blindness - Hemeralopia as opposed 
to இராக்கண் ( மாலைக்கண் ) night blind 
ness Nyetalopia .. 


3101 


பகற்போ-சனம் 


பகிரந்தரசக்தி 
பகற்போது , பகற்பொழுது , day time ; 2 . 
பகலில் மலரும் . flower blossoming 
during the day 


பகற்கறி , பகற்காலத்தில் உண்ணக்கூடிய 

கறிவகை , vegetables that can be eaten 
during the day time as opposed to இராக் 
கறி . those that can 

can be taken during the 
night time . 


பகனம் , மூட்டு நழுகல் . dislocation of joint ; 

2 எலும்பு முறிவு , fracture. 


- 


பகற்காலம் , பகற்பொழுது . day time ; 2 . 

ஆயுள்நாள் , life time . 


பகன்றை , கிலுகிலுப்பை , rattle wort 

Crotolaria verrucosa ; 2 , சிவதை , Indian 
rhubarb- Ipomaea turpethum ; 3. சீந்தில் , 
moon creeper Menisperum cordifolia 
alias Tinosphora cordifolium . 


பகா , தூதுவளை , three lobed night shade 

Solanum trilobatum . 


பகாங்கம் , பெண்குறி . female genital . 


பகாங்குரம் , ( பகம் + அங்குரம் ) பெண்குறி 

இரத்தம் , அதாவது மாதவிடாய் , menstrual 
blood ; 2. யோனியின் முளை , clitoris ; 3 . 
QU6Splugi, pubic hair . 


பகற்குருடு , பகற்பொழுதில் கண் தெரியா 
திருத்தல் ; கூனாக ; a condition of the eye 
in which the patient sees worse during day 
than his normal vision would seem to 
warrant ; 2. பூமி குளிர்ச்சி யடைந்தும் , 
சுற்றிலுமுள்ள காற்றும் குளிர்ச்சி யடைவத 
னாலும் உடம்பில் , பித்தக் கோளாறு ஏற் 
பட்டு , பகற் காலங்களில் பிரகோபமடைந்த 
பித்தம் பார்வையைக் குறைப்பதனால் சிறிய 
வஸ்துக்கள் எளிதாகக் கண்ணுக்குப் புலப் 
படாது , ஆனால் இராக்காலங்களில் மேற் 
கண்ட பித்தம் தணிவதனால் அதே சிறிய 
வஸ்துக்கள் தெளிவாகக் கண்ணுக்குப் 
புலப்படும் , sun blindness - an eye disease 
in which small things can be viewed only 
with the greatest difficulty in the day 
time , but can be viewed easily and clearly 
in the night owing to the subsidence of the 
deranged bile humour ( Pitham ) through 
the chillness of the surrounding atmosp . 
here and the general cooling of the earth s 
surfacer: 3. காக்கை , crow so called from 
its dim vision during the day . 


பகாரிசம் , பெண்களின் உடம்பில் கோளாற 

டைந்த வாயுவானது யோனிப் பாதையிற் 
றங்கி அவ்விடத்தில் சதை வளர்ச்சி , காளா 
னைப்போல் பருத்து , துர்நீர் வழிவதால் 
கெட்ட நாற்றத்தை வீசும் ஓர் நோய் , a dis 
ease of the vagina in which the deranged 
( Vayu ) wind humour etc. , of the body is 
lodged in the vaginal region giving rise to 
crops of soft polypus in the passage which 
after sometime assumes the shape of a 
mushroom secreting foul smelling fluid c . f . 
இலிங்காரிசம் . 


பகாலம் , கபாலம் , skul ! especially human 

skull . 


பகற்குரட்டை , பகலில் விழித்திருக்கும் பொ 
ழுதே குறட்டை விடுதல் , a spasmodic 
snoring in the day during waking hours - 
Rhincospasm , 


பகாலி , சிவதுளசி , Shiva s basi ! 

alba . 


Basilium 


பகிகண்டம் , பிடரி , nape of the neck . 


பகற்பசும்பால் , பகலில் சுரந்து இரவில் கறக் 

கும் பால் , இது பத்தியத்திற்குதவும் , Cow s 
milk secreted during the day - time and 
drawn in the night . This milk is said 
to be useful in diet. 


பகிசங்கை , மலங்கழிக்கை, evacuating the 

bowels , discharging from the bowels . 


பகிரண்டம் , அண்டத்தின் வெளி , that space 

out side the earth , the vault of the heaven , 
firmament. 


Borassus 


பகற்பலி , பனை மரம் , palmyra tree 

flabellifer . 


பகிரதிப்பூடு , கற்பூரவள்ளி, camphor creeper 

thick leaved lavender – Anisoch ilus carno 
sus alias Lavendula carnosus . 


பகற்பாடு , see பகற்காலம் . 


பகற்பொழுது , See பகற்போது . 


பகிரந்தரசத்தி , தாமரை வளையம் , lotus stalk ; 

2. உண்டாக்கும் , காக்கும் , அழிக்கும் சத்தி , 
the power of creating . acting and destroy 
{ ng . 


பகற்போசனம் , See பகலசனம் . 


31:02 : 


பகுக்கக்கூடிய 


பகுமூத்திரம் - 


பகிரந்தரம் . வெளியும் உட்புறமும் , external 

and internal . 


பகுசாரம் , நறுவிலி , sebesten - Cordia rothik 

alias C. obliqua ; 2. அதிசாரம் , diarrhoea . 


பகிராயாமவரதம் , see பகிராயாமவாதம் . 


பகுசுவாசம் , மேல்மூச்சு , hard breath ; heavy 

breathing . 


பகிர் , வெடியுப்பு . nitre ; 2. வெடிப்பு , cre 

vice ; 3. வெளிப்புறம் , outside , the out 
side surface ; 4. வெளியாயிருப்பது , that 
which is external , 


பகுதாகம் , மிக்க நீர் வேட்கை , indefatigable 

thirst , unquenchable thirst . 


பகிர்க்கதகண்ட நாளம் , வெளிப்புறமாய்க் 
கழுத்தில் ஓடும் நாளம், external jugular 
vein . 


பகுதி , பிரகிருதி , material nature , the passive 

cause of the world ; 2. மூலப்பிரகிருதி , 
அதாவது , பிரபஞ்ச காரணமாயை . Maya as 
the cause of visible creation and material 
nature . 


பகிர்ச்சராயு , கருப்பையின் வெளிப்புற மிருப் 

பது . situated or occuring out side the 
uterus - Extravterus . 


பகு தூக்கம் , மிகுந்த தூக்கம் , excessive sleep 

- Hyper somnia . 


பகிர்தல் , பிளத்தல் , Splitting ; 2. பங்கிடல் , 

dividing in shares or portions . 


பகுத்தல் , பிரித்தல் , dividing : 2. பங்கிடல் , 

apportioning 


பகிர்மார்க்கம் . 
surface , 


வெளிப்புறம் , the outward 


பகுத்தறிவு , பிரித்தறிதல் , knowledge of dis ; 

; 2 விஷயங்களை வகைப் 
படுத்தியுணர்தல் , faculty of discerning 
things . 


பகிர்விடல் , பிளவுண்டாதல் . forming a 
crevice formation of a fissure . 


பகுத்திரரோகசமனி , திருநாமப்பாலை , wild 

sarsaparilla -- Similax macrophylla . 


பகிளவர்த்தம் , இரப்பையில் அதிக மாமிச 

வளர்ச்சி கண்டு நெருக்கமடைதல் , tumour 
or cyst of an eyelid - Biepharo atheroma 
or fleshy tumour or growth on the eye lid 

Blepharoncus . 


பகு நிறமூத்திரம் , மஞ்சள் அல்லது செந்நிற 
மூத்திரம் , high coloured urine chromaturia . 


பகுபசி , மிக்கபசி , voracious hunger . 


பகீகனநேத்திரம் , கண் நரம்பைப் பற்றிய ஓர் 

0,00 O GOT 607 , a kind of brain fever due to 
the affection of the optic nerve . 


பகுபித்தம் , அதிகபித்தம் , excessive bile . 

Hypercholia . 


பகீரதம் , பனைச்சருக்கரை, palmyra sugar . 


பகீரதி , படிக்காரம் , alum . 


பகுபுடசத்திரா . பூசபத்திரி , an unidentified 

plant . 


பகீரிடுதல் , வெடித்தல் , cracking with a sharp 

பகுபுத்திபாதி , சிறுகல்லூரி, an unidentified . 
abrupt sound . 

plant . 
பகீரெனல் , மனதிலேற்படும் ஓர் அச்சக் 

குறிப்பு , a sudden prostration and perturba - பகு புத்திரசிகண்டி , வெட்பூலா , white honey 
tion of body and mind through fear , a 

shrub - Fluggia leucophyrus . 
sudden disturbing emotion from a blow 
to the feelings . 

பகுபேதா , பிரமி , Indian brami Gratiola , 
பகு , வகு , to divide into parts ; 2. அதிக 

much ; 3. வெகு , many as பகுபேர் . பகுப்பிசா , see பகுபுத்திர சிகண்டி . 


மான , 


பகுக்கக்கூடிய , பிரிக்கக்கூடிய , 

பிரிக்கக்கூடிய , divisible . 
separable ; 2. கலப்பினின்று பிரிக்கக் 
கூடிய , separating from the mixture ; 3 . 
கூட்டு முறையினின்று பிரிக்கக் கூடிய , 
capable of separating the constituent parts 
or the elementary particles, decomposable , 


பகுமூத்திரம் , அதிகமாக நீரிறங்கல் , copious 
discharge of urine poly 

polyurea ;; 2 , விபரீத 
நீர் இறங்கல் , abnormality in the discharge 
of urine , a strange or perverted condition 
in the discharge of urine - Allotriuria . 


3103 


‘ பக்ககேசம் . 


பக்கத் துணைவி 


பகுமூலம் , சதாவேரி , water root - Asparagus 

racemosus 


பகும்புல் , உருத்திராட்சம் , bead tree -- Eleo . 

carpus tuberculatus. 


ஆல் , banian tree - Ficus ben . 


பகுவாதா . 

galensis . 


பகுவாந்தி , அதிக வாந்தி , severe vomitting 

Anacatharsis . 


பகுவாய் , அகன்றவாய் , wide mouth ,, 2 . 

பிளந்தவாய் , a longitudinal opening , fissure . 


பக்கசூலை , விலா பக்கத்தில் ஏற்படும் குத்தல் 

நோய் , இது உடம்பில் தங்கி நிற்கும் வாயு , 
கபம் கோளாறடைவதால் ஏற்படும் வயிற் 
றுப்பிசம் , பொருமல் , தூக்கமின்மை , உண 
வில் வெறுப்பு , வலியுடனும் கஷ்டத்துட 
னும் மூச்சு விடுதல் முதலிய குணங்களுண் 
டாகும் , இது ஈரலுக்கு அழற்சி கண்டு , 
அதனால் வீக்கமடைந்து இக்குணங்கள் நேரு 
மெனக் கருதப்படும் , சில சமயம் சுரம் 
காய்ந்து உடம்பு நொந்து புண்போல உளைந் 
துத் தலைவலியுங் காணும் , Pin prick or 
shooting pain felt on the sides . It is due to 
derangement of Vayu ( wind ) and kapham 
( phlegm ) humours in the body and is charac 
terised by the following symptoms 

flatu 
lence and tension of the abdomen , rumbling 
noices in the intestines , sleeplessness , no 
relish for food painful and difficult respira 
tion . It is invariably accompanied by fever . 
pain all over the body , especially in the 
sides of the chest , headac.he etc. It is said 
to be caused by the inflammation and swell . 
ing of the pleura of the lungs - Pleurisy . It 
is cured by administering Vishnu chakaram 
tablet with honey twice or thrice a day . 


பகுவாரகம் , நறுவிலி . sebestin plum - Cor 

dia myxce .. 


பகுவாரம் , நறுவிலி , sebestin fruit - Cordia 

myxa alias C. latifolia . 


பகுளம் , மிகுதி , 


excessiveness . 


abundance . 


பகுளவர்த்தமம் , சதையை வளர்ப்பித்து 
நாளுக்கு நாள் புதிது புதிதாகக் கொப்பளங் 
களை யெழுப்பி 

இமையைக் 

கடினமாகப் 
பண்ணும் ஓர் வகைக் கண்ணோய் , an eye 
disease developing a fresh pustules equal in 
size and colour frori day to day all along the 
eye lid thereby rendering it hard . 


பக்கச்சோர்வு . 

உடம்பின் 

ஒரு பாத்தியில் 
காணும் சோர்வு . paralysis or loss of sensa . 
tion on one side of the body – Hemiplegia 


பக்கணம், உண்டல் , eating consuming ; 2 . 

பட்சணம் , eatables . 


பகுளாங்கிசம் , ஒதிய மரம , Indian ash tree 

Odina wodier , 


பக்கத்தம் . குட்டுதல் . dealing a blow with 

the fist or knukle cuffing on the head ; 2 . 
மார்பில் குட்டுதல் . இது ஓர் காம சேட்டை , 
a gentletas on the breast -- a sex play act 
for increasing the sexual passion . 


பகூதகம் , சன்னியாச ஆச்சிரமம் நான்கினி 
லொன்று , அதாவது நியமப்படி 

ஓழு தம் 
துறவ , one of the four states of asceticism . 


பக்கத்தலை நோய் , ஒற்றைத் தலைவலி , pain on 
one side of the forehead – Hemicrania . 


பகேசிகை, காயாமரம் , tree not baring any 

fruit Multiple myelonius . 


பகை . நரம்புகள் , 

an auditory nerve 
நரம்பு . which see 


nerves ;; 2 . ஆறாநரம் 
- Abducens ; 3 . 

பகை 
4. உடல் , body . 


பக்கத் திமிர் , உடம்பின் ஓர் பாகத்தில் வலி 

தோன்றாது மருத்துக்காணல் , absence of 
sensibility to pain on one side of the body 
Hemianalgecia 


2 . 


பகைக்கட் கழலைக்கட்டி , tumour ; 
படரும் விரணம் , spreading ulcer . 


பக்கத்துணைவி , நோயாளிக்கு 

வேண்டிய 
வற்றை அளிக்கவேண்டி , பக்கத்தில் துணை 
யாகவிருக்கும் பெண் பிள்ளை . a woman or 
any person who not only takes care of the 
patient sick , wounded or enfeebled but also 
attends to meet the necessary wants or 
requirements - Nurse - a female attendant 
in a hospital . 


பக்க இழுப்பு , பக்க இசிவு , fits of the limbs 

on one side . 


பக்ககேசம் , நரை மயிர் , grey hair . 


3.104 


பக்கப்பிளவை 


பக்கவாகனன் 


பக்கத்தெலும்பு , விலாவெலும்பு , rib bone . 


பக்க நடுக்கம் , உடம்பின் ஓர் பாத்திற் காணும் 
நடுக்கம் , tremor of one side of the body 
Hemitremor . 


of the nape of the neck , the back and butto . 
cks . It may also appear on the face and near 
the vertebral column . It is usually seen in 
bedilitated person over 45 years old and 
especially those who are suffering from 
diabetes or kidney disease . It is of a dusky 
red colour and results from an impure 
vitiated and debilitated condition of the 
bicod . 


பக்கநரை, ஒரு பக்கத்து நரை , grayness of 
the hair on one side of the body Hemi . 
Cdlis. 


பக்கநோய் , விலாப் பக்கத்தி லுண்டாகும் 
நோய் அல்லது நோய்கள் , any disease or 
pain arising in or affecting the sides of the 
body ; 2. ஒரு பக்கத்துத் தலையிலும் கண் 
ணிலும் காணும் வலி , pain on one side of 
the head and one eye --- Hemiopalgia . 


It is an inflammation of the subcutaneous 
tissues terminating in a slough and in supu 
tion , accompanied by marked constitutional 
symptoms . 

. The swelling is perforated by a 
number of openings discharging pus and 
blood . This mass finally sloughs away leav 
ing internally an ulcerated excavation which 
burrows under the neighbouring skin . It 
may be cured by surgical and medical aid . 


பக்கப்பகந்திரம் , குறியின் பக்கத்தில் மூத்தி 
ரப்பை , மூத்திரத்தாரை , யோனிவாய் இவ் 
விடங்களால் காணும் பவுத்திரம் , fistula 
having its opening or communication in the 
adjacent parts of the genitals such as 
thra , vagina , bladder etc. 


ure 


பக்கமகோதரம் , வயிற்றின் இரு பக்கங்களி 
லும் கெட்ட நீர் சுரந்து வீங்கிக் காணும் ஓர் 
வகைமகோதரம் , abnormal accumulation of 
servous fluid on the two sides of the belly- 
Abdominal dropsy . 


பக்கப் படுவன் , கண்கடுத்து , சிவந்து வளித்து , 
வெள்விழியில் அழிந்த புணபோல் குத்தலுண் 
டாகி , உடனே முளையைப்போல் படுவன் 
வெளியில் தள்ளி , சீழ்பிடித்து உடைந்து ., 
நீரொழுகித் துன்புறுத்தும் ஓர் கண்ணோய் , 
anleye disease marked by irritation , inflam 
mation with pin prick pain on the white of 
the eye due to ulcerous growth of flesh 
followed by supuration and purulent dis 
charge . 


பக்கமலம் , அக்கமலம் அதாவது மலக்குடலில் 

ஓர் பக்கமாக தங்கி நிற்கும் பழமலத்தினால் 
ஏற்படும் நோய் , a disease of the intestines 
caused by the accumulation and retention of 
faecal matter on the sides or walls of the 
intestines . 


பக்கப்பிடிப்பு . உடம்பின் ஓர் பகுதியிற் 
காணும் நரம்புப் பிடிப்பு . a spasam occuring 
on one side of the body , 


பக்கமூலம் , செட்டைக் குழி , அதாவது கமுக் 
கட்டு . srm pit , சிறகின் அடிப்பக்கம் , the 
bottom portion of the bird s wing .. 


فای 


பக்கம் , இறது . feather : 2. நாரை . stork ; 

3 . மாதவிடாய் நாள் , menses period ; 4 . 
வரிக்கும்மட்டி , stripe gourd - Citrullus 
vulgaris; 5 . அவயம், organ ; 6. இடம் , 
place ; 7. சுத்தம் , cleanliness ; 8. ஒருபாதி , 
ono half ; 9. பறவைபபொது . 

து , birds in 
common ; 10. வகுப்பு , class , classification ; 

வால் , tail : 12 . விலாப்புறம் , inter 
costal surface ; 

surface ; 13 . கரை . grey hergon , 
14 , உணவு , food . 


பக்கப்பிளவை , சாதாரணமாய் பிடரி , முதுகு , 
இவைகளின் 

பக்கத்தில் 
காணும் கட்டி , முகத்திலும் முள்ளந் தண்டு 
ஓரத்திலும் காணலாம் . இது நீரழிவு , குண் 
டிக்காய் நோய் கண்ட 45 வயதிற்கு மேற் 
பட்டவர்களுக்கு காணும் , இக் கட்டி கருஞ் 
சிவப்பு நிறமாயுள்ளதால் இரத்தம் கெட்டு 
பலவீனப்பட்டுத் தான் இது காணுமென் 
பது ஓர் காரணம் , இது சதையின் உட்பக் 
கம் திரண்டு பல கண்களும் புரையுமுண் 
டாகி அவ்வழி இரத்தம் சீழ் வெளிப்படுவ 
துடன் மற்ற குறிகளும் காணும் , இது உள் 
ளாக அழுகி பக்கத்திலுள்ள சதைகளைப் 
பற்றி அரித்துக்கொண்டே போகக் கூடிய 
தன்மையாகையால் உட்பக்கம் ஆழ்ந்த பள் 
ளம் விழும், இதை மருந்தினாலும் சத்திர 
சிகிச்சையாலும் வசப்படுத்தலாம் , corbuncle 
Rajah s boil . It generally occurs on one side 


பக்கரசம் , தேன் , honey ; 2. சுத்தரசம் . pure 
fresh juice; 3 . சுத்தி செய்த பாதரசம் , 
purified mercury . 


பக்கவலி , விலாப்பக்கத்தில் வலியை உண் 

டாக்கும் ஓர் நரம்பு நோய் , neuralgia of the 
intercostal nevers causing pain on the sides 

Intercostal neuralgia . 


பக்கவாகனன் , பறவை , bird . 


3105 


பக்கவீக்கம் 


A case of this kind brought about 
through the single action of the enranged 
or agitated Vayu of the body can be cured 
only with greatest care and difficulty . 
Although the whole or half of the body of 
the patient becomes almost in operative 
and lose all functions and sensibility . Yet 
the consciousness will be retained so long 
as there remains the least vestige of vitality 
in the affected part and then the patient 
may suddenly fall down and die , 


பக்கவாதம் 
பக்கவாதம் , பாரிச வாதம் அதாவது 

உடம் 
பில் ஒரு பக்கத்துக் கையும் காலும் அல்லது 
ஒரு பாதி உடம்பும் , செயலற்று அசைக்கமுடி 
யாமலும் சில சமயம் சுவறணையம் அல்லது 
பரிச வுணர்ச்சியும் அற்றுப்போகும் , இது 
சாதாரணமாய் மந்த பண்டங்களைச் சாப்பிடு 
வதாலும் , குளிர்ந்த இடத்தில் படுப்பதாலும் 
சீதள சேர்க்கையாலும் வாதம் உற்பத்தியாகி 
இரத்தவோட்டம் குறைந்து பாதி உடட் i 
தங்கி நரம்புகளில் பரவி அப்பக்கத்து நரம்பு 
இழுத்து ; கையையும் காலையும் தாக்கும் ஓர் 

நோய் , இதில் பல வித முண்டு . 
paralysis or palsy marked by loss of 
power of motion of the limbs of one side or 
one half ofthe body and sometimes sensation 
or power of feeling is also lost . It is said to 
be due to the following causes viz , eating 
indigestable rich food or other substances 
difficult for digestion , taking bed on cold 
chill surface or being exposed to chill 
weather , eating substances that cause 
Kapham ( increase of the phlegm humour ) 
etc. , by which the Vayu ( wind ) humour in 
the system becomes deranged and affects 
the communication in the nerves and vessels 
and thereby rendering the limbs of one side 
powerless and sometimes without sensation 

Hemiplegia . 
{ . பட்ச வாதம் , which see . 
2 . ஏகாங்க வாதம் . paralysis of a single 

part or organ . 
3 , அர்த்தாங்க வாதம் , hemiplegia of the 

limbs of one side .. 
பாரிச வாதம , paralysis of one side 

of the body . 
5. இளம்பிள்ளை வாதம் , infantile paralysis 

- Poliomyelitis . யூகிமுனி 800 - ல் 
சொலலியுள்ளபடி பக்கவாதத்திற்கும் 
பட்சவாதத்திற்கும் வித்தியாசமுண்டு . 
பக்கவாதத்தில் ஒரு பக்கத்தில் இசி 
வுண்டாகி நரம்பிழுத்துகையும்காலும் 
இலும் , 

பட்சவாதத்தில் 
கைகால் செத்தாற்போற் சோர்ந்து 
உணர்ச்சியின்றி மயிர்த் திமிர்ப் 
பண்டாம் , வாய்கோணி நீர் வடியும் . 


பக்கவாயு . See பக்கவாதம் ; 2. பக்கத்தில் 

நெருக்கும் வாயு , the pressure brought 
about to bear upon the sides of the body 
due to the deranged vayu lodged in the 
adjccent organs such as stomach , intes . 
tines , liver . spleen etc ; 3. ஓர்வகைக் கல் 
லீரல் நோய் . a disease of the liver due to 
the agitated vayu prevailing on that side of 
the body ; 4. அண்டவாயு , deranged vayu 
affecting the scrotum and causing inflamma 
tion and swelling of the testes — Orchitis ; 
5. வாயுவினால் உடம்பின் ஒரு பக்கத்தில் 
சுவர்ணை இல்லாமற் செய்தல் , loss of sensa 
tion on either side of the body due to the 
deranged condition of Vayu prevailing on 
that side — Hemianesthesia . 


-- 


பக்கவாரி , வெந்நீர் , hot water ; 2 , ஓர் 

வகைக் கொள்ளை நோய் , a kind of epide 
mic extending to the neighbouring parts . 


| 
} 


| 


பக்கவிசிவு , பக்கத்துவிலாப் புடைத்துக் 

காணும்படி உண்டாகும் ஓர்வித இழுப்பு 
அல்லது இசிவு , any convulsion or spasm 
marked by alternating contraction and 
relaxation extending to the intercostal 
region ; 2 , சன்னியால் உடம்பை ஒரு பக்க 
மாக வளைக்கும் ஓர் நோய் atonic bending 
of the body to one side -- Pleurotonous . 


பக்கவிலா, விலாவெலும்பின் கீழாகவுள்ள 
வயிற்றின் இருபக்கத்துப் புடைப்பு , the 
upper lateral region of the abdomen next 
below the lowest rib Hypochondrium .. 


கோ , 


ஆனால் 


பக்கவிழுப்பு, கண் களை அல்லது தலையை 
ஒருபடி 

பக்கமாக நிலையுறும்படி திருப்பச் செய் 
யும் மூளையைப்பற்றிய ஓர் இசிவு . conjugate 
deviation . It is the forced or persistent 
turning of the eyes or head to one side as 
observed in certain lesion of the brain . 


NOTE : It is a disease in which the extre 
mely agitated Vavu affects the nerve chains , 
which spread either in the left or in the 
right side of the body making them lax , 
vigourless and functionless and sometimes 
lose all sensibility . It becomes incurable 
when caused through the waste of the root 
principle ( Dhatu , தாது ) of the body . 


பக்கவீக்கம் , வயிற்றுப் பிசம் , மகோதரம் முத 


லிய நோய்களில் 
கத்து வீக்கம் , swelling of the hypochondric 
region observed in cases of tympanitis 
abdominal dropsy . 


3106 


பக்குண்டாதல் 


பக்குவப்படாமை 


பக்கவீச்சு , See பக்கவீக்கம் . 


பக்குபக்கெனல் , நெஞ்சு திடுக்கிடல் , the 

throbbing of the heart as in fear . 


பக்கவெலும்பு . வி வெலும்பு, rib bone 


பக்குபற்றல் , புண்ணின் அசடுணடாதல் , 

formation of a scab as in healing ulcers -- 
incrustation . 


பக்கவேர் , மரம் , செடிகளின் ஆணிவேரின் 

இருபுறமும் ஓடும் வேர்கள் . the side roots 
found on both sides of the tap rout in 
trees , plants, creepers etc. 


பக்கறை , பல்லில் உண்டாகும் கருப்புக்கறை 

blackness of the teeth due to accumulation 
of tartar and incustation formed in the 
neglected tooth -- Black tooth . 


பக்குவகாலம் , தததியான காலம் , approp 
riate time or season ; 

2. பெண் ருதுவாகும் 
காலம் , suitable period of a girl s maturity ; 
3. பிரசவகாலம் , time of delivery , full term 
delivery 


பக்காசயம் , இறைக்கடர் , a receptacle for 

receiving food - Stomach , belly . 


பக்கான்னம் , சமைத்த உணவு , cooked food . 


பக்குவசாலை . விஞ்ஞானிகள் பௌதிகம் முத 
லிய நூல்களிற் சொல்லியுள்ள விஷயங் 
களை ஆராய்ச்சி செய்து அதன் உண்மை 
கண்டு பிடிப்பதற் தம் மேற்கொண்டு அது 
விஷயமாக தொழி லியற்றுமுறைன.மயை 
ஏற்பாடு செய்வதற்காகவும் அமைக்கப் 
பட்ட ஓர் கட்டடம் அல்லது அறை , a build 
ing or room intended for scientists and 
research scholars for purpose of investigat 
ing and conducting experiments relating to 
chemistry , physics etc. , Laboratary . 


பக்கி , பறவை , bird ; 2. பிள்ளை , child . 


பக்கிடுதல் , ஆறிவரும் புண்களின் மேல் வடு 

வுண்டாதல் , formation of scab on the heal 
ing wound . 


பக்கிணி , ஒன்றரைநாள் , a day and a half . 


பக்கித்தல் , உண்டல் , eating : 2 புசித்தல் , 

taking food . 


பக்குவசுரம் , முதிர்ந்த சுரம் , அதாவது பூரண 
நிலையையடைந்த சுரம் , a fever which had 
reached its matured or acute state . 
2 , வாதாதி தோஷங்களினால் ஏற்பட்ட 

சுரம் , ஆரம்பித்த எட்டாவது நாள் 
மிகக் கடுமையாகி மேற்படி தோஷம் 
உ.டம்பினுள் முழுவதும் பரவி நிற்கும் 
ஓர்வகை சுரம் , fever which had 
reached its acute stage after eight 
days thereby showing assimilation of 
the deranged doshas { humours ) 
which caused that stage . 


பக்கிநேத்திரம் , ஒரு நோய் , a disease . 


பக்கிரம் , இரசம் , mercury . 


பக்கிராசன் , பறவைகளுக்கரசன் . அதாவது 
கருடன் , king of birds - Brahmini kite . 


3 . 


கடுமைநிலை நீங்கிய சுரம் , fever 
which has passed its acute stage . 


பக்குவ நிலைமை, பக்குவபதம் , which see . 


பக்கு , ஊத்தை, dirt as on teeth ; 2. பிளவு . 

fissure ; 3 , முறிவு , fracture ; மரப் 
பட்டை , bark of a tree ; 5. பற்காரை , 
incrustation that forms in the neglected 
teeth , tartar ; 6. புண்ணின் பக்கு ; புண் 
Goot 

9.the crust of a sore , Scab ; 77 கண் 
ணிலும் , காதிலும் உள்ள காய்ந்த மலம் , the 
dried mucopurulence of the eye and the 
cerumen of the ear ; 8 மூக் சப்பீ அல்லது 
காய்ந்த மூக்குச்சளி, the dried mucous of 
the nose ; 

9 பற்கறை , stain on the teeth . 


பக்குவபதம் , முதிர்ந்தபதம் , matured or 

ripened state ; 2 , இருதுவாகக்கூடிய 
நிலைமை , the futly matured state of a girl 
to attain puber ty ; 3 ஏற்லநிலை , required 
stage in the course of preparation of any 
thing . 


பக்குகட்டல் , ஆறிவரும் புண்மேலுண்டாகும் 
அசறு , formation of a scab over a healing 
ulcer . 


பக்குவபாகம் , செய்யுமுறை, methodical 

treatment , radical or fundamental treat . 
ment . 


பக்குண்டாதல் , பக்குபற்றல் , forming of a 
scab . 


பக்குவப்படாமை , 
maturity . 

, 


முதிராமை , absence of 


3107 


பக்குவன் 


பங்கசம் 


பக்குவப்படுத்தல் , உடம்.பிலுள்ள நோயை 
சிகிச்சை செய்து ஆரோக்கிய நிலைக்குக் 
கொண்டு வருவதற்குமுன் உடம்பில் தங்கி 
நிற்கம் கடின கோளாறுகளை மருந்திற்கு 
லயப்படும்படி அல்லது லசப்படும்படி 
இணங்கச் செய்தல் , the act of bringing or 
causing the symptoms amenable to treat 
ment through medicines before adopting 
the general method by which recovery 
could be effected and health restored . 


பக்குவாசயம் , அன்ன மயகோசம் . digestive 
organ ;; 

2 .. அக்கினியாசயத்தின் கீழாக 
வுள்ள சிறிய குடல் , upper part or portion 
of small intestine so called from the food 
stuffs which are digested and dissolved 
in it ; 3 , நாபித்தானம் , naval region : 4 . 
இரைப்பை , stomach ; 5. சீரணப்பை , colon . 


யாக்குவமடைதல் , தருவண்டை சீஷன் அடை 

யும் பூர்த்தி நிலை , the spiritual advancement 
to perfection attained by a disciple while 
under the inspiration and instructions of a 
Guru . 


பக்குவா திசாரம் , அ சீரணக் கழிச்சலின் 
வேகம் குறைந்து நாளாவட்டத்தில் உடம்பு 
லேசாகவும் , மற்றும் கழிச்சலின் குறிகள் 
குறைந்தும் மறைந்தும் காணப்படும் கிரா 
ணிக் கழிச்சல் , chronic diarrhoea - a dis . 
ease in which the diarrhoea had passed the 
acute stage thereby indicating a sense of 
lightness of the body and other symptoms 
not found in the acute stage . 


பக்தி , கடவுளினிடத்துக் காட்டுமன்பு, devo . 
tion and love to God . 


பக்குவயாதல் , பிரவிடையாதல் , arriving at 

purberty : 2. பழமா தல் , ripening of a 
fruit ; 3 பூரண நிலையடைதல் , reaching 
The stage of perfection ; 4. ஆன்மாபரி 
பாகமடை தல் , ( in Philosophy ) emancipa 
tion of the soul , liberation from servitude 
or bondage of the soul ; 5. மருந்து ஏற்ற 
நிலையடைதல் , ( in Medicine ) that which 
reached its completion in the course of its 
preparation .. 


பக்குவமாய்க்காய்ச்சல் . பக்குவமாய்க் காய்ச் 
சுதல் , heating in a suitable way to reach 
the required stage . 


NOTE- . One remarkable feature of the reli . 

gious history of South India is that it gets 
associated with the cult of Bhakthi very 
early in that history . We find later the 
Bhakthi is specially associated with S. India 
as its home . Bhakthi involves selfless devo 
tion amounting to self surrender and the 
resignation of the individual to the 
supreme Being who is looked upon as one 
exercising active qualities of Merey etc 
without limit . Bhakthi is gradually developed 
according to the language and customs of 
the place . So s . India is known to be 
he home of Bahakthi . 


பக்குவம் , முதிர்வு . maturity ; 2 , ஆத்தும 

பரிபாகம் , matured state of the soul for 
emancipation ; 3. பிரிவிடை , maturity as 
of girls ; 4. தகுதி , fitness suitability 5 
பருவம் , period , season ; 6 . 

6. கனிந்தது . 
ripeness as of a fruit ; 7. பதம் , required 
stage in the course of preparation of any 
thing 


அன்பு . 


பக்குவம் பண்ணுதல் , தகுதியானபடி அல் 

லது ஏற்றபடி செய்தல் , doing or preparing 
anything in a suitable manner to obtain the 
required stage ; 2. கெடுதியானதைச் சீர் 
திருத்தல் , repairing or restoring to a sound 
or good state after decay , injury or partial 
destruction . 


பக்தி நூல் , கடவுளிடத்துண்டான 
போற்றல் , தயை , பக்தி , தியானம் முதலிய 
வற்றால் ஆன்மா பாவத்தினின்று விடுதலை 
பெற்றுப் பரிசுத்த நிலையால் விதேக முத்தி 
யடைவதைப் பற்றிக் கூறும் நூல் , book of 
science and philosophy of piety that liberate 
the soul from sins and reveals the truths of 
perfection through devotion , prayer , piety , 
reverence and meditation . 


பக்குவரசம் , சாராயம் , arrack or any liquor : 
2. கொங்கணவன் 

காவியத்திற் 
சொல்லியுள்ள எட்டுவகையான தயாரித்த 
ரசம் , the eight kinds of prepared mercury 
or described in Konganavar s work on Al 
chemy see இரசம் . 


பக்தியோகம் , பக்தி முறையால் அடையும் 

யோகநிலை ; the state of yoga or yoga prac 
tice attained through devotion ; 2. வீட்டு 
நெறிக்குறிய நிட்டை , contemplation in 
conjunction with the religious rites in house 
hold or domestic practice . 


பங்கக்கிரீடம் , பன்றி , hog ; pig . 


பக்குவவானி, வைத்தியன் , physician . 


பங்கசம் , தாமரை , lotus flowers . Flower of 

Nelumbium speciosum . 


பக்குவன் , வைத்தியன் , physician . 


3108 : 


பங்கவாயு 


பங்குபடுதல் , 


lotus 


பங்கசாகிதம் , குளிர்தாமரை , sky 

Pistia stratiotes . 


பங்கவிசர்ப்பி , நுணாக்காய்க்கிரந்தி . a syphi 
litic tumour . 


பங்கசாதமம் ; 


} 


பங்கறை , அவலட்சணமான ரூபமுள்ளவன் , 
an ugly faced man . 


see 


புங்கசம் . 


பங்கசாதம் , 


பங்காதகம் , 


பங்கசூரணம் , தாமரை வேர்ச்சூரணம் , pow 
der of lotus root ; 2. தாமரை வேர் , lotus 
root .. 


பங்காரம் , 


பொன் , gold . 


பங்காரு , கலப்புப் பொன் , an alloyed goid , 


பங்கனி , பங்கம்பாளை , worm killer - Aris 

tolochia indica . 


பங்காளசம்பா , ஓர் வகைச் சம்பாநெல் , a kind 
of samba paddy . 


பங்கதாசி , கவிழ்த்தும்பை , stooping leu 
cas - Leucas procumbeens alias Nepata 
indica . 


பங்காளமுத்து , போலிமுத்து , imitation or 
false pearl . 

. 


பங்கதாவிகம் , 


see பங்கதாசி . 


பங்காளா . ஓர்வகை வாழை , a kind of plari - 
tain . 


பங்கத்திசூலை , see பக்க சூலை : 


பங்கப்பாடு , பின்னமாகல் , 
ஈனப்படுகை ; mutilation ; 
becoming defective . 


deformity ; 2 . 
3. பழுதுறல் , 


பங்கி , மயிர் , hair ; 2 , ஆண்மயிர் , male s 
hair ; 3 , கஞ்சா , Indian hemp leaf ; the dried 
leaves of the plant - Cannabis sativa ; 4 . 
பிரிவு , divison ; 5. புறமயிர் . external hair ; 
6. சடைக்கஞ்சா, இது சாதுக்கள் உபயோ 
கிக்கும் ஓர் உயர்ந்த கஞ்சா, a superior gan 
jah or hemp leaf used by yogis for smoking; 
7 , சாதிலிங்கம் , vermilion ; 8. மகம்மதியர் 
உபயோகிக்கும் கஞ்சா சேர்ந்த ஓர் பானம் , 
drink prepared out of cannabis sativa and 
used mostly by Muslims known as 
bhang . It is an intoxicant . 


பங்கம் , நோய் , disease : 2. குறைவு , defect ; 

3. துண்டு , piece ; 4. கெடுதி . evil ; 5 . 
பலண்டுறுக பாஷாணம் , a kind of native 
arsenic ; 6. பிளவு . fissure; 7. அசைவு . 
movement , motion ; 8 , அச்சம் , fear ; 9 . 
ஈனம், inferiority ; 10. நீர்ப்பாய் சல் , 

an 
eye disease ; 11. புழுதி , rubbish ;; 

12 . 
வெட்கம் , disgrace ; 13 . கொலை , killing . 
murder ; 14. அழிவு . destruction ; 15 . 
(தளம் , tank . 


a 


பங்கித்தல் , பங்கிடுதல் , apportioning ; 2 . 
பிளத்தல் , Splitting : 3. அரிதல் , slicing ; 
4 , வெட்டுதல் , cutting. 


பங்கம்பாலை , ஆடு தின்னாப்பாளை , see 

பஙகணி ; 

2. வட்டத் 
பங்கம்பாளை , திருப்பி , wound plant 
Sida acuta , 3. பொன் முசுட்டை , same as 
வட்டத்திருப்பி . 


பங்கியிலை , கஞ்சாயிலை . leaf of Cannabis 

sativa . 


| 


பங்கில்லம் , See நத்தைச்சூரி . 


பங்கயம் , தாமரை , lotus flower Nelum 
bium speciosum ; 

2. சங்கிலை , four spined 
monetia - Azema tetracantha ; 3. நாரை , 
stork . 


பங்கிவித்து , கஞ்சாவிதை , seed of Cannabis 

sativa . 


பங்கினி , தண்ணீர் விட்டான் , water root - 
Asparagus racemosa . 


Aco . 


பங்கரம் , அதிவிடயம் , Indian atees 

nitum heterophyllum . 


பங்கருகம் , see பங்கயம் . 


பங்கு , முடம் , lameness ; 2. இரண்டு கால் 

முடம், lame of two legs; 3. பாதி , half; 
4 பாகம் , a portion ; 5. பால் , milk ; 6 . 
முடவன் , a lame man ; 7. கூறுபாடு , 
division . 


பங்கவாசம் , 


நண்டு , crab . 


பங்கவாயு , 

கெட்டகாற்று , 
air , marsh gas . 


contaminated 


பங்குபடுதல் , பின்னப்படுதல் , becoming 

defective or mutilated . 


3109 


பசத்தல் 


பசவை 


பங்குரை , see பங்கரம் . 


பசந்த துவரை , பேய்த் துவரை , a bitter kind 
of dholl or red gram ; 2. காட்டுத் துவரை 
wild red gram . 


பசபசத்தல் , தினவெடுத்தல் , itching . scrat 

ching sensation .. 


பசபசப்பு , see பசபசத்தல் . 


பங்குவாதம் , இடுப்பில் இரா நின்ற வாயு பிர 
கோபமடைவதினால் இரண்டு தொடை 
களின் நரம்புகளையிழுத்து முடமாக்கும் ஓர் 
வாதநோய் , a kind of rheumatic affection in 
which the nerve trunks of both the legs are 
drawn up owing to the deranged Vayu lying 
about the region of the waist , thus render 
ing the patient completely lame ; 2 உடடம் 
பின் கீழ்ப்பாகத்தையாவது இடுப்பினின்று 
கால்வரை வாயுவினால் கவர்ணையற்றதாக 
அசைக்க முடியாததாகவும் செய்பு போர் 
வாதம் , paralysis of both the legs and lower 
part of the body with loss of both sensation 
and movement Paraplegia . This condi 
tion may be caused by disease or injury to 
spine , locomotor ataxia mylitis , chronic 
alchoholism , malaria , anemia and lesion of 
the brain . 


பசபசெனவூரல் , பசபசத்தல் , which see , 


பசப்பு . சாரம் , essence ; 2. பொன்மை , gold 

colour ; 3 , பச்சிலைநிறம் , green colour ; 4 . 
பசலை , which see. 


பசப்புதல் , ஓயாமற் பேசுதல் , talkativeness . 

loquacity ; 2. மயக்குதல் , all uring . temp . 
ting . 


பசமநத்திரம் , 


மரமஞ்சள் , tree 


பங்குனிக்கதிர் . பங்குனி மாதத்தில் உழமண் 
தரையில் கதிர்போல் வளரும் பூகீறு , a crop 
like growth of efflorescent salt said to be 
found on the soil of fuller s earth in the 
month of March . 


பசமந்ததிரம் . 


turmeric .. 


பசம் , அன்னரசம் , chyle , milky fluid of 

digested food . 


பங்கூரம் , மரமஞ்சள் , 

மரமஞ்சள் , tree turmeric 
Coscinium fenestratum ; 2. அதிவிடயம் , 
See பங்கரம் . 


பசம்பை , கழுத்து . neck . 


பசரிகம் , பூனைக்காஞ்சொறி , smalll climbing 

nettle -- Tragia in volucrata . 


பங்கேரம் , 


தாமரை . lotus . 


பங்கேருகம் , 


- 


பசலாத்தி , ஒதியமரம் , Indian 

Indian ash tree 
Odina wodier ; 2. இராப்பாலை , 

2. இராப்பாலை , arcuate 
trumpet flower Dolichandrone arcuate 
alias D. falcata ; 3. Alonso , which see . 


- பங்கைபளுவான் , பருந்து , kite . 


பசக்கூடு , அன்னரசப் பசையின் அறை , 
receptaculam chyle . 


பசலை , ஓர்வகைத் தேமல் , yellow coloured 

patches or dots on the surface of the skin ; 
2 . அழகுதேமல் , which see ; 3. பொன் 
னிறம், golden colour ; 4. இளமை ,, youth ; 
பசளை , which see . 


ஈரம் , 


moisture ; 


2. பசுமை , 


பசண்டை , 
greenness . 


பசதம் , சிறுகுடலின் முதற்பகுதி , இது 12 

அங் தல நீளமுள்ளது , the first portion of 
the small intestine . It is twelve inches 
long Duodenum . 


பசலைமண் , மணலும் , களிமண்ணும் சேர்ந் 
தது , இதன் பிசுபிசுப்பு 

மிகக்கொஞ்சம் , 
sand mixed with clay , black mould . It is a 
common coarse earthy foam which has a 
very little tenacity . 


பசவ்வியம் , புளி . 


பசளி , பசளை . 


பசத்தல் , நிறம்மாறுதல் , change of colour ; 

2.பசுமையாதல் , turning or becoming green ; 
3. மங்கல் , darkening ; 4 , ஒளிமங்குதல் , be . 
coming dim , gloomy in lustre; 5.காமமேலீட் 
டினால் உடம்பின் நிறம் வேறுபட்டு பொன் 
னிறப் புள்ளியுண்டாதல் , change of comp 
lexion by appearance of yellow dots or 
patches in the body said to due to excess 
of sexual passion or ione sickness . See 
தேமல் . 


பசளை , பசளைக்கீரை , இதற்குப் பசலி , பசலை . 
பசரை . கொடி வயலைக் கீரை என்று பல 
விதப் பெயர் . இது தொட்டிகளில் வைத் 
தும் , தோட்டங்களிலும் , பயிராக்கப்படும் . 
இச் செடியின் இலைகள் கனதி , முக்கோணம் . 
நீள இலைக்காம்பு , அடித்தண்டு சுமார் 2 அடி 
உயரம் , ஆண் செடியின் பூக்கள் நீண்ட 
கூர்மையுள்ள பச்சை நிறமுடையவை . 


3110 


பசளை 


பசளை 


forms a useful remedy in 

cases of 
dysurea , stricture urethra . gonorrhoea , 
loss of appetite , vomitting etc. It purifices 
the blood and subsides the bodily heat and 
is given as decoction in urinary complaints 
It is a laxative but cannot be used by person 
with phlegmatic tendencies . Heated leaves 
are externally applied to swellings and 
abcesses . It forms a good dish if cooked 
with dholi . 


பெண் செடியில் கொத்துப்பூக்கள் , இக் 
கீரை சமையல் பாகங்களில் சேர்ப்பதுண்டு . 
இச் செடியில் இரண்டு இனங்கள் உண்டு , 
ஒன்றில் விதை முட்கள் வாய்ந்தது . மற் 
றொன்று வழவழப்பாய் இருக்கும் ; இக் 
கீரையை அதிகமாகச்சாப்பிட பெண்களுக்கு 
முகத்தில் தேஜசையும் நிறத்ததையும் 
கொடுக்கும் , இது ஓர் சிறந்த பலவிருத்தி 
மருந்தாகவும் உபயோகப்படும் , உ.ணவுப் 
பொருள்களில் அதிக சிறந்ததாகக் கொள் 
ளப்படும் . இதனால் , மூத்திரக் கடுப்பு . மூத் 
திரக் கரிச்சரம் , ஒழுக்கு வெள்ளை , அருசி , 

, 
வாந்தி இவைகள் நீங்கும் , நல்ல இரத்தத்தை 
யுண்டாக்கும் , உடம்பின் 

வெப்பத்தைத் 
தணிக்கும் , நீர்ச் சுருக்கு நீர்க்கட்டு இலை 
களுக்குக் கஷாயமாகக் கொடுக்க நீங்கும் , 
மலத்தை இளகச் செய்யும் , கபதேகிகளுக்கு 
உதவாது . இக் கீரையை வீக்கம் , கட்டி 

வைகளுக்கு வதக்கி கட்டலாம் , பருப்புடன் 
சேர்த்துண்ண ரு ரியாயிருக்கும் . 


There seems to be a black variety which 
is said to be found very rarely . It is used by 
Siddhars as a rejuvenating drug . The dried 
leaves are reduced to powder which iſ taken 
with country cinnamon strengthens the 
body by rendering it as hard as a stone pillar . 


In catarrhal affections of the children 
juice or decoction of the leaves are said to 
be effective . It is demulcent and diuretic 
and proves useful in gonorrhoea and bala 
nites .. 


இதில் கரும்பசள என்று ஓர் இனமுண்டு , 
அது அகப்படுவதரிது இது ஓர் காயகற்ப 
மூலிகை இதை நிழலில் உலர்த்தி , தாளிச 
பத்திரியுடன் சேர்த்தரைத்துண்ண உடம்பு 
கல்தூணாகும் . 


Carica papaya ; 


பசளை , எரு முதலிய உரம் , a manure , 2 . 

பப்பாளி , common papaw 
3. காட்டு மஞ்சரி , hill olive - Linocera 
purpurea ; 4 . 

குழந்தை , child , baby ; 5 . 
பசளைக்கொடி , creeper spinach ; 6. பச்சை 
யெரு , moist dung . 


1 , கொடிப் பசளை , 2. ஆற்றுப் பசளை , 3 
வெள்ளைப் பசளை . 4. கரும் பசளை , 5. சிவப் 
புப் பசளை , 6. துலுக்கப் பசளை , 7. பேய்ப் 
பசளை , 8. வறுக்கைப் பசளை , 9. கொத்துப் 
பசளை , 10. நற்பசளை , 11. குத்துப் பசளை , 
12. தாரைப் பசளை , 13 . கசப்பு பசளை , 
என பலவகைகள் உண்டு , Indian spikenard 

Spinacea olerscea alias S. tetvandra . It 
known by different names viz common spin 
ache , Indian spinach , Basilla rubra , garden 
Spinach , Newzealand spinach , spinage etc 
It is a pot herb and is also cultivated in 
gardens as a vegetable green . The plant has 
large thick , succulent , deep green leaves . 
some what triangular in form produced on 
long foot stalks , stem two feet high . The 
male plants are distinguished by their long 
terminal spekes of green flowers while those 
of the females , sessile and clustered . It is 
used as a culinary vegetable ( greens ) . The 
plant consists of two varieties viz . prickly 
seeded and smooth seeded . When much 
used by females, it is said to improve their 
complexion and lend lustre to their bodies . 
It is much esteemed as a tonic and is highly 
praised as a valuable greens in food . It 


பசளை , கொடிப்பசலை , கொத்துப்பசளை , 
இதன் தண்டு பச்சையும் ஊதாநிறமும் கலந் 
தது , இலைகள் இருதய வடிவம் , பூங்கதிர் 
இலையை விட மட்டமானது பூக்கள் ஊதா 
நிறம் , காய்கள் கருப்பு ஊதா நிறம் இதை 
யும் தொட்டியில் வைத்துப் பயிராக்கலாம் . 
இலையையும் கொழுந்தையும் கீரையாகக் 
கொள்ளப்படும் , இதில் ஊதா சாயம் எடுக் 
கலாம் , small malabar nightshade --- Basella 
cordifolia . It is a climbing plant ; stem 
veriegated green and purple ; leaves cordate ; 
flowers purplish ; berries dark purple ; 
cultivated as pot herb . Succulent leaves 
and shoots are eaten like spinach ; yields 
purple dye : 2. சிவப்புக் கொடிப்பசளை இது 
சாதாரணமாய் எங்கும் கிடைக்கக் கூடிய 
இனம் , அடித்தண்டு 3 - 4 அடி சிவப்பு ஊதா 
நிறம், இலைகள் அண்ட வடிவம் , நீண்ட 
காம்பு , பூக்கள் 

நிறம் , 

காய்கள் 
கருப்பு , ஊதா நிறம் , இதன் இலைச்சாற்றை 
குழந்தைகள் நீரேற்றத்திற்கு கொடுப்ப 
துண்டு , கீரையைத்தின்பது உண்டு . இலைக் 


ஊதா 


3111 


பசாடு 


பசி தீபனம் 


பசாடுபிடித்தல் , கண்ணில் சவ்வுண்டாதல் , 
formation of film over the black of the eye . 


பசாடை , sec பசாடு . 


பசாந்திரியம் , ஒதிய மரம் , Indian ash , tree 

Odina wodier . 


கஷாயம் தேயிலை நீராகக் கொள்ளப்படும் . 
இதினின்றும் ஊதாசாயம் எடுக்கப்படும் , 
red Malabar nightshade , common spinach 

Spinacea oleracea alias Basella rubra . 
This is common and available almost every 
where . Stem 3 - 4ft , brownish purple , leaves 
ovate , long peduncled , flowers purple , ber 
ties dark purple . The juice of the leaves 
is used in catarrh of children , leaves 
dressed and eaten like spinnach , infusion 
of leaves is used as tea , yields a very rich 
purple dye ; 3. வெண்பசளைக் கொடி , 
இதன் கீரை தின்ன வுதவும் , white malabar 
night shade creeper 

Busilla alba . Suc 
culent leaves are dressed and eaten . 


பசாமி , 


ஞாழல் , which see . 


பசாயனி , அன்னரசத்தைக் கொண்டு செல் 
லும் குழாய் , thin vessels or tubes absorb 
ing and conveying chyle from the alimentary 
canal Lacteals . 


பசார் , சாரமற்றது , that which is without 

juice . 


மண் , 


loam , 


see 


பசளை மண் , உரமுள்ள 
பசலைமண் . 


பசானம் , 


கோடைச் 

chamba 
paddy harvested in April or 
May .. 


பசான் , 


பசளை வகை , அனேக வித பசளைக் கீரைகள் , 

the different varieties of Basella genus 
including oleracea and portuluca ; 2 . எரு 
வகை ; 

the different kinds of manure . 


பசி , உ தரக்கனல் , gastric fire ; 2 . 

உணவு 
வேட்கை , hunger : 3. சமைத்தல் , cooking : 
4. புசித்தல் , eating . 


Artocar 


பசள் , பலாமரம் , jack fruit tree 

Pus integrifolia . 


பசிகிடத்தல் , பட்டினியாயிருத்தல் , starving. 


பசறு , பச்சிலைச்சாறு , juice of green leaves of 

herbs , 


பசிகொள்ளல் , பசியெடுத்தல் . getting hun . 
ger or appetite . 


பசிக்குறைவு , பசியீமை , loss of appetite or 

poor appetite . 


பசறை , 

சிறு பசளைக்கீரை , small Malabar 
night shade --Basella cordifolia ; 2. கோழிக் 
கீரை. Indian purs ane - Portuluca quadri 
fide. 


பசிக்கொடுமை , பசியினால் ஏற்படும் குரூரம் , 
] severity hunger . 


of a 


பசற்றனம் , பாலிய குணம் , qualities 

juvenile , qualities of youth . 


பசிசி . பசிலி , 


see பசளை , 


பசனமாகல் , சீரணித்தல் , being digested , 


பசிதகினி , சோறு , cooked rice ; 2. உணவு 

food .. 


பசிதமத்தல் , பசியாறுதல் , appearing hunger . 


பசனம் . சமைத்தல் , cooking ; 2. சிற்றின் 

பம் , sexual pleasure or happiness ; 3 
GOOT $ 51 , a digestive principle secreted by 
the stomach of some animals as pig etc - 
Pepsin ; 4 , சீரணம் , digestion . 


பசிதாகம் , சோறும் தண்ணீரும் வேண்டல் . 
hunger and thirst ; a craving for food and 
water . 


பசனித்தல் , 


see 


பசனமாகல் . 


பசிதாளல் , பசிபொறுத்தல் , to endure or 

put up with hunger , to tolerate henger , 
keeping wolf from the door . 


பசாசு 

கண்ணின் கருவிழியிலுண்டாகும் 
படலம் , a spreading coat or film over the 
pupil of the eye ; Q5TLI 

தொடரிப்பூடு a thorny 
shrub Ramnus circumcissus . 


பசி தீபனமின்மை, 

பசியில்லாமை , loss of 
hunger or appetite Anypithymia . 


பசாடு , கண்ணின் சவ்வு , a film in th , eye ; 

மாசு , dirt 


2. மாசு , 


பசிதீபனம் , பசிவருத்தம் , craving appetite . 


3112 


பசியின்மை 


பககரணம் 


பசிதாண்டி , பசியைத் துரிதப்படுத்துவது . 
பசியெழுப்பி , drug that stimulates hunger 

Stomachic . 


பசியெடாமை , பசியெடுக்கா திருத்தல் , non 
rising of gastricfire , 


பசியெடுத்தல் , பசியுண்டாதல் , raising of 

gastrifire or hunger . 


பசித்தல் , பசியெடுத்தல் , getting hungry . 


பசியெழுப்பி , தீபனத்தை யுண்டாக்கும் 
மருந்து , drug that kindles the gastricfire 
-- Stomachic . 


பசித்தல் , பசியெடுத்தல் , to be hungry ; feel 

ing the pain occasioned by abstinence from 
food ; 2 , உதரக்கனல் எழும்பல் , rising of 
gastric fire . 


feeling 


பசியெழும்பல் , பசியேற்படல் , 

hungry , appearance of hunger . 


பசிந்தி . ஓர் வகை கடல் மீன , a kind of sea 

fish . 


பசியேப்பம் , பசிமிகுதியால் உண்டாகும் எப் 

பம , belching due to excessive hunger . It 
is opposed to புளியேப்பம் , sour eructation 
or belching due to excessive food or over 
feeding .. 


பசிபட்டினி, உண்ணாமல் வந்துகை, suffering 

from hunger and starvation . 


பசிரி , 


பசிப்பாழி , உடம்பு , body which is the seat 

of hunger . 


See பசளை 


பசிலி , 


பசிப்பு , பசி , hunger ; 2 , பசித்தல் , being 

hungry . 


பசிவேளை , வழக்கமாக வுண்டாகும் 
நேரம் , the usual period of hunger ; 2 , சாப் 
பாட்டு நேரம் , meal s time . 


பசிமந்தித்தல் , பசி குறைவுபடல் , dulness 
of appetite ; 2. பசியெடா திருத்தல் , loss 
of appetite . 


பசிள சாதி , ஆண்சாதி , நான்கு வகையி 
லொன்றாகிய சாமசாதி . one of the four 
classes of men divided according to their 
lust 


பசிமான் , சிங்கம் , lion . 


1 


பசிமூட்டல் , பசியெழுப்பல் , kindling of 
appetite .. 


பசியமரம் , பச்சென்றிருக்கும் 

பச்சென்றிருக்கும் மரம், green 
tree ; 2. எக்காலத்தும் பச்சென்றிருக்கும் 
மரம் , evergreen tree . 


பசு , கோ . cow; 2. உயிர் . life ; 3. ஆன்மா 

the soul ; 4. உயிர்ப்பிராணி , living crea 
ture ; 5. கடவுள் , God ; 6 வெள்ளாடு , 
goat ; 7. மிருகம் , any anirnal ; 

any anirmal ; 8 எருது , 
bull ; 9. யாகத்துக்குரிய ஆடு , sacrificial 
sheep ; 10. சாது . mild quality . 
NOTE by C D. அரளை நோய் , தாரா நோய் 

மிகவுஞ் சுற்றுதலோடு வெண்மை புள்ளி 
உடையனவும் , தூங்கி திரிந்து மலம் , சுடு 
காட்டு எலும்பு தின்னும் இக் கணங்களுள்ள 
பசுக்களின் பால் அருந்த உதவாது. அப்பசுக் 
கள் ஆகா பசுக்களாகும் , milk of the cows 
that eat faeces , bones and those suffering 
from contagious diseases is not fit for use , 
so these cows are called ( ஆகா பசுக்கள் ) 
for bidden or prohibited cows . See பசும் 
பால் 


பசியாட் 


டி , 


பசித்திருப்பவள் , starving woman . 


பசியாமை , பசியெடுக்கா திருத்தல் , absence 

of appetite , non rising of gastric fire . 


பசியாற்றல் , பசிதீர்தல் , appearing hunger . 


பசியிலைக்கறி , பச்சிலைக்கறி , dish of greens . 


பசியிழத்தல் , பசியிழந்து போதல் , loss of 

natural appetite . 


பசியின்மை , பசியில்லாதிருத்தல் , absence of 
appetite -- Anorexia ; 2. பசிமந்தம் , dul 
ness of appetite ; 3. கணையத்தில் இருந்து 
வாதநீர் இரைப்பைக் தச் செல்லுவதற்குத் 
தடைபடுவதினால் ஏற்படும் பசியெடுக்கா 
நிலைமை , loss of appetite arising from 
obstruction to the free flow of Vatha fluid 
from the pancreas to the duodenum 


பசுகரணம் , கொக்கோகத்திற் சொல்லியுள்ள 
64 லீலைகளுள் ஒன்று , அதாவது 

அதாவது பெண் 
ணைக் குனியவைத்துப் புணருதல் , one of 
the 64 postures in cohabitation or embrac 
ing a woman as described in the erotic 
science compiled by Kokkoga muni i . e , it 
is a posture in which the woman stands on 
her hands and feet like a quadruped ( cow ) 
while the man mounts upon her back from 
behind taking a standing posture . This is 
the usual attitude adopted in the West : 
2. தற் போதச் செயல் , அதாவது இயற்கை 
யிலேயேயுள்ள மூன் றுணர்வினால் தன்னை 
யும் கடவுளையும் அறியும் அறிவு, self know 
ledge of the soul and the diety . 


31.133 


பசுங்கோரை 


பசுநாகு 


பசுகாயம் , பெருங்காயம் , asafeetida . 


பசுக்கோசுரம் , நாகப்பூ . அதாவது சிறுநாகப் 

பூ , Ceylon iron wood Mesua ferria 
( coromendelina ) . 


பசுங்கரந்தை , கரந்தை , a kind of sweet 

basil . 


பசுங்கோலா , பச்சைநிறக் கடற் கோலா மீன் , 
இதன் தலையின் மேற்பாகமும் , முதுகும் 
பச்சை நிறமா பிருத்தலா லிப்பெயர் ; பேயிற் 
றுப் பக்கம் வெள்ளியைப் போல் வெண்ணி 
றம் , மேற்புறத்துத் தாடை இருண் - மஞ் 
சள் நிறம் , வாயினின்று அடிப்பல் வரிசை 
யில் கருப்புவரி படர்ந்திருக்கும் , கமார் 2 
அடி நீளம் , தின்பதற்கு அவ்வளவு சிறந்த 
தல்ல , green pike Belone annulata , it is 
a sea fish of the kola genus and is so called 
from its green back . Upper surface head 
and back are green , fading into a silvery 
white in the abdomen ; side of upper jaw is 
of a dark olive colour , black line passing 
from the mouth along the base of teeth . It 
is two feet long ; food of indifferent quality . 


பசுங்கல் , சந்தனம் அரைக்குங்கள் , சந்தனக் 

கல் , stone used for grinding sandal 
Sandal stone . 


-- 


பசுங்காஞ்சொறி , சிறுகாஞ்சொறி , climbing 
nettle - Tragia involucrata { cannabina ) . 


பசுங்காய் , செங்காய் , fruit just beginning to 
ripe ; 2. இளங்காய் , green unripe fruit ; 
3. ஓர்வகைப்பாக்கு , a kind of tender areca 
nut . 


பசுஞானம் , தத்துவஞானம் , philosophical 

wisdom ; 2. ஆன்மஞானம் , knowledge of 
the soul . 


பசுஞ்சாணி , பசுவின் சாணி , cow s dung . 


பசுங்கிளி , பச்சைக்கிளி , green parrot as 

distinguished from other coloured parrots . 


Cuminum 


பசுண்டி, சீரகம் , cumin seed 

cyminum . 


பசுங்கிளிமாது . சங்கினி சாதியாகிய பெண் , 
சாதி நான்கு வகைகளிலொன்று . one of the 
four classes of women divided according to 
their lust i . e , sankini - the second of the 
four . 


பசு தக்காளி, பச்சைத்தக்காளி , இது மருந்துக் 
குதவும் . a green tomato used in medicine - 
Physalis . 


பசுத்தக்காளி , பசுதக்காளி, which see . 


பசுங்கிளை . பச்சை ( இளங் ) கிளை , green young 
branch . 


பசுதை, மிருகதன்மை , brutual nature 


பசுங்கீரை , பச்சையிலைக்கறி , vegetable 
greens ; 2. ஓர்வகை பச்சைப்புல் , a kind of 
green grass . 


பசுத்தழைப்பால் , பச்சைத்தழையின் சாறு , 
juice of green leaves , herbs etc. 


பசுங்குழவி , இளங் குழந்தை , tender infant ; 

2. பிறந்த குழந்தை. new born baby or 
just born baby . 


பசு நரம்பு , பச்சைநிற நரம்பு , veins in the 
body . 


பசுங்கூட்டு . வாசனைக் கலவை , a mixture of 

several scents or perfumes. 


பசு நரம்புதோன்றல் , பச்சை நரம்பு புடைத் 
தல் , veins becoming prominent . 


பசுங்கொடி . அறுகம்புல் , sacred grass 

Agrostis linearis ; 2. பைங்கொடிமாது , a 
young woman . 


பசுங்கொண்டி , wirow , foreign white 

sundra - Acacia fenuginea . 


பசு நா . பிராய்மரம் , இதன் இலை பசுநாவைப் 

போலிருக்கும் , மரத்தினின்று பால் வழியும் . 
a kind of jack tree - Trophis aspera alias 
Streblus asper . 

The surface of its leaf is 
rough as the surface of the cow s tongue . 
The yields a milky juice . 


பசுங்கொத்தான் , பச்சைக்கொத்தான் , green 
thread creeper 

Cassytha filiformis . 


பசுநாகம் , வில்வமரம் . 


பசுங்கோமயம் , பசுவின் சிறுநீர் , cow s urine . 

பசு மூத்திரம் . 


see 


பசுங்கோரை , பச்சைக் கோரைப்புல் , green 
sedge grass ( green or fresh / Cyperus 
rotundus . 


பசு நாகு , இளங்கன்று , calf ; 2. ஈனாப்பசு , 

heifer , cow not given birth to calf ; 3. இள 
மரம் , young tree ; 4. இளம்பசு , young 
cow ; 5. கடாரிக்கன்று , cow calf . 


--- 


3114 


பகமண் 


பசுமெழுக்கு 


பசு நாக்கி , ஓர் வெண்ணிறமான நாக்குமின் , 

white Indian sole fish { sea fish ) - Pleuro 
nietus solea ; 2. பசுநாக்கிலை . Se € பகநா . 


பசுமந்தம் , வேம்பு , margosa tree - Azadi 

racta indica .. 


பசுமம் , திருநீறு , holy ash prepared from 

Cow s dung .. 


பசுநாக்கிலை , See பசுநா . 


பசு நாய் , பசுநா , which see . 


பசுமரம் , பால் மரம் , any tree yielding milky 
juice ; 2. அமெரிக்க தேசத்திய பால்மரம் , 
American rubber tree 


பசு நிமிளை , அஞ்சனக்கல் , black antimony . 


பசு நீகாரம் , ஆணவமலம் , one of the three 

evil passions ; pride . 


பசுமருந்து , பச்சிலைகளைக் கொண்டு செய்யு 
மருந்து , a coarse medicine prepared from 
green herbs ; 2 பச்சிலை , Indian spikenard 

Basilia genus .. 


பசு நுண 25 , பச்சைத்தவளை , green frog . 


பசு நுணலை நெய் , பச்சைத்தவளை நெய் , fatty 
grease of green frog . 


பசுமலர் , வாடாத பூ . அப்போது பரித்தப்பூ 

undried flower ; fresh flower . 


பசுநெய் , பசு வெண்ணெயை உருக்கிய நெய் , 

இது மருந்துக் குதவும் , clarrified butter 
from cow s curd . It is much used in medi 
cine . It is sweet , cool in its potency . It 
possesses excellent tonic and invigorating 
properties . It is the best of all kinds of 
ghee . 


பசுமலைக் குழலூற்று , பேரோசனை , இது ஓர் 

உபரசச்சரக்கு . an unknown drug forming 
one of 120 kinds of natural substances in 
Tamil Medicine . 


பசுமலையடிமண் , மஞ்சட் கல் , a kind of 

yellow stone forming the lower strata in 
some mountains or hills . 


பசுந்தரை , புற்றரை , grassy plot 


Lawn . 


பசுந்தினை , செவ்வித்தினை , a kind of millet 


பசுமாரணம் , ஓர் மருந்து மூலிகை , cow killer 

Thalictrum folivaum . It is a herb useful in 
Medicine . Two other varieties are T. fla 
vum and T. javanium . 

. 


பசுந்து , நெற்றி , fore head ; 2. அழகு, 

beauty ; 3. பசுமை , greenness ; 4. நேர்த்தி , 
fineness . 


பசுமுல்லை , ஓர் வகை முல்லைக்கொடி ,, a kind 

of jasmine Jasminum angustifolium . 


பசுபதிபாசஞானம் , பசு ஞானம் , பதி ஞானம் ; 
பாசஞானம் ; see under proper heads .. 


பசுமுன்னை , 

நறுமுன்னை , dusky firebrand 
tree - Premna integrifolia. 


பசுபதிவீரம் , சவ்வீரம் , corrosive subimate 

- Perchloride of marcury . 


பசுமுன்னைக்கீரை , பசுமுன்னை , which see . 


பசுபாவம் , ஆத்துமவியல்பு , nature of the 
soul; 2. ..யிர்க்குச்செய்யும் பாவம் ; கொலை 
முதலியன , sinful acts done to any living 
creature as killing . 


பசு ன்னை வேர் , உணவின் பேரில் 

விருப் 
பத்தை உண்டாக்கும் பசுமுன்னையின் வேர் , 
the root of Pasumunai inducing appetite of 
craving for food . 


புசுபோகம் , ஆன்மநுகர்ச்சி , experience of 

pleasures and pains by the soul . 


$ 0 


பசுபோதம் , ஆன்மவறிவு , knowledge of the 
soul . 


பசுமூத்திரம் , பசுவின் மூத்திரம் ; cow s urine . 

It is much used both internally and extern 
ally . It is a laxative and diuretic and 
useful in constipation suppression of urine , 
colic , leprosy . jaundice , anasarca etc. 
is found useful for purifying various drugs . 


பசுப்பவ நீதம் , சொர்ப்பனம் , dream . 


பசுமஞ்சள் , பூசுமஞ்சள் , raw turmeric used 

by women during bath , usually it is applied 
to the face ; 2. ஓர்வகை அறியா மஞ்சள் , 
a kind of saffron . 


பசுமூலி , பச்சை மூலிகை , any green herba 
cious plant ; 2. பச்சைப் புல் , green grass . 


பசுமெழுக்கு , புது மெழுகு , fresh wax ; 2 . 
பசுமை அல்லது பச்சை மஞ்சள் மெழுகு, 
fresh yellow wax - Beeswax . 


பாசுமண் , கிளியின் எச்சம் , parrots excreta . 


3115 


பசும்பால் 


பசும்பால் 


பசுமை, பச்சை , greenness ,, 

2 

குளிம்மை , 
coolness ; 3 ஈரம் , moictute ; 4. சாரம் , 
essence; 5. QUI GO Gof pi , gold or yellow 
colour . 


பசுமையானோன் , நீல பாஷாணம் , a prepa 
red arsenic . 


milk . It is wholesome to the body and is 
capable of cooling the system by removing 
the bodily heat and enrich the blood . It is 
equally useful as liquid food for the young 
and old . Generally . it is prescribed as diet 
food in cases chronic fever wounds and 
injuries rheumatic and venereal affections , 
It forms an useful ingredient in the prepara 
tions of medicines such as medicated oils , 
ghee electuaries etc. It serves as a main 
diet for yogis . It is demulcent and elixis . 
It is found useful in cases of hemoptysis . 


பசுமைரோகம் , சூதகத்தடையினால் முகத் 

தில் பசுமை கலந்த மஞ்சள் நிறத்தையுண் 
டாக் த மோர்வீத சோகை , இது கருச்சினைக் 
கோளாறினாலும் உண்டாகலாம் , a pecu 
liar anemia arising from mestrual disease . 
It is characterised by the appearance of 
yellowish green ( pallor ) colour on the face 
due to the non appearance or supperession 
of the menses at the usual time or may be 
due to the defective ovaria in some cases or 
Retentio mensium ie Amenorehoea - Green 
sickness . Chlorosis 


பகற்பால் : பகல் முழுதுஞ் சுரந்திருந்து 
இரவில் கறப்பது பகற் பாலாகும் . இதை 
முறைப்படி காய்ச்சி அருந்த தேக அழற்சி , 
கபநோய் , சுவாசம் , பித்தகோபம் , உ.ட்சூடு . 
வெப்பம் , கண்ணேய் இவைகள் போம் , 
தேகத்தில் மினுமினுப்பும் , சுக்கில விருத்தி 
யும் உண்டாகும் ; குழந்தைகளுக்குப் பக் 
தவமானது . 


NOTE- It may also mostly affect young girls 

at the age of puberty due to deranged con 
dition of menses . It is marked by perverted 
appetite ; impairment of digestion , bebility 
dismorrhoea , amonorrhoea and nervous 
disturbance . 


இராப்பால் : இரவு முழுதுஞ் சுரந்து பக 
லிற் கறக்கும் பால் இராப்பாலாகும் . இதனை 
விதிப்படி காய்ச்சி 

அருந்த கண்ணோய் 
களும் ; விந்துக் கெடுதியால் உண்டாகும் 
சிற்சில நோய்களும் நீங்கும் ; பத்தியத்திற்கு 
உதவும் . 


பசுமைவெளியுப்பு , வளையலுப்பு , Glass gall--- 

Felvitri . 


பசும்படி , see பசுமருந்து ; 2. மஞ்சள் மங்குஸ் 
தான் , Mangoostan . 


பசும்பதம் , அரிசி , பருப்பு , கறி முதலிய உண 
வுக் குரிய சாமக்கிரியை , cooking ingredients 
necessary for food as rice , dhall, vegetables 
etc. 


பாசிப்பயறு , 


பசும்பயறு , பச்சை அல்லது 
green gram .. 


பசும்பால் , ஆவின் பால் , இது உடம்பிற்கு 
மிக்க ஆரோக்கியத்தைத் தருவதுமல்லாமல் . 
உடம்பின் சூட்டைத் தணித்து , தாது புஷ்டி 
யையுந்தரும் , இது விருத்தருக்கும் பாலருக் 
கும் மிக்க உபயோகமானது , பொதுவாக 
இது பழைய சுரம் , விரணம் , சூலைபிரமேகம் , 
இவைகளுக்குப் பத்திய உணவாகக் கொள் 
ளப்படும் , அன்றியும் மருந்து , தைலம் , இலே 
கியம் முதலியவைகளிலும் சேர்க்கப்படும் . 
யோகிகளுக்கு இது இன்றியமையாத 
உணவு, உடம்பின் தாபிதத்தைத்தணிப்பது 
மன்றி வலிமையும் பலவிருத்தியுமுண்டாக் 
கும் , இரத்தம் கக்குதலை நிறுத்தும் , cow s 


வெண்மை நிற பசுவின் பால் : பித்த கோப 
த்தையும் , செம்மை நிற பசுவின் பால் : வாத 
கோபத்தையும் , கருப்பு நிற பசுவின் பால் : 
கபரோகத்தையும் , கபில நிற பசுவின் பால் : 
திரிதோஷ கோபத்தையும் போக்கும் , காராம் 
பசுவின் பால் : விழிப்பிணி , கூயம் , மற்ற 
பாலின் குற்றங்கள் , இரத்த பித்த நோய் 
கபம் ஆகியவைகளை நீக்கும் , பெரியோர் 
களை வசப்படுத்தும் , மான் நிற பசுவின் 
பால் : முப்பிணிகளைப் போக்கும் . நாரை பசு 
வின் பால் : முயல் வலியைப் போக்கும் . 
கொம்பு அசையும் பசுவின் பால் : பித்த 
ரோகத்தைப் போக்கும் , ஆனால் தனுஸ் 
தம்பவாதம் , கபநோய் , சுக்கில தாது இவை 
களை விளைவிக்கும் , மூன்றா மீற்றுப் பசுவின் 
பால் : நீடித்த கபநோயைப் போக்கும் . நான் 
காமீற்றுப் பசுவின் பால் : மூன்று தோஷங் 
களையும் , போக்கி சுக சரீரத்தையும் , மகிழ்ச் 
சியையும் உண்டாக்கும் , - ஆகாப் பசுவின் 
பால் : முத்தோஷங்களை மார்பில் சேர்ப்பித்து 
க்ஷயத்தை விளைவித்து ஆயுளைக் குன்றச் 
செய்யும் , உபயோகிக்கும் விதி : கறந்த 
நான்கு அல்லது ஐந்து நாழிகைக்குள் அதா 
வது கறந்தசூடு நுரை அடங்கு முன் அருந்த 


3116 


பசுராசன் 


பசுரோகம் 


பகரோகம் , பொதுவாக மாட்டுக்கு 

வரும் 
நோய்கள் , இது அடியிற் கண்டபடி பல 
வகைப்படும் . அவையாவன . cattle disease 
in common . There are many caitle dis 
eases . The best known are : 


நன்றாக 


தேவாமிர்த்தத்துக்கு ஒப்பாகும் , அதற்குப் 
பின் குடிக்க கவனுண்ட ஆலகால நஞ்சுக்கு 
ஒப்பாகும் 

கொதிக்க வைக்க 
அந்த நஞ்சு தன்மை நீங்கும் . காய்ச்சும் 
விதி எட்டில் ஒரு பங்கு சத்த நீர் சேர்த்து 
மூன்று கொதி வரும் வரை காய்ச்சி இளஞ் 
சூடாக அருந்தவேண்டும் , அருந்தும் விதி : 
தனிப்பாலைக் குடிக்கக் கூடாது . இனிப்பு 
அல்லது 

காரப்பு சுவையுள்ள பொருள் 
களைக் கலந்து அங்ருத வேண்டும் , உதாரண 
மாக கற்கண்டு . சர்க்கரை , மிளகு , திப்பிலி 

The qualities of the milk drawn in the 
evening and morning , as well as those of 
the milk of white cow , red cow , black cow , 
black golden coloured cow ; black cow with 
black udder and teats , deer coloured cow , 
narae cow . cow with shaky horns , cow 
of third lactation , cow of fourth lactation , 
for biden , cows ( ஆகாபசு ) are given above . 

The rules of using the raw milk . boiling 
and drinking the milk are also given above . 

2 . பசுங்கன்றினிடமாக அம்மை குத்து 
வதற்காக எடுக்கும் பால் , the serous 
exudate taken 

collected from 
the vesicles cowpox 

Vaccine lymph . 
It is used as a preventive inoculation for the 
reason it produces active immunity against 
small pox by the formation of antibodies - 
Lac Vaccinum . 


1 . மசூரிகை அல்லது அம்மை , lentil 
shaped eruptions known as cow pox 

a kind of small pox . 
2. அலரி அல்லது விஷசுரம் , rinder foot . 
3 . அசைபோடாமை , loss of cud . 
4. வயிற்றுவலி, gripet or stomach pain . 
5. கழிச்சல் , diarrhoea ( from affecting 

small intestines ) . 
6 . கபால சூலை , inflammation of the 

brain . 
7 . காற்கணை , soreness of the hoofs . 
8. கால்நோய் , various diseases of the 

feet .. 
9 . கால் , வாய்க்கோமாரி , foot and 

mouth disease . 
10. காரக்கழிச்சல் , a kind of acute diarr 

hoea . 
காசம் , affection of the chest - Bron 

chitis . 
12 , காய்ச்சல் , fever of any kind 
13 . காற்று நோவு , rinder pest . same as 

No. 2 . 
14. காட்டுரோகம் , dysentery . 
15. கொடிறுசன்னி , lock jaw or tetanus 
16 . கொள்ளி வீங்கு , malignant sore 

throat ( fatal ) 
17. கோமாரி , the same as No 9 . 
18 . குடல்வாதம் . affection of the intes 

tine - Hernia . 
19. , 

குடலெரிச்சல் . inflammation of the 

bowels . 
20 . குண்டிக்காயெரிச்சல் , inflammation 

of the Kidney . 
21. குலைமுட்டி , congestion of lungs and 

swelling of belly . 
22 . TOUQU OLUL ), calculus , stone in the 

bladder ,, 
23 . கண்ணோய் , Opthalmia in general . 
24 , நெஞ்சடைப்பான் , inflammation of 

the lungs . 
25 , உடைந்த கொம்பு , broken horn . 
26. ஓடுவாயு , a kind of rheumatism . 
27 . பிளவைக்காய்ச்சல் , anthrax fever . 
28 . இரத்தகலச வெரிச்சல் , inflammation 

of the heart .. 
29. இரத்தக் கழிச்சல் , blood flux 

dysentery . 
30 . 

இரத்த மூத்திரம் , blood urine 
Hematuria . 


பசும்பால் மூன்றாந்தம்பி , பசுவெண்ணெய் , 

butter from cow s milk derived after three 
operations .. 


பசும்பாளை , ஆக்கினை 
பசும்பி , சீரகம் , cumin seed . 


பசும்பிடி , பச்சிலை மரம், Mysore gamboge tree 

Garcinia xanthochymus alias x pictorius 
It is an ever green tree . 


பசும்பிடிப்பு , அறுகம்புல் , couch grass -- Cy 

noden dactylon . 
பசும்புண் , புதுப்புண் , fresh sore or wound . 
பசும்புல் , பச்சைப்புல் , green grass ; 2. பயிர் 

green crops . 
பசும்பூ , பச்சைப் பூ ; green flower . 
பசும்பொன் , மாற்றுயர்ந்த பொன் , a supe 

rior gold ; 2. கலப்பற்ற பொன் , pure 
gold ; 3. பித்தளை , brass ; 4. பத்தரை 
மாற்றுப் பொன் , gold of 103 carats . 


பசுராசன் , சிங்கம் , lion . 


3117 


பச்சரிசிக்கஞ்சி 


பசை 


31. சிதமைக்குடல் மந்தக்கட்டு , fardal 

bound , torpidity of the bowels . 
32. எரிகாய்ச்சல் , inflammatory fever . 
33 . இரைப்பை வீக்கம் , distension of 

rumen . 
94 . தொணடையடைப்பான் , malignant 

sore throat same as No. 16 . 
35. வயிற்றுப்பிசம் , distension of 

stomach ; tympanities . 
36. ஈரலெரிச்சல் , inflammation of the 

liver . 
37. மஞ்சட்காமாலை , jaundice. 
38. மகோதரம் , dropsy great belly . 
39. மண்டையடைப்பான் , apoplexy . - 
40. சலகரோகம் , disease in which leeches 

are bred in the stomach . 
41. மூக்கடைப்பு , catarrh of the nose . 


former is prepared mostly from rice . 
wheat , barley and arrow root and given to1 
patients at home and hospitals . It is a 
simple food used in diet . In South - India 
sago and plantain fruit are much used . The : 
best kind of starch used for industrial pur . 
poses is white , soft , friable and easily 
reduced to powder , insolable in cold water , 
alcohol and ether but readily soluble in 
warm water affording a gelatinous solution . 


பசைதல் , ஒட்டுதல் , pasting : 2. பசையாக் 

கல் , making a paste ; 3. இளகுதல் . soften 
ing to tenderness . 


பசைத்தல் . 


பசைமா , கூழ்ப்பசை , Starch . 


பசுவம் , கோரோசனை , a concretion found in 

the liver of a cow - Bezoar . 


பசையுள்ள , நெய்ப்புள்ள , mucilanginous . 


பசுவம்மை , பசுவுக்கு வருமோர் அம்மை , cow 
pox . 


பசோங்கு , ஆமணக்கு , castor plant , castor 

seed . 


பசுவாமீன் , ஓர்வகைக் கடல் மீன் , a kind of 
sea fish . 


பசோற்பவம் , சிறுகுடலின் பகுதி , part of 

the small intestine - Duodenum . 


பசுவிட்டை , பசுஞ்சாணி , cow dung . 


பஸ்தகெந்தாசம் , கிருமிசத்துரு . 


மான 


பஸ்பித்தல் , See பற்பித்தல் , 


பசுவிழிப்படலம் , கருவிழியில் பசுமை நிற 

சதையை வளரச்செய்து , நேத்திர 
காந்தல் , பார்வைக் குறைவு முதலிய குணங் 
களையுண்டாக்குமோர் கண்ணோய் , an eye 
disease of the black of the eye characte 
rised by the growth of a yellow flesh , burn 
ing sensation , pricking pain and dullness of 
vision . 


பச்சடி , பச்சையாகவே பாகம் பண்ணிய 

துவையற் கறி , a culinary preparation from 
raw vegetables , seasoned vegetable curry . 


பசுவினீர் , கோசலம் , cow s urine . 


பச்சதாபுட்பம் , செப்பு நெரிஞ்சில் , red calt 
rops 

Hedysarum prostratum . 


பசுவின் தயிர் , பசும்பாலிலிருந்து தயாரிக்கும் 
தயிர் . cow s curd . 


பச்சநாபி , வச்சநாபி , aconite root - Aconi . 

tum ferox . 


பசுவீரம் , சவ்வீரம் , corrosive sublimate . 


பச்சமஞ்சள் , மரமஞ்சள் , tree turmeric 

Coscinium benestratum . 


பசூசகம் , வெள்ளுகா , a white variety of 

2o1 , Mahomadan tooth brush tree - 
Salvadora persia . 


பச்சரிசி , உலர்ந்த நெல்லைக் குத்திய அரிசி 

rice derived from dried paddy raw rice 
as opposed to boiled rice புழுங்கலரிசி , 
derived from boiled and dried paddy : 2 . 
அம்மான் பச்சரிசி , which see ; 3. ஒருவகை 
மாங்காய் . a kind of mango . 


பசை , 

ஈரம் , moisture ; 2. சாரம் , essence ; 
3. பிசின் , gum ; 4 , கொழுப்பு , fat , starch ; 

5. ஒட்டுப்பசை , paste , glutinous substance . 
NOTE : - Starch , an adhesive substance - 

Amylum starch may be divided into 
starched used for food known as conjee and 
starch used for industrial purposes. The 


பச்சரிசிக்கஞ்சி , பச்சரிசி நொய்யினால் தயா 
ரித்த கஞ்சி , conjee or porridge from 
broken or crushed raw rice . 


3118 


பச்சிலை 


பச்சினி 


பச்சவாயு , பக்கவாயு . 


பச்சளைபு , பசுந்தயிர் , see பசுவின் தயிர் . 


பச்சன்னியம் , மரமஞ்சள் , பச்சமஞ்சள் . 
பச்சாகிலியம் , சண்பகம் , champak tree 
--Michalia champaca . 

. 
பச்சாகுலிகம் , 


} 


stamens . The dried tops exported to 
England are about a foot or more in length , 
they have a peculiar perfume and as such 
used for many purposes , leaves are used as 
an ingredient in tobacco ; by dislıhat on 
they yield an oil which is used as a toilet 
prefume. The leaves are also used for 
imparting fragrance to clothes , they are 
also with other aromatic drugs applied to 
the body when bathing . It is an useful 
application for removing bad smell arising 
from perspiration and also curing scabies , 
itch and other culaneous discases . It also 
removes bodily heat and phlegm in the 
chest . 


பச்சாளை , நொச்சி , which see . 


பச்சரன்கள்ளி , கண்டக் கள்ளி . round milk 

hedge - Euphorbia tirucalli . 


பச்சிமம் , நெற்றி , forehead ; 2. பின் , back 
ward ; 3. பின்புறம் , backside ; 4. முதுகு . 

. 
back .. 


பச்சிய குன்மக்கட்டி , 


பழுத்த குன்மக் 
கட்டி , matured 
and enlarged 


பச்சியமானகுன்மம் , 
abdominal tumour . 


பச்சியம் . 

state .. 


பழுத்த நிலைமை, the matured 


NOTE : -- 

It grows in abundance in Silet , 
Penang and Malaya . The odour is more 
powerful than that derived from any other 
plant and so it is exported to Europe in 
large quantities . The powdered leaves put 
into mustin bags prevent clothes from being 
attacked by moths . This plant is found 
wild in the Concans , Muslims use this leaf 
in tobacco for smoking and for scenting the 
hair of women . It is also employed for 
stuffing mattresses and pillows as it is very 
efficacious in preventing contagious and 
infections diseases . 


பச்சிராசன் , கருடன் , Brahmini Kite . 


பச்சிரும்பு , உருகின இரும்பு , melted iron . 


பச்சிலை , பச்சிலைமரம் , Mysore gamboge 

Garcina Xanthochymus alias Xanthochymus 
pictorius ; 2. LIOFILIER , green leaf; 3 . 
பச்சிலை முலிகை , a green herb ; 4. பன்றி 
வாகை , which see . 


பச்சிலைக் கழிச்சல் , குழந்தைகளுக்குக் 
காணும் பச்சை நிறமான பேதி . a form of 
diarrhoea in children in which the stools 
are of a green colour - green diarrhoea , 


பச்சிலைக்கிச்சிலிக்கிழங்கு , ஒருவகை கிழங்கு , 
a kind of root tuber . 


பச்சிலை தாள் , பச்சைவாழை . 


பச்சிலைமரம் , மலைப்பச்சை , Mysore gamboge 

- Garcinia xanthochymus ; 2. பன்றிவகை . 
bastard rose wood - Dalbergia paniculata . 


பச்சிலை , பச்சிலைச்செடி . இது ஓர் பூடு , 2 - 3 
அடி உயரம் , மொகமொசுப்புள்ளது . தண்டு 
உயர எழும்பக் கூடியது , இலைகள் காம்பு 
வாய்ந்தவை , பூந்தண்டு முனையில் கூராக 
வும் , பூக்கள் நிரம்பியும் உள்ளது . பூக்கள் 
வெண்மை , இலைகள் புகையிலையில் சேரும் , 
இதினின்று 

எண்ணெய் வாலை ரூபமாய் 
எடுப்பதுண்டு, இவ்வெண்ணெய் வாசனைத் 
திரவியங்களில் சேர்க்கப்படும் , இலையை 
வாசனைக்காகத் துணிகளில் வைப்பதுண்டு , 
இதை வாசனைச் சரக்குகளுடன் சேர்த்து 
உடம்பில்பூச வியர்வை நாற்றத்தைப் போக் 
(குவதுடன் சொறி , சிரங்கு முதலிய சரும 
நோய்களையும் போக்கும் , உஷ்ணத்தையும் 
கபத்தையும் அறுக்கும் , Acheen leaf , indian 
Marjoram - Pogostemon patchouli alias 
Cariganum pubescent . It is suffruticose , 
2-3 ft . high , pubescent , stems ascending ., 
leaves petioled , spikes terminal and crow . 
ded with flowers : flowers white with red 


பச்சிலையானோன் , பச்சோந்தி , 

தன் 
னிறத்தைச் சூழ்நிலைக் கேற்ப அடிக்கடி மாற் 
றும் , green lizard - Chameleon , it is cap 
able of suddenly changing its colour to that 
of its enviroment and is fabled to live on 
air . 


பச்சிறைச்சி ,சமைக்காத இறைச்சி , raw meat . 


பச்சினி, பத்தாம் மாதம் , tenth month ; 2 . 
பத்து மாதம் நிறைந்த கர்ப்பினி , a woman 
of full term pregnancy ie ten months preg . 
nant woman . 


3119 


பச்சை ஊத்தை 


The following are the different plants 
ending with the same termination பச்சை 
viz : 


பச்சுடம்பு , குழந்தையுடம்பு . child s tender 

body ; 2. புண்ணால் இளைத்தவுடம்பு , an 
emaciated body from an operation of 
wound or other injuries ; 3. அம்மைப்புண் 
காயாத உடம் ! . , body feebled by unhealed 
sore or pox ; 4. பிள்ளை பேற்றால் மெலிந்த 
வுடம்பு . body of a woman rendered delicate 
from child birth . 


-- 


பச்சுதி , நழுவுகை , displacement , dislocation . 


பச்சுலி , ஓர் மரம் , same as பச்களி, 


1. திருநீற்றுப் பச்சை , holy ashes leaf 

Artemesia vulgaris . 
2. சமுத்திராப்பச்சை , sea green - Argy 

reia speciosa . 
3 . மலைப்பச்சை . hill green 

Garcinia 
xanthochymus . 
4 , தேன் பச்சை , honey green 

Gua 
Zuma tomentosa . 
5 . வேனிற்பச்சை . summer green 

Heliotropium indica . 
6. நஞ்சறப் பச்சை , poison cutting green 

-Hoyapendula . 
7. அவுரிப் பச்சை , crude camphor . 
8 , கதிர்ப்பச்சை , a fragrant plant . 
9 . வங்காளப் பச்சை . subacetate of cop 

per - Verdigri . It is used by Vai 
dyans as a stimulating application for 

il conditioned ulcers and sores . 
10 . மாரி பச்சை . 


பச்களி , ஓர் வகைப் பச்சிலைச் செடி , woolly 

patchouly — Pogostemon vestitus , 


பச்சூன் , 


see பச்சிறைச்சி . 


NOTE-- Nos , 7 to 9 refer to chemicals . 


14 . 


பச்சை , ஓர் வாசனைச் செடி , see பச்சிலை , 

, 
2. பச்சரிசி , raw rice :; 3. தோல் , skin ; 
4. பசுமை , greenness ; 5. மரகதம் , eme 
raid ; 6 , ஈரம் , moisture ; 7. பச்சை நிறம் , 
green colour , 8. இளசு , tender ; 9. இஞ்சி 
ginger ; 10. துரிசி , green vitriol ; 11 . 
வெள்ளைக் குங்கிலியம் , dammer resin ; 12. 
நஞ்சுக்கொடி , naval cord ; 13. வங்காளப் 
பச்சை , sub acetate of copper , verdigris ; 

உலராதது , that which has not dried , 
15. அவியாதது , that which is not boiled ;; 
16. பழத்தோல் , outer skin of a fruit , rind ; 

. வாசனை , fragrance ; 18. பயறு , pulse . 
19. வெற்றிலை , betel leaf ; 20. ஓர் வாச 
னைப் புல் , a fragrant grass ; see கற்பூர புல் , 
21. நீருமரி , sea side Indian salt wort --- 
Suaeda nudiflora ; 

22 . சமைப்பற்குரிய 
உணவுக்கறி , raw vegetables intcnded for 
cooking ; 23 . முற்றாதது . that which has 
not riped : 24. சுத்திபண்ணப்படாதது , 
that which has not purified ; 25. பச்சைப் 
பிள்ளை , a new born baby ; 

born baby ; 26. பச்சைக் 
கற்பூரம் , borneo camphor - crude camphor ; 
27. பலாசு , Bengal kino - Buteo tomen 
tosa ; 28 . 

பச்சை வெட்டு மருந்து , medi 
cine prepared without subjective to heat or 
fire ; 29. ஆண்டின் முதற்பெயர் , ( உ..ம் ) 
பச்சைப் பயறு . plants first term as green 
gram ; 30. பூண்டின் இறுதிப்பெயர் , ( உ - ம் ) 
திருநீற்றுப் பச்சை . plants last or end term 
as in holy ashes leaf ; 31. புதிய ; அப்போது 
பறித்தது , a new or just plucked ; 32 . 
கீரை ; greens . 


பச்சை அலரி , திருவாச்சிப் பூ . இதன் பட் 

டையைக் கஷாயமாகப் போட்டுக்கொடுக்க 
சீதள சுரம் போம் , வாந்தியும் பேதியுமுண் 
டாகும் , விதை பயங்கரமான பேதியையும் 
வாந்தியையும் அதிகமாய் உண்டாக்கும் , 
foreign oleander - Thevetia nerii folia . | t 
is a handsome sprading tree constantly in 
blossom . All parts of the plant yield 
abundance of acrid milky juice , which is 
highly venomous , bark , kernels , oil from 
the kernels are emetic and purgative . Bark 
is anteperiodic also ; 2. மஞ்சள் அலரி . 
yellow oleander . Root bark and kernel are 
poisonous , cause vomitting and purging . 


இதன் 


பச்சை ஆமை , 

கடலாமையின் ஓர் இனம் ; 
இறைச்சியை 

சாப்பிடுவதுண்டு . 
ஆயினும் சில சமயம் 

விஷத்தன்மையது , 
hawk bill turtle ; Indian caret — Chelonic 
virgata . South Indians eat their flesh but 
sometimes the flesh is poisonous . 


பச்சை இராப்பாடி , பச்சை நிறமான இராப் 

பாடிக் குருவி . green bool bool . Title from 
its colour Phyllorius jerdoni . its usual 
call is like the king crow . 


பச்சை ஊத்தை, பல்லில் 
கறை . 


படியும் பச்சைக் 


3120 


பச்சைக்கந்தகம் 


பச்சைக்கல் 


பச்சைக்கரி , 

charcoal .. 


ஈரமான கரி 


Wet 


or moist 


பச்சை எருவை , 

பச்சையாகவே துரிசி முத 
லியு 

மருந்துகளை நல்லெண்ணெயில் 
அரைத்து இரணங்களுக்கிடும் ஓர் 
மருந்து ; சிலந்திக்குப் பூசுமுலாம் ; வெள்ளை 
பாஷாணம் , அரிதாரம் , துரிசி , கல்கண்ணம் , 
சிவப்பு குங்கிலியம் இவைகளை சம எடை 
கொண்டு நல்லெண்ணெயில் 

சாமம் 
அரைத்து பிறகு தண்ணீரில் அலம்பி துணி 
யில் தடவி புண்கள் மீது போடும் ஆற்று 
மருந்து , an external ointment prepared by 
grinding copper sulphate ( பச்சை ) and other 
drugs and mixing and grinding them in 
gingelly oil . It is grinded for 12 hours , 
then it is washed by grinding it with water . 
The water is thrown out The ointment is 
taken and used for ulcers with over growth , 
The important drugs contained in it are 
white arsenic , yellow orpiment , lime and 
copper sulphats , 


பச்சைக் கச்கோலம் , பச்சை பூலாங்கிழங்கு , 
green poola root Curcuma zedoaria ; 2 . 
பச்சை ஏலத் தோல் , undried capsules of 
cardamon , 


பச்சைக் கருப்பூரம் , செயற்கைக் கருப்பூரம் , 
இது வேதை செந்தூரத்தில் ஓர் முக்கிய 
சரக்கு ; இது வெண்மையாகவும் . காரமாக 
வும் , உருசிக்கக் கசப்பாயுமிருக்கும் , எல் 
லாக் கடைகளிலும் விற்கப்படும் . வைப்பு 
சரக்காகும் . இதற்குப் பதிலாக அனேக 
போலிச் சரக்கும் விற்பார்கள் ; இதற்த 
குளிர்ச்சியையுண்டாக்கிக் 

கடிய ரோகங் 
களைத் தணிக்கச் செய்யும் சக்தியுமுண்டு , 
இதை சுரம் , வாந்தி , கண்ணோய் ; கிரந்தி 
இவைகளுக் குபயோகிக்கலாம் . பெரும் 
பாலும் மருந்துகளில் சேர்த்துக் கொடுக்கப் 
படும் , இது தாகம் . வயிற்றெரிச்சல் , ஈரல் 
அழற்சி போம் . நுரையீரல் இரணத்தை 
ஆற்றும் ; மூளைக்கு பலத்தைத் தரும் . crude 
camphor . It is a prepared drug . It forms 
a chief ingredient 

ent in alchemical and red 
oxide preparations of metal . It is known as 
philosopher s powder . It is sold in all bazaars. 
It is white or dirty white in colour , bitter 
to taste with a sert pungent smell . When 
applied to the eye it is very cooling 

By its 
cooling effect it cures fever , vomitting , 
eye diseases etc. It is useful in thirst . in . 
flammation of the lungs and liver ; 2. ஓர் 
வகைப் பிசின் , a kind of resin ; 3 . ஓர் 
வகைப் பூரம் ; இது மூன்று வகைப்படும் . 
அவையான: ஈசன் , வீமன் , தாச் சிறை 
யன் , 3 chemical preparation of camphora 
It consists of three kinds as mentioned 
above . 


பச்சைக்கடலை , வேக வைக்காத 

வறுக்கப் 
படாத கொண்டைக் கடலை, raw bengal 
gram that is not roasted or boiled . 


பச்சைக்கடுகு . செங்கடுகு , raw mustard . 


பச்சைக் கடுகுரோகணி , உலராத கடுக 

ரோக , undried black hellibore Helli 
borus riger ; 2. பச்சை நிறமுள்ள கடுகு 
ரோகணி- Green coloured hellibore . 


See 


பச்சைக் கடுக்காய் , உலராத காக்காய் , un 

dried gallnut ; 2. அரிதகிக் கடுக்காய் , green 
gall nut - Terminalia 

chebula ); 

பரி 
திக்காய் , அரோசகம் போம் , 

மலம் கழி 
யும் , பசியுண்டாகும் , It cures nausea . and 
causes motion and appetite . 


பச்சைக்கட்டி , பழுக்காத கட்டி . unriped or 
unmatured abscess unfit for opening or inci 
sion ; 2. பச்சைப் புற்று விரணம் , green 
cancer ; 3 . 

3. ஆறாதகட்டி , unhealed abs 
cess , 


பச்சைக் கட்டு , சாந்தி மருந்து . curative drug ; 
2. சாந்தி செய்யு மருந்து . any green drug 
which allays the disease ; 3 , தற்காலிக 
சாந்தி . grean herbacious drugs which afford 
temporary relief, 


பச்சைக்கல் , பச்சைமணி , இது நவமணிய 

லொன்று . emerald ; one of the nine orien 
tal gems . It is distinguished from Ameri 
can emerald ; 2. ஓர் வகைப் பச்சைக்கல் : 
a variety of green stone resembling the 
white stone of Scotland ; 3. பர்சைக்கல்லு , 
green stone principally composed of felspar 
and hornblende . It is a general name igne 
ous rack ; 4. பச்சைக் கருங்கல் , certain 
plutonic rocks containing angite are also 
called green stones ; 5. பச்சை நிறமான 
ஓர் வகைத் தாது ; இதில் பாத்திரம் வளை 
யல் முதலியவை செய்யப்படும் , jade . It 
is a mineral of greenish colour . Cups and 
bracelets are fashioned out of it by the 
Chinese . 


பச்சைக் கந்தகம் , பிறவிக் கந்தகம் , common 

native sulphur , raw sulpur . It is very impure 
hard , whitish yellow in colour , It is the 
worst kind in the bazaar, 

bazaar , See பச்சைக் 
கெந்தி . 


3121 


பச்சைக்குங்கிலியம் 


பச்சைச் சேர்வை 


raw 


பச்சைக்காய் , உலராதகாய் , undried பச்சைக்குங்குமப்பூ , உ லரவைத்துப் பதப் 
fruit ; 2 , பச்சைவர்ணக் காய் , green fruit ; படுத்தாத குங்குமப்பூ , இது உலர்ந்ததை 
3. பழுக்காதகாய் , unripe fruit ; + வேகாத விட மிகு குலாத்தைக் சொடுக்கும் , பச்சைச் 
காய் , fruit not subjected to heat or fire; சரக்கு தற்போது கிடைப்பதரிது , குங்குமப் 
5 ஈரக்காய் , fruit with moisture in it . 

பூ விளையும் பிரதேசங்களில்தான் பச்சையா 

கக் கிடைக்கும் , இது உற்சாககாரி ; இத 
பச்சைக்காரச்சீலை , தொடைவாழை , புற்று , 

னால் , அதிவியர்லையால் பிறந்த துர்குணங் 

கள் , செவி , கணை , மூக்கு நோய்கள் , நீரேற் 
சிலந்தி . பிளவை முதலிய பெரும் விரண றம் , சிலேட்டும் தோஷம் இவைகள் போம் , 
நோய்களுக் கிடுவதற்காக உபயோகிக்கும் 

an undried and unseasoned European saffron 

Crocus sativus . This is available only in 
மருந்துச்சீலை , அகத்தியர் இரண வைத்தியத் 

the place where it is grown . Ref : குங்குமப் 
தைப் பார்க்கவும் , corrosive plaster or பூ and குங்குமம் . 
other lint soaked in pungent or acrimoni 
ous drugs and inserted by a probe into the பச்சைக்குருவி , பச்சைவர்ணக் குருவி , green 

sparrow 
deep abscess of the thigh , cancer , venereal 
and syphilitic ulcers , carbuncle and other 

பச்சைக்கு வடு , மரகதம் , green gem 
serious wounds . For mode of preparation Emerald . 
and other details see Agasthiar s work on 
surgery . 

பச்சைக்குழந்தை . அன்றுபிறந்த குழந்தை , 

new born child ; ! முதிராத குழந்தை , 
பச்சைக்காளான் , வாதத்திற்குதவுமோர் 

baby . young child . 
வகைக்காளான் . green mushroon used in 
rheumatic affections . 

பச்சைக்குறவான் , ஓர் நீலநிறமான கடல் 

மீன் , a kind of blue trigger sea fish . 
பச்சைக்காரம் , பவுத்திரம் , காயம் , குட்டம் 

முதலிய இரணங்களுக் கத் தூவி ஆற்றும் பச்சைக்கூடு , பருத்த உடம்பு . stout body ; 
மருந்து , இதை மிருதாரசிங்கி , கௌரி , அ.ரி 

2. தூல தேகம் . physical body as opposed to 
தாரம் , வெள்ளை பாஷாணம் , மயிலது த்தம் , குக் குமதேகம் , subtle body . astral body . 
சுட்டபழந் துணி முதலியவைகளைப் பொடி 
செய்து தயாரிப்பார்கள் , a powder contain 

பச்சைக்கெந்தி . வெட்டியெடுத்த 
ing green vitriol , white arsenic , yellow 

கந்தகம் , 
orpiment , yellow arsenic ( Gowri ) mirthar 

raineral sulphur ; 2. சுத்திசெய்யாத கந்த 
sing and black ash of old clean cloth is used 

கம் , impure sulphur ; 3. கட்டாத கந்தகம் , 
to dust over sinus wound and ulcers . 

இத நெருப்புக் கோடும் , ( in alchemy ) sul - 
phur not consolidated . 

It passes or wastes 

away into fumes or vapours before fire , 
பச்சைக்கிளி, பச்சை 

வர்ணக்கிளி , green 
parrot; 2. பச்சை வெட்டுக்கிளி , green பச்சைக்கொடு , மரகதப்பச்சை , green gem 
locust ; green grass hopper Locustidae : 3 

Emerald 
துருசு , green vitriol . 

பச்சைக்கொட்டை , ஆகாசதாமரை , sky lotus 
பச்சைக்கிளிமீன் , பச்சைவர்ணக்கிளி மூக்கு Pistia stratiotus alias Plantago aquatica ; 
மீன் . parrot fish ; green coloured - 2. பூச்சிக்கொட்டை , 

soap nut tree of 
Douada ; 2. பவளக் கொடிகளில் வசிக் தம் South India . 
ஓர் அழகான பச்சைக்கிளி மீன் . இது உண் 
பதற்குத் தகுதியுடையதல்ல , 
a sea fish 
found amongst coral reefs in the sea shore 

பச்சைக்கொம்பு , இஞ்சி , green ginger . 
It is not fit for eating. 

பச்சைக்கொத்தமல்லி , கறிக்குதவும் கொத்த 
பச்சைக்கிளுவை , பச்சை வர்ணப் பட்டை மல்லிக்கீரை , green leaves of coriander used 
யுள்ள கிளுவை மரம் , green barked hill in the preparations of curries . 
balsam tree - Balsmodendron candatum ; 
2. பச்சைநிற சிற விப்புள் , common teal பச்சைக்கோரான் , இரும்பரிப்பி , jungle gerar 
Quer quadula cricea ; 3. பஞ்சித் தணக் த . nium Ixora notoniana .. 
Katearah gum tree Cochlospermum 
gossypium : 4. கிளுவை மீன் , a kind of 

பச்சைச்சேர்வை , நெருப்புக் காட்டாதபடி பச் 
mall eel fish - Grig Marreca . 

சையாகவே மருந்துகளை அரைத்துக் கலத் 

தல் , a paste made by mixing several green 
பச்சைக்குங்கிலியம் , வெள்ளைக் குங்கிலியம் , or fresh herbs or other raw drugs reduced 
Indian dammer resin - Shorea robusta . 

to a pulp without subjecting it to heat . 


3122 


பச்சைத்தேயிலை 


பச்சைநாவிக் கிழங்கு 


பச்சைத்தேரை, பச்சைநிறத் தேரை , green 
Indian toad -- Bufo bengalensis . 


பச்சைச்சேர்வைச் சீலை , பச்சைக் கூட்டு 
மருந்தை ஊட்டிய சீலை , adhesive plaster 
prepared with raw drugs or chemical drugs 
as given below : வெள்ளைப் பாஷாணம் , 
கெவுரி , அரிதாரம் , மரமஞ்சள் , நீலம் , பச்சை 
வெட்டாக இவைகலைச் சமஎடை கொண்டு 
நல்லெண்ணெயில் அரைத்து , பிறகு தண் 
ணீரில் கழுவிச் சீலையில் ஊட்டித் தயாரித்த 
மருந்து . இதை இரணங்களுக் குப் போட 

பச்சைக்காகச்சீலை , See பச்சை 
எருவை , 


ஆறும் : 


பச்சைத்தைலம் , பசுமருந்து மூலிகைகளைக் 

கொண்டு தயாரிக்தம் தைலம் , இது இர 
ணங்கள் ஆறவும் , புண்புரைகள் மாறவும் . 
மேற்பூச்சாக 2. பயோகிக்கலாம் , medicated 
oil prepared from the leaves of the her 
beceous plants for curing raw sores with 
Sinuses ;; 2 , பச்னச என்ணெய் , தேங்கா 
யெண்ணெய் , 

துருசு 

ஊமத்தைச் சாறு 
இவைகளி ல் தயாரிக்கப்படும் 

GT : 
பெணய் , green oil prepared with the follow . 
ing three ingredients Cocoanut oil , Cop 
per sulphate and Datura juice and used for 
carouncles and sloughing ulcers . 


பச்சைத்தண்ணீர் , குளிர்ந்த தண்ணீர் , cold 
water as opposed to வெந்நீர் , hot water . 


பச்சைத் தவளை , பச்சைநிறத் தவளை . green 
frog tinkling frog - Ixalus variabitis , ton . 
gue without a papilla , fingers very slightly 
webbed , toes 

toes two thirds webbed, skin 
smooth , granular beneath . Varied colour , 
found in grass and amongst bushes , peculiar 
loud , clear , metallic tinkling call . It is a 
ventri loquist . 


பச்சைத்தோல் , புண்ணாறியபின் தோன்றும் 

புதுத்தோ , scale form.d over a sore in 
healing ;; 2. பதப்படுத்தாத தோல் , skin not 
tanned ; 3. உலரவைக்காத தோல் , urdried 
skin of animals as sheep etc ; 4. மீத்தோல் , 
epidermis . 


பச்சைத்தாம் பிரவுருண்டை , தாம்பிரக் களிம் 
பைக் கொண்டு தயாரித்துக் கண்ணோய்க் 
குபயோகிக்கும் ஓர் ஆயுள்வேத மருந்து , 
an Ayurvedic eye ointment used for eye 
diseases . It is prepared with verdigris 
combined with other ingredients . 


பச்சை நஞ்சு , கொடிய தாவர விஷம் , vi rulent 

vegetable poison ; 2. பாஷாணம் , chemical 
poison ;; 3. பிறவிப் பாஷாணம் , natural 
poison ; 4. பாம்பு விஷம் . snake poison ;; 
5. பிறந்த குழந்தை நஞ்- க்கொடி . navel 
cord of the new born . 


பச்சைத்தாள் , தானியமணி முற்றாத தாள் , 
கேழ்வரகு , சோளம் , மொச்சை முதலியன 
இது மாடுகள் தின்னவுதவும் , leaf stalk in 
which the grains or pulses are not fully 
matured as found in ragi maize or in 
dolicluos genus , It is used as fodder . 


பச்சை நன்னாரி , உலர வைத்துப் பதப்படுத் 

தாத நன்னாரி , undried unseasoned sarsa - 
parilla ; fresh roots of sarsaparilla , see 


நன்னாரி . 


பச்சைநாகேசுரம் , 


பச்சைத்தான்றி , உலராத தான்றிக்காய் , பா 

dried fruit or nut of the tree called Devils 
abode , one of the three myrobalams . 


பச்சசை நாடன் , 

பழுத்தும் 

பச்சைநிற 
மாறாத ஓர் வகை வாழைப்பழம் ; ந வரை 
வாழை . green plantain fruit which is green 
even when fully riped Musa paradisiaca . 


பச்சை நாபி , ஓர் மருந்து , 


see பச்சைநாவி . 


பச்சைத்திப்பிலி , சிலந்த நீர்ப்பசையுள்ள திப் 
பிலி , இதன் வேரினால் ஆயாசம் , பலமேகம , 
பித்தாதிக்கம் , விதாகம் இவைகள் போம் 
சுக்கிலப் பெருக்கையும் அழகையு முண்டாக் 
கும் , காமவிருத்தி யுண்டாம் , See திப்பிலி 
மூலம், raw long pepper containing red 
juice ; 2. உலராத திப்பிலி , undried long 
pepper . 


பச்சை நாமத் தவளை . பச்சை 

நிறமான 
நாமத்த வளை , green coloured நாமத்தவளை 
which see . 


பச்சைத்துருசு , பிறவித்துருசு , blue vitriol 

found in nature as opposed to வைப்புத் 
துருசு , prepared blue vitriol , 


பச்சை நாவி , விசநாவிக் கிழங்கு , aconite 

root Aconitum ferox : ) . கலப்பைக் 
கிழங்கு , country aconite - Methonica alias 
Gloriosa superba superba ; 3 , சவ்வாது , 
zibet ; 4. புனுகு . civet ; 

5. கஸ்தூரி , 
musk ; குழந்தையின் கொப்பூழ்கொடி ; the 
navel cord . 


-- 


பச்சைத்தேயிலை , உலராததேயி 2 ) , undried 

tea ; Assam tea Thea Assamica alias 
camelia thea ; 2. பதப்படுத்தாத தேயிலை , 
unseasoned or fresh tea ; 
தேயிலை , green leaves of teas 


பச்சை நாவிக்கிழங்கு , கலப்பைக் கிழங்கு , 
November plant --Gloriosa superba . 


3123 


பச்சைப்பதம் 


பச்சைப்பாம்பு 


பச்சைபடி , அவியாமற் கொடுப்பது ; paddy 
given as wages without boiling it. I 


பச்சை நாவி மெழுகு . அண்ட முடியினால் 

செய்யப்பட்ட மெழுகைப் போன்ற ஓர்வித 
மருந்து , இது ஓர் சித்தா மருந்து , a wax like 
medicinal preparation from the human skull 
This is done by Siddars by a process known 
only to themselves ; 2. தலைச்சன் பிள்ளை 
நஞ்சுக்கொயயினின்று தயாரிக்கும் ஓர் 
வகை மெழுகு; இது மாந்திரீகத்திற்குதவும் , 
a wax like preparation prepared out of pla 
ceutal cord of the first born and used for 
magic and mantaram . 


பச்சைப்பயறு , பாசிப்பயறு , green gram 
Phaseolus mungo . 


பச்சைப்பயிறு கட்டு , பச்சைப்பயறு பொங் 
கல் , பாசிப்பயறு , a preparation with rice 
and green gram . 


பச்சை நாறாக் கரந்தை , பச்சைவர்ண சிவ 

கரந்தை , undried ie fresh and green Shiva s 
Basil . 


பச்சைப் பலா , ஈரப்பலா: young jack fruit ; 
2 சீமைப்பலா , foreign jack --- Artocarpus 
incisa ; 3. குரங்குபலா, monkey jack - A. 
lokoveha . 


பச்சை நிலைக்கொடி , முசுமுசுக்கை ; bristly 

bryany - Bryonia scrabrella alias B. madras 
patana . 


பச்சைப்பாக்கு , அவிக்காக பாக்த , areca nut 
not boiled ; 2. காயாதபாச்கு . unseasoned 
or areca nut ; 3. ஈரப்பாக்கு , areca nut not 
fully matured . 


பச்சை நிறக் கொடி , see பச்சை நிலைக்கொடி . 


பச்சை நிறத்தாள் , துரிசு , blue vitriol cop 

per sulphate .. 


பச்சைப் பாஷாணம் , பிறவிப் பாஷாணம் , 
native arsenic ; 2. உலோகங்களைப் பழுக் 
கச் செய்யும் பாஷாணம் , ( in Alchemy )an 
arsenic compound capable of transmuting 
base metals into gold ; 3 சுத்திசெய்யாத 
பாஷாணம் , impure arsenic , arsenic which 
is not purified . 


பச்சை நிறநிற்களன் , See பச்சைநிறத்தாள் . 


பச்சைப்பா திகம் , வெள்ளை வாடா மல்லிகை , 
white variety of everlasting jasmine 
Gomphrena globosa .. 


- 


பச்சை நிறவாயு , பச்சையும் மஞ்சள் நிறமும் 

கலந்த வாயு , இதன் வாசனையால் முச்சுத் 
திணறும் , இது விஷத்தன்மையது . 

அசுத் 
தத்தைப் போக்கும் , வெளுக்கச் செய்யும் , 
a yellowish green gas of suffocating odour . 
It is a disinfectant and an instant poison . It 
is used for disinfecting and bleaching 
Chlorine . 


பச்சை நீர் , பிரசவித்த சில நாள் கழித்துப் 

பெணகளுக்கு யோனிவழியாய் அழுக் குடன் 
வெளிக்கா ரலும் பச்சை நிறமான துர் நீர் , a 
dirty green coloured discharge occuring a 
few days after delivery ; 2. கிரந்திகட்கும் 
யோகிக்கும் துரிசு சேர்ந்த மருந்து நீர் , a 
lotion or fluid preparation with blue vitriol 
as the chief ingredient It is applied extern 
ally for wounds , and syphilitic and venereal ,, 
ulcers ; 3 . 

3. குளிர்ந்தசலம் , cold water . 


பச்சைப்பாம்பு , பச்சை நிறமான பாம்பு , இது 
சாட்டையைப் போல் சன்னமாகவும் , நீளமா 
கவுமிருக்கும் , உடம்பு முழுவதும் பச்சையா 
யும் , வயிற்றின் பக்கம் இரண்டு வெள்ளை 
வரியு மாண்டு , தரையில் நடமாடுவதைப் 
பார்க்கிலும் , மரக்கிளைகளில் வேகமாக செல் 
லும் , அது பார்ப்பதற்கு அழகாகவுமிருக் 
கும் , whip snake -- Ophidii colubri formis . 
It is distinguished by its excessively slender 
body and is compared to cord of a whip . 
The body is green with two white stripes 
on the belly . Though movements are 
awkward on the flat ground but graceful 
and rapid in their natural haunts among the 
branches of trees ; 2. கண்குத்திப்பாம்பு , 
இது புல்லின் பச்சைநிறம் வாய்ந்தது . முது 
கின் பக்கம் சிறிது மஞ்சள் சாயை , வயிற் 
றுப் பக்கம் 

வெளிர்ப் 

பச்சை நிறமும் , 
இரண்டு பக்கங்களிலும் மஞ்சள் வரியும் 
அமைந்தது , 7 அடிக்கு மேல் நீளமானது . 
பறவைப் பூச்சிகளைத் தின்றுவாழும் , மரங் 
களில் விசேஷமாய்க் காணலாம் . போக்கு 
வரத்து சனங்களின் கண்களைக் குத்து 
வதற்கே நோக்கமாயிருக்கும் , மற்ற விஷயங் 


பச்சை நெல் , ஈர நெல் , undried paddy ; 2 . 

அ பிக்காத நெல் , unboiled paddy , raw 
paddy ; 3 . பசுமை நிறமான நெல் , green 
or yellow paddy ; 4. முதிராத நெல் . not 
fully matured paddy . 


பச்சை நோய் , ஒரு வகை நோய் , green sick 
ness - Chlorosis . 


பச்சைப்பதம் , இளம் பதம் , premature state, 

unripe state ; 2 . உலராத பதம் , undried 
or raw state . 


3124 


பச்சைப்புளிச்சாறு 


களில் ஒரு தீங்கும் இழைக்காது , eye pierco 
ing snake , tree snake -- Coluber mycteri 
zens . Bright grass green colour . bronze 
shade in back , yellow stripe runs along 
each side of the pale green abdomen , length 
of more than seven feet, feeds on birds and 
lizards said to attack passers aiming parti 
cularly at their eyes but otherwise harm . 
less .. 


பச்சைப்பெருமாள் 
பச்சைப்புறா, பச்சைநிறப் புறா . தலையின் உச் 
சிப் பக்கம் சாம்பல் நிறம் , 

சாம்பல் நிறம் , கீழ்ப்பக்கம் 
பச்சை , கழுத்தும் மார்பும் மஞ்சள் நிறம் . 
அடிவயிறும் பச்சை சாயல் , மழைக்கு முன் 
னால் கூச்சலிடும் , வால்மேல் சாம்பல் நிறம் , 
அடிவால் பச்சை , 2 அங்குல நீளம் , தின்ப 
தற்கு நன்றாய் உருசியுள்ளது , தேக புஷ்டி . 
யும் வீரிய விருத்தியுமுண்டாம் , green pigeon 

Crocopus chlorigaster alias Treron jer 
doni . Whole top of head ashy , whole 
under parts green , neck and breast tinged 
with yellow , abdomen tinged with green 
shade , tail is uniformly ashy above and 
green at extreme base and about two 
inches long . It shouts before rain . Excel 
lent for eating . It gives strength and vita 
lity ; 2. ஓர்வகைப் பச்சை புறா. shouting 
bool bool , green bool bool - lora zeylanica 
alias 1. melaceps . 


The other varieties are Tragops dispar 
and Tragops fronticinictus . 


பச்சைப்பாலன் , பச்சைப்பிள்ளை , baby , new 
born baby . 


பச்சைப்பால் , காய்ச்சாதபால் , unboiled milk ; 

2. எடு கூடிய பால் , milk not separated from 
cream . 


பச்சைப்பானை . பச்சை மண்பானை , pot not 
burnt . 


பச்சைப்புனுகு , பதப்படுத்தாத புனுகு , civet 

drawn in a raw state , crude civet , 


பச்சைப்பிள்ளை , பிறந்த குழந்தை new born 
boby : 2. அறியாப்பிள்ளை , indiscreet 
child . 


பச்சைப்புற்று , ஆறாதபுற்று விரணம் , an un 
healed cancer 

Green cancer ; chloroma . 


- 


பச்சைப்புகை , see பச்சைவாயு . 


பச்சைப்பூ . பைம்பூ . 

green flowar ; 2 . 
காயாத பூ , undried flower ; 3. அப்பொ 
ழுது கொய்தது , newly plucked flower., 

4. பால் குடிக்கும் குழந்தை , 
baby in arms . 


பச்சைப்புண் , உலராத புண் , undried wound ; 

2. புதுப்புண் , fresh wound ; 3. சிகிச்சை 
செய்யாப்புண் . untreated wound , raw 
wound ; 4. ஆறாத புண் , unhealed or chro 
nic sore ; 5. மிக்க வலியோடு கூடிய புண் ,, 
excessively paining . Sore c . f , உட.ம்பு பச் 
சைப்புண்ணாய் நோதல் . 


as 


பச்சைப்புல் , பசும்புல் , green grass 
opposed to காய்ந்தபுல் , அகரவுது வைக் 
கோல் , straw . 


பச்சைப் பூ நாகம் . அப்போது தோண்டி 
யெடுத்த பூ நாகம் , இதை அரைத்துச் சுக 
சன்னிக் தக் கொடுக்கலாமெனக் கருதப் 
படும் , இதை சட்டியிலிட்டுக் கருக்கி , தண் 
ணீர் விட்டெரித்து , சுண்டியதும் கொஞ்சம் 
கொஞ்சமாக இறுத்துக் கொடுக்க சன்னி , 
காலராவினாலுண்டாகும் தாகம் , சீதளம் , 
வயிற்றுப்போக்கு , சாந்தமாகுமெனச் சொல் 
லப்படும் , fresh earthworm . It is ground 
into a paste and given for fever caused by 
copulation with a woman in menses . 

For 
delirium , excess of thirst in diarrhoea or 
chlorea the decoction of roasted earthworm 
is said to be useful 


பச்சைப்புழு , மொச்சை அவரை முதலியவற் 
றில் காணப்படும் 

பச்சை நிறமான புழு. 
green worms in green pulse as country bean 
and leaves . 


பச்சைப்புளி, புளியங்காய் , unripe tamarind 
fruit . 


பச்சைப்பூரம் , பச்சைக் கற்பூரம் , crude 
camphor ; 2. சுத்தி செய்யாத பூரம் ,, பா 
purified subchloride of mercury . 


பச்சைப்புளிச்சாறு , பொங்கவிடாது காய்ச் 
சும் குழம்பு வகை , broth simply exposed to 
heat without allowing it to boil , 


பச்சைப்பெருமாள் , ஓர் வகை நெல் , a kind 
of paddy . 


3125 


பச்சைமோர் 


பச்சையிள நாவி 


பச்சைப்பை , ஓர் கொடி , an unknown creeper : 


பச்சையட்டை , பச்சை நிற அட்டை , green 

leech Sanquisuge officinalis. 


பச்சைப்போய் வெள்ளையாவான் , தாளிப் 
பனை , tall pot tree - Corypha umbraculi . 
fera . 


பச்சையரிசி , நெல்லை வேகவைக்காது குத்தி 
யெடுத்த அரிசி , raw rice as opposed to 
புழுங்கலரிசி , bciled rice 


பச்சை மஞ்சள் , உலர வைத்து பதப்படுத்தாத 
மஞ்சள் , undried and unseasoned tumeric . 


பச்சைமணி , மரகதம் . emerald ; 2. பூ நீறு 

efflorescence on the soil of fuller s earth . 


பச்சை மண் , வேகாத மண் . unburnt mud ; 
- ) 

ஈரமண . wet earth ; 3. இளங்குழந்தை ; 
baby . 


பச்சைமதலை , see 


பச்சைப் பிள்ளை . 


பச்சை மரம் , உயிருள்ள மரம் , living tree as 
Opposed to பட்டுப்போன மரம் . dead tree . 


பச்சைமலம் , வழலை , fuller s earth , proba 

bly referring to chlorine capable of bleach 
ing . Hence the term அழுக்காற்றும் எண் 
ணான் , It is for research scholars to inves 
tigate this . 


பச்சையலரி , மஞ்சள் அலரி , இதற்கு சீமை 

யலரி , திருவாச்சிப் பூ . என்றும் பெயர் , மரம் 
12 அடி உயரம் , நீள இலை . நரம்பு அதிகமா 
யில்லை , மொசு மொசுப்பாயிருக்கும் . ஒரே பூ 
மஞ்சள் நிறம் , வாசனையாயிருக்கும் , வருஷ 
மெல்லாம் பூக்கும் , அழகான பரவிய விருட் 
சம் , பாதங்கொட்டையைப் போன்ற பெரிய 
கொட்டைகளுண்டு . உள் பருப்பு மிக்க 
கசப்பு : மெல்லுவதால் நாக்கு விருவிருப்பும் , 
எரிச்சலும் திமிரும் உண்டாக்கும் . பருப்பி 
னின்று மஞ்சள் எண்ணை எடுக்கலாம் ; எல் 
லா பகங்களினின்றும் பால் வரும் ; இக் 
காய்க்குள் கொட்டையுண்டு , பால் மிக்க 
கொடிய விஷமானது . yellow gonnair 
Theveitia neriifolia , Native of West Indies 
but introduced here . It is also called exile 
oleander . exile tree , foreign oleander . 
yellow oleander etc. It is so called from 
the colour of the flowers and as the tree 
almost resembles the oleander tree . Tree 
grows to the height of twelve feet. Leaves 
linear , glabrous , almost veinless , one flo 
wered . Flowers are yellow and fragrant .. 
A hand - some spreading tree constantly in 
blossom flowering through out the year . 
It bears fruits with two nuts . Nuts are 
large almond like , kernels very bitter , when 
chewed produce numbress and heat in the 
tongue . They are poisonous oil extracted 
from them is clear bright yellow . All parts 
of the tree yield an abundance of acrid 
milky juice . Milk is highly venomous . Oil 
from the kernels is a strong emetic and 
purgative Bark is antiperiodic and substi . 
tuated for cinct.ona . 


பச்சைமா . இடித்த ஈரமாவு . undried flour ;; 

2. வறுக்காத மாவு , flour not heated or 
fried ;; 3. பணகார மாவு , 

flour got 
prepared for making eatables. 


பச்சைமிளகாய் , பச்சை நிறமிளகாய் . green 

chilly as opposed to காய்ந்தமிளகாய் , dried 
chilly which is red in colour . 


பச்சை மிளகு , ஈரமிளகு . fresh pepper which 

is green as opposed dried pepper which is 
black . 


பச்சை மீன் , உலராத மீன் unseasoned fish as 

opposed to கருவாடு (உலர்ந்த மீன் ) dried 
fish ; 2. அப்போது பிடித்த மீன் ; fresh fish ; 
3. அவிக்காத மீன் , fish not cooked . 


பச்சைமூங்கில் , ஈர மூங்கில் , wet bamboo 

which is green in colour as opposed to 
உலர்ந்த மூங்கில் , dried bamboo . 


பச்சையாய்ததின்றல் , காய்கறிகளைப் பச் 

சையாய்த் தின்னுதல் , eating green vege 
tables and raw meat without boiling or 
cooking tnem . 


பச்சைமேனி , துரிசு , blue vitriol - 

Copper | 

பச்சையிதழ் , பூவின்புறவிதழ் , ( in Botany ) 
sulphate . 

the outer covering - Calyx ; 2. ஒரு செடி , 

unidentified plant . 
பச்சை மோர் , காய்ச்சாத மோர் . butter milk 

that is not heated , heated butter milk is பச்சையிளநாவி , மூன்று மாதத்திய பிண்டம் . 
administered for patients , 

foetus three months old . 


3126 


பச்சையுப்புக்குணம் 


பச்சைவெட்டுசந்தனம் 


பச்சை ரசம் , கடையில் விற்கும் சுத்தி செய் 

யாத இரசம் , impure mercury sold in bazaar 
as opposed to சுத்தரசம் , purified . 


பச்சையிள நாவிப் பழச்சாறு , மூன்று மாதத் 

திய கருப்பிண்டத்தை இடித்து அதிலிருந்து 
எடுக்கும் சாறு , an essence extracted from 
the three month s foetus by reducing it to 
a pulp and adopting some secret process ; 
2 , கற்பூரசிலாசத்து , which see . 


பச்சை வசம்பு , உலர்ந்து பசுமையாகவுள்ள 
வசும்பு . fresh sweet flag ( undried ) Acorus 
calamus . 


பச்சையிள நீர் , பச்சைநிற இளநீர் , இதனால் 

பிரமேகம் , பழைய சுரம் , கபாதிக்கம் , எரி 
கிருமி , யானை சொறி , கண்ணோய் இவைகள் 
தீரும் , water of green tender cocoanut . 
When taken internally it is said to cure the 
diseases of the urinary tract , chronic fever , 
excessive deranged phlegm humour worms 
in the intestines , ichthyosis and diseases of 


பச்சைவஞ்சி , பசுமையாகவுள்ள சீந்தில் , 
fresh moon creeper Tinosphora cordi 
folia . 


பச்சைவடிவாள் , பச்சைப்பாம்பு , which see . 


the eyes 


பச்சை வயிறு , பிள்ளை பெற்ற வயிறு . painful 
abdomen after parturition ; 2. வெந்த 
வயிறு , inflamed abdomen ; 3. வெறும் 
வயிறு , empty stomach . 


Ur 


பச்சையிறைச்சி , சமைக்காத மாமிசம் , 

, 
cooked meat ---- Raw meat . 


2. 


பச்சை வர்ணம் , மரகதம் . emerald ; 
பச்சை வர்ணக்கல் , any green stone . 


பச்சைவாயு , வெளுக்கச் செய்யும் புகைவாயு , 
chlorine gas fume. 


பச்சையுடம்பாகும்காலம் , பெண்களுக்குக் 

கருத்தரிக்கும் காலம் , period of gestation or 
conceiving period in females ; 2. பெண் 
கள் பிள்ளை பெற்ற பிறகு ஏற்பட்ட காலம் , 
convalescent period after child birth in 
woman ; 3. பருவ காலங்களில் பெண்க 
ளுக்கு இரத்தம் சுண்டி உடம்பு பச்சை நிற 
மாகத் தோன்றும் ஓர் வித சோகை நோய் 
green sickness affecting girls about the age 
of puberty and marked by anemia green 
pallor of the skin etc Chlorosis .. 


பச்சைவாரிகம் , பரம்பைமரம் , Indian mesquit 

Prosopis spicigera . 


பச்சைவாழை , 

பழுக்காத வாழை , unripe 
plantain ; 2. பச்சைநிற வாழை , See பச்சை 
நாடன் ; 3. சமைக்காத வாழை , raw plan 
tain which is not cooked ; 4. சீனத்து 
வாழை , Chinese plantain - Musa chiniasis . 


பச்சையுடம்பு , பிள்ளைப் பெற்றவளின் மெல் 

லிய உடம்பு, the delicate body of a woman 
after parturition ; 2. பச்சைநிற வுடம்பு , 
green pallor of the skin 

the skin --- Chlorosis ; 
3. நோயாளியின் மெலிந்தவுடம்பு , the 
eriacitated body of a convalescent . 


பச்சைவானகம் , சொத்தை ஈறுவல்லி , an un 
known tree .. 


பச்சையுடல் , புண்பட்டவுடம்பு , body subjec 

ted to operation or inflicted by wound . 


பச்சைவிலாமிச்சை வேர் , விலாமிச்ச வேர் , 
which see . It is opposed to உலர்ந்த விலா 
மிச்ச வேர் dried fragrant grass sold in 
bazaars .. 


பச்சையுப்பு , சோற்றுப்பு , common salt ; 2 . 

கட்டாதவுப்பு, salt not consolidated or 
fixed . 


பச்சைவீரம் , சுத்தி செய்யாத சவ்வீரம் , not 

purified subchloride of mercury . 


பச்சை வெட்டாக நிறுத்தல் , 


பச்சையுப்புக்குணம் , சோற்றுப்புக் கெட்ட 

குணம் , அதாவது . 1. வியர்வையில் கக்குப் 
போகும் ; 2. அமுசியில் இறங்கி விடும் ; 3 . 
உடம்பு தளர்ந்து போம் ; 4. நரைமெத்த 
வாகும் ; 5. தந்தம் கழன்று போம் ; 6 
உடம்பில் கசிவு ஏற்படும் , the six bad quali 
ties attributed to the action of common salt 
upon the human system viz.— 1. finds its 
elimination through perspiration ; 2. its 
discension in the discharge of urine : 

3 . 
relaxation of badily muscles ; 4. conversion 
into grey hairs . 5. falling of teeth , 6. in 
visible constant emission of moisture from 
the body through vital action . 


பச்சைவெட்டு , பழுக்காத காய் , unripe 

fruit ; 2. எரியவிடாத மருந்து . medicine 
not subjected to heat or calcination ; 3 . 
வாப்வேகச் செய்யு மருந்து , medicine caus 
ing inflammation of the mouth ; 4. சுத்தி 
செய்யாத மருந்து ( சரக்கு ) medicinal drug 
not purified ; 5 . வெள்ளைக் குங்கிலியம் , 
white Indian dammer . 


பச்சை வெட்டு சந்தனம் . அரைத்த சந்தனம் , 
paste of sandal wood , 


3127 


பச்சோந்தி 


பச்சோந்தி 


பச்சை வெட்டு வேதை , கட்டுவகையில்லா 
மலே நெருப்புக் கோடும் சரக்குகளைக் 
கொண்டு செய்யும் வேதை முறை , ( in AI 
chemy ) the process of transmutation with . 
out consolidation or fixtion of volatile subs 
tances . 


பச்சை வெட்டை , ஓர் வகைச் சந்தனம் , a kind 
of sandal tree , 


பச்சை வெண்ணெய் , உருக்காத வெண் 
ணெய் , butter not clarified . 


பச்சைவெயில் , மாலைகாலத்து வெயில் , even 
ing sun shine . 


பச்சை வேல் , பச்சைநிற வேல் , green vale 
Acacia genus . 

It is so called from its 
green trunk see சீமை வேல் , green babool 
-.Parkinsonia aculeata . 


பச்சோணான் , பச்சை நிற ஓணான் , green 

lizard . chameleon — Lacerta chamelon see 
காமரூபி . 


பச்சோந்தி , பச்சை ஓணான் , இதற்கு கோம்பி 
தண்டு , காமரூபி என்று பல பெயர் , இதன் 
வைத பெரிது , கூச்சு அல்லது கோணமா 
யிருக்கும் , உடல் சப்பை , தான்யம் போன்ற 
சிதல்களுண்டு , வால் நீளம் , பிடிக்கக் 

கூடி 
யது , மேற்பக்கம் கவர்ந்துள்ள சவ்வுக்கு 
நடுவே து வாரம் பொருந்தியது , காதின் உ 
புற சவ்வு மறைந்திருக்கும் , கால்கள் நீளம் . 
நகம் 5 , மரங்களில் வாழும் , வால் பிடிப்புள் 
ள தாயிருந்தாலும் தரையிலும் தண்ணீலும் 
இது உபயோகப்படாது . அதிக நடை இரா 
மலிருந்தாலும் பூச்சிகளைத் தின்று வாழும் , 
கழுத்து விரைத்தப்படி நிற்கும் , கண் 
ணமைப்பு அதிசயிக்கத் தக்கது , இது தன் 
னிறத்தை மாற்றுவதில் அதிக சக்திவாய்ந் 
தது , இலையின் கீழாக , 10-12 முட்டைகள் 
இரும் , ஓணான் களுக்கு நிறத்தை மாற்றும் 
சக்தி பொதுவாயிருந்தாலும் தென் இந்தியா 
வில் காணப்படும் இவ்வினத்திற் குரிய 
மேன்மையாகவே சொல்லலாம் , ஏனெனில் 
இரு பக்கத்திலே பல நிறங்களாகக் காட்டும் 
தன்மையது , இதன் கழுத்து வளைக்க முடி 
யாது . நிமிர்ந்தயிருப்பதினால் உண்டாகும் 
கெடுதல்களை அதன் கண்களின் அமைப்பு 
தீர்த்து விடுகிறது , கண் விழிகள் பாதிக்கு 
மேல் வெளியில் துருத்திக்கொண்டுள்ளது , 
நன்றாக நாலு பக்கமும் சுழல முடியும் , ஒவ் 
வொன்றும் தனியாக செயல்படும் , அதா 
வது , இரண்டும் ஒன்றுக்கொன்று செயலி 


யற்றுவதில் சம்பந்தமேயிராது , இதை தென் 
இந்தியாவில் எங்குங் காணலாம் , தமிழ் 
வைத்தியத்தில் இதைச் சிறப்பாக சொல்லப் 
பட்டிருக்கிறது , இதினின்று 

இலேகியம் 
செய்து காம விருத்தி , நபும்சகம் முதலிய 
வைகளுக்குப்யோகிப்பார்கள் , இது மாந்தி 
ரீகத்திலும் வசியம் செய்ய மெத்த உபயோக 
மாகும் . இதன் நெய் பின் இசிவு , நரம்புவலி , 
சிரநோய் முதலிய ரோகங்களையும் போக் 
கும் . ( Lit ) green lizard but generally known 
as chameleon . It is also known by different 
names as Pachondy , Kamaroopi etc .-- Cha . 
maeliovulgaris reptilia . It has a large head , 
angular body compressed , covered with 
granular scales above and below ; long and 
prehensible tail tail ; exceedingly long . 
wormlike , very mobile , covered with a 
circular membrane which is pierced with a 
small central hole , tympanum hidden , legs 
thin each with five nails and toes , live trees , 
on the ground and in water it is helpless . 
Although extremely slow in locomotion , 
it ſeeds on insects , In flexibility of the neck 
wonderful structure of the eyes , faculty of 
changing colour much developed deposited 
its eggs under the leaves from ten to twelve . 
The representative species of Southern 
India is the common chamelan Chamaetes 
vulgaries alias C. ceyonicus alias Lacerta 
chamelus . Most specimens are of a green 
colour , and the faculty of changing colour 
possessed by the chameleons , although 
common to numerous other lizards has 
become proverbial in this species and the 
faculty here is so much developed that one 
side may assume a colour different from 
that of the other . The inflexibilit of the 
neck is compensaled by the structure of the 
eyes , which is so prominent that more than 
half of the ball stands out of the head . Not 
only they can be moved in any di rection but 
each has an action independent of the other . 
The species will be found all over S. India . 
It is lughly spoken of in Tamil Medicine . It 
is useful in many ways in medicine and elec - 
tuaries prepared from it are aphrosiac and 
as such capable of removing impotency . It 
is useful in magic especially for facinating 
and charming purposes , Its fat is highly 
efficacious as an external application in the 
sprain in the nape of the neck , opisthoto 
mis neuralgiac pains diseases of the heads 
etc. 


3128 


பஞ்ச கர்த்தர்கள் 


பஞ்சகற்பவிதி 


உலோக 

வெள்ளை , 


see 


பஸ்பம் , சாம்பல் , 
பஸ்மம் . 


பஞ்சகரு , மாந்திரீக நூலில் சொல்லிய ஐந்து 

வித கருக்கள் . the five elementary sub . 
stances described in the science of magic . 


see 


பஸ்பவிதி , 

ation , 


பஸ்மவிதி . rules of calcific 


பஸ்பித்தல் , சூரணமாக்கல் , calcification . 
பஸ்மம் , பஸ்பம் , calcified substance or pow . 

der . 


பஞ்ச கரூமம் , உடம்பைச் சுத்தி செய்வதற் 

காக வேண்டி, ஆயுள் வேதத்தில் சொல்லி 
யுள்ள ஐந்து வகைச் சிகிச்சைக் கிரமங்கள் 
அவையாவன , வாந்தி , பேதி , நீர்ப்போக்கு , 
வியர்வை , தும்மல் இவைகளை உண்டாக்த 
160254 , a technical term for the application 
of five medical measures or process for 
purifying the body viz . emetics , purgatives , 
errhines , diuretics and diaphoretics . 


பஸ்மவிதி , உலோகத்தைக் கொண்டு பற்பம் 
செய்யும் முறைகள் , rules of clacification . 


பஞ்சகலை , சந்திரகலை , the vital air passing 

through the left nostril ; 2 . ஆத்து ம 
விருத்தி , அவையாவன , நிவிர்த்தி , பிர 
திஷ்டை, வித்தை , சாந்தி , சாந்தியாதீதம் , 
the five developments of soul in its beatifi 
cation viz . renunciation , performance , art , 
quiescence ( motion less or dormant ) and 
sacrificial offer , 


பஞ்சகஷாயம் , ஐந்துவகைச் சரக்குகள் , அதா 
வது தேன் , நெய் , பால் , வாழை , சர்க்கரை 
இவைகளைக் கொண்டு ஆயுள்வேத முறை 
யில் வடிக்கும் ஒர்வகைக் கஷாயம் , ( in Ayur 
veda ) a decoction extracted by boiling a 
mixture of substances viz - honey . ghee ,, 
milk , plantain and sugar ; 

2. நெல்லி , 
தும்பை , கடுக்காய் , வெள்ளி லோத்திரம் , 
மஞ்சிட்டி ஆகிய இவ்வைந்து சரக்குகளையும் 
கொண்டு தழிழ் முறைப்படி இறக்கும் கஷா 
யம் , ( in Tamil Medicine ) a kind of decoc 
tion extracted from five drugs viz - goose 
bery leucas flower , gall nut , wood apple 
fruit shell , Indian madder ; 

3. ஐந்து 
வகைக் கஷாய தினுசுகள் , five varieties of 
decoction seperately or as a whole . 


பஞ்சகவ்வியம் , பசுவினிடமாய்ப் பிறந்த 

ஐந்துவகை வஸ்துக்கள் , அவையாவன , 
கோமயம் , சாணம் , பால் , தயிர் , நெய் , the 
five substances derived or obtained from 
the cow viz . urine , dung , milk , curd , clari 
fied butter . 


பஞ்சகத்திலொன்று , அத்தி , fig tree - Ficus 

indicus . 


பஞ்சகற்பமாத்திரை, சந்தனம் , மஞ்சள் , 
கடுக்காய் , நெல்லி , தான்றிக்காய் இவை 
கலை சமனிடை கொண்டு , ஆடாத்தோடைச் 
சாற்றினாலரைத்துத் திரட்டி உலர்த்திய 
மாத்திரை , இதனால் மலச்சிக்கல் , வெள்ளை 
இரத்தக்கொதிப்பு , தாது துர்ப்பலம் போம் , 
pill or taolet containing sandal, turmeric 
and the three myrobalans . It is said to 
cure constipation , white discharge , blood 
pressure and weakness . 


பஞ்சகந்தம் , ஐந்து வகை வாசனைகள் , அவை 

யாவன , ஏலம் , இலவங்கம் , கற்பூரம் , சாதிக் 
காய் , தக்கோலம் , five duromatics viz 
Cardamom , cloves camphor , nut meg , china 
pepper ,. 


பஞ்சகமம் , ஐந்து வகையான மருந்து மூலி 
கைச் செடிகள் , அவை ஆடாதோடை , சீந் 
தில் , கண்டங்கத்திரி , கையாந் 

தகரை . 
பெரும்பலா என்பன . the five medical plants 
viz - Malabar wintercherry . moon creeper ,, 
prickly night shade , eclipse plant . 


பஞ்சகற்பம் , கடுக்காய்த் தோல் , கஸ்தூரி 
மஞ்சள் , தெல்லிப் பருப்பு , மிளகு , வேப்பம் 
வித த்து , pancha karpam pericarp of gall nut 
i.e gall nut without the stone . musk tur - 
meric . goose berry , kernels pepper and 
margosa seeds . 


பஞ்சகம் , ஐந்தின் கூட்டு , a mixture or com 

pound of five drugs or any aggregate of five 
substances . 


பஞ்சகரணாதிப்பால் , தில்லைப்பால் , tiger milk 
tree . 


பஞ்சகற்பவிதி . கஸ்தூரி மஞ்சள் , மிளகு , 

வேப்பம் வித்து , கடுக்காய்த் தோல் , நெல் 
லிப் பருப்பு ஆகிய இவைகள கிரமப் பிர 
காரம் காராம் பசுவின் பாலில் அரைத்துக் 
கொதிக்க வைத்து 

வைத்து தலையில் தேய்த்துக் 
கொள்ளல் , இதனால் நோய் ஒன்றும் அண 
காதெனக் கருதப்படும் . rules of 
pancha Karpam bathing after applying to 
the head the paste of and boiled the five 
substances ref : பஞ்சகற்பம் , ground with 
the milk of the black cow with black udder 
and nipples . It is said to prevent diseases .. 


of using 


பஞ்சகர்த்தர்கள் , அயன் , அரி , உருத்திரன் , 

மகேஷ் 2 ரன் , சதாசிவன் , the five Gods or 
deities viz- Brahma , Vishnu, Rudra , Mahes 
waran and Sadasivan ; 2 , பஞ்சபூதம் , five 
elements , earth , water , fire , ( vayu ) alias air 
& ether . 


3129 


பஞ்சகுன்மம் 


பஞ்சசுத்தி 


பஞ்சகூடம் , ஆமை , tortoise . turtle . 


பஞ்சகாசம் , ஐந்து வகையான காசரோகங் 
கள் , அவையாவன : வா தகாசம் , பித்தகாசம் 
சிலேட்டும காசம் , இரத்த காசம் , தொந்த 
காசம் , five kinds of bronchities Vatha 
( wind humour ) bronchities , Pitha (fire hu 
mour ) bronchities . kapa ( phlegm humour) 
bronchities , Raktha ( blood ) bronchities and 
thontha ( combined ) bronchities . 


பஞ்சகோசம் , உயிர் நிலைக் ஆதாரமாக 
வியங்கும் ஐந்து வகை கோசங்கள் , அவை 
யாவன : அன்னமயகோசம் : 2. பிராணமய 
கோசம் ; 3. மனோமய கோசம் ; 4. விஞ் 
ஞானமய கோசம் ; 5.ஆனந்தமய கோசம் என் 
பனவையாம் ; in philosophy sheaths (inves 
titures ) to the soul viz . 1. that suppor 
ted by food - gross form , 2 . 
action ; 3. organs of perception with the 
mind ; 4. the same with intellect ; 5. the 
elements of identity and wisdom . 


பஞ்சகாயம் , ஐந்து வகை மருந்து சரக்குகள் . 
சுத்த , மிளகு , 

திப்பிலி , பெருங்காயம் , 
வெங்காயம் , five kinds of drugs viz . dried 
ginger , black pepper , long peper , asafoe 
tida and onion . 


organs of 


பஞ்சகாரகம் , கடுகு , வெந்தயம் , பெருங்சா 

யம் , வெள்ளுள்ளி , வெங்காயம் , ஆக ஜந்து 
வகைக் காரச சரக்குகள் . five kinds of pun - 
gent substances VIz - mustard . fenugreek 
asafoetida , garlic and onion . 


NOTE- I. Mukthi or Moksham consists in 

freedom from the five stackles and libe . 
ration from those doctrines or natural 
restrictions . 


பஞ்சகாரம் , ஐந்து வகையான காரச் சரக்த 

கள் , அவையாவன : சீனக்காரம் , அல்லது 
படிகாரம் , வெண்காரம் , பூங்காரம் , காடிக் 
காரம் , சவர்காரம் , five kinds of alkaline 
salts , alum , borax , soda , lunar caustic ( sil 
ver nitrate ) and soap . 


NOTE - 2 . Those koshams ( கோசங்கள் ) 

represented in the term of body or in triple 
investures are as follows . No. I above 
mentioned refers to or agree with sthool 
am or physical body . No. 2 , 3 and 4 cor . 
respond to sookkumam or subtlel or astral 
body . 


பஞ்சகாவிய கிருதம் , காக்கை வலிப்புக்காக 
தயாரித்துக் கொடுக்கும் ஓர் ஆயுள் வேத 
மருந்து நெய் , medicinal ghee preparation 
used in Ayurveda for epilepsy . 


2. அன்னம் , நீர் , காற்று , அக்கினி , 
ஆகாசம் இவைகளினால் ஆக்கப்பட்ட மானி 
டச்சரீரம் ; ( in physiology ) the human physi 
cal body made up of five elements viz - food 
( earth ) , water , fire, air and ether ( sky ) . 


பஞ்ச காவிய நிகண்டு , அகஸ்தியரால் செய்த 
ஐந்து பாகா களடங்கிய லைத்திய நூல் , 
a medical vocabulary complied by Agastiya 
consisting of five chapters . 


பஞ்ச கோலகிருதம் , குன்மம் , பச்சை நோய் , 
மண்ணீரல் , விருத்தி , இருமல் , சுரம் இவை 
களுக்கு ஆ . வேத முறைப்படி தயாரித்துக் 
கொடுக்கும் ஓர் மருந்து , an Ayurvedic 
medicinal ghee phlegm , dyspepsia , chlorosis ,, 
enlarged spleen , cough and fevers. 


பஞ்ச காவியம் , வாதம் , வைத்தியம் இலட் 
சணம் , மாந்தி ரீகம் , ஞானம் ஆகிய இந்த 
ஜந்து விடியங்களைப் பற்றிய காவியங்கள் 
அடங்கிய ஓர் நிகண்டு , இது அகஸ்தியரால் 
செய்யப்பட்டதெனச் சொல்லப்படும் , 
Tamil vocabulary composed in verses on five 
different subjects viz - Alchemy , Medicine , 
Yoga philosophy ; Spiritual philosophy , and 
general subjects . It is said to be compiled 
by the celebrated sage Agastiar ( the foun . 
der of the Tamil grammer ). 


பஞ்ச கோலம் , சுக்கு , திப்பிலி , திப்பிலிமூலம் , 
செவ்வியம் , சித்திர மூலம் , ஆக ஐந்து வித 
கோலச் சரக் தகள் , the five characteristic 
officinal drugs viz , dried ginger , long pep • 
per . long pepper root , black pepper cree 
per ( stem ) Ceylon red wort ( plumbago 
root ) . This compound increases the diges . 
tive function and excites bile and checks 
both the wind and phlegm humours . 


பஞ்சகுத்தம் , see 


பஞ்சகூடம் , 


பஞ்சகௌவியம் , 


see 


பஞ்சகவ்வியம் . 


பஞ்ச குன்மம் , ஐந்து வகை குன்ம நோய்கள் 

five varieties of gunmam ( dyspepsia - Va 
tha ( wind humour ) gunmam , Pitha ( fire hu . 
mour ) gunmum . Kapha ( phlegm humour ) 
gurmam , Thonthagunmam -Combination 
of any two hurrours and Janni gunmam com 
pination of all three humours. Generally 
eight are mentioned and is known as Asta 
gunmams . 


பஞ்ச சுத்தி , தமிழ் வைத்தியத்திற் சொல்லி 
யுள்ள ஐந்துவித சுத்தி முறைகள் : 1. மண் 
ணிற்குள் புதைத்து வைத்தல் : 2. தண் 

ணீர் , கஷாயம் , திராவகம் , செயநீர் , காடி 
முதலியவைகளால் கழுவுதல் ; 3. அவித் 


3130 


பஞ்சசத்து செந்தூரம் 


பஞ்சசாரம் 


தல் , புடமிடல் , எரித்தல் முதலியவை ; 4 , 
காற்றில் உலரவைத்தல் ; 5. சூரிய வெயில் 
அல்லது வெளிச்சத்திலிடல் , { in Medicine ) 
the five kinds of cleaning or purifying 
process adopted in Tamil Medicine viz 1 . 
burying under the earth , ( mud , paddy , or 
other grains ) ; 2. washing or soaking or 
boiling in water , milk , decoction tender 
cocoanut water acid pungent water , fer 
mented liquids etc , 3. baking . calcining .. 
burning or heating in fire ; 4. drying or 
evaporating ; 5. exposing to sun s rays or 
heat . 


இது வாதப்பிடிப்பு , சன்னி , சுரம் முதலிய 
வைகளுக்குபயோகமாகும் , a kind of red 
oxide prepared by calçining the product 
derived by grinding together the five drugs 
viz- yellow arsenic, sulpher , white arsenic , 
red arsenic and yellow orpiment with plan . 
tain fruit ., It is prescribed for rheumatic 
affections, epilepsy , fever etc. 


பஞ்ச சயனம் , ஐந்தடுக்கு மெத்தை ; 2. திரு 

மாலின் ஐவகைச்சயனங்கள் , five fold bed , 
the five varieties of God Vishnu s bed ; 3 . 
ஐந்தாலாய மெத்தை , அவையாவன , அன் 
னத்தூவி , இலவம்பஞ்சு, செம்பஞ்சு, மயில் 
தூவி , வெள்ளைபஞ்சு, bed mattress filled 
with feathers of swan , silk cotton , cotton 
of red cotton plant , peacock feathers and 
cotton of ordinary ( white ) cotton plant . 


1 . 


al 


பஞ்சம் , ஐந்து . five ; 2. ஓர் சிறந்த எண் , a 

sacred number ; 3. பூண்டின் முதற்பெயர் , 
plants first term பஞ்சமூலம் , five herbace 
ous roots ; 4. பஞ்சரசம் , gall nut . 


சைவசமயத்தைத் தழுவியவர்கள் 
கைக் கொள்ளும் சுத்தி முறைகள் , அவை 
யாவன : 1. குளியல் , 2. தியானம், 3 . 
பாத்திரங்கள் கத்தி , 4 , இலிங்க சுத்தி , 
இலிங்க ஆராதனை , 5. மந்திர உச்சரிப்பு ; 
பஞ்சாட்சரம் தல் , வணக்கம் , 

ஐவகை 
சுத்தி , ஆத்துமசுத்தி , இலிங்கசுத்தி , திர 
விய சுத்தி , பூதசுத்தி . 

மந்திரசுத்தி , ( in 
Agama philosophy ) the five kinds of purifi 
cation practised among Saivites viz . 1 . 
bathing or washing the body and clothes , 
2. purification of the soul by prayer ; 3 . 
cerimonial purification of sacred vessels 
( used for worship ) : 4. purification and 
adorning of lingam ; 5. final purification 
by mental repitition of the mystic letters 
om and five let tered Panchaksharam . 


பஞ்ச சரக்கு , வீரம் , கவுரி , இலிங்கம் , அரிதா 

ரம் , பூரம் ஆகிய இவ்வைந்துவித சரக்குகள் . 
the five kinds of minerals , corrosive subli 
mate , yellow arsenic , vermilion , orpiment 
and subchloride of mercury . 


பஞ்சசரலவணம் , கடுக்காய் , gall nut 

Terminalia chebula . 


பஞ்ச சருக்கரை, சீந்தில் துண்டு , நீர்வள்ளிக் 
கிழங்கு, நிலப்பனைக் கிழங்கு , நிலக் தமிழ் 
யேர் , கற்கோவைத்தண்டு; இவைகள் ஒவ் 
வொன்றிலு மிருந்து காய்ச்சி தனித்தண்ணி 
வாங்கிய 5 வகை சருக்கரை, இனத வங்க 
பற்பத்தில் கலந்து கொடுக்க நீரழிவு போம் , 
calcified tin given with the five salts extrac 
ted from each of the above drugs separa 
tely . 


பஞ்ச சத்தி , உலக சிருஷ்டி சம்மார கிருத்தியங் 
கள் நடைபெறுவதற்காக சிவசொரூபமா 
கிய ஐந்துவகைச் சத்திகள் , அவையாவன : 
the five operative female energies of Siva 
by which the creations and evolution of the 
Universe are effected , 
1. இச்சாசத்தி , the powers of affection 

which is friendly to life or bene 

volent to the soul . 
2 .. கிரியாசத்தி , power of creating 

words .. 


பஞ்ச சர்கம் , முன்னங்கை , the fore hand . 


பஞ்ச சன்னியம் , குதிரை , horse . 


3. சிற்சத்தி or ஞானசத்தி , knowledge 

of illuminating the soul . 
4. பராசத்தி , the power of manifesta 

tions or of doing a thing . 
5. ஆதிசத்தி , the power of vital opera 

tion .. see ஐஞ்சத்தி , 


பஞ்ச சாரம் , ஐந்துவகை சாரங்கள் , நவச்சா 

ரம் , சத்திசாரம் , சிவசாரம் . எவட்சாரம் , கத 
லிச்சாரம் , the five kinds of acid salts viz 
salt petre or nitrate of potash , salammo 
niac , sakthi salt , Siva salt and plantain salt ; 
2. ஐந்துவித சத்துக்கள் , அவையாவன , 
காய்ச்சிய பால் , சருக்கரை , தேன் , திப்பிலி, 
நெய் ஆகிய இவைகளை நன்றாகக் கலக்கி 
உபயோகிக்கும் ஓர் ஆயுள் வேத மருந்து , 
இதை சன்னிபாதகரம் , சயம் , காசம் , இரு 
தயவலி முதலிய நோய்களுக்குக் கொடுப்ப 
துண்டு , an Ayurvedic compound consisting 
of boiled milk , sugar , honey piper longum 
and clarified butter well stirred up . It is 
employed in casses of typhoid fever , con 
sumption , bronchities and heart affections .. 


பஞ்ச சத்து செந்தூரம் , கௌரி , கந்தகம் , 
வெள்ளை பாஷாணம் , மனோசிலை , தாளகம் 
ஆக இவை ஐந்தையும் இரசத்தாளிப் பழத் 
தால் அரைத்துப் புடமிட்ட 

செந்தூரம் , 


3131 


பஞ்சசூளை 


பஞ்ச தீக்கிகம் 


பஞ்ச சிகை , தலையுச்சி , crown of head , vartex ; 

2. கண்புருவம் , eye brow ; 3 , பஞ்சசர்கம் , 
which see .. 


பஞ்சடைதல் , கண் துலக்கமறல் ஓர் மரணக் 
குறி . dimness of the eyes - a symptom of 
death : (உ - ம் ) காலன் வருமுன்னே கண் 
பஞ்சடைக்கு முன்னே பஞ்சதசி ஐந்தெ 
ழுத்து மந்திரம் , the most important Mant 
ram recited for rousing the kundalin with 
cosmic power . 


பஞ்ச சித்தர் . ஐந்து சித்தர்கள் , அசுவினி 
தேவர் , அகஸ்தியர் , புலஸ்தியர் , இராம 
தேவர் , யூகிமுனி , the five well Siddhars 
viz- Asavin kumar , Agastyar , Pulastyar , 
Rama Devar or Yacob and Ugimuni . 


பஞ்சடைப்பு , கண் பஞ்சடைந்த நிலை , the 
state where in the eye looks grim , dim , and 
dark losing its reflex action . 


பஞ்ச சிலேத்துமம் , ஐந்து சிலேத்தும வகை 
கள் , அவலம்பகம் , கிலேதம் , போதகம் , 
தற்பகம் , சந்திகம் , the five phlegms hum 
ours viz- Avalampagam , Kiletham , Potha 
gam , Tharpagam and Santhigam . 


பஞ்சட்டை , ஓர் பூடு , common Ceylon laurel 

Litseae . 


பஞ்சசீத எண்ணெய் , இதுவே 

பொன்னாங் 
காணித் தைலம் , வரட்சிமேகம் , மூலம் , காலெ 
ரிவு , கண்ணெரிவு போம் , bathing oil pre 
pared out of llecebrum sessile . 

It cures 
neurities , piles etc 


பஞ்சணிப்படலம் , பீளை சேர்ந்து பார்வை 
புகைச்சல் கண் உறுத்தல் ஒருபுற பார்வை 
see பஞ்சு நீர்ப்படலம் an eye disease cha 
racterised by irritation , discharge from the 
eye squint eye etc. 


பஞ்ச சீதம் , பொன்னாங்காணி , சிறுகீரை 
ஆவாரை , வல்லாரை , சீந்தில் எனும் ஐந்தின் 
பொதுப் பெயர் , five plants or herbs that 
cause cold 


பஞ்சதம் , சாவு , death ; 2. ஐம்பூதம் , உட 

லினின்று பிரிதல் , the dissolution of the 
five elements which composed the body . 


பஞ்சதரு , 


ஓர் கற்ப மூலிகை , rejuvenating 
herb unknown. 


பஞ்சசுண்ணக்குகை , ) ஐந்து சுண்ணாம்பினாற் 

செய்த மூசை, crucible 
பஞ்சசுன்னக்குகை , made out of the five 

calciurns .. 


பஞ்சதன் மாத்திரை , பஞ்சபூத மூலம் , the 
subtle rudiments of the five elementary 
matter ; 2. அறிவு மூலம் , the five grounds 
of knowledge by senses . 


பஞ்ச சுண்ணம் , ஐந்துவகைச் சுண்ணம் , குக் 

கிடத்தின் சுண்ணம் , காரக் கிளிஞ்சில் சுண் 
ணம் , வெள்ளைக்கல் சுண்ணம் , கடல் நுரை 
அண்ணம் , வலம்புரிச் சங்கின் சுண்ணம் , the 
five calciums or slaked limes viz . fowls 
excreta ( white portion ) .bivale shell calcium , 
lime stone calcium , cutle fish calcium and 
right twisted conch shell calcium . 


பஞ்ச தாது , பஞ்சபூதம் , the five elements 

being the component parts of the body ; 2 . 
பஞ்சபட்சி பாஷாணம் a kind of prepared 
arsenic ; பொன்னாதி ஐந்து . பஞ்சலோகம் , 
பொன் , வெள்ளி , செம்பு , இரும்பு , காந்தம் , 
the five metals viz- gold , silver , copper , iron 
and magnet . 


பஞ்சதாரை , , 

நாட்டுச் சருக்கரை , unrefined 
country sugar coarse or red sugar . 


பஞ்ச சூதமெழுகு , சாதிலிங்கம் , பூரம் , வீரம் , 

சூதம் , செந்தூரம் இவைகளைக் கொண்டு 
காசிபமுனிசூத்திரத்தில் சொல்லியபடி தயா 
ரிக்கும் ஓர் வித மெழுத , a calloid or waxlike 
preparation made as per process laid down 
in kasıla Muni Sutram from the followings 
five drugs viz : Virmilion , subchloride of 
mercury , corrosive sublimate , mercury and 
mercuric oxide . 


பஞ்சதிரவியம் , கோசலம் , தயிர் , நெய் , பால் , 

சாணம் , see பஞ்ச கவ்வியம் ; 2. ஐந்து 
கடைச் சரக்குகள் , மிளகு , கோஷ்டம் ; 
அகில் , தக்கோலம் , குங்குமம் , five bazaar 
drugs viz- black pepper , Arabian costus , 
agil wood , saffron powder .. 


பஞ்ச சூளை, அம்மி , உரல் , உலக்கை , துடைப் 
பம் , அடுப்பு , நீர்க்குடம் , ஆகிய 

ஐந்து 
மடைப்பள்ளி சாமான்கள் , the five required 
articles of kitchen viz- grind stone , pestle 
and mortar , broom stick , overi , 
waterpot . 


பஞ்ச தீக்கிகம் , உதரம் , கண் , கை ; மார்பு . 
மூக்கு ஆகிய உடம்பின் ஐந்து உறுப்புகள் , 
five parts of the body viz- abdomen , eye , 
arms , chest and nose . 


and 


3132 


பஞ்சநகி 


பஞ்சநிம்பம் 


பஞ்ச தீபாக்கினி , சுக்கு , மிளகு , திப்பிலி, சீர பஞ்ச நாடி , பஞ்சேந்திரியம் , the five senses 
கம் , ஏலம் ஆகிய பசியை எழுப்பும் ஐந்து of the body ; 2. உடம்பிலுள்ள ஐந்துவகை 
வித சரக்குகள் , the five drugs that stimu நாடிகள் , அவையாவன , the five kinds of 
late hunger , fire in the stomach viz . dried pulsations in the body viz : 
ginger , black pepper , long pepper , cumin 
seeds and cardomum . 

1. வாத நாடி , pulse indicating wind 
பஞ்சதீபாக்கினி சூரணம் , திரிகடுகு , சீரகம் , 

humour ( Vatha nadi ) . 
ஏலரிசி , இவை சம எடை சீனி 

5 பங்கு 

2 . பித்த நாடி , pulse indicating bile 
சேர்ந்த சூரணம் , the powder mixture pre 

humour ( Pitha nadi ) . 
pared out of the drugs of Pancha deepagni . 

3 . 
See பஞ்சதீபாக்கினி . Each drug one part 

ஐய நாடி , pulse indicating phlegm 

humour ( Kapha nadi ) . 
and sugar five parts is the composition of 
the mixture powder , 

4. பூத நாடி , bootha nadi . 

5. குரு நாடி , gurunadi . 
பஞ்ச தீபாக்கினி லேகியம் , சுக்கு , மிளகு , 
திப்பிலி , சீரகம் , ஏலம் ஆகிய ஐந்து சரக்கு பஞ்சநாமம் , நாய் , dog . 
களைச் சூரணித்து சீனி , தேன் கூட்டிக் 
காய்ச்சிப் பதப்படுத்தலேகியம் , இது அசீ 
ரணத்திற்குக் கொடுப்பதுண்டு , an electus 

பஞ்ச நிதானம் , நோயாளிகளினிடத்தில் 
ary prepared out of the five pancha deep 

பார்க்கக்கூடிய ஐந்துவித காரணக் குறி 
agni drug and sugar and honey . 

கள் அல்லது சோதனைகள் , அவையாவன . 

the five observations or examinations to be 
பஞ்ச தீபிகா, see உகாய் . 

made in a patient viz : 

1. கண் , the two eyes . 
பஞ்ச தீர்க்கம் , உதரம் , கண் , மார்பு , மூக்கு , 
கை ஆகிய ஐந்து உறுப்புகள் see பஞ்ச 

2. வாய் ( நாக்கு , பல் ) , mouth i . e . 
தீக்கிரகம் , 

tongue and teeth . 

3 . கை ( நாடி ) , hand ( puise ) . 
பஞ்சது , குயில் , 
குயில் , Indian cuckoo . 

4 , மூத்திரம் , urine . 

5. மலம் , faeces . 
பஞ்சதூபம் , ஐந்துவகை வாசனைத் தூபம் . 

அகில் , சாம்பிராணி , குந்துருக்கம் , குக்குலு , 
சூடன் , the five kinds of inceuses or auro 

பஞ்ச நிமிளை , திருமூலர் திருமந்திரத்திற் 
matifumes viz- agil or eagle wood , franck 

சொல்லியுள்ள ஐந்துவகை நிமிளைச சரக்கு , 
incense . - Indian olibanum , bdellium and 

அதாவது பொன்னிமிளை , வெள்ளிநிமிளை , 
camphor . 

செம்புநிமிளை , வெங்கலநிமிளை , காகநிமிளை 
gold pyrites , silver pyrites , copper pyrites, 

Bismuth ( bellmetal pyrites ) and iron 
பஞ்சத்துவ கிரகணம் ,, ஐம்பூதங்களின் 

Pyrites or antimony referred to in Thiru 
நிலைமை அல்லது தன்மை உடன்பாடு , the moolar Thirumandiram . 
acceptance of a state or condition of the 
five elements . 

பஞ்ச நிம்பம் , வேப்ப மரத்தின் ஐந்துவகை 
உறுப்புக்கள் , இலை , பட்டை , 

பூ , பழம் , 
பஞ்சத்துவம் , மரணம் , death . 

வேர் , மேற்கண்ட நிம்பத்தின் உறுப்புகளை 
யும் ஆதியாகக் கொண்டு இடித்து , தூள் 

செய்து ஆயுள்வேத முறைப்படி நெய்யும் , 
பஞ்சதை , பஞ்சபூதம் , the five elements ; 2 . 

தேனும் கலந்து தயாரித்து கொடுக்க , மஞ் 
சாவு , death . 

சட் காமாலை , இரத்த பித்த கபம் இவை 

களைப் போக்கும் , the five parts of the 
பஞ்ச நகக்கூர்மையோன் , ஆமை , tortoise , neem or margosa tree viz- leaf , bark , 
turtile. 

flowers , fruit and root ; an Ayurvedic pre 

paration of the said five parts of the mar 
பஞ்ச நகம் , ஆமை , tortoise ; 2. புலி , tiger ; 

gosa tree powered and mixed with ghee 
3. யானை , elephant ; 4. நகங்கள் ஐந்து 

and honey and made into a tircture . It is 
பிரிவினைப்பட்ட மிருகங்கள் , animals in 

prescribed for jaundice , piles excited 
general with claws having five nails as tiger , 

blood , bile , phlegm and skin diseases ; 2 . 
lion etc. 

ஐந்துவகை வேம்பு , the five kinds of neem 

plants ; they are : 
பஞ்ச நகி , இரட்டை நாக்குள்ள உடும்பு , 
double tongue lizard or guanana -Lacerta 

1. நல்வேம்பு , margosa tree . 
iguana . 

2. மலைவேம்பு , hill neem . 


. 


3133 


பஞ்சபட்சி பாஷாணம் 


பஞ்சபாண செந்தூரம் 


3 . நில வேம்பு , french chiretta . 

கறிவேம்பு . black neem ( curry leaves 
tree ) . 

) . 
5. சிவனார்வேம்பு, Shiva s neem . 


பஞ்சபத்திர கஷாயம் , பற்பாடகம் , கோரைக் 
கிழங்கு , சீந்தில் கொடி , அதிவிடயம் , நில 
வேம்பு . இவைகள் சேர்ந்த கஷாயம் , இத 
னால் வாதபித்த சுரம் நீங தம் , decoction 
prepared out of fever plant ( Mollugo 
cerviana ) root of Indian papryus , stem 
moon creeper , Indian atees and ground 
neem ( french chiretta ) It is indicated for 
all fevers . 


பஞ்சநிறக்கல் , சிலாநகம் . 


பஞ்ச நீர் , உடம்பினின்று கழியும் ஐந்து 
வகைத் துர்நீர் , அதாவது மூத்திரம் , விந்து , 
வியர்வை , வாய்நீர் , கண்ணீர் , the five 
kinds of excretions from the body viz . 
urine , semon , perspiration , saliva and tears ; 
2. ஐந்துவகைத் தண்ணீர் , கடல் நீர் , ஆற்று 
நீர் , ஊற்று நீர் , மழை நீர் , சுனை நீர் , the five 
sources from which water is obtained , 
1. sea , 2. river , 3. spring : 4. rain , 5 . 
mountain . 


பஞ்சபட்சிவாசி , வெள்ளைக் கிலு கிலுப்பை 

white flowered rattle wort — Crotolaria 
laburnifolia . 


பஞ்ச பத்திரம் , ஐந்துவித இலைகள் . ஆடா 

தோடை , கரிசலை , நொச்சி , அழவணை , கண் 
டங்கத்திரி , the Ferbacous leaves of Mala 
bar winter cherry, eclipse plant five leaved 
notchy and nail dye . 


பஞ்சந்தாங்கி , கேழ்வரகு , ragi as famine 

food . It is so called as unlike paddy . it 
can be cultivated , even in drought condi 
tion and used . 


பஞ்சபலோ தகம் , ஐந்துவித பழச்சாறு , எலு 
மிச்சை , சழுஞ்சி , தமரத்தை, நாரத்தை , 
Longicon , juices of five fruits viz- lime , 
orange , sweet blimbing . bitter orange and 
pomegranate.. 


பஞ்சந்தாளி , 


பஞ்சபசு , ஐந்துவகை பசு , நத்தை , பத்திகை, 
சுரபி , சு சூலை , சுமனை , the five kinds of 
cows viz . as described above . 


பஞ்ச பஞ்சமூலம் , இலத , பிருக்தம் , புணர் 
நவம் , சீவகாதி திருணம் , ஆக ஐந்துவித 
பஞ்ச மூலங்களோடு கூடிய 5 x 5 அல்லது 
25 வேர் கள் , the five sub divisions as des 
cribed above of each of the five roots 
mentioned under பஞ்ச மூலம் , which see . 


பஞ்ச படலம் , கரு விழியில் ஏற்படும் ஐந்து வித 

படலங்கள் , தசை , நீர் , இரத்தம் , வரி , 
G500T760 ),5 , a spreading growth ( as the 
name indicates ) in the black of the eye 
which is divided into five varieties viz 
fleshy , vesicular , bloody , streaky and white 
fleshy . 


பஞ்சபாண செந்தூரம் , சூரத்து கற்பூரம் , 

சாதிலிங்கம் , மனோசிலை , தாளகம் , கந்தகம் , 
இரசம் , சங்குபாஷாணம் , இவைகளை 
வகைக்கு 1 பலம் எடுத்துக் கொண்டு , 
மேனிச் சாற்றால் அரைத்து நிழலில் உலர் 
த்தி , மறுநாள் கறுப்பு வெற்றிலை ( கம்மாறு 
வெற்றிலை ) சாற்றாலரைத்து கடைசியாக 
கறுப்பு வெற்றிலை மீது பில்லை தட்டி வைத்து 
சீலைமண் செய்து ஒருசாதி விறகால் 4 சாமம் 
எரித்து வாங்கவும் , இஞ்சி அல்லது தேனில் 
2 அரிசி எடை கொள்ள சன்னி சுரம் , குட் 
டம் , கிரந்தி , வாதம் , குன்மம் , கலை , அரை 
யாப்பு , பிளவை முதலியவைகள் போம் , 
ஒருவாரம் 

கொடுக்கவும் , இச்சாபத்தியம் , 
மறுபத்தியம் உண்டு , surat camphor , 
vermilion , red arsenic , yellow orpiment . 
sulphur , mercury , sanku pazhanam ( white 
arsenic ) are taken in equal quantities after 
purification and grinded with the juice of 
Acalpia indica for a day and then dried . The 
next day it is grinded with the juice of 
betel ( black ) leaf . Then it is made into a 
disc and dried . It is placed over the betel 
leaf and packed and sealed well as usual . It 
is then burnt with one kind of fuel for 
twelve hours and taken for use , Dose two 
rice weight with honey or ginger juice . It 
is said to cure , delerious fever , skin dis 
eases , syphilis , dyspepsia , rheumatism , bubo 
and carbuncle.Diet must be observed . 


பஞ்ச பட்சி , ஓர் வைப்புப் பாஷாணம் , a kind 

of prepared arsenic ;; 2 ஐந்து வகைப் பற 
வைகள் , காகம் , வல்லூறு , மயில் , ஆந்தை , 
கோழி , ( in Astrology ) the five kinds of 
birds selected in Astrology , with reference 
to human body and they are crow , kite , 
owl , peacock and fowl cock . 


பஞ்சபட்சி பாஷாணம் , மச்ச முனி, 800 - ல் 
சொல்லியபடி பூரசம் , அப்புரசம் , மகாரசம் , 
பச்சை , வெள்ளை , மனோசிலை , வீரம் , இலிங் 
கம் இவைகளைப் பொடித்து குப்பியில 
டைத்து சீலைமண் 7 செய்து தாழியில் மண 
லிட்டு வைத்து 

குறுகத்தீயிட்டு 6 சாமம் 
எரித்து தணல் ஆறியபின் குப்பியை 
உடைத்துப் பார்க்க பாஷாணமாம் , this 
arsenic is prepared as per text mentioned 
in Macha Muni - 800 . 


3134 


பஞ்சபிராணன் 


பஞ்சபூதக்கரு 


பஞ்ச பாணப்பூ , காமத்தை உண்டாக்கும் 

ஐந்துவகைப் பூ . five kinds of flower for 
promoting lust. 

1. தாமரை , lotus . 
2. அசோகு , asoka . 
3. மா மலர் , mango flower , 

. 
4. கருங்குவளை , black Indian water lily . 
5. april , small jasmine , 


பஞ்ச பிராணாவஸ்தை , மனிதருக்குக் காமத்தி 
னாலேற்படும் ஐந்துவித வேதனைகள் , நேசிக் 
கின்றவரைப்பற்றி சதா 

நினைப்பதும் , 
பேசுவதும் ; 2. பெருமூச்செறிதலும் , அழுத 
லும் , 3 அருவருத்தல் ; 4. அனத்துதல் ; 
5. ஓலமிட்டு அலரல் , effects of love on 
men and women , thinking and talking of the 
person loved ; 2. sighing and tamenting for 
the person loved ; 3 no appetite and blis 
like for everything ; 4. languishing; 5 . 
crying and sheding tiars. 


பஞ்சபாண்ட செந்தூரம் , பிரமமுனி வைத் 
திய நூலிற் சொல்லியுள்ள வோர்வகை செந் 
தாரம் , a red oxide prepared by process of 
calcination according to the principles laid 
down in Brahma Muni work in Medicine . 


பஞ்ச பீசம் , உலோகங்களின் தன்மையைப் 
போக்கித் தங்கச் செம்பாக மாற்றிப் பொன் 
னின் குணத்தை 

உண்டாக்கும் , 5 வகை 
செம்பு , இது சித்தர் பொடியாலாகும் , the 
alchemical substance known as Philosop 
her s powder used for converting the 
following metals into alchemical copper 
before they are transmuted into gold viz . 
தங்க செம்பு . gold copper ; 2. வெள்ளிச் 
செம்பு , silver copper ; 3. அப்பிரகச் செம்பு , 
mica copper ; 4. காந்தச்செம்பு , magnetic 
copper ; 5. அயச்செம்பு , ferrous copper . 


பஞ்சபாண்டவர் முல்லை , ஓர்வகை முல்லை , 
ஐந்திதழ் உடையது போலும் , five petalled 
mulla jasmine. 


பஞ்ச பாஷாணம் , ஐந்துவகை பாஷாணங் 
கள் , five kinds of poisonous drugs . 


1. தாளகம் , yellow orpiment . 
2. 050f?, yellow oxide of arsenic . 
3. இலிங்கம் , cinnabar , 

Quart, white arsenic , 
5 . வீரம் , corrosive sublimate . 


பஞ்சபுலன் , ஐம்புலன் அதாவது : - மெய் , 

வாய் , கண் , மூக்கு , செவி , the five sense 
organs viz- skin , mouth , ( tongue ) eye , nose 
and ear .. 


பஞ்ச பூத காரசாரம் , பஞ்சபூத பிரிவினைப்படி 
ஐந்து வகையாக பிரித்த கரமும் சாரமும் . 
alkalies and acids divided according to the 
five elements viz : 


பஞ்ச பாண்டுரோகம் , ஐவகை பாண்டு ரோகம் , 
five varieties of anaemia . 


காரம் - alkalll 


சாரம் - acid 


1. பிருதிவு 

Earth 


கல்லுப்பு 


இந்துப்பு . 
rock salt . 


sea salt 


பஞ்ச பித்தம் , ஐந்து மிருகங்களின் பித்துக் 

குள் , கரடி , வெள்ளாடு , எருமை , வரால்மீன் , 
மயில் , bile of bear bile of goat , bile of 
buffalo , bile of peacock and bile of viral fis ! ) 
( fresh water fish ) . 


2. அப்பு 

Water 


சத்தி 
sathi salt 


நவாச்சாரம் . 
sal ammoniac . 


3. தேயு 

Fire 


4. வாயு 


சவுட்டுப்பு வெடியுப்பு . 
dhody earth 

nitre . 
வெண்காரம் - 

துரிசு . 
borax blue vitriol . 


பஞ்ச பிராணன் , மிக்க பிரியம் . most beloved 

or affectionate ; 2. தசவாயுவினுள் அளந்து , 
அதாவது , five of the ten vital airs sup 
posed to operate in the human body viz : 
1. அபானன் , ( Apanan ) wind from the 

anus . 


-- 


Air 


5 . 


ஆகாயம் 


- 


பூரம் 


Sky 


- வழலை . 
subchlorid efflorescence 
of mercury . 


- 


2. உதானன் , ( Udanan ) vital air pro 

moting digestion . 
3 . FLOIT GOT GOT , ( Samanan ) that which is 

essential for digestion . 
4. பிராணன் ( Pranan ) that which 

essential for breathing . 
5. வியானன் , ( Vyanan ) vital air pre 

vailing all over the body . 


பஞ்ச பூதக்கரு . ஐந்து பூதக்கரு , அதாவது . 

( 1 ) மலம் - பிருதிவி ( 2) சிறுநீர் - அப்பு , ( 3 ) 
உதிரம் - தேயு , ( 4 ) வாய் நீர் வாயு , ( 5 ) 
விங் து - ஆகாயம் , the five body excretions 
viz . T. feaces ; 2. urine ; 3. blood , 
4. saliva ; 5. semen ; represerting the five 
elements earth , water , fire, air and sky . 


2. செவி நஞ்சு , ear wax or cerumen , உ.ர 
வண்டு- flery beetle , சவ்வாது- zibet , புனுகு 


3135 


பஞ்சபூதக்கூறு 


பஞ்சபூத பாஷாணம் 


civet , கருவண்டு , canthalides , இவ்வைந்தும் 
பஞ்சபூத கருவாக கருதப்படுகின்றன , these 
five are considered to be panch boothakaru . 


பஞ்சபூதசெந்தூரம் , வா தவித்தைக் கடுத்த 

ஓர் வகை செந்தூரம் , இது தங்கம் , வங்கம் . 
செம்பு , இரும்பு , நாகம் , வாதம் போம் , an 
alchemical preparation of red oxide from 
goid , lead , copper, iron and zinc which are 
added in due proportion and calcined , 


பஞ்சபூஷண தைலம் , அதிமதுரம் , இவங் 

கம் பட்டை , நன்னாரி , கருஞ்சீரகம் , முத்தக் 
காசு , ஆகிய இவ்வைந்தும் சேர்த்து தயா 
ரித்த ஓர் தலை முழுக்கு தைலம் , a bathing 
medicated oil prepared with the following 
drugs ; liquorice root or root of honey 
creeper , cinnamon bark , sarsaparilla , black 
cumin seeds and coray root ( cyperus 
pertenuis root of ) . 


பஞ்சபூதசெயநீர் , ஐந்து வகை நீர் , அதாவது 
பஞ்சபூத சரக்குகளைச் கொண்டு தயாரிக்கும் 
செயநீர் . an alchemical pungent fluid pre 
pared from five elementary drugs . 


பஞ்சபூததாது 

பொருள் கள் , சட்டைமுனி 
நிகண்டில் சொல்லிய ஐந்து பூதங்களையும் 
குறிக்கும் தாது சரக்குகள் five minerals 
referring the five elements . They are yellow 
orpiment, corrosive sublimate , yellow arse - 
nic and vermilion , 


பஞ்சபூதக்குகை , கடல் நுரை , கற்கண்ணம் 

சாரம் , கல்லுப்பு , சீனம் , ஆகிய ஐந்து சரக் 
கினால் செய்த மூசை , இது வாதமுறைக்குப் 
யோகப்படும் , a crucible made out of the 
following five drugs viz cutile fish ( sea 
froth ) lime stone , salammoniac , sea salt and 

alum . This is used for Alchemic purposes . 
NOTE- According to Konganar work on 
Alchemy nitre and camphor are used ins 
tead of lime stone and salammonlac . 


பஞ்சபூத நாடி , வாத நாடி , 

பித்த 

நாடி , 
சிலேட்டும நாடி , குரு நாடி , பூத நாடி , vatha 
pulse ; Potha pulse , Kapha pulse , Guru pulse . 
and Bhutha pulse . 


பஞ்சபூத நாடி , See பஞ்சநாடி , 
பஞ்சபூத நிறம் , பஞ்சபூதங்களின் வர்ணம் , 

colour of the five elements , 


பஞ்சபூதக்கூறு , உடம்பினுள் அமைந்துள்ள 

பஞச பூதத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் 
பொருந்திய ஐந்துவகைப் பொருள் வகுப்பு 
கள் , ஆகவே இவ்வகுப்புகள் முழுவதற்கும் 
5x5 அல்லது 25 பிரிவுகள் ஆகும் , the 25 
constitutional parts of the human body 
which are proportioned as five substances 
to each of the five lements composing the 
body viz : 


1. பிருதிவி - மண் பொன்னிறம் . 
earth 

golden colour . 
2. அப்பு 

பளிங்குநிறம் 
water 

crystal colour . 
3. தேயு 

நெருப்பு செம்பு நிறம் 
fire 

copper colour . 
வாயு - காற்று கருப்பு நிறம் 
air 

black colour . 
5 . ஆகாயம் விண் 

புகை நிறம் . 
sky 

smoke colour . 


1. பிருதிவு வகுப்பு 5 . மயிர் , எலும்பு ,, 

தோல் , சதை , நரம்பு , earth hair ,, 
bone , skin , flesh , and nerve . 


5 . 


பஞ்சபூதபதங்கம் , அண்டவாதம் போம் . 


2. அப்பு வகுப்பு - நீர் , இரத்தம் , 
மச்சை , 

வெண்ணீர் , கொழுப்பு , 
water lymph , blood , marrow , 
semon and fat. 


பஞ்சத பாஷாணம் , பஞ்சபூத பிரிவின்படி 

ஐந்து வகை பாஷாணங்கள் , the five poi 
sons divided according to the five elements . 

பிருதிவி கெந்தி 
earth sulphur yellow orpiment . 
அப்பு வீரம் வீரம் 
water corrosive --corrosive 

sublimate subiimate 


3. தேயு வகுப்பு 5. ஆகாரம் , துஞ்சல் , 

பயம் , சோம்பல் , போகம் , fires 
food , sleep , fear , laziness and sexu . 
ality . 


தாளகம் 


4. வாயு வகுப்பு . 5. உடலோடு கிடத்தல் , 

இருக்கை , நடத்தல் ; இருத்தல் , நிற் 
றல் , air-- lying : simply remain 
ing walking , sitting and standing . 


தே 
fire 


கௌரி 
yellow 
arsenic 


இலிங்கம் 
cinnabar 


துரிசு 


- 


5 . 


ஆகாய வகுப்பு -5 . காமம் , குரோதம் , 
கோபம் , மதம் , மாச்சரியம் . sky 
evil passions lust anger , desire ., 
infatuation and envy , 


வாயு 

வெள்ளை 
air 

copper white arsenic 

sulphate 
ஆகாயம்- இலிங்கம் - கெந்தகம் 
sky 

vermilion -- sulphur 


3136 


பஞ்சபூதவுபரசம் 


பஞ்சமாவாரை 


பஞ்ச பூதப்பிரிவு , பஞ்சபூதங்களாகப் பிரிக் 

கப்பட்ட வகைகள் , class of substances 
divided according to the five elements : 


1. இலவணம் , saits . 
2. உலோகம் , metals . 
3. பாஷாணம் , poisons . 
4. உபரசம் , natural substances . 
5. தழை , herbs . 


5. ஆகாயம் - Sky : துத்தம் - white vit 

riol ; மலைகுது - fluid exudation from 
rock ; சுக்கான் - lime stone ; வைக் 
கிராந்தம் - a kind of arsenic ; இரத்த 

UIT 29 IT GOOT ID red poison . 
பஞ்சபூதவுப்பு , பஞ்சபூத வகைப்படி ஐந்து 

விதவுப்புகள் , the five kinds of salts accord 
ing to the five elements : 


பஞ்சபூதமூலம் , see பஞ்சதன் மாத்திரை . 


பஞ்சபூத மூலி , ஐம்பூதங்களையும் குறிக்கும் 
மருந்து மூலிகைகள் , வெள்ளெருக்கு , மாவி 
லிங்கம் , கொடி வேலி, புனல் மூருங்கை, 
பீர்க்கு , the five kinds of medicinal plants 
referring to the five elements viz- white 
madar , lingam tree , ceylon lead wort , wild 
morunga and luffa ( ribbed gourd ) . 


1. கம்பியுப்பு , nitre . 
2. பாறையுப்பு , rock salt . 
3 கல்லுப்பு , sea salt . 
4. இந்துப்பு, sindh salt . 
5. வளையலுப்பு, glass gall 

Fel vitrl . 
வேறு - another version : 

கம்பியுப்பு , nitre ; கல்லுப்பு , sea salt ; 
வளையலுப்பு , glass gall ; சீனாகாரம் , 
alum ; பூநீர் , effloressence. 


NOTE : - பீர்க் குக்குப் பதிலாக வாலுளுவைச் 
சேர்க்கலாம் , instead of luffa seeds of 
Spindle tree can be taken . 


பஞ்சபூதவெழுத்து , பஞ்சபூத வகுப்பின்படி 
பிரித்த மந்திர எழுத்துக்கள் : 


பஞ்சபூதம் , ஐந்து பூதங்கள் , அதாவது மண் 

நீர் , நெருப்பு , காற்று , விண் . the five ele 
ments viz- earth , water , fire , air and sky . 


3. தேயு , 


பஞ்சபூத வமிசம் , உடம்பினுறுப்புகளில் தங் 

கியுள்ள பஞ்சபூத விவரங்கள் , the five ele 
ments found in the organs of the human 
system viz 1. மூக்கில் பிருதிவி - earth in 
nostrils ; 2 . நாக்கில் நீர் , water in the 
tongue ; 3 . 

கண்ணில் அக்கினி , fire in 
the eyes ; 4 . உடம்பில் வாயு , wind in the 
akin ; 5. காதில் ஆகாயம் , sky in the ears . 


1. பிருதிவி , அ -A ந- Na ஐயும் , lyn . 
அப்பு , 

ம - Ma கிலியும் , Kiliyu . 

உ- U சி- Si சவ்வும் , Cavvu . 
4. வாயு , 

எ- E வ- va றீயும் , Ree . 
5. ஆகாயம் , ஒ - ய- Ya ஸ்ரீயும் , Sree . 
பஞ்சபூதியம் . 
பஞ்சபேதமூலி , see 

see பஞ்சபேத மூலி . 
பஞ்சபேதி , ஐந்து வகை பேதி , அன்னபேதி 
மாங்கிஷ பேதி , சுகஸ்திர பேதி , சொர்ண 
பேதி அல்லது பரிச பேதி , தும பேதி , the 
five kinds of solvents viz - green vitriol , 
fiesh solvent , universal solvent , aqua regia 
and fume solvent .. 


பிரிவின் படி 


பஞ்சபூதவுபரசம் , பஞ்சபூதப் 

ஐந்துவகையாகப் பிரிக்கப்பட்டுள்ள உப 
ரசச சரக்குகள் , the natural substances divi . 
ded according to the principles of five 
elements . 


பஞ்சபேதமூலிகஷாயம் , 


1. பிருதிவி - earth :சிலாசத்து - bitumen ; 

அப்பிரகம் . mica ; கந்தகம் - magnet ; 
பூநாகம் - earth worm ; இராசவர்த் 
தக்கல் - lapis lazuli . 


பஞ்சமகா பாவங்கள் , கொலை , களவு , காமம் , 
கள்ளுண்டல் , பொய் , the five capital vices 
viz - murder , theft , lust , intoxicating drink 
and lie . 


- 


NOTE Instead of lust , some add குரு 

நிந்தை , to speak ill of ine guru ; teacher . 


2. அப்பு - water , சங்கு - conch ; கோழி 

முட்டை -fowl s egg : நாகரவேண்டு 
cantharides ; கிளிஞ் ரில் - bivalve 
shell ; நண்டு - crab , sea crab . 


பஞ்சமயகோசம் , 


see 


பஞ்சகோசம் . 


3 . 


தேயு - fire : எலும்பு - bone ; இந்திர 
கோபம் - lady s fly ; மயிலிறகு - pea 
Cocks feather ; நிமிளை - bismuth ;; 
வெண்கலம் - bronze or bell metal , 


பஞ்சமலம் , ஆணவ மலம் , சன்மம் , மாயை , 

மாயேயம் , திரோதானம் , அதாவது காமம் , 
குரோதம் , லோபம் , மதம் , மாச்சரியம் , the 
five kinds of evil passions of the soul viz , 
lust , anger , desire , infatuation anvy . 


4. 


cuckoo -- 


வாயு - air : சுகஸ்திரபேதி - universal 
solvant ;; கல் நார் - asbestos ; கல் 
மதம் - bitumen ; அன்னபேதி - green 
vitriol ; உரோமம் - hair . 


பஞ்சமாசியம் , குயில் , Indian 

noted for its melodious voice . 


பஞ்சமாவாரை , See ஆவாரை பஞ்சாங்கம் 


3137 


பஞ்சமுஷ்டிக் கஞ்சி 


பஞ்சமூலம் 


useful for emaciated patients . It cures 
biliousness , phlegm and wind humours . 
Tie each substance in a muslin cloth and 
put them in a vessel containing river water 
which is boiled down to one eighth . 


பஞ்சமித்திரம் , நல்லெண்ணெய், தேங்காய்ப் 
பால் , இலுப்பைப் பூச்சாறு . பசு 

பசு நெய் , 
தேன் ஆகிய இவ்வைந்தும் நலந்த கூட்டு . 
a mixture of five liquid substances viz , gin 
gelly oil , cocoanut milk , juice of mowah 
flower , cow s ghee and honey ; 2. உலோ 
கங்களை உருக்கும் போது அதைப் பேதிக் 
கச் செய்யும்படி சேர்க்கும் ஐந்துவித மித் 
துருச் சரக்குகள் , அவை : குன்றி , நெய் , 
வெல்லம் , காரம் , தேன் , ( in Alchemy ) the 
five friendly drugs capable of effecting a 
change in metals viz - jeweller s bead , ghae , 
jaggery , alkaline substatance like Borax , 
honey , 3 , உயர்ந்த செம்பு கிடைக்க வேண்டி 
இச்சரக்குகளை இட்டு உருக்க உபயோகப் 
படும், to obtain superior or high class cop - 
per these are used when melting it . 


பஞ்சமுட்டிதாரகம் , பத்தியத்திற் குதவும்படி 
ஐந்துவகை தானியங்களைக் கொண்டு தயா 
ரித்த கஞ்சி , See பஞ்சமுஷ்டிக்கஞ்சி . 


பஞ்சமுத்திரை, சைவ தவத்தோருக்குரிய 
அடையாளங்கள் அல்லது சின்னங்கள் . 
1 , உருத்திராட்சம் , 2 . அமண்டலம் , 3 . 
காவி வேட்டி , சடைமுடி , 

5 . யோக 
தண்டு , the five distinguishing marks of 
the Siva mendicants viz - holy beads . ( Ele 
ocarpus ) , dried shell of bottle gouard red 
dish brown cloth , tursted tuft of hairs of 
the head and yoga rod or stick . 2. யோக 
சாதனைக்காக ஏற்பட்ட ஐந்துவித ஆசனங் 
கள் , the five different postures of a practi 
sing yogi . 


பஞ்சமிலேவவாதம் , சிற்றாமணக்கு . castor 

plant ( minor ) - Ricinus communis (fructibus 
minoribus). 

) . 


பஞ்சமுகக்குரு . 


பஞ்சமுகச்செடி , எலியாமணக்கு, adul 

. oil 
plant - jatropha glandulifera . 


பஞ்சமூர்த்தி , பிரமா , விஷ்ணு , ருத்திரன் 
மகேகவரன் , 

சதாசிவன் , See பஞ்சகர்த் 
தாக்கள் . 


பஞ்சமூர்த்திரசம் , அஸ்திசுரத்துக்குக் கொடுக் 
கப்படும் ஓர் ஆயுள் வேத மருந்து , an Ayur - 
vedic medicine given for rickets . 


பஞ்சமுகச்செந்தூரம் , தாரம் , இலிங்கம் , இர 

சம் , கெந்தி , வீரம் , ஆகிய இவ்வைந்து சரக் 
குகளைக் கொண்டு தயாரிக்கும் ஓர் வகைச் 
செந்தூரம் , a red oxide prepared by pro 
cess of calcination from a mixture of orpi . 
ment , vermilion , mcrcury , sulphur and 
corossive sublimate 


பஞ்சமுகச் செப்புச்சலாகை , ஐந்து முகம் 
வாய்ந்த செம்பினாற் செய்த ஓர் கருவி , இது 
சத்திரக்கருவி 26 - ல் ஒன்று , five faced cop 
per probe, this is one of the 26 surgical 
instruments . 

. 


பஞ்சமூர்த்திதானம் , உடம்பினுள் மூலாதா 
ரத்தில் கணபதி , இதற்கு மேலுள்ள சுவாதி , 
மனிபூரகம் , அநாகதம் , விசுத்தி , ஆக்கினை 
ஆகிய ஐந்து ஆதாரதானங்களில் முறையே 
பிரம்மா , விஷ்ணு ருத்திரன் , மகேசுவரன் , 
சதாசிவன் ஆகிய ஐவரும் பஞ்சாந்த ஈஸ்வரர் 
களாய் விளங்கி நான்குவகை தோற்ற வடி 
வங்களுக்கு ஆதாரமாக இருந்து வருகிறார் 
கள் . Ganapathi is the God that is supposed 
to occupy or govern the Moolaatharam . 
Brhama , Vishnu . Rudran , Mahaeswaran and 
Sadasivan are the five Gods representing 
the five elements earth , water , fire, air and 
sky respectively who govern the five atha 
rams situated above the moolaatharam 
namely : - Swathi , Manipurakam , Anaga . 
tham Vizhuthi and Aginai . 


எலியாமணக்கு , See 


பஞ்சமுகருத்திரன் 
பஞ்சமுகச்செடி . 


பஞ்சமுகருத்திரி , காட்டாமணக்கு , wild 
castor plant - Jatropha curcas ,. 

Croton 
polyandrum . 


பஞ்சமுர்தம் . See பஞ்சாமுர்தம் . 


பஞ்சமுஷ்டிக்கஞ்சி , துவரை , கடலை , உளு 
ந்து , சிறுபயறு , 

பச்சரிசி இவ்வைந்தும் 
வகைக்கு ஒரு பிடி யெடுத்து , தனித்தனியே 
மெல்லிய சீலைகளில் முடிந்து ஒரு பாத்திரத் 
திற் போட்டு அதில் ஆற்றுசலம் ஊற்றி 
எட்டிலொரு பங்காய்க் காய்ச்சும் கஞ்சி , 
இது நோயாளிக்குக் கொடுப்பது , இதனால் 
பித்தம் , இளைப்பு . கபம் , வாய்வு தீரும் , a 
kind of conjec - porridge prepared with 
the following five substances viz- red gram , 
black gram , green gram and raw rice . it is 


பஞ்சமூலம் , ஐந்துவகை மூலிகை வேர்கள் , 
1. சுக்கு , 

2. செவ்வியம் , 3. சிற்றரத்தை, 
4. பேரரத்தை, 5. கண்டு பாரங்கி , roots 
of the following five plants , dried ginger, 
black pepper plant , small galangal , large 
galangal and knot plant ; 2. சிறுபஞ்சமூலம் , 
which see ; 3. பெரும் பஞ்சமூலம் , which 
see ; 4. திரபஞ்சமூலம் , which see ; 5 . 
தசமூலத்திலிருந்து பிரித்தெடுத்த ஐந்து 
வகை மூலிகைகள் . 


NOTE : There seems to be some confusion 

in the recital of five roots as different 
authors chose differen roots to constitute 


3138 


பஞ்சமூலிக் கஷாயம் 


the five roots . Moreover the druggists or 
bazaar men are also seen to substitute 
other drugs in the place of regular ones and 
sell them clandestinely . But the following 
seem to be the proper roots : 1. குமிழ் , 
Gmelina arborea ; 2. பூதபுட்பம் , Oroxy 
lum indicum ; 3. முன்னை , Premina integri 
folia ; 4. பாதிரி . Stereospermum suaveo . 
lens ; 5. வில்வம் , Aegle marmelos ( 2. ) the 
five kinds of medicinal drugs taken out 
from the Dasamoolam is known as சிறு 
பஞ்சமூலம் , minor panchamoolam while the 
other five is known as பெருபஞ்ச மூலம் , 
major panchamoolam . 


பஞ்சரூபம் 
பஞ்சமூலித்தைலம் பொடுதலை , தக்காளி , 
முசுமுசுக்கை , மயிற்பீலி ஆகியவிவ்வைந்து 
மூலிகைகளையும் சேர்த்து இறக்கிய மூழ்கும் 
தைலம் , ( தன்வந்தர் தைலம் 500) , a medica 
ted bathing oil prepared from the five drugs 
viz wild long pepper tomato ( country 
bristly rough bryony , peacock tail , Ref .. 
Dhanvanthri Thailam 500 ; 2. பொன் 

(ை 
வரை , தசபலம் , முதியார் கூந்தல் , நெய்ச் 
சிட்டி , வல்லாரை ஆகவிவ்வைந்தும் 
சேர்த்து வடித்த தைலம் , a herbacious oil 
prepared from the following five herbs viz 
tanner s casia , thasapalam , virginian silria , 
ash coloured fleabane and Indian pennywort . 


பஞ்சம் , ஐந்து . five; 

Ocimum sanctum . 


2. துளசி , holy basil 


பஞ்சம்பசி , சாப்பாடில்லாமல் வருந்தும் பசி , 
scarcity and hunger . 


, 


The minor panchamoolam are the follow 
ing : 1. கண்டங்கத்திரி , Solanum jacquini ; 
2. சிறுவழுதுணை , Solanum indicum ; 3 . 
சிறுமல்லி , Jasminum angustifolium ; 4 . 
பெறாமல்லி , Jasminum undulatum ; 5. சிறு 
நெருஞ்சி , Tribulus terrestris , The major 
are 1. பெருங்குமிழ் , Gmelina arborea ; 2 , 
தழுதாழை , Clerodendron phlomoides ;; 

3 . 
வாசுை . 

Albizzia lebbek ; 4 . பாதிரி, 
Stereospermum suaveolens ; 5. வில்வம் , 
Aegle marmelos . 


பஞ்சயாகம் , ஐந்து வகை யாகம் , கன்மயாகம் , 
செபயாகம் , ஞானயாகம் , தபோயாகம் . 
FUJIT GOTULJI SU , the five kinds of religious 
sacrificial offerings or oblations relating to 
actions , chanting of mantrams , wisdom , 
penance and contemplation . 


பஞ்சமூலவேர் , ஐந்துவித மூலிகை வேர்கள் . 


பஞ்சரசச்சரக்குகள் , ஐந்துவகை ரசம் சேர்ந்த 
சரக்குகள் , இரசசெந்தூரம் , வீரம் , இலிங் 
கம் , இரசகர்ப்புரம் , இரசகெந்தி , five mer 
curial compound s viz subchloride ofmer 
cury , corrosive sublimate , virmilion , red 
oxide of mercury and mercury sulphur 
mixture , 


பஞ்சரச்செடி , புளியாரை , 

Oxalis corniculata ., 


Sour 


1. குமிழ் , Cashmere tree Gmelina 

arborea . 
2. பூத புஷ்பம் , Indian trumpet flower - 

Oroxylum indicum ) . 
3. முன்னை , Indian headache tree 

Premna integrifolia. 
4. பாதிரி , Trumpet flower Stereos 

permum chelonoides . 
5. வில்வம் , bael tree- Aegle marmelos . 


sorrel 


- 


பஞ்சரத்தினம் , ஐந்துவகை ரத்தினங்கள் , 

முத்து , மரகதம் , மாணிக்கம் , வைரம் , 
கோமேதகம் , the five kinds of gems viz 
pearl , emerald , ruby , diamond and cinnamon 
stone or sardonyx ; 2. திருவள்ளுவர் செய்த 
ஓர் நூல், a treatise comipiled by Thiruvallu 
var . 


பஞ்சமூலிகற்பம் , கற்பத்திற்குதவும் ஐந்துவித 

மூலிகைகள் , ஏலம் , பத்திரி , தக்கோலம் , 
சாதிக்காய் , கோலவித்து . ( திருமூ - 600 ) 
the five drugs useful in rejuvenation viz - 
cardamon , mace , cubeb pepper , nutmeg and 
root of long pepper. 


பாஞ்சரம் , கழுத , eagle ; 2. உடல் , body ; 
3. செருந்தி மரம் , golden champak ; 4 . 
பருத்தி , cotton ; 5. இடம் , place ; 6. கூடு , 
cage . 


பஞ்சமூலிகை , See பஞ்சமூலிகற்பம் . 


பஞ்சரி , அவரை , bean , country bean -Do 
lichos albus ; 2. ஒருவீசை யளவு - one viss 
weight . 

, 


பஞ்சமூலிக் கஷாயம் , ஜந்துவகை மூலிகை 
களைக் கொண்டு தயாரிக்கும் கஷாயம். 
அதாவது வெள்ளை எருக்கு , மாவிலிங்கம் , 
சித்திரமூலம் , வாலுளுவை , புனல் முருங்கை , 
decoction prepared with five drugs of 
பஞ்சப்பூதமுலி , which see . 


பஞ்சரூபம் , கஞ்சாகுடுக்கை , ganjah smoak 

ing pipe ; 2. பஞ்சமூர்த்திகளின் வடிவம் , 
the shape of the five Gods. 


3139 


பஞ்சலிங்கம் 


பஞ்சவர்ண அந்திமல்லி 


2 


- 


பஞ்சரோகணி , முகபாகங்களில் ( வாய் ) வரும் 

ஐந்துவித ரோகங்கள் . five important dis 
eases affecting face . 


சம்புகேசுவரம் Jambukeswaram 
( Thiruvanaikaval) near Trichy where 
Appulingam is established . Water 
exudes perpetually under it . 


- 


பஞ்சலட்சணம் , நோய்களைப் பகுத்தறிவதற் 
காக வேண்டி ஏற்பட்ட ஐந்து கிரமங்கள் 
the systems or principles adopted for dia 
gnosing diseases . 


3. திருவணணாமலை 

Thiruvanamalai 
where the Tejolingam sparkles with 
light . 


4 . 


பஞ்சலவணம் , ஐந்து வகை உப்புகள் - இந் 
துப்பு , கல்லுப்பு , கறியுப்பு , 

வளையலுப்பு . 
வெடியுப்பு , Sindh salt , rock salt , common 
salt, glass gall and nitre . See பஞ்சபூத 
வுப்பு , 


காளத்தி -- Kallahti where Vayu lin 
gam is established A lamp near the 
lingam constantly flickers showing 
that the wind or air is blowing The 
other lamps there do not flicker . 


பஞ்சலவணசுண்ணம் , பஞ்சலவணங்களைக் 
கொண்டு செய்யும் சுண்ணம் , calcium pre 
pared out of the five salts . 


5. சிதம்பரம்- Chidambaram where Aka 

sa lingam or etheral lingam is kept 
in the temple (சிதம்பர ரகசியம் ) . 


பஞ்சலவணபற்பம் , ஐந்துவகை உப்புகளைக் 
கொண்டு செய்யும் உப்பு பற்பம் , இது அசீ 
ரணத்திற்தக் கொடுக்கப்படும் - the calci 
fied powder prepared out of the five salts . 
It is given for indigestion . 


பஞ்சலோகச்சாயம் , திப்பிலி , திப்பிலிமூலம் , 
செவ்வியம் , சுக்கு , கண்டு பாறங்கி , Icng 
pepper , root of long pepper . pepper cree 
per , dried ginger , and knot plant root , 


பஞ்சலிங்கக்கல் , படிகம் கணநாதம் , சாலிக் 
கிராமம் , அம்பிகை , பானம் என ஐந்துவகை 
கல்லுகள் , இவைகளினால் லிங்கம் செய் 
யப்படும் , the five kinds of stones from 
which phallus is generally made viz- I. 
Padigam - Crystal quartz found in Vailum . 
( Tanjore ; ) 2 a species of ammonite of a 
red colour found in Sonapatri river a tribu 
tory of Ganges ; 3. a fossil with impres 
sions of ammonites found in Gandaka river 
( Himalayas ) 4 a kind of natural stone found 
in Swarnamuki river near Kalastri , ( Chittoor 
Dist ; ) 5. a kind of stone found in Narbada 
river . 


பஞ்சலோகசிந்தூரம் , ஐந்து வகை உலோ 
கங்களைக் 

கொண்டு தயாரித்த சிவப்புப் 
பொடி பஞ்சலோகங்களாவன , 

பொன் , 
வெள்ளி , செம்பு , இரும்பு , காந்தம் , red 
oxide by calcinning the five metals viz - Gold 
silver , copper , iron and magnet . 
Note- instead of magnet lead is used by 
some . 

. 


see 


பஞ்சலோக செந்தூரம் , 
சிந்தூரம் . 


பஞ்சலோக 


NOTE- These are the five kinds of stone 

representing the five elements . Hence the 
name பஞ்சலிங்கக்கல் , 


பஞ்சலோகப்புரவி , ஐந்தவித உலோகங்களைக் 

கொண்டு சீன தேசத்தாரால் உண்டாக்கிய 
சூட்சமான ஓர் ஆகாய விமானம் , a kind of 
aeroplane in the shape of horse constructed 
by the ancient Chinese out of five metals 
see பஞ்சலோகம் , for purposes of travel 
ling in the aerial regions . 


பஞ்சலோகம் , ஐந்து வகை உலோகங்கள் , 
பொன் , வெள்ளி , செம்பு , இரும்பு , காந்தம் , 
five metals corresponding to the five ele 
ments viz - gold , silver , copper , magnet and 
iron . 


ஐந்து 


பஞ்சலிங்கம் , ஐந்துவித லிங்கங்கள் இவை 

சிவனைக் குறிக்கும் , அவையாவன : பிரு 
திவி லிங்கம் , அப்பு லிங்கம் , தேயு லிங்கம் , 
வாயு லிங்கம் , 

ஆகாய லிங்கம் , ஆகவே 
பஞ்சபூதங்களையும் 

கொண்டவை , 
லிங்கங்கள் 

இடங்களில் 
தாபிக்கப்பட்டிருக்கின்றன . the five 
kinds of lingam ( phallus ) referring to em 
blem of Siva and they are : Prithivi lingam ; 
2. Appu ; 

lingam ; 3. Theyu lingam ; 4 . 
Vayu lingam ; 5 . Aukasa lingam . repre 
senting the five elements the following are 
the five places in South India where they 
established . 


NOTE — in some books instead of silver and 

magnet , துத்தநாகம் zinc and காரீயம் lead 
are substituted . 


பஞ்சவழுது . 


see பஞ்சாமிர்தம் . 


ப 


-- 


1. காஞ்சிபுரம் Conjeevaram where 

there is the Prithivi lingam made of 
earth . 


பஞ்சவர்ண அந்திமல்லி , ஐந்து வர்ணங்களை 
யுடைய அந்திமல்லி, four o clock plant with 
five coloured petals . 


3140 


பஞ்சவன்னம் 


பட்டை , 


பஞ்சவர்க்கம் , ஐந்து வகை துவர்ப்பு , சுவை 
யுள்ள மரங்களின் 

அதாவது ; 
ஆல் , அரசு , அத்தி , நாவல் , இத்தி , five 
astringent barks from banian tree , peepal 
tree ; fig tree , jamoon tree and rhomboid 
leaved fig tree . 


பஞ்சவுப்பு 
பஞ்சவாசம் , ஜந்துவகை வாசனைச் சாமான் 
கள் , அதாவது இலவங்கம் , ஏலம் , பச்சைக் 
கற்பூரம் , சாதிக்காய் , தக்கோலம் , five kinds 
of auromatic drugs -- cloves , cardamon , 
crude camphor , nutmeg and cubebs ; 2 . 
சாதிக்காய் , சாதிபத்திரி, வால்மிளகு , ஏலம் , 
இலவங்கப்பட்டை , nutmeg , mace , cubeb , 
cardamon , cinnamon bark . 


பஞ்சவர்ணக் கிளி , ஐந்து வர்ணக்கிளி , five 

coloured parrot - Psittacus genus . 


பஞ்சவாயு , ஆயுள் வேதத்திற் சொல்லியுள்ள 
ஐந்துவித வாயுக்கள் , See பஞ்சபிராணன் . 


பஞ்சவர்ணப் பூ பச்சை , மஞ்சள் , சிவப்பு 
கருப்பு , வெள்ளை ஆகிய ஐந்து நிறமுடைய 
பூ s flowers with fivc colours ; பஞ்சவர் 
GOD is which see . 


NOTE The Tamil writers recognise five 

more vital airs and call all of them as go 
வாயுக்கள் , which see . 


பஞ்சவர்ணம் , கருப்பு . சிவப்பு , 

பச்சை , 
வெள்ளை , மஞ்சள் , ஆகிய ஐந்து நிறங்கள் , 
the five colours viz • black , red , green , 
white and yellow .. 


பஞ்சவர்ணம் ஏற்றல் , கட்டிய 

கட்டிய உப்பை 
நான்கு பட்டையாக உருக்கி வார்த்து + பக் 
கத்திலும் முறையே 4 சரக்குகளாகிய , தாள 
கம் , கெந்தகம் ,, வீரம் அல்லது பூரம் , 
இலிங்கம் இவைகளைப் பூசுதல் , consolida 
ted common salt is melted and made into 
four sided block and each side yellow orpi 
ment , sulphur , corrosive sublimate 
subchloride of 

mercury and cinnabar is 
imparted respectively . 


பஞ்சவாயுத் தன்மை , பஞ்சவாயுகளின் 

தொழில் , the functions of the five vital airs 
in the human body , they are : 

1. Pranan 
remains in the head , the chest and the 
throat and causes the understanding, opera . 
tes on the heart , emotion on the senses and 
is responsible for several functions of the 
mind , to act . It also helps sneezing , erac 
tations , belching and degultition . 2. Udana 
which resides in the chest moves about the 
regions of the nose , the navel and the neck .. 
It helps the operation of the organs of 
speech and the memory . It helps to move 
things upwards ; 3. Vyana resides in the 
heart , circulates the blood 

to 
all parts of the body and helps locomotion 
such as standing , sitting , lying , winking of 
the eyes etc. It is spread althrough the 
body ; 4. Samana abides in the stomach 
kindles the digestive fire, wanders through 
all over the stomach , the bladder . the 
spleen , the liver , the lungs , the anus ; 5 . 
Apana stays in the lower intestines and acts 
in the hips , in the pubic region , genitals 
and thigles and expels the semen , the 
menses , stools , urine and the foetus . 


பஞ்சவர்ணவுப்பு , கட்டியவுப்புக்கு ஜந்து வர் 
ணம் ஏற்றி மணியாகச் செய்து தாழ்வட 
மாய்க் கோத்து செபத்திற் குபயோகிக்கும் 
உப்பு . இதனால் தேவி பிரசன்னமாகும் . 
consolidated salt to which , five colours are 
imparted and beads made . These beads if 
used in worship . Goddess is said to appear 
before the practising devotee . 


பஞ்சவலக்கம் , ஐந்துவித மரப்பட்டை , அத்தி , 
ஆல் , அரசு , வேல் , பூவரசு அல்லது நாவல் , 
இதனால் காசம் , மூச்சு , கண்ணோய் தீரும் , 
tile barks of five trees viz . fig . banyan , pee 
pal , acacia , portia ; some book mention 
jamoon instead of portia See பஞ்ச வர்க் 
கம் . They form a remedy in asthma , bron 
chitis and opthalmia . 


பஞ்சவில்வம் , வில்வம் , நொச்சி , மாவிலங்கை , 
முட்கிளுவை , விளா ஆகிய ஐந்துவித மரங் 
கள் , the five kinds of trees viz . bael , 
notchy , lingam tree , thorny balsam and 
wood apple ; 2. சில நூல்களின்படி வில் 
வம் , ஆத்தி , மா , முட் கிளுவை , முல்லை , 
according to some literature bael , common 
mountain ebony , lingam tree , thorny bal 
sam and wood apple .. 


பஞ்சவன்னக்கிளி , ஐந்து வர்ணமுள்ள ஓர் 

210085 of , a kind of parrot with five 
varied colours - Love bird - Loriculus 
vernalis , see பஞ்சவர்ணக்கிளி, 


பஞ்சவன்னம் , ஐந்துவர்ணம் , five colours , 
See பஞ்சவர்ணம் . 


பஞ்சவுப்பு , ஐந்துவகையுப்பு , see பஞ்சபூத 
வுப்பு , பஞ்சலவணம் . 


3141 


பஞ்சாக்கினி செந்தூரம் 


பஞ்சாடுதல் 


பஞ்ச வேம்பு , ஐந்துவித வேம்பு . நல்வேம்பு . 

மலைவேம்பு . நிலவேம்பு , கறிவேம்பு , சிவனார் 
வேம்பு , the five kinds of neem -- margosa ,, 
common bead tree , ground neem , curry 
leaf tree Shiva s neem . See பஞ்சநிம்பம் . 


ஆயுள் வேத மருந்து , இதனால் அசீரணபேதி 
வாயு . மகோதரம் , 

குன்மம் , கிராணி , 
காமாலை , சோகை முதலிய நோய் குணப் 
படும் . an Ayurvedic preparation contain 
ing iron , sulphur . magnet , salaminoniac , 
chank . It cures indigestion , diarrhoea , 
anaemia , jaundice etc. 


பஞ்ச வெண்ணெய் , ஐந்துவகை எண்ணெய் , 
the five kinds of oils see ஐங்கூட்டெண் 
ணெய் . They are oils of Indian beech , 
castor , gingelly . margosa and poon .. 


பஞ்சாங்க குத்தம் 


ஆமை , tortoise , turtie 


பஞ்சாங்க கூர்மை 


பஞ்சவறிவு , பகுத்தறிவு , மெய்யறிவு , பேர 

றிவு , ஆத்ம அறிவு , தத்துவ அறிவு, reason 
ing power , senses of the body, wisdom , 
knowledge of soul and philosoply . 


பஞ்சாங்கப்புடம் , ஐந்து வகை அங்கமும் 

பொருந்திய புடம் , calcination satisfying the 
five conditions required . 


பஞ்சனகம் , கோணவாய் , a disease ( para 
lysis) in which the mouth is drawn to one 
side . 


பஞ்சாங்கமாசுப்பரவி , ஐந்து உறுப்பும் நிலத் 
தில் பொருந்த வணங்கி , 


பஞ்சனம் , பார்ப்பை அதாவது வன்னிமரம் , 
vanny tree , edible 

prosopis 

Prosopis 
spicigera . 2 , அழித்தல், destroying ;; 
destruction . 


பஞ்சாங்கம் , மரத்தின் 

ஐந்து அங்கம் . 
அதாவது வேர் , பட்டை , இலை , பூ , காய் , 
the five component parts of a plant viz 
root , bark or stem , leaf. flower and fruit ; 
2.1 

see ஆவாரைப் பஞ்சாங்கம் , 3 (பஞ்ச 
+ அங்கம் ) ஐந்து பாகம் . five parts ; 4 . 
ஆமை , tortoise ; 5. ஆமணக்கு , castor 
plant: 6 . குதிரை . horse . 


பஞ்சணாவமிர்தம் , புனல் முருங்கை , three 

leaved indigo - Indigofera trita alias I. 
arenata . 


பஞ்சாங்கி , விரலை வைத்தியத்தில் ஓர்விதக் 
கட்டு , a kind of bandage in surgery . 


பஞ்சாகசூரணித்தல் , மெதுவாகும்படி பொடி 

செய்தல் , pulverising so as to become soft . 


பஞ்சாங்குலம் , ஆமணக்கு , 

ஆமணக்கு, castor plant 
Ricinus communis . 


பஞ்சாகிகசுரம் , ஐந்தாநாள் மாறல் சுரம் , fever 

coming once in five days . 


பஞ்சாங்குலம் , ஆமணக்கு . castor plant 


பஞ்சாக்கரம் , See பஞ்சாட்சரம் . 


பஞ்சாக்கினி , ஐந்துவித நெருப்பு , உதராக் 

கினி , மூலாக்கினி , சடராக்கினி , காமாக் 
கினி , கோபாக்கினி , five kinds of fire in 
the human system viz- gastric 

gastric fire : 2 . 
thermogenic heat ; 3. animal heat ; 4. sex 
ual heat ; 5. flery anger : 2. சீரகம் , cumin 
seed . 


பஞ்சாசயம் , உடம்பினிலுள்ள ஐந்து தொகுதி 
கள் , அதாவது 

ஆமாசம், 

இரத்தாசயம் . 
பர்ப்பாசயம் , சலாசயம் , மலாசயம் , என்பன , 
the five systems or seats or receptacles in 
the human system viz- the seat of digestion 
( uodenum ) the seat of circulation ( heart ), 
the uterus , the bladder and the rectum . 


பஞ்சாசியம் , சிங்கம் , lion . 


பஞ்சாடி , மயிர்க்கொன்றை , false peacock 

flower - Caesal pinia pulcherrina ; 2 , பெரு 
மயிர்க்கொன்றை , ever green royal peacock 
flower tree - Poinciana regia . 


பஞ்சாக்கினிக்கொடி , பசிதீபணத்தை யுண் 
டாக்கும் ஐந்து வித கொடிகள் , வேலிப் 
பிரண்டை , 

காட்டுக்கருணை , மருள் , புளி 
நறளை , கறளைக்கிழங்கு, five kinds of cree 
pers capable of improving digestive facul 
ties 1. adament creeper , 2. wild elephant 
yam , 3. bowstring hemp , 4. for grape , 5 . 
iguana s foot . 

2. காமம் , sexual passion ; 3. கோபம் , 
anger : 4. தீபனம் . hunger , 


பஞ்சாடித்திருக்கை , ஓர் 1.கை திருக்கைமீன் . 
a kind of sea fish known as thorn back . 


பஞ்சாடுதங்கை , இலந்தை jujube - Zizyp 
hus jujuba . 


பஞ்சாக்கினி செந்தூரம் , சுத்தி செய்த அரப் 
பொடி , கந்தகம் , காந்தம் , நவச்சாரம் இவை 
களுடன் 

சங்கு கண்ணமும் , 
அரைத்து சூரிய புடத்தில் வைத்தல் , ஓர் 


சேர்த்து 


பஞ்சாடுதல் , கண் பஞ்சடைதல் , ஓர் மரணக் 
5.09 . eyes growing dim - a death symptom . 


3142 


பஞ்சாமிலம் 


பஞ்சித்தணக்கு 


பஞ்சாமுதம் , பஞ்சாமிர்தம் , which see . 


பஞ்சாயக்கோன் , திரள் கோரை , a kind of 
sedge grass of the - Cyperus genus . 


பஞ்சாயம் , முத்தக்காசு , see பஞ்சாணிகம் . 


பஞ்சாட்சரம் , சிவ சொரூபமாகிய நமசிவாய , 
என்னும் ஐந்தெழுத்து ( in Mantric Science ) 
the five sacred letters or formula - Na , 
Ma . Ci . Va . Ya - representing Shiva . இதில் 
பலவித முண்டு . There are some varieties ; 
they are 1. சிவபஞ்சாட்சரம் - Shiva pan 
chaatcharam : 2. ஆயி பஞ்சாட்சரம் Ah : 
panchaatcharam ; 3. அமுத பஞ்சாட்சரம் , 
Amutha panchaatcharam ; 4. சமுத்திர 
பஞ்சாட்சரம் , Samudara pancha atcharam ; 
5. தற்புருட பஞ்சாட்சரம் , Tharpuruga 
panchaatcharam ; 6. அகோர பஞ்சாட்சரம் . 
Agora pancha atcharam , 7 . வாமபஞ்சாட் 
சரம் , Vama panchaatcharam ; 8. சத்தியோ 
சாதம் , Satiyosatham ; 9 ஈசான்யம் , Esa 
nyam . 


பஞ்சாய் , கோரை , sedge grass -- Cyperus 

genus . 


பஞ்சாய்ப்பறத்தல் , முழுதும் அறவே நீங்கு 

தல் , getting rid entirely as diseases from 
the body . 


பஞ்சாலை , பூவரசு , 

pesia populnea . 


portia 


tree - Thes . 


Indian 


பஞ்சாட்சரவருணி , நெல்லிக்காய் , 
gooseberry Phyllanthus emblica . 


-- 


பஞ்சாணிகம் , கோரைக்கிழங்கு , corray root 

- Cyperus pertinuis or cyperus rotundus . 


பஞ்சாவஸ்தை , ஐந்து உயிர்நிலை உபாதிகள் , 

அதாவது சாக்கிரம் , சொற்பனம் , சுழுத்தி , 
துரியம் , துரியாதீதம் , the five weal posi 
tions of the soul in the body vize waking 
state , dream , deep sleep or trance , entire 
quiescence and complete cessation from 
corporeal entanglements , 


பஞ்சாணியம் , மரமஞ்சள் , tree turmeric - 

Coscinum fenestratum . 


பஞ்சாவத்தம் , பிணம் , corpse . 


பஞ்சானன் , வெளுச்சிப் பிசின் , gum of wood 
apple tree . 


பஞ்சாதி செந்தூரம் . அகஸ்தியர் கரிசல் 
300 - ல சொல்லியுள்ள ஐந்து வகை செந்தூ 
ரங்கள் , the five kinds of red oxides obtai 
ned by process of calcination as laid down 
in Theraiyar kgrisal 300 ; 1 . 

பூரண சந்தி 
ரோதயம் ; 2 . வரல சந்திரோதயம் ; 3 . 
நாக சந்திரோதயம் ; 4. சத்தி சந்திரோத 
யம் ; 5. தங்க சந்திரோதயம் . They are : 
| . Poorna chandrodayam ; 2. Vala chand 
rodayam ; 3 , Naga charidrodayam ; 4. Sathi 
chandrodayam ; 5. Thanga chandrodayam . 


பஞ்சானியம் , பஞ்சாணியம் , which see . 


பஞ்சான் , பச்சைக்குழந்தை , new born baby . 


பஞ்சாநநம் , சிங்கம் , lion from its broad face . 


பஞ்சான்மா , ஐந்து வகை ஆன்ம நிலை , அந்த 
ரான் மா , 

சீவான்மா , தத்துவான்மா. பூ 
தான்மா , மந்திரான்மா, the five states or 
stations of the soul in the human body 
inner soul , life soul , spiritual soul , indivi 
dual soul and mystic soul . 


பஞ்சாப்கோ துமை , பாஞ்சால தேசத்தில் 
விளையும கோதுமை , wheat grown in punjab . 


பஞ்சாமியம் , 
கை . 


இலந்தை , see பஞ்சாடு தங் 


பஞ்சி , see பஞ்சு ; 2. இலவு . silk cotton ; 
3. பஞ்ச பூதம் , which see . 


பஞ்சிகம் , தாளி, a running creeper of Con 

volvulus genus . 


பஞ்சாமிர்தம் , ஐந்து வகை அமிர்தக் கூட்டு. 

அதாவது சர்க்கரை , தயிர் , தேன் , நெய் , 
பால் , இலைகளுடன் வாழைப்பழமும் திராட் 
சைப் பழமும் சேர்த்துக் கூட்டியது , a mix 
ture of plantain fruit and dried grapes with 
five kinds of substances - Sugar , curd ,, 
honey , ghee and milk offered to God 
Muruga in worship , 


பஞ்சிடுதல் , பஞ்சுவைத்தல் , covering with 
cotton ; 2. பஞ்சடைத்தல் , plugging with 
cotton , 


பஞ்சிட்டம் , கொள் . house gram . 


பஞ்சிதம் , சாணம் , cow dung . 


பஞ்சாமிலம் , புளி , மாதுளை , இலந்தை புளி 
யாரை , நெல்லி , எலுமிச்சை இவைகள் 
ஐந்தும் சேர்ந்தது , the five sour substances 

the sour pomegranate, jujube , sour sor 
rel , gooseberry and lime , 


பஞ்சித்தணக்கு , மலைப்பருத்தி , hill cotton - 
Cochlos - permum gossypium . 


3143 


பஞ்சு 


பஞ்சு 


2. மர 


பஞ்சிலூட்டல் , மருந்துகளை பஞ்சில் நனைத் 
தல் , soaking cotton in medicine ; 2 . 
ணவாயிலிருப்போருக்கு , கஞ்சி அல்லது 
பாலை 

பஞ்சில் துவைத்து உட்புக்கட்டல் , 
feeding person in death bed by soaking 
cotton in milk or conjee and letting in by 
drops , 


பஞ்சுகளுக்குப் பொதுப்பெயர் , 3 common 
term for different varieties of cotton ; 5 . 
செடியின் இறுதிப்பெயர் , plants second 
term . 


இது அடியிற் கண்டபடி பலவகைப்படும் , 
it consists of different varieties as men 
tioned below: 


பஞ்சில்சாரித்தல் , பஞ்சில் புரட்டல் , steeping 

in cotton ., 


1 . 


நாட்டுப்பஞ்சு, country cotton 

Gossypium indicum . 
2. சீமைப்பஞ்சு . இதுவே சீமைப்பருத்தி , 

which see ., 


பஞ்சினொய்தாதல் , அஷ்டசித்தியி லொன்று , 

அதாவது இலகிமா one of the eight super 
natural powers ie becoming as soft and light 
as cotton or extremely light as dust . It also 
includes the art of floating or walking on 
the surface of water or in the atmosphere, 


3. கோங்கிலவம்பஞ்சு, golden silk cot 

ton Cochlospermum gossypium . 
4. முள்ளிலவம்பஞ்சு , thorny silk cotton 

tree Bombax malabaricum . 


5. செம்பஞ்சு, red cotton Gossypium 

barbadeuse . 
6. இலவம்பஞ்சு , silk cotton tree 

Bombax pentandrum . 
7. பூளை ப்பஞ்சு, true silk cotton - 

Eriodendron anfractusum . 
8. காட்டுப்பஞ்சு . or காட்டிலவம்பஞ்சு , 

large flowered and capsuled silk 

cotton Bombax insigne . 
9. பாறையிலவும்பஞ்சு , the same 

as 
No. 8 , 
10. மலைப்பஞ்சு, See மலைப்பருத்தி . 


பஞ்சீகரணம் , உடம்பிலுள்ள பஞ்சபூதங்கள் 
ஒவ்வொன்றும் தன்னையும் மற்றைய நான் 
கையும் தனித்தனியாய்ப் பற்றும் போது 
தத்துவமுறைப்படி புதியதாக ஏற்படும் 
அனேகவித செயல்கள் , மனோதத்துவங்கள் 
உடம்பின் சக்திகள் இப்படி பிண்டத்தில் 
தோன்றும் மாறுபாடுகளே அண்டத்திற் 
கும் பொருத்தமானது , இப்பஞ்சபூத செயல் 
களின் தத்துவத்தை சுருக்கமாக அடியிற் 
கண்ட பஞ்சீகரண சக்கரத்தில் காட்டி 
புள்ளது விவரத்திற்கு யோக நூல்களைப் 
பார்க்கவும் , the operation of the elements 
in the human body by the varied union of 
· which separately with each of the five 
elements by way of permutations and com 
binations according to Tatwa systam ; differ 
ent operations or acts ef mutual faculties or 
corporca ! 

powers are considered to be 
effected . In cosmogony 

the same reduc 
tion into union and order of chaos or the 
discordant principle of matter or other , 
results by the harmonious blending toge 
ther of the five elementary substances , The 
said operations of the five elements with 
the five elementary substances 

substances can be 
briefly understood in the diagram shown 
below of course with the aid of a detailed 
study of yoga philosophy dealing on the 
subject. 


பஞ்சு , பஞ்சு செடிப்பொது , இதில் அனேக 
விதமிருந்தாலும் செடியின் மருந்துக் குணங் 
களில் வித்தியாசம் மிக்க இராது , ஆல் 
வைத்தியத்தில் பருத்திப்பஞ்சு , இலவம் 
பஞ்சு ஆக இரண்டையும் தான் எடுக்கப் 
பட்டது . ஆகவே வைத்தியத்தில் இவ்வி 
ரண்டுவித செடியின் பொதுக் குணத்தையும் 
உபயோகத்தையுமே சொல்லப் படும் , தீச் 
சுட்ட புண்ணுக்த இதை உ.பயோகிக்க , 
காற்று புகாமற் காக்கும் , இதே மாதிரி 
அழற்சிகண்ட அக்கினி விசர்ப்பி , முதலிய 
விரணங்களுக்கும் காயப்புண்களுக்கும் 
இதைமேல் வைத்துக்கட்ட . 2.பயோகப் 
படும் , இதை சீக்கிரம் எரியக்கூடிய திராவ 
கங்களிலிட்டு ஊறப்போட்டு தயாரித்த துப் 
பாக்கிப்பஞ்சு என்று ஒன்று தயாரிப்ப 
துண்டு , இது விரணம் , கிரந்திப்புண்கள் 
சருமநோய் , உதட்டு வெடிப்பு , முலைக் காம்பு 
வெடிப்பு , தீப்புண் , அக்கி முதலியவை 
களுக்கு மேல் வைத்துக் கட்ட மெத்த உப 
போதிப்பதுண்டு , இச்செடியின் வேர் தாதுக் 
களின் எரிச்சவைத் தணித்தும் , நாட்டு வைத் 
தியர்கள் இதன் கஷாயத்தை நீர்ச்சுருக்கு 


. 


பஞ்சீகரணம் , பஞ்சபூதங்கள் தமக்குள் பல 
விகிதங்களில் சேர்ந்து ஒன்றுபடுதல் , tete 
rally means mixture or combination of the 
five elements in different proportions , 


பஞ்சு , See பருத்திப்பஞ்சு, cotton plant 

Gossypium herbaceum ; 2. பஞ்சி , cotton 
in common ; 3. இலவம்பஞ்சு , 

3 , இலவம்பஞ்சு, silk cotton 
Bombax malabaricum ; 4. பலவகைப் 


- 


3144 


பஞ்சு 


பஞ்சுபோல் பறத்தல் 


in vapour bath for the anus in cases of 
tenesmus . Root is an emmanagogue . Leaves 
externally applied hastens the maturation 
of boils and oil is applied to gouty joints . 
A decoction of the bark may be useful in 
cases of dysmenorrhoea and suppression of 
menses ( amenorrhoea ) . Decoction of the 
root may be given in large doses especially 
during the initial stages of labour . A syrup 
of the flowers in found to be of great use in 
hypochondriasis on account of its stimulat 
ing and exhilarating effect . 

The young 
tender fruit is given in acute dysentery . 


பஞ்சுக்கொட்டை , 5ee பருத்திக்கொட்டை . 


பஞ்சுசெடி , பஞ்சு உற்பத்தியாகும் செடி , 
common cotton plant 

Ereodendron an . 
fractuosam . 


பஞ்சுத் துணி , புண்ணுக்கிடும் பஞ்க சீலை , 

finen scraped into a soft substance and used 
for dressing and cleaning wounds and sores . 


பஞ்சுநாபிஞ்சம் , பச்சைநாபி , fresh aconite . 


பஞ்சுநாளகம் , see அடப்பங்கொடி . 


கல்லடைப்பு . சீதபேதிகளுக்குக் கொடுப் 
பார்கள் இக்காயின் விதையினின்று எடுக் 
கும் எண்ணெய்க்கும் எரிச்சலை யடக்கும் 
குணமுண்டு . இதன் பிசின் மூத்திரத்தைப் 
போக்கும் , இதன் இலையும் , கொழுந்தும் , 
குழந்தைகளுக்குக் காணும் சீதபேதி , 
வயிற்றுவலி, பிரலாபசன்னி முதலிய நோய் 
களுக்குபயோகப்படும் , விதை பால் சுரப்ப 
தற்காகவும் , பாம்பு கடிக்கும் உபயோகப் 
படுத்தப்படும் , இதன் பிண்ணாக்கு மாடு 
களுக்கு உணவாகும் , cotton -- Gossypium 
genus . It is a common term 

term referring to 
several varieties of plants and trees . In 
medicine the properties of these plants do 
not very much . The only two varieties 
spoken of in medicine are herbaceous cot 
ton and silk cotton which are useful in 
external application especially in burns 
where it proves serviceable by excluding 
the air and maintaining an equable tempera 
ture . It is also applied , on this principle 
to erysopelatous and inflamed surfaces . 
The wool is mixed with inflamable acids in 
the preparation of gun cotton or pyroxylin 
which in turn is the source of collodion . 
This collodion is intensively used in burns 
wounds . diseases of the skin . cracked lips 
and nipples etc. , as external application . 
Decoction of cotton root is however demul . 
cent . Native practitioners prescribe this 
for children in cases of dysentery , colic , 
hysteria . Seeds increases the secretion of 
milk and is also used as an antidode in 
snake poison . Cotton seeds cake is a valu . 
able food for cattle . In some places the 
seeds is employed for intermittent fevers . 
The seeds in the form of emulsion are 
given in dysentery . They 

They are laxative 
demulcent , expectorent and aphrodisiac . 
As a nervine tonic , they are given internally 
in headache and brain affections . The 
seeds . when pounded and mixed with 
ginger and water are applied to orchitis . 
In the form of a poultice , they make a good 
application to burns and scalds . The oil 
expressed from the seeds known as cotton 
seed oil is largely consumed in England and 
America . It makes a good liniment in 
rheumatic affections, it is useful in clearing 
the skin of spots and freckles . The juice of 
the leaves is a good remedy in dysentery . 
A tea or infusion of tender leaves is useful 


. 


உ 


பஞ்சு நீர்ப்படலம் , கண்கள் 

முழுவதும் 
வெள்ளை படர்ந்து , பார்வை புகைந்து , வலி 
நீர்வடிதல் , பீளை கட்டல் ஆகிய விக் குணங் 
களையும் , சிலசமயங்களில் கடைக்கண் 

றுத்தலோடு வலியும் காணும் ஓர்வகைக் 
கணணோய் , a disease of the black of the 
eye in which white films are formed over 
the pupil . It is marked by dullness of 
vision , pain , watery and mucopurulent dis 
charge , irritation of the corners or angles 
of the eye and pain ; 2. கருவிழியில் நீர்க் 
கோர்த்து காணல் , milky white Opacity of 
the Cornea -- Leukoma . 


பஞ்சு நீலப்பாணி , துருசு , blue 

Copper sulphate . 


vitriol - 


see 


பஞ்சு போல் 


பஞ்சு போலோடுதல் , 
பறத்தல் , 


பஞ்சுபோல் தட்டல் , பஞ்சு போ லிடித்தல், 

, 
மெதுவாகும்படி இடித்தல் , நையும்படி இடித் 
தல் , pounding into a soft pulp . 


பஞ்சுபோல்பறத்தல் , முழுவதும் அறவே நீங் 

குதல் , getting rid off entirely disappear 
leaving no residue. 


3145 


பஞ்சேந்திரயத் தத்துவம் 


பஞ்சையீரல் 


பஞ்சுபோல்வெளுத்தல் , பஞ்சுபோல். வெண் 
மையாதல் , to become as white as cotton . 


2. ஈரறிவுயிர்- இரண்டறிவுள்ளது , அது 

பரிசம் , உருசி , that which has body 
and tongue two sense - touch and 
taste . 


பஞ்சுமயிர் , மெதுவான பறவையின் இறகு , 

soft feather of birds constituting a bed . 


பஞ்சுமூலி , பருத்தி செடி , cotton plant . 


3. மூவறிவுயிர் - மூன்று அறிவுள்ளவை , 

பரிசம் , உருசி , வாசனை , that which 
possesses body tongue and nose . 
touch , taste and smell the three 


senses . 


பஞ்சுருட்டான் , பச்சை நிறமான ஓர் சிறிய 
பறவை , இதன் கூட்டில் அகப்படும் ஓர் 
பூண்டின் வேர் , இது வாதமுறையில் மிக்க 
உபயோகமானது , இதன் கூட்டைக் 
கொளுத்த வேர் வேகாது , 

a small green 
coloured bird . In its nest will be found a 
root which would remain unburnt when the 
whole nest is set on fire . 


பஞ்சுருட்டான் வேர் , See பஞ்சுருட்டான் . 


4 . நான்கறிவுயிர் நான்கு அறிவுள் 

ளவை , அதாவது . உடம்பு - நாக்கு , 
மூக்கு , கண் , பரிசம் , உருசி , வாசனை , 
பார்வை , ( உ - ம் ) வண்டு , that which 
is having body , tongue , nose and 
eyes , the four senses - touch , taste , 

smell and sight . 
5. ஐந்தறிவுயிர் - ஐந்து அறிவுள்ளவை . 

அதாவது : மெய் , வாய் , கண் , மூக்கு , 
செவி , that which possesses body , 
tongue , nose , eyes and ears and has 
all the five senses - touch , taste , smell , 
sight and hearing as celestials , men , 
infernal beasts birds etc. 


பஞ்சுவாய்க் கொள்ளுதல் , முலைக் கொள்ளு 

தல் , nursing at the breast , being nursed by 
the mother s milk . 


பஞ்செனத் தட்டல் , பஞ்சுபோ லிடித்தல் , 
which see . 


பஞ்சேந்திரியம் , ஐம்பொறி , அதாவது மெய் , 
வாய் , கண் , மூக்கு , செவி , the five sense 
organs viz - body ( skin ) mouth ( tongue ) 
the eyes , the nose and ears . 


தாம் 


பஞ்சை மயிர் , பூனைமயிர் , thin soft hair like 

that of a cat . 


பஞ்சை , பலவீனன் , man of weak constitu 
tion , a weak man ; 

2 , எளிமை , poverty . 


பஞ்சேந்திரியத் தத்துவம் , ஐம்பொறிகளின் 

வகையும் காரணமும் தெரிந்தவர்களுக்கு 
உலகே கட்டுமென்பதுதான் , இதன் உண் 
மையைக் குறளில் 

காட்டப்பட்டுள்ளது . 
சுவையொளி யூறோசை நாற்றமென்றைக் 
தின் , வகையறிவான் கட்டேயுலகு இதை 
யொட்டியே பவணந்தி முனிவரும் 
இயற்றிய நன்னூலில் உலகிலுள்ள உயிர்ப் 
பிராணிகளை யெல்லாம் பஞ்ச அறிவின் வகு 
ப்பின்படி பிரித்துக்கூறியுள்ளார் , அவையா 
வன : the five senses ( In Sankhya Philosophy ) 
the five senses are , at one stage of creation ,, 
the cause of all that exists . Therefore, he 
who possesses the knowledge of all that 
relates to the five senses is supposed to 
know all that is in the world ( In Tamil Phi 
losophy ) . This principle is enunciated in 
Kural as follows " the world is within him 
who knows the properties of taste , sight , 
touch , hearing and smell , Bavanandhi in 
his Nannool classifies all living things orga 
nised life into five classes according to the 
efficiency of the endowment of one or more 
of the five senses . It is as follows : - 


பஞ்சைகுடல் , உணவு செறியாது பலவீனப் 

பட்ட குடல் , feeble inslestines incapable of 
digestion and absorbtion . 


பஞ்சைப்பட்ட , பலவீனப்பட்ட , weak . 


தூசியா 


பஞ்சைப்போலாதல் , இலேசாதல் , தூ 
தல் , இதனால் தண்ணீர் அல்லது ஆகாயத் 
தில் மிதக்கலாம் , see பஞ்சினோய்தாதல் . 


பஞ்சை மொழிபகரல் , பணமில்லை யென 
ஏழ்மை கொண்டாடல் , pleading poverty . 


பஞ்சையன் , பலவீனன் , see பஞ்சை . 


- 


1. ஓரறிவு உயிர் - பரிசம் ஒன்றே அதா 

வது தாவர வர்க்கம் . one sense being 
having body or sense of touch or 
feeling as the vegetable kingdom . 


பஞ்சையீரல் , பலவீனப்பட்ட ஈரல் , weak or 

sluggish liver . 


3146 


படப்புக்கால் 


படர் 


பஞ்சையுடம்பு . பலவீனப்பட்டவுடல் , weak 

constitution .. 


படப்பூவை , பரம்பை , Indian mesquit - Pro 

sopis spicigera . 


- 


பஞ்சோட்டி , ஓர் பூடு , a herb 

elliptica. 


Dichopsis 


- 


படப்பொறி , துத்தி , Country mallow Abu 

tion asiaticum ; Indian marsh mallow -Sida 
mauritiana . 


- 


படகம் , கவரிமான் . ஓர் வகை மான் , a kind 

of deer the yak was grunnicus - the Tibetian 
yak ; 2. விஷ்ணுகரந்தை . Vishnu s basil - 
Sphaernthus indicus ; 3 .. பற்பாடகம் , 
fever plant , sparrowleg -- Mollugo cerviana . 


படமகி , வெட்பாலை , dysentery rose bay 

Holarrhena antidysenterica . 


படமக்கி , 
படமடக்கி , 
படமடக்கு , 


படகிராசன் , கட்டியலுப்பைக் கொண்டு 
செய்யும் , உப்புமணி , salt beads prepared 
from consolidated salt ; 2. கட்டிய 

2. கட்டிய உப்பு , 
consolidated salt . 


தாழை , Indian screw pine 
Pandanus odaratissimus ; 2 . 
சிறியாணங்கை , small man • 
gai -- Polygala genus . 


படங்கம் , புராமுட்டி , ( பிராய் முட்டி ) ser 

rate irregular rhomboid leaved Parroqueet 
Burr- Triumfetta rhomboidea .. 


படம் , நாகப்படம் , hood of cobra ; 2. உ.டல் , 

body ; 3. பாதத்தின் முற்பகுது , the for 
part of the foot ; 4. காத்தட்டி , thorny 
caper - Capparis horrida . 


படரப்பன் , 


ஓர் வாந்தி மூலி , a kind of 
ameticnut- Randia 

gar 
dneri . 


படராப்பாண் 


படங்கன் , ஓர் வகை கடல் மீன் , a kind of 

sea fish ; 2. ஓர் வகைப் புறா , a kind of 
pigeon ; 3. சப்பாங்கு . sappan 

wood 
Caesalpinia sappan . 


ப ... ராமூக்கி , வெண்ணாயுருவி , white flowered 

Indian burr - Achyranthes aspera ( alba ) 


படங்கு , பெருங்கொடி , any plant having 
thick creeper as pumpkin ; 2. சலாகை ; 
probe ; 3. பதங்கித்தல் , process of sub 
limation as இரசபதங்கம் , Sublimed mer 
cury . 


படரி , See படர்கொடி ; 2. இலந்தை , jujuba . 


படருபறச்சி , நிலவாகை, East Indian senna 

Cassia angustifolia alias Cassia senna . 


படபட , ஓர் இரட்டித்த ஓலி , a reduplicated 

sound ; 2. நாடியின் துடிப்பு , the rapid 
beating of the pulse . 


படபடத்த நாடி , ஒரு நிமிடத்துக்கு 75 தட 

வைக்கு மேற்கொண்டு அடிக்கும் நாடிநடை , 
the rapid pulsation exceeding seventy five 
beats per minute .. 


படருப்பு , பூமியில் படரும் உப்பு, incrustation 

of salt ; 2. உழமண் தரையில் படரும் உப்பு. 
mealy powder or minute crystals of salt 
found on the surface of earth ; 3. LOLO WI6001L 
படருப்பு , a whitish crust or light crystalli - 
zation found deposited on the human skull 

Efflorescence . 


- 


படபடத்தல் , 

துடிதுடித்தல் , fluttering ; 
2. விரைதல் , hastening 3. நடுங்குதல் , 
trembling ; 4. மனம்கலங்குதல் , throbbing 
of mind ; 5. படபடப்பு , which see ; 6. உதடு 
துடித்தல் , wavering of the lips . 


படருருக்கி , செந்நாயுருவி , red Indian burr 

Achyranthus aspera ( ruburn ) . 


படரை , ஆவிரை , Tanner s senna - Cassia 

auriculata ; 2 , ஆரைக்கீரை, four leaved 
vegetable green Marsilea quadrifolia . 


- 


படபடப்பு , நெஞ்சு துடித்தல் , palpitation of 

the heart ; 2 , மனக்கலக்கம் , agitation of 
mind ; 3. for $ 91404 , high rate of pulse 

rapid pulse . 


வேகம் , 


the 


படபடெனல் , 

நாடிநடையின் 
rapidity of the pulse . 


படர் , துன்பம் , pain ; 2. நோய் , disease ; 

3. படருதல் , the act of spreading . 4. பூண் 
டின் முதற்பெயர் , plants first term as படர் 
கொடி , spreading creeper ; 5 , நினைவு , 
thought ; 6. நினைவாலுண்டான போய் , 
an ailment characterised by exaggerated 
anxiety , frequent thought mainly as to 
what concerns the health etc - Hypochon 
dria .. 


படப்பிரண்டை , நாகப்பிரண்டை , a kind of 
adamant creeper Vitex negundo .. 


படப்புக்கால் , தொட்டிக்கால் , bandy legged . 


3147 


படர்தாமரை 


படர்மூலி 


படர் காய் , பீர்க்கு , luffa creeper - Luffa 

acutangula ; 2. கொடியின் காய் , fruit of any 
creeper as அவரை bean ; 3. பூசினி , pumpkin 
etc , 


படர்காளி , தக்காளி, Indian tomato - Phy 

salis . 


படர் தாமரை த்தைலம் , தேங்காயோடு இடித் 
துப் பொடியாக்கி அத்துடன் வெண்ணாபி , 
சாரம் , கொட்டைப் பாக்கு , எட்டிவிதை , 
காடிக்காரம் பலம் , நாய் வெண்மலம் , 
இவைகளை வகைக்கு பலமிட்டு குழித்தைல 
மிறக்கும் தைலம் , இதனால் படர்தாமரை , 
வண்டுகடி , கரப்பான் முதலிய சருமநோய் 
கள் குணமாகும் , an oil extracted from the 
mixture of coconut , aconite , unbroken 
areca nut , sal ammonac , seeds of nuxvomica , 
silver nitrate , white part of dog s dung . It 
is applied for ringworm , eczema etc. 


படர் கொடி , விரிவாக படரும் கொடி , wide 
spreading creeper a creeping plant ; 2 . 
பீர்க்கு , luffa . 


படர்க் கொடிக்கூந்தல் , பிரிதோன்றில் பின் 

னிக் கொள்ளக்கூடிய கொடிக் கொழுந்து , 
a slender twining growth by which a plant 
attaches itself to some support - Tendril 
as வெற்றிலை கொடி betel vine , பிரண்டை , 
adamant creeper. 


படர் தேமல் , சருமநோயைப் போலல்லாமல் 
உடம்பில் தடிப்பில்லாத மஞ்சள் தழும்புகளை 
யெழுப்பும் தோல் மாற்றம், இது உடம்பில் 
பலவிடங்களிற் படர்ந்து மேனிக்கு அழ 
கைக் கொடுக்கும் , a mild affection or 
change in the colour of the skin marked by 
yellow patches not elevated above the sur 
face of the skin . It is considered as adding 
beauty to the skin . 


- 


படர்க்காரை , காரைச்செடி , thorny webera 

Canthium parviflorium . 


படர் சுணங்கு , உடம்பில் பல விடங்களில் 

படரும் தேமல் , yellow patches spreading 
on the skin especially in females on the 
breast which is considered as adding to 
beauty . 


படர்த்தி , படரும்படி செய்வது , that which 

induces or causes spreading on the surface; 
2. கடைக்கண்ணிற் காணும் சதைவளர்ச்சி , 
filmy growth on the corners of the eyes 
Pterygium ; 3. கண்ணின் வெள்விழியிற் 
காணும் சதைவளர்ச்சி . fleshy growth on 
the white of the eye . 


- 


படர் செண்பகம் , கொடிச் செண்பகம் , Cham 
pak creeper 

Michelia genus . 


- 


படர் தடிப்பு , வண்டுகடி , bettle bite ; 2 , சில 

விஷக்கடியினால் உடம்பில் பலவிடங்களில் 
சதை தடித்துக் காணல் , thick spots or 
raised patches spreading on the skin due to 
poisonous bites of insects . 


படர் நெல்லி , கொடி நெல்லி , goose berry 

creeper of the Phyllanthus genus . 


படர்தல் , அகலமாய்ப் பரவல் , wide spread 
ing ; 2. ஓடுதல் , running as running cree 
per ; 3. விசாலமாதல் , widening ; 4. பெரு 
குதல் , increasing ; 5. நடத்தல் , walking;; 
6. நினைவிற்படல் , striking in mind ; 7 . 
கிளத்தோடுதல் , running in branches ; 8 . 
நினைத்தல் , thinking; 

9 , செல்லுதல் , 
passing . 


படர் நோய் , நினைவினாலுண்டாகும் நோய் 
See , படர் , hypochondria; 2. குட்டம் , 
skin disease rapidly spreading : 3 தொத்து 
Crow , infectious disease such as cholera 
small pox etc .. spreading to the surround 
ing places ; 4. பரவு , spreading disease . 


படர் புண் , உடம்பில் பரவிக் கொண்டே வரும் 

46007, spreading sore on the surface of the 
body as herpes . 


படர் தவசி , சன்னிநாயகம் , any plant capable 

of or having the virtue of curing apoplexy 
of any kind , probably referring here to 
some spreading creeper . 


படர் மல்லிகை , கொடி மல்லிகை, creeper jas 

mine - Jasminum grandiflora ; 2. பெரும் 
பீர்க்கு , common luffa - Luffa acutangala . 


படர் முன்னை , கொடிமுன்னை , pointed leaved 

hogwood Boerhavia rependa . See கொடி. 
மின்னை . 


படர் தாமரை , தோலைப் பற்றிய ஓர்வகைக் 

குட்டம் , a kind of skin disease that spreads 
like ring worm . See புண்டரீக குட்டம் ; 2 . 
உடம்பில் பலவிடங்களில் பரவும் ஓர்வகைக் 
கரப்பன் நோய் a skin disease characterised 
by eruption of inflamed vesicles or scales 
spreading on the body as an orbicular lotus 
leaf Ringworm ; 3. வண்டுகடி , raised 
patches on the skin gradually spreading due 
to poisonous insect bites - Tetter; 4 . 
எச்சில் தழும்பு , see எச்சிற்றழும்பு . 


படர் மூலி , மூலிகைக் கொடிகள் , medicinal 
creepers as distinguished from herbaceous 
plants and trees ; 2. தரையில் படர்ந்த 
படி முளைக்கும் பசுமூலிகை , a low spreading 
plant as செருப்படி , which see . 


3148 


படலம் 


படலிகை 


ற 


படர் மேககுட்டம், மேகநோய்களினால் உடம்பு 

முழுவதும் கிரந்திப்புண்ணெழும்பி , குட்டத் 
தைப்போல் துன்புறுத்தும் நோய் , a kind 
of skin disease with characteristic symp . 
toms of leprosy affecting or spreading over 
the whole body . It is due to Venereal or 
syphitic causes . 


படலகாசம் , கண்ணின் கரு விழியையும் ,, 
பாவையையும் தாக்கும் ஓர் கண்ணோய் , இத 
னால் பார்வையில்லாமல் குருட்டுத்தனம் ஏற் 
படும் , opacity of the cornea and crystalline 
lens affecting the sight - Leukoma and 
Cataract .. 


படலத்தி , see படாத்தி . 


படலம் , வெள்ளை விழியில் , பாலாடை போல் 
சவ்வு படர்ந்திருக்கும் ஓர்வகைக் கண்ணோய் , 
இது கண்ணின் விழியின் மேலுள்ள 4 
அடுக்கு தோல்களையும் பற்றும் , அதாவது 
முதல் அடுக்கு முன்பக்கமாயுள்ளது , இரண் 
டாவது விழித்தோல் ; மூன்றாவது வெள் 
விழி , கருவிழித்தோல் ; 4. பாவைத்தோல் ; 
இது அடியிற் கண்டபடி பலவகைப்படும் , 
milky white opacity of the cornea due to 
filmy growth on the sclerotic coat of the 
eye . It may also affect any of the four 
coats , layers or films of the eye first coat 
is anterior coat ; the second is choroid ; the 
third is sclerotic and cornea and the fourth 
is retina ( Dristi ) . It consists of different 
kinds as follows : 


பலவர்ணமாகவும் மயில் இறகைப் போன் 
நிறங்களுமாகத் தோற்றப்படும் ; சிலேட்டு 
மக் கதிப்பினால் ஒவ்வொரு வஸ்துவும் 
வெள்ளை யாகவும் , எண்ணெய் பூ சியது 
போலும் காணப்படும் , திரிதோஷம் ஏற்பட் 
டால் ஒவ்வொரு வஸ்துவும் பலநிறமான , 
புள்ளிகள் வாய்ந்ததுபோல் காணப்படும் , 
ஆனால் இரத்தம் கோளாறடையும் பட்சத் 
தில் எல்லாவஸ்துவும் சிவப்பாகவும் 
இருண்ட தன்மையாகவுமே காணப்படும் , 
1. சதைப்படலம் , 2. இரத்தப்படலம் , 3 . 
நீர்ப்படலம் , 4. வரிப்படலம் , 5. கருநாகப் 
படலம் , 6. மாமிசப்படலம் , 7. பசுவிழிப் 
படலம் , 8. பஞ்சுநீர்ப் படலம் , 9 , செவ் 
வேர்ப்படலம் , 10. வெண்மாகப் படலம் , 
11. சுடர்ப்படலம் , 12. பக்கப்படலம் , 13 . 
செவ்வரிப் படலம், 14 , வெள்ளைப் படலம் 
See கண்ணோய் வகை , 

an eye disease 
Cataract .. in this case whole crystalline 
lens is affected and it not very deep the 
person can see the moon stars and lightning 
when air humour is increased the patient 
sees every object red and when bile humour 
increases he can see the sun , the rainbow 
and lightning and in other cases every thing 
appears black , variegated and like the 
feather of peacock and when affected by 
phlegm humour every object appears as if 
covered with oil and white . When all the 
three humours are affected every thing 
appears spotted as of a mixture of different 
colours , when blood is deranged every 
object appears red and dark . 


1 .. 


கண்னூறுபடலம் , opacity of cornea 
and the lens Cataract , 


The fourteen kinds are as mentioned 
above . 


2. கருப்புப்படலம் , inflammation of the 

cornea Keratitis . 


3 , வெள்ளைப் படலம் , inflammation of 

the white of the eye . 


4 , உதிரப்படலம் , reddish growth , 


eye ; 5 . 


5. 


படலம் , அடுக்கு . layer , cuticle of the eye ; 

2, போர்வை , coat ; 3 , அதிகரிப்பு , in . 
crease ; 4. நேத்திரப்படலம் , cataract of the 

ஆடி , cover ; 6. இரத்தினக்குற்றம் 
a flaw in gems ; 7 . மாசு , stain ; 8. சவ்வு . 
membrane; 9 . ஆணவ மலம் , one of the 
evil passions or inherent principles of the 
soul , lasting until its final liberation ie 
pride or arrogance . 


செய்து 


படலம் , பாவை முழுதும் தாக்கப்பட்ட 
கண் ஜண இருளடையச் 

பார் 
வையை இழக்கச் செய்யும் ஓர் கண்ணோய் , 
அப்படி மிக்க ஆழ்ந்த தன்மை ஏற்படா 
விட்டால் சந்திரன் நட்சத்திரங்கள் , மின் 
னல் முதலியன கண்ணுக்குத் தோன்றும் ; 
வாயு மிகுந்தால் நோயாளிக்குப் பார்வை 
யெல்லாம் சிவப்பாய்த் தோன்றும் ; பித்தம் 
கோளாறடைந்தால் சூரியன் , வானவில் , 
மின்னல் இவைகளைப் பார்க்கக் கூடும், 
மற்றவைகளெல்லாம் இருண்ட நிறமாகவும் , 


படலி , துளசி , holy basil -Ocimum 

tum . 


sanc . 


படலிகை , பெரும்பீர்க்கு , 1uffa - Luffa acut . 

angula ; 2. ULL001944, circular space ; 
3. இளைப்பு , emaciation ; 4. See படலம் , 
5. ஓர் கொடி , a creeper . 


314.9 


படாதுபடுதல் 


படிகச்செம்பு 


படலெனை வஞ்சி , கீழ்க்காய் நெல்லி , feather 

foil --- Piiyllanthus polyphyllus . 


படலை , கடற்கரைத் தாழை . screw pine on 
the sea shore ; 2 . 

2. பச்சிலை , green leaves , 
படை , ring worm . 


3 . 


படாத்தி , கடைக்கண்ணில் ஏற்படும் சதை 

வளர்த்தி , இது மூன்று வகைப்படும் , நீர்ப் 
படாத்தி , சதைப்படாத்தி , இரத்தப்படாத்தி 
filmy growth in the corners of the eye . It 
consists of three kinds viz- growth with 
fluid , growth of flesh and growth with 
blood streaks ; 2 . வெள்விழியைப்பற்றிய 
நோய் , இது மூன்று விதம் , சதைப்படாத்தி 
வரிப்படாத்தி , சேரிப்படாத்தி , filmy 
growth affecting the sclerotic of the eye. It 
is of three kinds viz • growth with flesh , 
growth with streaks and growth with 
blood . See படர்த்தி . 


a 


படல் , அத்தமித்தல் , sunset , night fall; 2 . 
உண்டாதல் , becoming as 

நோய்படல் ; 
becoming sick or ill ; 3. ஒன்றுடனேதோய் 
தல் blending mixing as in நிழல்படல், cast 
ing shade ; 4 கெடுதல் , becoming des 
troyed ; 5. சாதல் , dying ; 

6. படுதல் ,, 
passing of menses or any discharge from the 
vagina : 7. புலனில் ஏறுதல் , perceiving 
by senses as செவிபடல் , கண்ணில்படல், 
thearing . seeing etc ; 8. பூத்தல் , flowering . 
9. தடைபடல் , being obstructed as in 
respiration ; 10 . அடைப்பு , obstruction ; 
11, பிரிக்கும் தட்டி , partition ; 12. படற் 
கள்ளி , spreading spurge ; 

13 . பட்டு 
Curssi , perishing as trees , 


படாமுலை , சாயாமுலை , breast not hanging . 

pointed breasts of females. 


படாம் , நாதாக்கள் சட்டை , fibrous coat 

worm by Siddhars It is made of fibres 
from the bark of trees , 


படாராமுக்கி , நாயுருவி , Indian burr 
Achyranthe aspera ; 2 

2. வெண்னையுருவி , 
white species of indian burr . see பிடார 
முக்கி . 


படவாசகம் , வாசனைத்தூள் , fragrant 

scented powder . 


or 


படவிகம் , நுணாமரம் , noona tree -- Morinda 

citrifolia . 


படவை , சிறுசெருப்படி , a prostrate herb in 

rice fields - Glinus dictamnoides . 


படி 

குணம், disposition ; 2. நூறுபலம் 
SIT 500TL , 1960 ) , weight of 100 palams; 3 , 
நாழி , a measure ; 4. பூமி , earth; 5. செருப் 
படி ; see படவை; 6. 23 நாழி கொண்டது . 
a quantity consisting 2 % Nalis ; 7. ஆயுள் 
வேதப்படி 16 பலம் கொண்டது , in Ayur 
veda weight of 16 palams ; 8. ஒருபடி , a 
regulated measure of capacity ; 9. மூன்று 
வித படி , அதாவது தலை . இடை கடை 
3 kinds of weights for details see under 
respective heads viz தலைப்படி , இடைப் 
படி , கடைப்படி ; 10. உண்ணுமளவு . pres 
cribed quantity for consuming . 


படறிப்பால் , பனங்கள் , palmyra toddy . 


படற்கள்ளி , see படல் ; 2. சப்பாத்துக் 

AGT GIA ), hedge prickly pear Opuntia dil 
benil . 


- 


படிகக்கல் , வெண்கல் , quartz 


படற்பொரி , துத்தி , Indian marsh mallow 

Sida mauritania . 


படிகக்கல் லீயம் , 


படிகக்கவச்சம் , 


படற்றி , ஓர் வகை வாழை , a kind of plantain 

tree , 


படிகசிலை , மஞ்சட்கல் , a kind of yellow 

stone , 


படன் , பேய் , devil , demon , 


படிகச்சீனி, சீனக்காரம் , படிகாரம் , alum . 


படா , பெரிய , big . 


படாகை , 

பண்ணைக்கீரை , cocks comb , a 
vegetable green 

Celosia cristala alias C. 
albida . 


படாச்சாரம் , சத்திசாரம் , a kind of prepared 

acid salt .. 


படிகச்செம்பு . திருமூலர் திருமந்திரம் 1000 ல் 
சொல்லியுள்ள முறைப்படி செய்யப்பட்ட 
ஓர்வகைச் செம்பு . a kind of copper pre 
pared as per prescription laid down in 
Thirumoolar thirumanthiram - 1000 ; 2 . 
கொங்கணவர் வாத காவியப்படி , பளிங்குக் 
கல்லை மாவாக இடித்து அரைத்து கும்மட்டி 
யில் வைத்தூதி எடுக்கும் வாதமுறைக் 
கடுத்த ஓர்வகைச் செம்பு , according to 
Konganava s work on Alchemy crystal 
( stone ) is pounded and reduced to fine 
powder and placed in a crucible and heated 
sufficiently to derive a kind of copper which 
will be useful in Alchemy . 


படாதபாடு படுதல் , நோயால் மிக்க 

புறல் , abnormal suffering from a disease . 


துன் 


படா துபடுதல் , 


see 


பாடுபடுதல் . 


3150 


படிகலிங்கம் 


படிக்கமிடல் 


- 


படி கட்டுக்கல் , see படிக்கட்டுக்கல் . 

படிக வஸ்து , பளிங் த வஸ்து , crystalline 

matter . 
படிக பாத்திரம் . கண்ணாடிக் கல்லினால் செய்த 
பாத்திரம் , vessel made of glass . 

படிகவமிலம் , படி கத்திராவகம் , crystalline 

acid . 
படிகப்பச்சை , ஓர்வகை இரத்தினம் , அதா 
வது சமுத்திர வண்ணக்கல் , bery ) Aqua 

படிக வாதம் , வஸ்து விளைவுவழி , the doct 
marina It is a mineral composed of sili 

rine or science of crystallization of rocks , 
cate of alumina and glucina occurring in 

crystals etc - Crystallagraphy . 
hexagonal pyramids. It is a bluish green 
stone brough from Ceylon and Pegu . 

படிகாகரணம் , உப்புகளைச் சுத்தி செய்து 

தண்ணீரில் கரைத்து வெயிலில் வைத்துக் 

கட்டியானபின் எடுத்தல் , the formation of 
படிகப்பச்சை , படிக ரூபமான பச்சைக்கல் , 

crystals , if a saturated solution of a salt is 
இது இலங்கை பக்கோ இவ்விடங்களி 

allowed to evaporate 
லிருந்து கொண்டுவரப்பட்டது . இதற்கும் 

Crystallization . 

This phenomenon becomes a little more 
மரகதப் பச்சைக்கும் , நெருங்கிய சம்பந்த 

complex when the solution contains two or 
முண்டு . எனெனில் குணத்திலும் கூட்டுப் 

more salts which do not act upon one 
பாட்டிலும் ஒரே தன்மையது . ஆகவே இதை 

another .. 
யும் ஒரு பச்சை யெனவே கொள்ளப்படும் , 
ஆனால் இப் பச்சைக்கல்லில் மரகதம் பச்சை 
யைப்போல் அவ்வளவு கதித்த நிறம் கிடை படிகார பற்பம் , படிகாரத்தை புடமிட்ட பற் 
யாது , a mineral compound of silicate of பம் , இது எவ்வித வாந்தியையும் நிறுத்தும் , 
aluminia and glucina and of great hardness calcined powder of alum . it will stop 
occurring in green or bluish green six sided vomitting of any kind ,. 
prisms known as Beryl Aqua Marina . 
These stones are brought from Ceylon and 

படிகாரம் , சீனாகாரம் , alum . 
and Pegu . They are so analogous in their 
properties and composition to emeralds 
that they have been called varieties , but படிகி , see படுகி . 
chrome has not been discovered in the 
beryl and to this is ascribed the rich green 
colour of the emerald . See படிகப்பச்சை 

படிகீகரணம் , தண்ணீரைப் படிகமாகச் செய் 

தல் , crystallisation of water . 


மங்கி , 


படிகப்பொரி , பொரித்த படிகாரம் , heated 

படிகுந்தம் , மனம் நொந்து , கண்கள் உறுத்தி 
alum . 

வலித்து , கருவிழி அதிக கருப்பாகி , சந்தி 
ரன் கண் ணுக்தத் தோற்றாது , எதைப் 

பார்த்தாலும் பள்ளமாயிருக் கிறது போல் 
படிக மணி , படிகத்தினால் செய்த மணி , crys 

காணப்படும் ஓர் கண்ணோய் , ( அ - நய - விதி ) 
tal glass beads. 

an eye disease affecting the cornea of the 

eye . It is marked by agitation of mind ,, 
படிக மலை , பூமிக்குள்ளே கல் அனேகவிதமாக 

irritation of the eyes , black of the eye 
மாறி கடைசியாக உருப்படும் படிகம் , meta - 

deeper in colour , appearance of objects with 
morphic rock which has undergone several 

depression ; 2. கண் சிறுத்து , பார்வை 

வலியையுண்டாக்கு மோர் கண் 
chemical changes to become a crystal . 

ணோய் , an eye disease characterised by pain 

no clear vision and the eye appears small . 
படிகம் , பளிங்கு , glass crystal ; 2 வெள்ளி 
லோத்திரம் , bark of wood apple tree , 

படிகை , நந்தியாவட்டம் , Indian rosebay 
lodhra ; 3. வெள்ளைப் பாஷாணம் , white Tabernaemontana coronaria alias Nerium 
arsenic ; 4. UT 01 , common sirissa tree coronarium ; , சீனாக்காரம் , alum . 
- Albizzia lebbec ; 5 . 

அமுத நீர் , fluid 
secreted by glands ; 6. ஓர் உ பரசச் சரக்கு . 
one of the natural substances contemplated | படிக்கட்டுக்கல் , படிக்காக 2 பயோகப் 
in Siddhar s medical science ;; 7. கண் படுத்தும் கல் , step stone ; 2. ( தன்று 
ணிலே மிதத்திருக்கும் பளிங்கு போன்ற நீர் , களின் பக்கங்களில் காணப்படும் படியைப் 
the vitreous humour or body , the semi போல் அடுக்கடுக்காயுள்ள பாறைக்கல் , 
fluid transparent substance which lies bet tabular green stone and basaltic rocks 
ween the retina and the lens of the eye . 

occuring in hills with step - like terraces on 

the sides . 
படிகலிங்கம் , வல்லத்தில் கிடைக்கும் கண்ணா 

டிப் பளிங்கு , crystal glass found in Vallam படிக்கமிடல் , படிகமாகச் செய்தல் , crystal 
near Tanjore. South India . 

lising 


3151 


படிக்காரம் 


படிக்காரம் 


படிக்கம் , see படிகம் , எச்சுமிழுங்கலம் . a 

vessel to receive discharges of spittle 
Spittoon . 


சய 


படிக்கல் , படிக்கட்டு , நிறைகல் , troy weight . 


யாக சுளுக்கு இரத்தக் கட்டி இவைகளுக் 
குப்போடலாம் ; இதைத் தூளாகச் செய்து 
சீமைச் சுண்ணாம்புடன் 

எடையாகக் 
கலந்து கொடுக்க , பெண்களுக்கு ஏற்படும் 
சூதகப் பெருக்கும் , மூக்கு , பற்கள் இவ்விடங் 
களிலிருந்து வரும் இரத்த வொழுக்கும் நீங் 
கும் , மேலும் ஆயுள் வேதப்படி பெண்களின் 
வெள்ளை யொழுக்கு , நீர்சுருக்கு , வாந்தி , 
வெண்குட்டம் முதலியவைகளுக்கு இப்படிக் 
காரம் உபயோகப்படும் . 


படிக்காரசத்து , களிமண் சத்து , இது மற்ற 

இரும்பு , சாரம் முதலிய உலோகங்களோடு 
சேருவதினால் தனிப்பட்ட உலோகமாகமாறி 
நிறத்தைப் பெற்று பிரகாசத்தில் வெள்ளி 
யைப் போலவும் ஆனால் வெள்ளியைவிட 
மிகவும் இழிந்தது மான உ . லோகமாகும் , 
Aluminium , the oxide of which is the most 
abundant of earths being almost everywhere 
present in the form of clay . Combined 
with other metals iron . ammonium etc , it 
exists in the form of alumina from which 
the metal is isolated . It is a white metal 
with a bluish tinge and a lustre resembling 
but inferior to that of silver . 


படிகார நீர் , படிகாரத் தண்ணீர் solution of 

alum- Alum water ; 2. படிக்கார கலப்பு நீர் . 
a compound of alum liquor -- Liquor alum 
nis compositus . 


படிக்காரம் , சீனக்காரம் , இது பெரும்பாலும் 
சிரிலி , இட்டாலி , ஐஸ்லாந்து முதலிய தேசங் 
களில் அக்கினி மலைகளின் அடிவாரங்களில் 
இயற்கையாகவே விளையும் சரக்கு அன்றியும் 
இந்தியாவில் நேபாளம் , சிந்து , கச்சு , பாஞ் 
சாலம் முதலிய பல தேசங்களிலும் பூமியிலி 
ருந்து அகப்படும் , இதைப் பாஞ்சாலம் , 
பீயார் . சிந்து முதலிய விடங்களில் செய்ய 
வும் செய்வார்கள் . இது வெண்மையாயும் 
கட்டிகளாயும் , புளிப்பும் , துவர்ப்புமாயும் 
இருக்கும் , இதில் நீர் கோத்திருப்பதால் தீயி 
லிடப் பொங்கி நீரகலும் , இது இந்தியாவில் 
எல்லா மருந்துக் கடைகளிலும் கிடைக்கும் , 
பார்வைக்கு 

சீனாக் கற்கண்டைப் போலி 
ருக்கும் . 


மேலும் சீதபேதி , குழைந்தைக்குக் காணும் 
வாந்தி , பேதி , வயிற்று நீர்க்கோவை , வங் 
கச் சேர்க்கையாலும் ஏற்பட்ட வயிற்றுவலி , 
கக்குவான் , மார்ச்சளி முதலிய நோய்களுக் 
குக் கொடுக்கக் குணமுண்டாகும் , பல்லீறுப் 
புண்களுக்கும் உண்ணாக்கு வளர்த்திக்கும் 
இதன் நீரைக் கொப்புளிக்கலாம் ; பெண்க 
ளுக்குப் படும் வெள்ளை வெட்டை , பெரும் 
பாடு , கருப்பை நழுகல் , அடிதள்ளல் , இவை 
களுக்கு இதை ஊசியி லேற்றலாம் விரணத் 
தின் இரத்த வொழுக்கு , அழிபுண் , ஊழ்த் 
தசை , முதலிய விரணப் புண்களுக்கு , ఈటలు 
மருந்தாகவும் , மேல் தூவும் பொடியாகவும் 
உபயோகிக்க நன்மை தரும் , அபூர்வமாக 
உள்ளுக்கும் கொடுக்கப்படும் . alum - Alu 
men . It mostly occurs in native state at 
the volcanoes in Sicily , Italy , Iceland and 
other places and also in many parts of 
India as Nepaul , Sindh , Cutch , Punjab etc 
from the soil . It is extensively manufat 
ured in India , chiefly in Punjab , Bihar , Sindh 
Cutch etc. It 

It is white and available in 
lumps and it is sour and astringent to taste . 
It contains water and so boils when heated . 
It is available in all the druggists bazaars , to 
all appearance it resembles China sugar 
candy . 


இதை சாதாரணமாக கண்ணோய் , இரத்த 
வொழுக்கு , இரணம் புண் , பிரமேகம் , பல் 
நோய் இவைகளுக்கு உபயோகப் படுத்து 
வதுண்டு , அனேக மருந்துகளிலும் சேர்த் 
தும் கொடுக்கலாம் , இதன் தூளைத் தண்ணீ 
ரில் கரைத்து , கண்களைக் கழுவும் நீராக 
உபயோகப்படுத்தலாம் , முட்டையின் வெண் 
கருவோடு 

கண்ணோய்களுக்கு 
வைத்துக் கட்டலாம் , இதை அபினியில் 
கலந்து கொடுக்க நீர்த்துவாரம் , நுரையீரல் , 
மூத்திரப்பை இவைகளின் அழற்சியைப் 
போக்கும் . அன்றியும் நீர்ப்புண் . இவைகளை 
யும் குணப்படுத்தும் ; இதை சாரயத்தோடு 
கலந்து துணியில் நனைத்து மருந்துச் சீலை 


It is generally used with great advantage 
in opthalmia hemorrhage , ulcers . sores , 
venereal complaints, tooth complaints ,, 
bleeding gums etc. It is also given mixed 
with other medicines . The powder is diss 
olved in water and applied to eyes as an eye 
wash , mixed with albumen of the egg , it is 
externally applied in diseases of the eye 
such as catarrhal ophthalmia , opthalmia . 
neonatorum , opthalmia tarsi , ecchy mosis 
of the eye etc. Mixed with opium it is 
given in cases of inflamed , uretera , lungs , 
and bladder , mixed in arrack and steeped 
in cloth it is used as a lint in cases of 


சேர்த்து , 


3152 


படிசம் 


படிரம் 


படிதம் , ஓர் வகைச் சாதி மாணிக்கம் , a kind 
of superior ruby . 

. 


sprain , abscess , contusion etc. Its powder 
mixed with chalk in equal proportion , or 
dehydrated alum powder three parts mixed 
with red ochre five parts is prescribed for 
menorrhagia , epitaxis bleeding gums etc. 
( The later is given in doses of three grams 
with cane jaggery for menorrhagia ) . In 
Ayurveda it is considered useful in leucorr 
hoea , stranguary , vomitting . white leprosy 
etc. See படிகார பற்பம் . 


படிதல் , குளித்தல் , bathing: 2. இறங்கல் 

decreasing as fever ; 3. திருந்தல் , being 
set right as fracture ; 4. அமருதல் , being 
deposited as rust in iron , துருபடிதல் , 5 . 
கலத்தல் , getting mixed as மாசுபடிதல் , 
being stained ; 6. gry gou , lowering as 
கீழ்படிதல் . 


படித்தரம் , ஒழுங்கு , regular course ; 

2. கட் 
டளை , 

படித்தரமாக வப்பா பாய்ச்சிடு 
நாழி நீரை . 


படித்தளம் , 


see 


படித்தரம் . 


படித்திரம் , சூட்டிறைச்கி , roasted meat . 


Moreover in atonic diarrhoea , infantile 
cholera catarrhal affections of the stomach , 
colic pictonum hooping cough , bronchorrea , 
it has been administered internally with 
benifit .. It is used as a local application in 
various form of cynanche , relaxation of the 
ovula , scorbutic ulceration of the gums ( as 
a gargle ) in leucorrhoea , gonorrhoea , men 
orrhagia prolapses of the uterus , and the 
rectum ( as an injection ) ; and ulcerations 
attended with profuse discharge , exuber 
ant granulations, foul ulcers and gangrene 
in the form of lotion or powder . It is 
rarely used internally . 


படிப்படி , சிறுகச் சிறுக , little by little , by 

degrees ; 2. படிப்படியாய் , step by step . 
gradually ; 3. ஒழுங்குமுறை in due cours ; 
4. கிரமப்படி , regularly . 


படிப்பினை , வங்கமணல் , lead ore . 


படிமம் , கண்ணாடி . glass : 

2. வெண்மை , 
whiteness or white colour ; 3. திருட்டாந் 
தம் , example ;; 4 , தவவேடம் ; spirutual 
disguise ,, 


படியரிசி , உணவுக்குக் கொடுக்கும் அரிசி ,, 

ration of rice . 


NOTE – It is a double sulphate of aluminium 

and potassium . It has long been produced 
artificially from different ores . It is brittle , 
inodorous , and crystalisis as transparent . 
It has an acid , sweetish astringent taste . The 
common imported alum contains potash . 
Vaidyans employ it as astringent , styptic and 
anti septic Pharmocopia preparation is 
dried alum Alumen exseccatum used for 
cleaning muddy water .. 


படிரம் , சந்தனம் , sandal , sandal wood - Santa 

num album ; 2. சிவப்பு , redness ; 3. உத 
ரம் , abdomen ; 4. வாதம் , wind humour . 


படிவம் , உடலுறுப்பு , bodily organ ; 2. உட 

லுருவம் , shape of the body ; 3 , உடல் , 
body ; 4. தோற்றம் , appearance . 


படிவாந்தம் , பறங்கிபாஷாணம் , a prepared 

arsenic so called from its being imported 
fromerly from China . 


in most of the bazaars alum is sold in 
more or less in the impure state , and it 
may be rendered fit for medicinal purposes 
by dissolving it in water and evaporting the 
solution and cooling it afterwards so as to 
obtain crystals . It forms the principle con 
stituent conjoined with the oxide or iron 
of silajet (சிலாசத்து ) or alum earth of 
Nepaul which forms an important article in 
the Indian Materia Medica , 


படி.று. களவுப்புணர்ச்சி , illegal intercourse ; 

2 , பொய் , false . 


படீரகம் , see படீரம் . 


படிசம் , தொண்டைப் புண்களை அறுக்குக் 
கத்தி , a surgical knife used for throat ope 
rations . 


படீரம் , கருங்காலி , black wood ; 2. சந்தனம் , 

sandal wood ;; 3. வாதக்கூறான நோய் . 
diseases caused by wind humour such as 
rheumatism ; 4 , உதரம் , belly ; 5. சிவப்பு , 
red colour .. 


3153 


படுக்கை சேரல் 


படுசூல் 


படீரயம் , செந்நாயுருவி , red species of indian 
burr 

Achyranthes aspera . 


படுக்கை பொருந்தாமை , படுக்கையிற் புர 
ளல் , rest lessness in bed . 


படு , குளம் , tank ; 2. உப்பு , salt ; 3. குலை . 

bunch ; 4. கொத்து . cluster ; 5 , வெப்பம் , 
heat ; 6. கள்ளு . toddy ; 7. சாதல் . dying : 
8. படுத்தல் . lying : 

9.1 

மிகுதி . 
excess as in படுகாயம் : 10. பெரிய , big . 
large ;; 11. கொடிய , virulent . 


படுக்கை பொருந்தாவிருமல் , படுக்கமுடியா 
மல் இருமுதல் , இது உள்நாக்கு வளர்ச்சியி 

மூக்கடைப்பினாலு முண்டாகும் , 
cough on lying down seen in elongation of 
uvula and in obstruction of nasal passages 

Balne s cough . 


னாலும் 


படுகட்டை , உபயோகமற்ற கிழவன் அல்லது 
கிழவி , an old man or woman who is not 
useful to society . 


படுகரணை . 


படுக்கைப்புண் , பலவீனத்தால் நோயாளிகள் 

ஒரே பக்கமாய்ப் படுத்துக் கிடப்பதால் ஏற் 
படும் புண் , sore caused by lying down in 
bed in one position for a long time; 
ஊழ்த்தசை அல்லது எலும்பு உராய்ந்த 
புண் , an obstinate and sometimes gangre 
nous sore caused by the pressure of the 
body of a patient against the bed – Bed 
sore . 


படுகர் , மருதநிலம் , agricultural tract ; 

குளம் , tank ; 3. வயல், rice field ; 
இளைப்பாறுதல் , taking rest . 


2 . 
4 . 


படுகளி , பெருஞ்சேறு . great mire . 


படுகாடு , சுடுகாடு , cremation ground . 


NOTE- The patient himself is aware of the 

formation of sore as the pressure that pro . 
duces the sore deminishes the sensibility of 
the parts affected and so examination 
should be frequently effected . Moisture 
from perspiration , urine , faeces are also 
likely to cause the sores and so great care 
should be given to these patients . 


படுகாயம் , உயிருக்கு அபாயமான காயம் , 
serious injury grievous hurt ; 2. LOGOT 
காயம் , mortal wound . 


படுக்கையுறை , பள்ளியறை . bed room . 


படுகாய்ச்சி , கட்டையிற் புகையிலை , a kind 
of tobacco . 


படுகாரம் , வெண்காரம் , borax 
soda . 


Biborate of 


படுக்கையில் தாழ்த்தல் , படுக்கையில் 
அமிழ்ந்துதல் அதாவது நோயாளி படுக்கை 
யினின்று எழும்பமுடியாமல் இருத்திவிடல் . 
causing to patient to be ridden . 


படுகி , சீனக்காரம் , alurn - Alumen anunonia 

alum . 


படுக்கை விரணம் , see 


படுக்கைப்புண் , 


புணர்ச்சியி 


படுகிடை , படுத்தபடி கிடத்தல் , being bed 
ridden ; 2. நோயாற் கிடத்தல் , prostra 
tion through disease ; 3. பிடிவாதமாய்க் 
கிடத்தல் , prostration through vengeance . 


படுக்கை விலக்கல் , சையோக 

னின்று விலகுதல் , absolute sexual abstin 
ence ; 2.பெண்ணோடு புணராமை , not having 
copulation , to be free from sexual inter 
Course . 


படுகையாமணக்கு , ஆற்றோரம் அல்லது நீர் 
நிலையில் முளைக்கும் ஆமணக்கு . castor plant 
growing in river side or in places of stag 
nant water . 


படுக்கைவேளை , நித்திரைப் பொழுது , bed 
time ;; 2. பெண்ணோடு புணரும் காலம் , 
period for sexual intercourse . 


படுங்கம் , see வாதஞ்சி . 


படுகொலை , கொடுங்கொலை , deliberate mur 

der ; cold murder ; cruel murder . 


படுசுட்டி , மிகுந்த புத்தி கூர்மையுள்ளவன் . 

man of keen intellect or with acute know 
ledge . 


படுக்கெனப்போதல் . திடீரென ச்சாதல் , 

sudden or instantaneous death as in DITO 
GOLUL , heart failure . 


படுசூரணமாக்கல் , மிக்கநேர்மையாக்கல் , re 
ducing to fine powder or dust . 


படுக்கை படுத்தல், lying ; 
படுக்கை , man s bed . 


2. மக்கட் 


படுசூரணம் , மருந்துத்தூள் , medicinal pow • 

der ; 2. முழுகாசம் , total annihilation . 


படுக்கைசேரல் , பெண்ணோடு படுத்தல் , se : < • 
ual inter course . 


படுசூல் , முதிர்ந்த கருப்பம் , mature 
term pregnancy . 


or full 


3154 


படு நாயிறு 


படுவேப்பெண்ணெய் 


படு நிலம் , பாலை நிலம் , desert ; 

grave yard . 


இடுகாடு 


படு நெருப்பு , கொடுந்தீ , great fire , conflag 

ration ., 


படுஞாயிறு , வாயுவானது கபத்தோடு கூடி , 
கண் , புருவம் , நெற்றியாகிய இவ்விடங் 
களில் சஞ்சரிக்கும் பொழுது உற்பத்தியாகி 
சாயங்காலத்தில் வலிமிகுந்து நடுராத்திரிக் 
குப் பின் குணப்படும் ஓர் கபால நோய் , சந் 
திர வர்த்தம் , a kind of headache exhibiting 
its severity in the evening and slowly 
ceasing after midnight . It continues only 
as long as the moon is above the horizon . 
It is ascribed to the combination of wind 
humour with phlegm humour which prevail 
on the eyes, eye brows and forehead. It is 
opposed எழுஞாயிறு ( சூரியாவர்த்தம் ) . 


படு பட்சி , வலியிழந்த பறவை , feeble bird . 


படுபருவு , 


படுபழம் , முதிர்ந்தபழம் , matured or fully 

riped fruit. 


படுபனை , காய்க்கும் பனை , yielding palmyra 

female palmyre . 


as 


படுபாதி , சரிபாதி , half and half . 


படுதல் , பூத்தல் , blossoming ; 2. காய்த் 

தல் , bearing fruit ; 3. உண்டாதல் , com 
ing to existence ; 4. see படல் , 5. சாதல் 
dying ; 6. அகப்படுதல் , being entangled or 
attacked கோய்வாய்ப்படுதல் , being 
attacked with disease ; 7 , சகித்தல் , bear 
ing ; 8. மனதிற்றேற்றுதல் , striking in 
mind ; 9. ஒன்றன் மீது ஒன்று உறுதல் , 
rubbing against ; 10 . துன்பமன - தல் , 
suffering ; 11 . புண்காய்தல் , healing ; 
12 , பெரிதாதல் , becoming large . 


Mimu 


படுபாலை , நரிப்பாலை , ape flower 

sops roxburgiana . 


படுபாவி , வழலையுப்பு , alchemical salt ; 2 . 

கொலைக்கஞ்சாத கொடியன் , murderer who 
never hesitates to kill . 


படு தாமரை , see படர்தாமரை 


படு துருமம் , வெள்வேல் , white bapul - Aca - 

cia lencophioca , 


படுபிளவை , பக்கப்பிளவை , car buncie . 


படுபொழுது , மாலைநேரம் , evening time . 


படு தேவடியாள் , பேர்போன வேசி , a reput 
ed prostitute . 


படுமரம் , பட்டமரம் , withered tree . 


படுத்தடி . முரட்டுத் தன்மை , rudeness . 


படுமக ப்பாலை , ஏழுவகைப் பாலிலொன்று , 
one of the seven kinds of milk plant 
Mimusops genus. 


படுவ நாயகி , See படுநாயகி . 


படுத்தல் , கொலை செய்தல் , killing ; 2. படுத் 
துக்கொள்ளல் , lying down ; 3 . அகப் 
படுத்தல் , causing to be entangled ; 4. நிலை 
பெறச் செய்தல் , stabilising : 5 உள்ளாக் 
கல் , making liable , bringing under the 
power or dominion of : 6. உடம்பிற் பூசு 
தல் , smearing on the body ; 7. துன்புறுத் 
தல் . causing to suffer : 8 . 

8. செய்தல் , to 
make ., 


படுவம் , சேற்றுநிலம் , marshy land . 


படுவனெய் , தொண்டைப் புண்ணுக்கிடு 
மருந்து நெய் , a medicated ghee used for 
throat sore or affections such as Cynanche. 


படுத்துதல் , துன்பம் செய்தல் , causing to 
suffer ; 2. உண்டாக்குதல் , bringing about . 
creating 


படுத் துருமம் , வெள்வேல் மரம் , 
ருமம் . 


See படுது 


படுவன் . காற்படுவன் , அதாவது 

காலில் 
வரும் ஓர்வகைப்புண் , an eczema like ulce 
ration below the knees , a kind of phlegmo . 
nous celluliris ; 2. ஓர்வகை வாந்தி பேதி , a 
virulent type of cholera , குடற்படுவன் ; 3 . 
ஒர்வகைக் கீரை , a kind of vegetable green ; 
4. வித்திரதிக்கட்டி , an abscess . 


படு நஞ்சு , கொடிய விஷம் , virulent poison 

or deadly poison . 


படுவன்மேல்விசூழி . 


படு நாயகி , பாற்சோற்றி , gutla parcha , rub 
ber plant . 


படுவேப்பெண்ணெய் , மிக்க கசப்புள்ள வேப் 
பெண்ணெய் , margosa oil of a very bitter 
type . 


படு நாயிறு , see படுஞாயிறு , 


3155 


படையுப்பு 


பட்சசுரம் 


சநம் 


படையோன் , வெடியுப்பு . nitre . 


படை நித்திரை , sleep ; 2. படரும் 

நோய் , spreading skin disease . இது ஆறு 
வகைப் படும் . This is of six kinds . 


படைலோகம் , சிப்பி oyster shell ; 2 , பேய்ப் 
YOLIT60 , wild snake gourd 

Trichosanthes 
lasciniosa , 


1. எச்சிற்படை echirpadai . 

. 
2. தொத்துப்படை thothupadai . 
3. பித்தப்படை pithapadai . 

மேகப்படை - megapadai. 
5. எரிச்சற்படை erichalpadai . 
6. தேமற்படை themalpadai . 


படைவகுப்பு , தூசி , dust ; 2. நெற்றி , fore . 
head , 


படைவெட்டு , போர்க்காயம் , field wound . 


படோலகம் , பேய்ப்புடோல் , See யடைலோ 
கம் . 


3. செருப்படை... a low spreading plant 
Coldenia procumbens ; 4. மெத்தை , matt 
ress ; 5. கல் முதலியவற்றின் அடுக்கு . a 
layer or bed of any substance spread out as 
Sand . stone , limestone etc - Stratum . 


see 


படை. 


படோலங்கி , 

பேய்ப்பு டோல் , 
படோல் , 

லோகம் . 
படோல்ராசி , ) 


படைக்கரசன் , See படைமூர்க்கன் . 


படோலம் , see படோலகம் . 


படைக்கலம் , ஆயுதங்கள் பொது , war wea 
pons .. 


படோலம் , முள்ளு வெள்ளரி , foreign cucum 

ber - Cucumis sativus . 


படைக்கிரந்தி , உடம்பில் பலவிடங்களில் பட 

ரும் மேகக் கிரந்தி , a spreading syphilitic or 
venerial ulceration or sore . 


படோலி , சொக்காக் கீரை , which see . 


படைச்சி , நீர்க்குறிஞ்சா, swallow root 

Asclepias asthmatica alias Tylophora asth 
matica .. 


படோலிகை , புடல்வெள்ளரி , snake Cucum 
ber ; 2. நிலவு , moon , 

see படோலுகை. 


Tricho . 


படை துரத்தும்ராசன் , வெடியுப்பு . nitre . 


படோலுகை , புடல் , snake gourd 

santhes dioica alias T. anguina . 


படைத்தல் , சோறு , கறி முதலியவற்றை பரி 
மாறுதல் , serving food and curry - cater 
ing ; 2. உணவை 2.ண்கலத்திலிடல் , serv 
ing meal in a dish . 


பட்கை , பாம்பின்மேல் வாயில் ஓர் பல் , one of 
the fangs on the upper row of cobra . 


பட்சகன் , பேருண்டியன் , glutton , epicure . 


படைப்பறியன் , பேராமுட்டி . fragrant sticky 
mallow -- Pavonia odorata . 

, 


பட்சகாதம் , see பட்சகாதவாதம் . 


படைப்பு, See படைத்தல் . 


படைப்பேயன் , துவரை , red gram 
nus indicus . 


Caja 


படைமுறிவாள் , கொசு , musquito . 


பட்சகாதவாதம் , ஓர்வித பக்கவாதம் , இத 

னால் ஒருபாதி உடம்பில் இரத்தோட்டம் 
குறைவுபட்டு அப்பக்கத்து ; கை பும் காலும் 
உதவாதிருத்தலோடு மெலிந்து போதல் , a 
kind of hemiplegia i - e . paralysis on one side 
of the body , and the limbs get emaciated , 
see பக்கவாதம் , பச்சவாதம் ; 2 

இளம் 
பிள்ளை வாதம் , infantile paralysis - Polio 
myelitis .. 


படைமூர்க்கன் , வானகெந்தி , gunpowder. 


படையறுதல் , வலிமையிழத்தல் , losing 
strength . 


efflorescence on 


பட்சசங்காதம் , பூநீறு , an 

the soil of fuller s earth . 


படையிராசனுப்பு , 

பொட்டிலுப்பு ,salt petre. 
படைராசனுப்பு , 


பட்சசாரம் , பறவை , bird . 


படையிராசன் , வெடியுப்பு , nitre ; 2. பொட் 

டிலுப்பு , salt petre - Nitrate of potash . 


பட்சசுரம் , பதினைந்து நாளைக்கு ஒரு முறை 

வரும் காய்ச்சல் , a kind of fever occuring 
once in fifteen day fortnightly fever . 


படையுப்பு , வெடியுப்பு , nitre . 


3156 


பட்சமகோபம் 


பட்சவாதம் 


பட்சமசாதமம் , See பட்சமசாதம் . 


பட்சணம் , இரை , prey . 

2. உணவு , food ; 
3. சிற்றுண்டி , 

lancheon ; 4. திண்பண் 
டம் , eatable . 


பட்சணி , உண்போன் , one who eats , 2 . 

பெருந்தீனி தின்போன் . one who indulges 
to excess in eating - Epicurean ; 3. அகஸ் 
தியர் செய்த ஓர் தமிழ் வைத்திய நூல் ; a 
Tamil treatise on medicine compiled by 
Sage Agastiya ; 4. யோக ஞானத்தைப் 
பற்றி , பரிபாஷையாக 132 செய்யுட்களால் 
பாடிய ஓர் நூல் , a secret science of yoga 
practice and philosophy compiled in 132 
poems or verses . 


பட் சமசாதம் , மூலத்திலிருக்கும் பித்தம் பிர 
கோபம டவதனால் இரப்பை மயிர்கள் 
உதிர்ந்து நமைச்சல் , தாபம் இவைகளை 
உண்டாக்கும் பர்வகைக் கண்ணோய் , an eye 
disease , the fire in the Mooladharam in . 
creases to a great degrec and causes this 
eye disease which is marked by fall of hairs 
of the eye lashes , itching , heat and suffer 
ing . 


பட்சமமண்டலம் , இரப்பைவட்டம் , circles of 
the eye lashes . 


பட்சணித்தல் , உண்ணுதல் , eating food . 


பட்சணியம் . உண்ணத்தகுந்த 
Substance fit or suitable to eat . 


பொருள் , 


பட்சமூலி, சித்தர்கள் பசியெடுக்காதிருக்க 
வேண்டி பதினைந்து நாளைக் கொருதரம் உட் 
கொள்ளுமோர் மூலிகை , an unknown drug 
taken by Siddhars once in a fortnight to 
keep them off from hunger so that they 
rray not be disturbed in their yoga practice , 


பட்சணை , 


see 


பட்சணம் . 


பட்சபாதக வாதம் , see பட்சபாத வாதம் , 


பட்சபாதவாதம் , வாத சிலேட்டுமம் 

கூடி 
அதனால் இவ்வியாதி கண்டு , நாக்கு . கை 
கால் இழுத்து அசந்து போகச் செய்யுமோர் 
வாத நோய் , a kind of paralysis marked by 
loss of sensation and function of the tongue , 
face and the limbs due to the concerted 
action of wind and phlegm humours . 


பட்சம் , பதினைந்து நாள் கொண்டது , a 
period of fifteen days , fortnight ; 2. சித் 
திர மூலம் , ceylon lead wort -- Plumbago 
zeylanica ; 3. மீனம்பர் . ambergiris ; 4 . 
சிறகு , wing . 


பட்சம் போடுதல் , 15 நாள் வரை வெயிலில் 

காய வைத்தல் , drying for fifteen days 
under the sun . 


பட்சபித்து , நிலாமுகில்புள் , a bird supposed 

to live or moon s beams - Greek partridge 
or bartav elle Perdixrufa . 


பட்சம்வைத்தல் , 15 நாள் வைத்திருத்தல் , to 
keep for fifteen days . 


பட்சயமாதர் , கொசுகு , mosquito . 


பட் சயம் , போசனம் , food ; meal . 


பட்சமகோபம் , வாதத்தினால் கண் இரப்பை 

களை அசையச் செய்வதினால் இரப்பை மயிர் 
கள் முறைப்பாகவும் , கூர்மையாயும் மாறிக் 
கண்ணுக்குள் பிரவேசித்து அடிக்கடி கண் 
ணின் வெள்ளை அண்டத்திலும் , கருவிழி 
யிலும் , உராய்வதனால் வீக்கமுண்டாகிக் 
கண்வலி யேற்படும் , இரப்பைமயிர் மேலுக் 
கெழும்ப வலியடங்கும் , கண் இரப்பை 
மயிர்கள் உதிர்ந்து 

காணும் , ஓர்வகைக் 
கண்ணோய் , இதனால் சிறிது காற்றையா 
வது வெப்பம் அல்லது நெருப்புக் காங்கை 
யாவது கண் தாளாது , a disease in which 
the eye lashes flutter owing to deranged 
wind phlegm about the eye and consquently 
the hairs of eye lid are rendered stiff, 
rough and sharp pointed and rub against 
the sclerotic and the cornea of the eye 
giving rise to pain and swelling but afford 
ing relief when drawn off. In this disease 
the eye cannot bear the least breeze or 
heat or glare of fire . 


சோர்ந்து 


பட்சவாதம் , ஒருபுறம் நரம்பிழுத்து உடம்பி 

னில் வாதம்பற்றிச் சபித்தியம் பெருகி , 
பலம் குறைந்திருக்கும் பக்கம் நரம்பு செத் 
துக் கிடக்கச் செய்யுமோர் வாதம் , ( யூகி 
முனி 1200 ) இதனால் கை கால்கள் செத் 
தாற் போல் 

உணர்ச்சியின்றி 
மயிர்க்கூச்சும் திமிர்ப்பும் உண்டாம் , சில 
சமயம் வாய்க்கோணி நீர் வடியும் , a kind of 
paralysis marked by muscular contraction 
on one side , loss of sensation due to the 
degeneration or atroply of the part affected 
such as limbs , herripilation numbness from 
deranged wind humour and excess of chill 
ness and sometimes distortion of mouth 
followed by discharge of saliva - Hemiple 
gia c . f . பக்கவாதம் . 


3157 


பட்சிராசன் 


பட்டபானு 


பட்சி , பறவை , bird ; 2 , குதிரை , horse ; 

3 , பறக்கும் தன்மையுடைய பிராணி , any 
creature capable of flying. 


பட்சிவாதவித்தை, உரோம ரிஷி நூலிற் 
சொல்லியபடி 

பறவைகளின் எச்சங்களி 
னின்று செய்யும் ஓர் வாதவித்தை , a process 
in Alchemy mentioned in the works com 
piled by Roma- rishi by which metals can 
be transmuted into gold with the aid of the 
excreta of various birds. 


பட்சிக்கப்பு , சங்கு , conch . 


பட்சிக்கல் , கருடக்கல் , which see . 


பட்டகசாலை , உண்ணுமிடம் , dining place . 


பட்சிக்கல்லீரல் , பறவைகளின் கல்லீரல் , the 

stony muscular stomach of a bird - Gizzard . 


பட்டகம் , புழுக்கொல்லி , worm killer , 
Aristolochia indica இதுவே ஆடுதின்னாப் 
பாலை ; 2. பட்டகசாலை which see . 


பட்டகாரி , சிறுநீவி , small leaved indigo 

plant - Indigoferra tinctoria . 


பட்டகி , ஓர் நீண்ட புழு . tape worm . 


பட்டகேசரி , 


பட்சிதோஷம் , தாய் தந்தையர் குற்றத்தினால் 

பிள்ளைகளுக்கு நேரும் ஓர் தோஷநோய் , 
அன்றியும் அந்தி சந்திகளிலும் நடுப்பகலி 
லும் குழந்தைகளைத் தெருக்கடக்கக் 
கொண்டு போவதால் ஏற்படும் தோஷம் , 
இதனால் குடித்தபால் எதிர்க்களித்தல் , கண் 
மயக்கம் , தலைவலி , சுரம் , வயிற்றுக்கடுப்பு , 
சீதளம் முதலான குணங்கள் ஏற்படும் ; இது 
12 விதப்படும் , morbid diathesis affecting 
especially the infants is said to be caused 
by the exposure of the infants to the foul 
or contaminated air , or shadow of birds 
which have copulated . That is why , the 
infants are forbidden to be taken out in the 
morning or evening hours across open 
spaces . It is marked by sour erructations 
or vomitting , giddiness , headache fever , 
greenish diarrhoea cold etc. It consists of 
four kinds ஆண் பட்சி , male bird . பெண் 
பட்சி , female bird , மலட்டுப்பட்சி , sterile 
bird and அலிபட்சி , bird which neither 

, 
male or female . 


பட்டக்கடம்பு , பெண்கடம்பு . female cadam 

ba - Stephegyre harvifolia . 


பட்டங்கம் , சப்பாங்கு , which see . 


பட்டச்சீலை , மெருகிடும் காகிதம் , sand paper . 


பட்டடை , நரம்புகளின் இஎரி , the sound of 


a uerve . 


பட்டடைப்பல் , கடைவாய்ப்பல் , 
tooth . 


molar 


பட்டணத்துக்கள்ளி , see சப்பாத்துக்கள்ளி 
or பலகைக்கள்ளி . 


பட்சியம் , பலகாரம் , cake , confection . 


பட்ட தாளி, ஒரு வகை செடி , ray laurel 
Actinodaphne madraspatam . 


பட்சியிராசன் , கருடப்பச்சைக்கல் , beryl - 

Aqua Marina . It is a mineral bezoar ; 2 . 
பால் கருடக்கல் , a white stone or concre 
tion supposed to be derived from the eye 
or head of Brahminikite , 


பட்டத்திரி , நெருப்புத்திரி , fire wick . 


பட்டத்துக்கருடன் , 

கருடக்கல் . a white 
stone or concretion to be found in the eye 
or head of brahminikite . It is used as an 
antidote to snake poisons , 


Suc 


பட்சி யெச்சம் , பொன்னம்பர் , amber 
cinum or electrum of chemists , 2 . 
பட்சியெச்சல் , 


see 


பட்பப்பகல் , நடுப்பகல் , broad day light – 

Midday . 


பட்சியெச்சல் , பட்சியெச்சம் , 
birds .. 


excreta 


பட்டபாடு , அனுபவித்த துன்பம் , suffering . 


பட் , சிராசன் , கருடன் , Brahminikite ; 2 . 

( pult, the quint essence salt derived from 
the effloresence found on the fuller s earth . 


பட்டபானு , ஒரு வகை சாதிக்காய் . a kind 
of nut meg - Myristica laurifolia ( typica ) 

பட்டைபானு . 


see 


3158 


பட்டாரகன் 


பட்டிகை 


பட்டபோது , அஸ்தமனம் , sun set time . 


பட்டாவியம் , பட்டாவியா ( ஜாவா) நாட்டில் 
பயிராகும் ஆரஞ்சு அல்லது கிச்சலி , orange 
grown in Batavia ( Java ) . 


பட்டமரம் , உலர்ந்துபோன மரம் , withered 
tree .. 


பட்டாவியாமகிழம் , சீமை மகிழம் . 


- 


பட்டம் , கவரிமான் , a kind of deer or yawk 

Bosgrunmens ; 2. குளம் , tank ; 3 . 
நீர்ப்பள்ளம் , pond ; 4. பொன் , gold , 5 . 
மனிதர்படுக்கை , human bad . 


பட்டி , ஓர் பூஞ்செடி , a flower plant known 
as peri winkle Vinca rosea ; 2 

பிள்ளை , 
child ; 3. பலகறை , cowry ; 4 . 

4. ஆட்டுக் 
கிடை , sheep fold ; 5. வாலையந்திரம் , dis 
tilling apparatus, still ; 6. சிறியசங்கு , 
short chank ; 7. இடம், place; 8. கட்டு , 
bandage ; 9. நாய் , dog ; 10. புண் கட் 
டும் சிலை , bandage cloth . 


பட்டர் , அம்பளங்காய் , 
fruit . 


a kind of China 


பட்டாசு , ஓர் வகைக் காய்ச் செடி , a herb . 


பட்டாசுகாய் , சிலந்தி நாயகம் , ulcer plant 

Ruellia prostrata alias R. ripens . 


பட்டிகட்டல் , மெல்லிய சீலைத் துண்டை 

தைலம் அல்லது மருந்து நீரில் நனைத்து 
புண் , வீக்கம் , வலியுள்ள விடங்களில் கட் 
டுதல் ; bandaging wounds sores , swellings 
or painful parts of the body with a lint 
steeped in medicinal oil or other solutions ; 
2. சீலைமண் செய்தல் , luting . 


பட்டாணி , ஓர் வகை பயறு கொடி , இதன் 
விதை கடமையைப் போலிருக்கும் , 
சாதாரணமாக தோட்டங்களில் பயிரிடப் 
படும் , தின்பதற்குதவும் , இதினின்று சூப் 
எடுத்து , ஆங்கிலேயர்கள் குடிப்பார்கள் , 
இது இந்தியாவில் மத்திய மாகாணம் பெங் 
ளூர் , மைசூர் இவ்விடங்களில் விசேஷம் . 


பட்டி கட்டியிறக்கு தல் , தைலமிறக் ; கும் பாண் 
டத்தின் வாயைச் சீலை கொண்டு 

கட்டிப் 
பிறகு தைலத்தை வடித்தல் , filtering medi 
cated oil by trying the mouth of the vessel 
containing it with a piece of cloth and turn 
ing it down . 


பட்டிகட்டுதல் , துணியை தைலத்தில் 

நனைத்து நோயுள்ள விடத்தில் சுற்றுதல் , 
tying round the affected part with a lint or 
piece of cloth soaked in medicated solution 
or oil . 


இது நுரையீரலுக்கும் இருதயத்திற்கும் 
பலத்தைக் கொடுக்கும் . அதிகமாக 

உண் 
ணல் சிறிது வாயுவையும் குடல் வலி , மந் 
தத்தையுமுண்டாக்கும் , இதைப் பச்சையா 
யும் வறுத்தும் உ..பயோகப்படுத்துவதுண்டு . 
pea plant 

-- Pisum sativum alias P. quadra 
tum cultivated in gardens . It is generally 
eaten like Bengal gram . 

It is much used in 
European tables as pea soap It is grown in 
Central India (Madya pradesh ) Mysora 
Bangalore, Ootty etc. It strengthen the 
heart and the lungs . It is good for break 
fast . It tends to increase wind humour . It 
is eaten after boiling or roasting . If taken 
in excess it up sets digestion , causes dullness 
of apptite and wind ; 2 . கொண்டலாத் 
திக் குருவி , mountain bulbul - Ixosmonti 
colous . 


Taber 


பட்டிகம் , நந்தியாவட்டம் , rosebay 
noemontana coronarium . 


பட்டிகை, சீந்தில் , moon creeper Tinos 
phora cordifolia . 

2. நந்தியாவட்டம் , see பட்டிகம் . 
3. எட்டி , nuxvomica Strychnos nux 

vomica . 


பட்டாணித் திரிகம் , சிறு பூலா, water poo 

lah Phyllanthus multiflorus. 


6 
. 


பட்டாணித் தைலம் , ஓர் சிரங்கெணணெய் , 
a medicated oil used for itch and sores , 


பட்டாணிப்பயறு , 

பட்டாணி 
seeds . see பட்டாணி . 


விதை , sea 


4. முலைக்கச்சு , stays for the breast . 
5 . 9603F 16 /T Goby , waist string . 

ஓர் மரம் , a kind of tree . 
7. செவ்வந்தி , European chamomile 

Anthemis nobilis . 
8. , 

தாழை , Indian screwpine Panda . 

nus odoratissimus . 
9. தேற்றா, water clearing nut - Stry . 

chnos potatorum . 
10. பாதிரி , trumpet flower Bignonia 

chelonoides . 


பட்டாணி லோத்து , ஓர் மூலி , an herb . 


பட்டாரகன் , சூரியன் , sur ; 

2. பெற்றோர் , 
parents ; 3 . 

ஞானகுரு , spiritual teacher . 


3159 


.ட்டு 


பட்டை 


பட்டிக் கடா , பொலி யெருது , corulation பட்டுக்கருப்பட்டி , ஓர்வகைக் கருப்புக் கருப் 
bull - Stud bull . 

பட்டி , a kind of black jaggery or palmyra 

jaggery . 
பட்டிடை , நந்தியாவட்டம் , see பட்டிகம் . 

பட்டுக்கருப்பு , பட்டெரித்த சாம்பல் , ashes 

derived from burent silk ; 2. ஒருவகை 
பட்டிணி , See பட்டினி . 

மருந்து , a medical preparation . See Siddha 

Pharmocopaeia .. 
பட்டிதவியம் , பூனைக்காலி , common cowitz : h 
Mucana pruriens. 

பட்டுடையாதி , இந்திரகோபப் பூச்சி , lady s 

fly - Mutella occidentalis . It is an insect 
பட்டிப்புன்னை , நாய்த்தேக்கு , dog teak ; with red veloetty appearance . 
fish bone tree Venia pentagyna. 

பட்டு நூற்பூச்சி , பட்டுப்பூச்சி , silk worm - 
பட்டிவிழுதல் , கருப்பையின் மேற்புறம் முன் Bombyx moris . 
அல்லது பின்னாக வளை தல் , flexion of the 
uterus .. 

பட்டுப்பருத்தி , செம்பருத்தி , red cotton ; 2 . 
பட்டினி , பசியாகவிருத்தல் , fasting : 2. பசி , 

செம்பஞ்சு , cotton impregnated with red 
hunger . 

colouring matter ; 3. நார்பருத்தி , fibre . 
பட்டினிகிடத்தல் , பசியாயிருத்தல் , இப்படி பட்டுப்பலம் , see பட்டுப்பழம் . 

இருத்தல் சுரம் , அசீரணம் , குன்மம் முதலிய 
நோய்களுக்குச் சிறந்த அவுஷதமாகும் . பட்டுப்பழம் , காட்டத்தி , wild mangosteen 
ஆனால் மெலியச்செய்யும் சயம் , காசம் முத 

Diospyros embryopteris . 
லிய நோய்களுக்குதாது , 

அன்றியும் 
மோகம் , கவலை , கோபம், 
கோபம் , தூக்கம் முதலி 

பட்டுப்புழு , See பட்டுப்பூச்சி . 
யவை உடையவர்களுக்கும் பட்டினி கிடப் 
பது கூடாது . பட்டினி கிடப்பதால் திரி பட்டுப்பூச்சி , Sec பட்டுநூற்பூச்சி ; 2. இந் 

திரகோபப் பூச்சி , see பட்டுடையாதி ; 3 . 
தோஷம் சீர்திருத்தமாதம் , பசி அதிகமாக 

பட்டுப்பூச்சிமரம் , white mulbery tree . 
உண்டாகும் , சாப்பாட்டின் பேரில் இச்சை 
புண்டாகும் , அதிகமாக பட்டினி கிடப்ப 

பட்டுப்பூச்சி நீர் , சூதகநீர் , menstrual , blood . 
தால் பலம் குறையும் , மயக்கம் , அயர்வு , 
களைப்பு முதலியவை உண்டாகும் , மேலும் 

பட்டுப்போதல் , உலர்ந்து போதல் , drying 
யோகம் செய்பவர்களுக்கு இவ்விதமாயிருப் 

away : 2. இறத்தல் , dying as plants 
பது மிக்க நன்மை தரும் . ஏனெனில் தூக் 
கத்தை விழிப்பு நிலைமையைத்தரும் , fasting. 

பட்டுப்போல் தாளாதல் , பட்டுப்போலிருக் 
It is the best remedy in cases of fever indi . கும்படி தூள் செய்தல் , to pound into a nice 
gestion , dyspepsia etc. , but prohibited in powder . 
cases of wasting diseases such as consump 
tion , asthma etc. , in disturbed state of மட்டுமந்தாரை , ஓர்வகை மந்தாரை, pink and 

yellow mountain ebony Bauhinia varie 
mind as lust anger , grief etc. it also 

gata 
corrects and sets right the deranged doshas 
and kindles the digestive power and pro பட்டை , மரப்பட்டை , bark of a tree , tree 
motes relish for food . Excessive fasting bark ; 2. இலவங்கப் பட்டை , cinnamon 
wiit produce loss of strength , vertigo 

3 பரங்கிப்பட்டை , china root ; 4. மரவுரி . 
bark tree ; 5 

5 தகடு . plate ; 6. பட்டைக் 
doziness , fatigue etc. 

Fasting among 

கோடு . stripe ; 7. மருந்துப்பட்டை . 
yogis very common for the reason அடியிற்கண்டபடி பலமரங்களின் பட்டை : 
that it tends to prevent sleep and keep 
them always in a waking state . 

1. ஆலாரம்பட்டை , tanner s bark . 
2 . சன்னலவங்கம் 

பட்டை , cinnamon 
பட்டினிபொறுத்தல் , பசியைப் பொறுத்தல் , 

bark ( thin ) . 
suppressing hunger . 

3. சீமைவேலம்பட்டை , black or white 

or silver wattle ,, 
பட்டு , ஓர்வகைக்கள்ளி , a kind of spurge ; 2 . 

4. வேலம்பட்டை . bark of Acacia genus , 
பட்டுப்பூச்சி , lady s fiy ; 3. பட்டுப் பருத்தி , 
which see . 

5. சூரைப்பட்டை . 


3160 


பட்டை . 


பட்டை 


44. கொ ( ழு ) ஞ்சிப்பட்டை , lemon bark . 
45. பெருமரப்பட்டை , same as No. 13 . 
46. திருதக்கள்ளிப்பட்டை , bark of twis . 

ting spurge . 
47. சீக்கிரான்பட்டை . 
48. பிரமிப்பட்டை . 
49 . மாம்பட்டை ., bark of mango tree . 

குமிழம்பட்டை , bark of Gmelina 

asiatica . 
51 . நிலக்கடம்புப்பட்டை.., bark of 

cadamba .. 
52 . புன்னைப்பட்டை , bark of poon tree 

Alexandrian laurel . 


50. கு 


இவை சிலவற்றின் குணங்கள் , actions of 

some of these barks . 


6. சுருள் பட்டை . 
7 . பெரு இலவங்கப் பட்டை , cinnomen 

bark ( thick ) . 
8. கருவாப் பட்டை , same as No. 2 . 
9. காட்டுரிப் பட்டை . 
10. கஸ்தூரிப் பட்டை . 
11 , மாவிலங்கப் பட்டை . , bark of lingam 

tree . 
12. பிசின் பட்டை , bark of common tal 

low laurel . 
13. பூதகரப்பன் பட்டை , bark of foeted 

tree - Sterculia foetida. 
14. அக்காரப்பட்டை , bark of sour 

mango tree . 
15. கிளியூரற் பட்டை . 
16 , பரங்கிப் பட்டை , chinna root . 
17 , புழுக்கைப் பட்டை . 
18. வேம்பாடம் பட்டை . 
19. பூச்சாந்துப் பட்டை , 
20. ஆலம் பட்டை , banian bark . 
21. அரசம் பட்டை , peepal tree bark . 
22, வேப்பம்பட்டை , இதனால் மகோதர 

விஷம் , குன்மம் போம் , margosa bark . 
23 , பூவரசம்பட்டை , portia bark . 
24. ஒதியம்பட்டை , odiana bark . 
25. வெள்வேலம்பட்டை , bark of white 

babool . 
26. கருவேலம் பட்டை , bark of Indian 

gum arabic .. 
27. அழிஞ்சிப்பாட்டை-, bark of sage 

leaved alangium . 
28 . நாவற்பட்டை , bark of jamoon tree . 
29. பூலாம்பட்டை , bark of phyllanthus . 
30. மருதம்பட்டை , bark of arjuna tree . 
31. எருக்கம்பட்டை ., bark of calotropis 

madar bark .. 
32. முருங்கைப்பட்டை , moringa bark . 
33. உகரப்பட்டை , bark of sack tree . 
34. செங்கத்தாரிப்பட்டை , bark of false 

peacock foot tree . 
35. அசோகம்பட்டை , bark of asoka tree . 
36. புங்கம்பட்டை , bark pongamia , 
37. புரசம்பட்டை , bastard kino bark . 
38. அத்திப்பட்டை , bark of fig tree . 
39. மருதோன்றிப்பட்டை , mindie bark . 
40. நெல்லிப்பட்டை , goose berry bark . 
41. கோங்கிலவம் பட்டை , bark of golden 

silk cotton tree . 
42 . ஊழலாற்றிப்பட்டை , bark of 

oosalarti . 
43. கருங்காலிப்பட்டை , bark of acacia 

catchu . 


1 , மருதம்பட்டை- துவர்ப்பு , a stringent . 
2. தேற்றாம்பட்டை வாதம் , வீக்கம் 

போம் , it cures vatham and swelling . 
3. பெருமரப்பட்டை - இரத்த நோய் 

கிராணி போம் , useful for diseases of 
blood and chronic diarrhoea . 
கடலிராய்ஞ்சிப் பட்டை -வறட்சி, 
மேகம் போம் , useful for dryness . 

Mega diseases . 
5. பறங்கிப்பட்டை - மேகம் , குட்டம் , 

சன்னி , கிரந்தி , முடக்குவாதம் போம் , 
very useful for skin and venereal dis 


eases .. 


6. முருங்கைப்பட்டை , useful in poison 

ing and vatha diseases. 
7 . வன்னிப்பட்டை - நீரழிவுபோம் , cures 

diabetes insipidus . 
8. பூவரசம்பட்டை - சலரோகம் போம் , 

புண்ணாற்றிடும் , good for chronic 
venereal & skin disease . 


9. இத்திப்பட்டை , சலரோகம் , 

பெரும்பாடு , 
10. ஆலம்பட்டை., பித்தம் , பிணி 

போம் , good for menorrhagia , bile 

and urinary diseases . 
11. அரசம்பட்டை - சலரோகம் , பெரும் 

பாடு போம் , urinary - diseases and 

menorrhagia . 
12 . நாவற்பட்டை- சலரோகம் போம் , 

useful in diabetes . 
13. அத்திப்பட்டை அதிசாரம் , காய்ச் 

சல் , பித்தசுரம் , பெரும்பாடு, வயிற்றுப் 
புண் . அக்காரம் , வயிற்றுக் கடுப்பு , 
சலரோகம் இவைகள் போம் , sto 
matitis ,, diarrhoea ,, menorrhagia , 
fever , dyspepsia and peptic ulcer are 

cured . 
14. வேப்பம்பட்டை - மகோதரம் , வலிப்பு , 

விஷம் போம் , useful in ascites , fits 
and poisons .. 


3161 


பட்டைச்சாதம் 


பண தரம் 


படையி 


பட்டைச் சாராயம் , வெள்வேலம் 

னின்று வடிக்கும் ஓர் மதுபானம் , arrack . 
liquour of white babul - Acacia leucoph 
loca . It is distilled from solution of 

jag - 
gery from various palms . 


பட்டைச் சாற்றில் நல்ல பாகம் , செங்கத்தா 
ரிப்பட்டை , bark of false peacock tree 
Nicbuhria . 


- 


15. நிலவேம்புப் பட்டை , - பித்தசுரம் 

Cumi , good for pitha fever, 
16. மலைவேம்பின் பட்டை 

பீனி சம் 
Gunio , useful for diseases of nose . 
17. சிவன்வேம்பு பட்டை- குட்டம் , புண் , 

பிளவை , வாதம் போம் , கற்பமாகும் 
தேகம் பொன்னாம் , useful for skin 
diseases , leprosy , carbuncle and 

vatham . It is a rejuvenating drug . 
18 , புளியம்பட்டை - வாயு போம் , cures 

vayu . 
19. கருவாப்பட்டை , 

good sto 
20. இலவங்கப்பட்டை , 

machic . 
21 , சன்னலவுங்கப்பட்டை , very good 

stomachic . 
22 . மாம்பட்டை - உ பதம் சரோகம் 

நிவர்த்தி , useful for venereal diseases . 
23. காட்டுவாகைப்பட்டை 

பூச பக்கு 
கட்டி ஆறும் , useful for ulcers . 


பட்டைச்சீலை , உப்புத்தாள் , sand paper . 


or 


} 


பட்டைதாளி , ஓர் வகைத் தாளி மரம் , a kind 

of palm talura palm - Corypha taliera . 


பட்டைபானு , காட்டுச் சாதிக்காய் மரம் , jun 
gle nut 

Myristica laurifolia 
( typica ) 


meg tree 


பட்டைப்பல் , கடைவாய்ப் பல் . grinder , 

mill tooth , molar tooth . 


. 


பட்டைமரம் , நெட்டாவில் , அதாவது மரவுரி , 

இதை தபசிகள் சட்டையாக உபயோகப் 
படுத்திய தால் இப்பெயர் , bark tree , sack 
tree - Antiaris toxicaria alias A. saccidora .. 
It is so called from its use as clothing by hill 
tribes and mendicants in olden days . 


( வேர்ப்பட்டைக் குணம் ) 
( qualities of some rootbarks . ) 
1. தேற்றாம் வேர்பட்டை - விஷம் போம் , 

good for poisons . 
2. 

கொன்றை வேர்ப்பட்டை குட்ட 
நோய் - ஷம் குறிகளின் புற்றுபோம் 

good leprosy and cancer . 
3. வில்வவேர் பட்டை - விஷம் , காணாக் 

கடி போம் , urtecarea . 
4. வேங்கை வேர்ட்பட்டை . ) அய 

பற் 

பம் செய்ய 
புளியம் வேர்பட்டை , உதவும் , 

calcifies and oxidises iron . 
6. பொன்னாவிரை வேர்ப்பட்டை- கபம் , 

மதுமேகம் போம் , useful in diabetes 
and diseases of phlegm humour . 


பட்டையரக்கு , கொம்பரக்கு , shell lac . stick 

lac . 


" } 


5 


போது 


பட்டையிட்டுப்போதல் , சிரங்கு , புண் , காயம் 

விரணம் இவைகள் ஆறி வரும் 
காய்ந்து பக்கிட்டு பட்டையிட்டுப் போதல் , 
the necrotic transformation of a tissue into 
a black mass as in itch , sore , wound , scab , 
the crust of superficial sore , the crust of a 
dry gangrene etc. , due to the death of a cir 
cumscribed portion of tissue . 


பட்டை எலும்பு . தட்டையாகவுள்ள எலும்பு , 
flat bone . 


cam 


பட்டைகேசரி , சூடனுண்டாகும்மரம் , 
phor tree - Cinnamomum camphor . 


பட்டையுரித்தல் , மரத்தினின்று தோலை சீவி 
யெடுத்தல் . removing the bark of a tree 
branch or trunk . 


ca 


பட்டைக் கடம்பு , நீர்க்கடம்பு , striped 

doba Step hegyne parviflora. 


பட்டையெலுப்பு , தோல்பட்டை. யெலும்பு , 
shoulder blade . 


பட்டைக்காலிகம் , சன்ன லவங்கப்பட்டை , 

Ceylon cinnamon, common cinnamon 
Cinnamomum zeylanicum . 


பட்டைவிச்சு , see பட்டைவிரசு . 


பட்டைவிரசு , குருவிரசு அல்லது குருவிச்சை . 

Ehretia laevis . 


China 


பட்டைக்குலிகம் . பறங்கிப்பட்டை , 
root . 


wory wood 


பணகரம் . 


பாம்பு , snake. 


பட்டைச் சாதம் , அன்னக்கட்டி , compressed 
or packed cooked rice . 


பணதரம் , J 


3162 


பணவிடை 


பணிக்கு 


பணத்தாக்கம் , 


five 


பணவிடை , 
weight . 


grains 


பணத்தூக்கு . 


5. தட்டார் எடைப்படி இரண்டு மஞ்சாடி 

கொண்டது , according to troy 
weight or gold smith weight two 

manjady . 
6. ஒன்பதில் ஒருபங்கு விராகனெடை 

1/9 of pagoda weight . 


பணந்தூக்கு , 


See பணத்தூக்கு . 


பணபனன் , அரசமரம் , peepul tree - Ficus 

religiosa . 


7. குன்றிமணி அல்லது 

அரைக்கால் 
விராகனெடையுள்ள பொன்னிறை , 
2 grains or 1/8 of pagoda weight of 
gold . 


பணபாலை , நரிப்பாலை , ape flower 

sops roxburgiana . 


Mimu 


-- 


பணவெடை , see பணவிடை . 


பணபேதி , பாஷானத்தைப் பேதிக்கு மருந்து , 

any chemical acting on or bringing about a 
chemical change on arsenic poisons . 


பணவை , கழுகு , eagle ; 

measure .. 


ஓர் 


அளவை , i 


பணப்பாஷாணம் , சூதபாஷாணம், 
rial poison .. 


mercu 


பணாதரம் , பாம்பு , snake : 2. நாகம் , cobra . 


பணமணி , நாகமணி , ruby supposed to be 

on the head of a cobra . 


பணயவம் , see 


பணாதரம் . 


பமைகுடம் , பாம்பின் 
hood of cobra , 


படம் , 


expanded 


பணாமணி, நாகரத்தினம் , see பணமணி . 


பணம் , 

பருமை . thickness ; 2. பாம்பின் 
படம் , the expanded hood of a cobra ; 3 . 
Lira Tori , arsenic , arsenical poison , any 
poison ; 4. பாம்பு .. snake ; 5 . 

காசு , 
money in general ; 6. Gunstfr , ancient 
ly a small gold coin : 7 . பணவிடை , fanam 
which was of silver or base gold ; 8. Daugir 
ளிப்பணம் , silver fanam worth about 2 
pence ; 9. விஷம் , poison ; 10 , நாகம் , 
Cobra ; 11. பொன் , gold ; 12. நாணயம் , 
coin in general; 13 , பட்டணத்துப்பணம், 
Madras fanam worth 24 annas ( 16 paise ) . 


பணாமரம் , கொப்படர்த்தியானமரம் ; any tree 

with close thick twigs and branches ; 2 . 
பூத புட்ப மரம் , tender wild jack - Pajane 
lia rheedi ; 3. ஓர் பாதிரி மரம் . Indian 
trumpet flower tree. 


பணாவிருத்தம் , பாவட்டை , 

பாவட்டை , common Indian 
pellet shrub Pavetta indica . 


பணம்போல் வில்லைத்தட்டல் , பணமளவுத் 
தட்டல் . to make dises of size of fanam . 


2 . 


பணி , பாம்பு , snake ; 

3. நாகம் , cobra . 


எருமை , buffalo ; 


பணர் , மரக்கிளை , branch of a tree . 


பணி ஆரி , ஓட்டொட்டி , which see . 


பணவியிரி , கருடன் கிழங்கு , snake caper 

Bryonia epigaca ( root of ) . 


பணிகாரத் துத்தி , see பணியாரத் துத்தி , 


பணவிடை , 
weight . 


மூன்று குன்றிமணி 6 grains 


பணிகாரம் , அப்பம் , மாப்பண்டம் , rice cake . 


2. ஐந்து குன்றிமணி எடை , 10 grains 

weight .. 


பணிக்கம் , எச்சிலு மிழுங்கலம் , spittoon , 

sputum indicum . 


3 . 


களஞ்சியில் பத்து அல்லது பணிரண் 
டில் ஓர் பாகம் , அதாவது ஒன்றே 
கால் ரூபாய் எடை , one tenth or one 
fifth of a kalanji or equivalent to 

about 1 tola , 
4. பட்டணத்துப் பணம் . அல்லது 23 

அணா எடை , Madras fanam . 


பணிக்கன் , விஷ வைத்தியன் , one who treats 

poisoning or poisonous bites ; 2. சாராயங் 
காய்ச்சுகிறவன் , olle who distils arrack or 
other liquors ; 3. நாவிதன் , barbar . 


பணிக்கு, ஆரோக்கியம் , good health ; 2 .. 
நல்ல தேகக்கூறு , good constitution . 


3163 


பணை 


பண்டாங்கி 


பணிக்கை, நேர்த்தியாய் அல்லது சுகமாய் 
இருக்கை , keeping good health . 


6. ஐந்தாண்டு கொண்ட காலவளவு , a 
period of five years ; 7. சாணைக்கல் , whet 
stone ; 8 , தோள் , shoulder . 


பணிதல் , உண்டல் . eating; 2 . 

decreasing . 


குறைதல் . 


பணைத்தல் , பருத்தல் , growing or b = coming 

bulky . 


பனிதி , தண்ணீர் விட்டான் கிழங்கு , water 

root - Asparagus racemosus (root of ) . 


பணைத்திராய் , ஓர்வகைப் பெருந்திராய் , 

Indian chick weed with its branches spread 
ing exuberantly — Mollugo or Pharnaceum 
genus . 


பணிபா தடம் , செபம் , prayer ; 2. வழிபாடு , 

worship . 


2. பருத்தல் , 


பணிப்பகை , பாம்பின் பகை , அதாவது கரு 
டன் ; மயில் , enemy of snake i.e. Brahmini 
kite ; peacock . 


பணைப்பு . கிளைப்பு , branching: 

becoming bulky .. 


பண் கொடி , பிரம்பு , cane ; 2. பிரப்பங்கொடி , 
cane creeper . 


பணிப்பெண் , ஆயா , nurse . 


பணிய நாக்கு , see 


பணிதி . 


பண்டகம் , 
bamboo . 


பெருமூங்கில் , thick or 


stout 


பணியம் , சங்கு , conch . 


பணியறுத்தல் , செயலற்று நிற்றல் , being 

inactive. 


பண்டகி , பெருந்திப்பிலி அல்லது யானைத் 

திப்பிலி, elephant long pepper climber - 
Scindapsis officinalis ; 2. சேம்பு , Indian kale 
-Colocasia antiquorum . 


பணியாநாக்கு , 


see 


பணியநாக்கு . 


பணியாரத்துத்தி , பெருந்துத்தி , cake mallow 

- Abutilon indicum ( typicum ) . 


பண்டகிரி , வல்லாரை , Indian penny wort - 

Hydrocotyle asiatica . 


- 


பணியாரம் , See பணிகாரம் . 


பண்டமண்டலி, வெள்ளைச் சாரணை , white 

shauranay ( trianthema } Trianthema 
decandra .. 


பணயாரி , ஒட்டொட்டி , a sticky grass 

Desmochacta attopurpurea c . f . ஓட்டுப்புல் , 


பணியிரும்பு , வேலைக்கு நயமான இரும்பு ,, 
wrought iron as opposed to வார்த்த இரும்பு 
cast iron .. 


பண்டம் , அறிவு , knowledge , intellect ; 2 . 

பணியாரம் , cake or any confection ; 3 , 
பொன் , gold : 4. வயிறு , belly ; 5. பழம் , 
fruit ; 6. மெய்யறிவு , wisdom ; 7. உண 
வுப்பொருள் , food stuff ; 8. கலைக்கியானம் , 
knowledge of science ; 9. தானியம் , grain ; 
10. பொருள் . thing , substance ; 11. பாத் 
திரம் , vessel ; 12. ஆடு மாடுகள் . cattle ; 
13. உடல் , body : 14 , சரக்கு , articles of 
commerce ; 15. கல்வி . erudition . 


பணியினாக்கு , பாம்பு நாக்கு , snakes tongue ; 
2. see பணியநாக்த , 


பணிலம் , சங்கு , conch ; 2. வலம்புரிச்சங்கு , 

conch having its spiral or windings turned 
to the right . 


பணிவைரி , பாம்பின் பகை , see பணிப்பகை ; 
2 கருடன் கிழங்கு , see பணவயிரி , 


பண்டரைத்தசாறு , முன்பு அரைத்து வைத்த 
சாறு , juice extracted before . 


பணினம் , பாம்பு . snake . 


பண்டன் , ஆண் தன்மை யில்லாதவன் , impo 
tent man . 


பணுக்கம் , வசியம் , hypnotising or attracting 

or influencing one by magic or charm . 


பண்டாகி , சேம்பு . See பண்டகி ; 2. சிறுவழு 

தலை , wild brinjal - Capparis sepicria ; 3 . 
கத்தரி , egg plant Solanum melangenum . 


பணை , அரசமரம் , peepul tree Ficus reli . 

giosa ; 2. மூங்கில் , bamboo Bambusa 
arundinacea ; 3. பருமை , thickness ; 4 . 
உயரம் , height ; 5. கிளை , branch of a tree ; 


பண்டாங்கி , சிறுவழுதலை , see பண்டாகி , 


3164 


பண்டிதரிலக்கணம் 


பண்டுலி 


பண்டாரம் , குங்குமம் , indian saffron powder ; 

2. மஞ்சட்பொடி , turmeric powder ; 3 . 
இனிய தின்பண்டம் , Sweet eatables ; 4 . 
சிவன் கோயில்களில் பூஜை செய்பவர் , 
priest in the temples of Shiva or mendicant 
( he may be learned ) . 


பண்டாரி , பண்டாரிமரம் , false bog myrtle . 


பண்டி , வயிறு , stomach ; 2. உடல் . body . 


பண்டிதம் , வைத்தியம் , art of healing ; 2 . 
வித்துவத்துவம் , learning, erudition ; 3 , 
கல்வி , science .. 


and strength of the medicine he uses : 6 . 
must be a religious and pious man ; 7 . 
must be charitable ; 8. must be obedient 
and true to his Guru and learn things from 
him ;; 9. must have long experience 
and training in medicine ; 10 . must 
know how to 

prepare medicines :: 
II . must possess good literary know . 
ledge ; 12 . must consider other as his 
oneself ; 13. must know the quali . 
ties of various vehicles used to administer 
medicines ; 14. possess thorough know 
ledge of the signs and symptoms of the 
diseases ; 15. must know to purify drugs ; 
16. possess knowledge of antagonistic and 
friendly drugs ; 17 . must know how to 
calcify mineral and other drugs ; 

18 . 
possess thorough knowledge of the pulse 
besides ; the eight methods adopted to 
diagonise diseases ; 19. must know the 
three dosha theory . 


பண்டிதம் பண்ணல் , வைத்தியம் செய்தல் , 

according treatment ; applying remedies ,, 
cure diseases ; practising medicine , applica 
tion of remedies on a patient or a disease ; 
2. பௌதிக முடித்தல் , subjecting to the 
chemical action of a substance . 


பண்டிதம் பார்த்தல் , see பண்டிதம் பண் 
ணல் . 


பண்டிதர் , அறிவுடையோர் ,intelligent people . 

2. கலைஞர் . man of arts ; 3 விற்பன்னர் , 
scientists ; 4 வைத்தியர் . physicians ; 5 
சத்திரம் செய்வோர் , surgeons ; 6. நாவிதர் 
barbar . 


2 . 


பண்டி தலாட சிங்கி , வல்லாரை , 

Indian 
pennywort or Indian birthwort - Hydro 
cotyle asiatica .. 


அடக்க 


பண்டிதவாய் , கடுக்காய் , 

கடுக்காய் , gall nut , myro 
balan . 


பண்டிதன் , வைத்தியன் , physician , doctor . 


பண்டிமலம் , அதிகமாக மலம் தள்ளும் ஓர் 

Conus, a disease in which abnormal quan 
tity of fecal matter is discharged . 


பண்டிதரிலக்கணம், 

நல்ல 

வைத்தியரின் 
குணம் முதலியலக்ஷணங்கள் , the qualities 
of a good physician ; 1. வாகடம் கற்றல் , 
அதில் பழக்கமுறல் ; 

பொளாசை 
யற்று நிற்றல் ; 3. சரக்கு மூலிகை நிறை 
குணமறிதல் ; 4. சினம் நீத்து 
முறல் , 5. மருந்து செய்யும் திறைத்தை 
அறிதல் , 6. கடவுள் பக்தி 

கடவுள் பக்தி வழிபாடு , 7 . 
அறமியற்றல் , 8 குருவையடுத்து முறை 
யைக் கற்றல் ; 9. நெடுநாள் பழக்கமுறல் : 
10 . கைபாகம் செய்பாகத்தில் தெளிவுறல் , 
11. இலக்கண இலக்கியம் பாண்டித்தியம் 
கற்றல் ; 12 , பிறர் உயிரைத் தன்னுயி 
ரைப் போல் பாவித்தல் ; 13 . 

அனுபான 
பேதமறிதல் ; 14 நோய்குறி குணங்கள் 
அறிதல் ; 15. சரக்கு சுத்தியில் தேர்தல் , 
16. சத்துரு மித்துரு பேதம் அறிதல் ; 17 . 
உ லோகங்களைப் பற்ப செந்தூரமாக்கு 
முறையில் தெளிதல் ; 18. நாடி நடையறி 
தல் , அதாவது நாடிப்பரீட்சை ; 19. பஞ்ச 
பூத நிலையும் திரிதோஷக் குற்றமுமறிதர் , 

Distinguishing qualities and features or 
character of a good physician are : 1 , He 
should be thoroughly skilled in all the lite 
rature on the Siddha system ; 2. he should 
have no desire for money or wealth ; 3 . 
he must possess thorough knowledge of the 
drugs and herbs used in Medicine ; 4. he 
must avoid anger and develope a calm 
temperament , 5. must know the action 


பண்டு , பழம் , ripe fruit ; 2. ஈருள்ளி, onian . 


பண்டுகசோபிதம் , சோதி விருட்சம் , a tree 
luminous in the dark . 


பண்டுகம் , ஓமம் , omum plant - Carum 

Copticum ; 2. நெல்லரிசி , rice derived from 
paddy ; 3. செவ்வகத்தி , red sesbane -- 
Coronilla coccin ; 4. அசமதாகம் , a kind 
of omum - Carum ro.burghum . 


- 


பண்டுபம் , கொம்மட்டி , fowl s cucumber 

Bryonia callosa . 


பண்டுலி , சிறு கீரை , pig green -- Amaran 

thus compestris 


3165 


பண்ணிமோந்தான் கிழங்கு 


பண்ணைமாரி தம 


பண்டுலிகம் , see பண்டுலி 


பண்ணியடைப்பன் , மாட்டுக்குவரும் ஓர் 
அடைப்பன் நோய் , a cattle disease . 


பண்டுவம் , வைத்தியம் , medical practitioner . 


பண்டுவன் , வைத்தியன் , 


see 


பண்டுவம் . 


பண்ணுதல் , சமைத்தல் , cooking ; 2. செய் 
தல் , manufacturing ; 3. ஆயத்தம் செய் 
தல் , preparing . 


பண்டை , முற்காலம் , ancient days ; 2. பழமை 
old . 


பண்டைத் தலைவலி , நாட்சென்ற தலைநோய் 
chronic head ache . 


பண்ணை , வயல் , field ; 2. நெல்வயல் , rice 
field ; 3. see பண்ணைக்கீரை ; 4 . 

4. இரசம் , 
mercury : 5 வெடியுப்பு, nitre ; 

6. மூங் 
கில் , bamboo ; 7. குளம் , tank ; 8. சமுசா 
ரம் , family ; 9. மகளிர் கூட்டம் , women 
folk ; 19 , தோட்டம், garden ; 11. சாவற் 
கட்டுப்பண்ணை . அதாது சாவலின் 
கொண்டை , cock s crest plant ; 12. ஓர் 
வகைப்பிசின் , a kind of gum . 


பண்டை நாள் , பூர்வ காலம் , olden days . 


கருமம் , actions 


of 


பண்டைவினை , பூர்வ 
previous birth 


பண்ணைக்காலிகம் , சூரைச்செடி , jackal jujube 

- Capparis sepiaria . 


பண்ணல் , பருத்தி , cotton ; 2. பண்ணுதல் , 
making . 


பண்ணவர் , முனிவர் , hermit , தேவர் , semi 
gods . 


பண்ணவன் , திண்ணியன் , robust man , 
able bodied man ; 2 . முனிவன் , sage . 


பண்ன , பன்றி , pig ; 2. சிறுநாவல் , ruddy 

black jamoon or plu ni Eugenia rubicunda. 


-- 


பண்ணைக்கீரை , சேவற் பண்ணைக் கீரை ; 

மலைப்பண்ணைக் கீரை ; இதன் இலையையும் 
கொழுந்தையும் உணவிற் கூட்டப்படும் 
இதைப் பருப்புடன் கூட்டிச் சமயல் செய்து 
உண்ண குடலுக்கு நன்மைத் தரும் ; இது 
மலத்தைச் சிக்கலின்றிப் போக்கி , குடலைச் 
சுத்தப்படுத்தும் , அன்றியும் , ஆமம் , விர 
ணம் , கரப்பான் , கிரந்தி இவைகளை நீக்கும் 
இக்கீரையில் பல வகையுண்டு , cock s comb 
greens Cetosia argentia alias C. cristata ; 
its leaves and young shoots are used as 
greens in food . If cooked with dholl and 
eaten with rice , it does immense good to 
the bowels . It is a laxative and as such cleanse 
the intestines . Moreover , it cures indiges 
tion , ulcers , eczema, syphilitic sores etc. 
It consists of different varieties and vary 
much in their growth c . f. பிண்ணாக்குக் 
கீரை . 


பண்ண : காரம் , பணியாரம் , cake ; 2 , அப்ப 

வருக்கம் , rice cake variety . 


பண்ணிகுரும்பன் , நிலப்பனை , ground palm 

Curculigo orchioides . 


பண்ணிக்குரும்பனை , see பண்ணிக் குரும் 
பன் 


பண்ணியசாலை , அப்பசாலை , eating house ; 

22 . பலகாரக்கடை , luncheon home. 


பண்ணியம் , பலகாரம் , eatables , confection ; 

2. பாம்பு , snake ; 3. சிற்றுண்டி , lunch ; 
4. அப்பவர்க்கம் , confectionary : pastry . 


NOTE : - There are five or six varieties 

1. Bears numerous heads of bloom resem 
bling so many golden sponges ; 2. heads of 
flowers bright crimson ; 3. dwarf variety 
with sponge like heads of tawny orange 
coloured flowers ; 4. leaves as well as 
heads of flowers bright crimson , the other 
common species are polygonoides and 
pulchella . 


பண்ணியாரம் , see பணியாரம் . 


பண்ணிமோத்தை , சிறு குறட்டை , smal ! 
variety of shavari fruit --Trichosanthus pal 
mata , see சவுரிக்கொடி , 


பண்ணைச்சேவிதம் , சங்கஞ்செடி , four spined 
monetia - Azima tetra cantha . 


பண்ணிமோந்தான் , see பன்றி மோத்தை 


See 


பன்றி 


பண்ணிமோந்தான் கிழங்கு , 
மோந்தான் கிழங்கு 


பண்ணை மாரிதம் , இண்டங்கொடி , sensitive 
creeper Mimosa rubicaulis. 


3166 


பதக்கு 


பதங்கமேற்றுதல் 


பண்ணையரிசி , மூங்கிலரிசி , bamboo sago ; 

2 , அரிசி , rice . 


பதக்கேடு , பக்குவம் கெடுதல் , ( உ - ம் . ) இலே 
கியம் , தைலம் , spoiling or becoming spoiled 
in perfection as in the preparation of medi 
cated oil electuary , syrup etc. 


பண்ணையுப்பு , வெடியுப்பு , nitre ; 2. மூங்கி 

லுப்பு , a white silicious matter found in the 
joints ( nodes ) of female bamboo - Taba 
sheer ; bamboo salt . 


பதங்க கந்தகம் , பதங்கித்த கந்தகம் , sublim 
ed sulphur . See பதங்கித்த கந்தகம் . 


பண்பகப்பூ . சீரகம் , cumin seed ; 2. கிராம்பு , 

clove; 3. கோஷ்டம் , Arabian costus 
Costus., 


பதங்கச்சி , இந்திரபாஷாணம் , one of the 32 

kinds of prepared arsenic . 


பண்படுதல் , சீர் திருந்தல் , become or turn 
good . 


பதங்கத்திற்சமைந்த நாரி , கார்முசிற் பாஷா 
பணம் , a prepared arsenic so called because 
its colour resembles that of cloud . 


பண்படுத்தல் , சீர்ப்படுத்தல் , to set right or 
To correct , 


பதங்கமம் , பறவைப்பொது , birds in com . 

mon ; 2. விட்டில் , grass hopper , locust ; 
3. see பதங்கம் , 


பண்பான பழத்தி , சர்க்கரைக் கொம்மட்டி , 
water melon ; 

2 . கொமமட்டி, see 
பண்டுபம் . 


பதங்கமுறை . பதங்கம் செய்யும் வகை , the 
process of sublimation : 


பண்பு , குணம் , quality ; 2. தகுதி , fitness ; 
3 , விதம் , mode , manner ; 

manner ; 4. இயல்பு, 
nature ; 5. நற்குணம் , good quality ; good 
disposition ; 6. அழகு , beauty ; 7. பொறி 
யால் உணரப்படும் குணம் , quality percei 
ved by the senses . 


பண்புடையோன் , சித்தரில் தேறினவன் , the 
best among Siddhar s ; 2. நற்தணம் வாய்ந் 
தவன் . man of good quality . 


| . The appearatus consists of two ear 

thern pots placed one above the 
other with their rims luted together 
with clay The lower pot contains 
the medicine to be sublimated and it 
is put on fire while the upper pot is 
kept cooled with wet rags . The 
sublimate is deposited in the inner 

side of the upper pot . 
2. This is another process . This appa . 

ratus consists of a glass bottle well 
tuted with several layers of clay and 
cloth . In it is placed the medicine 
to be sublimated and well corked . 
The bottle is heated on a sandbath . 
The sublimate is deposited in the 
neck of the bottle whence it is ext 
racted by breaking the bottle . 


பண்மையனான் , கெம்புக்கல் , ruby gem . 


பண்மையாதி , விசுத்தி , one of the six 

centres of the body ; it is in the neck region . 


பதகம் , ஓர் பறவை , a bird . 


பதகரம் , அறுகம்புல் , couch grass , panic 

grass ; bent grass Cynoden dactylon . 


ஆவி 


பதகரி , காப்பிக்கோட்டை , coffee seed , coffea 

beans ; 2. ஒர் வகை சருமநோய் , a kind of 
skin disease ; 3. ஒர் இரணநோய் , a kind 
of ulcer .. 


பதங்கமேறல் , எரிப்பதனால் 
யாகமாறிப் படிதல் , being deposited after 
heating into vapour . 


பதக்கிரமம் , காலடி , foot print . 


பதங்கமேற்றல் , எரித்து ஆவியாக மாற்றிப் 

படியச் செய்தல் . raising by heat into 
vapour which on cooling returns again to 
the solid state by settling at the top of the 
apparatus 

Sublimating . 


பதகிரி , ஒர் சருமநோய் , See பதகரி 


பதக்கு . இரண்டு மரக்கால் அல்லது குறுணி 
கொண்டது . 2 ( two ) marakals or four 
Madras measures . 


பதங்கமேற்றுதல் , See பதங்கமேற்றல் . 


3167 


பதங்கன் 


பதங்கு 


பதங்கவிதி , பதங்கமுறையாய் சரக்குகளை 
எடுப்பதற்கு வேண்ட, அனுசரிக்கும் விதிகள் , 
rules of sublimation 


பதங்கலிங்கம் . சாதிலிங்கம் , vermilion . red 

sulphate or mercury — Cinnabar .. 


பதங்கம் , மருந்தை எரிப்பதனால் மேற்படிந்த 

வஸ்து ,, product of sublimation ; 2. இரசப் 
பதங்கம் . sublimed mercury ; 3. சிறகுள்ள 
பிராணி , winged bird or creature ; 4. பற 
வைப் பொது , birds in common ;; 5. சந்த 
னம் , sandal ; 6. வீட்டில் , locust ; 7. சரக் 
குச் சத்து , essence of drugs derived from 
sublimation ; 8. ஓர் நெல் , a kind of paddy ; 
9. ஓர் வைத்தியமுறை , அதாவது கற்பூரம் , 
கந்தகம் , பூரம் , வீரம் , சாம்பிராணி முதலிய 
ஓடும் சரக்குகளைப் பாண்டத்திலிட்டு மூடிக் 
காப்பதினால் மூடியிருக்கும் பாத்திரத்தின் 
கீழ் ஆவியாக மாறிய வஸ்து படிந்திருக்கு 
முறை . the process of sublimation by which 
soltd substances such as camphor sulphur 
impure subchloride of mercury , corrosive 
sublimate , berizoin etc. , are brought into 
the state of vapour by heat and condensed 
again into a solid by cold without melting 
them ; 10. சாம்பிராணி பதங்கம் , benzoic 
acid obtained from benzoin by sublimation ; 
11. சப்பாங்கு , sappang 

Caesalpinia sap . 
pan . 


சுவாச 


- 


பதங்கரச பற்பம் , பதங்கமுறையாய்ச் சுத்தி 

செய்த இரசத்தினின்று தயாரித்த பற்பம் , 
calcined oxide of mercury which is obtained 
by process of sublimating cinnabar Ver 
milion . 


பதங்கித்த கந்தகம் , பதங்க முறையால் 

முடித்த கந்தகம் , இது பச்சையும் மஞ்சளும் 
கலந்த நிறமாய் இருக்கும் , ருசியும் வாசனை 
யுமிராது . இது வைத்தியத்திற் தபயோகப் 
படும் , இது சொறி சிரங்கு முதலிய சரும 
நோய்களுக்கு உள்ளுக்கும் கொடுத்து 
மேலுக்கும் பூச மருந்தாக உபயோகப்படும் ,. 
அன்றியும் வங்க விஷம் இரச வேக்காடு , 
இரசவேகம் , பாரிச வாயு , வாதபிடிப்பு , காச 
வலிப்பு , மாரடைப்பு , கக்குவான் , 
காசம் , கண்டமாலை முதலிய நோய்களுக்கு 
மெத்த உபயோகப்படும் , மேலும் , மூல உபத் 
திரவம் , ஆசனச் சுருக்கம் , அடி தள்ளல் , 
நீடித்த சீதபேதி இவைகளைச் சாந்தப்படுத் 
தும்,, sublimed sulphur - Sulphur sublima 
tum . It is pure sulpur prepared from 
cruc or rough sulphur by sublimation . It 
is a gritty powder of a greenish yellow 
colour without taste odour . It is an alter 
native and diaphoretic in small doses and 
mildly aperient in large doses . It is mostly 
used in medicine and as such its therupen 
tic uses are --- In scabis and other cutane . 
ous affections and is valuable both as inter 
nal and external remedy . Amongst other 
diseases in which it has been prescribed 
internally with advantage are colica picto 
nam and various other forms of lead poison . 
ing , pytialism , mercurial tremors palsy , 
chronic rheumatism , spasmodic asthma , 
angina pectoris , whooping cough , chronic 
bronchitis and scrofula . In hemorroidal 
affections , in stricture and prolapses of the 
rectum and in chronic dysentery , it forms 
a very mild aperient . It is also employed 
very advantageously in the form of aqueous 
or vapour bath ., 


பதங்கரசம் , பதங்கித்தரசம் , sublimed mer 

cury i.e. mercury purified by process of 
sublimation . வாலைரசம் , mercury purified 
by distillation 


NOTE : - Mercury is obtained almost exclu 

sively from cinnabar . When the cinnabar is 
roasted ; the sulphur it contains is oxidised . 
and the metal mercury is liberated which 
easily sublimates . According to modern 
chemistry different condensing arrange 
ments are employed in different chemical 
works. It may be cleaned by filtration 
through chamois leather and purified by 
distillation from iron retorts . In the labo 
ratory mercury is often purified by running 
a fine spray of mercury down a long coloum 
of dilute nitric acid followed by distillation , 
in vacuo .. 


பதங்கித்தல் , பதங்கமேறும்படி செய்தல் ses 
பதங்கமேற்றல் . 


பதங்கிப்போதல் , பதங்கமாக மாறல் , turn 
ing into sublimate .. 


பதங்கராசன் , கருடன் , brahminikite . 
பதங்கன் , சூரியன் , sun . 


பதங்கு , பதங்கம் , which see . 


3168 


பதப்படுத்தல் 


பதம் செய்தல் 


பதப்பலம் , காற்பலம் . # palam weight . 


பதசகம் , அத்தினி சாதிப்பெண் , சாதி நால் 

வகைகளி லொன்று , one of the four classes 
of women divided according to their lust . 


பதப்பாடு , பக்குவமாக்குகை , reaching per 

fection ; 2. பழுக்குதல் , ( ipening . 


பதசம் , பறவை , bird ; 2. சந்திரன் , moon ; 

மயிர்ப்புழு , a minute worm thin as hair . 


பதமம் , See பதரியாசம் , 


பதஞ்செய்தல் , 


see பதப்படுத்தல் , 


பதமழிவு , See பதனழிவு . 


உமி , husk ; 2 , பதர் , chaff , blighed 


பதடி , 

corn .. 


பதமாக்கல் , பக்குவப்படுத்தல் , making fit ; 
2. இளகச்செய்தல் , [naking soft ; 3. உப 
யோகப்படும்படி செய்தல் , making anything 
to proove useful; 

4 பக்சவ நிலைக்குக் 
கொண்டுவருதல் , bringing to perfection . 


பதத்தல் , ஈரமாதல் , being moistened , be 

coming damp . 


பத்த்திரவிரியம் , பிரம்பு , 

பிரம்பு . cane .. 


பதமாயிறக்கல் , see பதத்திறக்கல் . 


பதத்திரி , பறவை , bird . 


பதமாயெரித்தல் , பக்குவப்படும்படி யெரித் 

தல் , burning or heating so as to bring to 
perfection : 2. அளவுப்படி யெரித்தல் , 
heating as per prescribed degree . 


பதத்தில் வடித்தல் , பதம் வந்தவுடன் வடிக் 
கட்டிக்கொள்ளுதல் , to decant or filter 
when it reaches the proper stage . 


பதமாய்க்கிளறல் , இலேகிய முதலிய மருந்து 
களைப் பக்குவப்படும்படி தீயிட்டுக் கிளறு 
தல் , stirring medicine on fire during prcpa 
ration till it reaches perfection . 


பதத்திறக்கல் , சரியான பக்குவத்தில் 
மருந்தை அடுப்பினின்று பிறக்கல் , remove 
the medicine from the fire when it reaches 
the proper stage . 


பதமிடல் , மருந்து பூசல் , rubbing medicine ; 

2. எண்ணெய்பூசுதல் . anointing with 
medicated oil to soften the affected part ; 
3. மெதுவா தம் படி செய்தல் , to soften 


பத நியாசம் , ஓர் பூண்டு , an unknown herb ; 

STQULG. , foot print, foot impression or 
mark . 


பதநிறம் , மாமிசச் சிலை , a kind of mineral 

stone dissoving flesh , 


பதமுறக்காய்ச்சல் , மருந்து குணம் கெடாத 
படி கைமுறையாய் டக் தவப்படி காய்ச்சு 
தல் , boiling or heating medicine under 
preparation so as not get it spoiled in its 
quality . 

. 


பதநீர் , கருப்ப நீர் , fluid discharge from 

uterus ;; 2 . பனிக்குடத்து நீர் , amniotic 
fluid ; 3. பனஞ்சாறு , sweet drink extrac 
ted from the female palmyra tree , 


பதமை , அமைதி , quietness . tranquility : 2 

மென்மை , softness ; 3. மந்த தணம் , dull 


ness , 


பதந்திரவல்லி , முடக்கொத்தான் , smooth 
teaved heart pea Cordiospermum halica 
cabum .. 


- 


பதமோதகம் , பயிரவ சாதியாகிய ஆண்சாதி 
நால்வகைகளுள் ஒன்று , one of the classes 
of men divided according to their lust . 


பதப்பட்டை , ஓர்வகை கொத்து நேர்வாளச் 
செடி , Cluster croton . 


பதபத்திரம் , நந்தியாவட்டம் , Indian rosebay 

Taberna e montana coronarium . 


பதம் , அடையாளம் , mark ; 2 , ஈரம் , mois 

ture dampness ; 3. அறுகம்புல் , couch 
grass Cynsden dactylon ; 4 உண்டல் , 
eating ; 5. காலம் , time , period ; 6. கால் , 
leg ; 7. கொக்கு , stork ; 8. சோறு , 
cooked rice ; 9. பக்குவம் , matured ness , 
maturity : 10. நாழிகை , a period of 24 
minutes ; 11. தண்ணீர் , water ; 12. கள் , 
toddy : 13. இளம்புல் , tender grass ; 

14 . 
பாதம் , foot . 


பதபாதம் , காலடி , foot print 


பதப்படுதல் , சீர்படுதல் , getting to normal 

condition ,, 2. பக்தவபடுதல் , coming to 
proper condition . 


பதம்செய்தல் , இளகச் செய்தல் , See பதமாக் 
கல் . 


பதப்படுத்தல் , See பதமாக்கல் . 


3169 


பதவி 


பதனிழிதல் 


பதரம் . இலந்தை , zyzyphus jujuba . 


பதரவாக்கினி , கடல் நுரை , cuttle fish bone , 

Sea froth . 


bliss viz dwelling with the deity , proximity 
to the deity , indentity with the deity in 
form entire absorption with the deity 
the highest state of bliss 


பதரி , இலந்தைமரம் , indian apple tree - 

Zyzyphus jujuba . 


பதவியன் , சாதுவானவன் , one mild in dis 

position ; 2. அமைதியானவன் , one of ami 
able qualities 


பதரிகம் , See பதரி . 


பதரிகண்டம் , ஒட்டைமரம் , camel tree - 

Echinops echinotus . 


பதவு . அறுகு , see பதவம் ; 2. புல் , grass ; 

3. அமைதி , quictude . 


பதறல் , பதறுதல் , which see . 


பதரிகா , கருப்பு நாயுருவி , a black variety of 

Indian burr -- Achyranthes aspera ( nigrum ) 


பதரிரீட்சம் , S : e பதரிகண்டம் , ஒட்டைமரம் . 


பதறிடல் , விரைதல் , being restless ; 2. திடுக் 
கிடல் , being taken by surprise ; 3. முன் 
யோசனையின்றி அவசரப்படல் , hastening or 
hurrying thoughtlessly . 


பதர் , உள்ளீடு அற்ற நெல் , blighted corn : 
2. உமி , husk . 


நடுங்குதல் , 


பதறுதல் , see பதறிடல் ; 2 . 

trembling , 


பதர்பேணி , ஓர்வகைக் கோதுமைப் பலகாரம் , 

a sweet preparation of wheat flour. 
பதலபம் , கருப்புத்தேக்கு , black teak wood . 
பதலை . வாயகன்றபாத்திரம் , அதாவது குண் 
டான் , தாழி , சாடி முதலியன , a wide or 
broad mouthed vessel as basin , 


பதறை , வெந்தோன்றி , November flower 
plant with white flowers — 

Gloriosa sup 
erba . 


பதனபாண்டம் , வைத்துப் பத்திரப் படுத்தும் 
பாத்திரங்கள் . pots , bottles or articles 
serving to keep medicine safely . 


பதலைவங்கு , மலைக்குகை . mountain cave . 


அபையாவன , They are : 


பதவம் , அறுகு , couch grass 

dactylon . 


Cynoden | 


பதவல் , குப்பை , rubbish . 


1 . கண்ணாடி குப்பி , glass bottle . 
2. பிங்கான் பாத்திரம் . porcelain vessel . 
3. மண்கலம் , earthern pots . 
4. மண்சாடி , earthern jars . 
5. தந்தச்சிமிழ் , wory box . 
6 , மாட்டுக் கொம்பு , horn box தேங்காய் 

சுரைக்குடுக்கை முதலியன , cocoanut 
shell . gourd shell etc. 


பதவாடம் , மாக்களி, pastry made out of 

flour . 


பதவாடை , மாக்களிக்கட்டு , poultice ; a soft 

composition of meal to be applied to abs 
cesses sores etc. 


பதனம் , பதமழிதல் , getting rotten ; 2 . பத்தி 

ரம் , safe custody . 


பதவாடைகட்டல் , பதவாடை செய்தல் , app 
lying poultice .. 


பதவாடை செய்தல் , மாக்களி கட்டுதல் , apply 
ing poultice . 


பதனம் செய்தல் , பத்திரப்படுத்தல் , keeping 
in safe custody ; 2. மருந்தை காற்று புகாத 
பத்திரமாக புட்டிகளில் அடைத்தல் , pres 
erving prepared medicines in 

air tight 
bottles . 


பதவாயுதம் , சேவற் கோழி . cock fowl . 


பதனம்பண்ணுதல் , பத்திரமாக வைத்தல் , 
preserving ; 2. ஒலித்து வைத்தல் , keeping 
concealed . 


2 


பதவி , முத்திவழி , the way to heaven ; 
முத்தி , final beatitude in absorption ; 3 . 
நான்கு வகைப்பதவி , அவை யாவன ; 
சாலோகம் , சாமீபம் , சாரூபம் , சாயுச்சியம் , 
(( In Saiva Philosophy ) the four kinds of 


பதனிழிதல் , ஊழ்த்தல் , getting rotten ; 2 . 
பக்குவ நிலை தவறுதல் , losing the stage of 
perfection ; 3. அழிதல் , becoming mortified . 


3170 


பதார்த்தக் கூட்டுமுறை 


பதிஞானம் 


பதனிழிவு , ஊழ்ப்பு . 
உருசியறல் , losing 
loss of vitality .. 


sphacelus ; decay ; 2 . 
taste ; 3. பதக்கேடு , 


பதார்த்தசார நூல் . மருந்துகளின் சிகிச்சை 

யும் , ரோக நிவாரணங்களைப் பற்றியும் 
விவரிக்கும் வைத்திய நூல் , a branch of 
medicine dealing with the application and 
operation of remedies , art of healing and 
scientific account of the treatment of dis 
eases . It also treats of regulation of diet 
Therapeutics . 

. 


பதனார் , முசுமுசுக்கை , bristly or rough bry 

oriy Bryonia scabra alias Mukia scabrella . 


Indian weeping 


பதனாறுவி , அழுகண்ணி , 

plant --- Drosera indica . 


பதனி , பதநீர் , பனஞ்சாறு ; sweet drink 
extracted from palmyra ; palmyra juice. See 
பதநீர் . 


பதன் , பக்குவம் , see பதம் . 


பதாசி , சாம்பற்சாரம் , potash . 


பதார்த்தம் , வஸ் 

னால் ஆக்கப்பட்ட 
பொருள் , ( in Metaphysics ) all substances 
made up of mater , material substance that 
which underlies all phenomena ; 2 . 

கண்க 
ளால் பார்க்கப்பட்ட வஸ்து ( lit) any visible 
thing ; 3. உடம்பு அல்லது அவயவத்திற்கு 
அடிப்படை அல்லது காரணமான வஸ்து ; 
(( in Anatomy ) the material of which an 
organ or body is made up ; 4. தெய்வ 
சக்தி பொருந்தியுள்ள வஸ்து , ( in theology ) 
that in which the divine attributes inhere 
or exist ; 5. தின்பண்டம் , eatables ; 6 . 
மூலிகை , drug ; 7. கறி , vegetable ; 8 . 
போசன வஸ்து , food stuff ; 9. வஸ்து , 
substance ; 10. மூவகை மூலப்பொருள்கள் . 
the three elementary substances ; 11 , L. GOOT 
வோடு கூடிய வஸ்து , accompainments for 
relish of food . 


பதாதிகேசம் , see பாதாதிகேசம் . 


பதார்த்த குண சிந்தாமணி , பதார்த்தங்க 

ளின் குணங்களைப்பற்றி விவரிக்குமோர் 
நூல் , that branch of medical science 
which treats about the drugs etc employed 
in medicine Materia Medica . It is a 
science in which are fully described the 
properties of drugs belonging to the ani 
mal , vegetable and mineral kingdoms and 
of the articles of food , essentials to the 
maintance of health and strength . 


பதி , வேர் . root ; 2. நாள் , day , time ; 3. 

இடம் , place ; 4. குதிரை, horse ; 5 . 
உறை பிடம் , abode ; 6. நாற்று , seedlings , 
cuttings .. 


பதிகம் , பாசி , cryptoganic plants of small 
size floating on water such as algae , moss 
etc ; 2 . 

2 , நீர்ப்பூடு , aquatic plants . 


பதார்த்தகுண பாடம் , சிகிச்சையைப்பற்றிய 
மருந்துகளின் தனம் மூலிகை மர்மம் , சரக்கு 
களின் குணாகுணம் முதலியவைகளைப்பற் 
றிக் கூறும் நூல் , science book relating 
the qualities of curative medicines secrets 
of herbaceous plants . properties of medi 
cinal drugs etc 


பதிகரம் , நீர்ப்பாசி , water moss , duckweed 


பதிச்சம் . வாலுளுவை , spindle tree - Celas 
trus paniculata . 


பதிச்சியம் , கருங்குவளை . black Indian water 
Tily - Pontederia vaginalis . 


பதார்த்தகுணம் , பதார்த்தத்தின் குணாகுணங் 

கள் , மருந்துகள் சேர்க்கும்போது கிரமம் 
அறிந்து சேர்ப்பதற்கு இது அவசியம் , அப் 
படித் தெரியாவிட்டால் 

நோய் நீங்காது , 
நோயாளிக்கும் அபாயம் நேரிடும் , action 
and qualities of medicinal drugs They 
must be properly understood . If in com 
patables are added danger may occur to the 
patient . 


பதிஞானம் , தேவ அறிவு . knowledge of God ; 

துறவி , hermit . குறிப்பு- தானே . 
பிரகாசமும் தன்னையும் விளக்கி ஆன்மாவை 
யும் விளக்கி , பரப்பிரமமாய் நின்று என் 
லாப் பொருளையும் இனிது விளக்குவது , 
அந்த ஞானமாகிய பிரகாசத்தைய் பெற்ற 
வர் அப்பதிப் பொருளை ஞான திருஸ்டியால் 
காண்பார்கள் , தையே முத்தியென்று 
சொல்வது , the wisdom which reveals the 
truth about one self, soul and other subs 
tances . One who possesses this faculity 
will see the God . This is called salvation. 


பதார்த்தக் கூட்டு முறை , 

பொருள்களைச் 
சேர்க்கும் வகை , method of combining vari 
ous drugs to prepare medicines ,. 


3171 


பதினாலுவேகம் 


பதினெண் சித்தர் 


பதிதல் , பள்ளமாதல் , forming depression; 

2. ஆழ்தல் , deepening as sunken eyes . 


பதித்தல் , அடுத்துதல் , setting as setting 
false eyes or teeth ; 2. வைத்தல் , placing . 
putting : 3. பதிய வைத்தல் , fixing . 


பதினாறாங்குட்டம் , உடம்பழிந்து சீழ் 
கொண்டு தினவுமிகுந்து கை கால் விரல்கள் 
கழன்றுவிழும் ஓர்வகைப் பெருவியாதி , & 
kind of leprosy associated with constitu 
tional disorder and marked by atrophy of 
the skin suppuration of the lesions , itching 
sensation , mutilation of the degits etc. 


பதித்திரி , உலைத் துருத்தி , smith s bellows . 


பதிநாராயணம் , 
see . 


வாத நாராயணம் , which 


பதினான்காம்குட்டம் , உடம்பு வீங்கி கறுத்து , 
கண்ணும் மூக்கும் வெளுத்து , இருமலை யுண் 
டாக்கு மோர்வகைக் குட்டம் , a stage of 
leprosy characterised by swelling of the 
whole body , discolouration of the skin , 
paleness of the eyes and nose , cough etc. 


பதியரம் , சத்திசாரய , alkaline salt . 


பதியம் . பாசிப்பூடு, moss . alge etc ; 2. இலைப் 

பாசி , large leaved moss - Lemna obcor 
data ; 3. பாசி , moss -- Lemna . 


பதிரன் , செவிடன் , the deaf . 


பதினி , பதநீர் , அதாவது பனைமரத்தின் 
பாளை யினின்று ஒழு கஞ்சாற்றை , புளிப் 
பேறா வண்ணம் சுண்ணாம்பு தடவி மண் குடு 
வையில் வாங்கும் ஓர்வகை தித்திப்பான 
நீர் , the sweet juice serving as drink extrac 
ted from the spathes of the palmyra tree 
and drawn into a mud pot , the inner side 
of which is smeared or coated with chunam 
to prevent formentation . See பனஞ்சாறு , 
பதனி . 


பதில்சரக்கு , See பதிற்சரக்கு . 
பதிவாகமூடல் , காற்றுப் புகாத படிக்கும் 
ஆவி போகாதபடிக்கும் பொருந்தும்படி மூடு 
தல் , covering with a vessel closely so that 
air may not enter into or vapour cannot 
escape out through the opening between 
the lids . 


பதிவிளக்கு , சுடர் தைலம் தயாரிப்பதற்கும் 
யோகிக்கும் விளக்கு , a lamp used in the 
preparation of medicated oils . 


பதினைந்தாங்குட்டம் , கண் சிவந்து . உடம்பு 

நாற்றமெடுத்துப் புண்ணாகி , புழுக்கள் ஏற் 
பட்டு , கழுத்துக்கோணி , கால் விரல்கள் 
கழலும் ஓர் வகைக் குட்டம் , a form of 
leprosy marked by inflammation of the 
eyes , strong offensive smell of the body 
from ulceration, microbes in the lesions 
distortion of the neck and mutilation of the 
digits . 


பதிவு , குனிவு , bent posture ; 2. சாய்வு , 

slanting position ; 3 அழுந்துகை , pres 
sure ; 4. பள்ளம் , depression ; 5. மனம் 
ஊன்றுகை , setting mind 


பதினெண்குட்டம் , பதினெட்டுவகைக் குட் 
டங்கள் , the eighteen kinds of skin affer 
tions . 


பதிற்சாக்கு , ஒரு மருந்திற்குப் பதிலாக உப 
யோகிக்கும் அல்லது பிரயோகப்படுத்தும் 
அதே குணமுள்ள பிறிதொரு சரக்கு , the 
drug which takes the place of some other 
drug because of its kindered properties , 
substitute Succedanum , what supplies 
the place of or is used for something else . 


பதினெண் சித்தர் , மூல வர்க்கப் பதினெட்டு 
சித்தர்கள் . அவர்களாவார் , முறையே ; 
போகர் , நந்தி , திருமூலர் , புலஸ்தியர் , 

டைக்காடர் . அகஸ்தியர் , புண்ணாக்கீசர் . 
பூனைக் கண்ணர் , புலிக்கீசர் , கொங்கணவர் , 
அழுகண்ணி , பாம்பாட்டி , குதம்பை , கரூ 
ரார் . காலாங்கி , அகப்பேய் , தேரையர் , 
சட்டை நாதர் . 


கலச 


பதினாலுவேகமறித்தல் , அடியிற்கூறிய 14 
வேகத்தைத் தடுத்தல் . 

பதினாலுவேகம் : உடம்பில் இயற்கையா 
கவே ஏற்பட்டுள்ள பசி , தாகம் , மலம் , சலம் , 
தும்மல் , இருமல் ,விக்கல், கொட்டாவி , ஏப்பம், 
காற்று . சிரிப்பு , அழுகை , சந்தோஷம் , துக் 
கம் முதலியவைகள் , இவைகளை அடக்கு 
வதால் பலநோய்கள் உண்டாகுமெனக் கரு 
தப்படும் , the fourteen involuntary actions 
~ urgings - naturally attributed to the 
human body viz- hunger , thirst , defecation , 
urine , sneeze , cough , hiccup , yawning , 
belching , wind ( passing out through anus ) 
sleep vomitting . tears and semen . It is 
considered that suppression or obstruction 
of any of these natural urgings will boring 
about diseases in the human system . 


2 , கக்கேயர் ,. அதாவது புசுண்டர் . 
கோரக்கர் , போகர் , மச்சமுனி , தன் வந்திரி , 
இராமதேவர் , உரோமரிஷி சுந்தராநந்தர் , 
சிவைாக்கியர் , கடைப்பிள்ளை , புலிப்பாணி , 
பிலஸ்தியர் , பவந்தர் , கமலமுனி , 
முனி , பிரமரிசி , கருணாநந்தர் ; the eighteen 
members of the original Siddhar s school 
viz- Bogar , Nandi , Thirumoolar , Pulasthiyar ., 
Idaikkauder , Agastya , Punnakkisar , Poonai 
kannar , Pulikkeesar , Konganavar , Kaulangi , 
Agappei , Terayar and Sattanather . 


NOTE : the names of the said eighteen 

member svary according to different writers 
who lived at different times, For full details 
see introduction Vol - 1 . 


3172 


பதினெண் மூலம் 


ரதுமகம் 


பதினெண்பாஷை , 

கடவுளால் ஆக்கப்பட் 
டது பதிணெண் பாஷையெனத் தமிழர்கள் 
சொல்வது , அவையாவன : The Tamlians 
say that the following ( 18 ) eighteen langua . 
ges were granted by the Diety . 


13 . 

31 gweon , three lobed night shade 
14. Amazioni: 90 , Jasminum angustifolia . 
15 , சுக்த , dried ginger 

Zingiber offi 
cinalis . 
16 . கரந்தை . sweet basil -Ocimum basi 

Jicum , 
17. பேராமல்லி , long tubed Arabian jas . 

mine --Jasminum sambac alias J.un 

dulatum . 
18. இராகவேகமுத்து ( ஆமணக்கு ) castor 

plant Ricinus communis . 


1. திராவிடம் , Tamil and its cognate 

Languages in South India 
2. அங்கம் , Bengal proper . 
3. வங்கம் , Bengal province as a whole . 
4 . 

அருணம் , Agra . 
5. சீனம் , North of India as China . 
6. கொங்கணம் , Konkon . 
7. கோசலம் . N.W. Provinces and Oudh 
8 . கௌசிகம் , Cutch proper , 
9. மறாட்டம் , Maharatta . 
10. பாப்பாரம் , Guzeratty . 
11 , சவ்வகம் , Javanese . 
12. மகதம் , Bihar . 
13. சிம்மளம் , Singhalese . 
14. சிந்து , Sindh . 
15. சோனகம் , Hindustani . 
16. துளுவம் , Tulu between konkan and 

canara . 
17. கலிங்கம் , தெலிங்கம் , Northern 

circurs 
18. காம்போஜம் , Cumboge . 


பதினேழாங்குட்டம் , உடம்பு 

முழுவதும் 
வெளுத்துக் காட்டும் வெண் கட்டம் , white 
leprosy in which several white patches will 
be found in several parts of the body . 


சிவந்து 


பதின் மூன்றாங் குட்டம் , உடம்பு 

உதடு வீங்கி , தொண்டை கட்டி , புண்ணில் 
சீழ் கோத்துப் புழு நெளியும் ஓர் வகைக் குட் 
டம் , a form of leprosy marked by coppe : 
colour of the skin , swelling of the lips 
affection of the larynx and the pharyx , 
ulceration with supuration attended with 
microbes . 


பதுகரம் , 


see 


பதுகரை , 


பதுகரை , பதமுண்சப்பாலை .. 


பதினெண் மூலம் , பதினெட்டு 

வகை வேர் 
கள் . அவையாவன : the eighteen kinds of 
roots viz : 


பதுகளா , பழமுண்ணிப்பாலை , Adam s 

apple of the granese - Mimusops kanki . 


பதுக்காயன் , 


குள்ளன் , 


dwarf - Short 


man . 


பதுக்காய் , உள்ளான் குருவி . snipes ; 2 . 
கூழை , shoriness ; 3 , பருத்துக் சள்ளமா 
யுள்ளது . வளர்ச்சியற்றது ; stunted growth . 


பதுக்காரம் , ஓர் வகைக் கும்மட்டி . a kind of 
bitter apple Citrus colocynthis . 


1. சித்திர மூலம் , Plumbago zeylanica . 
2. எருக்கு , Madar - Calotropis gigantea , 
3. நெருஞ்சி , cowthorn - Tribulus ter 

restris . 
4. முருங்கை , moringa drumstick tree - 

Moringa ptery gosperma . 
5. முள்ளி . Indian night shade Sola 

num indicum . 
6 

மாவிலங்கு , lingam tree Crataeva 

religiosa . 
7. சங்கங்குப்பி , sangu plant Cleo . 

dendron inerme . 
8. தழுதாழை , wind killer --Cleoden . 

dron phdomoides . 
9. குவளை , water lily Pontederia . 
10 கண்டங்கத்திரி , yellow berried night 

shade - Solanum jacquini . 
11. பாதிரி , trumpet flower tree - Big 

nonia chelanoides . 
12. வில்வம் , india 

india bael tree Aegle 
marmelos. 


பதுக்கை , சிறு தூறு , small growths or off 
shoots of plants ; 

2. பாறை . rock ; 3 . 
பாலைமரம் , trees of desert ; 4. மாரியுள் 
GITT GOT , a kind of snipe much frequenting in 
the rainy season , common snipe .. 


பெருங்குமிழ் , coom 
Gmelina arborea . 




teak 


பதுமகம் , தாமரை, lotus flower . 


3173 


பதுமபத்திரம் 


பதுமாக்கம் 


see 


பதும 


பதுமபத்திரி , வெளித்தாமரை , 
சாரணி . 


பதுமகண்டக ரோகம் , (பதுமம் + கண்டகம் = 

தாமரை + முள் ) தவளைச் சொறி , பிரம்ம 
தண்டு சமூல சாறு . மேலே பூச இது தீரும் . 
a kind of skin disease where the skin is like 
that of frog or sand paper toad skin 
Phrynoderma This is cured by applying 
the juice of mexican poppy and administer 
ing vitamin A or codliver oil . See பத் 
மினி கண்டகம் . 


2. தேனீ . 


- 


பதுமபந்து , சூரியன் , the sun ; 
honey bee . 


பதுமபர்ணம் , see பது பத்திரி . 


பதுமமணி , தாமரைக்கொட்டை , lotur nut . 


பதுமகாஷ்டம் , தூணி மரத்தைப்போன்ற 
ஓர் வாசனைக் கட்டை . இது தென்னிந்தியா 
மாளவம் முதலிய இடங்களில் கிடைக்கும் , 
a fragrant wood resembling toon grown in 
South India and Malwa . 


bulbous 


பதுமமூலம் , தாமரைக் கிழங்கு , 
root of lotus . 


பதுமகெந்தகம் . தாமரைக் -- கிழங்கு , lotus 

root .. 


பதுமகுல்கந்து , வெண்டாமரைப் பூவினிதழ் 
உலர்ந்ததைக் கொண்டு தயாரிக்கும் ஓர் 
யுனானிச் சர்க்கரைப் பாகுமருந்து , a confec 
tion of dried white lotus petals prepared in 
sugar or honey . candied white lotus pre 
pared by Unani physicians , 


பதுமம் , ஈயம் , lead ; 2. ஓர் குளிகை , lotus 

pill ; 3. தாமரை , lotus plant - Niluribiumi 
speciosium ; 4. பதுமாகனம் , which see ; 5 . 
( in palmistry ) See பதுமரேகை ; 6. ஓர் 
வகை மாணிக்கம் , a kind of ruby ; 7. ( in 
Anatomy ) முடியுறுப்பைந் தினொன்று ; one 
of the five organs of the head resembling 
lotus ( oval ) in shape ; 8. ( in ophthal 
mology ) கண்ணிமையின் ரோகத்து ஓர் 
2008 Cugi , an eye disease of eye lid . See 
பதும நோய் ; 9. ஓர் வகை யோக நிலை , ( in 
yoga philosophy ) a posture in the practice 


பதுமகெந்தி , 


see பதுமகெந்தகம் . 


பதுமகேசரம் , புன்னைமரம் , poon tree -Alex 

andria laurel 


of yoga . 


பதுமக்காழ் , தாமரை விதை , lotus seeds . 


பதுமசாரிணி , ஓர் தாமரை , a kind of lotus ; 
2. வெளித் தாமரை , sky lotus - Plantago 
aquatica . 


பதுமரசாதி , அத்தினி சாதியாகிய பெண் 

சாதி நால்வகைகளி லொன்று , ( in Erotic 
science ) one of the four class i . e . last 
class of women divided according to their 
lust . see பதுமினி . 


பதுமசோமாசீடம் , தாமரைத்தாது , filaments , 
of lotus flower . 


பதுமராகம் , கெம்பு . ruby one of the nine 

gems . 


நாளம் , the hallow 


பதுமதந்து , தாமரை 
stalk of lotus plant . 


பதுமரேகை , கைரேகையிலொன்று , one of 
the lines in the palm . 


பதும நாளம் , தாமரைக்கொடி , lotus creeper 
2 . தாமரைத் தண்டு அல்லது தாமரை 
வளையம் , lotus stalk . 


ஆ 


பதுமரோகம் , கண்ணிரப்பைக்குள் சிவப்பாய் 
சதை வளரும் ஓர் நோய் , See பதும நோய் . 


பதும நிதி , தாமரையுருவாய்க் கிடக்கும் 
பொன் , gold ores found in oval masses . 


பதுமலச்சி , கடலை , Bengal gram . 


பதுமா தீதம் , மூன்றெழுத்தி 

லொன்றாகிய 
1944, ( in Magic ) one of the three mystic 
letters Cawvic . 


பதும நோய் , ஓர் வகைக் கண்பில்லம் , இதில் 
கண்ணின் மேலிமையைப் புரட்டிப் பார்க்க 
சிவப்பாய் சதை வளர்ந்திருக்கும் ; சதை பில் 
லம் , an eye disease of the eye lids marked 
by growth inside - Trochoma . 


பதுமவீசம் , 


} 


See பதும மணி . 


பதுமபத்திரம் 


தாமரையினை , lotus leaf . 


பதுமாக்கம் , 


3174 


பதுமை 


பத்தர் 


பதுராந்தமாது . பத்மினி சாதிப் பெண் see 
பதுமினி. 


பதுமாசனம் , ஓர் வித யோகாசனம் ; See பது 

மம் ; 2. கோக்கோகத்தில் சொல்லியள்ள ஓர் 
வித காம லீலை ; இதில் சம்போகத்தில் பெண் 
மல்லாந்தபடி 

படுத்து தன் தொடைகளை 
மேல் தூக்கி முழங்காலை படித்தும் கால்களை 
குறுக்காகவும் வைத்திருப்பது , ( in Sexual 
science ). It is a posture in which the 
woman lying on her back raises her thighs 
upwards and flexes the knees with legs 
crossed horizontally in the air Lotus 
posture. It falls under loose fit union . 


பதுலிகம் , பெருங்குரும்பை , aloe -- Aloe 
hyacinthoides ; 2. பனங்கொட்டை , pal 
inyra nut .. 


பதுவை , வலம்புரிக்காய் , fruit of twisting 

stick - Helicteres isora . 


பதை , கடுகு , mustard ; 2. see பதைத்தல் . 


NOTE - This should not be confounded with 

the sitting posture adopted by a yogi . In 
his yoga practice according to yoga Philoso 
phy , Ordinarly Hindus in their religious 
practice adopt this attitude while in 
prayers . 


பதைத்தல் , அவத்தைப்படல் , suffering : 2 . 
நடுங்குதல் , trembling . 


பதோற்பாலம் . வெடியுப்பு . nitre - Potas 
sium nitrate . 


பதுமாடம் , கடுகுரோகணி , black hele bore - 

Helleborus niger . 


பத்தகேசரி , கற்பூரம் , camphor -- Camphora 
officinalum . 


பதுமாதனம் , பதுமாசனம் , which see . 


பத்தங்கம் , செஞ்சந்தனம் , red sandal ; 2 . 
தசாங்கம் , anything consisting of ten parts 
or organs . 


பதுமாந்தரம் , தாமரையிதழ் . petals of lotus 
flower . 


பத்தங்கி , சப்பங்கி , red wood tree - Cae 

Saitinia sappan . 


பதுமார்க்கம் , கவிழ்தும்பை , stooping leucus 
flower Leucus procumbens allas Nepata 
indica . 


பத்தசந்தம் , போசனப்பிரியன் , one who 

indulges in the luxuries of the table . 


பதுமார்க்கியம் , 


see பதுமார்க்கம் . 


பதுமாலயம் , சீதேவி செங்கழு நீர் , purple 
fleabane -- Vernonia anthelmintica ; 

2 . 
பொன்னாங்கண்ணி , sessile plant 
illecebrum sessile . 


பத்தசாரம் , உணவின் சாரம் , essence of 
food ; 2. காடி நீர் , fermented rice water ; 
3. தானிய சாரம் , malt ; 4 , அன்னநீர் , 
boiled rice water . 


பத்தம் , உணவு , food , 2. உண்மை , truth 
as opposed to அபத்தம் false hood , 


பதுமினி , பெண்சாதி நால்வகையுள் முதல் 

சாதி ; Padmini is the first of the four classes 
of women classified according to their lust . 


பத்தரா . முசுமுசுக்கை , rough bryony 
Mukia scabrilla alias Bryonia scabra , 


பத்தராசு , அந்திமந்தாரை, 

அந்திமந்தாரை, 40 clock plant 
which flowers at 4 p . m , Mirabilis 
jalappa . see பத்திராட்சி . 


NOTE : ( பதுமினி ) She is the woman of the 

first or most excellent of the four classes 
into which the sex is distinguished , second 
being சித்தினி ( chittny ) wounderful one 
endowed with various talents and excell . 
ences ; the third being சங்கினி ( sanghini ) 
resembling conch is of the middle class ; the 
fourth ( அத்தினி ) resembling elephant is 
the lowest class ; 2 , உத்தம சாதிப் பெண் : 
a chaste woman of sterling character . 


பத்தரிதருதம் , இலவங்கப்பத்திரி , the cinna 
mon leaf . 


பத்தரூபி , 
கேசரி . 


கற்பூரம் , camphior , see பத்த 


பதுமுகம் , ஓரிருக்கை , a seat . 


பதுமை , ஓரிதழ்த் தாமரை , one petal lotus 
- lodinium suffruticosum . 


பத்தர் , வெள்ளி , silver ; 2. தொட்டி , tub ; 
3. இருவினைபந்தமுள்ள ஆன்மாக்கள் . ( in 
Philosophy ) . souls responsible for both 
virtue and vice . 


3175 


பத்தியக்கட்டுப்பாடு 


பத்தியமாயிருத்தல் 


பத்தல் , தொட்டி , tub ; 2. நீர்ச்சால் , water 
jar . 


பத்தியக்கறி , பத்தியத்திற்கு பயன்படும் 
காய் கனிகள் , vegetables and fruit useful 
for those on diet . 


பத்தாங்குட்டம் , உடம்பு முழுவதும் கடுகைப் 
போல் வெள்ளை பற்றி நிற்கும் ஓர் குட்ட 
Goru , a form of leprosy marked by small 
white dots of the size of the mustard seeds 
all over the body . 


பத்தியக்காரி , சிறு கீரை , pig s greens 

Amaranthus campistris . 


மாக 


பத்தாசி , சர்க்கரைப் பாகினால் தயாரித்த மிட் 
Lru , a kind of sweet prepared from syrup . 


பத்தியக்குறைவு , பத்திய முறைக்கு விரோத 

பல பண்டங்களைச் சாப்பிடுவது . 
improper diet acting against or contrary to 
principles of diet non - observance of diet . 


பத்தாமிடம் , பூநீறு . efflorescent salt found 

deposited on the soil of fuller s earth . 


பத்தியக்குற்றம் , அவபத்திய தோஷம் , faults 

or disorders arising from non - observance 
of diet . 


பத்தாம்பிறப்பு , பத்தாவது குழந்தை , the 
tenth child born to a woman ; 2. பத்து 
முறை புடம் போடுவதால் உண்டாகும் 
10/155 51 , calx or the product derived or 
obtained after a mineral has been subjected 
to violent heat or calcination ten 

ten times 
over , 


பத் தியக்கேடு . பத்தியத் தவறுதலில் ஏற் 
படும் நோய்கள் . diseases that crop up due 
to non observance of diet , 


பத்தியங்காத்தல் , பத்திய முறைப்படி யிருத் 
தல் , adhering to the restrictions of diet , 
obstenious living : 2. பத்தியங் கெடாதபடி 
யிருத்தல் , guarding against the violation of 
dietetic principles . 


பத்தாயி , கொளும்பு சாராயம் , columbo 
arrack ; 2. ஓர்வகைக் கற்கண்டு , a kind of 
sugar candy : 

3. ஓர்வகைக் கற்பூரம் , a 
kind of camphor . 


பத்தியசிகிச்சை , பத்தியங் காத்தலினால் 
நோயைக் குணப்படுத்திக் கொள்ளும் ஓர் 
வைத்தியமுறை , treatment of diseases by 
dietetic measures only - Trophotherapy . 


பத்தாயிகற்பூரம் , see பத்தாயி . 
பத்தாலகம் , நரிவழுக்கை, diabetes plant 
Gratiola monnieria alias Herpestes mon 
nieria . 


பத்தியத்தவறு , See பத்தியக்கேடு . 


பத்தியத்தாழ்வு . See பத்தியக் குறைவு . 


பத்தான தூபம் , தசாங்கப்பொடி , அதாவது 
பத்து வகைச் சரக்குகள் சேர்ந்த பொடி . any 
fum gation powder composed of ten drugs . 


பத்திய நிபந்தனை . See பத்தியவிதி . 


பத்தி , இந்திரபாஷாணம் , ( in Chinese medi 

cine ) one of the 32 kinds of arsenics . 


பத்திசூலம் , ஓர்வகை சூலை நோய் . disease 
attended with pin prick pain , 


நிர்ணயம் , 
நோயாளியின் உ.டம்பினிலைமையும் அறிந்து 
பத்தியத்தை நிச்சயித்தல் , determining , the 
regimen in diet , taking into account or 
consistant with the virulence of the disease 
and the bodily nature of the patient at that 
time . see பத்தியம் . 


பத்திடை, ஆயிரப்பலம் கொண்ட நிறுத்தல் 
அளவு , weighing measure of 1000 pallams . 


பத்திய நூல் , பத்தியங்காத்தலைக் கூறும் 

நூல் , a treatice of book on dietary 
Bromatology 


பத்திநெறி , பத்திமார்க்கம் , path of devotion ; 
2. கடவுளிடத்துள்ள அன்பொழுக்கம் , 
religions observences in the love of God . 


பத்தியாதார்த்தம் , பத்தியத்திற்குதவும் உண 
வுப் பொருள்கள் , article used for those on 
diet . see பத்தியா பத்தியம் . 


பத்திமம் , தாமரைத்தாது , filaments of lotus 

fiower , 


பத்தியக்கடுமை , பத்தியக் கொடுமை , rigi . 
dity of diet . 


பத்தியபாக நூல் , பத்தியவுணவைக் குறித்த 

நூல் , book on the preparation of food for 
those on diet . 


பத்தியக்கட்டுப்பாடு , பத்தியபந்தம் . restric 
tion of diet N. B. diet includes actions too . 


பத்தியமாயிருத்தல் , see பத்தியங்காத்தல் , 
observance of regimen of diet . 


3176 


பத்தியமூலிகை 


பத்தியவிதி 


பத்தியபேதம் , இரண்டு விதமான பத்திய 
வகைகள் 

அவையாவன : 1. இச்சாப்பத் 
தியம் ; 2. கடும்பத்தியம்.- while taking 
medicine two kinds of diet are observed 
| . Itchpathiyam , 2 . Kadumpathiyam or 
salt free diet . 


யொட்டி . 16. பாவட்டை 17. கையாங் 
தகரை , 18. நெல்லி , 19. கருணைக்கிழங்கு . 
20. புளியரணை ; The following herbs can 
be used in diet by those who take medicina 
for rejuvenation ; Indian hemp ; Ocimum 
alba Mimosa cineria , Karunsooli , gallnut , 
Vensarai , ruxvomica red gram , tanners cas 
sia , erazinil , Indian spinach ( black) kutti 
thakalli , black Ocimum sanctum , Pavonia 
odarata , sand binder , pavetta indica , ecli 
pse plant, Indian gooseberry , yam and 
Indian sorrel . 


பத்தியப்பெருமை , பத்தியம் இருப்பதின் 
சிறப்பு அல்லது மேன்மை 

மருத்துவர் 
விதித்த பத்தியம் மாறினால் மருந்துகளின் 
பயனும் வீணாயொழியும் , அஃதன்றியும் 
உடம்பிலுள்ள தாதுக்களில் எலும்புவரை 
முன்னுள்ள நோய்கள் முன்னையிலும் மிகுதி 
யாகவே தோன்றி வருத்தும் . பத்திய முறை 
தவறாதாயின் மருந்துப யோகம் உடற்குறுதி 
யாவதுடன் அவ்விதழ்ங்கட்கும் நன் மதிப் 
புண்டாம் . greatness and usefulness of 
observing diet ; if one doesnot observe the 
diet prescribed by the phiysician , the medi 
cine will not act , not only that the disease 
in the body will be increased and aggrava 
ted and cause more suffering, on the other 
hand if strictly observed not only the dis 
ease 

will disappear ther body gets 
strengthened but the physician and medi 
cine will get good name and be held in high 
estimation .. 


பத்தியம் . மருந்திற்கிசைந்தவுணவு, regimen 
or regulation of diet . See பத்திய நிர்ணயம் ; 
2 . கடுக்காய் மரம் , gall nut tree ; 
போசனம் , food ; 4. பூவாது காய்க்குமரம் , 
bearing fruit without flowering e g . fig . 


3 . 


பத்தியம் , இதில் தேகபலம் . மருந்து பலம் , 

பிணியின் வன்மை , தேக நிலைமை , தேச 
சுபாவம , கால பலம் , சீதோஷண நிலை முத 
லியவைகளை அனுசரித்து அதற்கு 
தக்கப்படி இலகு பத்தியம் , கடும் பத்தியம் , 
நிர்ணயிக்க வேண்டும் , தெரியாவிடில் தெரிந் 
தவர்களிடமாவது கேட்டு அதன்படி நடக்க 
வேண்டும் , the sort of diet to be observed 
either simple or rigourous depends on vari . 
ous factors such as patient s strength and 
nature , nature of the disease , quality of 
medicine , time , climate etc. If one cannot 
come to a conclusion he must consult 
experienced men and observe diet to get 
rid of the disease . 


" பத்தியத்தாலுண்டாகும் பண்டிதற்குப் பேராண்மை 
பத்தியத்தா லுண்டாகும் பாண்டி தங்கள் - பத்தியத்தை 
விட்டார் பிணிவகைகள் வித்தரிக்கும் விட்டிடலை 
விட்டாற் பறக்கும வினை . 

தேரன் வெண்பா செய்- 800 . 


- 


Ses - 


- 


பத்திய முரிச்சான் , அகத்தி , sesbane 

bania grandiflora. 


பத்தியம் பிடித்தல் , see பத்தியமாயிருத்தல் . 


பத்திய முரித்தல் , பத்திய முறை அனுசரிப் 
பதைவிடல் , breaking off or discontinuing 
the observance of diet . 


பத்தியவிதி , பத்தியம் இருக்கும்போது அனு 
சரிக்க வேண்டியவிதிகள் பத்திய முறை , 


பத்தியமுறிவு , see பத்தியக்கேடு . 


1. இச்சாப்பத்திய விதி . 


பத்தியமுறை , see பத்திய விதி , rules and 

principles of diet . 


* உலகிலிச்சாப் பத்தியங்கள் டூர் கூர மாங்கா 
பலகினமைக காய் கொத்தவரை - கலகமுனி 
மற்ற வகை கூங்மாண்ட மாகடுகெள் ளென் றோது 
மிந்தவகை நீத்துண்பதே - 

தேரன் தைலவர் - கச் சருக்கம் . 


2. கஞ் 


பத்திய மூலிகை . காய கற்ப சிகிச்சை காலத் 
தில் கற்ப மருந்து சாப்பிடும்போது உதவும் 
பத்திய மூலிகைகள் , அவையாவன : 1 . 
கோரக்கர்மூலி; அதாவது கஞ்சா; 
சாங்கோரை ; 3 , விடத்தாரி , 4. கருஞ்சூலி , 
5. கடுக்காய் ; 6. வெண்காரை , 7. எட்டி ; 8 , 
துவரை ; 9. பொன்னாவிரை , 10. ஏறழிஞ்சில் ; 
11. கரும்பசளை ; 12. குட்டித்தக்காளி , 13 . 
கருந்துளசி , 14. பேராமுட்டி . 15. ஆடை 


இச்சாப்பத்தியம் என்பது முள்ளுள்ள 
பாகல் , மா , கத்தரி , கொத்தவரை , வெள் 
ளைப் பூசனி என்னும் இவற்றின் காய்கள் ,. 
அகத்திக்கீரை , மந்தவகைப் பதார்த்தங்கள் , 
கடுகு , எள்ளு இவைகளை நீக்கியுண்பதாம் . 
போகத்தையும் நீக்க வேண்டும் என்ற விதியு 
முண்டு . See பத்தியாபத்தியம் . 


3177 


பத்தியவுப்பு 


பத்தியாபத்தியம் 


2. உப்பில்லாப் பத்திய விதி : 


" உப்பினா ளப்பானா ளோட்டுப்பண் பிண் போ ம 
வப்பினா டப்பானா ளாம்பிரமேற் - லுப்பினர் 
டொப்பிராப் பாரதம் துற்றதை லாதிகளுக் 
குப்பிராப் பத்தியம் தோர் 

தேரன் தைலவர்க்கச் சுருக்கம் . 


மிளகு , 


தனக்கு உவமையில்லாத பாதரசத்திற்கும் 
இது சொந்த தைலாதிகளுக்கும் உப்பில்லா 
பத்தியம் வைத்த நாளளவும் மறுபத்திய 
மிருந்து , பின்னாளில் உப்பு வறுத்துக்கூட்டி 
அதற்குப் பின்னால் பின்னாட்களில் முறையே 
ஓமப்பாலிட்டு மூழ்கி , புளி சேர்த்து , பசுநெய் 
தேயத்து ஸ்நாநம் செய்யவும் , rules and 
regulations to be observed while taking 
medicine . 


பத்தியாபத்தியம் , நோயாளிக்கு உ தவும் , 
உ தவாத பண்டங்கள் ; உதவும் அல்லது 
ஆகும் பொருள்கள் : அவரைப் பிஞ்சு . 
முருங்கை பிஞ்சு , தூ துளங்காய் , மணத் 
தக்காளி வற்றல் , சுண்டைக்காய் வற்றல் , 
பொன்னாங்கண்ணி , சிறுகீரை , கருவேப்பிலை , 
துவரை , வயற்பயறு, சிறுபயறு , 
கம் , வெந்தயம் , லவங்கம் , லவங்கப்பட்டை , 
ஏலம் , சாதிக்காய் , சருக்கரை , பசுபால் , பசு 
நெய் , கவுதாரி , காடை , உடும்பு என்பன 
வாம் . அல்லாமலும் , பீர்க்கு , புடல் , கத்தரி 
பிஞ்சு, மாவடு , நெல்லிக்காய் , முயல் , ஏரி 
மீன் , அயிரை, தேன் , சுறா , காட்டெலி, 
வெள்ளாடு , 

மு 

பளைக்கீரை , காயம் , உப்பு 
வறுத்துக் கொட்டி விட்டு அச்சட்டியில் 
முறித்த மோர் , சிறுபுளி , தாம்பூலம் ( புகை 
யிலை நிங்கிய ) இவைகளும் ஆகும் 

ஆகும் என 
சிலர் சொல்வார்கள் . 


. 


அல் 


2. பத்தியவிலக்கான பொருள்கள் 

லது உப பொருள்கள் : 


I. ftchapathiyam avoid taking bitter 
gourd , mango , brinjal , cluster beans , ash 
pumpkin , sesbania ( agathi ) , articles that 
do not easily digest but cause flatulence 
and loss of appetite , mustard , gingelly . 
See பத்தியாபத்தியம் . 


இலவணம் புளிகடுவெண் ணாலு முதலாக 
வொவொரு குணமா மொழிவாய - நவிலிறைச்சி 
கூழ்ப்பாண்ட மச்சம் பெண கோத்திரங்கொள் பிரமபத்திரி 
கீழ்ப்பாகு மெத்விது சீ " 

- தேரன் வெண்பா 601 . 


. 


2. Salt free diet ( Kadum pathiyam ) for 
all medicines containing mercury salt must 
be avoided as long as the medicine is consu 
med and for the same number of days after 
stoping the medicine . Then bath must be 
taken smaring the head and body with the 
paste of omum and cow s milk , fried salt 
can be used in diet . After three days bath 
must be taken with cow s ghee . Then 
tamarind can be used in diet . 


உப்பு , புளி , கடுகு , எள் என்னுமிந் நான்கு 
முதலாக மருந்து முறைக்கேற்ப ஒவ்வொன் 
றாக நீக்கத் ததந்தவைகளை நீக்கவும் ; மேலும் 
இறைச்சி வகை , பூசணிக்காய் , மீன்வகை 
பெண்போகம் , வரகு , கொள்ளு , புகையிலை 
இவைகளை நீக்க வேண்டும் . See பத்திய 
நிர்ணயம் , பத்தியம் , பத்தியவிதி , 


Substances that can be used for those on 
diet and substances that should not be used 
for those on diet . 


NOTE : - For medicines containing iron itch 

pathiyam must be observed , for those 
containing mercury and allied salts , salt free 
diet and for those containing copper tama. 
rind free diet musc be observed . 


பத்தியவுப்பு , கட்டுப்பு . இந்துப்பை பொற் 
றிலையின் சாற்றினால் இரண்டு சாமம் 
அரைத்து வில்லை செய்து உலர்த்தி சீலை 
மண் செய்து உலர்த்திப் புடமிட கட்டும் , 
இதை பத்திய காலங்களில் கறிவகைகளில் 
சிறுகப்போடவுதவும் . consolidated salt 
used while observing diet , consoliation is 
done in the following manner . A sufficient 
quantity of Sindh salt ground with juice of 
Bee plant ( eclipse plant) for 6 hours ( six 
hours ) is made into several discs dried luted 
and subjected to fire as is done in the case 
of calcination . These discs will be found 
to be a compact mass , when they can be 
used in the preparations of diet for 
patients .. 


Substances that can be used are : tender 
kitchen garden lablab or country bean ten 
der drumstick , fruit of three lobed night 
shade ( solanum trilobatum ) dried fruit of 
Solanum nigrum , dried fruits of ( Solanum 
verbacifolium ) Chundai , sessile ( Alter 
nanthera or illecebium sessile ) pigs green 
( Amaranthus campestris ) leaves of black 
neem ( Garuga pinnata ) . red gram ( Caja 
nus cajan ) seeds of Phaseolus trilobus and 
Phaseolus aureus , Phaseolus mungo , black 
pepper ( Piper nigrum ) cumin ( Cuminum 
cyminum ) seeds , fenugreek seeds , ( Trigo 
nella foenum graecum ) , clove ( flower bud 
of Jussiaea suffruticosa ) bark of cinnamon 
( Cinnamomum zeylanicum ) fruit or seeds 
of cardamom ( Elletaria cardamomum ) nut 
meg ( Myristia 

( Myristia fragrans ) . cane sugar ., 
cow s milk and ghee , indian partridge ( Per 
dix orientalis ) , quail ( coturnix ) and 


3178 


பத்திரதாருகம் 


பத்திராக்கியம் 


பத்திரதாலி , சாதிமல்லிகை , Arabian jasmine 
- Jasminum sambac ; 2. சாதிப்பூ , spanist 
jasmine Jasminum grandiflorum . 


as 


guanu ( Sacerta iquana ) . Some udvocate the 
use of ridged gourd , snake gourd , tender 
brinjal and mango , Indian gooseberry , rab 
bit , fresh water fish 

herring fish 
( Cobitio thermalis ) etc , shark , wild rat 
goat .. Ammaranthus ( young green ) . 
asafoetida, heated butter milk , tamarind 
and betel ( without tobacco ) . 


பத்திரதாளம் . 


பத்திரதானம் , இலைக்கட்டு , application of 
leaves on an ulcer or boil , abscess etc. 


Substances that sohuld not be used are : 


பத்திரபதி , சிற்றாமுட்டி , ceylon sticky mallow 
-- Pavonica zeylanica. 


பத்திரபரணி , பெருங்குமிழ் , cashmere tree 
--Gmelina arborea . 


Salt , tamarind , mustard and gingelly . 
any of them should be prohibited as 
warantted by the medicine taken . Further 
flesh , fish ash pumpkin , sexual intercourse , 
kodo millet ( Paspalum scrobiculatum ) 
horse gram ( Dolichos biflorus ) and to 
bacco . See பத்தியவிதி பத்தியம் and பத் 
திய நிர்ணயம் , 


பத்திரபலா , 


} 


பலத்தைக் கொடுக்கு 
மூலிகை. 


பத்திரபாலா, 


பத்திரபாணி , பூசிணி , ash pumpkin . 


பத்திரகம் , இலை , leaf ; - 2. சந்தனம் , sandal ; 

3. இறகு , feather ; 4. வீழி , which see . 


பத்திரமஞ்சம் , ஓர் நார்ப்பூடு , a variety of 
saccharum -- Saccharum munja . 


பத்திரகாளி , இராசபலை , king s tonic 
Paederea foetida . 


பத்திரமடந்தை , நாய்ப்பாகல் , buffalo caro 

- Momordica hispida , alias Bryonia 
mysorensis . 


பத்திரகாளிரசம் , சகல சுரங்களுக்குமாக பத் 
திர காளியால் கூறப்பட்ட ஓர் ஆயுள்வேத 

(15.1 si, an Ayurvedic medecine for fevers 
which is supposed to be told by Goddess 
Badirakalli . 


பத்திரமுத்தக்காசு , கோரைக் கிழங்கு , nut 
grass root - tuber cyprus rotundus 


பத்திரகெந்தம் , தாளிசபத்திரி , East Indian 
plum - Flacourtia cataphracta . 


பத்திரமுஸ்தை , நாகமுத்தக் காசு , அதாவது 
நீண்டகோரை , straight sedge - Cyprus 
pertinus . 


-- 


பத்திரங்கம் , செஞ்சந்தனம் , red sandal wood 

Pterocarpus santalinus . 


பத்திரம் , 


- 


இரும்பு , iron ; 2. பொன் . gold ; 
3. இலை , leaf ; 4 , அழகு , beauty ; 5. இறகு . 
feather ; 6. எருது , buffalo , ox ; 7 . பூ 
விதழ் , flower petal ; 8. மலை , mountain ; 
9 மெல்லியதகடு , thin metal foil ; 10 . 
சௌக்கியம் , health ; 11 

11 யானை , elephant . 


பத்திரசந்தனி, நன்னாரி , Indian sarsaparilla 
- Hemidesmus indicus . 


பத்திர சியம் , சந்தனம் , sandal . 


பத்திரயௌவனம் , இலைக்கொழுந்து , tender 
leaf : 2 , இளந்தளிர் , young shoots . 


வில்வம் , 


Indian bael 


பத்திரசிரேட்டம் , 
Aegle murmelos . 


பத்திரவாகம் , பட்சி , bird . 


பத்திரசுரம் , எழுத்தானிப்பூடு , style plant 

Microrhynens sarmentosus , 
பத்திரசூசி , முள்ளு , thorn ; 2. இலை முள் , 
leaf thorn . 

. 


பத்திரவீரியகம் , பிரம்பு செடி , rattan plant ; 
2. கோணாமூங்கில் , straight bamboo . 


பத்திரதருணி , செவ்வந்தி , chemomile flower 

Chrysanthemum roxburghii . 


பத்திரா , குமிழ் , coomb teak 

arborea , 


Gmelina 


பத்திரதாருகம் , தேவதாரு, deccany deodar . 
bastard sandal - Erythroxylon menogynum . 


பந்திராக்கியம் , தாளிசபத்திரி , see பத்திர 
கெந்தம . 


3179 


பத்திராட்சி 


பத்துக்கால் மன்னன் 


பத்திராங்கம் , ஊமத்தை , datura Datura 
stramonium ; 2. செஞ்சந்தனம் . red san 
dal wood --- Pterocarpus santalinus ; 3 . 
இலவங்கப்பட்டை , Cinnamonbark - Cin 
namomum zeylonicum 


and those of young plants are of leathery 
consistence , root purgative like jalap , lear 
ves used as a poultice in abscess and boils 
which subsides if not supurrates quickly . 
The root when cooked and eaten as curry 
proves a good remedy for piles . 


பத்திராசம் , நாவல் , jamoon tree - Eugenia 

jambolina .. 


கருடன் , sky 


root 


பத்திரா தி , ஆகாச 
Bryonia epigea . 


- 


பத்திராசனம் , கருங்காலி, ebony Acacia 
sundra ; 2 . 

2. ஓர்வித யோக நிலை , one of the 
postures in the yoga practice. 


பத்திராத்தியம் , திப்பிலி மூலம் , root of iong 

pepper . 


பத்திராசியம் , சந்தனம் , sandal wood . 


பத்திராபகுலம் , 


unknown 


பத்திராசிரம் , கொடிச் சண்பகம் , creeper 
champak - Pergularia minor . 


பத்திராபருவம் , 


பூசபத்திரி , an 
plant .. 


பத்திராசிரயம் , see பத்திராசியம் , 


பத்திராவதி , பெருங்குமிழ் , 
Gmelina arborea . 


comb teak 


பத்திராசிலியம் , 


see 


பத்திராக்கியம் . 


பத்திராஞ்சனம் , மை , collyrium , black paint . 


பத்திரி, இலை , leaf ; 2. குதிரை, horse ; 3 . 

பறவை , bird ; 4 , சாதிப்பத்திரி , mace ; 
5. தாளிசபத்திரி. 

பத்திராக்கியம் , 
6. வில்வம் , bael tree Aegle marmelos. 


see 


nut 


பத்திராட்சம் , பத்திராட்சக் கொட்டை... 
of the 4 o clock plant . 


பத்திரிகம் , 
cyminum .. 


சீரகம் , cumin seed - Cuminum 


பத்திரிகா , வெள்ளை நாகணம் , white croton 
plant ; 2 . 

இருள்விடுசெடி , an unknown 
plant . 


பத்திரை , நற்பசு . gentle cow ; 2 . அவுரி . 
indigo plant - Indigofera tinctoria ; 3. மஞ் 
சள் , turmeric -- Curcuma longa ; 4 கீரி 
புரண்டான் செடி , mungoose plant - Indian 
snake root - Ophiorrhiza mungos . 


பத்திரோல்லாசம் , இலைத்தளிர் , tender leaf . 
young shoot .. 


பத்திராட்சி , அந்திமந்தாரை , அல்லது அந்தி 
மல்லிகை . அதாவது சாயுங்காலத்தில் பூக் 
கும் செடி , இது ஓர் மூலிகைச் செடி , மஞ்சட் 
பூ ஓர் இனம் , சிவப்பு மற்றொரு வகை , அன் 
றியும் சிவப்பில் மஞ்சள் . வரி வாய்ந்த வேறு 
இனமும் உண்டு , வெள்ளைப் பூ மற்றொரு 
இனம் , இப்படி பல உண்டு , இதன் வேர் 
அடியில் கிழங்கு முண்டு . இது மேற்புறம் 
கருப்பாயும் , வளையமிட்டவரி படர்ந்துமிருக் 
கும் , உட்புறம் சிறிய வெண்மை அல்லது 
சாம்பல் நிறம் , முதிர்ந்த கிழங்கு கடினமா 
யும் , இளங் கிழங்கு தோலைப் போல் மிருது 
வாயு மிருக்கும் , சிறிது குமட்டும் வாசனை , 
ருசிக்க சிறிது தித்திப்பாயும் விருவிருப்பா 
யுமிருக்கும் , இக் கிழங்குக்கு விரேசன குண 
முண்டு , இதன் இலைகள் கட்டி , கொப்புளம் 
இவைகளுக்கு வெதுப்பி வைத்துக் கட்டப் 
பழுத்துடையும் , சீழ் கொள்ளாவிடின் 
அழுந்தி பிடும் . இக் கிழங்கைச் சமையல் 
பாகப்படி செய்து சாப்பிட மூலம் போம் ,, 
evening jasmine , four o clock plant Mira 
botis jalappa alias M. dichotoma , It is a 
herbecious plant with flowers of varied 
colours - white yeting crimson and vari 
OUS double colours , root underneath is 
cylindrical above , and tapering below . 
aged ones ie roots of aged plants are hard 


பத்தினி, பதிவிரதை , chaste woman . 


பத்தினிமா து , சீவகமூலி , அதாவது சீந்தில் , 

moon creeper - Menispermum cordifolium . 


பத்தினியாள் அளித்தபிள்ளை , பத்தினிக்கு 
பிறந்த குழந்தை , child born to a chaste 
woman , 

, 


பத்து , பற்று , medicinal coating . 


பத்துக்காலோன் , நண்டு , crab { ten legged ) . 


பத்துக்கால்மன்னன் , See பத்துக்காலோன் , 


3180 


பத்தை 


பத்மினி செயநீர் 


பத்துமகெந்தஞ்சம் , See பத்மகெந்தஞ்சம் . பத் தகட்டல் , முறிந்த எலும்புக்கு மூங்கிற் 

டத்தை வைத்துக்கட்டுதல் , bandaging with 
பத்து நாடி , உடம்பினுள் பிராணனுக்கு ஆதா 

bamboo splints for broken or fractured 

bone . 
ரமாயுள்ள பத்து நாடிகள் , the ten vital 
nerves or arteries in the body essential for 
existence . See தசநாடி . 

பத்தொடு எட்டுக் கொள்ளல் , பத்துடன் 
எட்டு சேர்த்தல் , இது வாசிப்பழக்கத்தைக் 

குறிக்கிறது போலும் , ( உ • ம் . ) 
பத்துமணிக்கேசாசம் , தாமரைத்தாது , fila 
ments of lotus . 

நேசமுடன் பத்தோடு எட்டுங்கொண்டு 

நெடுங்காலம் வாழ்ந்திருப்பான் புவியின் மீதில் 
பத்துமேகம் , சிலேட்டுமத்தால் உடம்பில் ஏற் adding eight to ten , probably referring 
படும் பத்துவகை மூத்திரமேக நோய்கள் , to the scientific breathing of yogis . 
அவையாவன ; the ten kinds of urinary dis 
eases arising from the aggravated phelgm | பத்மகம் , ஓர் வகைமரம் , a kind of tree .. 
humour in the system viz : 

பத்மகெந்தஞ்சம் , தா மரைக்கிழங்கு, lotus 

root , 
1. உ..த்தமன் , Uthaman . 
2. வித்தகன் . Vithagan . 

பத்மகேசரம் , தாமரைதாது , filaments of 
3. மயில் நாகு , Mayilnagu . 

lotus flower . 
4. சுக்கிலன் , Sukilan . 
5. பிராட்டி , Piratti . 

பத்மம் , பத்துமம் , தாமரை , lotus . 
6. பேயன் , Peyan . 
7 சித்தன் , Sithan . 

பத்மபத்திரம் , பொன்வண்ணச்சாலி , an -un 

known plant . 
8. குடோரன் , Kudoran . 
9. அகோரன் , Akoran . 

பத்மாசனம் , ஒரு யோகநிலை , a posture in 
10 , இலவணன் , Ellavanan . 

yoga practice 


lotus beads or 


பத்துரோசனம் . நாரத்தை , citron . bitter 
orange 

Citrus aurantium bigaradia . 


பத்மாட்சம் , தாமரைமணி . 
seeds . 


tentimes ; 


பத்துவண்ணம் . பத்து தடவை , 
2. பத்து நிறம் , ten colours . 


பத்மினி, see பதுமினி ; 2 , 9 அல்லது 10 

மாதத்திய கருப்பிண்டம் , foetus of9or 10 
months old ; 3. வழலை . mystic salt of 
alchemist . 


பத்துவயது , வாலை . the Gooddess Sakthi 
appearing like a girl of ten years 


பத்துவர்ணம் , பத்து மாற்றுப் பொன் , அதா 
வது தங்கம் , pure gold of ten mattru or 24 
carats ., 


பத்துவனேஷ்டம் , மிளகு. pepper . 


பத்மினிகண்டகம் , தாமரைச் செடியின் முட் 

களைப்போல் உடம்பின் தோலைப்பற்றி உண் 
டாகும் ஓர் நோய் , தவளைச்சொறி , a skin 
disease marked by thickening and keratini 
sation of the skin , follicular and papular 
eruptions and degeneration of sebaceous 
and sweet glands toad skin Phrynoderma 
See பதுமகண்டகரோகம் . 


பத்தூரம் , பொன்னாங்கண்ணி , sessile plant 
--lllecebrum sessile . 


பத்தெரு , பத்து எரு முட்டை . , ten cow dung 
cakes . 


பத்மினிசாதிப் பெண் , நால்வகைச் சாதிப் 
பெண்களில் முதல்சாதி , உத்தம சாதிப் 
பெண் , See பதுமினி . 


பத்தெருபுடம் , பத்து எரு முட்டையைக் 
கொண்டு போடும் மருந்துப்புடம் , calcina 
tion effected with the aid of ten cow dung 
cakes . 


பத்மினிசியா, See பத்மாட்சம் . 


பத்தை , வெந்தோன்றி , white November 
plant - Gloriosa suberba ; 2. மூங்கிற் 
பத்தை , bamboo splint . 


பத்மினிசெயநீர் 9 அல்லது 10 மாதத்திய 
கருப்பிண்டக் கருவினின்று தயாரிக்கும் 
செயநீர் , a pungent liquid extracted from 
a foetus of 9 or 10 months old . 


3181 


பந்திபந்தனா 


பப்பாளி 


Artocarpus 


பநசம் , பலாமரம் , jack tree - 

integrifolia . 


பந்திடலின் பழம், எலுமிச்சம்பழம், lime 

fruit --- Citrus aurantifolia . 


பந்தகம் , பந்தம் , கட்டு , bandage ; tie . 
பந்தக்கினம் , கண்டில் வெண்ணெய் , which 


பந்தித்தல் , கட்டுதல் , binding ; 2. ஆன்மா 
வை பந்தத்திற் குள்ளாக் குதல் , connecting 
the soul with matter . 


see .. 


பந்தியம்கூறுவாள் , கொசு , mosquito . 


பந்து சாரம் , ஓர் வகை வைரம் , a species of 

diamond . 


பந்திவிட்டோடல் , நோய் நீங்கல் , getting 
rid of the disease . 


பந்த நாடி , இழுத்துப் பிடித்தநாடி , strained 

pulse . 


பந்துகம் , ஓர்பூடு , Penta peles phoenicea . 
பந்துபந்தாய்விழல் , கூட்டோடே விழல் , 
falling in lumps as round worm from the 
intestines . 


பந்து முலை , 


பந்தம் , அழகு , beauty ; 2. கட்டு , bandage; 

ligature ; 2. பாசம் , attachment to worldly 
objects ; 4. திரட்சி , lump - mass ; 5. மயிர் 
முடி , hair lock ; 6. முடிச்சு , kriot ; 7. சம்பந் 
தம் , relation : 8. பொன் , gold ; 9. பெருந் 
துத்தி , large bellows ; 10. மலம், faeces ; 
11. மலக்கட்டு , obstruction to the free 
passage of stool ; 12. சம்பந்தம் , connection 
of the soul with matter ; 13. ஆத்ம சம்பந் 
தம் , spiretual bandage . 


பப்படாம் . See பற்பாடகம் . 


பப்பரப்புளி , பெருக்கமரம் , பார்ப்பாரப்புளி, 
brahmin tamarind - Adansonia digitata see 
பொந்தம்புளி . 


பந்தரம் , காண்டக பாஷாணம் , an unknown 
mineral poison ; 2. கற்கடக பாஷாணம் , 
one of the 32 kinds of native arsenic . 


பப்பரமுள்ளி , குத்துச்செடி . கலைடங்கத்திரி , 

brahmin mully . Indian night shade - 
Solanum indicum . 


பந்தரி , பிடா லவணம் , a prepared salt . 


பப்பரம் , பூர்வக்கூச்சரம் , ancient Guzerat . 


பந்தல் , பிடிப்பு . catching as in வாதப்பிடிப்பு , 

rheumatism . 


பப்பளி . See பப்பாளி , 


பந்தல்கத்திரி , வெள்ளரிக்காய் , cucumber . 


பப்பாளிப்பால் . See பப்பாளி , 


பப்பளிமாசு , பம்பளிமாசு , which see . 


பந்தவரிசை , குதிரைப்பல் பாஷாணம் , red 
orpiment - Arsenicum rubrum . 


பப்பாயி , பப்பாளி , which see , 


பந்தற்பூ . இலுப்பைப்பூ , mowah flower 
Bassia longiflora . 


. 


பந்தனம் , கட்டு , tie ; 2. தடை , obstruction : 
3. மறியல் , suppression as urine or stool ; 
4. விசி , ligature ; 5. வளையக்கூடிய இழு 
வற்ற தடிப்பான சவ்வுக்கயிறு , any flexible 
in elastic tough fibrous band ; 6. எலும்புகளை 
பிணைக்கும் கடினமான கயிறு போன்ற 
வஸ்து , a strong compact substance serving 
to bind one bone to another - Ligament ; 
7. அரைஞாண் ; waist string ; 8. கட்டு , 
fastening binding ; 9. சிறைப்படுத்துகை, 
restricting or restraining the actions or 
movernents as of davils , spirits , dieties etc ; 
10. தினை millet . 


பப்பாளி , பப்பாளி மரம் , இதற்குப் பப் 
பாயி என்றும் பெயர் ; இது 20 - 30 அடி 
உயரம் , கிளைகள் கிடையாது , இலைகள் 
மாறி மாறியிருக்கும் , காய்கள் நிளம் : ஐந்து 
பற்கள் ; பூவினுட்பக்கம் ஐந்து 

பிரிவினை 
யுடையது , மஞ்சள் நிறம் , காயினின்று 
பிசுபிசுப்பான பால் போன்ற ரசம் வரும் ; 
காய் பழுக்கப்பழுக்க பால் குறைந்து 
போகும் . 3 வருஷத்திற்குள் காய்க்கும் , இது 
ஒழுங்காக 

வளர்ந்து பனை முதலியவை 
களைப் போல் மட்டைகள் விடும் . இலைகள் 
ஏழு பிரிவினையுள்ள தால் இம்மரத்தை எளி 
தில் அறியலாம் , இதன் இலை ஆமணக்குச் 
செடியின் இலையைப் போலிருப்பதால் இதற் 
தப் பறங்கி ஆமணக்கு என்றும் பெயர் , 
காய் பலாக்காயைப் போல் தொங்கும் , தேங் 
காயைப் 

பார்க்கிலும் , பருமனுடையது . 
காயை மாமிசங்களை மிருதுப்படுத்துவதற் 
காக உபயோகப்படுத்துவார்கள் , குழந்தை 
களுக்கு இதன் பாலை எடுத்தும் உபயோகிக் 
கலாம் , சிலர் ஊறுகாயும் போடுவார்கள் . 
பால் வயிற்றுக்கிருமிகளை வெளிப்படுத்தும் . 


பந்தன் , சீர்பந்த பாஷாணம் , a kind of prep 
ared arsenic . 


Solanum 


பந்தாதி , கத்தரிக்காய் , brinjal 

melongena . 


பந்திபந்தனா. ஆத்தி மல்லிகை , an unknown 

plant said to be useful in rejuvenation . 


இதன் பழம் வெயிற்காலத்தில் சாப்பிட 
உருசியாயிருக்கும் , காயைக் கறியோடு 


3182 


பப்பாளி 


பம்பளிமாசு 


தடவலால் 


lactagogue and is used with great advantage 
in rheumatic affections and amenorrhoea . 
The juice of the fruit mixed with honey 
and a little water . when taken internally 
is said to kill worms in the intestines . The 
milky juice is an antitode to scorpion sting , 
the leaves gently heated and applied locally 
is said to cure neuralgic pain . The green 
fruit mixed with the pulse of bengal gram 
boiled and used as curry is supposed to 
remove bodily pain . 


NOTE- This remarkable plant was first 

introduced from America but is now found 
all over India . The fruit has the extraordi . 
nary power of hastening the decay of mus 
cular fibre , when the latter is exposed to 
its influence , the juice is also found to have 
similar properties . In a tropical climate 
like India , there should be at least one tree 
in the backyard of each house . The leaves 
are employed by negroes to wash linen 
instead of soap . Anthelmintic virtues have 
also been attributed to its seeds which have 
a pungent taste . It is beliefed to have 
emmenagogue . 


சமைப்பார்கள் , இதைப் பச்சடியாகவும் 
காடி சேர்த்துச் செய்வார்கள் , காய் , பழம் 
கருவைக் கரைக்குந் தன்மையது . ஆகவே 
கருப்பனிகளுக்குதவாது . இதன் பாலைக் 
கருப்பைக்குள் நுழைத்துத் 
கருக் கரையும் ; இதன் பாலை சர்க்கரையில் 
கலந்து கொடுக்க ; குன்மம் , வயிற்றுவலி , 
சொறி இவைகள் போம் ; பழத்தை மேகப் 
படை . , வண்டுகடி , படர் தாமரை இவைகளிற் 
பூசக் குலாமுண்டாகும் , காயினால் உடம்பின் 
வாதவலி நீங்கும் . பெண்களுக்குப்பால் சுரப் 
புண்டாகும் , சூதகச் சிக்கல் ஒழுங்குபடும் , 
வயிற்றுக்கிருமிச் சாகும் , காய்ப் பாலைத் 
தேனோடு கூட்டி வெந்நீரும் கலந்து சாப்பிட 
மலக்கிருமி வெளியாகும் , பா )ை தேள் கொட் 
டின விடத்தில் தடவ விஷ மிறங்கும் . 
இலையை வதக்கி நரம்புவலியுள்ள இடங் 
களிற்போட வலி நீங்கும் , காயைக் கடலைப் 
பருப்புடன் சேர்த்து 

சமைத்து சாப்பட 
உடம்புவலி போம் , - Papaw mango Papaya 

- Carica papaya . The tree is 20-30 ft . 
high without branches , leaves alternate , 
fruits long , oblong , calyx five toothed . 
corolla divided into five segments yellowish . 
The fruit secretes a milky , viscid juice 
which gradually found decreased as fruit 
gets ripened . The tree is fast growing and 
bears fruit in three years . It grows straight 
and erect , leaves like palmyra are seven 
partite and palmate and so it can be easily 
recognised and resemble those of castor 
plant the tree is known as foreign castor oil 
plant . The fruit is found suspended like 
the jack fruit and is much larger than a 
cocoanut , it is used for making meat tender 
and soft , its fresh milk may also be given 
to children and the fruit itself is pickled . 
The riped fruit is best for eating during the 
summer , when green it is used by natives 
for curry , it is cut into small pieces and 
served by mixing it with vinegar salt and 
pepper . It is a palatable dish . It has a 
tendency to cause abortion and as such 
should not be taken pregnant woman . The 
milky juice of the plant is applied locally to 
the osuteri with the view of inducing abor 
tion , mixed with sugar , it forms a useful 
remedy in cases of dyspepsia . colic , scabies 
etc. The milk from the fruit is anthelmin 
tic . The fruit or the juice is applied extern 
ally for ringworm , eczema and other cuta 
neous affections. The green fruit is a good 


பப்பிலி , சுருள் பட்டைக்கொடி , a creeper 
Ventiligo Madras patanam . 


பமரம் , வண்டு , beetle . 


பம்ப்டாயம் , மூன்றெழுத்திலொன்றாகிய கிலி , 
( in Magic ) one of the three mystic syllables 
kili , 


பம்பந்திராய் , திராய் , இதன் இலை பிரசவ 
அழுக்கு மாதாந்தர உதிரச்சிக்கல் , உதிரக் 
கட்டை வெளிப்படுத்தும் , spreading chick 
wood - Mollinga parriflora . 


பம்பம் , see பம்பந்திராய் . 


பம்பரத்தி , காமாதுரமுள்ளவள் , a passionate 

woman ; 2 , ஆடுமாலை , one wlio does not 
stay at one place .. 


பம்பரை , ஓர்பலா, a kind of tree . 


பம்பவெட்டி , ஓர்வகை மரம் , a kind of tree . 


பம்பளிமாசு , பெருநாரத்தை , batavian orange 

Citrus decimana ( typica ) , in taste some 
what resembles sweet orange , the juice of 
this fruit cures thirst biliousness and 
nausea . Their flesh clour is white or of 
various grades of pink . 


3183 


பயசம் 


பயளை 


பம்பாய்வாத்து , உணவுக்கு முக்கியமான ஓர் 

கடல்மீன் , இது தட்டையாயிருக்கும் , a sea 
fish called Bombay duck . It is flat and is 
much relished in food . 


பயசா , மான் செவிக்கள்ளி அல்லது இலைக் 
கள்ளி , leafy milk spurge ; deer s ear spurge 

Eurphorbia nerifolia . 


பயசி , திருநாமப்பாலை , wild sarsaparilla - 

Smilax macrophylla alias Artanesia vulgaris. 


பம்பாரி , see பத்திராவதி , 


பம்பிகை , பீர்க்கு , luffa - Luffa acutangularis . 


பயசு , See பயசம் . 


பம்பிளிமாசு , பம்பளிமாசு , which see . 


பயசுவனி , பாலிருள்செடி , an unknown plant . 


பம்புதல் , பரவுதல் , spreading ; 2. பரந்த 

வடிவு , broad figure. 


பயச்சுரம் , பயத்தினால் ஏற்படும் நரம்பைப் 
பற்றிய சுரம் , இது நடுக்கம் , வியர்வை , பல 
வீனம் , நித்திரைப் பங்கம் , மயக்கம் முதலிய 
குணங்களைக் காட்டும் , fever due to fear or 
shock , it is marked by shivering . perspira 
tion , weakness , sleeplessness , giddiness 
etc. 


பம்பேயம் , நொச்சி மரம் . 


பம்பை , சுருட்டை மயிர் , curly hair ; 2 . 

பறட்டைமயிர் , bushy hair ; 3. பறவைப் 
பொது , birds in common . 


பயடுதி , பயதி , பயசி , which see . 


பம்பைத்தலை , பறட்டைத்தலை , which see . 


பயணம் , மரணம் , death , 


பம்மணி , ஓர்வகைக் குதிரைநோய் , a kind of 

disease in horse . 


பயணம் வைத்தல் , சாதல் , dying . 


பம்மவிடல் . 


பயணவிரோதி , பூனை , cat , the crossing of 

which is most inauspicious for starting . 


பம்மல் , மூடுதல் , covering ; 2. மந்தாரம், 

cloudness .. 


பயதம் , வண்டு , beetle . 


பயதிரா , சுழல் வண்டு , whirling bettle . 


பம்மாரி, பெருங்குமிழ் , See பத்திராவதி . 


பய , நீர்முள்ளியிலை , leaf of water thorn 

Hygrophila spinosa ; 2. பைய , மெல்ல , 
slowly . 


பயத்தல் , உண்டாதல் , deriving: 

2. பிறப் 
பித்தல் . begetting; 3. நிறம் வேறுபடுதல் , 
undergoing change of colour or complexion. 


பயந்தவர் , தாய் , தந்தையர் . parents . 


பயக , முலைப்பால் , breast milk . 


பயந்தாள் , தாய் , mother . 


பயகை , 


} 


ஓர்மரம் , a tree not known .. 


பயரை , 


பயப்படல் , அஞ்சுதல் , fearing . being afraid ; 

2. பயன்படல் , 


பயகர்ப்பதம் , 
பயகற்பதம் , 


ஒரு கற்பமிருக்க மற்றொரு 
கற்பந் தரித்தல் , a preg 
nant lady concewing again 
super imposed pregnancy . 


பயப்பு . நிறம் , colour ; 2. பசப்பு, gold 

colour ; 3. தேமல் , yellow spots on the 
skin . 


பயங்கரநோய் , அச்சத்தை விளை விக்கும் 
கொடிய நோய் , dreadful disease . terrible 
disease . 


பயம் , பால் , milk ; 2. நீர் , water ; 3. அச்சம் , 

fear ;; 4. சளம் , tank ; 5. சதை , nectar ; 
6. பழம் , ripe fruit ; 7. இன்பம் , pleasure ; 
8 , பயன் , use . 


பயங்கரம் , அச்சம் , fear : 


2. நடுக்கம் , terror . 


பயலை , ஓர் நோய் , an unknown disease . 


பயசம் , See பயசி ; 2. தண்ணிர் , water ; 3 . 

பால் , milk ; 4. முலைப்பால் , breast milk ; 
5. பயம் , fright . 


பயளை , See பசலைக்கீரை ; 2. சிற்றாமுட்டிவேர் , 

root of Ceylon sticky mallow --Pavonia 
zeylanica . 


3184 


பயறு 


பயானகம் 


see 


பயறம்மை , 

whice see .. 


பயறி ; 2. சிச்சிலுப்பை , 


பயறி , ஓர் குருநோய் , an eruption disease ; 

2. பயறம்மை , small pox with small vesi 
clour eruptions of the size of green gram . 


14. காட்டுப்பயறு , wild gram . 
15. எலிப்பயறு , 
16 , துலுக்கப்பயறு , same as No | 3 . 
17. பனிப்பயறு , dew gram as No 13 . 
18 , கொல்லைப்பயறு, garden gram 

Phaseolus trilobus . 
19. கற்கட கப்பயறு , 
20. நீர்ப்பயறு , 
21 பிச்சிப்பயறு , same as No 16 , 
22. கொடிப்பயறு , 


பயறு , தானியப் பருப்பு, pulse , lentil ; 

காய் தானியம் , se € ds of leguminous plants ; 
3. பாசிப்பயிறு , green gram - Phaselous 


aurcus . 


பயறுமுந்திய , கொட்டையுண்டான் . 


பயற்றுங்கள்ளி , கள்ளிமரம் , tursted spurge 

tree Euphorbia tortilis. 


COW 


pea 


- 


பயற்றங்கன்னி , காராமணி , 
Vigna unguiculata . 


மாவு 


பயறு , பருப்பு , காய் தானியப் பொதுப்பெயர் , 

இத்தானிய வகைகளை நெல் முதலிய தானி 
யங்கள் பயிரிடும்போது இறுதியில் சேர்த்து 
பயிரிடுவார்கள் , இது உடம்புக்கு வலிவைத் 
தரும் 

உணவுமன்றி ஆரோக்கியத்தைத் 
தரும் , இதை வறுத்தாவது அவித்தாவது 
சாப்பிடலாம் , 

இதன் 

பருப்பு கறியோடு 
சேர்த்துச் சமையல் செய்வதுண்டு , 
பலகாரம் செய்யப்படும் , இது அடியிற் கண் 
டபடி பல விதமுண்டு , pulse grain . It is a 
common name for the seeds of leguminous 
plants It is grown generally as a subor . 
dinate crop with other cereal grains as 
maize , ragi etc. It is wholesome and nutri . 
tious chief source of protein for veget 
arians . It is eaten either boiled or roasted . 
It is broken , husk is removed , and cooked 
with vegetabiles as curry . 

It is flour is 
used for preparing cakes . It consists of the 
following varieties viz :: 


பயற்றங்காய் , ஓர் கறிக்காய் , இது மருந்தை 

முறிக்கும் , ஆயினும் கபாதிக்கம் , இரத்த 
வாத குன்மம் , அருசி இவைகள் போம் , பசி 
தீபன முண்டாகும் , kidney bean - Doli 
chos tranquebaricus . It destroys the effect 
of medicines but is calculated to be a rem 
edy in cases of expectoration , retained 
menstruation loss of appetite . 2. தட்டைப் 
பயறு , which see . 


- 


பயற்றங்கு , காடைக்கண்ணி 
oats Panicum miliaceum . 


வரகு , Indian 


- 


பயற்றம் பருப்பு , ஓர் வகைப் பச்சைப்பருப் , 
split green gram . 


பயற்றம் மை , See பயறம்மை . 


பயற்றாம் பருப்பு , ஓர் வகைப் பருப்பு , a kind 
of split gram . 


பயனீகரி , செந்தாழை , red fragrant screw 

pine Pandanus odoratissimus . 


1. பாசிப்பயறு , green gram 

Phase . 
olus . 
2 , உளுத்தம்பயறு , black gram Phas 

eolus . mungo .. 
3 , தட்டைப்பயறு , COW Pea Vigna 

unguiclata . 
4. வயப்பயறு . a species of No. 8 dry 

pulse Phaseolus trilobius 
5. காராமணிப்பயறு , same as | No 3 . 
6 , மொச்சைப்பயறு , Dolichos lablab 

var typicus . 
7. கொள்ளுப்பயறு , horse gram Doli 

chos biflorus . 
8 , சிறுபயறு , field gram Phaseolus 

trilobus . 
9. பீனிசப்பயறு , 
10. மின்னிப்பயறு , same as No 13 . 
11 , சடைப்பயறு , thickear tufted green 

gram - Phaseolus . 
12. நாய்ப்பயறு , dog green gram 
13. நரிப்பயறு , fox or jackal green gram 

Phaseolus aonitifolius , 


பயன் , அகலம் , breath ; 2. நீர் , 

breath ; 2. Bii , water ; 3 . 
பால் . milk ; 4 , சாறு . juice ; 5 பசு , cow . 


பயன்மரம் , இனிய பழந்தரும் மரம் , any tree 

yielding sweet fruit . 


பயாசுமிருதா , செம்பை , common sesbane 
Sesbania aegyptiaca ; 2 . சீமைச் செம்பை , 
foreign sesbane - Par kinsomia aculeata . 


பயானகம் , புலி , tiger ; 2 . 

2. அச்சம் , fear . 


3185 


பயிரிளம் 


பயிலிகம் 


பயிட்டம் , ஓர் வகை முத்து , a kind of pearl . 


Aniso 


பயிருகம் , பழம்பாசி , aquatic plant 
meles malabarica cf. கொடிப்பாசி . 


பயித்தியகோபம் , 


பயிரெரித்த பாவி , செம்பல்லி , which see . 


பயித்திய காசம் , மனத் தடுமாற்றத்தை 

யுண்டுபணணும் காசம் , asthma causing 
depression of mental faculties. 


பயிரெரிப்பவள் , பயிரெரித்தபாவி , which see . 


பயித்தியக் கரப்பான் , பைத்தியத்தை 2..ண் 
டாக்குமோர் வகைக் கரப்பான் , a variety of 
skin eruption causing insanity or unsound 
ness of mind . 


பயிர் , விளையும் பயிர் , growing crop ; 2 . 

பறவைக் குரல் . voice of birds ; 3 , குருத்து 
tender leaves shoots ; 4 பசுமை , greenness . 


பிடித்தல் 


பயித்தியம் கொள்ளல் , பித்துப் 
growing mad , becoming insane . 


பயிர் , வெள்ளாமை செய்யும்போது முளையும் 
பயிர் . இப்பயிர்கள் முதிர்ந்து தானியமாக 
அறுக்கும் வரை இதற்குச் செய்வகையில் 
அடியிற் கண்டபடி 

அநேகம் பெயர்க 
ளுண்டு , அவையாவன ; the standing crops 
during cultivation . In agriculture this crop 
assumes different names at different stages 
till harvest as mentioned below : 


al 


பயித்திய தோஷம் , காலையில் எழுந்தவுடன் 
சுத்த நீர் குடிப்பதால் நீங்கும் , disease 
which is cured by taking pure water as 
soon as getting from well . 


பயித்திய நாசனி , மலை மா , hill mango , hill 

balsam tree Balsmodendron caudatum . 


பயித்தியந் தெளிதல் , பித்து நீங்கல் . being 

cured of madness , getting rid of insanity . 


1. கதிர்ப்பயிர் , crops in which corn is 

just earing . 
2. களைபறிபயிர் , crops after weeding . 
3. கீழ்ப்பயிர் , not well growing crops , 
4 , Gumuuli, well growing good crop 
5. நடவுப்பயிர் , crops transplanted . 
6 . பச்சைப் பயிர் , crop that turns green 

after transplanting . 
7. பால் கட்டுப்பயிர் , crops having corn 

in which vital juice is just , collecting . 
8. முதுபயிர் . crop with ripe corn . 
9. இளம் பயிர் , young crop . 
10. நாற்றுப் பயிர் , crop in seed bed . 


பயித்தியம் , பைத்தியம் , மதிகேடு , madness ; 

2. தீராமோகம் , incurable lasciviousness ; 3. 
பித்தம் , bile ; 4. ஓரே எண்ணம் , manis . 


பயித்திய வாயு 


பயிந்தரி , ஏகம்பபாஷாணம் , a mineral salt . 


பயிரபதிசாதி , 

ஆண் : சாதி நால்வகைகளி 
லொன்று . 

one of the four classes of men 
divided according to their lust , 


NOTE This should not be confused with 

நன்செய்பயிர் , wet crop and புன்செய்பயிர் 
dry crop raised in wet land and dry land 
respectively . 


பயிரவமாத்திரை , சீதளம் , இரணம் இவை 
களுக்குக் கொடுக்கும் மாத்திரை , pill given 
for phlegm humour , ulcers etc. 


பயிர்ப்பு , பிசின் gum , resin ; 2. அசுத்தம் 

uncleanliness ; அருவருப்பு , loathing , abomi 
nation . 


பயிரவன் , ஓர் சிலேட்டுமக்கூறு . a phleg 

matic disposition . 


பயிரவனஸ்தி . 


பயிர்ச் செழிப்பு, பயிர் வளர்ச்சி , vegetation , 

growing of plants ; 2. தாவர விருத்தி , 
vegetation .. 


பயிரவி , முடக்கொத்தான் , smooth leaved 
heart pea - Cordiospermum helicacabum ; 
2 குப்பைமேனி , rubbish plant - Acaly 
pha indicum . 


பயிலல் , பழகல் , getting accustomed as நடை 

பயிலல் . 


or 


பயிரவீதி , தங்கரளி , yellow , excile 

foreign oleander - Theretia nereiflora . 


பயிலகம் , தட்டுப்பலா , an unknown tree pro 

bably a variety of jack tree . 


பயிரி , பசலைக் கீரை , 


which see .. 


பயிலி , பசளை , which see . 


பயிரிளம் , வெள்வேல் , babul with white bark 

-- Acacia lencophloea , 


பயிலிகம் , 


See பயிலியம் . 


3186 


பர 


பரகாயப்பிரவேசம் 


- 


பயிலியம் , குப்பைமேனி , rubbish plant 

Acalypha indicum . 


பரகம் , உயர் பிராணிகளிலும் தாவரங்களிலு 

முள்ள முலதாதுப்பொருள் கள் , a name for 
the root tissues in animal and plants , the 
pulp of plants Parenchyma .. 


- 


பயிலுதல் , See பயிலல் . 


பயில் , பழக்கம் , exercise ; 

3 , நடை , walk . 


2. பாதி , half ; 


பரகற்பம் , 

ஒரு 

கருப்பமிருக்க மற்றொரு 
கருத்தரித்தல் , fertilisation in the same 
uterus ( womb of two foetus ) formed at 
different menstruration periods , the fecun 
dation of a woman already pregnant - Super 
foetation . 


பயில்விழிகாட்டல் , பெண்களிடத்தில் கண் 
ஜாடைக் நாட்டல் , winkat girls . 


பயிறசி , பழக்கம் , exercise ; 2. அப்பியாசம் , 

practice , 


பரகாத்தியமம் , விழிவெண்மையாகி அதில் 
ஒரு மறுவுண்டாகி வலி , அதிக வீக்கம் ; 
சிவப்பு முதலிய குணங்களைக் காட்டுமோர் 
கண்ணோய் , an eye disease marked by a 
raised patch of inflammation swelling pain 
and opacity of cornea . 


பயிற்றுதல் , படிப்பித்தல் , tuition ; 2. பழக் 

குதல் , training ; 3. கற்பித்தல் , instruct 
ing ; 4. திருத்துதல் . correcting . 


Acanthus 


பயினாசெல்லி , ஓர்பூடு . a plant 

ilicifolia . 


பரகாயப்பிரவேசம் , கூடுவிட்டுக் 

கூடுவிட்டுக் கூடுபாய் 
தல் , இது 64 கலைக்கியானங்களுள் ஒன்று , 
the art of passing the soul from ones body 
into that of another Metampsychosis . 
( உ - ம் . ) மற்றொரு சரீரத்திலும் புகுத்தலாம் . 


பயினி, ஓர்மரம் , a kind of tree ; 2 , ஒர் 

பானம் , See பதினி . 


( தாயுமானவர் ) 


பயின் உட்படுகுருத்து , the inner most ten 

der leaves of palm sprouts ; 2. பிசின் , 
gum ; 3. குருத்து , shoots of the palm ; 4 . 
அரக்கு , lar .. 


entering into another body , the power of 
leaving ones own body and make his soul 
to enter the lifeless body of another at 
pleasure ; 2. மறுபிறவி , the passing of the 
soul from one animal body to another body 
after death . This is in voluntary being a 
fresh incarnation , transmigration of souls 
according to the law of nature , 


பயூ தூலை , வெள்ளி , silver , 


பயோகனம் , ஆலங்கட்டி , hail stone ,. 


பயோ தகம் , சமுத்திரம் , ocean ; 2. மேகம் , 

cloud . 


பயோதகி , பால்கடல் . milk sea ; 2. கடல் , 
sea , 


பயோதம் , முகில் , cloud . 


புயோதரம் , சமுத்திரம், sea ; 2. மேகம் , 

cloud ; 3. முலை , female breast; 4. கரும்பு , 
sugar cane ; 

; 

5. பால் , milk . 


NOTE : The passing of the soul consists of 

two kinds - Voluntary and involuntary . 
1. the one is an art which is in ones power 
and could be practised at ones pleasure 
where as the other is involuntary and 
attributed to law of nature ; 2. the one 
takes place while living , but the other after 
death ; 3. the one is migration of soul in 
the same or one birth where as the other 
is the transmigration taking place in the 
next births ; 4. the one is the passing of 
the soul from the living body of one into 
the dead body of another , but the other 
consists in the passing of the soul from the 
dead body of one in this birth into a new 
body formed in the womb of a woman in 
the next birth although the soul is the 
same in the both the cases ; 5. the one is 
based on physical science , where as the 
other on the natural science . 6. the one is 
special and individual but the other is gene 
ral and universal . 


பயோதி . கடல் , sea . 


- 


Cuttle 


பயோதிகம் , கடல் நுரை , sea froth 
fish bone.. 


பயோத்தி , தயிர் , curd . 


பயோ நிதி , சமுத்திரம் , sea . 


பர , வேறு , different ; 2. அன்னிய , foreign ; 
3. மேலான , prceminent ; 4. முன் . before 
or in time . 


3187 


பரங்கிசாம்பிராணி 


பரங்கிச்சூலை 


பரகீயம் , பிறன் மனைவியை விரும்புவதாகிய 

தீய வொழுக்கம் , prostitution , immorality 
of embracing another s wife . 


பாகுடிலம் , பிரணவம் , the mystic om . 


நுரையீரலில் இருக்கும் சவ்வுகளுக்கு சூடுண் 
டாக்தம் , இதன் பொடியை இருமல் , 
இரைப்பு , மார்ச்சளி முதலிய கபரோகங் 
களை நீக்க உள்ளுக்குக் கொடுக்கலாம் ,, 
இதைச் சூரணித்து மெழுத தேங்காயெண் 
ணெயோடு சேர்த்து களிம்பாகச் செய்து 
படர் தாமரை , சிரங்கு ஊழ்த் தசைப்புண் 
கட்டி , குஷ்டம் , முதலான மேக சம்பந்த 
மான நோய்களுக்குப் பூசலாம் . 


பரகெதி , see 

see துவாதசாந்தம் . 


பரக்க தேய்த்தல் , see 

see பறக்கத் தேய்த்தல் , 


பரக்காக்கை , இழிவான காக்கை 

சாதி , 
இதன் கண் மாந்திரீகத்திற்குதவும் , inferior 
kind of crow the eyes of which is consi 
dered useful in magic . 


பரக்கிளுவை . 


அன்றியும் இரத்தத்தைச் சுத்தி செய்யும் , 
நீரைப் போக்கும் , சூதகத்தைப் பிரிக்கும் , 
பிரசவத்தைத் துரிதப்படுத்தும் , துவர்ப் 
பாகலின் சிலந்தி , கட்டி , எலும்பு நோய் 
இவைகளைக் குணப்படுத்தும் , இதன் பிசின் 
வாதப் பிடிப்பு , நரம்பு நோய் , கண்டயாலை ! 
மூத்திரரோகம் ; வெட்டை , இரைப்பு முதலி 
யவைகளுக் குபயோகிக்கலாம் , frankin 
cense Olibanum it was formerly impor 
ted from China and hence the name . It is 
known by different names . It is.extracted 
from Boswellia trees in Europe , Africa and 
other places . 


syphilitic 


பரங்கி , பரங்கிப்புண் , syphilitic sore ; 2 . 
இலவுங்கம் , clove ;; 

கண்டுபாரங்கி , 
knot plant , small teak - Cleodendron 
senatum ; 4. சீமை அல்லது சீனம் , foreign 
or china ; 5 மேனாடு , relating to Europe 
or America ; 6 . போர்த்துகர் , referring 
to portuguese ; 7 பூண்டின் முதற்பெயர் . 
( in Medicine ) plants first term as in பறங் 
கியாமணக்கு ; 8. கலைச் செம்பு , refined 
copper ,; 

9 . பூசணிக்கொடி ; pumpkin 
creeper 

Cucurbita pepo ; 10. சீனத்துச் 
சித்தர் , a chinese siddhar . 


- 


பரங்கிக்கட்டி , கிரந்திக் கட்டி , syphilitic 
gland ; 2. அறைக்கட்டி , bubo ( in the 
groin ) 


It is the gum resin product of Boswellia 
genus . It is yellow trasparent and brittle 
and is a stimulent and diaphoretic and 
should not be confused or confounded with 
Bacllium trees . It is heaty and cures 
phlegm . it gives warmth to the memb 
ranes of the lungs . Its powder is given 
internally with great advantage in cases of 
cough , hard breathing , phlegm in the chest 
etc. , when mixed with cocoanut oil and 
bees wax , it is applied externally as an 
ointment to itch , foul ulcers , sores , abscess ., 
leprosy etc. 


பரங்கிக்கூர்மை , காசிச்சாரம் , an aikaline 

salt prepared originally in China and im 
ported into India . 


பரங்கிச்சக்கை , ஓர் சீனத்துக் கடைச்சரக்கு 

இதுவே சோப் சீனி,இதனால் வாதப்பிடிப்பும் 
மேகக் கிரந்தியும் போம் . இது சாதாரண 
மாக வண்டு, அரித்ததைப் போல் இருக்கும் , 
China root - Similar China formerly im 
ported into India from China . It is said to 
cure rhematism , syphitic sore and other 
skin diseases , 


It purifies the blood and is used as diure 
tic , emmanagogue and ecbolic . As an 
astringent , it is useful in cases of ulcera . 
tion , abscess , diseases of bone . The resin 
is used in rheumatic and nervous diseases 
scrofulous affections, urinary disorders , 
gonorrheal and lung affectious. 


பரங்கிச்சி , இரத்தபாஷாணம் , a kind of pre 

pared arsenic ; 2 , கிராம்பு , clove , 


பரங்கிசாம்பிராணி , சீனத்துச் சாம்பிராணி , 
இதற்கு தங்குலியம் , குந்திலிங்கம் , குமஞ் 
சான் , நறும்பிசின் என்றும் பெயர் , 
ஐரோப்பியா , ஆப்பிரிக்கா இவ்விடங்களில் 
ஓர் வகை மரத்திலிருந்து எடுக்கப்படும் , இது 
சாம்பிராணி மரத்தின் பிசின் , இது மஞ்சள் 
பளபளப்புடையது , நொறுங்கக் கூடியது , 
சிறிது கசப்பும் காரமும் வாசனையாயுமிருக் 
தம் . ஆகவே , 

தூபமாக 
மிகுதியாக உபயோகப்படும் , இது துவர்ப் 
புச் சரக்கு , சுறு சுறுப்பைக் கொதிக்கும் , 
வியர்வையை உண்டாக்கும் , இதற்கும் குந் 
திரிக்கத்திற்கும் வித்தியாசமுண்டு , இது 
உஷ்ணத்தையும் கபத்தையும் அறுக்கும் , 


பரங்கிச்சிரங்கு , ஒருவகை சிரங்கு , a kind of 
itch . 


பரங்கிச்சூலை , ஒருவகை சூலை நோய் , a kind 
of rheumatic pain . 


3188 


பரங்கிவைப்பு பாஷாணங்கள் 


பரசுரூபம் 


பரங்கித்தாழை . அன்னாசிப்பழம் , ( lit ) 

foreign screw pine pine apple Ananas 
sativum . 


- 


NOTE : It is a native of hot region of 

Mexico and Panama . The different kinds 
Brazilian and Portuguese . It is now grown 
in abundance in Malabar and Andra . It 
causes cold , increases phlegm humour yet 
it is an aborfacient . 


கௌரி ; 14. வீரம் ; 15 கோழித்தலை ; 16 . 
கெந்தி ; 17. சுரைக்கெந்தி ; 18. பவளப் 
புற்று ; 19. அரிதாரம்; 20. கோடாசூரி ; 
21. பஞ்சபட்சி ; 22. குங்குமம் ; 23. இரத்த 
வர்ணபாஷாணம் 24. கோமுகம் ; 25 . 
துருசு ; 26. இர சிதம் ; 27. சூதகம் ; 28 . 
நீலவர்ணம் ; 29. சொர்ணம் ; 30. வான்முகி , 
31 , நாகம் ; 32 , துத்தம் . 


பரங்கிவைப்புபாஷாணம் , சீன வைப்பு முறை 
யால் தயாரித்த பாஷாணச் சரக்குகள் , the 
poisons and poisonous drugs prepared 
according to the process of the Chinese . 


பரங்கிப்பட்டை , இதுவே பரங்கிப்பட்டை , 
china root . 

. 


பரங்கொடியாழ்மூலி , முசுமுசுக்கை . bristly 

bryonia Bryonia scabra alias Mukia sca . 
brella . 


- 


பரங்கிப்பாஷாணம் , வீரம் , perchloride of 

mercury .. 


பரசஞ்சாரம் , ஆன்மா , the soul . 


பரங்கிப்புண் , கிரந்திப்புண் , syphiliti sore , 
chancre ; இதில் வெடிப்பரங்கி ; தீராப் 
பரங்கி ; எரிப்பரங்கி எனப்பலவாம் , There 
are three kinds as stated above . 


பரசம் , ஓர் இரத்தினம் , a kind of gem . 


பரங்கிப்பூதம் , பஞ்சபட்சி பாஷாணம் , a kind 
of prepared arsenic , 


பரசாட்சி , செருப்படை , a low spreading cree 

per - Glinus latoides alias Coldenia pro 
cumbens . 


பரங்கிமா . 


பரங்கியாமணக்கு , இதுவே பப்பாளி , which 
see . 


பரசிசுதம் , சுபவீதாசம் ; a second concep 

tion of a female who has already a foetus in 
the womb , fertilization in the same uterus 
of two ova formed at different menstrual 
periods ; the fecundation of a woman 
already pregnant -- Superfoetation ; see 
பரகர்ப்பம் . 


பரங்கிலிங்கம் , சீனத்துலிங்கம் vermilion 

formerly imported from China . It is 
replaced by உ லாந்தலிங்கம் , vermilion now 
imported from Holland . 


பரசியம் , எல்லோரும் அறிந்த விஷயம் , open 
secret as opposed to இரகசியம் , secret . 


பரங்கிவியாதி , சீனத்தாருக்கு அதிகமாய்க் 
காணும் நோய்கள் . diseases peculiar to 
Chinese; 2 , ஓர் மேகக் கிரந்தி , syphilis . 


பரங்கிவேலன் , சீமைவேலன் , foreign habul . 


பரசிராவி , சித்திரரோகம் , அதாவது குடலுக் 
குள் துவாரமுண்டாகி அதனால் வயிறுவீங்கி 
குடல் நோய் , தாகம் , மேல் மூச்சு இவை 
கள் உண்டாகும் . perforating ulcer or the 
ulcer which penetrates through the wall of 
the intestine or stomach . It is marked by 
distension of abdomen , thirst hard breath 
ing etc. 


பரங்கிவேல் , பரங்கி வேலன் , which see . 


பரங்கிவைப்பு . சீனத்தாரின் மருந்துச் சரக்கு 

AMOU14, the pharmacutical preparations 
according to the process of the Chinese . 


பரசினிபாணி , 


see 


பரஸினிபரணி . 


பரசு , மூங்கில் , 
which see . 


bamboo ; 2. கோடாசரி 


பரசுகம் , மோட்சானுபவம் , eternal happiness ; 

bliss , heavenly joys . 


பரங்கிவைப்புப் பாஷணங்கள் , தமிழ் சித்த 
வைத்தியத்திற் சொல்லியுள்ள வைப்பு 
முறைப்படி 32 பாஷாணங்கள் , அவையா 
62601 , the 32 kinds of synthetic poisons as 
described in the Tamil Siddha Medicine 
They are : 

1. பொன் தொட்டி ; 2. செப்புத் தொட்டி ; 
3. அயத்தொட்டி : 4. புத்தொட்டி 5 . 
தொட்டி , 

6 

இரத்தசிங்கி ; 7. ஏமசிங்கி ; 
8. இரசிதசிங்கி ; 9 தீமுறுகல் ; 10. கார் : 
முகில் ; 11 , இலிங்கம் ; 12. வெள்ளை ; 13 . 


பரசுபாணிரி , துரிசு , copper sulphate . 


பரசுரூபம் , விசுத்தி , ( in yoga philosophy ) 

one of the six mystic centres in the cervical 
region ( neck region ) . 


3189 


பரணிவகை 


பரத்துவாசி 


பரசையோகம் , மனைவியல்லாளுடன் புணர் 

தல் , intercourse with a woman other than 
wife.. 


6. மாடி பரணி , 7 ) பிரஸ்னி பரணி , 8 . 
மதுப்பரணி = ( கொம்மட்டி மாதுளை ) 9 . 
சுத்திலப்பரணி = ( ஏழிலைப்புன்னை ) , 10. சிரி 
பரணி = ( பேராமல்லி ), 11 .. 

பொற்றிலைப் 
பரணி = (சித்தாமல்லி ), 12 . சவ்வியப் 
பரணி = குமுகை . 


பர சொரூபன் , முனி அல்லது சித்தன் , sage 
or siddhar .. 


பாஸ்திரீகமனம் , பிறர் மனைவியேகல் , unlaw 

ful or illicit intercourse . 


பரணிசெய்தல் , சிமிழில் அடைத்தல் , pre 
serving in caskets . 


பரஸ்திரீகமனன் , கூத்திக் கள்ளன் , whore 
monger , 


பரணை , தண்ணீர் விட்டான் கிழங்கு , water 

root - Asparagus racemosus ; - 2 . மேல் 
தோல் , out skin . 


பரஞானம் , கடவுளைப்பற்றிய அறிவு , divine 
intellect ; 2. பக்தி . belief in God and 
reverence for his character and laws , god 
liness . 


பரண் , மேற்கவசம் , luting the vessel contain 

ing the medicine with cloth and clay or 
other tenacious substance when exposed to 
fire . 


பரஞானி , ஞானி , a grave philosopher , sage . 


பரண்டை , கணைக்கால் , ankle ; 2. ஓர் பறவை 
a kind of bird . 


பாஞ்சம் , நுரை , foam . froth . 


பரதயம் , குயில், Indian cuckoo . 


பரஞ்சோலி , see பெருஞ்சோலி , பெருஞ்சூலி . 


பரதவயினி . சித்தினி சாதிப்பெண் . one of 
the four classes of women divided according 
to their lust or lasciviousness . 


பரடு , கரடு , ankle ; 


2 . 


காற்பரடு . tarsus . 


பரட்டை , 

எலிச் சவிக் கீரை , rat s ear green 
Ipomea reniformis alias Evolvulus emar 
ginatus . 


பரதன் , மிருத பாஷாணம் , a kind of prepared 

arsenic .. 


- 


அரிதாரம் , 


பரதன் தமையன் தாரம் , 
orpiment . 


yellow 


பரட்டைக்காய் , பரட்டை . 
fruit of rats ear green . 


செடியின் காய் , 


பரட்டைக்கீரை, see பரட்டை . 


பரதேகம் , சூக்குமதேகம் , subtle body ; astral 

body . 


பரணகவ்வி , ஓர் பிரசவக் கருவி , dressing 

forceps .. 


பரத்தல் , பரவுதல் , spreading as epidemic; 2 . 

மிகுதல் , exceeding ; 3. விருத்தியாதல் , 
increasing ; 4 , தட்டையாதல் , becoming 
flat ; 5. பரம்புதல் , spreading : 6. விரிதல் , 
opening . 


பரணசாவணம் , 


see 


பரணகவ்வி , 


பரஸ்திரிகமனன் , அந்நியப் பெண்களை விரும் 
Yangor , whore monger . 


பாணி , சிமிழ் . அதாவது மருந்துகளைக் காப் 
பாற்றுவதற்காக உபயோகப்படுத்தும் ஓர் 
டப்பி , a small round box or casket for pre 
serving medicines ; 2. அடுப்பு , oven , 3 . 
ஜாடி , jar ; 4. சிலந்திக்கூடு , cobweb ; 5 . 
முருக்கமரம் , Indian coral tree - Erythrina 
indica ; 6. இலை , leaf , foliage ; 7. பரணி 
நட்சத்திரம் . a star ; 8. பூண்டின் இறுதிப் 
பெயர் , plants second term referring to 
different plants as shown under : 


பரத்தின்பஞ்சு, கண்டங்கத்திரி , Indian night 
shade Solanum jacquini . 


a small black 


பரத்துவரசன் , கரிக்குருவி , 
bird . 


பாத்துவாசர் , ஆயுள் வேதத்தலைவர் , the 

founder of the school of Ayurvedha . 


பரணிவகை : 


ஏலாபரணி , 2 , சாலபரணி , 3. கதிரா 
பரணி , 4. தில பரணி , 5. பீலுபரணி 


பரத்துவாசி , சிறுதுத்தி , vine leaved rose 

mallow - Hibiscus vitifolius . 


3190 


பரமஅவுட .. தம் 


பரமாணு 


பரத்தை , செம்பரத்தை , shoe flower - Hibiscus 

mutabilis . 


பரமசிவம் , பரமசிவன் , God Siva . 


பரமபிரமவிந்து , see 


பரப்பிரமவிந்து . 


பரத்தையர், வேசிகள் , prostitutes . 


பரமபூர்வ சித்தி , the most exalted excellent 

and unknown powers . 


திரி 


பரத்தையர்பால் , வேசியர்களின்பால் , 
தோஷக் கோளாறுகளால் பல 

பல நோய்கள் 
ஏற்படும் , breast milk of prostitutes .. It 
ca : ses many diseases by deranging the three 
humours . 


பரமபேதி , அன்னிய வஸ்துக்களைப் போதித் 

தல் , converting or changing substances 
chemically or alchemically ; 2. பரிறவஸ் 
துவை பேதிக்கக்கூடிய பொருள் . any 
substance capable of bringing about a che 
mical change ; 3. கார்முகிற் பாஷாணம் . 
prepared arsenic. 


பர நாதம் , ஓர் மருந்து , an unknown medicine . 


lingam 


tree 


பரநாமம் , 

மாவிலிங்கை , 
Crataeva roxburghii . 


tree 


--- 


பரந்தங்கம் , பாக்கு மரம் , arecanut 

Areca catechu . 


பரமம் , அத்திமரம் , fig tree Ficus glame . 

rata ; 2. பரப்பிரமம் , the Supreme Being ; 
3 . ஆத்துமா , soul ; 4 . மகமேன்மை ; 
almighty .. 


பரந்தமுகம் , படர்ந்த முகம் , flat broad face . 


பரமயோகி , நண்டு , crab . 


பரபக்தி , தெய்வபக்தி , the highest form of 

devotion through unreserved or absolute 
surrender . 


பரமவஞ்சம் , சந்நியாச ஆச்சிரமம் நான்கி 
னில் ஒன்று , one 

of the four stages of 
hermitage . 


2 . 


பரபாத்தல் , தினவெடுத்தல் , itching ; 

துரிதப்படுதல் , hastening . hurryig . 


பரமன் , சீக்பந்த பாஷாணம், a prepared 

arsenic supposed to be derived from the 
skull 


பரபிருதம் , குயில் , Indian cuckoo s ? called 

from its leaving the eggs into crow s nest ; 
2. காகம் , crow . 


பரமன்விந்து , இரசம் , mercury . 


பரபிருத்தம் , பரபிருதம் , which see . 
பரபுட்டமகோற்சவம் , மாமரம் , mango tree . 


பரமாணு , அதிசூக்குமவணு , ( in Chemistry ) 

atom ; 2 , அணுவுக்கணு . smallest atom - 
atom of an atom . 


பரபுட்டம், பரபிருதம் , which see . 
பரப்பாங்கல் , கப்பிக்கல் , gravel stone . 
பரப்பிரமசுரூபம் , மூன்று மாதத்திய கருப் 
பிணடம் . foetus three months old . 


( உ - ம் " அணுவுக் கணுவாய் அப்பாலுக் 
கப்பாலாய் 

( விநாயகர் அகவல் ) 
இவ்வணுமாதிரி 30 சேர்ந்தால் சூரியகிரணத் 
தின் வஸ்துவெனக் கொள்ளப்படும் , ( in 
Philosophy ) atom of an atom eternal and 
ever lasting. Thirty of such atoms are 
supposed to form a mote of suns rays ; 3 . 
பஞ்சபூத மூலவணு , the atom bases of the 
five elements ; 44 பூதம் , the invisible base 
of aggregate bodies - elements ( in Chem 
istry ) any simplest substance which hither 
to had resisted resolution by chemical 
analysis . 


பரப்பிரமசைலம் , அமுரி , மூத்திரம் , urine . 


பரப்பிரமவிந்து , வாலைரசம் , sublimed mer 

cury . 


பரப்புரமி , அத்தினி சாதிப்பெண் , the lowest 
of the four classes of woman divided accor 
ding to their lasciviousness . 


பரய்பீர்க்கு , வெள்ளைப் பீர்க்கு , white luffa 

Luffa acutangularis . 


NOTE-- | . This is the smallest atom which is 

indivisible . Thirty such atoms are supposed 
to form a mote in a sun beam . It is the in 
visible base of aggregate bodies (Bhoot 
ams ) . The atomic bases of the five elements 
( பஞ்சபூதம் ) are as follows : -- 


பரப்புரோத்தம் , கொம்மட்டி மாதுளை , melon 
lime - Citrus medica media . 


earth , of earth ; water , of water ; fire , of 
fire ; air , of air ; ether , of ether . 


பரம அவுடதம் , sec பரமௌடதம் . 


3191 


பரமானந்தம் 


பரலோகமனம் 


பரமானந்தரசம் , bliss of Moksha . 


பரமானுகூலி, அரசமரம் , peepul tree -- Ficus 

religiosa , 


NOTE-- 2. The ancient philosophers of the 

East especially Kanada ( the founder of a 
Hindu system of Philosophy long prior to 
the rise of Greecian philosophy mentioned 
about the constitution of matter in a way 
not easily understood by others . All that 
can be in ferred is that they seem to have 
thought matter is discrete and that motion 
is an inherent property of the atom and that 
they are too small to be perceived by the 
senises . They are 

They are eternal , indestruclible 
and unchangable . 


பரமான்னம் , தனிப்பாகமாகச் செய்த உயர் 
ந்த சாப்பாடு , அதாவது சர்க்கரை பொங் 
கல் , பால்பாயாசம் முதலியவை , இவைகளி 
னால் உடம்பு புஷ்டியும் வன்மையும் அடை 
யும் , rich and nutritious meals such as boiled 
rice mixed with sugar and ghee , milk pud . 
ding etc. , prepared by a special process . 
It lends nutrition and strength to the body . 


பரமுகவுப்பு , கறியுப்பு , common salt } 


பரமேசுவரி , the spouse 

the spouse by Paramesware. 
பராசத்தி . 


The atomic theory of ancient philosop . 
hers is apparently based on mind , whereas 
the theory of the modern chemists is based 
on matter and so the former theory is 
looked upon as an old speculation and grand 
guesses and the latter upon observation and 
experiments - the one is spiritual and the 
other material . 


பரமௌடதம் , மேலான மருந்து , unexelled 
medicine . 


பரமாணுக்குரிய , முக்கியவணுவின் சம்பந்த 

DITGOT , relating to an atom - Atomic . 


பரமாணுத் துவம் , பரமாணுவைப் பற்றிய 
தத்துவநூற் கொள்கை , the Philosophical 
conception of atomic theory as distingu 
ished from that of modern chemists . See 
பரமாணு . 


பரம் , அத்திமரம் , fig tree Ficus glomerata ; 

2. உடல் , body : 3. மிருதி . excess , abun . 
dance ; 4. இடகலை , the vital air passing 
through the left nostril : 5. முற்றத்துறத் 
தல் , renunciation , absolute bliss as enjoyed 
by renunciated soul ; 6. பரம்பொருள் , 
Supreme Being , the Highest ; 7. பிற வி 

3 
நீக்கம் , freedom from birth ; 8. அன்னி 
யம் , foreign ; 

foreign ; 9. நிறைவு . fuliness ; 10 . 
கடவுளைப் பரப்பிரம சொரூபமாய்த் துதித் 
தல் , a form of worship of God in the eter 
nal in effable form . 


பரமாணுவின் நிறை , the 


பரமாணுமானம் , 

atomic weight . 


பரமாதரை , நெரிஞ்சில் , cow thorn - Tribulus 

terrestris . 


பரம்புக்கொன்றை , கொன்னை ; Cassia genus ; 

2. கருங்காலி , black sundara tree - Acacia 
catechu : 3. பேய்க்கருவேல் , foreign 
babool -- Acacia ferrugenum ,. 


பரமாத்துமா . மேலான ஆத்துமா, the sup 
reme spirit . 


பரமாயுள் , பூரணவயது , the full span of life . 


பரம்புதல் , பெருகுதல் , extending ; 2. பரவு 

தல் , spreading . 


suma 


tree 


Prosopis 


பரமார்க்கம் , செந்நாயுருவி , red Indian burr 

Achyranthes aspera . 


பரம்மை , வன்னி, 
spicigera . 

. 


பரயோனி , பெண்குறி , the female genital . 


பரமார்த்தம் , உண்மை , truth ; 2. ஞானார்த் 
தம் , philosophical definitian or interpre 
tation ; 3 , தெய்வ அறிவு , divine wisdom ; 
4. உண்மைப் பொருள் , realities ; 5. ஓர் 
கற்ப நூல் , a treatise on rejuvenation . 


பரரோகம் , நோய்க்குப்பின் ஏற்படும் கோளா 
றுகள் , the after effects of a disease - 
Sequela .. 


பரமானந்த நீர் , மூளை சலம் , the serum of the 
brain . 


பரரோகம் , நோய்க்குணங்களினால் உண்டா 
கும் உபத்திரவம் , after effects of a disease . 


பரமானந்தம் , the extreme bliss . 


பரலோகமனம் , மரணம் , death . 


3192 


பரவெளி 


பராங்கவம் 


பரலோகமினி , பத்மினி சாதிப்பெண் . the 

highest of the four classes of women divi . 
ded according to their lust . 


பரவெளிக்குள்ளுட் கரு , நஞ்சுக்கொடி , umbi 
lical cord . 


பரல் , படுக்கைக்கல் , small loose pebbles 

with or without sand , gravel ; 2. விதை, 
seed . 


பரவை , கடல் , sea ; 2. நீர்ப்பரப்பு , sheet of 
water ; 3. தேங்கி நிற்கும் நீர் . stagnant 
water ; 4. உப்பு, salt ; 5. பாவுகை . 
extension . 


பரல் , பருக்கைக்கல் , gravel ; 2. கூழாங்கல் , 
peble ; 3. விதை, seed . 


பரவை தாகம் . 


பரவையமுது , கடலுப்பு , sea salt . 


பரவசசீமன் , சூதம் , mercury . 


பாவையிதளை . ஓர்வகையிதளை . Indian wild 
olive . 


பரவல் , சூழ்தல் , covering ; 2. பரவுதல் , 

spreading as an epidemic disease . 


பரவையெச்சம் , பறவைமலம் , 
birds . 


excreta 


of 


பரவளிதளை , See பாவையதளை . 


பரளைமரம் . கம்பளிவெட்டி , a tree -- Symploc 

as spicata .. 


பரவசமாதல் , அதீத நிலையடைதல் . அதாவது 

ஆறாம் அவஸ்தையாகிய உயிர்நிலை உபாதி 
யுறுதல் , ( in Vedantha philosophy ) a state 
in which the soul rapt in vain seemed to 
have passed out of the body . 


பரற்கல் , உருளைக்கல் , rolling stone . 


பரன் , சீவாத்மா , individual soul . 


பரவசமாதல் , சம் போகத்தில் மெய்மறத்தல் , 
to forget himself in the pleasure of his 
intercourse . 


பரா , தூள் , dust . 


4 


பரவன்னம் . பிறரிடத்தில் வாங்கியுண்ணும் 

M.FT Wu , food taken from others . 


பராகத்துசேவகன் , பன்றி , hog , pig . 


பராகமண் , செம்மண் , red ochore . 


பரவாசல் , யோனி , vagina . 


பராகமம் , 


see 


பராகம் . 


பரவான்மா , முற்றத்துறந்த ஆன்மா , libera 
ted soul . 


leucus flower 


பரவிசையம் தும்பை , 
Leucas genus. 


பராகம் , சந்தனம் , 

sandal ; 2. வாசனைப் 
பொடி . aromatic or fragrant powder ; 3 . 
forul BOT , white basil - Ocimum album ; 

பூந்தாது . farina ; 5 , மகரந்தம் , pollen ; 
6 

தூளி . dust . 


பரவிருதயம் , குயில் , Indian cuckoo . 


பரவிவேகம் , ஞானம் . divine wisdom , 


பராகாசம் , see 


பரவெளி , 


பரவு . ஆற்று மீன் வகை , species of river fish ; 

2. பரம்புதல் , extending or spreading . 
பரவுகால் , தசவாயுவிலொன்றாகிய வியானன் , 

one of the ten vital airs of the human body 
i . e , the vital air that prevails over the 
entire body .. 


பராக்கு , பெண்கள் ருதுவாவதற்கு முன்ன 
தான விளையாட்டுக் காலம் , புத்தியறியாத 
காலம் , period just before puberty in 
females . 


பரவுதல் , see பரவல் , 


பரவெளி, மூளை , brain , cerebrum ; 2. வைசிய 
குலக்கருப்பிண்டம் , அதாவது 

மூன்று 
மாதத்திற்கு மேற்பட்டு ஐந்து மாதத்திற் 
குட்பட்ட பிண்டக்கரு . foetus between the 
periods of 3 - 5 months ; 3. மண்டை , 
cranium , human skull ; 4. மாயாசூனியம் , 
etheric region of the sky . 


பராக்குசரண ரோகம் , ருது வாகாத 

பெண் 
களைப் புணருவதினால் கருப்பையில் சேரும் 
இள இரத்தம் கெட்டு கவுட்டி , துடை இவ் 
விடங்களிற் காணும் வலி . disease in woman 
arising from rape or coitus before maturity 
and it is marked by swelling and pain in the 
groin , thigh and the affected part due to 
contamination of blood . 


பராங்கவம் , சமுத்திரம் , ocean . 


3193 


பரான்னாசனி 


பரிகாரம்பார்த்தல் 


பராசத்தி , பஞ்ச சத்தியிலொன்று , அதாவது 

சிற்சத்தி , one of the five kinds of the 
ſemale energy i.e , the first modification in 
the active power of the diety - that which 
eliminates souls by imparting spiritual 

knowledge . 
பராசயம் , போஸ்து காய் , dried Poppy 

head , capsules of poppy . 


பரி . அன்பு . love , affection ; 2. பருத்தி , 

cotton shruk ; 3 , மாம்பட்டை , bark of 
mango tree ; 4. இயற்கைத் தங்கம் , natu . 
ral gold as opposed to செயற்கை தங்கம் , 
alchemical gold ; 5. பொன் , gold ; 6 . 
தங்கம் , refined gold ; 7. குதிரை , horse; 

கறுப்பு , blackness ; 9. வருத்தம் , grief . 
suffering ;; 10 . 

உண்மை, 

truth ; 11 . 
பரிசவுணர்ச்சி , feeling of touch . 


8 


an 


பராசரர் , ஆயுள்வேத நூலாசிரியர் ,, 

author of Ayurvedic science . 


பரிககருப்பம் , பிரசவ காலத்தில் கதவின் 

தாழ்ப்பாளைப் போல் பிண்டம் குறுக்காத் 
திரும்பியிருத்தல் , obstructed labour in 
which the foetus lies transeversely occupy 
ing a position across the uterus like a bolt . 
See பரிசும் . 


பராசனம் , கொலை , murder . 


பராசு தம் , துக்கம் , grief ; 2. மரணம் , death . 


பரிகதம் , பேயால் ( பேய் + ஆல் ) a kind of 

banyan . 


பராசுதை , மரணம் , 


death . 


பராடம், பாலைவனம் , desert ; 2. வனாந்திரம் . 

lovely forest , 


பரிகம் , கிழங்கு , bulbous root ; tuber ; 2 . 

நீர்ச்சாடி , water jar ; 3. இரும்புத் தண்டு , 
iron rod ; 4. கருப்பம் குறுக்கிடுவது , 
transeverse presentation . 


பராதாரம் , காக்கை , இது குயிலின் முட் 
டையை அடை காப்பதால் இப்பெயர் , crow 
called so by its hatching the eggs of Indian 
cuckoo . 


பரிகரி , குணமாக்குகை, curing as disease ; 2 . 

ஆற்றல் . •healing ; 3. நீக்குதல் . removing 
as தேங்காய் நீர் பரிகரித்தல் , removing 
water from the cocoanut . 


) 


பராபரக்கன்னி , இரத்தபாஷாணம் , a 
pared arsenic . 


pre 


பரிகரிப்பு . குணமாக்குகை , the art of healing . 


பராபரம் , சூதம் , mercury ; 

2. நன்மை , 
தீமை , good and evil ; 3 , நடுத்தரம் , equity . 


பரிகார நிகண்டு , வைத்திய நிகண்டு , m.dical 

vocabulary in verses . 


பரிகார நூல் , வைத்திய நூல், a 
treatment of diseases . 


book 


on 


பராயம் , 


பிராய் மரம் , which see , 


பராய் , 


பராரி , 3 - ம் வருடம் , third year . 


பரிகாரபண்டம் , உபயோகிக்கும் பண்டங்க 
ளின் திரிதோஷ குற்றங்களை நிவர்த்திக்கப் 
பயன்படும் . பொருள் திரிதோஷம திரவியம் , 
drug used to correct the bad qualities of 
substances useful for food or medicine , 


பராருகம் , கல் , stone . 


பராரை , பருமரத்தடி , the trunk of a tree ; 

2. விலங்கின் பருத்த மேல் தொடை , the 
broad upper thigh of animals . 


பரிகாரமருந்து , குணமாக்கு மருந்து , curing 
medines curatives or remedies . 


பரார்த்தம் , பிரமகற்பத்தரை , பிரம்மாவுடைய 
வாழ்நாட்களில் பாதி , half of the life span 
of Brahma ; 2. பிறர்க்குபகாரமானது , that 
which is useful for others . 


பரிகாரம் , குணமாக்குகை , the art of healing: 

2. மாற்று மருந்து , remedy ; antidotes ; 3 . 
பெண் மயிர் , woman s hair ; 4 . குணம் , 
relief . 


பராவதம் , வாலுளுவை , spindle tree - Celas 

trus paniculata alias Catha montana . 


பரானுகூலி , விபசாரி , prostitute , whore . 


பரிகாரம்பண்ணல் , வைத்தியம் 

பண்ணல், 
to treat the patient — the diseased as a 
physician and surgeon ; 2. விஷ நீக்கல் , rem 
oving the poison as in snake bite . 


பரான்னம் , 


see 


பரவன்னம் , 


பரிகாரம்பார்த்தல் , வைத்தியம் செய்தல் , see 
பரிகாரம் பண்ணல் , 


பரான்னாசனி, சூக்குமவுயிர் , parasites . 


3194 


பரிசபேதி 


பரிசாரம் 


பரிசமூலி , 


பொன்னாக்கு மூலிகை , 
plant capable of transmut 
ing 


பரிசன மூலி , 


பரிகாரவழி , நிவர்த்தி யாவதற் கரிய தாகிய 
பாதைகள் அறிந்து ஸ்நானம் , நித்திரை, 
சையோகம் ஆகிவைகளால் கொள்ளும் பரி 
காரம் , various methods of treating a case 
by internal and external treatments like 
baths massage , cauterization etc. 


பரிசம் . தொடுதல், touch ; 2. பரிசநோய் , 

pain arising by mere touch ; 3. OUT 2017 
voor 10 , mineral poison found under the bed 
of rocks ; 4. தேங்கா பாஷாணம் a kind of 
native arsenic ; 5 OUITGET, gold . 


பரிகாரவேற்பாடு , குணப்படுத்த வேண்டிய 
முயற்சிகள் , see பரிகாரவழி . 


பரிகாரி , வைத்தியன் , physician இதுவே பரி 
யாரி எனவாயிற்று , இதனால் அம்பட்டன் 
தான் பூர்வத்தல் வைத்தியனாக விருந்து வந் 
தவன் என விளங்கிற்று ; 2 

பூநீறு, efflor 
escence found in the soil of fuller s earth 


பரிசராயுரம் , அடிவயிற்றின் உற்புற சவ்வுக் 

கும் , கருப்பைக்கும் காணும் அழற்சி . infla 
mmation of the peritoneum and uterus or 
inflammation of the pertonium about the 
uterus - Metro peritonitis . 


பரிகிருதம் , தயிர் , curd . 


பரிசருமம் , வெளித்தோல் , oer 

layar of 
the skin ; 2. மீத்தோல் , cuticle or epidermis . 


பரிகீரத்தானு . காரீயமலை , mountain of lead 

orer or mines . 


பரிகோபத்தம் . நாய்வேளை . dog mustard 
plant Cleome viscosa . 


பரிசர்ப்பக்குட்டம் , உடம்பில் ஓர் இடத்தில் 
பல கொப்புளம் அல்லது சினைப்புக் கிளம்பி 
பல பக்கம் பரவும் ஓர் வகைக் குட்டம், a 
kind leprosy in which a number of exuding 
pastules crop up and gradually extend on 
tie surface of the body . 


பரிக்கந்தி , அமுக்கிராக் கிழங்கு , horse root 

--- Withania sommifera . 


பரிசவறிவு , தொடுவதின் உணர்ச்சி , sense of 
touch ; 2. உணர்ச்சி . feeling 


பரிக்குளம் : ; . குதிரைக் குளம்பு , hore s hoof ; 

2. குதிரைக் குளம்புப்பூடு , arrow head 
Saggitaria obtusifolia 


பரிசவுணர்ச்சி, கையினால் தொட்டுணர்தல் , 

the act of feeling with the hand - Paipation .. 


பரிசக்கிணறு, See பரிசக் தன்று . 


பரிசவுப்பு , முகரும் உப்பு , smelling salt . 


பரிக்குத்தானு , காரீயமலை , See பரிகீரத்தானு . 


பரிசக்குன்று , நாகப்பச்சை . an inferior green 

stone iound natura.ly . 


பரிசவேதி , முண்டினி விருட்சம் , an unknown 
Plant ; 2 இழிந்த உலோகங்களைப் பொன் 
னாக்கும் ஓர் குருமுடிப்பு , an alchemical pre 
paration capable of transmuting inferior 
metals into gold - Philosopher s stone . 


பரிசக்குறைவு , தொடுவதின் உணர்ச்சியை 
முழுதும் மறியாமை , dullness or bluntness 
of the sense of touch - Anabliappia . 


பரிசவேதைமணி , இரசமணி , consolidated 

mercuriai pill used for transmutation of 
metals into gold . 


சுண்ணம் , 


பரிசசுண்ணம் , நாகப்பர்சைச் 
calx of green stone , 


பரிசனபேதி , வேதைக்கல் , 
stone , See பரிசபேதி . 


philosopher s 


பரிசதகம் , உடம்பைத் தொடுதல் , touching 
the body ; 2. ஆலிங்கனம் , embrace ; 3 . 
வித்தகம் . 


பரிசனம் , 

touch . 


உறவு , 


relation ; 2. தொடுதல் , 


பரிசனன் , காற்று . air , wind , breeze . 


பரிக நரம்பு , தொடுவதை யுணர்த்து நரம்பு , 
sensery nerve of touch . 


பரிசனை , பழக்கம் practice . 


பரிசநாடி , 


உணர்ச் ரிக் குண்டான 

குண்டான நரம்பு , 
nerve of sensation . 


பரிசன்னியம் , பொன் எடுக்கும் சுரங்கம் , gold 
mine . 


| 


பரிசபேதி , கற்கடக பாஷாணம் , a kind of 

native arsenic . 


பரிசாரம் , பெண்மயிர் , woman s hair . 


3195 


பரிசுற்றிவாட்டல் 


பரிணாமசூலை 


பரிசி , மிளகு , black pepper . 


பரிசோதனை , முழு ஆராய்ச்சி . complete re 

search .. 


பரிசித்தல் , தீண்டல் , touching ; 2. பழத 
தல் , practising ; 3. அனுபவித்தல் , experi 
encing . 


பரிச்சிமிழ் , பொன்சிமிழ் , gold casket for 

preservation of valuable medicines . 


பரிசிரமம் , மிகுதியான துன்பம் , great afflic 

tion or grief ; 2. மிக்கவலி , great pain ; 
பிரசவவலி . labour pain . 


3 . 


பரிச்சினை , பரிநாதம் . அதாவது பெண்களின் 
கருப்பையிலுள்ள சினைக்கோளத்தைத் 
தாங்கி நிற்கும் ஓர் போர்வை , the structure 
which holds the ovum while still within the 
ovary 

Graaflan vesicle . 


பரிசிராவம் , ஆசனவொழுக்கு , இது அதிக 

மலச்சிக்கலாலும் அல்லது அளவுகடந்த 
அதிசாரத்தினாலும் , குடல் பலவீனத்தாலும் 
ஏற்படும் . stools oozing out of anus or fecal 
flow due to excessive constipation or exces 
sive dysentery or diarrhoea or weakness of 
the intestines Dysenteric stools . 


பரிச்செம்பு , தங்கச் செம்பு . consolidated gold 

in excess of standard specific gravity 19 . 


an 


பரிச்செம்பிப்பனத்தி , செந்தாடுபாவை ; 
unknown plant .. 


NOTE : It is caused by the three doshas 
and morbidness accumulated in the system 

man with extremely constipated 
bowels . 


பரிச்செவிக்கள்ளி , குதிரைச் செவிக்கள்ளி . 
a spurge with the leaves like the ears of 
horse . 


of a 


பரிச்சேதம் . 


பரிஸ்தா பிதசாலம் , மீத்தோல் கண்ணறை, 
epithelial cell . 


பரிஸ்போடகம் , காதெழுச்சி . furncle in the 


பரிசிராவி , கூர்மையான மீன் முள் முதலிய 

வைகள் உணவின் வழியாக குடலில் சேர் 
ந்து துவாரமுண்டாக் குவதாலும் அல்லது 
குடலுக்குள் விரணங்கள் ஏற்பட்டு அதனால் 
துவாரம் 

ஏற்படுவதாலும் , குத்தல் நோய் 
உண்டாகி எரிச்சலுங்கண்டு 

வயிற்றைப் 
பருக்கச் செய்யும் ஓர் நோய் , 3 disease of 
the intestines due to the perforation of the 
intestines arising from thorny substances 
such as fish bone etc , carried down with 
the food or from ulceration in the walls of 
the intestines as duodenal ulcer , enterities 
etc. it is marked by cutting pain , burning 
sensation and distension of the abdomen . 


ear . 


பரிஸ்போடம் , மிகுந்த கொப்பளம் , big boil . 


பரிஸ் போதம் , இதுவே கொப்புள வாதம், 
which see . 


பரிசீலனை , ஆராய்ச்சி , research ; 2. சோதனை , 

test , careful examination - indagation . 


பரிட்சேபிபகந்த விரணம் , அகழிப்பவுத்திரம் , 
a kind of anal fistula . 


பரிசு , குணம் , quality ; 2. விதி , rule ; 3 . 

பரிட்சை . பரீட்சை , which see . 
தன்மை . nature ; 4. நற்குணம் , good qua 
lity . 

பரிணம சரீரம் . மாறும் உடம்பு . changeable 

body .. 
பரிசுத்த இரத்தம் ,சிவப்பிரத்தம் , arterial 
blood ; 2. மாசற்ற இரத்தம் , blood free 

பரிணாமசூலை , சிறுகுடல் பெருங்குடலோடு 
from impurities , surified blood . 

சேருமிடத்தில் , நாபிக்கு சற்று கீழாக வலது 

புறமாய் வர்மி யென்னும் ஒரு புழுபோன்ற 
பரிசுத்தபரணி . துரிசு , blue vitriol . copper 

அவயவம் 

தொங்கிக் கொண்டிருக்கும் , 
acetate . 

அதில் அழற்சி முதலிய கோளாறுகளினால் 
ஏற்படும் ஓர் சூலை நோய் , இது குடல்களைத் 

தாக்கி அசீரணம் , மலச்சிக்கல் , ச.ரம் , சீரண 
பரிசுத்தம் , தூய்மை , free from impurities . 

காலத்தில் வலி முதலிய குணங்களேற்படும் , 

பழய மலங்கள் வெகு நாட்களாக பெருங் 
பரிசுற்றிவாட்டல் , கட்டிய சரக்கெல்லாம் | குடலில் தங்கி விடுவதாலும் , வாயு பிரகோப 
கிண்ணிக் கற்பூரத்தியில் வாட்டிச் செங்தூர மடைந்து பித்த கபத்தைத் தாக்குவதாலும் 
மாக்கல் , the process of calcination of con இக்சூலையுண்டாகுமெனக் கருதப்படுகிறது . 
solidated drugs by exposing or subjecting இந்த புழுப்போன்ற சிறிய வறுப்பு உடம் 
them to the moderate heat of burning பில் இன்னத்திற்காக உபயோகம் என்ப 
Camphor cake . 

ஒருவரும் கண்டறிந்தாரில்லை , ஆகவே இங் 


3196 


பாணாமசூலை 


பரிதிகம் 


3 . 


மரணத்திற் கேதுவாக்கும் பரிணாம 
சூலை . that which is marked by sud 
den , rapid and fatal development 
Fulminating appendicitis . 


-- 


4. இவ்வுறுப்பில் புழுக்கள் காணுவதால் 

ஏற்படும் சூளை , that which is due to 
the presence of worms in the appen 
dix - Verminous appendicitis . 


துளை 


5. இவ்வுறுப்பில் 

உண்டாவதா 
லேற்படும் சூலை , one with perfora 
tion of the organ Perforative 

appendicitis . 
6 . மக்களிக்கும் பரிணாம சூலை , that 
which is marked by frequent attacks 

Relapsing appendicitis . 


- 


நோய் 

காணுமாகில் இவ்வுறுப்பை அறுத் 
துப் போட்டாலொழிய தொந்திரவு நீங்கா 
தென்றும் , மருந்துகளாற் பிரயோசனமில்லை 
யென்றும் மேனாட்டு வைத்தியர் கொள்கை , 
ஆனால் நம் வைத்தியர்கள் இது சீரண 
காலத்தில் ஏற்படும் வயிற்றுவலி யென்றும் 
இதை அறுத்துவிடுவதால் சக்தி குறைந்து 
விடுவதாகவும் அபிப்பிராயப்படுகின்றார்கள் , 
சாதாரணமாக இளஞ்சூடான சுத்த சலத்தை 
குதத்தின் மூலமாய் உள்ளுக்குப் பீச்சிட 
மலம் எளிதில் வெளிப்படுவதினால் நோய் 
குறையும் , இப்படி அடிக்கடி செய்வதினால் 
ஒரு வாறு குணம் ஏற்படும் , இந்நோய் அடி 
யிற் கண்டபடி பல காரணங்களை கொண்டு 
பலவிதமாக கருதப்படும் , அவையாவன ; 
a worm like pouch leading off from caecum 
and hanging between the large and the small 
intestine on the right side just below the 
navel . It is known as vermiform appendix . 
The inflammation and other disorders 
occuring in this organ is known as appen 
dicitis . It is marked by indigestion , fever 
etc. The pain is said to be due to the long 
retention of fecal matter in the intestines 
owing to which the vayu that predominates 
is excited . The usefulness and presence of 
this little organ in the human body has not 
yet determined by scientists and as such it 
is considered as a superfluous organ in the 
body . So , the western scientists consider 
that a radicure of this disease is only by 
completely removing the said vermiform 
through operation and not in any way by 
medicine , but our native physicians consi 
der that it directly goes to affect very much 
man s vitality . The general treatment 
adopted to give relief to the patient suffer 
ing from this disease consists only in giving 
enema of luke warm water several times as 
pain arises . It is called by different names 
according to its cause in modern medicine , 
They are as follows: 


பரிணாமம் , வேறுபாடு , change ; 2. உணவைச் 
சமானப் படுத்துகை, assimilation of food ; 
3. பிறிதொன்றாக மாறுகை , converting into 
a different form .. 


பரிதகனம் , பொசுக்குதல் , roasting . 


பரிதஞ்சிரணம் , மஞ்சிபத்திரி , an unknown 

drug said to convert gold in to a red oxide. 
பரிதல் , அறுத்தல் , cutting ; 2. அன்பு, affec 
tion , love ; 3. பிரிதல் , severing ; 4. அறு 
தல் , being broken off ; 5. பகுத்தறிதல் , 
discriminating 


பரிதவுயர்சாதி , see பயிரபதிசாதி . 


பரிதாகம் , உடம்பின் எரிச்சல் , burning sensa . 

tion of the body . 


பரிதாபசுரம் , வெப்பத்தினால் பெருந்தாகம் , 
வருத்தம் , நாவறட்சி முதலிய குணங்களைக் 
காட்டு மோர்வகை சுரம் , 

, 

fever due to 
excessive heat of the body is marked by 
great thirst , suffering . dryness of the ton 


gue etc. 


பரிதி , பொன் , gold ; 2. சூரியன் . the sun ; 
3. வெண்கீரைத்தண்டு . white garden green 

Amaranthus gangeticus ; 4. தருப்பை ,, 
sacrificial grass - Erogrostis cynosurioides ; 
5. வட்டம், roundness . 


1 . 


சமீபத்திலுள்ள உறுப்பற்குக் காணும் 
நோயின் தொந்தத்தினால் ஏற்படும் 
சூலை , appendicitis caused by infection 
of the neighbouring tissues Coti 
guous appendicitis . 


- 


பரிதிகம் , கண் ணுக் குள்ளே இயவத்தின் 

அதாவது பார்வையின் விளிம்பைச் சூழ்ந் 
திருக்கும் வட்டசவ்வு , a capsule surrounding 
the crystalline lens of the eyes Crystal 
line capsula , the membrane in closing the 
capsule of the lens of the eye of the early 
embryo - Capsulopupillary membrane, that 
part of the vacular coat of the eye which 
includes the ciliary muscles and processes 
-- Ciliary body .. 


2. நெடுங்காலமாக தொந்திரவுண்டாக் 

கும் சூலை , that which is lingering for 
a long time - Chronic appendicitis . 


3197 


பரிபாஷை 


பரிபுலுதம் 


பரிதிக்காய் , பச்சைக் கடுக்காய் , green gall 

nut -- fresh undried gallnut . 


பரிபாஷை நிகண்டு , ஏற்ற சித்தர் செய்த ஓர் 
தமிழ் வைத்திய நிகண்டு , a medical voca 
bulary of technical terms compiled by Erru 
siddhar , dictionary of nomenclature . 


பரிதிசடாவாரி , சவுரிக்காய் , See குறட்டை . 


பரிபிட்டகம் , ஈயம் , lead . 


பரிதி நீர் , பனிநீர் , dew water . 


பரிதிப்பச்சை , கதிர்ப்பச்சை , a fragrant plant . 


பரிபின்னால் , பருத்தி , cotton shrub - Gossy 

pium herbaceum . 


பரிதியங்குடிங்கு , சக்கரவாகப்புள் , ruddy 
goose . 


பரித்தகடு , பொன் தகடு , gold leaf 


பரிபுச்சரம் , ஓர்வித பக்கவாதம் அல்லது பக் 

கச்சூலை நோய் . இது நுரையீரல் பையின் 
சவ்வுக்குக் காணும் , அழற்சி , a 

disease 
marked by inflammation of the meribrane 
investing the lungs and accumulation of fluid 
in the pleural cavity Pleurisy . 


பரித்தல் , அறுத்தல் , cutting ; 2. கையாற் 

பிடுங்கல் , plucking with hand . 


பரித்தவம் , கருங்காலி . black sundara tree 

Acacia catechu (typica . ) 


பரிபுடம் , நூறு எருவைக்கொண்டு போடும் 

புடம் , fire set up for purpose of calcination 
with the aid of one hundred cowdung cakes . 


பரிபுட்கரை , ஓர் 
cubumber .. 


QUotif}, a species of 


பரிநாதம் , பரிச்சினை , which see . 


பரிநாமசூலை , See பருணாமசூலை ; 2. சீரணிக் 
கும் சமயம் ஏற்படும் குன்ம வயிற்றுவலி , 
gastralgia . 


பரிபுப்புசத்துள் , பரிபுச்சவளைவில் அதாவது 
சுவாசப்பைச் சவ்விற்குள் , situated beneath 
the pleura Sub pleural. 


-- 


பரி நிர்வாணம் , ஓர்வித காமலீலை , 

, 

இதில் 
கவிழ்ந்து படுத்திருக்கும் பெண்ணின் மேல் 
ஆண் படுத்துக் கொண்டு தன் ஆண் 
குறியை இருந்தபடியே பெண்குறியில் 
நுழைத்துப் புணர்வது , ( in sexual science ) 
one of the postures in which a woman lies 
with her face down wards introduces his 
pensis into her vagina from behind and 
coapulates . 


பரிபுப்புசம் , சுவாசப்பையைச் சூழ்ந்து மூடி 
யுள்ள மெல்லிய சவ்வு , இது நெஞ்சறை 
யின் சுவருக்கு உள்ளுறையாகும் , the thin 
serous membrane investing the lungs 
Pulmonary pleura . It also lines the thorax 
or chest when it is called Parietal or Costal 
pleura . 


- 


பரிபுப்புலுதயோனி , கருப்பை பின் பக்க 

மாக வளைந்துள்ள யோனி , the genital of 
the female in which the uterus is bent and 
thurst backwards . Such woman feels great 
pain during sexual intercourse , 


பரிகர்ப்பிணி , பூரண கர்ப்பிணி , full term 

pregnant woman i . e . woman in full term of 
pragnancy . 


பரிபரிசி , குதிரைவாலி , horse tail plant . 


பரிபாகம் , ஏற்றபக்குவம் , a matured condi 
tion , perfect condition ; 2. சமைக்கை ; 
cooking ; 3. முதிர்வு , maturity . 


பரிபுப்புலுதயோனிரோகம் , சையோககாலத் 
தில் இருவேகங்களாகிய தும்மலையும் ஏப் 
பத்தையும் அடக்குதலினால் உண்டாகும் 
grow , a disease of the vagina due to suppr 
ession of the two natural urgings - sneezing 
and belching - during sexual intercourse ; 2 .. 
சையோக காலத்தில் யோனிக்குள் மிக்க 
வலியையுண்டாக்கும் 

நோய் , disease 
characterised by excessive local pain at the 
time of sexual congress . 


பரிபாகி , ஞான முதிர்ச்சியுள்ளவன் , a man 

of matured wisdom : 2. முத்தியடையும் 
W. SUGOT , one fit to attain liberation , 


a 


பரிபாஷை, மறைவான சொல் , code word ; 

2. நூற்சொல் , scientific word ; 3. தொழிற் 
சொல் , technical or code word -Nomenc 
lature . It is used in Medical literature to 
avoid long names . 


பரிபுலுதம் , கருப்பை பின்னாகத் திரும்பியும் 
அல்லது வளைந்தும் 

மடிந்து 
காணும் , the retroversion or retroflexion 
of the uterus 


பின்கை 


3198 


பரிமளமூலி 


பரியங்கப்பாதி 


பரிபூரணம் , அத்தினிசாதிப்பெண் , the last 

of the four classes of women divided 
according to their lust ; 2 . 

2. நிறைவு , full 
ness ; -3 . மரணம் , death . 


பரிமளம் , சீதாங்க பாஷாணம் , a kind of 

native arsenic ; 2. சுகந்தம் , purfume. 


பரிபெல்லம் , பெருமுத்தக்காசு , large variety 

of cyprus root - Cyperus juncifolius , 


பரிமளவர்க்கம் , சாதிக்காய் , ஏலம் , இலவங் 

கம் முதலிய வாசனைச் சரக்குகள் , aromatic 
drugs such as nut meg cardamon , clove etc ; 
2. வாசனைப் பூக்கள் , பூண்டுகள் , fragrant 
flowers and plants . 


- 


Ocimum 


பரிமணி , கரந்தை , sweet basil 

basilicum . 


- 


Pho 


பரிமண்டலம் , சிற்றீஞ்சு , small date 

enix farinifera . 


பரிமளி , கரந்தை . sweet basil Ocimum 
basilicus ; 2. சிவகரந்தை , which see ; 

, ; 3 . 
நாறு கரந்தை , Indian globe thistle - Sphoe . 
ranthes indicus . 


பரிமளகுணத்தான் , கலுவம் , an oval grin 

ding stone used for grinding medicine with 
juice . 


பரிமளாதிமூலி , சிவகரந்தை , Ceylon toolsy 

Sphoeranthes zeylanica. 


பரியளக்குழம்பு. ஓர் வாசனைக் கலவை , a 

solution of perfumes. 


பரிமா , குதிரை , horse . 


பரிமளசுகந்தம் , நல்ல வாசனை . sweet scent . 


பரிமாணசக்தி , பெளதிக முறைப்படி பரமா 
ணுவின் கூட்டுமுறை சக்தி ,the atomic val 
ency , the combining power of an element 
the chemical valency. 


பரிமாணம் , அளவு , size , dimension . 


பரிமளகெந்தி தைலம் , வாசனை மூலிகை 
களோடு மற்றக் கடைக் சரக்குகளையும் 
சேர்த்துச் செய்யுமோர் வகைத் தைலம் . 
இது தன்வந்திரி தைலமுறைப்படி தயாரிக் 
கப்படும் , a medicated oil prepared with 
fragrant herbs and aromatic drugs sold in 
bazaar as ingrediants according to the pro . 
cess laid down in the works of Dhanwantri . 


பரிமாது , பத்மினி சாதிப்பெண் , the first of 

the four classes of women divided accord . 
ing to their lust . 


பரிமாறுதல் , அனுபவித்தல் , experiencing : 

கையாளுதல் , handling : 3. புணர்தல் , 
copulating ; 4. பரவுதல் , extending ; sprea 
ding ; 5. பங்கிடுதல் , serving at table . 


பரிமளசந்தனம் , கலவைச் சந்தனம் , உ . டம் 

பிற்குக் குளிர்ச்சியைத் தருவதுடன் சுக்கில 
சோணிதத்தையும் , சுத்தி செய்யும் ; இரச 
தாதுவில் ஊறுகின்ற அணுக் கிருமிகளைப் 
போக்கும் , perfumed paste of sandal wood , 
when applied to the body it cools the 
system . Given internaly it purifies semen 
and sonitham . It destroys the germs that 
are found in the rasa dathu (lymph ). 


பதிமாற்றம் , புணர்ச்சி , Copulation ; 2. நோய் 
பரவியிருக்கை . spreading of a disease . 


பரிமித்திரம் , வீரம் , perchloride of mercury . 


பரிமளத்திரவியம் , see மரிமள வர்க்கம் . 


பரிமுகம் , கணைக்கால் , ankle ; முன்னங்கால் , 

part from foot to knee ; 3. காலின் குதிரை 
முகம் , shin , 


பரிமளத்தைலம் , வாசனைத் தைலம் , fragrant 

medicinal oil ; 2. சந்தனாதித் தைலம் , medi 
cated oil prepared with sandal wood as 
the chief ingrediant; 3. கந்தத் தைலம் , 
fragrant ointment or balm for external use . 


பரிமிட்டம் , 


பரிமித்துரு , சவ்வீரம் , corrosive sublimate . 


பரிமள நீர் , பன்னீர் . rose lavendar . 


பரிமுசல் , பித்தளை . brass . 


பரிமள பஞ்சகம் , பரிமளநீர் . which see . 


பரிமூத்திராமிலம் , குதிரை மூத்திரப் புளிப்பு , 
acid derived from the urine of horses 
Hippuric acid . 


வாசனைப்பொடி , 


scented 


பரிமளப்பொடி , 
powder . 


பரியங்கப்பாதி , குதிரை 
plant . 


வாலி , hore tail 


பரிமளமூலி , சிவகரந்தை , which see . 


3199 


பரில்லம் 


பர்ட்சணம் 


பரியசம் , ஓமம் , Carum copticum . 


பரிவயம் , அரிசி , rice ; 2. இளமை , youth . 


பரிவர்த்திகம் , See நிருத்தமணி . 


பரியத்தியம் , எலும்பு முழுவதையும் சூழ்ந் 
திருக்கும் சவ்வு , the tough fibrous memb 
rane surrounding a bone - Periosteum . 


பரிவர்த்திகம் , ஆண்குறித் தோல்மேல் 
ஏறாமை , Phymosis. 


பரிய நல்வேதிச்சி , முண்டினி விருட்சம் , an 
unknown plant useful in alchemy . 


2 , தானியக் 


பரியாகாரம் , கரகம் , crow : 
குவியல் , heap of grain . 

. 


பரியாசம் . ஓமம் , See பரியசம் . 


பரியாந்திரம் , அடிவயிற்றைச் சுற்றிலுமுள்ள 

சவ்வு , the serous membrane lining the 
abdominal wall - Peritoneum .. 


பரிவர்த்திகை , ஆண்குறியின் முன்தோலில் 
முடிச்சைப் போன்ற கடினமான சதைக் 
காய்ப்பு ஏற்படுவதால் ஷை முன்தோல் சதை 
யைப் பின்னுக்கிழுக்க முடியாமை , இது 
வலியையும் எரிச்சலையும் கொடுக்கும் , சாதா 
ரணமாக இலிங்கத்தின் முன்தோல் , கை 
முட்டி , அடிக்கடி பிசைதல் , சையோகத்தில் 
அதிகமாக உராய்தல் முதலிய காரணங் 
களால் வாயு கோளாறடைந்து ஷ முன் 
தோலின் சதைக்கு இவ்வித கோளாறுகளை 
யுண்டுபண்ணும் , a disease of the penis in 
which the integuments of the penis ( pre 
puce ) are affected and give rise to a knot 
like structure hanging down from the glans 
penis . It is marked by pain and burning 
sensation . This is brought about by the 
deranged vayu owing to excessive mastur 
bation , massage , pressure or local injury.. 


பரியாத்தி , பதத்தறிகை, discremination . 


பரியாந்திரதாபம் , அடிவயிற்றைச் சுற்றிலு 

முள்ள சவ்வுக்குக் காணும் அழற்சி , inflam 
mation of the serous membrane lining the 
abdominal wall - Peritonitis . 


பரிவலம் , வெள்ளி, silver --- Argentum .. 


பரியாமி , மருளூமத்தை , burweed heache 

plant - Xanthium strumanium . 


பரிவாடம் , மொச்சைக்காய் , country bean - 

Dolichos lablab typicus . 


பரியாயதாமம் , பரிபாஷை , secret or techni 
cal word ; 2. வேறுவார்த்தை , synonym . 


பரிவாட்டி , காசுக்கட்டி , black catechu 

Catechu nigarum . 


ரியாயம் . ஒரு பொருளுக்குப் 

ஒரு பொருளுக்குப் பல சொல் , 
word or words having the same or almost 
the same signification -- Synonym . 


பரிவாலி , குதிரைவாலி, horse tail plant 

Panicum frumentaceum . 


பரியாயமேவசம் , சின்னாருகை , an unknown 
plant . 


பரிலிந்து , தில்லைமரம் , tiger s milk tre e 

Excoecaria agalloucha. 


பரியாயவாசகை , மகாமேதை , See பரியாமி , 


பரிவிந்துப்பால் , தில்லைப்பால் , milk of tiger s 

milk tree .. 


பரியுசிதம் , 


} 


See பதஞ்சரோகம் . 


பரிவிளங்கம் , வாயுவிளங்கம் , wind berry . 

worm killer Embelia ribes . 


பரியுசிதை . 


- 


பரியேரிடையாதி , தகரை , ringworm plant 

Cassia tora . 


பரிவேதனம் , மிகுந்தவலி , excessive pain . 


பரிவேதை , See முண்டினிவிருட்சம் . 


பரியொளி நிறம் , பொன்னிறம் , golden 
colour . 


-- 


பரிரேக்கு , தங்கரேக்கு , gold leaf . 


பரிவை , ஈத்தியாவட்டம் , indian rosebay - 

Nerium Coronarium alias Tabermontanum 
coronarium ; 2. சீந்தில் , moon creeper - 
Menospermum cordifolium . 


பரினி , சூழ்ந்து , to surround , to think . 


பரில்லம் , கொட்டணை , உமரி முதலிய கடற் 
கரைப் பூண்டின் சாம்பலிலிருந்து எடுக்கு 
மோர் அசுத்தமான சோடாவுப்பு . impure 
sodium carbonate obtained from the burnt 
ashes of some sea shore plants . 


பரீட்சணம் , சோதனை , examination . 


3200 


பரி 


பருக்கொளளல் 


பரீட்சை , வைத்தியர்கள் நோயாளிகளைப் | பரு , இதுவே கோடைக்கட்டி , தை மாசி முதல் 
பரீட்சிக்கும் போது கவனிக்க வேண்டிய 

வைகாசி வரையில் பெரியவர்களுக்கும் 

குழந்தைகட்கும் , தலை , முகம் , துடை முத 
விஷயங்கள் , அதாவது நாடி , முகம் , மலம் , 

லிய விடங்களில் கட்டிகளாக ஆரம்பித்து 
அமுரி , கண் , நாக்கு , உடம்பு , தொரி முத சிவந்து இரத்தம் ஒழுகும் , இரத்தக்கட்டி 
லிய எட்டுவித சோதனைகள் , the eight என்றும் பெயர் , summer boils , they crop 
kinds of investigations or examinations to 

up from February to May or June , elder as 

walt as children get them They appear 
be made by a physician in a patient with a 

mostly in the head , face and thigh. When 
view to arrive at the correct diagnosis they burst open pus and blood ooze out , in 
before begining treatment viz : examination some varieties only blood flows out . 
of the pulse , faeces , urine , tongue , voice 
( ஒலி , noise ) colour , ( Rupam ) and skin பருகல் , உண்டல் , eating ; 2. குடித்தல் 
( sparisam ) , மெய்க்குறி நிறம் தொனி விழி 

drunking ; 3. விழுங்கல் , swallowing ; 4 . 

நாவால் சப்புதல் , sucking . 
நா இருமலம் கைக்குறி , See அட்டதானப் 
பரிட்சை and அட்டமக்குறி . 

பருகு தல் , See பருகல் . 


பருகுமுறை , உட்கொள்ளும் விதி , rules for 
taking in as internal medicine ; 2. குடிக்கும் 
விதம் , mode of drinking . 


NOTE - 1. Colour ( Rupam ) is visual indica - 

tions , skin ( sparisam ) is tactile indica . 
tions . Besides those mentioned above 
there are other kinds of examinations as 
எச்சிற் பரீட்சை , இந்திரியப் பரீட்சை , மர்ம 
ஸ்தானப் பரீட்சை , மாதவிடாய்ப் பரீட்சை , 
ஒழுக்கற் பரீட்சை இவை முதலானவை , 
examination of sputum , semen , genitals , 
menses and other discharges . 


பருகும் பெருவிதம் , மருந்துண்ணும் போது 
அனுமானம் , பிரமாணம் , பத்தியம் முதலான 
வைகளை அறிந்துண்ணும் ஓர் அரிய முறை , 
the unique method of taking of medicine 
only after fully ascertaining the measure or 
size , vehicle or medium diet etc. 


NOTE - 2. முகம் ( face ) is mentioned by 

Sundaranthar and நிறம் ( colour -- Rupam ) 
by Theran . 


பருக்கட்டி , கட்டியாகத் திரண்ட பரு . warty 

growths developed into the size of an abs 


cess : 


பருக்கண் , பெரிய கண் , large eyes , broad 

eyes . 


பரீட்சை , 

அப்பியாசம் , practice ;; 2 . 
ஆராய்ச்சி , research ; 3. சோதனை , exami 
nation ; 4. அஷ்டவிதப் பரீட்சை , 
see 
அட்டதானப் பரிட்சை . 


பருக்கழலை . 


பரீட்டி , ஆராய்வு , investigation . 


பருக்கல் , பெரிதாகல் , becoming large and 
stout see பருக்குதல் ; 2 , பருக்கச் செய் 
தல் , making or causing to be bis . 


பரீணம் , ஒடித்தல் , beaking . 


பருக்கல் சிலை , பருக்கைக்கல் , small pebbles . 


பரீமலம் , நறுமணம் , sweet scent , fragrance. 


டரீரம் , பழம் . 


பருக்கல் சீனி , அழுக்கெடுக்காத சருக்கரை , 

sugar ; 

2 . 

பனங்கட்டி , palmyra 
jaggery .. 


coarse 


பரீரிகம் , இருதயத்தை மூடிக்கொண்டிருக்கும் 
சவ்வு , the membrane sac that encloses the 
heart Pericardium . 


பருக்குதல் , பருத்தல் , becoming large ; 2 . 

தடித்தல் , becoming or getting stout ; 3 . 
அதிகரித்தல் , increasing as in size or dimen - 
sion . 


பரி , சிலந்திப்புண் , ulcer , blotch ; 2. குரு , 

pustle ; 3. பருவு , wart ; 4. தில்லை மரம் , 
see பரிவிந்து ; 5. முகப்பரு, a protrube 
rance , on the face -- whelk , pimple ; 6 . 
கடல் , sea ; 7. கண் , eye ; 

8. பருமை , 
largeness ; 9. பெரிதாகல் , becoming large ; 
10. மலை , mountain . 


பருக்கொள்ளல் , சிலந்தி அல்லது குரு எழும் 
பல் , eruptions or rising of ulcers ; 2. பரு 
மைக் கொள்ளல் , thickening ; 3. வீக்கங் 
கொள்ளல் , getting swollen ; 

4 . 
வுண்டாதல் , forming knots , nodules or 
protruberances .. 


கண 


3201 


பருசிரிங்கி 


பருத்தவல்லிகை 


பருக்கை , சோறு , cooked rice ; 2. பருக்கைக் 
கல் , pebble . 3. பளிங்கு . crystal; 4 . 
பருமனாதல் , growing stout . 


பருச்சி , காட்டாமணக்கு , purging nut , phy 

sic nut jatropha curcus . 


- 


பருஞ்சாய் , சடாமாஞ்சில் , see பருங்கோரை . 


பருக்கைக்கல் , சிறு கூழாங்கற்கள் , small 
loose pebbles with or without sand , gravel; 
2. சுக்கான்கல் , lime stone . 


பருஞ்சிரங்கு , பெரிய புல்லது யானைகிரங்கு , 
large itch . 


பருக்கையகாய்த்தட்டல் , பெரிதாகத் தட்டு 

தல் , striking as of metal plates into large 
thin sheets , flattening into big plates . 


பருஞ்சுறு நாறி , பேய்த்துவரை, bitter red 

gram . 


பருடகம் , 


பருங்கடி . கடிமேற் கடித்தல் , biting against 

bite , repeated bites ; 2. பெருங்கடி , large 
bite .. 


சிற்றீஞ்சு, small date tree 
Phoenix f arinifera . 


பருஷகம் , 


பருங்கம் , கசகசா , poppy seeds . 


பருதி , வெடிப்புச் சுண்ணம் , calcined nitre ; 

2. எருக்கு , madar plant - Calotropis 
gigantea . 


பருங்காயம் , பெருங்காயம் , asafoetida . 


black mineral 


பருங்காரம் , சீனச்காரம் , alum . 


பருதிக்கல் , மந்தாரச்சீலை , a 
stone . 


பருங்காரா , பருங்காராமணி , which see , 


பருதிப்பச்சை , கதிர்ப்பச்சை, a fragrant 
green plant . 


பருங்காராமண , பெரும்பயறு , big variety 

of cowpea -- Vigna catiang as opposed to 
சிறு காராமணி அல்லது தட்டைப்பயறு , 
Vigna unguiculata , 


பருதிப்பாதிரி , வெள்ளைப் பாதிரி , white 
variety of trumpet flower tree Bignonia 
chelonoides . 


- 


பருங்காலிகம் , தணக்கு , calamaran wood . 


பருதிப்பால் , எருக்கம்பால் , milk of madar 
plant . 


கன 


பருங்காளான் , பெருங்காளான் , இது சாதா 
ரணமாக காளான் என்று வழங்கப்படும் , 
large mushroom . It is generally known as 
simply mushroom . 


பருத்த , பெரிதான , bri ky , large ; 2 , 

தியான , heavy as . 


பருத்த உதடு , பருத்த முலை 


பருங்கீரவண்டு , 


பருத்தகுதிகால் , stout ankle . 


பருங்குடல் , பெருங்குடல் , large intestine ; 
2. மலக்குடல் , rectum ; 3. மலவாகி . 


பருத்தகோளம் , கண்டமாலை முதலிய பெரிய 
கழலை , enlarged gards as goitre etc. 


பருங்குறடு , இரும்பைப் பற்றும் பெருங்குறடு , 
big tongs to hold iron . 


பருத்தமுலை , உடம்பின் இயற்கைக்கு மாறு 
பட்டமுலை , over sized breast . contours in 
Basso relieve - Macromastis , 


பருங்குருஞ்சி , பெருங்குறிஞ்சி , large leaved 

conehead Strobilanthus inguinous. 


பருங்கெளிறு , பருத்த கெளிற்றுமீன் , stout 

stumy or cat fish , macrine -- Silurus vittales . 


பருத்தல் , பெருத்தல் , becoming large ; 2 . 
அதிகரித்தல் , increasing ; 3 . 

தடித்தல் 
becoming stout . 


குடமல் -லிகை , 


see 


பருத்தவம் . 
மல்லிகை , 


பருத்த 


பருங்கோரை , சம்பங்கோரை , elephant sedge 

grass -Typha elephantiana ; 2. சடாமாஞ் 
Fla ), valerian ; Indian spipenard -- Valerina 
jatamansi . 


மருத்தவழகி , see பருத்தவல்லிகை . 


பருசிரிங்கி , களா விழுதி , Indian ipecacuanha 

- Gymnema sylvestre . 


பருத்தவல்லிகை , மல்லிகை , jasmine - jasmi 

sambac . 


nuபா 


3202 


பருத்தி 


பருத்தி 


பருத்தவன் . தடித்தவன் , stout man , corpu 

lent man .. 


போம் , சர்பத்தாக காய்ச்சிக் கொள்ள பித்த 
பைத்தியம் குணமாகும் , கர்ப்பம் தரிக்கும் , 
தேகபுஷ்டியுண்டாகும் . இலையை உலர்த்தி 
எரித்து சாம்பலை இரணங்களில் 

தூ 
ஆறும் , 


பருத்தவுகடு , பெரியவுதடு . see பருத்தவுதடு . 


பருத்தவுதடு , பெரியவுதடு , தடித்தவுதடு . 

large sized lip - Macrochilia . 


பருத்தாரம் , குதிரை, horse . 


பருத்தி , ஓர் பஞ்சுச்செடி . இது இந்தியாவில் 
பல விடங்களிலும் பயிராக்கப்பட்டு வெளி 
தேசங்களுக்கு அனுப்பப்படும் , இதில் 3 
இனங்களுண்டு ; ஒன்று செடியாகப்படரும் ; 
மற்றொன்று சிறிது உயரமாக வளரும் , 
இன்னொன்று பரமாக உயர்ந்து வளரும் , 
இதுதான் இலவமரம் என்று பெயர் பெறும் , 
இது திருப்பூர் , கோயமுத்தூர் திருநெல் 
வேலி இவ்விடங்களில் விசேஷம் , சாதாரண 
மாகக் கருப்புக் களிமண் நிலத்தில் முளைக் 
கும் : இதன் பஞ்சு துணி முதலியவை , 
உடைகள் நெய் வதற்கு உபயோகப்பட்டா 
லும் இச் செடியின் மற்ற பாகங்கள் வைத் 
தியத்தில் மிக உபயோகமாகும் , இதன் இலை 
யில் ஓர்வித பசை இருக்கும் ; இதன் இலை 
மொக்குகளை அரைத்து , 

பசும்பாலில் 
கொடுக்க மேக நோய் , வெட்டைச் சூடு , 
பித்த ரோகம் இவைகள் போம் , பெண் 
களுக்குக் கொடுக்கப் பால் விருத்தியை 
உண்டாக்கும் , அமெரிக்கா எகிப்து 
விடங்களில் இவ்விதையினின்று எண் 
ணெய் எடுத்து சோப் செய்வார்கள் , இதன் 
எண்ணெய் வெண்ணிறமாயும் , சத்தமாயும் 
வாசனையுள்ள தாயு மிருட்பதால் , வடதேசத் 
தில் இதன் எண்ணெயை 

நெய்க்குப் பதி 
லாக உபயோகிப்பார்கள் , இதன் கொட்டை 
சிறு கசப்பாயிருப்பினும் மாடுகளுக்குத் தீனி 

உ . பயோகப்படும் ; இக்கொட்டையி 
னின்று அரைத் தெடுக்கும் மாவுமிக்க சத்து 
ள்ள தாயும், எளிதில் சீரணிக்கக் கூடியதும் , 
உடம்பிற்கு புஷ்டியைக் கொடுக்கக் கூடிய 
துமா தம் , எண்ணெய் கபத்தைக்கண்டித்து 
மலத்தை இளக்கும் , அன்றியும் தாது 
விருத்தி , இந்திரியக் கட்டு இவைகளுக்குச் 
சிறந்தது : விதைப்பருப்பு சூட்டிருமல் , மார்ச் 
சளி , அசுத்தசத்து இவைகளை நீக்கும் , எண் 
ணெயை ஆண் குறியில் பூச எழுச்சியுண் 
டாகும் . 


இவ் 


விதையின் எண்ணெய் அபினி விஷத்தை 
இறக்கக் கொடுப்பதுண்டு , இரத்த பேதி 
குணமாகும் , எட்டி முதலிய விஷங்களுக் 
கும் கொடுக்கலாம் , இதன் வேர் கஷாயம் 
நீரைப்போக்குங் குணம் வாய்ந்ததால் , நம் 
நாட்டு வைத்தியர்கள் நீரடைப்பு, கல்ல 
டைப்புகளுக்கும் கொடுப்பார்கள் , 
பிரின் நீரைப் பிரிக்கும் , அம்மை வைசூரியில் 
இவை உள்ளுக்குக் கொடுப்ப துண்டு , 
மேலுக்கும் தடவலாம் , கொழுந்து மிக்க 
குளிர்ச்சி யாகையால் வயிற்று வலியைப் 
போகும் , சூதக வாயு குணமாகும் , இதன் 
பஞ்சு எரிச்சலை அடக்கும் . ஆகவே தீச்சுட்ட 
புண் இரணம் முதலியவைகளுக்குக் கட்ட 
வுதவும் , இப்பஞ்சை ஆங்கில வைத்தியத்தில் 
பலவிதமாக தயார் செய்து காயம் , விரணம் ,, 
அக்கினிச் 

சிலந்தி முதலியவைகளுக்குக் 
கட்ட உ பயோகிப்பார்கள் , சாதாரணமாக 
பருத்தி அடியிற் கண்டபடி அனேகவகைப் 
படும் , cotton Gossypium herbaceum alias 
G. indicum . It is found cultivated lin diffe . 
rent parts of the country and exported to 
foreign countries . It generally consists of 
three varieties - one is a small plant not 
more than 2 or 3 feet high , the other is a 
little taller , and the third a big tree which 
is common in Tiruppur , Coimbatore and 
Tinnevelly , Cloths are woven from this 
cotton . The other parts of this plant are 
useful in several ways . 

The seeds coatain 
oily principle , young leaves and shoots 
mixed with milk are given in cases of gonor 
rhoea , venereal heat , bilious disorders etc ,, 
increases secretion of milk in females . 
The oil extracted from the seeds is pure 
white and fragrant and so 

so used on a 
large scale in the soap manufacture in Egypt 
America and other places . in northern 
parts the oil is used as ghee from its purity . 
The seeds which are a little bitter in taste 
are used as a valuable food for cattle especi 
ally for milking cows . The flour prepared 
from the seeds forms a good nutrition and 
is easily digestible , the oil is a good laxa 
tive , expectorant and aphrodisiac , the 
pulse from the seeds is a good remedy in 


பாக 


இதன் கொழுந்து இலையின் 

சாறு 
கொள்ள அதிசார பேதியும் , இளம்பிஞ்சு 
டன்சை இலையுங் கூட்டி அரைத்துப் பசும் 
பாலில் கொள்ள சீத பேதி , பெரும்பாடு , 


3203 


பருத்தி 


பருத்திமூலம் 


cough . bronchial affections and prurigo . 
The oil is applied to penis for erection . 


The plant consists of different varieties as 
mentioned under : 


- 


Juice of tender leaves is given internally 
for diarrhoea, while young fruits and leaves 
mixed in milk are prescribed for dysentery 
and dismonorrhoea . Taken as a syrup , it is 
useful for lemproary in sanity and as a ner 
vine tonic and for conceiving . The leaves 
dried and reduced to ashes are sprinkled 
over wounds for purpose of healing . Two 
pinches of this ash cardomon and cubeb 
powder mixed with white of an egg is a 
good remedy in haemoptisis . 


The remaining uses claiming our attention 
is that an emulsion of the seeds are emp 
loyed as an antidote to opium . It is also 
used in dysentery and the oil is useful in 
cases of poisoning from narcotics . A decoc 
tion of the root is prescribed by vaidyans in 
cases of stranguary and gravel being consi 
dered as a demulcent . The gum from the 
stem is diuretic and is internally given in 
measles and small pox and externally in 
contageous eruptions . The young leaves 
which are said to be very cooling are pres 
cribed for dysentery and colic in children 
and also for hysteria . The chief of use 
made of cotton in medicine is as a local 
application to burns erysipelatous and 
inflamed surfaces. In English medicine it is 
used in the preparation of gun cotton collo 
dion , flexible collodion etc. 


1 , செம்பருத்தி , Red cotton or tree 

cotton Gossypium arboreum . 
2. பெலப்பருத்தி , 
3. சீமைப்பருத்தி , West Indian cotton 

Gossypium barbadense. 
4. இலாடன் பருத்தி , shot stappled 

cotton Gossypium herbaceum 

( hirsutum ) . 
5. காட்டுப் பருத்தி , forest cotton 

Gossypium herbaceum obtusifolium . 
6. மலைக்காட்டுப்பருத்தி , hill cotton 

Cochiospermum gossypium . 
7. பூளை வாய்ப்பருத்தி , Malabar semul 

Bombax malabaricum , 
8. பூம்பருத்தி , flowering cotton same as 

Portia . 
9. தாளிப்பருத்தி , 
10. தீப்பருத்தி . 
11 , உப்பம்பருத்தி , 
12. வனப்பருத்தி , country cotton . 
13. வெண்பருத்தி . 
14. பட்டுப்பருத்தி , silk cotton tree . 
15 , பேய்ப்பருத்தி . 
16. வாயிலைப்பருத்தி . 
17. தாய்ப்பருத்தி . 
18. குப்பைப் பருத்தி . 
19. ஜம்பருத்தி . 


பருத்திக்கொட்டை , பருத்திவிதை, seeds of 
cotton . 


பருத்திதா, உப்பம்பருத்தி , a variety of her 

baceous cotton Gossypium herbaceum . 


SO 


பருத்தித் தாரு . வாய்க்கிரந்தி , thrush 
called from its whitish appearance . 


பருத்திப்பச்சை , கதிர்ப்பச்சை , which 


பருத்திப்பஞ்சு , பருத்தி , cotton , 


NOTE : - The cotton seed is useful for inter . 

mittent fevers In the form of emulsion it 
is prescribed for dysentery . It is a laxa 
tive , demulcent, expectovent and aphro 
disiac . In headache and brain affections it 
is given internally as a nervine tonic , It 
forms an external application for orchitis 
when grounded with ginger . The seeds 
serve as pouitice in burns and scalds . Its 
oil is a good finement in rheumatic affec 
tions . An infusion of the young leaves is 
used for a vapour bath for the anus in cases 
of tenesmus . The leaves are applied in the 
form of poultice for hastering the maturity 
of boils , the root has emmenogogue pro 
perties . Its decoction is freely given dur 
ing the first stage of labour . A syrup of 
the flowers is useful in hypochondriasis . 


பருத்திப்பருப்பு , பருத்தி விதையில் உள்ளி 
ருக்கும் பருப்பு , pulse from the cotton seed ., 


ஊற 


பருத்திப்பால் , பருத்தி விதைகளை 
வைத்து ஆட்டி பிழிந்தெடுத்தசாறு , the 
juice extracted from the cotton seeds. 


பருத்திமூலம் , பருத்திவேர் , root of cotton 

plants . 


3204 


பருப்பதம் 


பருப்பு 


பருத்தியுப்பு 


dholl and 


பருப்பழுது , பருப்பும் சோறும் , 
cooked rice . 


பருநகம் , சிவப்புக் கொன்னை , red 

labur nam Cassia marginata .. 


Indian 


பருப்பம் , அளவு . quantity ; 2. பருமை . large 

ness ; 3. மலை , mountain . 


பருநன்னாரி , மலை நன்னாரி country saraspar 

rilla see மாகாளிக் கிழங்கு . 


பருப்பருவாய் , குருக்குருவாய் , 
small eruptions . 


plenty of 


பருநாரி, பருநன்னாரி , which see . 


பருப்பருவான் , குருக்குருவான் , tiberculated . 


பரு நீலிமூலி , செம்பருத்தி , red cotton . 


பருந்தண்டு , பெரிய தண்டு , large tubular 
stem of any vegetable plant . 


பருந்தலை , பெரிய தலை , head proportionately 

large . 


பருந்திற்குமூலான் , ஒட்டொட்டி , sticking 
grass 

Desmochacta attopurpurea . 


பருந்தின் விருந்து , நண்டு , crab as a prey to 

kites . 


பருந்து , இது ஒர் பறவை இனம் , இது எல் 
லோருக் தம் தெரிந்ததாகையால் , அதிகமாய் 
விவரிக்க வேண்டியதில்லை . இது மீன் முதலி 
யவற்றைத் தின்று வாழும் , இதில் அனேக 
விதமுண்டு , Kite a species of bird so com 
mon that it doesnot require any further 
comment . It is known to all . There are 
several varieties viz : 


பருப்பு , காய்த்தானியப் பயறுகளின் விதையி 

னுட் சதைபாகம் , இப்பருப்புவகை தனியா 
கச் 

சமைத்துச் சாப்பிட உ தவாது , என்றா 
லும் கறிவகைகளோடு சேர்த்துக் கூட்டாக 
உபயோகிக்கலாம் , அன்றியும் பலகாரய 
முதலியன சேர்த்துண்பதுண்டு , தனியாக 
சாப்பிடுவதால் செரிப்பது கஷ்டம் , உண 
வோடு சேர்த்துச் சாப்பிடுவது மிகவும் திறம் , 
இதில் கந்தகம் முதலிய தாதுக்கள் சேர்ந் 
திருப்பதால் சிறு தீயாக விட்டு மெதுவாக 
எரித்து வேகவைக்க வேண்டும் , இது 
பொதுப் பெயராக விருப்பினும் சாதாரண 
மாய்த் துவாரம் பருப்பையே குறிக்கும் , 
பாதம்பருப்பு , பிஸ்தா பருப்பு , சார்ப்பருப்பு , 
முந்திரிப்பருப்பு முதலியவைகள் பலகாரங் 
களுக்குபயோகப்படும் , இவைகளையும் 
தனிப்பட்ட முறையில் சாப்பிடுவது அவ்வ 
ளவு பொறுத்தமான தல்ல . துவரம் பருப்பு . 
கடலைப்பருப்பு , பாசிப்பருப்பு , பச்சைப் 
பருப்பு , உளுத்தம் பருப்பு , சீராகப் பருப்பு , 
முந்திரிப்பருப்பு , வாதுமைப்பருப்பு , பிஸ்தா 
பருப்பு . அக்ரோட்டுப் பருப்பு , kernel , dholl . 
It is the edible portion - cotyledons found 
in side the seed of the legumes ( fruits ) of 
the leguminous plants . The seed is com 
monly known as pulse and by itself it is not 
fit for eating as it contains large portion of 
vegetable casein . It can be safely used 
combined with other vegetable curries . 
Some of kernels are also used in sweets 
meats as almond , Pista , Cashewnut . Owing 
to their comparative indigestibility by man 
they are inferior as food to human beings 
and are incapable of being digested in suffi 
cient quantity to support human life by 
themselves . Eaten with .rice they are well 
( It is said that each morsel of cooked rice 
mixed with well cooked dholl of red gram 
and ghee gives rise to a handful of flesh in 
the body . Dholl is the chief source of 
protein for the vegetarians by C.D. ) . 
They are rich in sulphur , potassium , calcium 
etc. , and they require slow and protracted 
boiling . 


1. கரும்பருந்து . 

black kite Aquila 
naevia .. 
2. புண்செய் பருந்து , dwarf kite 

Aquila pennata . 
3. பாம்புப் பருந்து , common serpent 

eagle - Circaetus gallicus 
4. குடுமிப் பருந்து , crested hawk 

Limnactus cristatellus . 
5. செம்பருந்து , red kite . 
6. தேன் பருந்து , honey kite - Milvus 

govindas . 
7. பறைப் பருந்து , pariah kite - Milvus 

ater . 
8. வெள்ளைப்பருந்து . 


-- 


பருந்துருமம் , இங்குனாம் . which see . 


பருந்தேக்கு , தேக்கு , teak wood as opposed 
to சிறுதேக்கு . 


பருபருக்கை , வேகாத சோறு , rice partially 

boiled . 


பருப்பதம் , மலை , Thill , mountain . 


3205 


பருப்பொருள் 


பருமுகங்காணல் 


பருப்போ தரை , பருப்புச்சாதம் , rice and dholl 
boiled in ghee . 


பருப்பு, பருமை , largeness ; 2. விதை அல் 
லது கொட்டைக்குள்ளிருக்கும் வஸ்து . the 
kernal or pulpy substance inside the nut or 
seed ; 3. துவரம்பருப்பு , dholl ; 4. பயறு , 
pulse . 


பருப்போரை , பருப்போதரை , which see . 


பருப்புக்கந்தகம் , இது பருப்பைப்போல் சிறு பருமக்கூறுபாடு , ஓர் பருமன் வஸ்துவைப் 
துண்டுகளாக விருப்பதைப் பற்றி இப் பௌதிகப்படி பிரித்து நிச்சயித்தல் , ( in 
பெயர் , சில சப்பையாயும் , சிறிது உள்ளாக் 

Chemistry ) volumetric analysis , the quan 
ததாயுமிருக்கும் . பளபளப்பான மஞ்சள் 

titative diminution of a constituent by acer 
நிறம் , இது கந்தகத்தில் ஓர் இனம் , தமிழ் 

taining the volume of a liquid required . 
வைத்தியத்தில் உபயோகப்படும் , dholl 
sulphur - a variety of sulphur found in 

பருமணல் , பருத்த மணல் , gravel , large sand . 
India . It is so called from its resemblance 
to split dholl . It is found in small pieces . 
some of which are flat and thin and some பருமணற்கல் , கற்களாகத் திரண்ட பரு 
round like a shot and concave , bright 

மணல்கள் , a sand stone in which the grains 
yellow colour . They are much used in of quartz are angular Girt . 
Tamil medicine . Form and colour resemble 
half dholl i . e . half seed without husk . 

பருமணிமுத்துப்பூடு , பேராமணக்கு . large 

castor seed Ricinus communis 
பருப்புக்கல் , see கானகக்கல் . 

பருமநீர் , அதிகவளவாகக் கரைந்த நீர் , " volu 
கோழிக்கீரை, 

mentric solution . 
பருப்புக்கீரை , 

இதைச் 
சமைத்து சோற்றோடுண்பதால் பித்தாதிக் 
கம் போம் , இதன் விதை கருப்பு, இதனால் பருமம் , நிதம்பம் , Pudendum ; 2. பருப்பம் , 
பித்தசுரம் , உஷ்ணநோய் , கருப்பை நோய் , thickness . 
ஈரல்ரோகம் , சளி , இருமல் இவைகள் போம் , 
தாகத்தைத் தணிக்கும் , a kind of vegetable 
dholl greens . 

பருமயிர் , 
green Indian purslane 

உரத்தமயிர் . coarse hair . 
greens . Indian 
Chenopodium album alias Portulaca olera . 
cia . It is used in food and is capable of பருமனைச் செம்பு . see தாம்பூரச் சிகை . 
removing biliousness . It is cooling . 

பருமன் , பருத்துவன் , stoutman . 
பருப்புச்செடி , 

பருமரமபி , பெருங்காளான் , 

பருங் 
பருப்புரசம் , துவரம் பருப்புடன் வெந்த தண் 

காளான் , 
ணீரில் மிளகு , சீரகம் முதலியவைகளைச் 
சேர்த்து இறக்கிய ரசம் . இது பத்தியத்திற் 

பருமிட்டான் , அடுக்குச் செம்பரத்தை , dou 

ble scarlet shoe flower - Hibiscus rosasi 
குதவும் , dholl pepper soup recommended 

nensis ( double) . 
as a diet in Tamil Medicine . It is prepared 
by adding pepper , cumin seed garlic etc .. 

பருமிளவாழை , 
to boiled dholl water and extracted as a 
hot infusion before it gets boiled . 

பருமுனை , கண் மிகச் சிவந்து கடுத்து , நீர் 

வடிந்து இமைகள் வீங்கி , திறக்க முடியாது 
பருப்புவகை . 1. விதைப்பருப்பு : 2 , காய்ப் கண்ணிற்குள் கருப்பாயும் வெளுப்பாயும் 

பருப்பு : 3. கொட்டைப்பருப்பு ; 4. தோல்ப் முளை கள் எழும்பி , தலைவலி, பிடரி முகம் 
பருப்பு . 

இவைகளின் நரம்புகளை இழுத்து வலித்து 

படுக்கவும் உட்காரவும் இயலாமல் 
பருப்புறப்படல் , பருவுண்டாதல் , pusulating . 

புறுத்தும் ஓர் கண்ணோய் , an eye disease 
marked by redness , irritation , lacrimina 

tion , swelling of the lids as such the eye 
பருப்பெடுத்தல் , யோனிலிங்கத்தைக் களை can t be opened , black and white smail 
தல் , excision of clitoris - Nymphotomy . tubercular growths inside the eye causing 
It is a slang used in abusive language against great pain in the head , neck and face and 
a woman . 

restlessness 


see 


துன் 


பருப்பொருள் , தொழிற்படாத அல்லது பக்கு 
வப் படாத பொருள் , crude or unrefined 
substance as sulphur etc. 


பருமுகங்காணல் , பரு , கட்டி முதலியவை 
களில் முகமுண்டாதல் , shooting forth in 
warts boils etc. 


3206 


பருவகாலம் 


பருவக்காய் 


பருமுத்து , பெருவகைமுத்து , large pearls ; 

, 
pastules in small pox . 


NOTE - இவையே ஆவணி முதல் இரண்டு 
இரண்டு மாதத்தில் ஒவ்வொன்றாக கொள்ள 
வேண்டும் . 


( II ) 


மருமுனையெழுச்சி , ஓர் வகைக் கண்ணோய் , 
இதனால் இருகண்களிலும் வெள்ளை முளை 
கள் ஏற்பட்டு விழிக்க இயலாது , 

இயலாது , abscess 
at the inner angle of the eye prior to rap 
ture Anchy lops . see பருமுனை . 


பெண்களின் பருவம் பொதுப்பட 
கால வயதைப் பொறுத்தது , the 
different stages in the condition of 
women referring to their growth as 
a whole.. 


பருமுன்னை , பெருமுன்னை , which see . 


பருமூலம் , முளை மூலம் , piles . 


1. , 

வாலை , a girl under maturity . 
2 , தருணி , a matured girl . 
3. பிரவிடை , a middle aged woman . 
4. விருத்தை , an old woman . 


பருமை , கொழுத் தன்மை , fatness ; 2. பரு 

மனானது , largeness ; 3. தடிப்பு , thickness , 


இம்முறை ஆரியர் வழக்கு , this is what 

is adopted in the North . 


பரும்படி , கறிபதார்த்தங்களோடு அமைந்த 

9/607 GoTio , food with side dishes . 


( III ) 


பெண்கள் வயதைப் பொறுத்த பரு 
வங்கள் , the different ages of 3 
woman as adopted in the South 
Tamilnad .. 


பரும்பழம் , பெருராசிப்பழம் , a larger variety 

in fruits . 


- 


பரும்பனையன் , ஓர்வித அம்மை , a variety of 


1. பிள்ளைப் பருவம் பிறந்தது முதல் 

ஐந்தாண்டு வரை from birth to five 
years .. 


small pox .. 


பரும்பிடி , கைகொண்ட நிரம்பிய 
a large handfullness. 


அளவு , 


பருவகம் , முழந்தாள் . knee . 


பருவகாலம் , பெண்கள் ருதுவாகும் காலம் , 

generally refers to woman s age ofpuberty; 
or right time ; 3. வாலிப வயது , youth . 


பருவகாலம் , காலப்பருவம் , ஒரு வருடத்திற் 
குள் சீதோஷ்ண நிலைகள் , the climatic con - 
dition during the period of the year viz 


2 , பேதை- ஐந்து வயதின் மேல் ஏழு 

வயது வரை , from five to seven years . 
3. பெதும்பை - ஏழு வயதின் மேல் பதி 

னொரு வயது வரை from seven to 

eleven years . 
4 . மங்கை- பதினொரு வயதின் மேல் 
பன்னிரண்டு வயது வரை , 

from 
eleven to twelve years . 
5. மடந்தை- பன்னிரண்டு வயதின் மேல் 

பத்தொன்பது வயது வரை from 

twelve to nineteen years . 
6. அரிவை - பத்தொன்பது 

வயதின் 
மேல் இருபத்தைந்து வயது வரை . 

from nineteen to twenty five years . 
7. தெரிவை- இருபத்தைந்து வயதின் 

மேல் முப்பத்தொரு வயது வரை from 

twenty five to thirty one years . 
8 

பேரிளம் பெண்- முப்பத்தொரு வய 
தின் மேல் நாற்பத்திரண்டு வயது 
வரை , from thirty one to forty two 

years .. 
9 . முதுமை- நாற்பத்திரண்டு வயதின் 

மேல் வாழ்நாளளவும் இம்முறை 
தமிழ் நாட்டார் வழங்கிய முறையாம் . 
தமிழில் வழங்கும் உலா 
லெல்லாம் இம்முறையே கூறப்பெற் 
றுள்ளன . 


( I ) 1. கார் - ஆவணி , புரட்டாசி , the dark 

and rainy season of August and Sep 

tember . 
2 . 

கூதிர் - ஐப்பசி , கார்த்திகை, the 
cold season 

October and Novem 
ber . 


--- 


3. முன்பனி மார்கழி , தை , evening 

dew season of December and January 
4. பின் பனி , மாசி பங்குனி , morning 

dew season of February and March . 
5. இளவேனில் சித்திரை , வைகாசி , 

mild summer of April and May . 
6. முதிர் வேனில் - ஆனி , ஆடி , hottest 

summer of June and July . 


நூல்களி 


பருவக்காய் , உரிய காலத்தில் 

காய்க்குங் 
காய் , fruits of the proper time or season . 


3207 


பருவப்பனை 


பருவு 


பருவஞ்சம் , பருந்து , kite . 


பெண் , 


adult 


பருவப்பெண் , வயது வந்த 
female . 


பருவமாதல் , ருதுவாதல் , attaining puberty ; 

2. தகுதியாதல் , becoming fit . 


பருவணி , வெள்விழிச்சந்தில் பயறுபோல் 
சதை வளர்ந்து சிவந்து கண்ணெரிச்சல் குத் 
தல் முதலிய குணங்களைக் 

காட்டுமோர் 
கண்ணோய் , a small round and copper 
coloured swelling occurring at the junction 
of the white coat of the eye with cornea 
due to the vitiated state of the local blood . 
It is attended with a burning sensation and 
aching in the eye 

the eye – a protruberance or 
growth in the white of the eye . 


பருவமாறல் , காலம்மாறுதல் . change of sea - 

son or time . 


பருவணிகை, கடைக்கண்ணிற் சதைபடர்ந்து 
உருத்தி வலிக்குமோர் கண்ணோய் , growth 
of flesh on the corner of the eye attended 
with the irritation 


பருவம் , அமாவாசை அல்லது பௌர்ணமி , 

new moon or full moon ; 2. ருது , puberty 
season ; 3. இளமை , youth fulness , juveni 
lity ; 4 வயது , age or stage of life : 5 . 
தகுந்தவயது , proper age in life for any 
action or pursuit ; 6. கணு , joint ; 7. 
ஏற்றகாலம் , proper time or season ; 8 . 
பருவகாலம் , age of puberty ; 9. பக்குவம் , 
maturity ; 10 நாரிசுக்கிலம் , a secretion in 
woman ;; 11. பருவமழை , the rains proper 
of the N. W. monsoon . 


பருவத காகம் , ஓர் மலைக்காக்கை , a moun 

tain crow . 


பருவதக்குச்சு . see மயூரச்சிகை . 


பருவதம் , ஓர் மரம் , a species of large tree ; 

ஓர் வகை பெருமீன் a large species of 
fish ; 3. மலை , mountain . 


பருவம் வந்த பழச்சாறு , பூ நீறு எடுக்குங் 
காலத்தில் அதினின்று பிரித்தெடுக் தம குரு 
நீர் , அதாவது பூநீற்றால் செய்து முடித்த 
வழலை , a saline preparation extracted from 
the saline efflorescence on the soil of 
fuller s earth containing a great proportion 
of soda carbonate . This preparation which 
is peculiar to Tamil Siddha Medical Science 
is said very useful for Alchemy , 


பருவ தவாசி , நச்சுப்புல் , 

நச்சுப்புல் , a species of red 
poisoness grass . 


பருவதாசயம் , மேகம் , cloud . 


பருவயிறு , பெருவயிறு , pot belly , unusually 

large belly . 


பருலதாசிரயம் , சாபப்பட்சி , a fabulous eight 
legged bird said to be capable of attaching 
lion 


Saccharum 


பருவயோனி , கரும்பு sugarcane 

officinarum . 


பருவ தாரேணம் , மலை , mountain . 


பருவருதல் , துன்பப்படல் , suffering . 


பருவ தாரோசனம் , பேரோசனை , a kind of 

resinous substance found in the mountain . 


பெரிய கத்தரிக்காய் , big 


பருவழுதுணை , 
brinjal . 


see 


பருவதிக்கந்தம் . 
O clock plant - 


பத்திராட்சை , four 


பருவாகை, பெருவாகை , large sirissa 

Mimosa sirissa . 


பருவ நான்கு , பெண்களின் நான்கு பருவ 
காலங்கள் , அதாவது வாலை , தருணி , பிர 
விடை , விருத்தை , the four different ages 
of women , see பருவகாலம் , 


பருவாதல் , see பருவருதல் . 


பருவாலிபூஷணம் , நெட்டி தளம் , an unknown 
plant .. 


பருவந்தப்பல் , அகாலமாதல் , becoming out 

of season , 


Excoecaria 


பருவி , தில்லை மரம் , tiger s milk 

agallveha . 


பருவபேதம் . காலவேறுபாடு , the different 

climates of seasons . 


பருவிளா, பெருவிளா, a large species of 
wood apple tree - Feronium elephantum . 


பருவப்பனை , காலத்திற் காய்க்கும் பெண் 

ப ? ன , the female palmyra bearing fruits at 
the proper season 


பருவு , பரு , pimple or wart . 


3208 


பரையன் 


பர்மம் 


பருவுதல் , அரித்தல் , grawing. 


பர்கேசுபித் ( Hind ) . 

சோகிக் கீரை , 
Anethum graveoleus. 


com 


mon dili 


பரேசிதம் , வெள்ளி , silver . 


பர்க்கன் , சூரியன் , the sun ; திரிமூர்த்தி , 

the three Gods - Siva , Vishnu , and Bramah .. 


பரே தகம் , பைசாசமுள்ளி , a thorny shrub . 


பரேதன் , மரணமடைந்தோன் , a dead man . 


பர்ணசாலை . இருடியர் ஆச்சிரமம் abode of 
hermits ; 2 . 

2. இலைகளால் வேய்ந்த குடில் . 
thatched house , 


பர்ணாகம் , கூமா , 


an unknown tree . 


- 


பரைக்காக்கை , ஓரிடத்தில் தங்காமல் மரத் 
திற்கு மரம் பறந்து நிற்கும் ஓர் காக்கை , 
இதன் கூச்சலால் வீட்டில் விருந்தினர் வரு 
வரென ஓர் நம்பிக்கை , beggar crow 
Dandrocitta rufa . It flies from tree to tree 
with undulating flight without a place for 
its habitation . It is a common belief that 
its call fore bodes approach of guests to 
the house , 


பர்ணசனம் , இலை யுணவு . feeding on leaves 

and herbs . 


பர்ணீ . முருக்கமரம் , Indian Coral tree 

Erythrina indica ; 2. வல்லாரை , Indian 
penniwort - Hydrocotyle asiatica . 


பரைச்சி , சத்திசாரம் , which see . 


பர்ண்ணியம் , பெருவிடுகொள் , which see . 


பரை நாதவஞ்சி , நெல்லி , Indian goose berry . 


பர்போடகம் , 


see பற்பாடகம் . 


பரைநாதன் , பரைநாதம் , which see . 


பர்ப்படாகம் , 
பர்ப்பாடகம் , 
பர்ப்பாடம் , 


பற்படாகம் . பற்பாடகம் , ஓர் 
மூலி . 


பரை நாதம் , நெல்லிக்காய்க் கந்தகம் , myro 

balam gandhae , rhombic crystals of sulphur : 
2. அப்பிரகம் , mica , taic ; 3 பூரீறு , 
efflorescent salt on the soil of fuller s earth . 


பரை புருவம் , பூரகம் , inhalation of Prana . 


பரோட்சதன . தவசி , one devoted to pen 


பர்ப்பட்டீரசம் , பாதரசம் ; கெந்தி முதலிய 
வைகளை மந்தாக்கினியில் 

வேகவைத்து , 
சாணிமீது வாழையிலையை மூடி சாணியிட்டு 
ஆறியபின் எடுத்து இரசம் அல்லது கெந்தி , 
இது ஆயுள்வேத மருந்து , An Ayurvedic 
preparation of containing mercury , sulphur 
etc. in which the said drugs are heated in 
moderate heat and then thrown on a plan 
tain leaf spread for the purpose over the 
surface of cowdung ; then it is covered 
with another plantain leaf and preserved 
till the heat sulsides . 


ance . 


பர்ப்பணம் , பாவட்டை , pavetta indica 


பரோத்தம் , காமவிச்சையில் வராமலே அடிக் 
கடி ஆண் குறிக்கேற்படும் எழுச்சி , இது 
முதுகின் நடுவில் இருக்கும் வீணாத் தண்டுக் 
குண்டாகும் காயம் அல்லது அடியாலும் 
ஊத்தாம் பிள்ளையில் கல் ஏற்படுவதாலும் 
ஆண் குறிக்கும் ஏதாவது காயம் உண்டாவ 
தாலும் இப்படி பலவித காரணங்களினால் 
உண்டாவதாகக் கருதப்படும் , persistent 
abnormal erection of the penis usually 
without sexual desire . It is generally found 
in diseases or injuries of the spinal column 
or due to vesical - Calculus in the urinary 
bladder or certain injuries to the penis 
Priapism . 


பர்ப்பயூன் , கொத்துக் கொத்தாய் இலைகளு 

டன் முட்களும் நிறைந்த ஓர் செடியிலிருந்து 
வரும் ஓர் உறையக் கூடிய பால் , இது சாம் 
பல் நிறமும் விறுவிறுப்பும் காரமும் உள் 
ளது , இது சாதாரணமாகத் திருகுகள்ளிப் 
பாலுக்கு பதிலாக உபயோகப்படும் , milk 
extracted from a thorny shrub filled with 
bunches of leaves . It is grey in colour 
title acrid to taste and pungent. It is 
generally substituted for milk of tursted 
Spurge . 


பரோத்தை , பரோத்தம் , which see . 


பரோம்புழுகு , மலை யெருக்கம்பூ , flower of 
mountain madar plant - Caltrophis gig 
antea . 


பர்ப்பதண்டி , தேட்கொடுக்கி , scorpion stung 
plant - Heletropium indicum , 


பரையன் , வைரவன் , Siva in his ferocious 

form .. 


பர்மம் , கொப்பூழ் , navel ; 


2 . 


பொன் , gold . 


3209 


பலகைக்கல் 


பலசம் 


கூடி 


பலகத்துவம் , பலகையாக அடிக்கக் 
யது , that which can be struck into plate or 
leaf by hammer Malliability . 


பலகைக்கள்ளி , சதுரக்கள்ளி , Square spurge 

- Euphorbia antiquorum .. 


- 


- 


பலகம் , ஒன்றுக்கு மேற்பட்ட கரு . more 
than one foetus in the womb Multifoeta 
tion . 


பலகைக்காந்தம் , பலகையைப் போன்ற தட் 
டைக் காந்தம் . flat plate magnate . It is 
opposed to உருளைக்காந்தம் , which see .. 


பலகலப்பு , பல கூட்டு . a mixture of several ; 

2 . வாசனைப்பொடி , a mixture of fragrant 
powders or perfumes . 


பலகைமஞ்சள் , தட்டையான மஞ்சள் , flat 
saffron . 


பலகையுப்பு , வளையலுப்பு , see பலகையுரு . 


பலகலவை , பலகலப்பு . which see . 


பலகையும், வளையலுப்பு , a mineral salt 

known as glass gail Felvitrix . 


- 


பலகறை , கவடி . cowry . 

It is useful in 
enlarged spleen ; 2. சுட்டநீறு see 
கறைப்பற்பம், 


பலகையெழுதுகல் , மாக்கல் , slate pencil . 


பலக்கு , see பலக்குராசம் . 


பலகறைப்பற்பம் , பலகறைபுடமிட்டபற்பம் 
இது வயிற்றில் ஈரற்காட்டியைப் போக்கும் ; 
calcined cowry used for the enlargement of 
spleen .. 


பலக்குராசம் , பேயத்தி , see பலகாரி , 


பலக்குளி , பலக்கு , which see . 


பலகாரபட்சணம் , பலகாரவுணவு , cakes . 

sweets , savoury taken as food : 2. சொற் 
பவுணவு , light luncheon or refreshment , 
light food , 


பலக்குறைவு , பலவீனம் , weakness . 


பலக்கேடு , பலக்குறைவு , which see . 


பலகாரம் , அப்பவர்க்கம் , rice cakes or any 

cakes confectionary ; 2 . தின்பண்டம் , 
sweets and savouries . 


பலங்கரம் , பித்தம் , bile . 


பலகாரி , உடம்பிற்த வலுவைக்கொடுக்கும் 
மருந்துகள் . a medicine that lends tone to 
the system - Tonic ; 2. பேயத்தி , bitter 
fig , devils fig - Ficus oppostifolia ; 3 . 
தொட்டி பாஷாணம் . a kind of arsenic . 


பலங்கனி , பலாப்பழம் , jack fruit - Artocar 

pus integrifolia alias A. hiterophyllus . 


பலங்குன்றல் , உடம்பில் வலிவு குறைதல் , 
growing weakness of the body , 


பலகிருதம் , பெண்கள் யோனிரோகத்திற்கு 
பயோகிக்கும் ஓர் ஆயுள் வேத மருந்து , an 
Ayurvedic ghee preparation for diseases of 
female genitals organs. 


பலகீரை , கலவங்கீரை , அதாவது கூட்டுக் 
கீரை . mixed vegetable greens having medi . 
cal virtues . 


பலங்கொள்ளல் , உடம்பில் வலிவு ஏற்படல் , 

growing strength of the body , growing 
strong , picking up strength ; 2. COM UTGU 
வருந்திப் பின் பலமடைதல் , recovery of 
strength after convalescent state 
Analepsis . 

. 


பலகுசந்தனம் , செவ்வள்ளி கிழங்கு , red 
sweet potatoe .. 


பலசநாடி , காசுக்கட்டி , an astringent extract 
obtained from various plants 

Catechu .. 


பலகேசரம் , தெங்கு , cocoanut tree . 


பலசங்கியமம் , பாக்குமரம் , areca nut tree on 

Palm- Areca catechu . 


பலகை , தொட்டி பாஷாணம் . red arsenic : 
2 நெற்றி எலும்பு , fore head bone , frontal 
bone ; 3. பச்சைக் கற்பூரம் . crude camp 
hor . 


பலசங்கியம் , பலசங்கியமம் , which see . 


பலசம் , நகரவாயில்பழம் , an unknown fruit ; 
2. பனசம் அல்லது ஈரப்பலா , which see . 


பலகைக்கல் , எழுதுங்கல் , slate . 


3210 


பலச்சரிடம் 


பலத்திரயம் 


பலச்சாரம் , இரத்த கொய்யாப்பழம், red 


guava fruit . 


பலசரக்கு , கடைச்சரக்கு , bazaar drugs ; 2 , 

பலசரக்குகள் சேர்ந்த கலவை , a mixture of 
Several drugs ; 3. பலவிதமான சாராயம் 
அல்லது போதைச் சரக்குகள் , several kinds 
intoxicating liquors . 


பலஞ்செய்மருந்து , உடம்பிற்கு வலிவைக் 
கொடுக்குமருந்து , a medicine toning the 
system -- Tonic . 


பலசரக்குசெயநீர் , வேகாதுப்பு செயநீர் , a 

pungent liquid prepared from several un 
known drugs by a secret process and used 
in Alchemy . 


பலட்சயம் , பலவீனம் , loss or lack of strength 

- Asthenia . 


பலசாடவம் , மாதுளை , pomegranate - Punica 

granatum .. 


பலட்சயவாகடம் , பலவீனத்தைக் 

குறிக்கு 
மோர் வைத்திய நூல் . a medicinal science 
treating of nervous debility . 


பலட்சாரம் , இரத்தம் , blood . 


பலண்டு , வெங்காயம் , onion - 

Allium cepa ; 
2. வெள்ளைப் பூண்டு, garlic -- Allium 
sativum . 


பலசாரி , இமயமலைச் சாரலின் 

அடிபாகங் 
களில் காணப்படும் , நேபாளம் , காஸ் மீரம் , 
ரங்கோன் , பர்மாவிலும் கிடைக்கும் , உடும் 
பைப்போல் வால்பக்கம் 

முள்ளுகள் 
அமைந்த ஓர்செந்து . இதற்கு இந்துஸ்தானி 
யில் சாண்டர் என்று பெயர் . இதினின்று 
தைலமிறக்கிக் கைகால் பிடிப்பு , ஆண்குறி 
சோர்வு , விரைவாதம் , மூலம் , பிரசவ வலி , 
உடம்பு வலி, வாதநோய் , வாயு , 

கண்ட 
மாலை , சயித்தியக்கட்டி ஆகிய இவை 
களுக்கு பூசு மருந்தாக உபயோகிக்கலாம் , a 
species of guana with spikes at the tail 
found in the Himalayan regions. It is 
known as chaunda by Mahamadaus . Oil is 
extracted this and used for rheumatic 
complaints , want of erection powder , in 
male organs , testicle complaints . piles , 
labour pain , bodily pain scrofula etc. 


பலண்டு றுகபாஷாணம் , விளைவு பாஷாணம் , 
32 ல் ஒன்று , one of the 32 kinds of native 
arsenic . 


பலண்டுறுகம் , see பலண்டுறுக பாஷாணம் . 


பல தம் . 


பலதரம் , பலமுறை , manytimes ; 2. அடி க் 

கடி , often . 


பலசிகா , இருள் செடி , which see . 


பலதானம் , கருப்பாதானம் , consummation of 

marriage leading to conception of woman , 
nuptial marriage . 


பலசிருங்கி , ஆலமரம் , banyan tree --- Ficus 

bengalensis . 


பலசிரேட்டம் , மாமரம் mango tree 

fera indica , 


Mangi 


பலதிரியம் , மூன்று வகைக் காய் , அவை கடுக் 
காய் , தான்றிக்காய் , நெல்லிக்காய் , திரி 
பலை , the three myrobalans . 


Oxalis 


பலசிரோணி , பெருங்குரும்பை , hyacinth aloe 

- Sansvicra roxburghiana , see cochoir . 


பல தூசு, புளியாரை , sour sorrel 

corniculata . 


பலதேசிகம் , கமலாப்பழம் , orange fruit . 


பலசு , பாக்கு , areca nut ; 2. see பாலாட்டம் . 


பலதேவன் , வாயு , air . 


பலசோமம் , குமிழ் , 
tomentosa . 


coom teak 


Gmelina 


பலத்தல் , பலமடைதல் , growing strong ; 2 . 

செழித்தல் , becoming fertile. 


பலச்சகா , குழலாதொண்டை , caper shrub - 
Capparis aphylla . 


பலத்தியம் , see பலதிரியம் . 


பலச்சகி , குன்றிமணி , jeweller s bead 

Abrus precatoruis . 


பலத்தியாகம் , வலிவையிழத்தல் , sacrificing 

or losing strength voluntarily . 


பலச்சரீடம் , see பலச்சகி . 


பலத்திரயம் , பலதிரியம், which see , 


3211 


பலபிணிக்கு 


பலமுலசாகாதி 


பல நிறபேதி , பலநிறங்களாக காணும் பேதி , 
diarrhoea of different colours . 


பலபிள்ளைக்கிழங்கு , 

தண்ணீர் 

விட்டான் 
கிழங்கு . water root Asparagus race . 
mosus . 


-- 


பல நீர் , தண்ணீர் , water ; 2 , பலத்தைக் 
கொடுக்கும் நீர் , tonic ; 3 , பலனைக் கொடுக் 
கும் நீர் , அதாவது விந்து , semen ; 4. தசை 
நீர் , fluid oozing from flesh ; 5. ஒருபலம் 
நீர் , one palam of water ; 6. பலவிடத்து 
ஊறியநீர் , water of different soil . 


பலபூரகம் , மாதுளை , pomegranate Punica 

granatum ; 2 , கொம்மட்டி மாதுளை , lemon 
citron - Citrus medica medica . 


பலபூரம் , see பலபூரகம் ; 2 . பலவகைக் 

கற்பூரம் , different kinds of camphor . 


பலநெய் , சேர்க்கை நெய் , adulterated ghee : 

2. ஒருபலம் நெய் , one palam of ghee . 


பலந்தசியம் , மலையிலுப்பை , mountain basia 

Bassia longifolia . 


பலபேதமுறல் , நோயினால் உடம்பில் பற்பல 
வித்தியாசங்களைக் 

காட்டல் , 

producing 
several symptoms in the body due to dis . 
ease . 


பலந்தருமருந்து . வலிவைக் - கொடுக்கு 
மருந்து . bracer medicine ; tonic . 


பலப்படுதல் , பலமடைதல் , attaining 

picking up of strength ; 2. சினைப்படுதல் , 
conceiving . 


பலபட்சணம் , பழங்களைப் புசித்தல் , eating 

of fruits ; 2. அனேக வகைகள் புசித்தல் , 
அதாவது காய் , கனி , கிழங்கு, இலை முதலி 
யன , living on several articles of diet such 
as fruits, roots , leaves etc. , said of ascitics 
in forest . 


பலப்படுத்து மருந்து , பலத்தையுண்டாக்கு 
மருந்து . medicine toning the system - tonic . 


of 


பலப்பத் தூள் , மாக்கல் தாள் , powder 
slate ( rock ) 


பலபண்டசித்தன் , காடி , fermented liquor 

as from rice . 


பலப்பம் , மாக்கல் , slate . 


பலபண்டம் , பலகாரம் , different kinds of 
eatables sweets , cakes etc ;; 

2 , பலத் 
தைக் கொடுக்கும் பதார்த்தங்கள் , sub . 
stances which give strength to the body . 


பலப்பாழ் , வெள்ளைக் கழற் கொடி , a white 

species of molucca bean creepar - Caesal . 
pinia bonducella . 


பலப்பித்தல் , 


பலப்படுத்தல் , 


invigarating .. 


cadamba 


-- 


பலபத்திரப்பிரியம் , கடம்பு , 

Barringtonia racemosa . 


பலப்பிராதீகம் , திப்பிலி , 

Piper longum . 


long 


pepper 


பலப்பிரியம் , செம்போத்து , Indian cuckoo . 


பலபத்திரம் , பலபந்திராய் , spreading chick 

weed Molluga parviflora ; 2. பல இலை 
கள் , many leaves . 


பலப்பிரேதம் , திப்பிலி , long pepper - Piper 

longum .. 


பலபலப்பிரியம் , காக்கை , crow . 


பலபலவாய் , பால் , milk ; 2. பல்வேறு 

விதமாய் , different ways or aspects . 


பலப்பேறல் , வலிவு அதிகமாதல் , becoming 

increased in strength , growing in strength . 


பலபலிரிதி , ஞாழல் , saffron . 


பலமந்தம் , அதிக மப்பு , dyspeptic . 


பலமற்ற , பலவீனமான , weak . 


பலபாகம் , கனிமுதிர்வு , the stage of bearing 

fruits . 


மரம் , tree 


பலபாண்டம் , அரிதாரம் , yellow orpiment . 


பலமிலா மரம் , பூத்துங்காயாத 
not bearing fruits . 


see 


பலபிணிக்கு வாய்த்த கறி , அறுகீரை , பலமிலி, பலமிலாமரம் , பலமிலாமரம் . 

இதை அரைக்கீரை என்றும் சொல்வர் ; பல 
நோய்களுக்கும் நற்கறியான கீரை , garden 
spinach - Amaranthus tristis , very useful பலமூலசாகாதி , இலை , கனி , கிழங்கு முதலி 
for those on diet . 

யன , leaves , fruits , roots etc. 


3212 


பலவகைத்தாது 


பலவான் 


பலவக்கல் , பற்பக்கல் , slate rock . 


பலமூலம் , காய் கிழங்கு , fruits and roots ; 

2. பலவகைக் கிழங்கு, different kinds of 
roots or bulbus root . 


பலவத்தை , பலம் , bodily strength . 


பலமை , குன்றிமணி , jewellers bead - Abrus . 


பலவந்தக் கலவி , அக்கிரமப் புணர்ச்சி , the 

carnal knowledge of a woman by force and 
against her will - Rape . 


date 


பலவம் , கர்ச்சூரம் , 

dactylifera . 


palm 


Phoenix 


பலவரை , சமுத்திர சோகி , which see . 


பலம் , காய் , unripe fruit ; 2. கிழங்கு , 
esculent root ; 3. நிறைகல் , 

நிறைகல் , weight in 
general ; 4 . 10 விராகனிடை , 10 pagoda 
weight or one palam ; 5 . 

ஒரு பல நிறை 
one palam or 3 tola weight ; 6. நெற்றி ,, 
fore head ; 7. பழம் , ripe fruit ; 8. சாதிக் 
காய் , nut meg ; 9 . 

தாது , mineral , fos 
sil ; 10. நிமிஷம் , minute ; 11 . 

பொன் , 
gold ; 12 , மகளிர் சூதகம் , menses ; 13 . 
மாமிசம் , flesh , meat ; 14 

வெட்பாலை , 
dyeing rosebay - Wrightia tinctoria ; 15 . 
மருக்காரை . common emetic nut - Randia 
dumetorum ; 16. சேராங்கொட்டை , mark 
ing nut Semicarpus anacardium ;; 17 . 
வலிமை , strength ; 18 , 

3 வகைப்பலம் , 
the three strength , viz . அதி பலம் , அற்ப 
பலம் ; மத்திய பலம் , great strength , a 
little strength and medium strength . 


பலவர்ணக்கல் , மந்தாரச் சிலை , a kind of 

mineral stone - Marble marmor . 


பலவர்ணபாகக்கல் , see 


பலவர்ணக்கல் . 


பலவர்ணலோகம் , பஞ்சலோகக் கூட்டு , 
an alloy consisting of metals of five colours. 


பலம்பம் , சேங்கோட்டை , 


which see . 


mallow - 


பலம்பலா , சிற்றாமுட்டி , sticky 

Pavonia zeylanica . 


பலவர்த்தி , மலம் முதலியவைகளை வெளிப் 
படுத்தவேண்டி மலவாயில் ,யோனி மார்க்கம் . 
இவ்விடங்களில் உபயோகிக்கும் 

மருக் 
காரை பழத்தினோடு மற்ற மருந்துகளையும் 
கூட்டிச் செய்த ஓர் மருந்துச் சீலைத் திரி , a 
kind of lint or suppository inserted into 
the anus or the vagina for purposes of 
bringing out fecal matter or other impuri 
ties . The lint or the wick is prepared with 
a coating of poison fruit -- Randia dume 
torum . 


பலம்பழம் , பலம்பம் . which see . 


பலம்பூதம் , ஐந்துபலம் நிறை , weight of 

five palams. 


பலர்க்கம் , கதுப்பு , cheek . 


பலராட்சதம் . 


பலவறுதி , பலவீனம் , 

பலவீனம் , weakness , loss 
strength .. 


of 


2 . 


பலலம் , பிண்ணாக்கு , oil cake ; 2. மாமிசம் , 
flesh . 


பலவறை , 

கண்ணறை , several cells ; 
பலதுளை , several sinuses . 


பலலாசயம் , கழுத்து , neck --- cervical region . 


பலவறையுள்ள , பல கண்களுள்ள . 


பலவற்பலா , see ஐவிரலி . 


பலலோத்திரம் , வெள்ளி லோத்திரம் ; the 

bark of wood apple tree . 
பலவகைக் கற்செடி , செடித் தத்துவம் 
வாய்ந்த பிராணி , அவையாவன , கடற் 
பஞ்சு, பவளம் , முதலியன , plant like 
animal as sponge , coral sea mats etc 
Zoophyte .. 


பலவன் , ஓர் மருந்துப்பூடு , a medicinal plant ; 

பலத்தைக் கொடுக்கு மூலி , any drug in 
vigarating the system ; 3. பலவகைக் கீரை , 
which see .. 


2 . 


பலவர்ணம் , ) 


மந்தாரச் சிலை , 
ணக்கல் . 


See 


பலவர் 


பலவாணம் , 


several 


பலவகைக் கீரை, கலவைக் கீரை , 

mixed greens with medical virtues . 


பலவாடைப் 

பூண்டு , 
cotton plant . 


செம்பருத்தி , 


red 


பலவகைக்கூட்டு , 


பலவாட்டைப்பூடு , நித்தியப் பூடு , 
nial plant .. 


peren 


பலவகைத்தாது , ஏழு வகைத் தாது , the 
seven constituente of the body . 


பலவான் , பலசாலி , strong or robust man . 


3213 


பலன்றுருகம் 


பலா 


பலவிதக்கழிச்சல் , பலவர்ணமான கழிச்சல் , 

poly chronic diarrhoea exhibiting many 
colour ,, 


பலவிருட்சம் , பலாமரம் , Jack tree - Arto 

carpus integrifolia . 


பலவிருத்தி , 
tonic .. 


வலிமையுண்டாக்கு 


மருந்து , 


பலவிருத்தினி, பலவிருத்தி , one that causes 

strength and tones the system , 


பலவிலி , பாம்பைப்போற் கொடி படர்ந்தும் , 

கிழங்கு பெரிதாகவும் உள்ள ஓர் கற்பமூலி , 
a rejuvenating creeper resembling a serpent 
with a large bulbous root . It is dried and 
used as a medicinal powder . 


பலா , இம்மரம் எங்கும் விளையக்கூடியது , 
இது பெருமரத்துச்சாதி , இது கல்பூமி நிலங் 
களில் குட்டையாயும் , மணல்பாங்கு நிலங் 
களில் செழிப்பாயும் , தண்ணீருள்ள விடங் 
களில் அதிகமாய்க் காய்க்காத தாயுமிருக் 
கும் , இது திருவாங்கூர் , மலையாளம் , வங்கா 
ளம் முதலிய வி.டங்களில் விசேஷம் , இதன் 
இளங்கிளை கள் முசுமுசுப்பாயும் , இலைகள் 
மாறிமாறியும் , மிருதுவாயும் , அடிப்பாகம் 
சாம்பல் நிறமாயும் , காம்புகள் கிளைகளி 
லிருந்து முளைத்தும் , காய்கள் அண்டவடி 
வாயும் , முள்ளுமுள்ளாகவும் இருக்கும் , இலை 
கள் ஆடு மாடுகளுக்த ஆகாரமாகவுதவும் , 
இதினின்று பால் வடியும் , இப்பாலும் வசம் 
பும் பொடி செய்து சாப்பிட அந்திமாலைகண் 
நீங்கும் , பாலும் காடியும் சேர்த்து வீக்கத் 
திற்கு பூசுவதுண்டு , கொழுந்திலையைச் 
சரும வியாதிக்கு வைத்துக் கட்ட லாம் . 
இதன் வேர்க் கஷாயம் சீதபேதிக்கும் , இதன் 
வேர்ச்சாறும் காயின் சதையும் சர்க்கரையும் 
சேர்த்து பிளாஸ்திரி மாதிரி செய்து உடம் 
பில் படரும் அக்கிக்கும் வண்டுகடிக் கும் 
போடலாம் ; பட்சிகளைப் பிடிக்க இதன் பாலி 
லிருந்து ஓர் பசை செய்யப்படும் . 


- 


பலவிலிகற்பம் , இதன் கிழங்கைப் பெரிதாக 

எடுத்து நிழலில் உலர்த்திச் சூரணம் செய்து 
ஒரு மண்டலம் வெருகடி காள்ள நரை திரை 
இல்லை , வெகு காலம் சீவித்திருக்கலாம் , 
இதன் கிழங்கின் சாற்றில் சூதத்தை மத் 
தித்து குகையிலிட்டு உருக்க இரசம் குளிகை 
யாகும் , the big tuberous root is dried in 
the shade , and reduced to powder and 
taken for 40 days - a teaspoonful a day is said 
to rejuvenate the body . It prevents seni 
lity and causes longevity of life . Mercury 
ground with the juice of this tuber and 
heated in a suitable crucible is said to melt 
and farma ball .. 


பலவீரம் , சவ்வீரம் , a sublimated compound 

of mercury , sulphur , alum and sal ammonia .. 


பலவீன அசீரணம் , பலக்குறைவாலேற்பட்ட 
செரியாமை . 


பலவீனமுள்ள , 


Quoolog , emaciate . 


பலவீனம் , பலக்குறைவு . weakness ;; 2 . 
நோயினால் பலவீனமடைந்தவன் , invalid . 


மரத்தில் வயதுக்குத் தக்கபடி காய்கள் 
உண்டாகும் ; சாதாரணமாய்க் காய்கள் 
கிளை களிலும் , சிறிது முற்றினால் அடிமரத்தி 
லும் , நாட்சென்ற மரங்களாயின் வேரிலும் 
உற்பத்தியாகும் , இப்பழம் சாப்பிடுவதற்கு 
ருசியாயிருக்கும் , இப்பழத்தில் அனேக நரம் 
புகளும் ஒவ்வொரு சுளையிலும் கொட்டையு 
முண்டு . இச்சுளையினின்று தேன் வடியும், 
இது தான் சிறந்தது ; இப்பழத்தினின்று சர் 
பத் செய்யலாம் ; இதன் கொட்டையை சுட் 
டுத் தின்பதற்கு ருசியாயிருக்கும் ; பழத்தை 
அதிகவளவில் சாப்பிட அதிசாரபேதி ஏற் 
படும் , இது எளிதில் சீரனிக்கக் கூடியதல்ல 
வாகையால் காலை வெறு வயிற்றில் சாப்பிட 
லாம் . இக்காயின் பிஞ்சு துவர்ப்பாகையால் 
ஊறுகாய் போடவுதவும் , சமைக்க ருசியா 
யிருக்கும் , jack tree - Artocarpus integri . 
folia alias A. hiterophyllus . It is cultivated 
all over India for its fruit . it comes under 
the species of large trees . 

The tree grows 
short and thick if planted in strny soil , if 
in sandy ground tall and spreading , if in 
watery soil , if will not bear fruit . it is 
found in abundance in Travancore , Malabar 
and Bengal young branches hirsute , leaves 
alternate soft and pale below peduncle aris . 
ing from the branches , fruits ovate , and 


பலவு , பலாமரம் , see பலவிருட்சம் . 


பலவெதுப்பு , சீரணசுரம் , 

சீரணசுரம் , which see . 


பலனிகம் , சதுரக்கள்ளி , square spurge - 

Euphorbia antiquorum . 


பலன் , காய் , unriped fruit ; 

2. பழம் , 
riped fruit ; 3. வலிமை , strength ; 4 . 
ஈரவெங்காயம் , onion , 


பலன்றிகாசம் , தேயிலை , tea plant 

tea plant- Thea 
chinensis . 


பலன்றுருகம் , See பலண்டுறுகப் பாஷாணம் . 


3214 


பலாவின் வகை 


பலாங்காட்சி 


muricated . The leaves are given as food to 
goats and cattle .. The juice exudes from 
the trunk and it is mixed with the powder 
of sweet flag Acorus calamus and taken 
for night blindness , mixed with vinegar 
and prescribed for glandular swellings , the 
young leaves are applied externally in 
cutaneous affections . A decoction of the 
roots is given in diarrhoea . The juice of 
the root mixed with the pulp of the fruit 
and some sugar is made into a plaster and 
applied to obstinate herpes and ringworm . 
Birdlime is manufactured from the milk , 
The situation of the fruits vary with the 
age of the tree , being first borne on the 
branches then on the trunk and in very old 
trees on the roots .. The fruit is very deli 
cious to taste and in it are found long 
fibrous thin bodies , in side each pulp of the 
fruit is a seed or nut . The honey jack is 
the sweetest and best , syrup is prepared 
from the fruit , the roasted seed is also 
much praised for its taste , it is useful to 
prepare curry . The fruit , if eaten in large 
quantities produces diarrhoea and as , it is 
rather difficult to digest , it is best eaten in 
empty stomach in the mornings . To avoid 
its bad effect, it must be taken dipped in 
honey . The young fruit is astringent and 
as such is used for preparing pickcles and 
when cooked it makes a nice curry , 


11. திணிப் பலா , the same as No. 5 . 
12. ஆசினிப் பலா , the same as No. 8 . 
13. ஐனிப் பலா , the same as No. 10 . 
14 , கணுப் பலா . 
15 . 

கறிப் பலா , 
16 . சுர தப் பலா . 
17 , பஞ்சொட்டிப் பலா , 
18 . 

பேய்ப் பலா . 
19. காண்டம் பலா . 
20 . கானற் பலா . same as 10.3 
21. தந்திப் பலா . 
22. வெடிப் பலா . 
23. வேர்ப் பலா , root jack . 
24 , தட்டுப் பலா .. 
25. வருக்கைப் பலா , 
26. நாட்டுப் புலா . 
27. ஒட்டற் பலா .. 
28 , அக்கினிப் பலா , 


பலா , சிற்றாமுட்டி , sticky mallow - Pavonia 

zeylanica . 


பலிக்கணம் , தேக்கு , teak wood tree . 
பலாகமோதி , தொட்டாற் சுருங்கி , sensitive 
plant 

Mimosa pudica . 
பலாகம் , கொக்கு , stork , paddy bird . 
பலாகாரம் , பழமுதலியவுணவு , fruit diet . 


The following are the different varieties : 


பலாவின்வகை : 


பலாகிருதம் , பெண்கள் யோனி ரோகத்திற் 

குபயோகிக்கும் ஓர் ஆயுள்வேத மருந்து . 
பலாகுகா , 

வெண்பாதிரி , white variety of 
fragrant trumpet flower — Stereospermum 
chelonoides alias Bignonia Chelonoides . 
பலாகொண்டா, செம்பை , prickly sesbane - 
Sesbanja aegyptiaca . 


பலாக்கிரமன் , காண்டாமிருகம் , rhinoceros . 


பலாக்கிருதம் , see பலகிருதம் , 


1. பெரும்பாலா , large jack same as 

No. 10 . 
2. ஆனைப் பலா , elephant jack the same 

as No. 1 . 
3. தேன் பலா , honey jack the same as 

No. 23 . 
4 , புளிப்பலா , sour jack same as prickly . 
5. குரங்குப்பலா , small jack Artocar 

pus lakorcha . 
6. ஈரப் பலா , monkey jack - Artocarpus 

lokoocha .. 
7. செம் பலா , red jack . 
8. சீமைப் பலா, foreign jack - Artocar 


பலாக்கினி , பித்தம் , bile . 


பலாக்கொட்டை , பலாப்பழத்தின் கொட்டை , 

இதனால் அள்ளுமாந்தம் , மலச்சிக்கல் , புளி 
யேப்பம் , வயிற்றுக் குத்தல் உண்டாகும் , 
seed of jack fruit , it up sets digestion and 
causes constipation , belching and pain abdo 


Pus incisa .. 


men .. 


9 , குட்டிப்பலா, small jack same as 

Indian nettie . 
10. காட்டுப் பலா , wild or jungle jack - 

Artocarpus hirsuta . 


பலாங்கம் , ஓர்மீன் , a kind of fish . 
பலாங்காட்சி , காட்டுக்கோங்கு , jul 
tons 


3215 


பலாண்டுகம் 


பலாலம் 


Seed of 


பலாசக்கொட்டை , பலாசுவிதை , 
bastea teak . 


பலாதம் , பலாதவம் , which see . 


பலாதவம் , பூனைக்காலி , commor cowitch 

Mucana pruriens . its root is used in 
chlorea ,, 


பலாசட்சாரம் , கபத்தினால் வெள்விழியில் வலி 

யில்லாமல் சவ்வு ஏற்படும் , ஓர் கண்ணோய் , 
an eye 

disease in which a membrane is 
formed in the sclerotic coat without pain . 

It is caused by vitiated phlegm humour . 
பலாசப்பிசின் , பலாசமரத்தின் பிசின் , gum of 

Butea frondosa . 


பலாதோகதம் , மாமரம் , mango tree 


பலாதோகம் , பலாதோகதம் , which see . 


பலாத்தியட்சம் , பழமுண்ணிப்பாலை , Adan s 
apple of the Goanese Mimusops kanki . 


விந்து 


பலாசம் , இலை , leaf ; 

இலை . leaf; 2. பச்சைநிறம் , green 
colour ; 3. பலாமரம் , jack tree ; 4. முருக்க 
மரம் , Indian coral tree Erythrina indica ; 
5. புனல் முருக்கு , Indigofera arcuata ; 6 . 
அரக்கு , lac ; 7. புரசு , bastar teak - Butea 
frondosa ; 8. கண்ணின் கருவிழியில் 
வெண்கலத்தைப் போல் பிரகாசமாயும் , கடி 
னமாயும் சலபிந்துக்களுக்கு சமானமாயும் 
கிரந்தியுண்டாகி , கொஞ்சம் பருத்து வட்ட 
மாயிருக்கும் ஓர் கண்ணோய் , an eye disease 
in which a speck coloured like bronze and . 
hard and covered with a vein , large and 
round appears on the region of the black of 


பலாத்தைலம் , ஆயுள் வேத முறைப்படி 

தயாரித்த தைலம் , இது கருத்தரியாத 
பெண்கள் , 

நாசமடைந்த 

ஆண் 
பிள்ளைகள் , நோயால் உடம்பு மெலிந்தவர் 
கள் , ஆகிய இவர்களுக்கு மிக்க உபயோக 
மாகும் . a medicated oil prepared with the 
decoction of the root of Pavania zeylanica , 
milk , gingelly oil and powder of the root . 
it is mostly used for bath . 

The process is 
repeated several times and used internally 
by invalids , and those who have not con 
ceived . This is பலாமடக்குத் தைலம் . 


the eye . 


பலாசனம் , கிளி , parrot . 


பலா நடு , 


பலாண்டு , which see 


பலாசாக்கியம் , பெருங்காயம் , asafoetida.. 
பலாசாதி , சிற்றாமுட்டி , Ceylon sticky mallow 

Pavonia zeylanica 


பலாந்தம் , ஒரே 

தரம் 

காய்த்துப் பட்டுப் 
போகும் மரம் , வாழை , மூங்கில் போன் 
றவை , tree which dries up after bearing 
fruit such as plantain , bamboo etc. 


பலாசி , மரப்பொது , tree in general . 


Indian 


பலாசிவர்வன்னி , ஒருவகை மரம் , 

mesquit - Prosopis spicigera . 


பலாபம் , ஓர் வகைத் தாவர விஷம் , a kind of 
vegetable poison . 


பலாசினி , தாமரைமணி , lotus seed . 


With 


பலாபலி , அமுக்கிரா , horse root 

ania somnetera . 


பலாசு , புரசு , see பலாசம் ; 2. ஓர்வகை 

கற்பமூலி , a rejuvenating plant . 


பலரமடக்கு , சிற்றாமுட்டி , which see . 


பலாசுபிசின் , முருக்கம் பிசின் , gum of Ben 
gal kino . 


பலாமடக்குத் தைலம் , சிற்றாமுட்டித் தைலம் , 

பலாத் தைலம் . 


see 


பலாசேதி , கிளிமுருக்கு , thorny coral tree 

Erythrina indica . 


பலாமலச்சம் , காட்டுமா , jungle 

Spondias mangifera. 


mango 


பலாச்சவம் , அனிச்சை . snake jasmine 

Rhinacanthus communis . 


பலாமிருதம் , கார்போகவரிசி , seeds of 

psoralea Psoralea corylifera. 


பலாடை , ஓர் கண்ணோய் , an eye disease . 


பலாரி , பலாவு , 

பலாவு , which see . 


ஈரவெங்காயம் , onion 


Allium 


பலாண்டு , 
sepa . 


பலாரிஷ்டம் , மூலத்திற்கு கொடுக்கும் ஆயுள் 
வேத மருந்து , an Ayurvedic medicine for 
piles . 


பலா தகம் , 


நாணல் , reed . 


able bodied 


பலாட்டிகன் , பலமுள்ளவன் , 
man 


பலார்த்தம் , அரைப்பலம் , half palam . 


பலாண்டுகம் , பலாண்டு , which see . 


பலாலம் , வைக்கோல் , straw . 


3216 


பலிதம் 


பலை 


பலாவம் , பலாலிருள் செடி , 

plant , perhaps a species of 
which see . 


an unknown 
இருள் செடி , 


பலிதரோகம் , அதிதுக்கம் , சதாசிந்தனை 

கோபம் , பயம் முதலிய காரணங்களினால் 
ஏற்படும் குட்டி நரை . a disease in which the 
hairs are rendered prematurely grey due 
to heat and bile having recourse to the 
region of the head caused by excessive 
grief, overwork , anger , fear etc. 


பலாலதோதகம் , see 

see பலாதோகதம் . 


பலாவா மார்க்கம் , நாவல் , jaumoon tree - 

igenia jambolana . 


பலிதை , கிழவி , old woman . 


பலாவிளி, see 


பலாவீழி , 


பலித்திரு , தர்ப்பை , sacrificial grass . 


பலாவீழி , விழுதி , which see . 


பலிமுகம் , குரங்கு , monkey . 


பலாவு , சிற்றாமுட்டி , which see . 


பலிபுட்டம் , காக்கை , crow . 


பலாளி தம் , விஷப்பாலை , a poisonous creeper . 


பலியம் , தளிர் , sprout , shoot ; 2. பூ , flower , 


பலானவம் , காட்டாதளை , physic nut 
Jatropha curcas . 


பலியரி , சிற்றாமுட்டி , which see . 


பலி ( எக்கியத்தில் ) யேற்கும் கொழுப்பு , 
ஆட்டுக் கொழுப்பு . 


பலி , காய் மரம் , tree yielding fruit ; 2. சாம் 
பல் , ash ; 3. சோறு , 

cooked rice ; 4 
காக்கை , crow ; 5. நீறு , calx ; 6. கந்த 
கம் , sulphur : 7. வாய் , mouth ; 8 . 
போசனம் , food . 


பலிவட்சரம் , பலியரி , which see . 


பலினம் , காய்த்திருக்கும் மரம் , tree full of 

fruits . 


பலிகம் , நீர்க்குடம் , water pot ; 2. பளிங்கு . 

glass , crystal . 


பலினி , கோங்குமரம் , silk cotton tree 

Bombax gossypium ; 2. ஞாழல் , differen ! 
herbs used in purfumes and ungeants as 
jasmine , cuscus root etc. 


பலிகை , பிண்ணாக்கு , 

பிண்ணாக்கு , oil cake . 


பலிங்கிச்சான் , ஓர் கடல் மீன் ; இதை ஏழை 
கள் புசிப்பார்கள் , a sea fish eaten by poorer 
classes . ) 


பலீ , எருது . bull ; 

bull ; 2. ஒட்டகம் , camel ; 3 . 
கோழை , mucous ; 4. பன்றி , hog . 


பலிசப்பழம் , 


see 


பலிசம் 


பலீனி , மிளகு , pepper ( black ) 

nigrum . 


Piper 


பலுகம் ) 


குரங்கு . monkey : 2. மந்தாரை , 

varigated Bauhinia variegata ; 3 . 
பலுபம் பூனைக்காலி, cow hage - Mucuna 

pruricus . 


1 


பலுறை , கருவி , instrument . 


பலிசம் , ஓர் பழம் , இது தித்திப்பாயிருக்கும் ; 

இம் மரத்தின் பூ . மஞ்சள் நிறம் , பழம் 
சிறிது பட்டாணியளவு , நடுவில் கொட்டை 
யிருக்கும் , துவர்ப்பு , குளிர்ச்சி , வயிற்றுக்கு 
வலிவைக் கொடுக்கும் ; இதைத் தின்னலாம் , 
இதினின்று சாராயம் வடிப்பதுண்டு ; சர்பத் 
தும் காய்ச்சி எடுக்கலாம் , sweet falsah 
Grewia asiatica . A tree with yellow flowers 
fruit berry about the size of pea with a 
stone in the centre . It is medicinally astrin 
gent . cooling and stomachic . Fruit is eaten 
and from it a spirit is distilled and syrup 
( sherbat is made ) 


பலூரத்தகி கிழங்கு, இதனை எண்ணையில் 
காய்ச்சி தலை முழுக மயிர் வளரும் , a root . 
If bath is taken with the oil prepared with 
this root , the hair on the head will grow 
luxuriously . 


பலிதம் , நரைமயிர் , grey hairs ; 2. நரை 

greyness ; 3. பலிப்பது . bearing of fruit. 


பலை , காய் , unripe fruit ; 2. பழம் , riped 

fruit ; 3. gifludas, the three myrobalams; 
4. சிற்றாமுட்டி , which see. 


3217 


பல்காற்செந்து 


பல்கோளாறு 


பலையுறு , சிற்றாமுட்டி , which see . 


பல்காற்பறவை , வண்டு , beetle . 


பல்காற்பிராணி , பல்காற் செந்து , which see . 


பலையுறுதைலம் , சிற்றாமுட்டித் தைலம் , பலா 

தைலம் , which see . 
பலோத்தமை , கொடிமுந்திரி அல்லது திரா 
ட்சைப்பழம் , grapes - Vitis vinifera , 


பல்கிட்டுதல் , பல் வரிசை மேல் கீழ் ஒன்று 
சேர்ந்து திறக்க முடியாது கெட்டியாதல் : 
இதற்கு அக்கிராகாரம் தூள் செய்து நாசித் 
துவாரத்தில் ஊத போம் , jaws remain rigi 
dly closed trismus - Lock jaw , blowing of 
the powder of Pellitory root into the 
nostrit helps to open the lockjaw , 


- 


பலோருகம் , பாதிரி , trumpet flower tree 

Bignonia chelonoides. 


பலோற்கரம் , நாரத்தை , bitter orange . 


பலா மாத்தி ) 


பலோற்பதி 
பலோற்பத்தி 


பல்குச்சி , பல் துலக்கவுதவும் மரக்குச்சி , ஆல் , 
வேல் , வேம்பு , நாயுருவி முதலியன , green 
sticks to clean the teeth . They are the 
sticks of babul , and margosa root of Indian 
burr Achyranthus and that of banyan . 


மாமரம் , mango tree . 


பலோனி , பெண் குறி , female genital organ . 


பல்குடைச்சல் , பல்குத்தல் , neuralgia of the 
gum - Gingivalgia . 


-- 


பல் , தந்தம் , tooth ; 2. பல , many . number 
ous ; , 

3. துளசி , holy basil Ocimum 
sanctum ; 4 . 

4. உருத்திரசடை , sweet basil 
Ocimum basilicum ; 5. பூண்டுப்பல் , a tooth 
of garlic ; 6. மகோதரம் , ascites ; 7. முத்து , 
pearl ; 8. பவளம் , coral . 


பல்குறி , பற்குறி , which see . 
பல்கூசல் , பற்கூச்சம் , great sensitiveness of 
the teeth Odonthemodia ; 2. புளிப்பி 

னால் கூசுதல் , teeth setting on edges - an 
unpleasant sensation of the teeth from con 
tact of sour substances like tamarind , raw 
mango etc. 


பல்கட்டல் , பழைய பல் இருந்த இடத்தில் 

புதிதாக ஓர் பல்லை வைத்தல் , setting a new 
tooth in the place of old one, transplanting 
tooth of one person to another - Allotrio 
donti . 


பல்கேசரம் , தென்னை , cocoanut tree . 


பல்கொப்புளம் , பல்லீறு கொப்புளம் , gum 
boil . 


பல்கடித்தல் , பற்களை நறுநறுவென்று கடித் 

தல் , grinding the teeth - Odonterism . 


பல்கல் , பெருகுதல் . increasing : multiplying . 


பல்கடுப்பு , பல்வலி , tooth ache , pain in the 

tooth Odontalgia ; 2. பல் எடுத்ததினால் ஏற் 
பட்டவலி, pain due to the extraction of 
the tooth --- Phantom odontalgia .. 


பல்காரை , பற்களின் பின்புறத்தில் காரை 
யைப் போல் கட்டிய கரடு , tartar on the 
teeth Sordes ; 2. பல்லீறுவின் சாந்து , 
cement of the tooth - Cementum . 


பல்கோளாறு , பல்லுக்குண்டான கெடுதியால் 

ஏற்படும் குற்றங்கள் , உணவைச் சரிவர 
மெல்ல 

முடயாது , அதனால் செரிமானக் 
குறைவுண்டாகி குன்மம் ஏற்படும் , சொத்தை 
அல்லது சீழ் கொண்ட பற்களினால் உடம் 
பிற்குள் விஷம் சேர்ந்து ஆரோக்கியத்தைக் 
கெடுக் கம் ; பற்களிலும் நாவிலும் அழுக்கு 
சேர்ந்து வாய் நாறும் , இதனால் வாதம் , 
பிடிப்பு முதலிய மூட்டு நோய்கள் ஏற்படு 
வதுமன்றி இருதயத்தைத் தாக்கி , கண் 
ணொளியை மழுங்கச் செய்யும் , இரண்டொரு 
சொத்தை 

அல்லது கெட்ட பற்களால் 
கழுத்து . முதுகு , மூட்டு இவ்விடங்களில் 
பிடிப்புண்டாகித் துன்புறுத்தும் , several 
disorders arising from the affection of 
teeth , With bad or missing teeth food 
cannot be masticated and hence no proper 
digestion and this eventually leads to chro 
nic dyspepsia . From decaying teeth poison 
is absorbed slowly into the system resulting 
in impaired health and dirty tongue . Foul 
mouth is due to bad teeth The poison 
from decaying teeth and pyorrhoea often 
sets up rheumatic and other joint troubles . 
It may even affect the heart and the eyes . 
One or two decaying teeth are quite 
enough to setup stiff neck , stiff back and 
stiff joints .. 


பல்காரைப்பிளவு , பல்காரை பிளந்து உதிரல் . 
the accumulated tartar breaks - Hard 
adherent sordes on the teeth cracks and 
fall off . 


பல்குணம் , பலவிதமான தன்மை , different 
qualities.. 


பல்காற்செந்து , பல கால்களுள்ள செந்து , 
அட்டை முதலியன . creatures with num 
erous feet Myriapods . 


3218 


பல்நெருடல் 


பல்லகி 


பல்சிமிட்டி . பல்லீறுவின் சாந்து , cement of 
the tooth Cementum . 


பல்நோய் , பொதுவாக 

பல்லுக்கேற்படும் 
நோய் , any disease of the tooth - Odonto 
pathy . This is of 23 varieties ; 2. பற்பல 
நோய்கள் , various diseases ; 3. பல்வலி , 
tooth ache 


பல் சிலந்தி , பல்லீறுபுண் , inflammation of 

Gingivitis . 


the gum 


பல்சிலுசிலுப்பு . see பல் கூச்சல் . 


பல்நோவு , பல்வலி , tooth ache . 


பல்பக்கல் , மாக்கல் , flour stone , pot stone , 

see பற்பகல் . It is a sort of soap stone out 
of which , cup kitchen untensils ( மாச்சட்டி ) 
are generally made . 


பல்சீழ் , வெட்டைச் சூட்டின் மிகுதியால் பல் 
லில் ஈறு கரைந்து இரத்தம் வடிந்து சீழ் 
உண்டாகி வாய்நாற்றந் தோன்றிப் பல் 
லிடுக்கில் காரையுண்டாகித் துன்புறுத்தும் 
ஓர் பல்நோய் , Pyorrhoea . It is a dischrage 
of pus due to the inflammation of the guers 
arising from venereal heat and is marked by 
bleeding gums foetid smell of the breath 
and formation of tartar . 


பல்பசை , tooth paste . 


பல்பம் , பல்பக்கல் , which see . 


பல்பல , பற்பல . several numerous , many . 


பல்சுத்தி , பல்லின் ஊத்தையை நீக்குதல் , 
cleaning of teeth . 


- 


பல்பாசி , 
Sordes . 


ஊத்தை, dirt of the teeth 


பல்புழு , 


பல்சொத்தை , பல்லில் புழு துளைத்தல் , worm 

eaten or dacayed tooth . Caries in which 
black holes appear in the teeth . 


பல்லீறிலுண்டாகும் புழு 
germ or microbe. 


dentat 


பல்பூச்சி , See பல்புழு , 


பல்மொடி , பல்தூள் , tooth powdar . 


பல துலக்கல் , பல்விளக்கல் , cleaning or 

brushing the teeth ; 2. வைத்திய முறைப் 
படி பல் அழுக்கு முதலியவைகளை நீக்கிச் 
சுத்தி செய்து கொள்ளல் , the cleaning , the 
scraping and polishing of the teeth 
Odontexesis . 


பல்மாணிக்கம் , பல்மினுக்கி , which see . 


பல்மினுக்கி , ஒருவகை செடி , Myristica bauri . 

folia . 


பல் தூள் , பல்விளக்க வுபயோகிக்கும் பொடி , 
tooth powder for cleaning the teeth -- 
Dentrifice. 


பல்முரசு , See தந்தவேட்டம் . inflammation of 

the dental socket. This affects the root of 
the tooth due to vititotion of blood . 


or 


பல்தெரித்தல் , பல்லொடி தல் , fracture 

breaking of tooth - Odontoclasis . 


பல்முளைவு. See பல்முளைத்தல் . 


பல்தேய்தல் , நாளடைவில் 

பல் தேய்ந்து 
போதல் , see பல்தேய்வு . 


பல்தேய்த்தல் , see பல்துலக்கல் . 


பல் முளைத்தல் , பல்லுண்டாதல் , பல் முளைக் 
கும் இழுப்பு . cutting of the teeth in infancy 

Dentition .. 


பல்ரோகம் , 


பல்நோய் ( 23 வகை , which 


பல்தேய்வு , பல் நாளாவட்டத்தில் தேய்ந்து 
சிறுத்துப் போதல் , attrition or wearing 
away of the teeth and consequent dimuni 
tion in size - Odontotripsis .. 


see , 


பல்லகண்ணி , ஒருவகைமரம் , child s amulet 

tree Hemicyclie vemista . 


பல்தைத் துவம் , ஆதொண்டை , which see . 


பல்லகம் , கரடி . bear , 


பல்நெருடல் பல்லை நருகருவென்று சப்தமுறக் 
கடித்தல் , chattering of teeth Odon 
terism . 


பல்லகி , See பல்லாதகி , 


3219 


பல்லழகி 


பல்லி 


பல்லழுக்கு , பல்ஊத்தை, tooth dirt , dirt 
collerting on the teeth 

Sordes. 


பல்லசைவு, பல்லாட்டம் , shaking of the 
tooth ; 2. பல்லினின்று சீழ் இரத்தம் வரு 
வதால் ஏற்படும் 

பல்லாட்டம் , இதற்கு 
ஆலம்பாலும் காட்டாமனுக்குப்பாலும் பூசி 
வரவும் , due to discharge of blood and pus 
as in pyorrhoea , the tooth becomes shaky ; 
milk of banyan tree and milk of physic 
nut plant ( Jatropha curcus ) can be applied . 


பல்லாடகம் , 


} 


சேரான் , 


See 


பல்லம் , 


பல்லாடம் , 


பல்லாட்டம் , பல்லசைவு , which see 


red 


பல் வடிகி , செம்மரம் , அழிஞ்சில் மரம் , 

wood Alangium decapitalum . 


பல்லாண்டு , பலவருடம் , many 
years . 


or several 


பல்லடி சவ்வு , பல்லின் அடிபாகத்திலிருக்கும் 
சவ்வு . 


பல்லாதகம் , 5ee 

பல்லாதி , 


பல்லா தகி , 


See 


பல்லாதி , 


பல்லடிப்புண் , பல்லீறிலுண்டாகும் புண் , 

gangrenous inflammation of the gum , It is 
a disease in which the teeth become loose 
and the 

gums . palate and lips become 
rotten . 


பல்லா தகிகிருதம் , சேராங்கொட்டை நெய் , 
a medicinal ghee the chief ingrident of 
which is marking nut . 


பல்லம் , கரடி , 

bear : 2 . 

2 , சேரான் மரம் , 
marking nut tree - Semicarpus anacordium ; 
3 . செம்மரம் , 

பல்லடிகி , 4 . 
கண்ட பாஷாணம் , a kind of arsenic . 


பல்லாதாரினி . நாறுதரந்தை , which see . 


see 


பல்லாத்தி . 


சேரான் , 


see 


பல்லம் . 


பல்லாது , } 


பல்லரணை , ஓர் வகைப் 

பல்நோய் . gum 
abscess . It is a disease in which 
பல்லரனை , the roots of 2 or 3 teeth are 
affected at a time and is marked by violent 
pain and swelling . see தந்த பிரலூனம் and 
தந்த வித்திரதி 


பல்லாயிரக் கணக்கு , பெருவாரி , epidemic . 


பல்லாவு, புனல் முருங்கை , Indian coral plant , 


பல்லரம் , பல்லை சுரண்டுவதற்கு பயன்படும் 

கருவி - surgeons s file for rubbing or scrap 
ing the teeth - xyster , raspatory. 


பல்லவத்தி , அசோக மரம் , asoka tree - 
Uvaria longifolia. 


பல்லவத்திரு , see பல்லவத்தி . 


பல்லவபரணி , புளிப்பிலந்தை , sour jujuba . 


பல்லவம் , இலை leaf; 2. தளிர் , Sprout or 
shoot ; 3. புளியம் பிரண்டை , sour ada . 
mant creeper 


பல்லி , வீட்டுப்பல்லி , இது எல்லோருக்கும் 

தெரிந்த பிராணி . அகன்ற தலை , ஆழ்ந்த 
கண் , நீண்ட வால் உள்ளது . வால் துண் 
டித்து விழக்கூடியது , நான்கு கால் , இப் 
பல்லி சொல்லுக்குப் பலன் கூறும் ஓர் நூலும் 
உண்டு , குஷ்டத்திற்கு இதை உபயோகிப்ப 
துண்டு , house.lizard , wall lizard - Gecko - 
tidae sawvia . It is a well known creature 
frequenting mostly houses . It is a reptile 
with broad head , depressed eyes , tapering 
tail which easily breaks off and easily 
renewed , has four legs . A small book 
known as lizard science ( பல்லி சாஸ்திரம் ) 
contains information regarding its chirping 
and it is ascertained by formula whether the 
omen is auspicious or not . Its fall on the 
various parts of the body implies various 
consequences or happenings eg . its fall on 
the crown of the head forebodes or pre 
dicts death . This is also contained in the 
book . As an electuary it is used for leprous 
affections . 


Vitex genus .. 


- 


பல்லவாதம் , , மான் , 


deer . 


பல்லவை , பல பொருள்கள் . different things . 


அழகிய 


a 


பல்லழகி , 

பல்லையுடையவள் , 
woman having a fine set of teeth ; 2. சாதிக் 
காய் , nut meg so called from its tending 
beauty to the teeth ; 3 வெற்றிலை , betel 
leaf .. 


3220 


பல்வினர்குழவி 


பல்லுக்குவெளி 


பல்லிகா , 


see 


பல்லாதி . 


rattle wort 


பல்லினார் , கிலுகிலுப்பை , 

Crotolaria laburnifolia . 


பல்லிகி , see பல்லாதி . 


பல்லினார்மரம் ஆத்திமரம் , common mour 

tain ebony - Bauhinia racemosa . 


பல்லிகை , 


} 


பல்லி , lizard ;; 2. சேங் 
கொட்டை , which see . 


பல்லிக்கை , 


பல்லினாற்குழவி , சவுரிக்கொடி , which see . 


பல்லிக்காற்பூடு , பல்லிக்காலைப் போன்றபூடு . 
lizard foot Sauropus albicans .. 


பல்லீறு , பல்லிடையின் முரசு , gum of the 

teeth , termination of the teeth -- Gingiva . 


-- 


பல்நோய் , tooth 


ache - 


பல்லிசிவு, ஓர் 

Dentalgia .. 


பல்லீறுஎரிச்சல் , பல்லினீறு எரிவுகண்டு , 

சீழொழுகிப் பல்விழும் , a disease of the 
teeth marked by burning sensation of the 
gums , sappuralion and falling of the teeth . 


பல்லிடுக்கு , பற்சந்து , tooth gap . interstices 

between the teeth aerola of the teeth . 


பல்லிடை , பல்லின் இடைவழி . betwixt the 

teeth ; 2. இரண்டு பற்களின் இடையே 
யுள்ள வெளி , the space between the 
contiguous teeth - Interdentium . 


பல்லீறுப்புண் , பல்லீறில் காணும் அழற்சியா 
லேற்பட்ட புண் , inflammation of the gum 

Gingivitis, Odontitis ; 2 பல்லீறில் 
காணும் கொப்புளம் , gum boil . 


பல்லு , பல் , which see , 


பல்லிப்பூடு , கொல்லைப்பல்லி , இதனால் பாம்பு 

விஷம் போம் , பாஷாணம் தாளகம் சுத்தி 
யாகும் , lizard plant --- Buchnara asiatica. It 
purifies arsenic , and orpiment , and is useful 
in snake poisoning . c.f நின்றிடம் தீய்ஞ் 
சான் . 


பல்லுகம் , கரடி , bear ; 2. பெருவாகை , big 

sirissa - Albizzia lebbek . 


பல்லுக்கடித்தல் , பற்கடித்தல் , grawing the 
teeth .. 


பல்லிப்பூண்டு , பல்லிப்பூடு , which see . 


பல்லுக்கடுங்கூத்தன் , துரிசு . blue vitriol . 


பல்லியம் , தீபக மருந்து . tonic which increase 

the appetite ; 2. எலும்பு . bone . 


பல்லுக்கழகு , வெற்றிலை , betel leaf . 


பல்லிரத்தம் , பற்களினின்று ஒழுகும் இரத்தம் , 
bleeding from gums . 


பல்லுக்கழலை . பற்கழலை . a tumour composed 

of tooth substance --- Odontinoid . 


பல்லுக்கிட்டுதல் , அலகு பூட்டுதல் , lock jaw . 


பல்லிறுகல் , பல் அசையாது கெட்டிப்படல் 
teeth getting firm . 


பல்லிருள் , இரும்பிலி, cochin 

tree Maba buxifolia . 


china ebony 


பல்லுக்கிளிஞ்சில் , ஓர் கிளிஞ்சில் , இது பல் 
லைப் போலுருவமுடையதா யிருப்பதாலிப் 
பெயர் . dentate shell . 


பல்லில்லா , 


பல்லிறுக்கி , வெண்குந்திரிக் கற்பம் , Powder 

of purified white dammer ; 2. முத்துபற் 
11 ம் , calcined pearl which hardens the 
Teeth ; 3 , மலைவேம்பு , bastard 

bastard cedar 
Chukrussia tabularis . 


பல்லுக்குத்தல் , பல்வலி, shooting or acute 

pain in the teeth - Toothache ; 2. பற் 
சந்திலிருக்கும் அழுக்கைக் குத்தியெடுத்தல் , 
picking the teeth for removing any sub 
stance sticking . 


பல்லுக்குத்தி , பல் குத்தும் கருவி , tooth 
picker . 


பல்லினர் , சதுரக்கள்ளி , 

Euphorbia antiquorum . 


$ quare spurge - 


பல்லுக்குரிய , பல்சம்பந்தமான , pertaining to 
teeth . 


பல்வினர் குழவி , மலைப்பச்சை , painter s gam 

boge Garcinia xanthochymus. 


- 


பல்லுக்குவெளி , பாக்கு , arecanut . 


3221 


பல்வதிந்தன் 


பவழக்காலி 


பல்லுக்கூச்சம் , see பல்கூச்சம் . 


பல்வலி , பல்நோய் , which see , 


பல்லுக்கொரிக்கல் , பல் ஓசைபட அரைத்தல் , 
grinding or chattering the teeth . 


பல்வலாவாசம் , ஆமை , tortoise , turtle . 


பல்லுங்கம் , மூங்கில் , bamboo tree . 


பல்வழுக்கை , see பல்லடி சவ்வு ; 2. See பல் 
லடிச்சதை , 


பல்லடிச்சதை , பல்லுக்கும் தாடை உட்குழிக் 
கும் இடையேயுள்ள சவ்வு சதைபாகம் , 
membrane or tissue which occupies the 
space between the root of the tooth and 
the alveolus of the jaw . 


பல்வாதம் , பல்லின் வாதம் , tooth pain 

Odontodynia ; 2. பல்லின் வாதவலி , a dis 
ease in which the teeth seem as if being 
cleft as under with a violent pain . See பல் 
லாட்டம் , 


பல்லுத் தீட்டுதல் , see பல் விளக்கல் . 


பல்விழல் , பல்லறல் , sheding of the teeth the 
fall or loss of tooth -- Dedentitism . 

. 


பல்லுநோவு , see பல்நோய் . 


பல்லுவிளக்குதல் , பல்லை மினுக்குதல் , clear 
ing the teeth . 


பல்விளக்கல் , பல்லைத் தேய்த்து சுத்தி செய் 
தல் , cleansing the teeth . 


பல்லுளைச்சல் , பல்லீறில் ஏற்படும் குத்தல் 
நோய் , neuralgia of the gums Gingivalgia . 


பல்விளக்கி , பற்குச்சி , tooth twig , tooth 

brush ; 2. செந்நாயுருவி , which see .. 


பல்லுளுத்தல் , பல் பொடி பொடியாக உதிர் 

தல் , necrosis of the tooth as a consequence 
of vitiated blood and bile humour . The 
tooth turns dark in colour . 


பல்விளக்கு மூலிகை , பல் துலக்கவுதவும் , 

ஆல் , வேல் , பூலா , வேம்பு , நாயுருவி முதலி 
யவற்றின் குச்சிகள் , the green twigs of 
various plants -- Banian , babul , poolahi 
margosa , Indian burs- for brushing and 
cleaning the teeth . 


பல்லுளைவு , see பல்லுளைச்சல் . 


பல்லுறச்சி , சாதிக்காய் , nutmeg . 


பல்லுறு செங்களை , குதிரைப்பல் பாஷாணம் , 

red orpiment or realgar Arsenicum 
rubrum . 


பல்வைரம் , பல்லின் மேல் அமைந்துள்ள 
பளபளப்பான பளிங்கு போன் வெண் 
goof , urg , the white hard substance 
covering the crown of the tooth - enamef 
of the tooth . 


பல்லூகம் , கரடி ., bear ; 2. குரங்கு , monkey . 


பல்வேர் , பல்லடி , root of the tooth . 


பல்லூத்தை, பல்லழுக்கு , incrustation that 
forms in the neglected teeth ; 2. பற்பாசி . 
Scrumal tartar , See பற்காரை. 


பவணம் , கழுது , eagle . 


பவணை , 


see 


பவணம் . 


பல்லூழி , பலவருடம் , many or several years 

- several ages . 


பவமானம் , 


தீ , fire ; 2. வாயு , wind . 


பல்லூற்றை, see பல்லூத்தை . 


பவமானன் , 


பவம் , காற்று , wind ; 2. பிறப்பு , birth , 


பல்லூன்றல் , உதட்டில் பல் பதியும்படி மெல் 
லக் கடித்தல் , biting the lip of the loved , 
see பல்வடுவழுத்தல் . 


பவர் , கொடி , creeper . 


பவலம் , சாதி லிங்கம் , vermilion . 


பல்வடுவழுத்தல் , உதட்டின் மேல்பல் பதியும் 

படி மெல்லெனக் கடிக்கும் ஓர் காம விளை 
யாட்டு , this is a love play wherein one 
sucks and slightly bites the lip of the other . 


பவலாயம் , ஐகாரம் , the mystic letter I ( ஐ ) 


பல்வதிந்தன் , பஞ்சொட்ட , tooth pulp . 


பவழக்காலி, see 


பவளக்காலி . . 


3222 


பவளசயிண்டு 


பவளப்பூச்சி 


பவழங்கசாதி . அஸ்தசுக சாதியாகிய ஆண் 
சாதி நான்கு வகையில் ஒன்று , one of the 
four classes of men divided according to 
lust . 


பலௗச் சத்து , இரசத்தை 

பொன்னாக்கு 
D (1553 ). ( in Alchemy ) essence 

or active 
principle in cora !, it is capable of trans 
muting mercury into gold . 


பவழ நிறச்சாத்தி , நாகதாளி ; which see . 


பவளச் சர்க்கரைவள்ளி , சிவப்பு சர்க்கரை 

uairofl , red variety of sweet potato 
Ipemoea balatas ( ruburm ) . 


. 


பவழபற்பம் , பற்பமாக்கிய பவழம் , calcined 

coral . It is soaked for one night in the 
juice of time fruit , then washed , Then 
covered with the paste of the leaves of 
jujuba , luted and calcined as usual . { t 
cures , cough , dysentery etc. see பவளம் : 


பவளச்சேர்க்கை , முருங்கைக்கல் . coral 

polyps or other zoophytes - Coralline . 


பவளச்சோளம் , சிவப்புச் சோளம் . red maize . 


பவழம் , see பவளம் , coral . 


பவள அகத்தி , செவ்வகத்தி , sesbania grandi 
flora ( rubrm) . 


பவளத் தீவு , பவளக்கொடி படர்ந்த தீவுகள் , 

islands as Laccadives and Maldives contain 
ing low coral reefs . Atoll , 


பவளக்கல் , 

dors .. 


கானகக்கல் , a stone with black 


பவளத் துத்தி , சிவப்புத் துத்தி , ஓர் கற்ப 
மூலி , red and pink abutilon A rejuvenat . 
ing drug - Abutilon indicum . 


புனல் 


Indian 


பலளக்காலி , சிவந்த காலுள்ள ஓர் பறவை , 

a kind of bird with red legs -- Erythropess 
longipus corollanius ; 2. பேருமரி , coral 
palnt Salicornia brachiata . 


பவளத்துவம் , 

முருங்கை , 
coral tree - Erythrina indica. 


பவள நிறம் , பவளத்தின் 6 வகை நிறம் , six 

different colours or coral . 


பவளக்காய் மல்லிகை . see பவள மல்லிகை . 


பவளக் குண்டு , கடுக்காய் , gallnut ; 2. சாதிக் 
காய் . nut meg . 


பவள நெய்ச்சிட்டி, சிவப்பு நெய்ச் சிட்டி , a 
red variety of நெய்ச் சிட்டி , which see .. 


பவளபாதத்தோன் , சவர்க்காரம் , soap . 


பவளக் குருந்தம் , 


பவளக்குருந்து , 


செங்குருந்து , Atlantia 
genus .. 


பவளப்பற்பம் , see பவழப்பற்பம் , calcined 

oxide of coral . 


பா 


பவளக்குறிஞ்சா, 
armed 

orange 
undulaefolia , 


செந்நிறக்குறிஞ்சா. 
nail dye - Crossandra 


பவளப்பிச்சி , see பவளக்கொடி ; 2. பவள 

மல்லிகை ; coral jasmine -- Nyctanthes 
arbortristis . 


பவளக்குறிஞ்சி , சினாப்பு செங்குறிஞ்சி 

Indian filac --- Lagerstroemia indica ( typica ) .. 


பவளக்குற்றம் , பவளத்திலுள்ள குற்றம் . 
blemishes in the coral , 


பவளப்புற்றுப்பாஷாணம் , இது ஓர் வைப்புச் 
சரக்கு , மச்ச முனி - 800 ல் , சொல்லியபடி 
கெந்தி , மனோசிலை , அரிதாரம் , பச்சை , ரசம் . 
நாகம் , வீரம் , லிங்கம் , நவாச்சாரம் இவை 
களை நன்றாய்ப் பொடித்துக் காசிக்குப்பியில் 
அடைத்து முறைப்படி மணல்பரப்பிய தாழி 
யில் வைத்து மவுனக்கடுவாய் எரித்திடு , 
குளிர்ந்தபின் உடைத்துப் பார்க்கப் பவளம் 
போலிருக்கும் , it is artificially prepared as 
per the process laid out in Machamuni 800 . 
It is as red as coral . 


பவளக்குன்றி , குண்டுமணி , இதனால் 
வெள்ளை , இரத்த பித்தம் , சயம் , கரப்பான் 
Buiti , jewelle r bead . 


பவளக்கொடி , கொடிப்பவளம் ; coral creeper . 


பவளசயிண்டு , செவ்விண்டு , a red variety 
of இண்டு , Mimosa genus . 


பவளப்பூச்சி , ஓர் வகை கடல் மீன் , a kind 
of sea fish . 


3223 


பவளமல்லிகை 


பவளம் 


matic complaints , juice of the leaves is 
given to children as a purgative . The bark 
mixed with betel and nut and chewed as 
usual is said to remove the phlegm of the 
chest , powdered seeds form an usefull 
remedy in scabies and scurfs in the head 
Young leaves mixed with ginger and made 
into a bolus is an efficacious remedy in 
chronic alternative fevers. 


பவளமனச்சிலை , 


பவளப்பூண்டு , 

see பவளப் 

பூலா , இது 
கீழ்க் கடலோரங்களில் காணப்படும் , பழம் 
சிவப்பு , பூ சிறிது பச்சை நிறம் , இதன் 
இலையைப் பிளவை , கழனை இவைகளுக்கு 
விளக்கெண்ணையில் வதக்கிக்கட்ட உபயோ 
கப்படும் . இதன் வேர்ப்பட்டையுடன் திப் 
பிலி 

இஞ்சி சேர்த்துக் கஷாயமிட்டு 
விருத்தி மருந்தாக கொள்ளலாம் ; காய்ந்த 
இலையை புகையிலைச் சுருட்டு மாதிரி உப 
யோகிக்க சயித்தியக் கட்டு குண மாகும் , 
அழகுக்காக இச் செடியை வேலிகளில் 
வைத்துப் பயிராக்கப்படும் , red poolah , 
poolah coral tree --Breynia rhamnoides 
alias Phyllanthus rhamnoides . 

The plant 
is common in coromandal coast . Fruit 
bright red 

flowers small greenish ;; 
leaves are used to reduce tumours especia 
lly , carbuncles . They are applied warm with 
castor oil . Decoction of the bark of the 
root mixed with long pepper and ginger is 
drunk as a tonic . Dried leaves smoked 
like tobacco relieves swollen tonsils . Plan . 
ted for ornamental hedges . 


} 


இலிங்கம் . vermilion ;; 


- 


பவளமனோசிலை , Holland vermilion 

Cinnabar -- Red mercuric sulphide .. 


பவளமுத்து , சிவப்புமுத்து , pink pearl . 


பவளமூக்கரைச்சாரணை , சிவப்பு மூக்கரைச் 
சாரணை , red shaurany 

red shaurany -- Orygia deccum 
bens . 


பவளமொத்த , பவளம்போன்ற , 

resembling coral - Coralloid . 


coralline,, 


பவளப்பூல் , ஒருவகைச் செம்பூலா, See பவ 
ளப்பூலா . 


அடியில் 


பவளமல்லிகை , பவளக்கால் மல்லிகை , இச் 
செடி அல்லது மரம் எல்லாத் தோட்டங்களி 
லும் காணலாம் , மரம் 15-20 அடி உயரம் , 
இலைகள் சொரசொரப்பு . இதழ்கள் 
வெண்டமை , சிறுசிறு சிவப்பு காம்பு , பூ 
வாசனையுள்ளது , மாலையில் பூத்துக் காலை 
யில் உதிர்ந்துவிடும் , இதன் இலை . சூலைப் 
பிடிப்பு , சுரம் இவைகளுக்கும் , இலைக்கஷா 
யம் வாத நோய்க்கும் கொடுக்கலாம் , இலை 
ரசத்தைக் குழந்தைகளுக்குக் கொடுக்கப் 
பேதியாகும் , இதன் பட்டையை வெற்றிலை 
பாக்கோடு சேர்த்து மெல்ல மார்பிலுள்ள 
கபத்தைக் கரைக்கும் , இதன் விதையை 
சூரணித்து , தலையில் உண்டாகும் சொறி , 
சிரங்குக்குப் போடவுதவும் , இலைக் கொழுந் 
துடன் இஞ்சியைச் சேர்த்து அரைத்து உட் 
கொள்ள தீராத முறைக் காய்ச்சல் தீரும் , 
coral jasmine -- Nyetanthes arbor tristis - 
tree of sadness , weeping Nyetanthes . Tree 
is 15-20 ft. high found common in all gar 
dens . Leaves scabrous , short petioled , 
flowers very fragrant , petals white , stalk 
red ( hence the name பவளக்கால் மல்லிகை ), 
blossoms in the evenings and drops in the 
mornings . Leaves are useful in gout and 
fever, decoction of leaves is given in rheu 


பவளம் , நவரத்தினங்களி லொன்று பவளம் , 
இதில் சுண்ணாம்பு சத்து சேர்ந்திருக்கும் . 
சாதாரணமாய்ச் சமுத்திரத்தின் 
வசிக்கும் சில பிராணிகளின் எலும்புச் சத்து 
கள் சதா சேர்ந்து கொண்டிருப்பதால் க்ஷ 
பிராணிகளுக்கு அது வசிக்கு மிடமாகும் , 
இது பார்ப்பதற்தச் செடிகள் போல் காணப் 
படும் , இதற்குத்தான் பவளக்கொடி என்று 
சொல்வது , இது ஜப்பான் , சுமித்திரா , மால் 
டிவ் தீவுகளில் கடலோரங்களில் செழுமை 
யாய் வளரும் , நமது தேசத்தில் ஆபரண 
மாக அணிந்து கொள்வார்கள் , சில பூச்சி 
அரித்த பவளங்களை மிக்க சிலாக்கியமாகக் 
கொண்டாடுவார்கள் , ஏனெரில் 

அதில் 
தெய்வ சக்தியுண்டு என்ற அபிப்பிராயங் 
தான் , ஐரோப்பிய தேசத்தில் மருந்தில் உப 
யோகப் படுத்துவார்கள் , தமிழ்நாட்டு வைத் 
தியர்கள் இதினின்று பற்பம் செந்தூரம் 
செய்து நீரழிவு , மூலக்கிராணி , இருமல் , 
கபம் , அரோசிகம் , நாவறட்சி இவைகளுக் 
குக் கொடுப்பார்கள் , தேனில் கொடுக்க 
சுரம் , குளிர் , வயிற்றுளைவு , கண்புகைச்சல் 
இவைகள் போம் , coral Corallium . It is 
a hard calcareous substance found in the 
ocean secreted by marine polyps for their 
common support and habitation . The 
stony skeleton secreted by them continu 
ously grow like plants which are called coral 
reefs . It is commonly found near 

near the 


- 


3224 


பவனன் 


பவு திகம் 


பவனாசனம் , 


} 


பாம்பு snake ; 
வால் 

சீவிப்பவை , 
which feed on air . 


வாய 
that 


பவனாசனன் , 


பசனா . 


பவனாதமாது , 

quadrifolia . 


spinach 


Portulaca 


island of japan , Sumatra , Maldives etc. It 
is used as personai ornaments as necklace , 
bracelets rings etc. It is of one of the nine 
gems . Indians have a preference to the 
worm eaten beads from a belief that Gods 
dwell in the recesses . In Europe it is used 
in medicine ; Vaidyans in Tamilnad calcify it 
and use it in cases of diabetas , bleeding 
piles , consumption etc. , red calcined 
powder is used for cough , phlegm , nausea , 
parched tongue etc. With honey it is given 
for fever , cold dullness of vision . 

see 
பவழபற்பம் . 


பவனாதி , 

spinach . 


பசளைக்கொடி , creeper of Indian 


பவனிவாறாடம் , தேவாங்கு , Indian 
slendor oris- Lemur . 


sloth , 


பவனீதம் , தண்ணீர் ,, 


water . 


பவளம் , பூவழலை , menstrual blood . 


பவனேந்திரியன் , இந்திரிய சத்து இல்லா 
தவன் , one whose vital seed has been 
dried up or who is bereft from birth of 
vital power .. 


பவளவகத்தி , செவ்வகத்தி , west india ses 

bane Sesbania grandiflora ( coccinea ) 


பவளவங்க செந்துரம் , பவழமும் வங்கமும் 
சேர்ந்து செய்யப்பட்ட செந்தூரம் , calcined 
red of coral and tin . 


பவாசிவித்து , ஓர் மரத்தின் விதை , the seed 

of an unknown tree used for leucoderma ; 
2 , கார்போகவரிசி ; scurfy pea , psoralla 
Psoralea corylifolia . 


பவளவங்கார வாச்சி , ஓர் வகைக்கீரை , 
a kind of pot herb used as edible greens 

Sesudium portulacastrum . 


பவி , நீர் , water ; 2. தண்ணீர் , cold water . 


பவிதம் , மிளகு , black pepper ; 2 . 

, ; சுத்தம் 
cleanliness . 


பவளவல்லி , செவ்வல்லி , red Indian water 
lily - Nymphae odorata . 


பவளவறுகு . சுவாசத்தைப் போக்கும் செவ் 
வறுகு , a species of red couch grass used 
for respiratory disorders . 


பவித்திரகம் , அத்திமரம் , fig tree Ficus 

indicus ; 2. அரசமரம் , peepul tree 
Ficus religiosa ; 3. நெய் , ghee ; 4. தர்ப் 
600 ; sacrifical grass Cynodon dactylon . 


- 


பவித்திரம் , 


பவளவாருதி , சிறுசண்பகம் , cananga flower 

tree Canangium odaratum . 


see 


பவித்திரி , 


பவித்திரி , தர்ப்பை , 
பவித்திரிகம் . 


பவித்திரியம் , see பவித்திரம் . 


பவனம் , 

Hogy , air ; wind ; 2. பூமி . earth ; 
3. பூனை , cat ; 4. காடு , forest ; 5. பவன 
வாய் , anus ; 6 . 

பொழுது . 

time ; 7 . 
பேரரத்தை , 

greater galangal - Alpinia 
galanga ( major ) . 


பத்திரீகணம் , 


நெய் , ghee . 


பத்திரீகரணம் , 


பவன குமாப்பூடு , திமுறிப்பூடு , an 
plant . 


unknown 


பவினி , 


நாணல் . reed . 


பவுண்டிற்கம் , கரும்பு , sugar 

charum officinarum . 


cane 


Sac 


பவனவாசல் , ஆசனவாய் , anal orifice . 


பவனவாயு , கீழ் நோக்கும் 
வாயு , wind from anus . 


வாயு , 


அபான 


பவியம் , உகர மரம் , which see . 


பவீகயம் , நிலவிளா , ground 

tree -- Ferodium elephantum . 


wood apple 


பவனவெளிச் செவி , சிவப்பு எலிச்செவிக் 
கீரை , a red variety of, rat ear plant . 


see 


பவனன் , 


பவுதிகம் , இரசாயன நூல் , chemistry 
பெளதிகம் . 


STOJ, air , wind . 


3225 


பவுரோவம் 


பழங்கண் 


பவு திகன் , இரசாயனன் , chemist . 


பவுரைக்கல் , கற்சிட்டம் . over burnt light 
brick . 


பவு திகாம்பரியம் , மின் தாதுவாதம் , galvanism . 


பவேசம் , மோவாய்க்கட்டை jaw , chin . 


பவுந்திரப்புரை , பவுத்திரப் புண்ணில் காணும் 
துளை . sinus in fistula . 


பவ்வத்தேமல் . 


பவ்வம் , நுரை , froth ; 2. நீர்க்குமிழி , water 

bubble . 


பவ்வியை , 
pepper 


யானைத்திப்பிலி . elephant long 
Senidapsis officinalis. 


பவுத்திரம் , யானையேற்றம் , குதிரையேற்றம் , 
சதாகுந்தியிருத்தல் , அளவு கடந்த பெண் 
போகம் முதலிய காரணங்களினால் ஆசன 
வாயிலண்டை துவாரத்தை யுண்டாக்கி 
அதன் வழியாய் மலஜலம் வெளிப்படச் செய் 
யும் ஓர் புண் , இது எண் வகை ; fistula in 
ano or anal fistulla It results usually from 
the formation of an abscess in the anus due 
to excess of heat of the part arising from 
several causes as riding on an elephant , 
hor se etc sendantary habits , excessive 
sexual intercourse etc. Not healing pro 
perly , it leaves an opening in the rectal 
region through which foecal matter is issued 
out .. 


பவ்விருஷியம் , நீர்க்கடம்பு , water cadamba 

- Nanclea purpurea alias N. parvifloris . 


பழகல் , பழகுதல் , practising, becoming accus 

tomed .. 


பழகாதபழக்கம் , கெட்ட பழக்கம் . bad habits . 


பழகிய குடுவை, கையாண்டபாத்திரம் , used 
mud pot . 


NOTE: - it is sinus like sore occuring in the 

side of the anus at a distance of about an 
inch inwards from the opening . Discharge 
of pus and red froth takes place . If the 
sore is developed , sinus is formed and 
through it stools , urine and semen will 
usually pass .. It is difficult for ordinary 
cure and the only course left open is by 
operation . 


பழகியசட்டி , see பழகிய குடுவை , 2 , நெய்ச் 
சத்து முதலியவைகளை குடிக்க வொட்டாத 
டிய உபயோகித்துக் கையாண்ட மண்பாத் 
திரம் , mud pot is used and prepared in such 
away that it is incapable of absorling oil 
ghee etc. 


பழக்கம் , சாதனை , habit , practice . 


பழக்கம்பண்ணல், சாதித்தல் , practising . 


பவுத்திரவிரல் , மோதிரவிரல் , ring finger . 


பழக்கம்பாதிசுபாவம் , பழக்கம் இயற்கையா 
தல் , practice becoming habitual second 
nature . 


பவுத்திரம்வைத்தல் , துவாரம் உண்டாதல் , 

formation of sinus which burrows under 
the skin or any membrane . 


பழக்கவழக்கம் . நாட்பட்ட பழக்கம் , conti 

nued practice in life , habit in life . 


பவுத்துவம் , மரகதம் , emerald , 


பவுந்திரம் , பகந்திரம் , urinary fistula . 


பழக்காடி , பழச்சாற்றிலிறக்கிய காடி , fer 
mented fruit juice like wine . 


பழக்காய்ச்சல் , பழையசுரம் , chronic fever . 


பவுாகம் , நொச்சில் , five leaved chaste tree -- 

Vitex negundo . 


பழக்காய் , செங்காய் , half ripe fruit . 


பவுரிக்காய் , சவுரிக்காய் , which see .. 


பழங்கஞ்சி , ஆறியகஞ்சி . cold rice water ; 
2. புளித்தகஞ்சி , sour conjee . 


பவுருசத்துவம் , ஆண் தன்மை , virility . 


பவுரோவம் , நறும்பிசின் , a kind of fragrant 

resin . 


பழங்கண் , இளைப்பு , weariness ; 2 , பலக் 

குறைவு . weakness ; 3. மெலிவு , emacia 
tion . 


3226 


பழஞ்சுரம் 


பழப்பேசி 


பழங்கடுரோணி , 


பழஞ்சோறு, பழஞ்சாதம் , which see , 


பழங்கறி , சுண்டக்கறி , curry prepared on 
the previous day and boiled to lessen the 
quantity and keep off staling . 


பழந்தண்டுலம் , 
stocked rice . 


பழய அரிசி . old rice , 


பழந்தண்ணீர் , நீரகாரம் , cold rice and its 

water ; 2. நாட்பட்ட தண்ணீர் . reserved 
water ; 3. காடிநீர் , fermented liquid . 


பழங்காடி , பழச்சாற்றினின்று இறக்கிய 

$ 149 , vinegar from fruit juices such as lime , 
graps etc ; 2. புளித்தகாடி , any fermented 
liquid ; 3. புளித்தபழச்சாறு , vinegar ; 4 . 
ஆறுமாதத்திய காடி , vinegar six months 
old . 


பழந்தின்னி , பழந்தின்று சீவிக்கும் பறவை , 
birds living purely on fruits . 


பழங்காய் , வேம்பு , margosa fruit . 


பழங்கூரை வைக்கோல் , பழங்குடிசையி 
லிருந்து பிரித்தெடுத்த வைக்கோல் , old 
straw removed from a thached hut . 


பழசு , சாரமற்றது , that which has lost its 

essence due to long standing or keeping . 


பழசுபடுதல் , சத்து அறுதல் , losing in 
essence , becoming stale ; 2 , பழையதாதல் ,, 
becoming old by losing its freshness. 


பழந்தின்னி வௌவால் , இது ஒரு பெரிய 
வௌவால் , மரங்களில் தலை கீழாகத் தொங் 
குவதைப் பார்க்கலாம் . இதன் பிடரி தலைப் 
பக்கம் கருப்பாயிருக்கும் , கழுத்து , புயம் , 
மஞ்சள் நிறம் , இதற்கு வால் கிடையாது , 
இறக்கை 43 அடி நீளமாயிருக்கும் , இது 
விசேஷமாய் நாட்டு வாதுமையைத்தின்னும் , 
பகலில் வெளிப் புறப்படாது . இறவில் தான் 
வெளிக் கிளம்பும் . இதைப்பற்றி வைத்தியத் 
தில் வெகு சிலாக்கியமாய்க் கூறப்படும் , 
கை கால் பிடிப்பு சூலை முதலிய ரோகங்க 
ளுக்கு நல்ல தெனக் கொள்வதால் இதைச் 
சுட்டு ஆகாரத்தோடு உட்கொள் வார்கள் , 
a kind of fox bat - Pteropus edwardsi . It is 
so called because it lives on fruits . They are 
found in clusters roosting in the branches 
of trees with their heads hanging down. 
Hence it is also called Rishi bird . Nape and 
head black , neck and shoulder yellow ; from , 
wing to wing it will be 4 ft . They live 
generally upon country or wild almond 
which is their favourite food . It medicine 
it is highly esteemed because of its being 
eaten in casee of rheumatism , gout etc. for 
which they are shooted at . 


, 


பழச்சாறு , ஆறுமாதத்திய காடி , vinegar six 
months old : 2. பழத்தின்சாறு . juice of 
fruit ; 

; 3. தலைப்பிண்டத்தின் ipcon , the 
brain of the first foetus in woman ; 
தலைப்பிண்ட செயநீர் , an alchemical prepa . 
ration ottained from the first foetus of a 
woman ; 5. எலுமிச்சம்பழச்சாறு , juice of 
lime fruit ; 6. யூகிமுனி பரிபாஷைப்படி 
கறியுப்பும் , பொட்டிலுப்பும் சேர்ந்த திராவ 
கம் , according to yugi acid extracted from 
common salt and nitre . 


தெங்கத் 


பழச்சாற்றில் அயமும் செம்பாம் , 
தாரி , which see 


பழஞ்சரக்கு , சாரமற்ற சரக்கு , any old drug 
which had lost its potency . 


பழந்தேன் , நாட்பட்ட தேன் , old and long 
kept honey .. 


vomica 


tree 


பழஞ்சாதம் , இரவில் நீர்பூட்டிய சோறு . cold 
cooked rice preserved in water for use in 
the next morning . 


பழபடையாதி , எட்டிமரம் , 

Strychnine nuxvomica . 


பழபட்சனரி , பழத்தைத் தின்று சீவிப்பது , 
that which lives on fruits . Frugivorous . 


பழஞ்சிட்டம் , பழய சிட்டக்கல் , old over 
burnt brick . 


பழப்பாசம் , கருஞ்சீரகம் , black cumin seed 

Nigella sativa . 


பழஞ்சீலை , பழையதுணி , old cloth ,. 


பழஞ்சுரத்துக்கட்டி , மண்ணீரல் வீக்கம் , 
spleen enlarged due to fever . 


பழப்புளி , பழைய புளியம்பழம் , old tamarind 
fruit that has turned black . 


பழஞ்சுரம் , நாட்பட்டசுரம் , chronic fever . 


பழப்பேசி , செப்பு நெரிஞ்சில் , red caltrops 

- indigofera enmeaphylla alias i . pulchella . 


3227 


பழம் 


ប 


பழமலம் , குடலில் தங்கி நிற்கும் நாட்பட்ட 
மலம் , old foecal matter in deposit in the 
large intestines . 


பழம் பஞ்சு, உருளைக்கிழங்கு , common 
potato Solanum esculantum alias S , tube . 
rosum , 


- 


நுனி 


பழமறை , பூர்வ வேதம் , இது நான்கு 

பழம்பலா , பலாமரம் , jack tree . 

வகை 
யாம் , the four vedas . 

பழம்பாசகம் , கருஞ்சீரகம் , black cumin . 
பழமுண்ணிப்பாலை , ஓர் வகைப் பாலை , மணி 
லாக் காரை என்றும் பெயர் , இது ஓர் மரம் , 

பழம்பாசி , கொடிப்பாசி , moss creeper 

Hydrilla verticillata; 2 . see கொட்டைப் 
இலைகள் மாறி மாறி இருக்கும் , அடிப்புறம் பாசி ; 3. வேலிப்பாசி , இது குளிர்ச்சிக் 
வெள்ளையாயிருக்கும் , கிளைகளின் 

காகத் தலைக்குத் தேய்த்து முழுகவுதவும் , 
யில் 

fruit moss 

Sida hnmilis . It is used as 
கொத்தாகத் தொங்கும் , 

பூக்கள் 
வெளிர் மஞ்சள் நிறம் , ஓரம் செந்நிறம் , இது 

cooling application to the head before 

bathing .. 
மலையாளத்தில் பழத்திற்காக வேண்டி 
மிகுதியாகப் பயிரிடுவார்கள் , பட்டை 

பழம்பாண்டம் , பழகிய பாண்டம் , used or 
துவர்ப்பு ; மருந்திலுபயோகப்படும் . இலையை hardled vessel or pot as opposed to துப் 
இஞ்சி மஞ்சளோடு சேர்த்து அரைத்து கழ 

பாண்டம் , new vessel . see பழகிய சட்டி 
லைக்கு வைத்துக் கட்டுவதுண்டு. இலைகளை 
நல்லெண்ணெயில் வேக வைத்து பட்டைத் பழம்பிசின் , சாலாம்பிசின் , orienta ! salep . 
தூளோடு சேர்த்து பெரி பெரி சுரத்திற்குக் 

பழம்புண் , நாட்பட்ட ஆறாத புண் ; an old 
கொடுப்பதுண்டு, இப்பழம் அதிகப்பசியை chronic ulcer . 
யுண்டாக்கும் . a kind of edible paulay , it is 
also known as Manilla caurai - Mimusops 

பழம்புளி, see கொறுக்காய்ப்புளி; 2. பழய 
karai tree ; leaves alternate , silvery beneath புளி, இது பத்தியத்திற்குதவும் , old tama 
clusters at the end of branches , flowers rind , useful in diet ; 3. தலைப்பிண்டத்து 
pale yellow with red or rosy margins . The 

மூளை ; referring to the brain of the first 

born foetus – a technical term used in 
tree is extensively cultivated in China and 

Alcheniy . 
Malabar on account of its acid and esculent 
fruit . The bark is astringent and yield s a 
gummy fluid and is used largely in medicine . 

பழைய அரைப்பு , பழைய இலுப்பைக்கட்டி , 

oil cake of bassia fruit which has gone old . 
The leaves ground , along with turmeric and 
ginger are used as cataplasm for tumours . 
The leaves boiled in gingelly oil and mixed 

பழய கிட்டான் , 
with the pulverised bark forms a good 
remedy for beriberi fever . The fruit is 

பழையகிராணி , அசாத்தியகிராணி , an incure 

able chronic diarrhoea . 
said to increase the appetite . Seeds yield 
oil which can be applied to the eyes in 

பழையசாதம் , பழஞ்சோறு , cold rice. 
ophthalmia .. 

பழையபுண்ணாளி , நாட்பட்ட நோயாளி , 

chronic patient ; 2. பலரிடம் மருந்துண்டு 
பழமுண்ணியரிசி , மாதளை விதை , seeds of 

நோய் தீராதவன் , an ailing patient wio had 
pomegranate . 

undergone treatment under various physi . 

Cians , 
பழமை , சாரமின்மை , devoid of 

essence 
potency ; 2 , பூர்வம் , oldness , antiquity . 

பழையவெதுப்பு , 

chronic 
நாட்பட்டசுரம் , 
fever . 


பழமைபாராட்டல் , அன்னியோன்னியத்தைக் 
கொண்டாடல் , breeding familiarity . 


பழரசம் , பழங்களினின்று பிழிந்தெடுத்த 
சாறு , the juice extracted from fruits ; 2. 
எலுமிச்சம்பழச்சாறு , juice of lime fruit . 


பழி தீதம் , மகாரம் , the mystic letter Ma 


பழம் , கனி , fruit ; 2. எலுமிச்சை , lime 
Fruit ; 3. வழலை , quint essence salt ; 4 . 
வயது முதிர்ந்தோன் , un epithet for very 
old man ; 5. தின் பழம் , edible fruit . 


பழு , விலா , rib ; 2. விலாவெலும்பு , rib bone . 


3228 


பழுபாகல் 


பழை 


பழுக்கச்சுடுதல் , பொன்னை பழுப்பு நிறமாகும் 
படி ஊதுதல் , heating gold to attain yellow 
colour . 


பழுபாகல் கிழங்கு , கூட்டுப்பாகலின் கிழங்கு , 
இக்கிழங்கிலிருந்தே காட்டுப்பாகல் பயிராக் 
கப்படுகிறது . root tuber of buffalo carolah 

Momordica dioica alias M. hispida . 


பழுக்கல் , பழுத்து வருதல் , getting ripened . 


பழுபாக்கு , கொட்டைப்பாக்கு , arecanut . 


பழுக்கவூதல் , see பழுக்கச்சுடுதல் , 


பழுப்படைதல் , பொன்னிறமாதல் , see பழுத் 
தல் . 


பழுக்கா , பொன்னிறம் , gold colour 


பழுக்காய் , பொன்னிறம் , gold colour ; 2 . 
தேங்காய் , cocoanut ; 3 , பாக்கு , arecanut . 


பழுப்பிலை , மஞ்சள் நிறமாக மாறிய பழுத்த 
இலை , aged leaf turned yellow .. 


பழுதயம் , ஓர்வகை மருந்து தயாரிப்பு , a 
medicinal preparation as நொச்சிப்பழுதயம் . 


பழுப்பு , அரிதாரம் , yellow orpiment; 2 . 

இலைப்பழுப்பு . riped yellow leaf ; 3 . 
பொன் , gold ; 4. சீழ் , pus . 


பழுதாயிரும்பு . 


பழுப்புக்கற்பூரம் , மஞ்சள் கருப்பூரம் , yellow 
camphor . 


பழுதுடை நாயகம் , தாமரை , lotus flower . 


பழுதுடை நெட்டி , பேராமுட்டி , Ceylon stick 
mallow - Pavonia odorata . 


பழுப்புச்சருக்கரை , நாட்டுச்சருக்கரை , brown 
sugar , unrefined sugar . 


பழுத்தகட்டி , அறுப்பதற்குப் பக்குவப்பட்ட 
A1.19 , ripened or fully matured abscess fit 
for operation .. 


பழுப்புச்சாறு , பழுத்த இலைகளின் சாறு . the 
juice of riped oraged leaves that have tur 
ned yellow . 


பழுத்த பழம் , கனிந்தபழம் , fully riped fruit ; 
2 , வயதினால் மிகவும் தளர்ந்த ஆண் அல் 
லது பெண் , a rnale or female much broken 
down by age , a very old person . 


பழுப்புச்சாற்று சத்துக்காதி , செவ்வகத்தி , 

red sesbane - Sesbania grandiflora ( rubrum ) . 


பழுப்பேறல் , பழுப்படைதல் , becoming aged 
and yellow . 


பழுத்த மண் , 

ochre .. 


செம்மண் , red earth - red 


பழுமரம் , ஆலமரம் , banyan tree ; 2. பழுத்த 

மரம் , tree bearing fruits . 


பழுத்தல் , பொன்னிறமாதல் , being turned 

yellow , becoming yellow in colour ; 2 .. 
முதிர் தல் , ripening ; 3. பொன்தைல் , being 
transmuted into gold . 


பழுவக்கொடி , காட்டவரை , wild beans ; 2 , 
காட்டுக்கொடி , any forest or wild creeper . 


பழுவம் , காடு , forest , jungle . 


பழுபடுவன் , வித்திரதிக்கட்டி , carbuncle . 


பழுவறை , 


பழுவனிலை . 


பழுவிடை , பழுவெலும்புக் 
பாகம் , inter costal space . 


கிடையேயுள்ள 


பழுபாகல் , இலையைக் கருதி இதில் அனேக 

விதங்களுண்டு , இதன் காய்களை சமைத் 
துண்பதுண்டு . இவ்விலையுடன் தேங்காய் , 
மிளகு வைத்து அரைத்து தலைக்குப் பற்றுப் 
போட தலைவலி நீங்கும் , வேர் இலேகியமாகச் 
செய்து இரத்த மூலத்திற்குக் கொடுக்கலாம் , 
buffalo carolah - Momordica hispida . The 
young green fruits are used as vegetable 
and they are very whole some when cooked 
and eaten with food. The juice of the 
leaves mixed with coccanut , pepper , red 
sandalwood etc. and applied in the form of 
finiment to relieve pain in the head . The 
root tuber is prescribed by Vaidyans in the 
form of electuary in cases of bleedings piles 

bowel affections . The plant is a cree . 
per . They are several varieties differing 
chiefly in the form of the leaves . 


பழுவெலும்பு, விலா வெலும்பு, நெஞ்சறைச் 
சுவரில் 

பக்கத்திற்கு பன்னிரண்டாக 
வளைந்து நீண்ட மெல்லிய விலாவெலும்பு 
கள் , the twenty four soft ribs - true 20 
false 4 binding the chest literally twelve 
on each side - Ribbone .. 


பழுவெட்டிசாம் , 


வடபூமி நீர் , water . 


பழை , புளித்த பனங்கள் , 
toddy . 


sour palmyra 


3229 


பளிங்குகற்பூரம் 


பள்ளாடு 


பழையசீலை , பழஞ்சீலை , old cloth . 


} 


அல்லது 


பழைய சுரம் , வெகுநாட்களாக 
வெப்பு நோய் , chronic fever . 


பளிங்குகுருவங்கம் , தொழில் முறையில் 

வைத்தி 
பளிங்குருவங்கம் , யத்தில் உபயோ 
கிக்கும் ஓர் வகை வங்க பற்பம் . an oxide 
of lead used in medicine - Litharge . 


யிருக்கும் 


பழைய சோறு , see 


பழையது . 


பழையது , பழஞ்சோறு , cold rice ; 2. நாட் 

பட்டது , that which is old by age ; 3 . 
பழைய சாதம் , cooked rice in water and 
kept over night break fast . 


பளிங்குக்கல் , படிகக்கல் , crystal ; 2. ஓர் 
வகைத் தாது உப்பு, a mineral salt having 
polyhedral structure ; 3. வல்லத்துக்கல் , 
crystallised quartz;; 4. தாதுக்கல் , any 
mineral crystal . 


பழையபேதி , பழய மலத்தைத்தள்ளும் பேதி 
மருந்து , a drastic purgative elimanating 
old stools ; 

2. நாட்பட்டபேதி , chronic 
dysentery or diarrhoea . 


பளிங்கு சாம்பிராணி , பளிங்கு 

போன்ற 
வெண்மையான சாம்பிராணி . white crystals 
of frankincense . 


பளிங்கு பாஷாணம் , வெள்ளைப் பாஷாணம் ; 
white arsenic . 


பழையவரிசி , பத்தியத்திற்கு வுதவும் 

நாட் 
பட்ட அரிசி , old stock rice useful in diet . 


பழைய வன்னம் , பழைய சோறு see பழை 
யது . 


பளிங்கு பாஷாண பற்பம் , வெள்ளை பாஷா 
ணத்தைக் கொண்டு ஞான 

வெட்டியில் 
சொல்லிய முறைப்படி தயாரித்த ஓர் வகைப் 
பற்பம் , calcined oxide of white arsenic 
which is prepared as per the process laid 
down in Tamil Gnana vetti . 


பழைய விருமல் , நாட்பட்டவிருமல் , chronic 
cough , 


பளிங்குப் பாத்திரம் , கண்ணாடி பாத்திரங் 
கள் , glassware . 


பழைய வெல்லம் , மருந்திற்காகவுதவும் நாட் 
பட்ட வெல்லம் , old jaggery used in medi 
cine and in diet . 


பளிங்குப்பு , பாறையுப்பு , rock 

salt ; 2 . 
ஓர் வகைக் கல்லுப்பு , crystals of salt . 


பளகம் , coral , 


see 


பவளம் . 


பளிங்குப் புட்டி , 
bottle . 


கண்ணாடிக் குப்பி , glass 


பளக்கு , கொப்புளம் , boil , ulcer . 


பளிங்கம் , கட்டுக்கொடை . Indian roller ( a 

bird of large size ) , Coracias indicus : 2 . 
கஞ்சாங்கோரை , white basil Ocimum 
album , 


பளிங்குமத்து , கண்ணாடியாற் செய்த மருந் 
தரைக்கு மத்து , a giass pestle for grinding 
or powdering and mixing up of medicines . 


பளிங்குமாசிக் கட்டி , படிங்குருவான வங்கம் . 
an oxide of lead iitharge , 


பளிங்கறை , பளிங்குப்பாறை , rock crystal 
Crystallised quartz . 


பளிங்கீச்சான் , ஓர் சிறு கடல் மீன் , இது 

கொசுப் புழுக்களைத் தின்னும் , A small sea 
fish - Therapon jarbua living on mosquito , 
worms in the sea . 


பளிதம் , கற்பூரம் , camphor ; 2. பச்சைக் 

கற்பூரம் , Crude camphor ; 3. பச்சடி , 
an adjunct for food , prepared with curd or 
jaggery and a vegetable like mango , cocoa 
nut, onion etc ; 4. 5 560076 ), sugar candy 


பளுப்பு , அரிதாரம் , yellow orpiment ; see 

பழுப்பு . 


கண்ணாடி 
4. கற் 


பளிங்கு , படிகம் , crystal ; 

2 . 
glass ; 3. கற்பூரம் , camphor ; 
கண்டு , sugar candy. sugar crystal ; 5. விந்து , 
a secret term for semen ; 6 . 

வெள்ளைத் 
தேக்கல் , crystal quartz . 


பளுவு , பாரம் , heaviness ; 2. கடுமை , seri . 

OUSness . 


பள்ளன் , கடுகு , mustard 


Brassica jancea . 


பளிங்கு கற்பூரம் , சுத்தி செய்த கற்பூரம் , 

refined camphor which is translucent as 
opposed to crude camphor . 


2. வெள்ளாடு 


பள்ளாடு , see பள்ளையாடு ; 
goat . 


3230 


பறங்கி 


பறங்கிக்காய் 


பள்ளி , நித்திரை, sleep ; 2. மக்கட்படுக்கை , 

human bed ; 3 Losoflavour Fi , habiptation 
of holy sages . 


பறங்கிக்காடி , பிராஞ்சு தேசத்திய காடி , 
French vinegar . 


பள்ளிகொள்ளுதல் , நித்திரை செய்தல் , 
sleeping , retering to bed . 


கொடி , 


நமது 


பள்ளிப்பழக்கம் , பள்ளிக்கூடத்தில் அல்லது 
மாணாக்கணாயிருக்கும் போது கைக் 
கொண்ட பழக்கம் , habit acquired or cort 
racted while studying ; 2. நாட்கொண்ட 
பழக்கம் , long habit , second nature 


பறங்கிக்காய் , பூசனிக்காய் , இது ஓர் படர் 

நாட்டில் புழக்கடை , 
கொல்லை , தோட்டம் இவ்விடங்களிலும் பயி 
ராகும் , இதன் இலைகள் பெரியவை , சொர 
சொரப்புள்ளவை , மேற்புறம் பச்சைநிறம் . 
அடிப்பக்கம் சாம்பல் நிறம் , கொடி , இலை , 
காம்பு இவைகள் சணையுள்ளன , பூ மஞ்சள் 
நிறம் , இலையையும் கொழுந்தையும் கீரை 
உபயோகிப்பார்கள் , 

தழை கொடி 
ஆடுமாடுகளுக் குணவாகும் , இளங்காய் 
மேற்புறம் பச்சையாயும் உட்பக்கம் வெண் 
மையாயும் , முற்றியகாய் வெளிப்பக்கம் மஞ் 
சளாயும் , உட்புறம் மஞ்சட் சிவப்பாயு மிருக் 
கும் , கறிக்குதவும் . 


பள்ளியறை , படுக்கையறை, bed room . 


யாக 


பள்ளியெழுச்சி , நித்திரை விட்டெழுதல், 
awakening or arising from sleep . 


பள்ளியெழுப்புதல் , தூக்கத்தினின் 

எழுப்புதல் , waking one from sleep . 
பள்ளிவளர்தல் , தூங்குதல் , sleeping . 
பள்ளை , வெள்ளாடு , goat ; 2. வயிறு பருத் 
தது , that which is pot bellied ; 3. குள் 
ளம் , short , 


பள்ளிவாளம் , ஓர்வகை விஷப்பூச்சி , a veno 
mous insect . 


பள்ளைச்சூடன் , ஓர்வகைக் கற்பூரம் , a variety 
of camphor :. 


பள்ளையத்தாடு , See பள்னையாடு , 


இது உடம்பின் அழற்சியையும் பித்தத் 
தையும் போக்கும் , கபத்தையும் பசியையு 
முண்டாக்கும் , இதன் வீதையை யூனானி 
வைத்தியர்கள் இலேகியத்தில் உபயோகப் 
படுத்துவார்கள் , உஷ்ணம் , மேக நோய் 
களைக் கண்டித்து தாதுவிர்த்தியையும் தேக 
புஷ்டியையும் வீரிய விருத்தியையுமுண்டாக் 
கும் , இவ்விதையைச் சூரணித்துத் தேனில் 
கொடுக்க மலக்கிருமி வெளிப்படும் , 
பழத்தை வேக வைத்து கட்டி பிளவை முத 
லிய அழுகிய கிரணங்களுக்கு வைத்துக் 
கட்டக் குணமுண்டாகும் , இவ்விதையி 
னின்று எண்ணெய் எடுத்து நரம்புக்குப் பல 
முண்டாக்க மேற்பூசுவதுண்டு , 

பூசினிக் 
காயின் 

காய்ந்த சதைப்பற்றை இரத்த 
வொழுக்கு இரத்தங்கக்கல் முதலிய நோய் 
களுக்கு உபயோகப்படுத்தலாம் . இப்பழத் 
தின் காம்பைக் காயவைத்துப் பிறகு 
அதைத் தண்ணீரில் இழைத்து மேற்பூச 
விஷக்கடி , பூச்சிக்கடி அட்டைக்கடி முதலி 
யவை போம் . 


பள்ளையம் , உண்கலம் , eating dish ; 2 , 

படையலிடும் சோற்றுக் குவியல் , heap of 
cooked rice served on the leaf . 


பள்ளையாடு , 
dwarf goat . 


குள்ளவெள்ளாடு , 


short or 


பறக்குறவை , கருப்புக்குறவை மீன் , a dark 

doke fish - Pariah doke --- Ophioecephalus 
gachua . 


பறக்கத்தேய்த்தல் , சூடுண்டாகும்படி தேய்க் 
குதல் , rubbing so as to creat heat . 


பறக்கவிழித்தல் , முழுமையாக கண்விழித்து 
எழுதல் , waking fully from sleep ; 2 , ஏமாந்த 
பாாவை , look disappointedly . 


பறங்கி , ஓர் மேக வியாதி , venereal disease ; 
2. பறங்கிக்காய் , yellow pumpkin -- Cucur 
bita maxima ; 3. பறங்கிப்பாஷாணம் , 
which see ; 4. சீனதேசம் , China ; 5. அன் 
னிய தேசம் , foreign country ; 

6. பூண் 
டின் முதற்பெயர் , first term of a substance 
as பறங்கிப் பட்டை ; 7. பிராஞ்சுக்காரர் , 
French men . 


இக்காய் சாப்பிட உருசியாயினும் உடம்பி 
லுள்ள இரத்தத்தைக் குழம்புபோல் உரை 
யச் செய்யும், எளிதில் சீரணமாகாது . 
வயிற்றில் வாயுவைப் பெருக்கிப் பொருமலை 
யுண்டாக்கும் , இதன் மேற்றோலைச் சீவி 
யுலர்த்திச் சிறிலு சீரகமும் கூட்டிச் சூரணம் 
செய்து சர்க்கரை கூட்டி உண்ண கோடை 
காலத்து அழற்சியை நீக்கும் , இவ்விதை 
யின் சூரணத்தைத் தேனில் குழைத்து உட் 
கொள்ள , குடலில் உள்ள நாக்குப்பூச்சி 
வெளிப்படும் , pumpkin Cucurbita 
maxima . It is a climber cultivated almost 


3231 


பறங்கிச்சக்கை 


பறங்கி நோய் 


பறங்கிச்சலி , see பறங்கிப்பட்டை . 


in all backyards of houses , pastures , gar . 
dens etc. , leaves large , rough , cordate and 
pubescent beneath , petioles hispid , leaves 
and young shoots are used as vegetable 
greens for making curry , creeper and leaf 
stalk serve as food for cattle . Young fruit is 
green outside and white inside and the ripe 
fruit which is reddish yellow outside is 
yellow inside , both are used as vegetable . 
Being tasteful form a sweet dish in food . 


பறங்கிச்சாம்பிராணி , இதுவே பால் சாம்பி 
ராணி , இது ஓர் மரத்தின் பால் , இது பள 
பளப்பாயும் சிறிது மஞ்சளாயும் இருக்கும் , 
சிறிது கசப்பு , காரமும் வாசனையும் பொருந் 
தியது , இதைக் கொளுத்த மிக்க வாசனை 
யைத் தரும் , ஆகவே இது புகை போடவுத 
வும் , இதற்கு மருந்துக் குணமுண்டு . இது 
துவர்ப்பு . வியர்வையையும் உற்சாகத்தையு 
முண்டாக்கும் , frankincense olibanum 
Ooswellia serrata . It is a product of 
balsamiferous tree . The product is a 
gummi risina olibanum . Occurs in semi 
transparent tears of light yellow colour , 
bitter to taste and some what pungent and 
aromatic , when burnt very fragrant and as 
such is used as an incense . In medicine it 
astringent , diapharotic and stimulent . 


It not only eliminates bile from the body 
but also cools the system and increases 
appetite . The seeds are much employed by 
Unani Hakims in electuaries and prescribed 
for venereal complaints and as an aphro . 
disiac . They are also used as an anthelmin 
tic , when the powdered seeds are given 
mixed up with honey . The boiled pulp of 
the fruit is often used as a poultice to boils , 
carbuncles and unhealthy sores etc. The 
seeds yield an oil which acts as an nervine 
tonic , the dried pulp is a remedy in 
haemoptysis and haemorrhages from the 
pulmonary organs . The fruit stalk immedi 
ately on the top of the fruit is made into a 
paste by rubbing in water is a specific for 
stings and bites of poisonous insects and 
centipedes . 


பறங்கிச்சாம்பிராணி , பறங்கிச் சாம்பிராணி 

மரம் , male frankincense tree Boswellia 
carterii ; 2. குந்துருக்கம் , Indian frankin 
cense , male oilbanum-- Boswellia thurifera ; 
3 குங்கிலியப்பிசின் , conkan resin - Bos 
wellia glabra .. 


பயங்கிச் சாம்பிராணிக் களிம்பு , பறங்கிச் 
சாம்பிராணியால் செய்யப்படும் கரிம்பு , an 
external ointment prepared with frankin 
cense as chief ingrediant . 


பறங்கிச்சாராயம் , பிராஞ்சு சாராயம் , 
இதுவே பிராந்தி எனப்படும் , the french 
liquor --- brandy .. 


a kind 


The fruit , though pleasant to taste is said 
to thicken the blood , it is not easily diges 
tible and increases Vayu in the stomach 
thereby creating rumbling noise , The 
outer rind of the fruit dried and mixed up 
with cumin seeds and sugar is an excellent 
remedy for allaying the enervating heat of 
the summer . The powdered seed mixed 
with honey and given internally , brings out 
the worms in the intestines . 


பறங்கிச்சிறுக்கி , இரத்த பாஷாணம் , 
of prepared red arsenic . 


பறங்கிச்செடி , பறங்கிப்பட்டைச் செடி , china 
root plant Smilax China . 


பறங்கித்தாழை , அன்னாசித் தாழை , pine 
apple plant . 


பறங்கிக்கிழங்கு , சீனக்கிழங்கு , China root . 


பறங்கித்திராய் , பம்பந்திராய் , which see . 


பறங்கிக்குடி நீர் . 


பறங்கிக்கூர்மை , காசிச்சாரம் , a kind of pre 
pared salt . 


பறங்கிநோய் , மேகநோய் , Syphlis . 

It is originated by sexual contact with the 
diseased person or neglect to wash the 
organ after sexual contact . Symptoms ; To 
begin with small pimples appear on the head 
of the penis or on the covering skin - 
Prepuce . These pimples become hard , 
suppurate and burst with eventual discharge 


பறங்கிக்கொறுக்காய்ப்புளி , சீமைக்கொறுக் 
காய்ப்புளி, Manila tamarind - Pithecolo 
bium dulce .. 


பறங்கிச்சக்கை , see பறங்கிப்பட்டை . 


3232 


பறங்கிப்பட்டை 


பறங்கியா தீதம் 


of pus and other foetid matter . Subse 
quently other symptoms , bubo fever , 
nausea , loss of appetite , fouiness of the 
tongue , pain and head ache appear . 


If neglected ulcerations appear all over 
the body and pain appear in the joints . 
Muccous membrane of the nose is also 
affected with the loss of sense of smell . If 
advantageous it may take the form of lep 
rosy infested with worms . Sometimes the 
entire penis begins to rot and it may 


உலர்த்தி எடுத் துக் கொள்ளவும் ; இதுவே 
சுத்தியாம் , இதைச் சூரணஞ் செய்து திரு 
கடி பாலில் கொடுத்து உப்பில்லா பத்தியம் 
வைக்க தீராத சொறி சிரங்கு கட்டாயம் 
தீரும் , China root - Smilax China It is 
a large tuberous plant . It is peculiar to 
Japan and China , A preparation obtained 
by a prolonged boiling of the root in water 
is said to be useful not only as a tonic but 
as a cure in rheumatic and venereal comp 
laints . it is procurable in all bazaars . The 
decoction is used with the three myroba 
lans ( திரிபலை ) in cases of piles , fistula semi 
nal loss , carbuncle , diabetes , poisonous 
bites , scabbies , leprosy and other cutaneous 
affections. It should always be used after 
purification which is done by boiling small 
bits of it in milk , and then dried . The 
powder of the purified root , if given in 
milk twice a day in half teaspoon doses and 
kept on salt free diet cures obstinate 
scabbies . 


drop off . 


Bulo or inflammation of inguinal gland is 
very common . It is followed by fever etc. 
It is highly contagious . Every one in the 
family is exposed to danger . Children of 
the parents who suffer from this disease 
syphilis , dievery soon . 


பறங்கிப் பாஷாணம் , பதங்கித்த ஓர் இரச 
மருந்து a sublimate of mercury , mercurious 
sublimate .. 


NOTE : - According to Tamil Medical Science , 

it is known as மேக நோய் , generally 
mercury preparations are the effective 
remedies , if they are only properly finished 
Mercury not properly purified and prepared 
according to the rules may on the other 
hand , bring on complications and diverse 
diseases of severe types . Nose will be 
greatly affected and sometimes the teeth 
may fall off. 

Syphilitic poisons may run 
through several generations . 


பறங்கிப்பிச்சி , சீனப் பிச்சிக் கொடி , a china 
creeper .. 


ore 


பறங்கிப்புண் , ஓர் மேகப்புண் , an infectious 

Syphilitic sore - a disease imported 
by the French in olden days into India 

Chancre .. 


பறங்கிப்புண் கிரந்தி , ஓர் வகை மேகக் 
கிரந்தி . இது பறங்கிக்காரர்களால் இத் 
தேசத்திற்குப் பரவிய நோய் , இது கொருக் 
கைப்புண் இனத்தைச் சேர்ந்தது , syphilis 
which is a kind of venereal sore said to be 
imported to this country by the French . 


பறங்கிப் பூரகி , ஒட்டுப் பலா , which see . 


பறங்கிப்பட்டை , சீனப்பட்டை , பறங்குச் 
சக்கை ; இது சீனம் , ஜப்பான் இத்தேசங் 
களுக்கே உரியது , நமது நாட்டில் கிடை 
யாது . ஆகவே இப்பெயர் பெற்றது ; தமிழ் 
வைத்தியர்கள் இதை நாட்பட்ட மேக வியா 
திக்குபயோகிப்பார்கள் , அதனால் இது எல் 
லாக் கடைகளிலும் கிடைக்கும் , 

இதன் 
கஷாயம் வாதரோகம் , பிரமேகம் 

இவை 
களைப் போக்கும் , இதைச் சூரணத்து திரி 
பலையோடு கலந்து கொடுக்க வாதரோகம் , 
மூலம் , பவுத்திரம் , பிளவை நீரழிவு சிரங்கு , 
குஷ்டம் , விந்து நஷ்டம் , கடி விஷம் , முட 
வாதம் முதலியவைகள் போம் ; இதை சுத்தி 
செய்து தான் உபயோகப்படுத்தப்படும் , 
பாலில் சிறு துண்டுகளாக வெட்டிப் போட்டு 
காய்ச்சி ஒரு கொதி வந்தவுடன் இறக்கி , 


பறங்கிப் பூசினி , கோடை பூசினிக் கொடி , 
pumpkin chiefly cultivated in summer . 


பறங்கியணி நுணா, இராம சீத்தா , Manilla 

custard apple tree Anona reticulata . 


பறங்கியாதளை , சிவப்பாதளை , red castor 

plant . See பறங்கியாமணக்கு. 
பறங்கியாதீதம் , பறங்கிப்பாஷாணம் , which 


see . 


3233 


பறவைக்கெண்டை 


பறங்கியாமணக்கு , பப்பாளிமரம் , common 
papaw , papaya -- Carica papaya ; 2 . 

2. சீன 
தேசத்தாமணக்கு ; China castor plant , see 
சிறிய ஆமணக்கு . 


பறவைப்பாம்பு 
பறவைக் கோலா , ஒர் வகை பறக்கும் மீன் , 
flying sea. fish . 


பறங்கி வாழை , 
of plantain . 


see இரசதாளி , a variety 


பறங்கிவியாதி . 


} 


பறங்கிப் 

புண் . 
வகைக் கிரந்தி நோய் . 


பறங்கிவிரணம் , 


பறங்கிவேல் , சீமை வேல் , foreign solah - 

Parkinsonia aculeata . 


பறட்டை , செழிப்பற்றது , that which is not 
fertile ; 2 . வளர்ச்சியற்றது , 

stunted 
growth ; 3. பறட்டைக் கீரை , which see 


கீரை , 


பறட்டைக் கீரை , ஓரு வகைக் 
vegetable green Justicia madurensis ; 2. 
காட்டுக் கீரை , forest greens . 


பறவை தோஷம் , பன்னிரண்டு பறவை தோ 
ஷங்களில் ஒன்று அதாவது அந்தி வேளை 
யில் பட்சிகள் அஞ்சியோடும் சமயத்தை 
குழந்தைகள் பார்த்தலினாலும் இராக்காலத் 
தில் குழைந்தைகளைத் தெருக் கடக்க எடுத் 
துச் செல்வதினாலும் உண்டாகும் தோஷம் , 
இதனால் குழைந்தைகளுக்கு உண்ணாக்கு 
வீங்கி வளர்ந்து பால் தங்காது , உடம்பு 
நொந்து குடித்தப்பால் சீரணமாகாது , நாற் 
றங் கண்டு கக்கும் , கால் கை அழுக்கேறிக் 
காணும் ஓர் நோய் ( 1 ) எட்சிதோஷம் ; ( 2 ) 
வீங்குபுள் தோஷம் ; ( 3 ) தூங்குபுள் தோஷம் ; 
( 4 ) விளக்கோளிக் கண்தோஷம் ; ( 5 ) வெங் 
கண்புள் தோஷம் ; ( 6 ) கருடக்கண் புள் 
தோஷம் ; ( 7 ) செங்கண் புள்தோஷம் ; ( 8 ) 
அந்திபுள தோஷம் ; 9. நீர்ப்புள் தோஷம் ; 
( 10 ) கணைப்புள் தோஷம் ; ( 11 ) வரட்புள் 
தோஷம் , 12 . 

12. பேய்க் கண்புள் தோஷம் . 
one of the twelve morbid diathesis in 
children arising from the influence of birds . 
It is said to be caused by children observing 
birds rushing for shelter in the dusk or by 
taking across the street during night . It is 
marked by inflammation and elongation of 
uvula vomitting , or ejection of the milk , 
pain in the body , stink of ejected milk from 
the stomach , filthy limbs etc. The names 
of the twelve morbid diathesis are given 
above . 


பறட்டைச்சி , தூரடர்ந்த தலை மயிருள்ளவள் . 
a woman with stunted hair growth or of 
bushy hair . 


பறட்டைத்தலை , தூரடர்ந்த தலைமயிர் . head 
with bushy hair . 


பறணி , பெருங்குரும்பை , 
cocoanut fruit . 


young 


unripe 


பறதை , see செங்கத்தாரி , 
foot tree . 


false peacock 


பறந்தமுகம் , விசாலமான முகம் , broad face 


பறந்தலை , சுடுகாடு , cremation ground , 
போர்க்களம் , battle field . 


பறப்பன் , தேள் , scorpion . 


பறப்பினம் , பறவையினம் , class of flying 
creatures ; 2 

பறவைச் சாதி , class birds . 


பறவை நாகம் , பறக்கும் ஓர் வகைப் பாம் 
பினம் , a kind of winged monster serpent 

Basilisk Dragon . See குக்குட சர்ப்பம் . 


பறம்பு . மலை , mountain , 2. முலை , woman s 
breast . 


பறம்பை , கருந்தாளி. 


பறவை , பட்சி , bird ; 2. கோழி . fowl , hen ; 

3 . ள் ளிற கு , bird s feather ; 4. sce 
பறவை தோஷம் ; 5. ஓர்வகை அம்மை , a 
kind of small pax ; 6. பருந்து , kite ; 7 . 
பறவைநாகம் , which see . 


பறவைப்பாம்பு , இது பட்சியினத்தைச் சேர்ந் 
தது . இது பார்வைக்கு பாம்பு போலவும் 
உடம்பின் 

இருபுறத்திலும் சிறகு போல் 
அமைந்த தோல் இரண்டும் உடையது , இத் 
தோல் உதவியைக் கொண்டு தான் பறவை 
யைப் போல் பறக்கும் தன்மை வாய்ந்தது , 
பூர்வ காலத்தில் சதுரகிரி மலையில் வசித்து 
வந்த பிரம்ம முனி தபோ மகிமையால் பாம்பு , 
கீரி , பூனை , ஓந்தி , அரணை , பல்லி முதலான 
இவைகளுக்கெல்லாம் , சிறது முளைத்து 
பறந்துகொண்டிருக்கும் , அத்தன்மையான 
வற்றில் , இதுவும் ஒன்றாகும் , இவ்விதம் பல 
பிராணிகள் ஷை சதுரகிரி மலையில் வசிப்ப 
தாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 


பறவைக்கட்டு , பருப்பருவாய் உடம்பில் எழும் 
ஓர் வகைக்கிரந்தி , a kind of syphilis giving 
rise to several wart like growths on the 
surface of the body . 


பறவைக் கெண்டை , பறக்குங் 

கெண்டை 
flying carp -- Barbus parrah . 


3234 


பறவைவேந்தன் 


பாறக்குடிசசி 


பறவைப் பூ , கண்ணில் சிறியதாய் வெள்ளைப் 

பூ படர்ந்து எரிச்சல் , தலைபாகம் நெற்றியில் 
குத்தல் கண் சிவப்பு நீர் வடிதல் முகம் கரு 
கல் நோய் பார்க்க முடியாமை 

முதலிய 
குணங்களைக் காட்டும் , a kind of cataract 
marked by the following symptoms viz . 
burning sensation , heaviness of the head , 
acute pain in the forehead, inflammation of 
the eyes , watery discharge , darkened face 
inability to look straight etc. 


பறழ் , பொதுவாக அணில் , குரங்கு முதலிய 

மரக்கிளைகளில் வசிக்கும் பிராணிகளின் 
குட்டிகளும் , ஆடு , கீரி , நரி , நாய் , பன்றி , 
புலி , மான் , பூனை , பாம்பு , முயல் இவை 
களின் குட்டிகளும் பறழ் எனப்படும் , com 
mon name for the young ones of the animais 
living in the trees like Squirrel , Monkey 
etc., and the young ones of animals which 
live on land like goat , sheep , mungoose , dog , 
fox. tiger . deer etc ; 2. பருப்பு . any broken 
pulse or nut , 


பறவை நூல் , பட்சிகளைப் பற்றிய நூல் , 
the science of birds - Ornithology . 


பறி , பொன் , refined gold ; 2 தங்கம் , gold 
3 உடம்பு , bocy ; 4 தோண்டுதல் , digg ; 
ing . 


பறவைப் பூளை , சதுரகிரியிலுள்ள ஓர் விசித் 

திரப்பிராணி , a peculiar animal living in 
Sathura giri . 


பறிக்கல் , கிட்டக்கல் , scoria , dross . over 

burnt light brick . 


பறிக்கல்லு , கற்கிட்டம் , over burnt brick 

that has become light and floats in water . 


பறிச்செம்பு , தங்கச்செம்பு . consolidated 

copper with the properties of refined gold ; 
2. வாதச்செம்பு . gold used in Alchemy . 


- 


பறவை யணில் , தாவிச் செல்லும் அணில் , 

இது பூமியில் இறங்காமலே ஓரு மரத்தி 
னின்று மற்றொரு மரத்திற்கு உச்சங்கிளை க 
ளின் மூலமாய்த் தாவிச் சென்று அடி மரத் 
திற்கு இறங்கும் சக்தி வாய்ந்தது . மற்ற 
அணில்களை விட இதற்கு வால்பாகம் பெரி 
தாகவும் நீண்டும் இருக்கும் , flying squirrel . 

Pteromin petrurista . It is also called 
Malabar squirrel . When wishing to pass 
from one tree to another at some distance 
it does not descend to the ground but 
leaping from the top most branches sails 
through air by means of the parachute and 
reaches the lower part or trunk of the 
adjacent tree . It floats in air by skin con 
necting fore and wind legs . It is distin 
guished by its large nose bushy tail . 


பறிமணல் , பொன் மணல், gold mixed with 
sand 

Gold ore .. 


-- 


பறிவை , சீந்தில் , moon creeper - Menisper 

mum Cordiafolium ; 2. நந்தியா பட்டை , 
wax flower 

Tabernamontana coronaria , 


பறுகீ . சீமை கற்றாழை , foreign aloe , Mexi 
con aloe 

Fourcroya gigantia; 2 பெருங் 
குறும்பை , young nut of cocoanut. 


பறவையச்சம் , 


} 


பொன்னம்பர் , gold 
amber Succinum or 
clictrum . 


பறவையெச்சம் , 


பறவை யெச்சில் , பொன்னம்பர் , see பறவை 
யெச்சம் ; 2. ஓர் உ.பரசச்சரக்கு , one of the 
120 kinds of natural substances described in 
Tamil Medicine . 


பறுணி , கொள்ளு, horsegram Dolichos 

biflorus; 2. சீந்தில் , moon creeper , see 
பறிவை ; 3. கருங்குமிழ் , black cashmere 

Gmelina arborea ; 4. சிறுகுமிழ் . 
small cashmere tree - Gmelina asiatica ; 5 , 
பட்டை சாராயம் , arrack ; 6. பெருங் 
குறும்பை , see பறுகீ ; 7. வல்லாரை , penny 
wort - Hydrocotyle asiatica . 


பறவைவகைப் பிராணி , creatures of bird 
variety. 


பறுணிகை , சீந்தில் see பறுணி . 


பறவை வச்சிரம் , see பறவையெச்சில் . 


பறை , இறகு , feather ; 2. கற்சிட்டம் , dross : 
3. வல்லாரை . See பறுணி . 


பறவைவிழி , முன் தள்ளிய கண் , prominent 
eyes . 


பறைக் கிளுவை , முள்ளுக்கிளுவை , Berry s 
Madras balsam tree – Balsmodendron 
berry . 


பறவை வேந்தன் , கருடன் , king of birds and 
is held in high esteem by the Hindus 
because of its service as a vehicle or carrier 
of God Mahavishnu . 

. 


பறைக் குடிச்சி , எவட்சாரம் , nitre - Nitrate 
of potash . 


3235 


பந்கறை 


பற்குற்றி 


- 


பறைசீவி , சிறு நன்னாரி , swallow root - 
Hemidesmus angustifolia; 2. கொள் , 


horse gram .. 


பற்காரை , பல்லில் ஊத்தை படிவதினால் பல் 
வேரில் காரையைக் கெட்டிபட்டிருக்கும் ஓர் 
வஸ்து , a disease in which sordes is formed 
in the teeth and hardened by Vayu and lie 
in a crystalised form at the root of the 
teeth . see பல்காரை - Dental calculus . 


பறைத் தேமல் , கருப்புத்தேமல் , black spots 
on the skin . 


பற்கறுத்தல் , 


. 


பறை நாகம் , கருப்புநாகம் , black cobra 

pariah cobra . 


பறை நாதம் , வழலை நாதம் , essence of fuller s 

earth ; 2. பெண்ணின் நாதம் , ovarian fluid 
of the female. 


பற்காவி , பல்லில் படிந்துள்ள மஞ்சள் நிறம் , 

brown colour formed in the tooth ; 2 , பல் 
லிற்கிடும் ஓர் தூள் , tooth powder --Denti 
frice 


பற்காவிக்கட்டி , காசுக்கட்டி , which see . 


பறை நீதம் , வெள்ளையாதளை , white leaved 

physic nut Jatropha gossypifolia. 


பறைப்பருந்து , கரும்பருந்து , black kite , 

pariah kite – Haniactin lincatus alias Milous 
ator .. 


பற்கிட்டல் , பற்கள் மேலும் கீழும் ஏழாமற் 

Curgs , teeth of upper and lower jaws 
becoming fixed so that mouth cannot be 
opened as in lock jaw or tetanus - fixation 
of teeth , 


பறைப்பூச்சி , சிலந்திப்பூச்சி , spider . 


பற்கிட்டு சன்னி , பல் கிட்டிப்போகும் சன்னி , 
tatanus . 


பறையலகு , பலகறை , cowry . 


பறையாமை , கருப்பு ஆமை , black tortoise , 

paria tortoise called from its colour - 
Batagur elliotis . It is a fresh water tortoise 
of Coromandal coast . 


பற்கிட்டுவாதம் , கன்னத்தில் வாதந் தங்கி 
பற்கிட்டி , நாவடைத்து , சைத்திய முண்டா 
கும் ஓர் வாதம் , a kind of vatha disease 
caused by vitiated wind humour in the 
cheek marked by loss of function of the 
tongue and low voice . 


பற்கடி , பல்லால்கடித்த காயம் , injury caused 
by bite ; 2. பல்லால் கடித்தல் , the act of 
biting 


பற்குச்சி , பல் தேய்ப்பதற்காக உபயோகிக் 
கும் கொம்பு , a small green twig of plants 
used for clean the teeth . 


பற்கடிகம் , 


பற்குடைச்சல் , ஓர் வகைப் பல்வலி , a variety 
of tooth ache . 


பற்கடித்தல் , பற்களை நெருநெருவென்று 
கடித்தல் , gnashing or grinding the teeth . 


பற்குத்து , பல்லில் காணும் குத்தல் நோய் , 
boring pain in the tooth 

tooth - Odentalgia ; 
Odentodynia . 


Odontal 


பற்கடுப்பு , பல்வலி , tooth ache 

gia .. 


பற்குழி , பல்லடியின் பள்ளம் , Docket of the 
tooth . 


பற்கட்டி , பல்லீறில்வரும் கட்டி , gum abscess . 


பற்கணி , மிளிறை . 


பற்கரை , பல்லில் நிறம் படிதல் , formation 
of colour in the teeth teeth becoming 
coloured . 


ஏற்பட்ட தழும்பு 
impression of the teeth due to biting ; 2 . 
காம லீலையில் ஆணும் பெண்ணும் ஒருவரை 
ஒருவர் விளையாட்டாகக் மெதுவாகக் கடிப்ப 
தனால் உண்டாகும் அடையாளம் (in sexual 
science ) it is a love play in which both the 
male and the female bite each other for 
joke and create impressions as a preliminary 
to sexual intercourse . This tends to 
increase the sexual passion in both -tooth 
mark . see தந்தரேகை . 


பற்கரை , பலநிறமாதல் , பல்லின் கறை அல் 
லது நிறம் பிடித்தல் . 


பற்கறித்தல் , see பற்கடித்தல் , 


பற்கறை, குருக்கத்தி , white fig -- Ficus infec 

toria 


பற்குற்றி , ஊத்தையைக் குற்றியெடுக்கும் 
ஊசியைப் போன்ற கருவி , tooth pick for 
removing dirt in the teeth , 


3236 


பற்படாகம் 


பற்பமுறை 


பற்கூசுதல் , 

சுதல் , பற்கூடச்சு , which see . 


பற்படக்கடித்தல் , பல் அழுந்தும்படி கடித் 
தல் ( பாம்புகடி ) biting so as to burry the 
cannine or the fangs as in dog bite or snake 
bite .. 


பற்கூச்சு , பல் கூசுதல் , peculiar sensation 
in the tooth to be set on edge. 


பற்கூச்சு , பற்களை சுத்திசெய்ய உபயோ 
கிக்கும் மயிர்க் குச்சு . அல்லது 

முடிச்சு . 
tooth brush . 


பற்படச் சுவைத்தல் , நாக்கைப் பல்லில் 
உறுத்தும்படி சுவைத்தல் , சப்புக் கொட்டு 
தல் , the sense of taste effected by the con 
tact of the tongue with the teeth and 
thereby raising the stimulation of the gus 
talion centre . 


பற்கொதி , பல்லீறின் கொப்புளம் அல்லது 
அழலை இது குழந்தைகட்குண்டாகம் , gum 
boil , inflammation of the gums . Children 
are susceptible . 


பற்படிகம் , சிவப்பாதளை , red physic nut . 


பற்கொம்பு , பல் 

தேய்க்கும் குச்சி , green 
twig to clean teeth . 


பற்பணம் , ஓர் பலம் , one pallam weight ; 2 . 

LULOOL , Indian Pavetha or Indian pellet 
shrub Pevetta indica . 


} 


மான 


பற்சாந்து , 
பற்காறை , which see . 

பற்பதியக்கடித்தல் , பற்படக்கடித்தல் , which 

see . 
பற்சிராய் , 
பற்சீழ் , பல்லீறி லிருந்து வடியும் சீழ் , பற்பமாக்கல் , 

பற்பமாக்கல் , புடமிட்டு நீறாக்கல் , reducing 
disaharge of pus from teeth Pyrrhoea .. 

to an oxide by process of calcination 

oxidising . 
பற்சூலை , பல் வலியோடு சேர்ந்த வாத சூலை , 
shooting pain in the tooth . 

பற்பமுறை , பற்பம் செய்வதற்காகப் புட 
மிடும் வரிசைக் கிரமம் , the process adopted 

for calcining medicine into an oxide . 
பற்சொத்தை , பல்லில் புழு துளை த்தல் , இத 
னாற் பற்கள் தளர்ந்து கருப்பாக துளை 
விழுந்து , வாய் நீர் ஒழுகும் , சில சமயம் 

2. பற்பம் செய்வதற்கான ஒழுங்கைப் 
கொடிய வலியும் பல்லின் அடியில் வீக்க 

பற்றி அகஸ்தியர் செய்த ஓர் வைத்திய 
மும் உண்டாகும் , a disease in which the 

நூல் , a medical treatise on the process of 
teeth are eaten into by worms caries . The 

calcination written in Tamil by the great 
teeth there upon become loose and perfo . 

Siddhar Agasthiar . 
rated by black holes accompanied with 
copious saliva . Sometimes , it is followed 3 , பற்பம் செய்வதற்குண்டான பலவித 
by severe pain and swelling about the roots 

முறைகள் , அவையாவன , the 
of the decayed teeth . see சொத்தைப் பல் . various processes adopted for calcining 

medicine into oxide . They are : 
பற்சோதி , கடலை , bengal gram ; 2. பல்லின் ( a ) பாண்டத்திலிட்டு காற்றுப் புகாதபடி 
துலக்கம் , shining or brilliancy of the teeth ; 

மூடி. சீலைமண் செய்து எருவடுக்கி 
3. பல்லின் பளிங்கு , enamel of the teeth . 

புடமிடுதல் , calcining a metal or 

metallic compound in a closed vessel 
பற்ணி , வல்லாரை , Indian penny wort 

or pot by luting it with clay so as to 

keep it air tight and then burning 
பர்ணி , 

it with the required cow dung cakes 
according to the strength of the 

medicine enclosed in the vessel. 
பற்பகம் , பற்பம் , catcined powder . 

( b ) மேற்கணடபடி சீலை மண் செய்த 

மருந்தை நேராக எரித்து புடமிடாத 
பற்பக்கல் , பற்பம் செய்வதற்காகக் குப்பி 
வாய்க்கு இடும் மாக்கல் , இதுவே வளப்பக் 

படி மணல் மறைவில் புடம்போடுதல் , 
கல் எனவும் வழங்கும் , a pot stone cork 

calcining the medicine by securing 

the medicine in question in said bath 
used in the process of calcination for plug 
ging or blocking the mouth of the bottle 

after luting it air tight as described 

in ( a ) and then heating it indirectly . 
containing the medicine . 

( c ) புடமிடு மருந்தை பதங்க முறையாகச் 
பற்படகம் , 

முடித்தல் , calcining the 
பற்பாடகம் , which see . 

medicine with the help of the sublim 
பற்படாகம் , 

ing apparatus . 


see 


செய்து 


} 


3237 


பற்பம் 


பற்பரோகம் 


து 


syrups , oils , ghees etc. They are so very 
strong that it is always advisable to 
prescribed it to patients in minute doses , 
moreover it should be handled by an able , 

, 
experienced and expert physician lest they 
may lead to dangerous consequences . 


( d ) மேற்கண்டபடி புடமிடுமருந்தை சாதா 

ரண எரிப்பு முறையால் அல்லாமல் 
கம்மாளன் மூசையிலிட்டு மேல் மூடிச் 
சீலை மண் செய்த ஊது முறைப்படி 
( கும்பிடுசட்டியில் வைத்து . 

பொன் 
வெள்ளியை உருக்குவதைப் போல் 
ஊதிப்பதம் பார்த்து எடுத்தல் , 
calcining medicine in a way othar than 
the processes mentioned above i.c , 
by enclosing it in a gold smith s 
crucible and then biting it air tight 
and heating it by blowing with a pipe 
just in the same way as is done in the 
case of melting gold or silver by 
keeping it in the chafing - dish . 


நாக 


( e ) மேற்கண்டபடி மருந்தை மூசையி 

லிட்டுச் சீலைமண் செய்தபிறகு , கொல் 
லன் உலையில் வைத்து ஒரு துருத் 
தியோ அல்லது இரண்டு துருத் 
தியோ கொண்டு ஊதியெடுத்தல் . 
after enclosing and luting the medi 
cine in a crucible air tight and then 
adopting the melting process in a 
black smith s forge or furnace by 
blowing it with one or two bellows 
according to amount of heat required 
for calcination ., 


பற்பம் , பற்பவகை ; 1 தங்கபற்பம் ; 2 
வெள்ளியற்பம் ; 3. தாம்பூரபற்பம் ; 4. வெள் 
வங்கபற்பம் ; 5. கருவங்கபற்பம் ; 6 . 
;பற்பம் 7. இலிங்கபற்பம் ; 8. பூரபற்பம் ; 
9. கெந்திபற்பம் ; 10 , தாளகபற்பம் : 11 . 
பாஷாணபற்பம் , 12. இலவணஉப்புபற்பம் ; 
13. பவளபற்பம் ; 14. முத்துபற்பம் ; 15 . 
சங்குபற்பம் ; 16 . பஞ்சலவணபற்பம் ; 17 . 
கநார்பற்பம் ; 18. கடிகாரபற்பம் ; 19 . 
வெண்காரபற்பம் , 20. பலகறை பற்பம் ; 21 . 
மான்கொம்புபற்பம் ; 22. ஆமையோட்டுப் 
பற்பம் ; 23. பூநாகபற்பம் ; 24. காயசிங்கி 
பற்பம் ; various kinds of calcined oxides 
which go by the name of the chief ingredi. 
ents . 


பற்பயோகம் , ஆயுள்வேத முறைப்படி பற் 
பம் கூட்டுதல் , ( in Ayurvedam ) mixing up 
several ingredients for preparing a baspam 
or medicinal powder . 


பற்பராகம் , தாமரைப் பூ . lotus 

lotus flower 
Nelambium speciosum . 


வேறு 


பற்பரி , தைவேளைப்பூடு , five leaved cleome 

Clecome pentaphylla . 


பற்பம் , இரசாதி பாஷாணம் ; சொர்ணாதி 

லோகம் , அல்லது உபர சத்தையேனும் 
உலோகம் களங்கு இவைகளையும் மூலிகைச் 
சாறு , காரசாரம் , செயநீர் அல்லது திரா 
வகம் முதலானவைகளைக் 

கொண்டு 
அரைத்து சீலை செய்து புடத்திலிட்டாவது 
அல்லது 

வகையிலாவது பற்ப 
முறை - வெண்மையாக எடுக்கும் நீறு ; an 
oxidised white powder derived from 
mercury and mercuric compounds , metals 
and gems , uparasas or natural substances 
described in Siddha medicine by grinding 
them with either the juice of the herbs or 
plants , essence 

of highly 

concentrated 
pungent salts or liquids acids or alkalies 
etc , luting them with clay air tight and 
then subjecting the same to the process of 
calcination either of the ways mentioned 
in பற்பமுறை which see . 


பற்பரீகம் , உள்ளங்கை , palm of the hand ; 
2. இனிப்பு . sweetness ; 3. சூரியன் , the 
sun ;4. நெருப்பு , fire ; 5. நீர் , water . 


பற்பருகம் , மாக்கல் , pot stone , flour stone . 


NOTE : - This white powder of metallic 

oxides is peculiar to the Tamil Siddha 
Medicine as no such kind is procurable in 
other systems of Medicine , It is a com 
pound infinitely superior marvellously 
potent and radically more effective than 
the vegetable medical preparations 
chooranams , pills , decoctions , electuaries , 


பற்பரோகம் , க நவிழியில் வெள்ளை சவ்வுபடர் 
ந்து மூடி , கண்ணிமையினுள் இரத்தங்கட் 
9 க்கனத்து இளமாமிசம் 

இளமாமிசம் போல் திரண்டு 
கண்ணீர் வடிந்து ஆகாசத்தைப் பார்க்க 
வொட்டாமல் அதிகமாய்க் கண்கூசும் ஓர் 
0600 Cooow , an eye disease in which films 
or membranes are formed covering the 
black of the eye attended with the thicken 
ing of the eye lids due to accumulation of 
vitiated blood , thereby shedding tears and 
preventing the patient to look at the sky 
owing to the glare causing extreme sensiti . 
veness to the eye . 


3238 


பற்பாடகம் 


பற்புதையக்கடித்தல் 


பற்பல , பலபல , several , many . 


பற்பல நோய் , உடம்பிலுள்ள பூதப்பொருள் 
களும் கழிவுப்பொருள்களும் திரிதோஷங் 
களுடன் சம்பந்தப்படுவதால் பலவித ரூபங் 
களாக ஏற்படும் பல விதமான நோய்கள் , 
diseases of different forms arising from 
the deranged bodily humours coming in 
contact with different elements and excre 
ments of the body . 


பற்பலருசிகாட்டல் , உடம்பில் ஏற்படும் நோ 
யினால் நாக்கில் அறுவகைருசி உணர்ச்சி 
மாறுபட்டு , பல விதமாகவும் வித்தியாசமாக 
வும் உருசி உண்டாதல் , experiencing differ 
ent tastes owing to the changes taking 
place from the ailments of the body. 


வாதநோய்களுக்கு மேலுக்குத் தடவலாம் , 
fever plant -- Mollugo cerviana . It is a 
bazaar drug and is also found both dried 
and green and as such is common every 
where . It is so called from its numerous 
seeds . It is a small plant 6 inches high , 
stem straight , pedeuncles elongated , nope 
tals , leaves opposite but some alternately 
abortion , capsules three cells and many 
seeded . It is a febrifuge and diaphoretic , 
cooling to the eyes . It quenches thirst . 
The plant mixed with oil and made into an 
ointment form an external application in 
scabies and other cutanuous affections , the 
young shoots and flowers are given in infu 
sion in low fevers for perspiration . The 
dried roots have nutrient properties and 
an aromatic smell and the oil in which the 
roots are boiled is used with much advan . 
tage in gouty and rheumatic complaints . 


பற்பறித்தல் , குறடைக் கொண்டு பல்லைப் 
பிடுங்கள் , to pull out the teeth with an 
instrument such as tooth forceps. 


பற்பனுமூலி , சிவகரந்தை , fever toolsy or 

ceylon toolsy -- Sphocrathus zeylanica alias 
S. amaranthoides . 


பற்பாயிஜ் , சிம்புகளும் முடிச்சுகளும் 

மெல்லிய தாயுள்ள ஓர் 
பஸ்பாயிஜ், வகைப்பூண்டு, a variety 
of plant with many knots and spikes ( not 
identified ) . 


பற்பாசகம் , கருந்தகரை , 

கருந்தகரை , black species of 
foetid Cassia - Cassia tora . 


பற்பாலிப்பு , பற்களைக் காப்பாற்றல் , saving 
பற்பாசி , பல்காரை , serumal tartar ; 2. கரத் 

or protecting the teeth from decay and dis 
தினால் பற்களில் படியும் மாசு , dry crusts or 

eases . 
the dark brown foul matter which collect 
on the lips and teeth as in fevers –- Sordes . 

பற்பாறை , செங்காந்தள் , red November 
flower plant 

Gloriosa superba . 
பற்பாடகம் , இது ஓர் கடைச்சரக்கு , பச்சைப் 
பூண்டாயும் கிடைக்கும் , இதற்கு அனேக பற்பிடுங்கல் , பல்லுகளை நோய்க்கொண்ட 
விதைகள் இருப்பதால் இப்பெயர் அமைந் காலத்திலும் அசைவுற்ற காலத்திலும் உத 
தது போலும் , இது சாதாாணமாக எங்கும் 

வாதெனக் கருவி கொண்டு பிடுங்குதல் , 
கிடைக்கக் கூடியது . இது ஓர் செடி , அடி 

pulling out the tooth in cases of pain etc. , 

with the tooth forceps. 
உயரம் , அடிக்காம்பு நேராகவிருக்கும் , மேற் 
காம்புகள் நீளம் , இதழ்கள் கிடையாது , 

பற்பிடுங்கி , பற்களைப் பிடுங்குங்கருவி , tooth 
இலைகள் எதிராகவும் சில செடிகளின் இலை 
கள் மாறிமாறியும் இருக் கும் , காய்களில் 

forceps for pulling out tooth . 
மூன்று அறைகள் உண்டு , அனேக விதை 
கள் உண்டு, இது சுரத்திற்கு விசேஷமாய் பற்பிணி , பலவித நோய்கள் , several kinds of 
உபயோகமாகும் , கஷாயமிட்டுக் கொடுக்க 

diseases . 
லாம் , வியர்வையை உண்டாக்கிக் கண் 
ணிற்குக் குளிர்ச்சியைத் தரும் , எண்ணெ பற்பித்தல் , பற்பமாக்கல் , to reduce to a 
யோடு குழப்பி சிரங்கு முதலிய தோலைப்பற் 

calcined oxide . 
றிய நோய்களுக்குப் பூசு மருந்தாக உபயோ 
கிப்பதுண்டு ; இளங்கொழுந்துகளையும் பூக் பற்பிளவு , பல்லின்மேற் சந்துவிடுதல் , crack 
களையும் கஷாயமிட்டு வியர்க்கும்படி சுரத் 

or fissure of the tooth , 
திற்குக் கொடுப்பதுண்டு , இப்பூண்டின் 
காய்ந்த வேருக்குப் போஷாக்கும் குண பற்புதையக்கடித்தல் , பற்படக்கடித்தல் , 
முண்டு , இதை எண்ணெயிற் குழப்பி , சூலை which see . 


3239 


பற்றாசு 


பற்று 


போது 


பற்புழு , பல்லில் விரணமாகி சீழ் கட்டுவதி / பற்று , பற்றாசு , solder ; 2. அடிவண்டல் , 
னால் ஏற்படும் புழு , vermis or worm formed 

sediment ; 3, சீலைமருந்து ; அதாவது ஒட்டு 
ir the pus from the prulent inflammation 
of the teeth - Amoelea dentalis .. 

சீலை மருந்து , plaster ; 4. அடிப்பற்று , 
அதாவது தைலப்பற்று , தைலம் காய்ச்சும் 

காணப்படும் பற்று , the sticky 
பற்பேத்தைக்கட்டி , பல்லீறில் வீக்கங்கண்டு 

deposit found at the bottom of the vessel 
கட்டி யெழும்பி லாய்திறக்க வொட்டாது 
துன்புறுத்தும் பல்நோய் , an abscess of the while boiling the medicinal oil or ghee ; 5 . 
gum of the teeth preventing the opening of வைத்தியத்தில் வீக்கம் கட்டி , விரணம் 
the mouth - Parulis . 

மேற்பூச்சு மருந்து , இப்பற்று மருந்து பல 

விதமாகவும் , பலவித நோய்களுக்கும் அடி 
பற்பொடி , ( பற்றூள் ) பல் விளக்கும் பற் 

யிற் கண்டபடி தயாரிக்கப்படும் , அவையா 
றூள் , tooth powder - Dentifrice ; 2. பல் 

வன , ( In Medicine ) a plastic preporation 
ரோகத்திற்குப் பல்லுக்கிடும் தூள் , medi 

for applying to a swelling , an abscess or a 
cinal powder used in tooth disease 

wound over which it forms a firm protec 
Cure . 

tive covering . It is prepared in several 

diseases as follows . 
பற்மம் , பற்பம் , calcined oxide ; 2. பொன் , 
gold.. 

1. ( a ) அறையாப்புக் கட்டிக்கு - பால் 

சாம்பிராணித் 
பற்மவேதகம் , கற்பூரம் , camphor . 

தூள் , கற்பூரம், 
மூசாம்பரம் பெருங்காயம் இவைகளை 

அரைத்துப் பூசும்பற்று , for vene 
பற்மீகரம் , இதுவே பஸ்மீகரம் , நீறாகுகை , 

real bubo - grinding white dammer 
the condition of being converted 

camphor , bitter aloe, asafoetida and 
reduced to ashes ; 2. சாம்பல் , ash . 

using it as an external application . 


as a 


| 


or 


பற்மீகரித்தல் , see பற்பமாக்கல் . 


( b ) கிளிஞ்சில் 

சுண்ணாம் .. கோழி 
முட்டை வெள்ளைக் கரு இவ்விரண் 
டையும் கூட்டி அரைத்துப் பூசு 
மருந்து , a coating over the bubo by 
smearing bivalve shell Time and 
albumin of hen s egg mixed . 


பற்றகற்றி , தைலவண்டல் அடியில் பிடிக் 

காதபடிக்குத் துழாவும் ஓர் பிறை போன்ற 
துடுப்பு , ( an untensil - like ladle with a long 
handle used for preventing the formation 
or deposit of sediment at the bottom from 
sticking to the vessel in which it is being 
prepared or boiled ; 2. உலகப்பற்று நீக்கி 
யவன் , அதாவது யோகி , one who renoun 
ced the world i , e , a Yogi . 


( c ) 


நீர் மேல் நெருப்பு அரைத்துப் 
பூசவும் , grinding fire flame plant and 
applying its paste as an external 
coating 


( d ) 


பற்றத்தக்க , பிடிப்பான , cohesive . 


தேன் மெழுகு , வெள்ளைப் பாஷா 
ணம் அரைத்துக் கட்டுவது , coating 
of the paste made by melting - the 
bee s wax and mixing it with the 
powder of white arsenic. 


பற்றற்றதேகி , சித்தன் அல்லது யோகி , a 
Siddhar or Yogi . 


பற்றவைத்தல் , தீமூட்டல் , to ignite ; 2 . 
புடமிடல் , to burn for calcining with cow 
dung cakes ; 3. பொருந்த வைத்தல் , 
soldering . 


( e) சித்திரமூலவேர்ப்பட்டையும் கற்சுண் 

ணாம்பும் அரைத்துப் போடும் பற்று , 
applying the paste obtained by grind 
ing the root bark of plumbago and 
lime . 


சாதாரண கட்டி உடைவதற்குப் 
போடும் பற்று , for opening of an 
ordinary abscess . 


பற்றாக்கரு , பக்குவப்படாத ஒன்று அல்லது 
இரண்டு மாதத்திய கருப்பிண்டம் , undeve 
loped substance or fertilised ovum of two 
months . 


( a ) 


ஆளிவிதையும் அரிசிமாவும் கூட் 
டிக் கொதிக்க வைத்து கட்டும் பற்று 
poultice prepared by boiling the flour 
of flax seeds and rice flour and adding 
a little gingelly oll . 


பற்றாசு , பொருந்தல் , உலோகங்களைப் 
பொருந்த வைக்குதல் , solder . 


3240 


பற்று 


பனங்கருக்கு 


( b ) துத்தியிலைத் துத்தமும் சேர்த்துக் பற்றுச்சீலைமருந்து , ஒட்டுச்சீலை மருந்து , 
கட்டும் பற்று , poultice ground with 

plaster , poroplastic application . 
evening mallow leaf and blue vitriol , 

பற்றுப்பூசுதல் , உடம்பில் வலி , வீக்கம் , 
( c ) குதிரைக் குளம்படி இலை , பிரமி 
யிலை , பிரம தண்டு இலை , சிறு சரி 

இசிவு , சுளுக்கு முதலியவை கண்டால் அப் 
யிலை , இதில் ஏதாவது ஒன்றை எண் 

பாகங்களில் தைலம் , பற்று , குழம்பு இவை 

களைப் பூசுதல் , to apply medicated oil or 
ணெயில் வதக்கி அரைத்துக் கட்டும் 

ointment plaster etc , in the affected parts 
பற்று , poultice ground with heated 

of the body in cases of pain , sprain swelling 
leaf of any one of the plants vize 
horse hoof plant bramileaf, Mexican 

spasm etc. 
poppy , Indian spinac .. 

பற்றுப்போடல், உடம்பில் நோய் கண்ட 

விடங்களில் தைல வர்க்க முதலிய மருந்து 
அடிபட்ட காயம் வீக்கத்திற்குப் 
பற்று , for injury and swelling 

களை மேற்பூசுதல் , see பற்று பூசுதல் , 

கட் . 
டித் தயிர் , கோழிமுட்டை மஞ்சட்கரு , 
கற்சுண்ணாம்பு , நாட்டுச் சவுக்காரம் | பற்றுமருந்து , பற்றுபோடுவதற்காக 
இவைகளை அரைத்துப் பசும்பற்று , யோகிக்கும் மருந்துக் குழம்பு , இது காய்ந்த 
condensed curd , yolk of fowis egg . வுடன் உறை போட்டது போலாகும் , a solu 
shaked lime , country soap as an tion of medicine applied externally which 
external application after grinding when dried forms a protective film or 
them well . 

covering -- Collodion . 


III . 


IV . 


நரம்புச் சிலந்திக்கு , for guinea worm . 
சாதம் , பாதரசம் அரைத்துக்கட்ட 
வுடையும் பற்று , வாழைப்பழம் 
பெருங்காயம் மத்தித்து ஆறுவதற்கு 
போடும் பற்று , coating of cooked 
rice and mercury ground well and 
used for opening and plantain ripe 
fruit mixed with asafoetida for heal 
ing the opening 


பற்றுவாய்மருந்து , உ.டம்பில் துவாரமுள்ள 
இடங்கள் , அதாவது யோனிவாய் , ஆசன 
வாய் , மூத்திரவாய் முதலிய இடங்களில் 
உட்புகட்டுதிரி மருந்து , an easily fusible 
medicated twisted cloth to be introduced 
into the several openings in the body such 
as vagina , rectum , urethra etc Supposi. 
tory .. 


V. 


பற்றுவைப்பு , உலோகங்கள் ஒன்றோ 
டொன்று சேர்ந்து பொருந்தும்படி பொடி 
வைத்து ஊதுதல் , a method of uniting 
metals by an alloy usualy brass or spelter 
introduced between them in the form of a 
thin film Welding or soldering . 


பிளவை , 

பவுத்திரம் , அறையாப்பு , 
கண்ட மாலைக்கு . for carbuncle , 
fistula , venereal bubo and scrofula .. 
அவுரியிலை , மருதோன்றியிலை , குன்றி 
மணி , கலப்பைக் கிழங்கு , எட்டி 
விதை , பெருமரத்துப் பட்டை , கஞ் 
சாப்பூடு , பெருங்காயம் இவைகளைத் 
தண்ணீர் விட்டரைத்துக் கொதிக்க 
வைத்துப் பூசும் பற்று , external 
coating with the paste obtained by 
grinding the following and heating 
it - Indigo plant , henna plant 
jeweller s beadplant , November 
flower plant root , nux vomica seed , 
bark of fetid tree , janja and asafoe 
tida . 


பற்றூரு. ( பல் + தூரு ) பல்லின் மூலம் , 
இதுவே தந்த மூலரோகம் , disease of the 
root of tooth . 


பற்றை , செங்காந்தல் , red specues of 
November flower superb lily Gloriosa 
superba .. 


- 


பற்றைச்சி , விபசாரி , prostitute . 


VI 


பனங்கட்டி , பனைவெல்லம் , palm jaggery . 


பனங்கதிர் , பனம்பூ , plamyra flower . 


சகல விஷவீக்கத்திற்கு for all kinds 
of swellings . கல் சுண்ணாம்பு , முருங் 
கப் பட்டை , 

வெங்காயம் வசம்பு , 
பேய்ப்பீர்க்கு இவைகளைப் பால்விட் . 
டரைத்துப் பூசும் பற்று , அன்றியும் 
அரையாப்பு , தொடைவாழை வீக்கத் 
திற்கும் இதைப்பூசலாம் , coating with 
the paste obtained by grinding to 
gether slaked lime , bark of drum 
stick tree , onion , sweet flag root , 
bitter luffa with cow s milk . This 
can be used for venereal bubo and 
sciatica . 


பனங்கருக்கு , பனை மட்டையின் காம்பிலுள்ள 
கூர்மையான சுணை , asperity or sharpness 
of palmyra leaves. 


பனங்கருக்கு , இளம்பனை , the young of a 

palmyra . 


3241 


பனங்கற்கண்டு 


பனப்பாசி 


பனங்கருப்பட்டி , 
கட்டி . 


பனைவெல்லம் , See பனங் 


பனங்கற்றாழை , கருங்கற்றாழை , black aloe . 


பனங்கருப்புக்கட்டி , See பனங்கட்டி , 


பனங்காடி , பனஞ்சாற்றினின்று தயாரிக்கும் 
ஓர்வகைக் காடிகள் , akind of vinegar pre 
pared from the palmyra juice - Palmyra 
vinegar . 


பனங்களி , பனம்பழத்தின் உள்ளீடு , kernel 
of palmyra fruit , 


காய் , - 


பனங்காய் , பனைமரத்தின் 

palmyra 
fruit ; 2. பனம் பழம் , இது பித்தத்தை 
யுண்டாக்கும் . ( உ - ம்) பசிக்கு பனம்பழம்தின் 
றால் பித்தம் பட்டபாட்டைப்படட்டும் riped 
fruit of palmyra. There is a proverb if 
riped fruit of palmyra is eaten when hungry 
it increases beliousness , 


பனங்காய் பாஷாணம் , தாலம்பப் பாஷாணம் 

one of the 64 kinds of poisons contem 
plated in Tamil Siddha Medicine a kind 
of natural poison 


it is gene 


பனங்கிழங்கு , பனை வித்தின் கிழங்கு . the 

fusi form first young shoot of palmyra. It 
is used as food by the poor classes ; 2. இளம் 
பனங்கிழங்கின் மாவு . பனங்கிழங்குமாவு , 
flour prepared from the first young shoot 
of palmyra .. 


பனங்கள் , பனை மரத்தின் 

பாளையினின்று 
வடிக்குங்கள் , இது சாதாரணமாகப் 
பாளைக்குக் குடுவையைக் கட்டி இரவெல் 
லாம் வைத்திருந்து அதிகாலையில் எடுக்கும் 
ரசம் , இது இனிப்பாகவிருக்கும் , சிறிது 
காலம் காற்றுப் படும்படி வைத்தால் புளிப் 
பேறிக் கள்ளாக மாறும் . இதற்குப் போதை 
அதிகம் , இதுதான் புளித்தகள் , ( குடுவை 
யில் சுண்ணாம்பு நீறு தடவி விட்டால் 
போதை இராது ) , toddy drawn from the 
excision of the spadix or the young flower 
ing branch of the palmyra tree . 
rally drawn when the juice exudes by 
attaching earthern pots to the to receive it . 
Taken fresh from the tree , early in the 
morning before siin rise , it forms a pleasant 
sweet drink . When exposed to air for 
sometime , it undergoes fermentation and 
becomes the common intoxicating drink of 
the lower classes . In Siddha Medicine this 
toddy is used for cleaning or purifying 
poisonous compounds such as yellow orpi 
ments ; 2. புளிக்காத கள் உடம்பிற்கு 
ஆரோகியத்தை யுண்டாக்கும் , சப்த தாதுக் 
களும் பலப்படும் , உடம்பிலுள்ள உஷ்ணம் , 
பித்தவெட்டை , வெள்ளை போம் , சுக்கில 
சோணிதம் விருத்தியாகும் , சொறி , சிரங்கு 
தினவுபோம் , fresh sacchrine juice of it 
before fermentation is very condusive to 
health . It strengthens the seven consti 
tuent parts of the body , removes the 
bodily heat , venereal heat arising from 
bilious humour , gonorrhoea etc. it in 
creases the secretion of semen and ovarian 
fluid .. 


பனங்கிளி , அன்றில் பட்சி , the nightingale 

of india ; 2. ஒர் வகைக் கிளி , a kind of 
parrot . 


an unknown 


பனங்கீரை , ஒர் வகைக் கீரை , 
greens .. 


பனங்குருகு , பனங்குருத்து , shoot of palm 
yra , see பனங்குருத்து . 


பனங்குருத்து , பனை மரத்தின் குருத்து . இதை 

நீரிலிட்டுக் காய்ச்ச நீரின் விஷதணம் போம் . 
shoot of palmyra when boiled with water 
removes its poisonous effect thus serving 
as an antiseptic . 


பனங்கொட்டை , பனை 

மரத்தின் விதைக் 
6874 ML , palmyra seed nut . 


பனங்கள் சாராயம் , பனங்கள்ளின் சாராயம் , 
palmyra toddy arrack . 


பனங்கோரை , ஓர் வகைக் கோரை புல்லின் 
பெயர் . the name of a kind of grass ( koray) 
2. பெருங்கோரை என்ற குறட்டை மூலி , 
large sedge - Cyperus umbedatus ; 3 . 
குறட்டை , bitter gourd Trichosanthes 
palmata , 


பனங்கற்கண்டு , பனஞ்சாற்றினின்று திரட் 

டிய சிவப்புக்கற்கண்டு , மேகசுரம் . அம்மை , 
உஷ்ணம் , நீர்ச்சுருக்கு , உஷ்ணதாகம் போம் . 
crystal sugar ( sugar candy ) prepared from 
palmyra jaggery . palmyra sugar candy -- 
Palmer . It cures venereal heat , fever , 
heated condition of the body from small 
pox , painful urination thirst etc. 


பனங்கோவை , அப்பைக்கோவை saffron or 
red Indian caper Rhynchocarpa foetida, 


பனப்பாசி , பழம்பாசி , which see . 


3242 


பனஞ்சாறு 


பனப்ஷா 


பனசம் , ஈரப்பலா, breadfood tree - Arto 
carpus incisa ; 2. பலாமரம் , jack fruit tree 

Artocarpus integrifolia ; 3 . பாற் 
சோற்றி ; a kind of viscous plant – Ruellia 
Secunda . 

. 


-- 


பனஞ்சேகுமரம் , பனை மரத்தின் வெளிப்புறத் 
தில் கருப்பும் வெள்ளையும் வாய்ந்த புறணி , 
பன்றியின் முள்ளைப்போல் உள்ளதால் இம் 
பெயர் வாய்ந்தது போலும் , the outer por 
tion of the trunk of the palmyra tree from 
the resemblance of black and white fibres 
rasembling the procupines squills 


பனசயக்காய் , கருங்கடுக்காய் , அதாவது 
பிஞ்சிக்கடுக்காய் , tender gallnut fruit - 
Terminalia xebula , 


பன தாந்திரி , களாவிழுதி , Indian ipecacuana 

Gyrrneria sylvestre . 


அரசு , 


பனசயித்தி , 

religiosa . 


peepul tree — Ficus 


Ficus 


பனத்தனத்தி , அரசு , peepul tree 

religiosa .. 


பன சிகை , ஓர் விரண நோய் , இதனால் முதுகு 
காது முழுதும் 

மிக்க வலியோடு கூடிய 
குருக்கள் எழும்பும் , eruptions of a sort 
marked by extreme painful pustules all over 
the back and ears. They may ripen and 
suppurate boils in the orifice of the ears . 


பனத்தை , see பனத்தனத்தி . 
பன நார் , பனை மட்டையினின்று உரித்த நார் 
fibres taken or prepared from leaf stalk of 
the palmyra 


பனசை , ஓர் விஷப்பாம்பு , a venomous kind 

of snake ; 2. ஓர்வீத கொப்புள அம்மை , 
a kind of pox with pustules . 


பனச்சைவம் , சிவப்பு நெல் , a red variety of 
paddy . 


பனஞ்சம் , 


பன நுங்கு , பனங்காய்க் குள்ளிருக்கும் சுளை , 

அல்லது சதை பாகம் , இது ஒவ்வொரு கயிர 
லும் இரண்டு அல்லது மூன்று சுளையிருக் 
கும் , இதைச் சாப்பிட ருசியாயிருக்கும் , 
உடம்புக்கு குளிர்ச்சி தரும் . இதில் வடியும் 
நீர் வேர்க்குருவுக்கு மேலே தடவவுதவும், the 
kernel or the fleshy portion of the palmyra 
young fruit . In each fruit there will be 
two or three nuts containing this pulp 
kernel . They are sweet to eat . When 
very young each contains a liquid which is 
very sweet . The whole with the fluid is 
very tasteful when eaten . The fluid can be 
smeared on the skin to remove prickly 

heat .. 
NOTE : The pulpy kernel of the young 

palmyra fruit forms a favourite dish espacio 
ally to Europeans 

Europeans during the summer . 
Ice and sugar are added to it , when it will 
be very refreshing and pleasing to eat . 
The outer rind of this kernel is an astrin . 
gent and useful for dysentery and is used in 
chewng betel nut . 


பனஞ்சருக்கரை, பனஞ்சாற்றினின்று தயா 

ரிக்கும் சருக்கரை இச்சாறும் கள்ளிறக்கும் 
மாதிரியாகவே பாளையைச் சீவி அதிகரின்று 
இறக்கும் சாறுதான் . ஆனால் ஒரு வித்தியா 
சம் , இதற்குபயோகிக்கும் மண்குடுவை 
சுண்ணாம்பு பூசிப் புளிக்காதபடி செய்து 
விட்டு பிறகு வடித்துக் 

காய்ச்சிக் காற்றா 
டும்படி வைப்பதினாலுண்டாகும் சருக்கரை, 
sugar extracted from the juice of the ( pal 
myra ) The juice is extracted by the same 
process described for toddy . See 

பனங் 
கள் but with one difference , the pot in 
which the juice is collect is couted with 
layer of slaked lime which prevents the 
juice from feremnting. The juic is boild 
down and cooled by exposure to air , the 
sugar is formed . It is used for medicinal 
purposes Good for haemoptsis . 


பனந்தாழை , ஓர்வகைக் கற்றாழை , a kind of 
aloe so called from colour of the leaves , 
see பூந்தாழை . 


-- 


பனந்திராய் , ஓர்வகைத் திராய் , a kind of 

Indian chickweed Mollugo genus . 
பனப்ஷா , ஓர் யுனானிச்சரக்கு . இது மலைநாடு 

களில் உண்டாகும் பூண்டின் மஞ்சள் நிற 
மான பூ , 

a flower of an orange , yellow 
colour growing in the hilly districts. 1 bisal 
Unani drug . 


பனஞ்சாராயம் , பனை மரத்தின் சாற்றினின்று 

தயாரிக்கும் ஓர் வகை மதுபானம் , arrack or 
intoxicating liquor prepared from the juice 
of the palmyra tree - Borassus flabelli 
formis . 


பனஞ்சாறு , பனை மரத்துப் பாளை யினின்று 
வடிக்கும் ஓர் இனிய இரசம் , the juice or 
sap extracted from the spadix of the 
palmyra trce . From this palmyra sugar is 
prepared . For the method of extracting 
the juice see பனஞ்சருக்கரை . 


NOTE : Botanically it is known as the 

violet viola odorata . The dry plant which 
is sold in the bazaar is a very small herb 
with thready branches , Root small and 
smooth , leaves small much shrivelled . As 
a drug the whole plant is used in mdicine . 
It is anti - Pyretic and diaphoretic and 
is used in simple and compound decoctions . 


3243 


பனம்பூ 


பனிக்கஞ்சி 


பனமுதமுட்டுச்சத்து , பூநாகம் , earth worm . 


பனம் , பனை , palmyra , 


பனம்பூவல்லி, ஓர்வகைக் காட்டுக் கொடிப்பூ , 

forest rattan flower - Flagellaria indica . 
பனரை , நெய்க் கொட்டான் , soap nut tree 
Sapindas trifoliatus . 


--- 


பனவட்டு , 


செய்து 


பனம்பஞ்சு , பனைமரத்தின் பஞ்சு இது 

கபில 
நிறம் , இது இரத்தப் பெருக்கையும் ஒழுக் 
கையும் நிறுத்தும் , இதைச் சிங்கள வைத்தி 
யர்கள் மிகுதியாக உ.பயோகிப்பார்கள் , a 
brown cotton like soft substance found out 
side the base of the fronds . It is employed by 
Singalese doctors as a styptic for arresting 
hemorrhage whether moderate or abundant 
from superficial wounds . 


} 


a 


பனைவெட்டு , 


வட்டமாகச் 
முடித்த பனவெல்லம் , 
semicircular palmyra jag 
gery casts in moulds . 


பனவெல்லம் , பனஞ்சாற்றினின்று வடித்த 
வெல்லம் , palmyra jaggary extracted from 
the juice . 


NOTE : A sea borne substance from the 

cocoanut and is used for the same purpose 
and is said to act very effectively . This is 
mostly used in villages in cases of accident , 
where the usual appliances are not available 
or not at hand . 


காக 


பனவோலை , பனை மரத்தின் இலை , பூர்வத்தில் 
இதை எழுத்தாணி கொண்டு எழுதுவதற் 

உபயோகப்படுத்தி வந்தார்கள் , 
palmyra leaves which were ved when 
dried for writing on just like paper . The 
letters were engraved upon them by means 
of a pointed iron style . This sort of writing 
is still in vogue in some rural schools . 


பனம்ஷா , மலைநாடுகளில் உண்டாகும் மஞ்சள் 
நிறமான பூண்டின் பூ , See பனப்ஷா . 


சாறு , 


பனம்பழம், பனை மரத்தின் கனி , riped fruit 

of palmyra tree . 


பனாட்டு , பனம் பழத்தின் அட்டு ; அதாவது 
காய்ந்த பம் 

பழத்தின் 
யாழ்ப்பாணத்தில் வழங்கும் பெயர் இதனால் 
பித்தம் கரப்பான் , அழிசிரங்கு உண்டாகும் , 
dried palmyra jelly . This is a name familiar 
in Jaffna ( Ceylon ) . This is said to be bilious 
and causing irritation of the skin and itch . 


பனம்பன்னாடை , ஓலையில் ஒட்டி நிற்கும் வலை 

CUN 1976076076 , the fibrous web cover 
ing the leaf rib . 


பனம்பாகு , 


பனை வெல்லத்தின் பாகு , 
molasses of palmyra Jag 
gery . 


பனாபாரி, 


பனி , ஆகாயத்தினின்று விழும் 

அல்லது 
உலாவும் உணரக்கூடாத நீர்த் துளி, watery 
vapour suspended in the atmosphere or 
falling in imperceptible drops near the 
surface of the earth , dew ; 2. மூடுபனி , 
mist ; 3 , தூசுயனி , mere watery vapour 
formed in the atmosphere ; 4 , அச்சம் . 
fear ; 5 

நடுக்கம் , shiver , trernble ; 6 . 
(குளிர் , cold ; 7. இரத்தம் , blood , 8. பனி 
நீர் அல்லது பன்னீர் , rose water ; 9. நோய் , 
disease . 


பனம்பா தி , அரைப்பணவிடை , 29 ; grains 
weight . 


பனம்பால் , பனங்கள்ளு, palmyra toddy . 


பனம்பாளை , பனைமரத்தின் பாளை , spadix of 
the palmyra tree . 


பனிகாலம் , பனி பெய்யும் காலம் , அதாவது 
மார்கழி முதல் நான்கு மாதம் , dew season ; 
four months from December. 


பனம்பிசின் . 


பனிகொண்ட , பனி நிறைந்த abounding in 
dew -- Roscid . 


பனம்பிடுக்கு , ஆண்பனையின் நீண்ட ( பாளை ) 
Hi the long stooping flower of the male 
palmyra tree . 


பனிகொண்டபாலி , வெண்மையும் தென்னம் 
பூப்போல் விரிந்திருக் கும் திருகுகள்ளி அல் 
லது சதுரக் கள்ளியின் புல்லுருவி , a white 
parasitic plant found grown on the twisted 
or square spurge plant spread like cocoanyt 
flowers .. 


பனம்பூ , ஆண்பனையின் பாளைப்பூ , இதனால் 
வாதகுன்மம் , முத்திரச்சிக்கல் , பல்நோய் , 
பழஞ்கரம் போம் , the spadix of the male 
palmyra tree . It is useful in Medicine in 
cases of dyspepsia , stricture of urine , 
tooth ache and chronic fever . 


பனிக்கஞ்சி , தாமரை , lotus flower - Nelum 

bium speciosum . 


3244 


பனிச்சி 


பனிக்குடத்து நீர் 
பனிக்கட்டி , பனி காற்றினால் உறைந்து பூமி 

யில் கட்டியாகவிழும் திரட்சி , watary parti 
cles congealed into crystals in the air and 
falling to the earth in flakes - Snow .. 


பனிக்குட நீர் , பனிக்குடத்து நீர் , which see . 


பனிக்குடமுடைதல் , பிரசவத்திற்கு முன்பு 
கருப்பையிலிருந்து 

வெளிப்படுதல் , 
breaking of water i.e , discharge of liquor 
amnii contained in the arrniotic sac just 
before delivery - forming first presentation . 


பனிக்கற்றை , உறைந்த பனி , the white 

particles of frozen dew Hoar frost . 


பனிக்காடு , மூடுபனி அடர்ந்த ஆரண்யம் , a 

large tract of land dimmed by mist or thick 
fog .. 


பனிக்குடம் , பெண்களின் கருப்பத்தில் 
குழந்தை கருப்பற்றித் திரளும்போது 
தாயுண்டசார மெல்லாம் திரண்டு சேர்ந்து 
நிற்கும் ஓர் பை . the innermost foetal 
membrane forming a sac which encloses the 
foetus . It is in this sac that the essence of 
food taken by the mother is collected in 
the waters contained in it - Amniotic sac , 


பனிக்காற்று , பனியினால் குளிர்ச்சியடைந்த 
காற்று , இதனால் உடம்புக்கு , கரம் , தலை 
வலி , சரிப்பு , வாதக் குடைச்சல் , நரம்பிசிவு 
முதலாகிய அநேக நோய்கள் காணும் , cold 
breeze mixed up or saturated with dew . It 
may give rise to several ailments as fever , 
cold , head ache , rheumatic and nervous 
affections . 


NOTE : - The inner most foctal membrane 

continuous with foetal epidermis at the 
umbilicus , form a complete shcath for the 
umbilical cord and a sac in which the foetus 
in enclosed . 


பனிக்குடச் சவ்வு , பெண்கள் கருப்பையில் 
பிண்டத்தைச் 

சுற்றிக் கொண்டிருக்கும் 
வெளிச் சவ்வு , the external vascular memb . 
rane which in vests the foetus in the womb 
of a female - Chorion , 


பனிக்குழி , பனியினால் அல்லது ஊறும்படி 

செய்த அல்லது தோண்டிய பள்ளம் , 
an 
artificial water holding hollow in the downs, 
the water being deposited from either mist 
or derived from the collection of oozing 
water from the bottom of the soil . 


பனிக்குடத்தா பிதம் , கருப்பையில் குழந்தை 
யைச் 

சுற்றியுள்ள உட்புறத்துச் சவ்வுக்கு 
ஏற்படும் அழற்சி , inflammation of the 
innermost covering surrounding the foetus 
known as amnion Amniotitis . 


பனிக்கூர்மை , இந்துப்பு , epsom 

salt ; 2 . 
சிந்துலவணம் , Sindh salt . 
பனிசலம் , பனித்துளியினால் சேர்ந்த 
collection of dew water . 


நீர் , 


பனிசிக்காய் , தும்பிலிக்காய் , fruit of black 

ebony - Diosphyros melon oxylon . 


பனிச்சகா , 


கஞ்சாங்கோரை , white basil 

Ocimum album , 


பனிச்சா , 


பனிச்சகாய் , 


பனிக்குடத்து நீர் , பெண்களின் கருப்பையி 

னின்று வெளிப்படும் நீர் , பெண்கள் சாதா 
ரணமாகக் கருப்பமாயிருக்கும் 

பொழுது 
பிண்டத்தைச் சுற்றிலும் கவர்ந்துள்ள சவ்வு 
பையின் உள்ளே இந்நீர் உற்பத்தியாகும். 
இந்த நீர் கரு உற்பத்தியாகி விருத்தியடை 
யும் பொழுது சிசுவு அழுந்தாதபடி சாற்றிலு 
மிருந்து தடுக்க குழந்தை இந்நீரின் நடுவி 
லிருந்து கொண்டு மிதக்கும் , பூரண கருப் 
பத்திற்கு பிறகு குழந்தை வெளிப்படுங் 
காலத்தில் கருப்பையிலிருந்து நீர் வெளிப் 
பட்டுவிடும் , இதற்கே பனிக்குடம் உடைதல் 
GT GOT DJ Ouwi , the bag of waters contained 
in the womb known as amniotic fluid 
Liquor amnii . When a woman is pregnant , 
the foetus is enclosed in a membraneous sac 
in which is formed fluid This fluid in which 
the foetus floats is principally intended to 
preserve the delicate foetus from the pres . 
sure of uterus during gestation but during 
parturition i.e. just before delivery it serves 
as a wedge by which the uterus and other 
parts are prepared for the passage of the 
child . 


பான்சேகா 


தும்பிக்காய் , அல்லது 
தும்பிலிக்காய் , black 
water tree - Garcinia 
பனிச்சை , 


பனிச்சைக்காய் , 

glutinifera. see 


பனிச்சக்கீரை , முள்ளிக்கீரை, veg et a ble 

greens with thorns of the Amaranthus 
genus .. 


பனிச்சாமை , பனிகாலத்தில் விளையும் சாமை , 

இதனால் கரப்பான் , புண் உண்டாம் . millet 
grown in the dew season . It gives rise ot 
eruptions and sores in the body . 


பனிச்சி , 

Cas 
வெண் தகரை , white senna - 
sia glanca . 


3245 


பனிச்சைப்பிளவை 


பனிநிறைந்த 


பனிதாங்கி , பூநீறு , salt found on the soil of 
fuller s earth ; 2. மருக்கொழுந்து அல்லது 
கிழவன் தாடி , southern wood --- Artimesia 
abrotanum . 


இதன் 


பணிதாங்கி , இம்மூலிகை பனிக்காலத்தில் 
மணற்பாங்கான நிலத்தில் தனித்தனியாய் 
கல்லிழைத்த கம்மல்போல் பட்ட மாயும் மத் 
தியில் ஒரு குருத்துப் பூவும் உடையதாய் 
இருக்கும் , இவ்விதழ்களில் பனித்துளிகள் 
முத்து முத்தாய்ப் பரவியிருக்கும் , இச்செடி 
யின் அடியில் சுற்றிலும் பனியீரம் சதசதப் 
பாய் இருக்கும் , இச்செடி ஒரு பைசா அகலந் 
தான் இருக்கும் , இதைக் கோழியின் தலை 
யின் மேல் வைக்கக் கோழி மயங்கி விழும் , 
this herb is found in the dew season in 
sandy soil . It looks like stone studded 
ear ring in the circular form with flower 
in the middle . The petals are 

The petals are covered 
with dew drops . The earth at the foot of 
the herb will always be wet The plant . 
when placed on the head of a fowl, the fow ! 
5woons and falls down , 


பனிச்சை , காட்டாத்தி மரம் , இதற்கு பனிச் 
சிகாய் , காட்டு மங்.குஷ்தான் , பனிச்சிக 
தும்பிகை என்று பல பெயர் வழங்கும் , இது 
எப்போதும் பச்சென்றிருக்கும் , மரம் 25-30 
அடி உயரம் , இலைகள் அடர்த்தியாயும் 
வெண் பூக்களையுமுடையது . 
கொட்டை உருண்டையாய் சிறிய ஆப்பிள் 
பழம் அளவுள்ளது , காய் கபில நிறம் , 
உள்ளே சதைப்பற்றுள்ள சாறுள்ளது , இது 
சாதாரணமாய் , கடல்கழி ஓரங்களில் விளை 
யும் , காய்க் குத்துவர்ப்புச் சத்துண்டு, சாற் 
றை வழுவுண்ட சதைக்கு சுளுக்குக்கும் பூச 
உபயோகப்படும் , விதையைக் கொதிக்க 
வைத்து எடுக்கும் எண்ணெய் சீதபேதி , 
கழிச்சல் இவைகளுக்கு உபயோகப்படும் , 
காயின் கஷாயம் வாய் கொப்புளிக்கவுதவும் , 
பழம் அவ்வளவு உருசியாயில்லா விட்டாலும் 
தின்பதுண்டு , இலை உணவில் கீரையாக 
உபயோகப்படும் , காயினின்று வழ வழப் 
பான பசையுள்ளதால் இதற்கு இப் பெயர் 
வாய்ந்தது போலும் , விதையை ஒட்டியிருக் 
கும் 

கூழ்ப்பசை, புத்தகம் ஒட்டவுதவும் 
glue tree -- Embryopteris gintinifera alias 
Diospyros embryopteris . It is known by 
several names in Tamil as --Tumbili , Tumbi . 
Panicha , Panichakkai , Panichika tumbica . 
It is otherwise known as back water tree . 
Malabar Tumikky , wii 1 mungosteen . It is 
an evergreen tree of 25-30 ft , high , forms 
dense foliage dome with white flowers. The 
nut which is globular is about the size of a 
small apple . It is rusty coloured filled with 
juicey pulp . It is common near back waters , 
fruit is full of tammin , juice is applied to 
bruses and sprains . Oil , from seeds is 
obtained by boiling and is used in dysentery 
and diarrhoea , infusion of fruit is used as a 
gorgle . Fruit is eaten by people though 
not very palatable leaves are used as vege 
table greens . The tree is so called from 
acidity of glutinous exudation . The pulp 
surrounding the seed is used as gum for 
binding books , 


பனிதிகா , சேங்கொட்டை , dhoby s nut 
Semicarpus an acardium . 


பனித் துளி, பனிச்சொட்டு , dew drops , 
spangle of dew . 


பனிநத்தை , ஓர்வகை நத்தை , a kind of snail ; 
2. ஊமச்சி , a shell fish that sticks to rocks 
in the sea cocule - Cordium edule . 


, 


பனி நாக்கி , தங்கத்தைப் பற்பமாக்கும் ஓர் 

பாலிகை , இதன் தழையில் சூதச்சத்து 
உண்டு. ஆகவே இதற்கு வங்கத்தை உறி 
யும் சக்தியுண்டு , வங்கநீரையுண்டு வெள்ளி 
செய்யவுதவும் , மேலும் உபரசத்தைக் கட் 
டும் , இதன் தழைக்கக் காரம் மெத்தவுண்டு, 
தென் பொதிகைச் சாரலில் விளையும் , it is a 
peculiar herb found in the southern part of 
Podigay hills in Tinnevelly district . It is a 
pungent drug and has the virtue of convert 
ing gold in to a calcined oxide . As it con 
sists of the essence of mercury , it can easily 
absorb tin by which silver can be prepared . 
It can also consolidate some of the drugs in 
the group of Natural Substances contem 
plated in the Tamil Siddha Medicine known 
as uparasams . 


பனிச்சை , நெற்றி , fore head ; 2 , ஆண் 
எருமை , male buffalo; 3. மயிர்ச்சுருள் , tuft 
of hair . 


பனிநிலையம் , பனி உண்டாவதற்கு ஆரம்பிக் 

கும் உஷ்ண அளவு , the temperature to 
which the dew begins to form - Dew 
point , 


பனிச்சைப்பிசாசு , பேய்பிடித்த நோய் , a dis 
ease supposed to be caused by the influence 
of a devil perhaps settling on this tree . 


பனிச்சைப்பிளவை , 

kind of carbuncle . 


ஓர்வகைச் சிலந்தி , a 


பனிநிறைந்த , பனியுள்ள . dewy - Roric ; 
2. பனியைப் போன்ற , pertaining to or 
resembling dew . 


324.6 


பனிப்புகார் 


பனிரெண்டுங்கடந்தபின் 


பனிப்புழு , சேற்றுப்புழு . worm in the mire ; 
2. பனிக்காலத்தில் உற்பத்தியாகும் புழு . 
worm found in dew season , 


2. சுத்த 


பனிநீர் , பனிக்காலத்தில் திரட்டும் நீர் , இங் 

நீரை விடியற் காலையில் குடித்தால் சொறி . 
கிரந்தி , குட்டம் , தாபம் , காசம் , கிராணி , 
தேக வறட்சி இவை முதலான வியாதிகள் 
9119 Cum Guru , collected dew water 
which if taken early in the morning is said 
to remove the following diseases viz 
Prurigo , ulcers , cutaneous diseases , inflam 
mation asthma , chronic diarrhoea , dryness 
of the skin etc ; 2. பன்னீர் , rose water ;; 
3. இரவில் பெய்யும் பனியின் நீர் , night dew 
water ; 4 , ஓர் வாசனை நீர் , a fragrant 
water ; 5. see பனிக்குட நீர் ; 6. பனிக் 
கட்டி கரைந்த நீர் , snow water - Aqua 
Nivalis ; 7. சுத்தசலம் , இது பனிக்குடத்து 
நீருக்குப் பரிபாஷைப் பெயர் , a secret narne 
for amniotic fluid . 


பனிப்பூடு , பனிக்காலத்தில் முளைக்கும் பூடு , 

plants grown in the dew season ; 
கங்கை நீர் , a secret term far பனிக்கு 
டத்து நீர் , which see ; 

3. எள்ளுச்செடி , 
gingelly or sesamam plant Sesamam 
orientale . 


பனிப்பெய்தல் , பனிபெய்தல் , falling of dew . 


பனிமலை , இமயமலை , Mount Himalayas being 
always covered with snow ; 2. பனிஎப்பொ 
ழுதும் பெய்யும் மலை , any mountain with 
dew fall . 


பனிமாசு , 


பனியினால் ஏற்பட்ட குற்றம் , 
defects or disorders arising from dew fall. 


பனி நீர்ப்பை , பனிக்குடத்து நீர்ப்பை , அதா 
வது கருப்பையில் பிண்டத்தைக் கவர்ந் 
துள்ள சவ்வுப்பை , the sacket that encloses 
the foetus in the womb formirg the bag 
of waters - Amniotie Sac . 


பனிமாசு நீர் , பனிகலந்தநீர் , water affected 

by dew . 


பனிமாசுத்தண்ணீர் , see பனிமாக ரீர் . 


பனிமேகம் , பனி கவர்ந்த வெண்மேகம் , white 

cloud covered by dew , snowy cloud . 


பனிநீர்ப்போக்கு , பிரசவகாலத்தில் பெண் 
களுக்கு அதிகமாகக் காணும் பனிக்குடத்து 
நீர் ஒழுக்கு, excess of the amniotic fluid 
flowing through the vagina in females at the 
time of delivery Hydramnion ; 2. பனி 
நீர் பாண்டு , dropsy of amnion , excessive 
secretion of liquor amnii . 


பனிமேவியபசந்தமண் , உவர்மண் , fuller s 

earth . 


பனிமை , இந்துப்பு , Sindh salt an impure 

sodium chloride .. 


பனி தங்கிய நீர் , dew 


பனிபடர்ந்தநீர் , 

deposit . 


பயவரை . பனியால் முதிர்ந்த அவரை , 
country bean brought to perfection by dew 
fall . 


பனிப்பகைவன் , சூரியன் , the sun as 

causing disappearance 
பனிப்பகை , 

oi dew when rising and 
so considered as enemy of dew . 


} 


பனியிருள் , மேதை அல்லது பொற்றலைக் 
கையாந்தகரை, Ceylon verbesina - Verbe . 
sina calendulacea . 


பனிப்படலம் , மூடுபனி , mist , fog , cloudy 

dew ., 


பனியில் நனைந்த , பனியால் ஈரமான , wetted 
by dew . 


பனிப்பயறு , பனிக்காலத்தில் விளையும் 
பயறு , a sort of green gram grown in dew 
season 2 .பனியைக்கொண்டு முதிரும்பயறு , 
pulse brought to perfection by night dew 
Phaseolus aconitifolius ; 3. ஓர்வகைப் 
பயறு , a wild kind of pulse Phaseolus 
radiatus . 


பனியினாக்கு , See பனிநாக்கி , 


பனியீரம் , பனியில் நனைந்ததால் 

நனைந்ததால் ஏற்படும் 
குளிர்ச்சி . wet by cold dew . 


பனிப்பயற்றங்கொடி , see பனிப்பயறு , 


பளிரெண்டாங்குட்டம் , பன்னிரண்டாங் 
குட்டம் , which see . 


பனிப்பருவம் , பனிக்காலம் , dew season , 


பனிப்புகார் , மூடுபனி , thick with fog or mist . 


பனிரெண்டுங்கடந்தபின் , காமங்கழிந்தபின் 
after lapse of lust . 


3247 


பனை 


பனைக்காரல் 


பனிலம் , வாதரோகம் , rheumatic affections 

Rheumatism . 


16, கூறைபனை . 


17 , சீமைப்பனை , foreign palm 

commersonii . 


Latania 


பனிவரகு , பனிக்காலத்தில் முதிர்ந்த வரகு , 

common millet which matures and reaches 
perfection in the dew season - Panicum 
miliaceum . 


18. இடுக்குப்பனை , 


19 


தாதப்பனை . 


பனிவாடை , பனிக்காற்று , dewy wind , north 

wird . 


20. காந்தம் பககாண்டம் பனை , feather 

palm Bentickia coddapanna. 


பனிசோதம் , தொட்டி பாஷாணம் , red arsenic 
red orpiment . 


nut 


21. பாக்குப்பனை , areca 

Areca catechu . 


palm - 


22. ஈரம்பனை , Malabar sago palm same as 

No. 3 . 


பனை , பனைமரம் , which see ; 2 , மூங்கில் , 
| bamboo ;; 3. பேரளவு, great height ; 4 . 
ஓர்வகை மீன் , அதாவது பனையேறி , which 
see ; 5. காலம் . period , time ; 6. புல் , 
grass ; 7. தாளிப்பனை , talipot tree ; 8 . 
அரசமரம் , peepul tree -- Ficus religiosa . 
பலவகை சொல்பனை , அவையாவன , the 
different ending with பனை . 


23. சீனப்பனை , Chinese reclining sago 

palm 


Caryota mitis .. 


24. ஏறுபனை , variola pustules ascending 

from foot to head - a sort of pox . 


1. ஆண்பனை , male palmyra tree . 


25. இறங்குபனை , variola pustules, de 

scending from head to foot - a sort 


- 


of pox . 


2. பெண்பனை , female palmyra tree , 

toddy palm Borassus flabellifer . 
3. கூந்தற்பனை , Indian urine palm 

Caryota urens . 


26 , குண்டுபனை . 


4. தாளிப்பனை , talipot tree - Corypha 

umbraculifera . 


5. தமிதிப்பனை , common sago palm . 

Borassus gomatus . 


6. சாற்றுப்பனை . 


NOTE : - | . It will be found that second term 

of all the above mentioned words except 
the No. 24 and 25 refer not only to the . 
different varieties of palmyra tree but also 
to the different species of palms in general 
So , No. 12 and 10 refer to regular palm : 
yra species and the remaining Nos , upto 
23 ( inclusive of 23 ) refer to all kinds of 
palms ; but No. 24 and 25 though 
termed as lo refer to the two kinds of 
small pox ( diseases ) . 


Phoe 


7. ஈச்சம்பனை , wild date palm 

nix acaulis . 


8. ஈழற்பனை , urine palm of ceylon 

Arenga obtusifolia . 


9. சீமைப்பனை , 


18. ஆதம்பனை , sugar 

sugar pain 

Arenga 
wightii . 
11. திப்பிலிப்பனை , palm - Caryota 

obtusa . 


NOTE : - il . There are also other kinds of 

doubtful nature which could not be identi . 
fied viza 


12 . 


same as 


உடலற்பனை , fibre palm 
No. 3 . 


5 . 


1 , அலாம்பனை ; 2 . கொண்டைப்பனை ; 
3. ஏரிலைப்பனை ; 

4 . ஏசறுப்பனை ; 
காட்டுப்பனை ; 6. கதலிப்பனை ; 7. வலி 
யப்பனை ; 8. வரதப்பனை ; 9. அலகுபனை ; 
10. நிலப்பனை ; பனைசை; பனசை . 


13 , கிச்சிலிப்பனை , Singapore sago palm 

- Arenga saccharifera . 


14 . 


குடைப்பனை , umbrella palm same as 
No .. 4. 


பனைக்காரல் , ஓர் வகைக் காரல் மீன் , a kind 
of fish . 


15. இளம்பனை , young palmyra . 


3248 


பமெது 


பனைமரம் 


பனைக்குருவி , பனை மரத்துக் குருவி , இது 5 
அங்குல நீளம் , மேற்புறம் வழவழப்பும் , 
சாம்பல் நிறமும் , உள்ளது . வாலும் இறகு 
பக்கமும் கருப்பு , palmyra sparrow of five 
inches long, outside wholly gissy and ashy 
brown . darker on wings and tail So called 
from its frequenting the palmyra trees . 


பனை சதி , அரச மரம் , 

அரச மரம் , peepul tree - Ficus 
religiosa . 


பனை சருக்கரை, see 


பனஞ்சருக்கரை . 


பனைசை , 


see 


பனிச்சை , 


பனைச்சாரல் , ஓர் சாரல் மீன் . 


பனைச்சாறு , பனை மட்டையினின்று பிழிந் 

தெடுத்த சாறு , the juice of the palmyra leaf 
stalk ; 2 . பனஞ்சாறு அதாவது . பாளையி 
னின்று வடித்த இனியச்சாறு the sweet 
juice extracted from the spadix of the 
palmyrapaim ; 3 . பனங்கள்ளு , palmyra 
toddy . 


பனை மரம் , மரங்களுக்குள் ஓர் உயர்ந்தமரம் , 
இம்மரம் சாதாரணமாக எங்கும் விளையக் 
கூடியது , நமது தேசத்தில் மாத்திரமல்ல ; 
உலக முழுவதும் ஆசியா, ஆப்பிரிக்கா , 
ஐரோப்பா , அமெரிக்கா , முதல் எல்லாவிடங் 
களிலும் உண்டு ; அடி மரம் 30 முதல் 40 அடி 
உயரமும் , சுற்றளவு அடிப்பாகம் 51 அடி 
யும் , மேற்பாகம் 21 அடியும் உண்டு ; இது 
கடற்கறை 

ஓரங்களில் மணற்பாங்கான 
நிலங்களில் உற்பத்தியாகும் , இது தானாக 
வும் வளரும் ; பயிரிடவும் செய்யலாம் , இது 
15 வருஷ முதல் 25 வருஷத்திற் தள் பலன் 
கொடுக்கும் , இது தென்னையைப் போல் 
வளைவாக வில்லாமல் செங் தத்தாய் நேராக 
வளரும் ; இதில் ஆண்பனை பெண்பனை என 
இரண்டு விதமுண்டு ; அதில் பெண்பனைதான் 
பலன் கொடுக் கும் ; ஆனால் இரண்டுவித மர 
மும் பங்குனியில் பூக்கும் , பெண் பனையோ 
குலைக்கு 10-20 காய்களாக 10 குலைகளுக்கு 
மேலும் விடும் ; ஆகவே சுமார் 200 காய்களுக் 
மேலும் ஒவ்வொரு மரமும் தாய்க்கும் , ஒவ் 
வொரு காய்க்குள்ளும் இரண்டு அல்லது 
மூன்று களைகள்உண்டு; பாளையில் சீவசாறு 
மிகுதியாகவரும் ; குடிப்பதற்கு இன்பமாயும் 
களைப்பைத் தீர்க்கும் குணமுள்ள தாயு 
மிருக்கும் , இச் சாற்றை சூரிய உ.தயத் 
திற்குப் பின் சிறிது நேரம் வைத்திருப்பின் 
புளிப்பேறி கள்ளாக மாறிப் போதையைக் 
கொடுக்கும் , இதன் இலைகள் தான் ஓலை 
எனப்படும் , இது கூறைகள் மேய்வதற்கும் 
கவடிகள் எழுதுவதற்கும் , விசிறி செய்ய 
வும் உபயோகப்படும் . 


பனைச்சை , பனிச்சை . 


பனை நார் , பனை மட்டையினின்று கிழிந்த 
நார் , fibres separated from the leaf stalk 
palmyra fibre. see பனை நார் . 


பனைப்பதினி , தித்திப்பு பனஞ்சாறு , see 
பனஞ்சாறு . 


பனை நீர் , 


பனை நுங்கு , 


பன நுங்கு , which see . 


பனை நொங்கு | 


பாப்பாஷானம் , வாதத்திற்கு 2. பயோகப் 
படும் ஓர் வகை பாஷாணம் , an unknown 
poisonous compound used in Alchemy . 


அப்போது இறக்கிய இதன் புதிய சாறு 
மருந்திற்கு உபயோகப்படும் , வெட்டைச் 
நடு பாண்டு இயைகளுக்குக் கொடுக்கலாம் . 
புளித்தசாறு நீரிழிவுக்குக் கொடுப்பதுண்டு , 
பாளை யைச் சுட்டுச் சாம்பலாக்கிப் பித்த 
ரோகங்களுக் குபயோகிக்கலாம் . 


பாைப்பால் , பனங்கள்ளு , palmyra toddy . 


பனைப்புல்லுருவி , பனை மரத்து புல்லுருவி , 3 
parasite of the palmyra palm , 


பனைமடல் , 


பனையோலை , palmyra leaf . 


பனைமட்டை , பனை மரத்தின் கிளை , leaf stalk . 


பனை மட்டைச்சாறு , பனை மட்டையில் பிழிந்த 
சாறு , the juice extracted from the stalk of 
palmyra leaf. 


புளிக்காத அதாவது புதிய சாறு , குளிர்ச் 
சியும் போஷிக்குந் தன்மையுடையது , அன் 
றியும் நீரைப் போக்கவும் சீரணசக்தியை 
யளிக்கவும் , பலத்தையும் ஆரோக்கியத்தை 
யும் தரக்கூடியதுயாகும் , ஒரு செம்பளவு 
சாப்பிட மலத்தைக் கழிக்கும் , பிரதி வருஷ 
மும் வேனிற் காலத்தில் இதைச் சாப்பிட 
சயம் , நாட்பட்ட குன்மம் , கிரந்தி , தொண் 
டைரோகம் , சரும நோய்கள் முதலியவை 
குணமாகும் , இதன் கிழங்கு சாப்பிடவுதவும் , 
மேலும் பனஞ்சாறு மலபந்தம் , மேகம் , 
சோகை , சூதக தோஷம் இவற்றை நீக்கும் 


பனைமது , பனங்கள் , இதில் பாஷாணம் 
சுத்தியாகும் , palmyra toddy used for clean - 
sing of purifying yellow orpiment and other 
poisonous compounds . 


3249 


பனை மரம் 


பனை முகிழ் 


medicinally used in inflammatory affections 
and dropsy while fermented juice is used in 
diabetes , ash of spadix is given in bilious 
affections . 


இதன் 


இதை பானங்களுக்கும் , லேகியங்களுக்கும் 
மருந்துகளின் அனுபானங்களுக்கும் உப 
யோகப்படுத்தலாம் , 

கற்கண்டு , 
தாகம் , அம்மை உஷ்ணம் , நீர்ச்சுருக்கு . 
மேகம் இவைகளைக் 

கண்டிக்கும் , இதன் 
நுங்கு தேக அழற்சி , பிரமேகம் , சீதபேதி 
இவைகளைப் போக்கும் , நுங்குத் தண்ணீர் 
வேர்க்குருவை நீக்கும் , பனங்கிழங்கு அஸ்தி 
வெப்பத்தையும் , பித்த மேகத்தையும் , பரி 
கரிக்கும் , இதன் பூ குன்மம் , மூத்திர நோய் , 
பல்வலி , பழய சுரம் இவைகளுக்குபயோக 
மாதம் , பனம் 

பஞ்சு காயங்களுக்குப் 
போட இரத்த ஒழுக்கை நிறுத்தும் , கள்ளு 
டன் அரிசி மாவு கலந்து கிளறி , சீழ்க்கட்டி 
மேகக் கட்டிகளுக்கு , கட்டுக் கட்டவுதம் , 
இதன் கற்கண்டோடு வாதுமைப் பருப்பை 
யும் சேர்த்துச் சாப்பிட , சிறுவர்களுக்கு 
இருமல் சுவாச காசம் போம் . இதன் பழம் 
கனிந்த்தை ஏழை 

சனங்கள் பித்தத்தைத் 
தரக் கூடியதாயினும் சாப்பிடுவார்கள் , 
palmyra palm or tree 

tree - Borassus flabelli . 
formis alias Lonturus domestica . It is the 
tallest of the trees in our country it is 
found grown everywhere not only in our 
country but all over the world , Asia , 
Africa , Europe , America etc. The trunk 
is 30 - 40 ft . in height and the girth 53 ft . 
at the bottom and 23 ft . at the top , 1t 
grows naturally and is also cultivated . in 
favourable soil and acircumstances it takes 
15 to 25 years to yield fruits . Unlike the 
cocoanut ; which is bent , it is straight 
and looks majestic . It consists of two 
kinds - male and female . The former bears 
only male flowers which do not possess 
pistil , and so does not yield fruits , the 
later bears only female flowers which con 
tains pistil but no stamens and so yields 
fruits , but both flower in the same season 
once in a year in the month of punguni 
( March April ) . The female palm bears 
on each stalk ten to twenty fruits and bears 
ten such bunches in one season or year and 
thus yields about 200 fruits a year . In each 
fruit there are 2 or 3 seed pulp which will 
be eaten . The sap or juice is obtained by 
wounding the spathe , this fresh juice is a 
cool and refreshing beverage but soon after 
sunrise it undergoes vinous fermentation 
and becomes converted into an intoxicating 
drink . The leaves when dried are used for 
writing purposes and also thatching roofs 
and making fans . I ne fresh sweet juice is 


The unfermented or fresh juice is refri 
gerant , nutritious diuretic , stomachic and 
alterative, a tumblerful, of juice prooves a 
good laxative . If this is continued every 
year during the summer it proves useful in 
cases of tuberculosis . chronic dyspepsia , 
syphilis , soprosis , skin diseases etc. The 
juice is known to have cured constipation , 
venereal complaints , anemia , menstrual 
disorders etc. , it is used in drinks , elec 
turies and as vehicle in the administration 
of medicine . The sugar candy removes 
thirst , excessive heat of the system due to 
attack of small pox etc. , urinary complaints 
arising from venereal causes . The seed 
pulp is a remedy for excessive heat of the 
system , veilereal affections , dysentery and 
summer heat , the salt extracted from the 
ash of burnt male flowers is useful in cases 
of dyspepsia , urinary disorders , tooth ache 
and chronic fevers, the cotton is styptic 
and is used in bleeding injuries . The toody 
mixed with rice flour , is boiled and made 
into a poultice for ordinary and venereal 
abscesses 

The sugar candy mixed with 
almond is given to youngesters for cough 
and bronchitis . The ripened root though 
bilious is eaten by poorer classes . The 
first shoot from the seed called பனங் 
கிழங g in Tamil is also eaten . 


பனை மீன் , ஓா நீளமான கடல்மீன் , a long sea 
fish . See பனைக்காரல் . 


பனைமுகரி , ஓர்வித சிறிய அம்மை , இதனால் 
உடம்பு காய்ந்து , கறுத்து , உடம்பு , கழுத்து 
வீங்கி , பிதற்றலோடு சன்னிகானும் , a kind 
of small pox attended with mnderate fever 
and swelling of the body and neck renders 
the body black and sometimes delirium 
follows . 


பனைமுகிழ் , பனங்காயின் மேற்பக்கத்து 

அரும்பு அல்லது காம்படி , the fold or close 
up of the fruit of palmyra , that portion 
which is closing up the fruit , 


3250 


பனையேறி 


பனையேறி 


பனையன் , ஓர்வித அம்மை நோய் , a kind of 
variola or small pox , see பனைமுகரி ; 2 . 
ஓர் கடல் மீன் , a kind of sea fish . 


பனையேறி , ஓர்வகைக் கெண்டைமீன் , இதன் 

சிலுவாய் விசித்திரமாய் அமைந்திருக்கும் , 
ஆகவே இது தண்ணீருக்குள் இருப்பது 
போல வெளியில் பூமியிலும் உலாவும் , 
ஆகவே செம்படவர்கள் இதைப் பானைக்குள் 
ளாவது . 

கூடைக்குள்ளாவது 5 - 6 நாள் 
வரையில் முடி வைத்திருப்பார்கள் , படா 
விட்டால் வெளியில் வந்துவிடும் , பூமியில் 
வெகுதூரம் செல்லக்கூடியது , குளத்தில் 
தண்ணீர் வற்றிவிட்டால் சேற்றுக்குள் 
புதைந்துவிடும் , a fish called climbing perch 

Pristipoma percidac . It is a small fish 
with a peculiar apparatus with which its 
gills are provided and it is this that enables 
it to breath out of the water as in it and so 
it can live both in water and on land . The 
fishermen keep this for 5 to 6 days in a 
covered , earthern pot or covered basket 
so as to keep it safe from escaping It is 8 
or 9 inches long and can travel long distan 
ces with great ease . 

When water is dried 
up in tanks it remains buried in the mud 
undereath and it is eaten by poorer classes 


it . When it bites a man who climbed the 
tree , this snake claimbs to the top of the 
tree to watch the man who is dead by its 
bite on the supposition that , after his 
death , he would be brought to the crema 
tion ground for disposal , So persons who 
know all about this shake do not take the 
man who is dead after being bitten by the 
Snake to the cremation ground but instead 
they simply burn some straw so as to raise 
sufficient smoke to reach the sight of the 
watching snake on the top of the tree . 

The 
snake on seeing this smoke is said to with 
draw its poison is the diseased , So much so , 
it is said that the man who died after its 
bite would regain his life . The villagers 
seem to have some knowledge and expe 
rience of such occurrences . 


3. ஓர் வகைக்குருவி , இது 7 அங்குல 
நீளம் , சாம்பல் வர்ணம் , பூச்சிகளைத் தின்று 
பனைமரத்தில் வாழும் , palmyra swallow , also 
known as Ashy swallow shrike Ocypterus 
lenco hynchus alias Ariamun fuscus. It is 
about 7 inches long . ash colour . mostly 
lives on insects and frequents the palmyra 
tree . 


4. ஒர் வகைப் பனையேறி , இதற்கு கல் 
கொறுக்கை என்றும் பெயர் . இது வெண் 
ணிறம் , 6 கருப்பு வரிகளை உடையது , 
kind of fish known as eykeehy Pristi - 
pema furcatum . It is a species of claimbing 
fish mentioned in No. 1 . 


2 , ஓர் வகைப் பாம்பு , இதை கொம்பேறி 
மூக்கன் என்றும் சொல்வதுண்டு , 
பச்சை நிறம் , மரங்களில் வசித்துக்கொண்டு 
பறவை பூச்சிகளைத் தின்று வாழும் , இது 
மரத்தின் மேல் ஏறியவர்களைக் கடித்துவிட் 
டால் இறந்த பிறகு அவர்களைச் சுடுகாட்டில் 
வைத்துக் கொளுத்திய புகையைக் கண் 
டால் தான் மரத்தின் உச்சியில் ஏறிநின்று 
பார்க்கும் . இப்பாம்பு விஷத்தை இறக்கு 
மென ஓர் கதையுண்டு , ஆகவே மனிதர் 
இதனால் கடித்து இறந்துவிட்டால் சுடு 
காட்டில் வெறும் வைக்கோலைப் போட்டுக் 
கொளுத்தினால் புகையைக் கண்டு பாம்பு 
விஷத்தை இறக்க 

மனிதன் பிழைத்துக் 
கொள்வான் என்றும் சொல்வதுண்டு . 
இதில் கிராம வாசிகளுக்கு மெத்த அனு 
போகம் இருப்பதாகத் தெரிகிறது , a claimb 
ing snake -- Ophidiil colubriformes . It 
has nocturnal habits and is known as tree 
snake , green in colour , lives on birds 
insects etc. There seems to a legend about 


5. வெள்ளை சாண்டுவாமின் , 

சாண்டுவாமின் , இது ஓர் 
வகைப் பனையேறி , இது நிறம் வெள்ளையா 
யும் சிறிய புள்ளிகள் பட்டையாயும் , தலை 
யும் கண்ணும் கருப்பாயுமிருக்கும் , white 
chandwah --- Ambassís dussumiere . It is a 
variety of climbing fish , Panayeri , silver 
white with small dots , head and eyes black 
4 inches long found in back waters . 


6. கொடுவாய் , இது ஓர் வகைப் பனை 
யேறி மீன் , முதுகு சாம்பல் நிறம் , அடி 
வயிறு வெண்மை , இது கடல் , கழி . 

கடவ 
யடுத்த ஆறு இவ்விடங்களில் காணலாம் . 


3251 


பன்மயம் 


பன்றி 


உண்பதற்கு உருசியாயிருக்கும் இதற்கு , 
சிலுவாய்பக்கம் முள்ளிருப்பதால் இப்பெயர் 
Indian perch , Nayarfish Lates culcuriper . 

. 
It is a variety of climbing fish Pannyeri, back 
ash colour , abdomen white , common in sea , 
back waters , river s opening into the sea . 
It often goes long distances to prey tipon 
other small fishes , excellent to eat . 


NOTE : -- It will be found as above mentioned 

that the term பனையேறி refers not only to 
several species of fish in No. 1 , 5 and 6 , but 
also to snake and sparrow in No. 2 and 4 . 
So , the term literally means climbing the 
palmyra tree , probably it may also mean 
frequenting near it . They all refer to the 
creatures found in South India . 


பன்றி , இது ஓர் இழிவான பிராணி , மலங் 
தின்று வாழும் , இதை எங்கும் பார்க்கலாம , 
தொம்பசாதியார் மேய்ப்பார்கள் , இறைச்சி 
யும் தின்பார்கள் , மற்ற சாதியார் இதை 
தீண்டமாட்டார்கள் , இதன் பால் அகப்படு 

கஷ்டம் , வைத்தியத்தில் இதன் 
பாலுக்கு அபூர்வ குணங்களிருப்பதாகச் 
சொல்லப்படும் , ஆனால் பாலை கறக்க முடி 
யாது , கறந்தாலும் பால் வராது , இதன் 
கொழுப்பு மருந்துகளில் உபயோகப்படும் , 
மேற்பூச்சு மருந்தாகவும் , சீலை மருந்தாகவும் 
உ.பயோகிக்கலாம் , இதில் அனேக வகை 
யுண்டு , அவையாவன ; pig -- Sus indicus . 
It is considered as inferior animal , lives on 
feaces ; common every where , it is gener 
ally reared by low class people known as 
Thombars , who also eat its flesh . Others 
treat the animals and their flesh with great 
contempt . It is very difficult to even a 
drop of milk from it and it cannot be 
milched , when tried it may be drawn in . 
It is said that the milk is highly useful in 
Alchemy . in Medicine the lard is much 
useful for ointment and plasters. Lard is 
melted and is very useful in herpes and in 
the mouth and foot disease of cattle . Those 
suffering from piles can find relief by eating 
its flesh . The animal is of different kinds 
viz : 


பனை வட்டு , பனைவெள்ளம் , palmyra jaggery 

put in circular or cubic moulds . 


பனை வாழை , அடுக்கு வாழை , the tallest 
among the plantain trees with bunches in 
ascending order . Common in Malabar . 


1. 


ஊர்ப்பன்றி , domesticated 
Sus indicus . 


pig - 


பனைவிரியன் , ஓர்வகை விரியன் பாம்பு , இதன் 
விஷம் கொடியது . இதை நாகப்பாம்புக்கு 
அடுத்தபடி சொல்லலாம் , கடித்தால் மரணம் 
தான் , சீண்டினால் நாகப்பாம்பைப் போல் 
சீறும் , இது வயல் , குடிசை , வீடு , சன்னல் 
ஓரம் இவ்விடங்களில் வசிக்கும் , palmyra 
viper also known as white - arched bangaur 
- Bungarus arcuatus , two to four and a half 
feet in length . It is extremely venomous 
and next to cobra , most destructive to 
human life. When disturbed , it attacks and 
defends itself fiercely commonly found in 
fields , huts , houses , near venetians or 
windows . 


2. காட்டுப் பன்றி , Indian wild boar 

Porcule sulvania . 


as 


3. நாட்டுப்பன்றி , country pig 

opposed to No. 2 . 


4. முட் பன்றி , Bengal porcupine - Hys 

trix bengalenses . 


பனைவெட்டு , 


see 


பனைவெல்லம் . 


5 . 


பனைவெல்லம் , see பனைவெல்லம் , 


கடற்பன்றி . sea hog or hog fish 
Dolphinus perniger. 


வேர் , root 


of 


பனைவேர் , பனை மரத்தின் 

palmyra tree .. 


6. முள்ளம் பன்றி , porcupine - Hystrix 

hirsutirostria alias Crista indica . 


7. சீனப்பன்றி , China hog . 


பன் , ஓர்வகைப் புல் , a species . of grass - 

Balrush .. 


8. சீமைப்பன்றி , Europe pig or German 

boar it is white colour Sus scrofa . 


பன்மயம் , கருப்பு கரிசாலை , a black variety 
of eclipse plant -- Eclipta 

prostata for 
details see கருங்கரிசாலை . 


9. அந்தமான் பன்றி , Andaman pig 

Sus andamanensis . 


3252 


பன்றித்தாளி 


பன்றிப்புல் 


10. மூக்கம்பன்றி , 


பன்றித்தோண்டி , see பன்றித் தோன்றி . 


11. பாஷப்பன்றி , 


பன்றித்தோண்டிப்பூடு , கோரைக் கிழங்கு , 
which see , 


NOTE : -- No. 5 although termed sea hog , it 

is really a sea fish . 


பன்றித்தோன்றி , கோரைக் கிழங்கு , coray 
root -- Cyperus pertinu is . 


பன்றிக்கறி , பன்றி இறைச்சி , இது மூலத் 
திற்கு நன்று . pork , when eaten it gives 
relief to patients suffering from piles. It 
causes tapeworm . 


பன்றிநெய் , பன்றிக் கொழுப்பை உருக்கி 
வடித்த நெய் , a fixed oil expressed from 
lard - Adepooieum . இதன் உபயோகத் 
திறது -- for its uses see பன்றிக்கொழுப்பு . 


பன்றிக்கிளி, ஓர் கடல் கிளி மீன் , a kind of 
parrot fish . 


பன்றிக்கிழங்கு , 
கிழங்கு 


see 


பன்றி நெல் , ஓர் தடித்த நெல் , large variety 
of paddy . 


பன்றி மோந்தான் 


பன்றிப்பாகல் , ஒரு வகை பாகல் , a variety 
of bitter gourd . 


பன்றிக்குட்டி , பன்றியின் கட்டி , the young 

of a hog : 2 , ஓர் மரம் , cynad mangrove 
Cericops candolleana. 


பன்றிப்பால் , 


see 


பன்றி . 


+ 


பன்றிக்குளி , ஓர் வித மீன் , a kind of fish . 


பன்றிப்பிச்சு , பன்றியின் பித்தப் 
லிருக்கும் பித்தம் , bile of pig . 


பை 


பன்றிக்குறிப்பு , பன்றிக் குறும்பு , which see . 


பன்றிப்பிடுக்கன் , ஓர்மூலிகை , white climber , 
Indian linden - Grewia orientalis . 

Grewia orientalis . 


பன்றிக்குறும்பு . நிலப்பனைக்கிழங்கு . ground 

palm root - Curculigo orchi -- Oides . 
பன்றிக்கொம்பு . பன்றியின் கோரப்பல் , canine 
tooth , 


பன்றிப்பிடுக்கொடி . நீலகிரிப் பன்றிப் பிடுக் 

கன் , Nilgiri honey suckle -- Lonicera 
leschenaultil . 


பன்றிக்கொவ்வை , சிறு குறட்டை , small 
coruttay gourd - Trichosanthes incisa . 


பன்றிப்புடுக்கன் , see பன்றிப் பிடுக்கன் . 


பன்றிக்கொழுப்பு , பன்றியின் உடற் 

கொழுப்பு , இது மிகுதியாயும் வெள்ளையாயு 
மிருக்கும் , மலத்தைக் கழிக்கும் , கணைச்சூடு , 
மூலம் போம் , இரணங்களுக்கும் , அம்மை 
அக்கிக்கும் பூசலாம் ; களிம்பு செய்யவுதவும் , 
தைலங்களுக்கும் பிளாஸ்திரிக்கும் உபயோ 
படும், hogs lard - Adeps suillus . It is 
soft and white , Laxative . It cures piles 
and constitutional heat and is a sure remedy 
for herpes and useful in mouth and foot 
disease of cattle . It is useful in preparing 
ointments and plasters. It must be melted 
and used ; 2. ஓர் மூலிகை , an unknown 
drug . 


பன்றிப்புடம் , வராகபுடம் , 

50-100 எரு 
கொண்டு போடும்புடம் , calciration effected 
with the aid of 50 to 100 cowdung cakes 
2. பன்றி உயரம் போடும் புடம் , calcina 
tion effected with the aid of cowdung cakes 
piled upto the height of a pig for purposes 
of preparing metallic oxides . 


" } 


புடலங் 


பன்றிப்புடலங்காய் , ஓர் வகைத் தடித்த 
பன்றிப்புடலை , 

கொம்புப் 
பன்றிப்புடோல் , காய் . இது பலவித 
நோய்க்குக் காரணமாதலால் அதிகமாக 
உணவில் சேர்க்கிறதில்லை , பன்றிப்புடலை , 
a thick skined snake gourd , it is not con 
ductive to health , and so it is not much 
used in food .-- Trichosanthes anguina . 


பன்றிக் கோவை , கருங்கோவை, black caper 
Karivia amplexi 

caulis alias coccinia 
indica . 


பன்றித்தகரை , ஓர் தகரை , Decanny senna - 
Cassia montana see மலைக்கொன்றை . 


பன்றிப்புல் , ஓர் வகை ஒட்டுப்புல் , இதுவே 
வலம்புரிப்புல , இது நீளமாகவும் முறப்பாக 
வும் இருப்பதால் இப்பெயர் . இதற்கு மிருது 

முடிச்சுகள் உள்ளன , ஆடுமாடுகள் 
தின்பதற்குதவும் , புல் மைதானங்களில் 
விளை யு இது நாராகவும் உபயோகப்படும் 


பன்றித்தாளி , ஒர் வகைத் தாளி , இதற்கு 
மலையாளத்தில் மர வெட்டித் தாளியென்று 
பெயர் , betel nut laurel --- Litseac coriarea . 


வான 


3253 


பன்றிமோந்தான் கிழங்கு 


பன்னத்தை 


- 


களுக்கு வைத்துக் கட்டலாம் , பூ , சாயம் 
ஏற்ற உதவும் , water chestnut Trapa 
bispinosa . It is an aquatic 

It is an aquatic plant found 
grown in tanks , leaves floating on water and 
root at the bottom The root is eaten raw 
or cooked . Nuts are used in bilious affec . 
tions and diarrhoea , also in the form of 
abscesses . Flowers give a dye . 


ளன , 


பன்றியிறைச்சி , பன்றியின் மாமிசம் hog s 
flesh . 


hygrometric grass , twist grass Andro 
pogon coptortus alias Heteropogon contor 
tus , It is so called of its being long and 
stifft sheaths and nodes are smooth , leaves 
flat and is eaten by cattle when fresh . It is 
also used as a fibre ; 2. ஓர் வகைப் பன் 
றிப் புல் , இதில் அநேக முடிச்சிகள் உள் 
சாம்பல் வர்ணத்தோடு 

வெள்ளை , 
சிவப்பு , பச்சை நிறமும் , கலந்த பூக்கள் 
இருக்கும் , இதன் காய்ந்தவேருக்கு வலியைப் 
போக்கும் குணமுண்டு , விதைகள் வாந்தி 
யையும் பேதியையும் உண்டாக்கும் , swine 
grass Polygonum aviculare . It is also 
known as knot grass or crab grass because 
of its numerous knots of joints flowers ash 
colour with variegated colours white , 
crimson and green . 

The dried root is 
anodyne and seeds are emctic and pur 
gative . 


பன்றியிறைச்சிவற்றல் , பன்றிக்கறி காய்ந்து 
உலர்ந்தது . the dried flesh of pig , dried 
bacon .. 


பன்றியீரல் , பன்றியின் ஈரல் , இதை வெட்டித் 
கொத்தித் தின்பதுண்டு. the liver of a hog . 
This chopped and minced and used as a 
second preparation Hashlet . 


பன்றி மந்தாளி , 


பன்றிவாகை , பச்சிலை மரம் , bastard rose 
wood Dalbergia paniculata see வரி 
யாங்கம் . 


- 


பன்றிமயிர் , எய்ப்பன்றி 

பயிர் , 
பன்றி மயிர் , porcupine s spine 
பன்றியின் மயிர் , hog s hair . 


முள்ளம் 
quill , 2 . 


ஆணை 


பன்றி வாழை . 

வாழை , அதாவது 
நீண்ட குலையுள்ள ஓர் வித வாழைமரம் , a 
plantain tree 

with long and stooping 
bunches . 


பன்றிமயிர் , முள்ளம் பன்றி மயிர் . hair of 

porcupine , quill . 


பன்றி மீன் , கொடுவாய் மீன் , See பனையேறி . 


பன்றுகம் , அசம தாகம் , Pimpinella involuc 

rata alias Carum roxburghiana. 


பன்றை , நெய்க் கொட்டான் . soap nut tree - 

Hemigyrosa canescens . 


பன்றிமுடி , பன்றி மயிரைக் கொண்டு திரட் 

டிய முடிச்சி , இது பதங்கத்தைத் திரட்டி 
எடுக்க உபயோகிப்பது . a brush made from 
a collection of hogs hairs . This is used in 
Tamil Medicine for removing the sublimed 
substances deposited in the process of 
sublimation as sublimed mercury . 


பன்னகந்தி , கருவேம்பு , 
Murraya Koenigii . 


curry leaf tree 


பன்னகம் , சீதாங்கபாஷாணம் , a kind of 
arsenic ; 2. பாம்பு , snake . 


பன்றிமுள் , முட் பன்றியின் முள் , இது உப 

ரசச் சரக்குகளில் ஒன்று , the spine of porcu 
pine . in Tamil Medicine this is one of the 
120 kinds of natural substances called 
Uparasas . 


பன்னகவைரி . பாம்புக்கு பகையான கருடன் , 
enemy of snakes i . e . Brahmini kite . 


see 


பன்றி மோந்தான் 


பன்றி மொத்தை . 
கிழங்கு . 


பன்னகாசபடலம் , ஓர் வகைக் கண்படல 

நோய் , a kind of eye disease attend with 
the growth of a film over the pupil of the 
eye . 


பன்னகாசம் , see பன்னகாசப் படலம் , 


பன்றி மோந்தான் கிழங்கு , 

குளங்களில் 
முளைக்கும் ஓர் பூடு , இது மேகம் , கபம் , பித் 
தம் . பைத்தியம் , மந்தாக்கினிகளைப் போக் 
கும் , வீரியத்தைக் கொடுக்கும் , இதன் இலை 
கள் தண்ணீரில் மிதக்கும் , கிழங்கு அடியில் 
நிற்கும் . இதைப் பச்சையாகவும் சமைத் 
தும் தின்னலாம் ; இதன் விதைகள் பித்தா 
திக்கத்தை விலக்கும் , அசீரணபேதிக்கும் 
கொடுக்கலாம் . இதை அரைத்து கட்டி 


பன்னசி , தாமரை , lotus flowar . 


பன்னத்தை , பனி நத்தை , a kind of snail . 


3254 


பன்னி அப்சா 


பன்னீர்ப்பூ மரம் 


பன்னியமேனி , இருப்பவல் , indian cut weed 

Gnaphalium indicum . 


- 


பன்ன போசனம் . இலையுணவு, அதாவது 
இலை , தழை சாப்பிட்டுச் 

சீவித்தல் , living 
upon leaves and herbs ; 2 , இலையில் சாப் 
பிடல் , eating in a leaf which serves a dish ; 
3. இலைக் கறியுணவு, food made of vege 
table greens .. 


see 


பனிரெண் 


பன்னிரண்டாங் குட்டம் , 
டாங்குட்டம் . 


பன்னமாசாலம் , பருத்திமரம் , cotton tree ; 
2. சாலமரம் , அதாவது ஆச்சா , Ceylon 
ebony – Diospyros ebenaster 


பன்னிரண்டுங் கடந்தபின் , சாமங் கடந்தபின் 
பன்னிரண்டு வயதுங் கடந்தபின் , 


பன்னமை , கபாதிக்கம் , { excess of phlegm 
humour ; 2. பலவிதமான தினவு அல்லது 
நமைச்சல் , several kinds of itching 
sensation . 


பன்னிரண்டு , பகலுக்குரிய 8 யாமமும் இரவு 

சூரிய அஸ்தமான முதல் சூரிய உதய கால 
வரையிலுள்ள 4 யாமமும் ஆக 

12 யாமத் 
தையும் குறிக்கும் சாமம் , the numeral twelve 
refers to the twelve watches of the night 
and day - four of the night and night of 
the day Night is from sunset to surise ; 2 . 
பெண்ணின் 12 வயது , ( உ - ம் )பன்னிரண் 
டும் கடந்த பின்பு , refers to the age 

12 
of a girl , the time of maturity . 


பன்னம் , இலை , leaf ; 2. வெற்றிலை , betel 
leaf; 3 . 

3. பருத்தி , cotton ; 4. இலைக்கறி 
curry made of greens ; 5. சாதிபத்திரி , 
mace ; 6. பலாசு , அதாவது 

முருக்கமரம் 
coral tree - Butea frondosa . 


பன்னலகை , வெற்றிலைக்கொடி , betel cree 
per 

Piper betel.. 


NOTE : According to sexual science the 

maturity of a girl in tropical climate as 
India is fixed as 12 years at the termination 
of which the female genitals and breasts are 
supposed to reach full development just 
sufficient enough for sexual intercourse . 


பன்னலதை , 


see 


பன்னலகை . 


பன்னல் , பருத்தி , cotton . 


பன்னவல்லி , 


see 


பன்னலகை . 


பன்னறதி , நிலப்பனை , ground palmyra - 

Curculigo orchioides. 


பன்னீர் , ரோசாப்பூவைக் கொண்டு செய்யும் 
ஓர் வாசனை நீர் , rose water - a perfume - 
Aqua rosea ; 2. பனிக் குடத்து நீர் , liquor 
amnii amniotic fluid ; 3. ஊனீர் , அதாவது 
காயம் , புண் இவைகளினின்று வடியும் நீர் 
fluid oozing from sores or wounds ; 4. UGOT 
னீர் மரம் , which see . 


. 


பன்னா, ஓர் கடல் மீன் , a sea fish as புள்ளிப் 
பன்னா. முஞ்சிப்பன்னா. 


பன்னாகம் , துளசி , 
sanctum .. 


holy basil - Ocimum 


பன்னீர்க்குடம் , பெண்கள் கருப்பையில் பிண் 
டத்தைச் சூழ்ந்திருக்கும் சவ்வுப்பை , the 
amniotic sac in the womb of a female . 


பன்னாசி , see 


பன்னாகம் . 


பன்னீர்க்குடம்பிய்தல் , பன்னீர்க்கு- முடை 
தல் , பன்னிக்குடம் , கிழிதல் அல்லது பிளவு 
படல் , rapture of the amniotic sac . 


பன்னாடை , பனை மரம் அல்லது தென்னை மரத் 
தின் அடி மட்டையின் இலையோரத்தில் 
இருக்கும் வலையைப் போன்ற நார்ப்பாகம் . 

கள் வடிகட்டவுதவும் , the fibrous 
web or net like covering about the base of 
palmyra or cocoanut leaf stalks . It is used 
for straining toddy sometimes . 


பன்னீர்பாய்தல் , புண்ணினின்று ஊன் தண் 
ணீர் வடிதல், Oozing of the fluid from sore 
or ulcer . 


பன்னி , சணல் , hemp flex ; 2. பத்தினி , 

a chaset woman ; 3. பனிநீர் , dew water ; 
4 , குருவின் தேவி . the wife of a Guru 
(spiritual teacher) . 


பன்னீர்ப்புட்பம் , See பன்னீர்ப்பூ . 


பன்னீர்ப் பூ , பன்னீர்மரத்தின் + . 

the flower 
of the Indian zebra wood - Guettarda 
speciosa ; 2. ரோசாப்பூ , rose flower .. 


பன்னி அப்சா , வாதத்திற்கு உபயோகிக்கும் 
பரிபாஷைப் பெயர் , அதாவது வர்ணமேற் 
றல் , மாற்றுயர்வு , in Alchemy a secret 
term used for increasing the quality or 
carat of gold .. 


பன்னீர்ப்பூ மரம் , See பன்னீர்மரம் , 


3255 


பன்னீர்மரம் 


பன்னோய் 


பன்னீர் மரம் , பனிகாலத்தில் பூக்கும் மரம் , eczema found in the legs of the children at 

இது தோட்டங்களில் பயிராக்கப்படும் , பூக் night and bandaged , next morning clean the 
கள் வெண்மை , மிக்க வாசனையுள்ளவை , surface , apply cocoanut oil , repeat for 
சாயுங்காலத்தில் பூத்து விடிவதற்குள் three days , the eczema will disappear; 2 . 
கொட்டிவிடும் . இப்பூ சிவனுக்கும் விஷ்ணு ரோசாப்பூ மரம் . இது சாதாரணமாக சுரத் 
வுக்கும் பூசைக்குரியது . இப்பூவினின்று தின் உஷ்ணத்தைத் தணிக்கவும் , வாசனைக் 
ரோசாப்பூவைப் போல் பன்னீர் வாலையி 

காக மேலே தெளித்துக் கொள்ளவும் உத 
லிட்டு இறக்கப்படும் , இப்பூ வாந்தி , நா வும் , Indian rose tree Rosa indica . 
வறட்சி , சுக்கிலக்ஷணம் இவைகளை நீக்கும் , Flowers are used as a cooling medicine in 
இலையை குழந்தைகளுக்கு காணும் கால் fevers . Rose water and a confection ( குல் 
கடுவனுக்கு வைத்துக் கட்டலாம் , dew கந்து which see ) are prepared . 
flower tree ; tree Jasmina , evening flower 
tree - Gardenia speciosa alias Guettarda பன்னை , ஒர் செடி , a plant ; 2. கருப்பூரம் , 
speciosa . It is cultivated in gardens , camphor ; 3. ஓர்வகைக் கடல் மீன் , a kind 
flowers are white and fragrant, bloom in 

of sea fish ; 4. தண்ணீர்விட்டான் கிழங்கு , 

water root 
the evening and drop down by the morning . 

Asparagus racemosus ; 5. 

வெடியுப்பு , nitre or salt peter Potassium 
They are sacred to both Shiva and Vishnu . 

nitrate, 
Odoriferous water is distilled from the 
corolla like rose water . They are said to பன்னைக்கீரை , See பண்ணைக்கீரை . 
posses the virtue of removing vomiting , 
parched tongue and lack of secretion of பன்னோய் , பற்பல நோய்கள் , several kinds 
semen . Its leaves can be applied to the of diseases . 


- 


| 


UN 


பாகமாதல் 


செய்முறை 


பா , அழகு , beauty ; 2. பாம்பு , snake ; 3 . 
பூனைக்காலி , cart s foot plant Mucana 
pruriens ; 4. பரப்புதல் , spreading ; 5 . 
பாட்டு , poems , verses as வெண்பா ; 6 . 
பாவினைச்செய்தல் , to compose or compile . 


பாகம் , 

அச்சம் , fear ; 2. முறை . process ; 
3. நளபாகம் , cookery : 4 . நான்குமுழம் , 
four Cubits ; 5. அந்தை , owl ; 6 , நரைமயிர் . 
grey hairs ; 7. பக்கம் , side ; 8. பகுதி , part . 
9. பக்குவம் , maturity : 10. கூட்டு முறை , 
proportion ; 11. புயம் , arm , shoulder . 
12. பதம் which see ; 13. பலண்டுறுக 
IJ:T 29 IT Goor iD , a kind of arsenic . 


பாகம் . ஓர்வகை உப்பு , a kind of salt . 


பாகசாலை , மருந்து கலக்கும் ஓர் இடம் , a 

place for mixing medicine - Pharmacy : 2 . 
மருந்து முடிக்கும் இடம் , place where medi 
cines are prepared 

Pharmacuetical works . 


செய்முறை : இது வைத்தியத்தில் பலவகைப் 
படும் . அவையாவன ; methods of prepara 
tion . They are various , they are : 


1. கைபாகம் , methods gained by expe 

rience .. 


பாகசிலைக்கல் , சிலாநாகம் , zine spar ; 2 . 

சூடாலைக்கல் , zinc stone ; zinc ore . 


பாகஞ்செய்லோன் , நோயாளியிட மிருந்து 
கொண்டு மருந்து பாகஞ் செய்து கொடுத் 
துக் கவனிப்பவன் , one attending on the 
patient to compound and administer medi 
cine and also to give all comforts to him 


2. செய்பாகம் , methods as given in 

texts . 
3. அரைப்புப்பாகம் , methods in grind 

ing .. 
4. கலப்பு பாகம் , process or mixing . 


பாகண்டை , சிவதை, turbith root , Indian 

jalap - Ipomea turpethum . 


5. புடபாகம் , methods of heating with 

cow dung cakes .. 
6. கொள்பாகம் , methods of selecting 

drugs . 
7. தைலபாகம் , method of oils prepar 

ing various medicinal oils . 
8. இலேகியபாகம் , method of prepar 

ing electuaries and confections. 


பாகபேதம் , தயாரிப்பதில் ஏற்படும் வித்தியா 

சங்கள் , changes or differences arising in 
the course of preparation ; 2 , கைபாகத்த 
வறு , deffects arising in compounding medi 
cine . 


பாகப்படவுருக்கல் , பக்குவப்படும்படி உருக்கு 

தல் , melting to the required standard . 


9. மதுபாகம் , methods of preparing 

syrup . 
10 , கிருதபாகம் , methods of preparing 

medicinal ghee . 
11 . 

இராசாயனபாகம் , methods of prep 

aring tonics . 
12. கஷாயபாகம் , methods of preparing 

various decoctions . 


பாகப்படுத்தல் , உபயோகப்படும்படி தகுதி 

யாக்கல் , making anything fit for use ; 2 , 
பதப்படுத்தல் , to prepare anything suitable 
for adaptation ; seasoning as pickles . 


13 . வட கபாகம் , method of preparing 

vadggam . 
14. சரணபாகம் , method of preparing 

powders . 


பாகமாக்கல் , பண்படுத்தல் , making fit for 


15. சாசனபாதம் 


use .. 


பாகமாதல் , பூர்த்தியாதல் , to come to per 

fection ; 2. பக்குவமடைதல் , reaching a 
matured state as in preparation of medicine 
- medicated oil electuaries etc. 


16. உருசிபாகம் 
17 . கூந்தற்பாகம் , a linear measure refer 

ring to a distance between the finger 
tips of both arms when extended i.e, 
about 6 ft . in length as in 60 பாகம் 
கூந்தல் ( a proverbial expression ) 


3257 


பாகல் 


பாகல் வகை 


18. உடம்பில் அமைப்பு பாகங்களிலும் 

சப்ததாதுவிலும் நோய்பாகம் இவை 
களின் மாறுபாடுகளின் பகுதி , the 
sum total of the biochemical changes 
that take place in a living cell , tissues 
and other structures of the body or 
reaction that takes place in diseases 

in the system , 
19. ஓர் பைசாசம் , a devil . 
20. கற்கண்டு , sugar candy . 
21 . பு ரிப்பதற் தண்டான பாகங்கள் 4 

அவையாவன ; சித்தபாகம் , வீமபா 
கம் , நளபாகம் . தேவபாகம் , the four 
kinds of preparations namely; 1 . 
Siddha preparation , 2. Bhima prep : 
aration ; 3. Nalla preparation and 
4 Deva preparation 


பல 


பாகம் செய்வான் , வைத்தியர்களிடத்தில் மரு 
ந்துகளை தயாரிக்கவும் , கலந்து கொடுக்க 
வும் , நோயாளிக்கு உதவியாகவிருப்பதும் 
ஆகிய தொழில் புரிவோன் , an attendant 
attached to a physician for preparing medi 
cine , compounding for nursing the patient 
etc. 


கடுப்பு 

முதலான நோய் குணமாகும் , 
கொம்பு பாகற்காய் அபத்தியமானதும் 
மருந்துகளை முறிக்கும் குணமுடையது 
மா.கும் , வாத பித்தாதிக்கம் , வயிற்றுக் 
கிருமிகளைப் போக்கும் , சில் விஷத்தையும் 
போக்கும் , மிதி பாகற்காய் , இது பித்தத் 
தையும் கரப்பானையும் உண்டாக்கும் . இரசம் 
பாஷாண மருந்துகளை முறித்து தேகத்திற்கு 
கெடுதியைா புண்டாக்கும் , இதை மக்கள் 
சமையலிலிட்டும் , வற்றலிட்டும் சாப்பிடு 
வார்கள் . இது உருண்டையாயும் பச்சை 
நிறமாயும் கசப்பாயுமிருக்கும் , இதன் விதை 
யினின்று தைலமிறக்கி மருந்துகளுக்கு உப 
யோகிப்பார்கள் , இதன் இலையின் கஷா 
யத்தை இரசம் , பாஷாணம் தோஷங்களுக்கு 
கொடுப்பதுண்டு , இது அடியிற் கண்டபடி 

வகைப்படும் . அவையாவன : spiked 
bitter cucumber . carolah , balsam pear 
Momodica genus . It consists of two kinds . 
ground creeper, with small variety of fruits 

Momordica charantia alias M. humilis . 
It is not very bitter , the other bears big 
long fruits . They are very bitter- Momor 
dica charantia . Both are used in diet . They 
are cultivated in the gardens . The juice of 
the leaves mixed with warm water is said 
to destroy the worms in the intestines. The 
fruit is prescribed in cases of piles , jaun 
dice , liver and spleen affections, where as 
ripe fruit is given for fever , urinary com 
plaints , cough , bronchitis , affections or 
derangement of the three humours and 
worms in tne intestines . The ripe fruit is 
used to calcine or purify white arsenic . The 
decoction of the leaves is given as an 
antitode for the poisonous effects of 
mercury and arsenic . 


method 


or 


பாகலட்சணம் , பாகக்கிரமம் , 

methods of preparation . 


பாகலம் , யானைக்கு வரும் சுரம் , fever in an 
elephant ; 2. குதிரைக்கு வரும் நோய் , a 
disease in a horse 


பாகலன் , உன்மத்தன் , lunatic . 


பாகலிலை , பாகற்காயிலை , இதில் இரசம் முறி 

யும் , the leaf of the bitter gourd ( carolah ) . 
Mercury is acted upon by the juice of the 
leaves . 


பாகல் , பலாமரம் , jack tree - Arto carpus 
integrifolia ; 2. வெண்பாவட்டை , white 
pavettai -- Pavetta indica . 


பிராது 


பாகல் வகை , 


the varieties are :: 


பாகல் , இதுவே பாகற்காய் , இது இரண்டு 
வகைப்படும் : 1. மிதி பாகல் , 2. கொம்பு 
பாகல் , இதில் ஒன்று ( மிதி பாகல் ) கச்ப் 

இரண்டாவதில் கசப்புண்டு , அன் 
றியும் பத்தியத்திற்கு முறிவான வஸ்து , 
இதற்கு வெல்லம் கூட்டிச் சமைப்பார்கள் , 
இது சாதாரணமாய்த் தோட்டத்தில் விளை 
யக்கூடியது ; இலை ரசத்தை வெந்நீரோடு 
கலந்து கொடுக்க 

கொடுக்க வயிற்றுக் கிருமிகள் 
சாகும் , இதன் காய் 

உண்ண , 

மூலம் , 
காமாலை மண்ணீரல் கல்லீரல் தோஷம் , பயத் 
தினால் வரும் சுரம் , பிரமேகம் , இருமல் , 
இரைப்பு , முத்தோஷம் , மலக்கிருமிபோம் , 
இதன் இரத்த மூலத்திற்கு ஒரு சிறந்த அவிழ் 
தம் , பழுக்காத பாகவிலை மிளகுடன் கூட்டி 
மடித்து விழுங்க இரத்தங் கசிவது நின்று 


1. கொம்பு பாகல் அல்லது கொம்பன் 

பாகல் , | ong balsam pear - Mimordica 

charantia . 
2. மிதிபாகல் , ground creeper Mimor . 

dica humilis . 


3 , சின்ன பாகல் , the same as No. 2 . 
4. நிலப்பாகல் , the same as No.2 . 
5. காட்டுப் பாகல் , forest carolah 

Mimordica dioica , 


3258 


பாகிடசாரியம் 


பாதிரி 


6. நாய்ப் பாகல் , same as No. 5 . 


பாகியம் , வெளிப்புறத்தை யடுத்தது , relat 
to the external . 


7. பழுபாகல் , buffalo carolah Mimor 

dica hispida .. 
8. பேய்ப் பாகல் , same as No. 6 . 


} 


9. முட்பாகல் , bristly balsam apple - 

Mimordica misionis , 


10 , எருமைப் பாகல் , same as No. S. 


NOTE : -- It appears that there are unknown 

varieties for which no corresponding bota 
nical names could be traced as கொல்லம் 
பாகல் , நரிப் பாகல் , புனைப் பாகல் , நீர் 
பாகல் , 


பாகியாரியாம வாதம் , பின்னிசிவு அதா 

வது 

உடம்பை 
பாகிராயாம வாதம் . யும் , தலையையும் 
குதிக்காலையும் பின்பு 
பின்புறமாக 

வளைத்தும் , 
மார்பு உ.யர்ந்தும் , கழுத்து இறுகி முகம் பல் 
லும் நிறமாறி , மலம் மூத்திரம் கட்டுண்டு , 
தாழ்வாய் பிடிப்பதுடன் மற்றும் வேறு 
குணங்களையு முண்டாக் தம் ஓர் வாதநோய் , 
இவ்வாதம் பெண்களுக்கு சாதாரணமாய் 
பிரசவ காலத்திலும் அதற்குப் பிறகும் 
காணும் , இதுவே தனுர் வாதமாக மாறும் . 
a form of tetanic spasm in which the head 
and heels are bent backward , chest raised 
upwards , neck stiffened , face and teeth 
discoloured , natural urgings become fixed , 
the lower jaw locked up with other conti 
guous symptoms Opisthotonos . Women 
are generally attacked by this nervous 
disease during delivery or subsequently , 


பாகற்காய் , பாகல்காய் , see 


பாகல் . 


seeds of 


பாகற்கொட்டை , பாகல் வதை , 
carolah 


பாகற் கொட்டை , 
carolah .. 


பாகல்விதை , seeds of 


பாகற்பலா , பெருங்குமிழ் , large goomiz - 
Gmelina arborea . 


பாகற் பழம் , பழுத்த பாகற்காய் , இதனால் 

சுரம் , பிரமேகம் , இரைப்பு , மூலம் , குட்டம் , 
மலக்கிருமி இவைகள் போம் , riped balsam 
pear . It is liseful in cases of fever urinary 
diseases , bronchitis , piles . leprosy , and 
worms in the intestines . 


NOTE : This is one of the two distinct types 

of tetanic spasms in which the extremely 
enraged and powerful bodily vayu ( nerve 
force) is centred or lodged in ligaments 
which transverse the posterior side of the 
body , when the body is naturally bent 
backwards The patient then experiences 
a sort of breaking pain at the chest ; waist 
and thighs . The disease is looked upon as 
beyond the pale of all medical treatment 
especially when a woman is affected by this 
disease during her delivery or there after. 
See also தனுர்வாதம் . 


பாகா , பனைசர்க்கரை, sugar obtained from 

palmyra juice . 


பாகாசயம் , சாப்பிட்ட உணவைப் பக்குவப் 
படுத்தும் சிறுகுடல் , small intestines capable 
of digesting the food taken into the system . 


பாகியிகவசோமம் , உடம்பின் மீத்தோலில் 
காணும் வீக்கம் அல்லது கழலை , epithelial 
tumour . 


பாகாட்சணம் , 


பாகியேந்திரம் , வெளியுறுப்பு , external organ . 


பாகா திசாரம் , நாட்பட்ட அதிசாரபேதி , chro 
nic diarrhoea ., 


பாகாரி , வெண்பொன் , impure gold of d 
white colour . 


பாகிரி , ஐங்காயக்கரு , அதாவது பிரமமுனி 

சூத்திரம் 300 - ல் சொல்லியுள்ளபடி தலைப் 
பிள்ளைக் கருவைக்கொண்டு செய்யும் ஒர்வித 
மெழுகு . a wax like preparation derived 
by a secret process from the first foctus 
extracted from a women s womb as contem 
plated in work of Brahmamuni Sutram 300 ; 
2. ஜங்காயம் அதாவது மஞ்சள் , கடுகு , 
வெள்ளுள்ளி , காயம் சதகுப்பை சேர்ந்த 
பிரசவ மருந்து , a palverised medicinal 
powder consisting of five stimulants viz - 
tumeric , mustard, garlic asafoetida , and 
dill seed given to women after delivery . 


பாகி , நாய் . dog . 


பாகிடசாரியம் , ஓர் வடமொழி வைத்திய 

நூல் , an Ayurvedic medical science in 
Sanskirt . 


3259 


பாகுபருவம் 


பாக்கு 


பாகுபாடு , ப குப்பு , பிரிவு, division ; 2. பிரிவு 

படுகை . becoming analytic . 


NOTE : ஐங்காயத்தில் வெந்தயம் என்று தமிழி 
லும் , dill seed என்று ஆங்கிலத்திலும் எழு 
தப்பட்டுள்ளது , வெந்தயம் குளிர்ச்சி செய் 
யும் . பிரசவித்தவர்களுக்கு உகந்த தல்ல ; 
ஆகையால் இது dill seed என்கிற சதகுப் 
பையாகவே யிருக்கவேண்டும் . 


செய்து 


பாகுபிடித்தல் , பாகு 

உண்டை 
பிடித்தல் , to make a lump of jellied matter ;; 
2. தேன் ஊற்றி இலேகியமாக செய்தல் , 
making into an electuary by adding honey 

a conserve . 


பாகுமுறிதல் , பாகு பதம் தவறுதல் , பாகு 

பதம் முதிர்ந்து போதல் , failing in the 
preparation of a syrup by exceeding the 
stage . 


பாகையிடல் , அளவிடல் , to graduate . 


பாகு , குழம்பு , a liquid food ; 

2 , சர்க்கரை 
sugar ; 3 , வெல்லப்பாகு , a thick consis 
tence of boiled jaggery; 4. கருப்பட்டி , 
palm sugar ; 5 களிப்பாக்கு , boild areca 
nut ; 5 

கற்கண்டு , sugar candy ; 7. திரட் 
டுப்பால் , boiled essence of milk ; 8. புயம் 
shoulder ; 9. சர்க்கரைப்பாகு , syrup ; 10 . 
இலேகியமாகக் கிளறிய பழவர்க்கத்துடன் 
சேர்ந்த சர்க்கரைக் குழம்பு , இது மேல்நாட் 
கற்கு தயாரித்து அனுப்பப்படும் . a thicken 
ed juice of fruits boiled with sugar to a 
thick consistency or electuary - fruit jelly as 
guava jeily much used and exported to 
Europe ; 11 . தயிர் அல்லது 

மோர்க் 
குழம்பு , a thick consistence of curd or 
butter milk mixed and warmed with spices , 


பாகையிட்ட பாத்திரம் , அளவு 

குறித்த 
UITÓS LÁ , graduated vessel, e - g , an ounce 
glass . 


பாகையெலும்பு , ஓர் மூக்கெலும்பு , 
bone - turbinal bone . 


a nasal 


பாகு கூடல் , see 


பாகு சேரன் . 


in 


a 


பாக்கடிக்கு நேரம் , நிமிஷநேரம் , 
moments time .. 


பாகு செய்தல் , பாகு ஆகும்படி கொதிக்க 

வைத்தல் , boiling anything to reach the 
stage of a syrup . 


பாக்கல் , பரவுகல் , a kind of flat marble 

stone . 


பாகு சேரல் , பாகுதிரளுதல் , boiling anything பாக்கல்லு , பரவு கல் , see 

பாக்கல் . 
to a thick consistence like syrup . 

பாக்கன் , செம்படவன் , fisherman ; 2. பூனை 
பாகுதம் , கருஞ்சீரகம் , black cumin - Nigella cat . 
sativa 

பாக்கியம் , கஷாயம் , decoction . 
பாகு தேர்தல் , பாகுபக்குவப்படுத்தல் , see 
பாகு செய்தல் . 

பாக்கு , துவர்க்காய் , raw arecanut ; 2. பால் , 

milk ; 3. கொட்டைப்பாக்கு , dried areca 
பாகுதோஷம் , கைகளைச் சூம்பச் செய்யு 

nut ; 4. களிப்பாக்கு , boiled and cut or 
மோர்வித வாதநோய் , a form in which the 

split areca nut ; 5. சாயப்பாக்கு , sliced 
aggravated Vayu (wind humour ) renders the 

and dyed areca nut . 
arms atrophied . 

பாக்கு , 

கமுக மரத்தின் காய் , இதற்கே 
பாகு நாத மந்திரம் , 

கொட்டைப் பாக்கு என்று பெயர் , இக் 
பாகுபடுதல் , see பாகுபடுத்தல் , 

காயின் குணம் இதின் துவர்ப்புச் சத்தி 
னின்று உயர்வு . தாழ்வு எனக்கொள்வ 

துண்டு , இதை வெட்டிப் பார்க்கத் தெரியும் 
பாகுபடுத்தல் , பாகு பதத்திற்கு கொண்டு 

நடுப்பாகம் குறுகியிருந்தால் உயர்வு என் 
வருதல் , bringing anything to the stage of 
a thick consistence like a syrup ; 2. பிரிவு 

றும் , 

பருத்திருந்தால் தாழ்வு என்றும் 
படுத்தல் to analyse . 

கொள்ளப்படும் , கடைகளில் இதை முழு 
சாகவும் , வெட்டியும் , சீவியும் , விற்கப்படும் , 

காசுக் 

இதினின்று கத்தைக் காம்பும் 
பாகுபதம் , பாகுபக்குவம் , gummy state , a 
stage of thick consistence . 

கட்டியும் தயாரிக்கப்படும் , 

ஒன்று 

தாம்புலத்திற்கும் , மற்றொன்று மருந்திற் தம் 
பாகுபருவம் , பாகாய்த் திரண்டுவரும் பக்குவ உபயோகப்படும் , இந்தக் கொட்டைப் பாக் 
நிலை , see பாகுபதம் . 

கினின்றே களிப்பாக்கு வெட்டுப்பாக்கு , 


3260 


பாக்கு 


பாக்குப்பனை 


in diarrhoea owing to its astringent proper 
ties . When chewed with betel and chunam , 
It lends great exhilaration and also stimula 
tion , sweetens the breath and strengthens 
gum . 


என்று 


NOTE : - The nuts are collected , the husks 

or outer fiber like pods are removed before 
using them . Hand -some beads are made by 
polishing them . 

In Europe several prepara 
tions are made from the nuts such as areca . 
din (an acid ) arecalin (an crystaline alkaloid ) 
arecalin (an oily alkaloid ) arecane (a purga . 
tive ) etc. It contains tannic acid as such 
can be used externally as an astringent. 
styptic and internally as an astringent in 
atonic diarrhoea . 


பாக்குக்கல் , காகைக்கல் . 


பாக்குச் சத்து , பாக்கினின்று தயாரிக்கும் 

ஓர் சிவந்த வஸ்து , இதைக் காசுக்கட்டி 
GT GOT GOT GUITLO , a brown red colouring matter 
obtained from areca nuts , known as areca 
red - Arecin . 


சாயப்பாக்கு , சுருள் பாக்கு , அலகு பாக்கு , 
சீவல் பாக்கு , தூள் பாக்கு முதலியவை 
தயாரிக்கப்படும் , உலர்ந்த பாக்கு நரம்பு 
சுருசுருப்புண்டாக்கும் , மாதவிடாய் போக் 
கும் குணமுண்டு , காகக் கட்டி வாய் கொப் 
புளிக்கவு தவும் , இப்பாக்கு தாம்பூலத்தில் 
அதிகமாக உபயோகப்படும் , இது மலபந் 
தத்தையும் அசீரணத்தையும் போக்கும் , பல் 
விற்கு சாயமேற்றினது போலிருக்கும் , சிலர் 
இதற்கு பலவிருத்தியும் உண்டு 
எண்ணுகிறார்கள் , இதை கருக்கிப் பல் 
தூளாகவும் உபயோகிக்கலாம் , வெறும் 
பாக்கை அதிகமாக உபயோகித்தால் 
சோகை உண்டாகும் , இதன் துவர்ப்புச் 
சத்து பலவீனத்தால் உண்டாகும் பேதியை 
கட்டும் , வெற்றிலை யோடு சேர்த்து தாம்பூல 
மாகவுபயோகிக்க உடம்புக்கு ஒரு தெம்பும் 
சுருசுருப்பும் உண்டாகும் , வாய் நாற்றம் 
போகும் , பல் உறுதிப்படும் . இது . 1. வெற் 
றிலைப்பாக்கு ; 2. சோலைப் பாக்கு ; 3 . 
கொட்டைப் பாக்கு ; 4. களிப்பாக்கு ; 5 , 
அலகு பாக்கு ; 6 , சீவல் பாக்கு ; 7 . தூள் 
பாக்கு ; 8. சொத்தைப் பாக்கு என்று பல 
வகைப்படும் , the fruit of areca catechu 
tree , areca nut . The quality of the nut is 
judged by the amount of astringent matter 
contained in it , a point which is judged by 
cutting them . If the medullary portion be 
small and narrow the nut is of good quality , 
but when the portion is in large quantity it 
is esteemed as of less value . It is sold in 
the bazaars wholly , sliced , or pared . From 
the nuts are prepared two astringent kinds 
of cutch called cutta cambu for chewing with 
betel leaf and kasucutty for medicine . 
Different kinds of nuts are prepared from 
these nuts as - boiled nut , sliced nut , 
dyed , curled rolled . pared and 
powdered ones . 

, Dried nut is medicinally 
a nervine tonic and emmenagogue , the 
cutch is a powerful astringent and slightly 
antiperiodic useful in gargle , douche etc. 
The nut is the famous masticatory : the 
nut is much used with betel in the East . 
Though astringent . it removes constipation 
and improves digestion . So , it is suggested 
to use the nut in excess at night . It adds 
colour to the teeth , and improves or 
strengthens the body . It is burnt to ashes 
and used as tooth powder . Excessive 
eating of the nut without the betel leaf. is 
said to cause anaemia . It arrest the motion 


பாக்குச்சாரம் , பாக்கை வேகவைத்து அத 
னின்று வடிக்கும் சாரம் , essence of areca 
nut derived by boiling it ; 2 . பாக்கி 
னின்று வடித்த எண்ணெய்ச் சத்து . இது 
பேதியையும் வாய் நீரையும் வடிக்குந் தன் 
மையது , 

அன்றியும் நாடி நடையையும் 
மெதுவாக்கும், an oily and volatilebasic sub . 
stance obtainable from areca nut . It is said 
to be a purgative , a sialogogue and to slow 
the pulse ~ Arecane ; 3. வெற்றிலைச் சாரம் 
அதாவது தாம்பூலத்தின் சாரம் , the juice of 
betel and nut by chewing them with 
chudam . 


or 


பாக்குச் சீவல் , பாக்குச் சீவிய பொடி , the 

thin slices pared off from areca nut , 


பாக்குணன் , ஆற்று மருந்து , healing medi 
cine . 


பாக்கு நாத மந்திரம் , பாக்கை பெண்கள் 
நாதத்தில் ஊறவைத்து , புருடரை வசியத் 
திற்காக உபயோகிக்க உச்சரிக்கும் மந்திரம் , 
a mystical formula chanted for purposes of 
fascinating males . Before doing so , the 
arecanut is soaked in the menses of the 
female and the same is taken out and used 
for magical purposes . 


பாக்குப்பனை , பாக்குமரம் , areca palm . 


3261 


பாக்குமரம் 


பாக்குறண்டி 


பாக்குப்பாளை . பாக்குமரத்தின் பாளை , the 
spadix of the areca nut tree 


பாக் தப்போல் சீவல் , பாக்கைச் சீவுமாறு 

போலச் சீவுதல் , to slice the arecanut . 
பாக்குமட்டை , பாகுமரத்தின் இலைத் தண்டு , 
the stalk of the leaf of areca palm , 


பாக்குமரப்பட்டை , பாக்கு மரத்தின் அடிவேர் 
பட்டை.- , the root bark of arecanut tree . 


a slender cylinderical annuate stem . It is 

10—30 ft. high , stem with ring like bands 
at a distance of a few inches , spadix much 
branched like cocoanut palm . It has a tuft 
of feathering leaves at the extreme top , 
flowers white , small and fragrant, male 
flowers numerous above the female . it 
yields several branches and in each bunch 
numerous nuts and so in a tree there may 
be about 300 nuts . From the nuts are 
prepared two astringent kind of cutch 
called katta cambu for chewing with the 
betel leaf and the kasukatti for medicine . 
Dried nuts are medicinally a nervine tonic 
and emmenagogue . 


பாக்குமரப்பாளை , பாக்குமரத்தின் 

பாளை , 
See பாக்குப்பாளை . 
பாக்குமரப்பூ , பாக்மரத்தின் சிறிய வெள்ளை 

வாசனைப் பூக்கள் , small white fragrant 
flowers of areca palm . 


பாக்குமரம் , கமுகு , அதாவது கொட்டைப் 
பாக்கு காய்க்கு மரம் , இம் மரத்தை எங்கும் 
பார்க்கலாம் , தோட்டங்களில் , வைத்துப் 
பயிராக்கப்படும் , இது திருவாங்கூர் முத 
லிய மேற்குமலை மாகாணங்களிலும் வடக்கே 
வங்காளம் நேபாளம் முதலிய விடங்களி 
லும் , தெற்கே இலங்கை அதை அடுத்த 
தீவுகளிலும் விசேஷமாய்ப் பயிரிடப்படும் , 
இது மற்ற மரங்களைப்போலல்லாமல் பார்ப் 
பதற்கு வெகு அழகாக விருக்கும் , செங்குத் 
தாய் நேராக வளரும் , 10-30 அடிவரை 
யில் வளரும் , அடி மரம் வளையம் போட்டது 
போல் வட்டமாகக் காணப்படும் , தென்னை 
மரத்தைப் போல் சின்ன மட்டைகள் உண்டு 
உச்சி மரத்தில் 

இலைகள் சிறகைப்போல் 
படர்ந்து நிற்கும் , பூக்கள் சிறியன , வெண் 
மையாயும் வாசனையாயுமிருக்கும் , ஆண் பூ 
மேலாகவும் , பெண் பூ கீழாகவும் பூத்திருக் 
கும் , இம் மரம் அனேக இலைகள் விடும் , ஒரு 
மரத்திற்கு சுமார் 300 பாக்குகள் வீதம் 
பலன் தரும் , இதன் பாக்கினின்று இரண்டு 
வஸ்துக்கள் , கத்தைக் காம்பு , காசுக்கட்டி 
தயாரிக்கப்படும் , கத்தைக் காம்பு வெற்றி 
லையோடு போட்டுக்கொள்ளவும் . 

மருந்திற்கும் உபயோகப்படும் , 
உலர்ந்த பாக்கு நரம்பிற்கு பலத்தைத்தரும் , 
சூதகப் போக்கை குணமாக்கும் , betel palm . 
catechu palm Areca catechu alias Areca 
fanfel. The tree is common every where 
and it is cultivated in the gardens . It is 
grown in Travancore, Malabar , the Western 
province . S. India , North Bengal Nepaul 
and other mountainous regions . The best 
palm is found in Ceylon and other adjacent 
islands and Maldives etc , in abundance . it 
is most graceful of all palms and best to 
look at and is of remarkably erect growth 


NOTE : -- The tree is abundantly grown in the 
strait settlement . The nut fs the 

The nut fs the Arellana 
indica of old writers , the common name by 
which it is known in commerce is Kalipa 
pakk ( களிப் பாக்கு ) , The ordinary nuts 
have a thin brown rind and in size are inter 
mediate between walnut and hazed nut . 
The palm is cultivated in sandy clay , best 
on sides of hills and margin of rivers and 
with moist climate . The cutch is a power . 
ful astringent and slightly antiperiodic use 
ful in gargle and douche . The dry and 
expanded petioles serve as ready made 
splints for fractures . The decoction of the 
roots is used as an external application for 
lipsores . A handsome bead is made by 
polishig the nut , sometimes necklace and 
tops of walking sticks . 


பாக்கு முளை . பாக்கு விதையின் முளை . the 
sprout of the areca nut seed ; 2. பாக்கைப் 
போன்ற முளையுடைய மூலநோய் , a vascu 
lar tumour of the rectal membrane of the 
size of an areca nut as in piles . 


காசுக் 


கட்டி 


பாக்கு வெட்டி , பாக்கை வெட்டுவதற்காக 
உபயோகிக்கும் கருவி , an implement for 
crushing or cutting areca nut into thin 
slices . 


பாக்கு வெட்டிக் கீரை , பாக்கு வெட்டியைப் 
போல் இலை பிரிந்த கீரை , a kind of greens 
the leaves of which is split into two parts 
just like the pincers . 


பாக்குறண்டி , 


see 


பால் குறண்டி . 


3262 


பாசசபித்தம் 


பாசஞானம் 


பாங்கயம் , ஆகாச கருடனுடன் sky root , 

snake caper Bryonia epigaea . 2. வெற் 
றிலை பாக்கு , betel leaf and nut . 


பாங்கம் , பலண்டுறுக பாஷாணம் , one of 

the 32 kinds of Native arsenics as contem 
plated in Tamil Siddha Medicine . : 


பாசகம் , மூலாக்கினி , இது இரைப்பைக்கும் 

சிறுகுடலுக்கும் மத்தியிலுள்ளது , சீரணத் 
திற்கு ஆதாரமானது . இதுவே உடம்பிற்கு 
உஷ்ணத்தைத் தந்து அன்னரசத்தை மற்ற 
கழிந்த உணவினின்று பிரித்து உடம்பிற்கு 
ஊட்டத்தைக் கொடுக்கும் , gastric fire 
which is situated between the stomach and 
the small intestines which are the seats of 
fire of digestion . It assists digestion and 
imparts heat to the whole body and sepa 
rates the nourishing juice ( chyle ) from 
other excrementitious substances (dejecta ). 


பாங்கர் - பக்கம் ; sides ; 2 ,- இடம் ; place ; 
31 உகாமரம் , mahomadan tooth brush tree 
--Sulvadora; persica . 


பாங்கல் , வேங்கை , kino tree -- Pterocarpus 

pilabus alias P. marsupium . 


பாசகம் , சீரகம் , cumin seed ; 2. பெருங் 

கொம்மட்டி , Ucumis colocynthis . 


பாங்கனகம் , பனைச் சர்க்கரை . palmyra sugar . 


பாசகாக்கினி , மூலாக்கினி, See பாசகம் .. 


பாங்காலி , ஓர் வகை மரம் , Burma iron wood 

tree Xylea dolubriformis . 


பாசகவலி , பாசகநீர்க் , குற்றத்தால் ஏற்படும் 
வலி , gastric pain ; 2. வயிற்று வவி , 
stomach pain .. 


பாங்கிச் சிலை நிறம் , மாங்கிஷச் சிலை . a kind 
of mineral stone mentioned in the Tamil 
Siddha Medicine . 


பாசகி , வெற்றிலை , betel leaf 


Piper betel . 


பாங்கு , அழகு , beauty ; 2 , பக்கம் , side ; 

3. இடம் , place as மணற்பாங்கு , sandy 
place; - 4. - நற்குணம், good quality as in 
பாங்கு பெறச் செய்தல் . 


பாசக்கட்டு , பிறவியினால் ஏற்படும் பந்தங்கள் 
the bondage of the world to which the 
human beings are subjected after taking 
birth . It is the work of Maya . 


பாங்கு தம் , see பாங்குமம் . 


NOTE - Births and rebirths coming and 

going are figments of Maya which is a devil 
whose myreads are continually in the act of 
placing sensual delights and luxuries before 
the depraved minds and heart of men . 


cumin 


பாங்குமம் , கருஞ்சீரகம் , black 

Nigella sativa . 


பாசக நீர் , இரைப் பைக்குள்ளே 

பொசிந்த 
வுணவை சீரணிக்கச் செய்யும் நீர் , the clear 
liquid secreted by the stomache to help 
digestion 

- Gastric juice . 


பாச சாலம் , உலகமாயை , the innumerable 

entanglements surrounding the soul caused 
by illusions . 


பாசக 


நீர்க்குறை , பாசக நீர் போதாமை ,, 
lack of gastric secretion - Anadenia . 


NOTE : It is the lust 

It is the lust which forms an 
obstacle to progress . The use of I and 

My is the Maya which is responsible for 
distinction . 


பாசக நீர்க்குற்றம் , வயிற்றிலுண்டாகும் 

பாசக நீர் தகுந்தபடி வராததினால் ஏற்படும் 
பலவித கோளாறுகள் , several defects 
arising from lack of secretion of sufficient 
gastric juice in the stomach , gastric trouble . 


பாசக நீர்க்கோளாறு , see பாசக நீர்க் குற்றம் . 


பாசக நீர் நோய் , பாசக சம்பந்தமாய் 

வயிற்றில் ஏற்படும் வயிற்றுவலி , pain in 
the stomache arising from gastric disorders 
as gastralgia . gastritis . 


பாசஞானம் , உலக ஞானம் , அதாவது உலக 
மாய் கைக்குள் கட்டுப்பட்ட ஞானம் , 
{ literally ) knowledge of Entanglements of 
matter i . e , cognition of worldly bondage 
or illusive power ensnaring the soul ; 2 . 
வேதசாஸ்திரம் ஸ்மிருதி , புராணம் , கலைக் 
கியானம் , உச்சரிக்கத்தக்க வசியமந்திரம் 
இவை முதலான சொற் பிரவஞ்சமும் , நில 
முதல் நாத மீறாகிய பொருட் பிரவஞ்சமும் 
ஆகிய இவ்விரண்டு விஷயங்களைப் பற்றி 
யும் உண்டாகும் ஏகதேச ஞானமாம் , a 
mixed knowledge or experience of the two 
kinds of wisdom viz . literary wisdom 
which is simply derived from a study of 
written compositions such as Vedas , Scrip 


பாசகபித்தம் , பாசக நீரோடு கலந்த பித்தம் , 

bile mixed with gastric juice. 


3263 


பாசம் 


பாசளை 


tures , Puranas , Arts and Sciences and 
Mantras or sacred and chanting formulas. 
This combined with secular wisdom per 
taining to this world but not sipritual i . e , 
mundane affections, passions and pursuits . 


பாசடம் , வெற்றிலை . see பாசகி . 


பாசடை , பச்சிலை green leaf or blade . 

. 


medicine of high potency used for the prepa : 
ration of several kinds of medicines . Accor 
ding to the works of Siddhar Konganava , 
it is prepared by the following process 
cucumber , mooncreeper , white treanthema , 
Indian globe thistle --- all pounded and 
thrown into the buffalo s milk and then 
churned well . The foam arisirg there from 
should be collected and mixea with alkaline 
salt of screwpine and the mixture so 
obtained smeared inside an earthern pot and 
exposed to the sun light every day . After 
drying , the coating will fall in shreds which 
ought to be collected daily . To the frag 
ments are added calcined compound of con 
solidated salt ( COT GUT ID ) and comphor . The 
product so obtained is used in Alchemy . 


பாசதரிசம் , see பாசஞானம் , 


பாசத்தம் , பரவிய சத்தம் . extended sound ; 
2. பாடி துதிக்கும் சத்தம் , worshipping 
sound or prayers . 


பாசபந்தம் , உலகத்தின் ஆசையால் கட்டுப் 
படல் , 

secularity , worldly attachment, 
conection of the soul with matter ; 2 . 
மும்மலம் அதாவது ஆணவம் , மாயை , காமி 
யம் இவைகளால் கட்டுப்படல் , entangle 
ments to the three evil passions or inherent 
principles of the soul - self - importance , 
delusion and lust .. 


பாசம் படருதல் , பெண் கருக்குழியில் மாசு 

படருதல் , இதனால் விந்து செல்லாது மலடு 
உண்டாகும் , growth of the film blocking 
the passage of the womb and preventing 
flow of semen , there by rendering the 
woman destitude of child owing to barre 
ness . 


பாசமறுக்கும் பருமலை , நாகமலை , mountain 

containing zinc ore . 


TA 


1 


1 


பாசம் பற்றுதல் , see பாசம் படருதல் . 


பாசமீதல் , இரச குளிகைக்கு உயிர் கொடுத் 

தல் , to animate or give life to consolidated 
mercury ball; 2. அன்பு காட்டல் , to show 
affection or kindness. 


பாசருகம் , அகில் , agi} wood - Agallocha , 

see அகில் . 


பாசமுடத்தாசன் , முயல் , rabit . 


clove - flowerbud 


பாசருசுமம் , இலவங்கம் , 

of Eugenia caryophylatta. 


பாசலம் , நெருப்பு , fire ; 

wind .. 


2. காற்று , 


air . 


பாசம் , அன்பு , love , affection ; 2. பிசாசம் , 

demon vampire ; 3. பாசி , moss , duck 
weed ; 4. கட்டு , bondage ; 5. பசுவின் 
கெய் , cow s ghee ; 8. அறுகங்கட்டை , 
internode stem of couch grass Cynodon 
dactylon which is sacred to God Ganesa ; 7 . 
இரசம் , mercury ; 8. இருள் , darkness ; 
9. சீரகம் , cumin seeds; 10. கற்பாஷா 
ணம் ; mineral poison found at the bottom 
of rocks ; 11. அழகு , beauty ; 12 , மாயை , 
the illusive power ensnaring the soul ; 13. 
மும்மூலம் 

பாசபந்தம் ; 14. பற்று 
attachment . 


பாசவிடுதலை , உலக பந்தத்திலிருந்து விலகு 

தல் , being free or releasing one self from 
worldly bondage. 


வினை , 


பாசவினை , பந்தத்திற் கேதுவாகிய 
Karroic actions meking one tied to worldly 
boridage . 


see 


பாசவேடம் , கருந்தகரை , black species of 

foetid cassia Cassia tora . 


பாசம் , கொங்கணவன் நூலிற் சொல்லிய 
படி வெள்ளரி , சீந்தில் , வெள்ளைச் சாரணை , 
கொட்டைக் கரந்தை 

முதலியவைகளை 
இடித்து எருமைப்பாலிலிட்டுக் கடைந்து , 
நுரையை வாங்கி அதற்குத் தாழையுப்பைக் 
கலந்து ஒரு குடத்திற்குள் பூசி வெயிலில் 
வைத்து , அதற்குக் கல்லுப்புக் சுண்ணமும் 
கற்பூரமுமிட்டு தயாரித்து வாத முறைக்குப 
யோகிக்கும் ஓர் குரு மகுந்து , a universal 


பாசவைராக்கியம் , ஐம்புலனைச் சுட்டறுத்து 
உலகப்பற்றினினறு விலகல் ; settled hatred 
of the principle evil in the senses leading to 
self denial and rigid austerities , 


பாசளை , குன்றி , wild licorice - Abrus preca 

torius . 


3264 


பாசாங்குசை 


பாசி 


பாசாணம் , பாஷாணம் , which see . 


பாசறை , 

கல்லால மரம் , stone banyan tree 
Ficus infectoria ; 2. துன்பம் , distress , 
affliction . 


பாஷாணபேதி , செப்பு நெருஞ்சில் , trailing 

indigo Indigo fera enneaphylla . 


பாசனபேதி , செப்பு நெருஞ்சில் . 


பாசாபந்தம் , மாயையால் 

மறைக்கப்பட்டு 
உலகவிஷயத்தில் கட்டுப்படல் , the worldy 
bondage to which one is or becomes attach 
ed being induced by illusive power Maya 
becoming covered by illusion . 


பாசனம் , அக்கினி , fire ; 2 . பாண்டம் , 

vessel ; 3. உண்கலம் , eating dish ; 4 . 
புளிப்பு , sourness ; 5. ஐந்தில் ஓர் கஷா 
யம் , one of the 5 kinds decoctions or 
infusion ; . வயிற்றுப்போக்கு , loose 
motions of the bowels ; 7. நிவர்த்தி மருந்து , 
curative medicine :: 8 . காடிப்புளிப்பு, 
vinegar , ferments ; 9 . மண்பாத்திரம் , 
earthern vessel pot . 10. பங்கு . portion ; 
11 . செரிமானம் , digestion ; 12 . அரிசி 
சோளம் முதலிய மாக்களி கட்டுதலால் நட் 
டிகளைப் பழுக்கச் செய்தல் , process of set 
ting up or inducing suppuration by applyi 
poultice of flours , 13. ஆயுள்வேதப்படி 
பசியை உண்டாக்காமலே உட்கொண்ட 
உணவின் அசீரண பாகத்தைச் சீரணிக்கச் 
செய்யு மருந்து : ( in Ayurveda ) any medi 
cine that digests the undigested food 
without increasing 

the appetite ; 14 , 
அரிசிக்காடி அதாவது 

அரிசி சோளம் 
இவைகளைப் புளிக்கவைத்துப் போதைக் 
காகக் குடிக்கும் நீர் , an intexicating drink 
( prepared ( in Ganjam ) by fermenting gram 
gruel but chiefly from rice or maize . 


NOTE : - We see people who although they 

have nothing to attract them in this world , 
Create for themselves some attachment or 
get themselves bound by it . They do not 
want or like to be free as for instance a 
man who has no family to care for or no 
relatives to look after generally takes a cat . 
dog or monkey or a bird for a pet and 
fondles it . Such 

Such is the snare of Maya s 
Charm set over humanity . 


பாசானபேதி , பாஷாணபேதி , which see . 


பாசானம் , கஷாயம் , see பாசனம் . 


NOTE : - Some medicines have both the pro 

perties of digesting as well as appetising . 


பாசி , நீரில் மிதக்கும் பாசி , as in நீருக்குள் 

பாசிபோல் வேர்க்கொள்ளாதே , the green 
weeds or moss found generally floating on 
the surface of tanks or lakes without send . 
ing the roots to the earth at bottom as 
mentioned above ; 2. புலி , tiger ; 

tiger ; 3 . 
சடைச்சி . river 

river pith plant – Aeschyno 
mene aspera ; 4. நாய் , dog ; 5. சமைத் 
தல் , cooking : 6. நெட்டி , pith ; 7. புல் 
லுருவி , parasite plant ; 8. மீன் , fish ; 9 . 
நாவற்கனி , fruit of Eugenia Jambolana ; 
10. சிறுபயறு , green 
green gram ; 

11. பலம் , 
strength ; 12. மேகம் , cloud ; 13 . 

13. ஆன்மா , 

, 
soul ; 14. பாசம் , which see ; 15. ஊத்தை , 
dirt . 


பாசனாயந்திரம் , மருந்துச் சரக்குகள் சுத்தி 

செய்யும் யந்திரம் , an apparatus for cleaning 
medicinal drugs . 

. 
பாசனி , கடுகுகாய் , gainut -- Terminalia che 

bula ; 2. செரிக்கச் செய்யும் மருந்து , any 
medicine which aids or stimulates digestion 

Digestive , Digestent . 


- 


பாசன் , சீவான்மா , individual soul as opposed 

to பரமாத்மா to Universal soul , bettered 
soul subjected to worldly attachments . 


பாசி , பொதுவாக பாசி என்றால் நீரில் மிதக் 
கும் பாசி , இது தமிழ்ச் சித்தவைத்தியத்தில் 
பலவிதமாக அடியிற் கண்டபடி கொள்ளப் 
படும் , அவையாவன ; Pausy uncompounded 
generally means mosses — Musci According 
to Tamil Siddha Medicine , it consists of 
various kinds viz : -- 


பாசாங்கு , பொய்வேஷம் , pretension . 


1. குளத்துப்பாசி , இதுவே பாசி , moss , 

tank moss Musci, 


- 


பாசாங்குசை , சக்தி . female energy as 

Parvathy ;; 2. முத்தொழிலுக்கும் காரண 
மான சத்தி , the act power of the deity in 
all the operations of creating , preserveing 
and destroying ; 3. பஞ்ச சத்தியி லான்றா 
கிய மாயாசத்தி , a power or energy or 
principle which contains five kinds of Maya 
with its various changes and diverrefica 
tions in Nature , 


2. ஆற்றுப்பாசி , river weeds -- Najas 

indica , 


3. கடற்பாசி , sea . weed 

Gracilaria . 


Algae - 


3265 


பாசிகாதி 


பாசிப்பயறு 


4. ஈழத்துப்பாசி , Ceylon moss - Graci 

laria lichen . 


பாசிகி , மூங்கில் , bamboo - Bambusa arun 

dinaceae 


பாசி நீர் , பாசிபடர்ந்த நீர் , water covered by 


5. மிலாய்ப்பாசி , Malay agar agar - Graci 

laria tenax , 
6 , கொடிப்பாசி , creeper moss Hyd 

rilla varticillata . 


moss . 


7. கூந்தற்பாசி , trailing moss - Zanni 

chellia indica . 


பாசிபடர்தல் , பாசி வளர்தல் , moss growing ; 

2. பல்லில் ஊத்தை பிடித்தல் . dir : 
collected on the teeth ; 3. கண்ணில் பீளை 
சாறுதல் , muco purulence in the eye ; 4 . 
பாசம் படர்தல் ; which see . 


Coix 


8. குறத்திப்பாசி , cuckoos eye 

lachryma alias C. arundinacca . 


பாசிபற்றி , 


பாசிபற்றுதல் , see 


பாசம் படருதல் . 


9 , கற்பாசி , stone moss -- species grow 
ing upon rocks - Lichen . 

. 
10 , மரப்பாசி , tree moss - Lichen rotun 

latus . 


பாசிபிடித்தல் , see பாசிபடர்தல் . 


11 , மஞ்சட்பாசி , yellow dyelichen 

Parmelia perlata , 


பாசிபோல் பீளை சாரல் , 


-- 


Moss 


12 , இலைப்பாசி , large leafed 

Lemna obcordata .. 


13. முட்டைப்பாசி , moss with inflated 

appendages -Utricularia stellaris . 


14 . 


weed 


Lem nacea 


நீர்ப்பாசி , duck 
serus . 


15. பழம் பாசி , fruit moss -- Sida lumilis . 


16. கொட்டைப்பாசி , seed moss . 


17. கோரைப் பாசி , reed moss . 


18. தாட்பாசி , palmleaf moss . 


19 , வேலம்பாசி , acacia moss . 


20. வேப்பம் பாசி , margosa moss-- Chara 

corollina . 


பாசிப்பயறு , பச்சைப்பயறு , தானிய வகை 
களில் பச்சென்றிருப்பதாலிப்பெயர் , இது 
தென்னிந்தியாவில் அதிகமாகப் பயிரிடப் 
படும் , நெல் வயல்களில் நெல் அறுத்தபின்பு 
இதைத் தெளித்துப் பயிராக்குவதுண்டு, 
தமிழர்கள் இதை விசேஷமாகக் குழம்பு , 
பொங்கல் , கஞ்சி இவ்வினங்களில் சேர்ப்ப 
துண்டு, துவரம் பருப்பிற்கு அடுத்தபடி இது 
உணவிற்கு முக்கியமானது , பத்தியமான 
வஸ்து , போஷிக்கக் கூடிய வஸ்து : உடம் 
பிற்குக் குளிர்ச்சி , சிறு துவர்ப்பு முண்டு , 
இதை நோயாளிக்குப் பலவிதமாகத் தயா 
ரித்துக் கொடுக்க லாம் ; இதை நோய்வாய்ப் 
பட்டு எழுந்தவர்களுக்குக் கஞ்சியாகவும் , 
தண்ணீராகவும் , சூப்பாகவும் 
கொடுக்கலாம் , இதன் தூளை எரிச்சலுக் 
காகவும் , உஷ்ணத்தைத் தணிக்கவும் கண் 
ணிற்கிடுவதுண்டு , இது பித்தத்தை நீக்கும் , 

சீதளத்தைத் தருவதாகுமாதலால் 
மழைகாலத்திலும் பனி காலத்திலும் அதிக 
மாக உபயோகப்படுத்தக் கூடாது . இதை 
மிதமீறி உண்டால் கழிச்சல் ஏற்படும் , இதன் 
மாவைக் களிபோல் கிளறி பால் கட்டுண் 
பெண்களுக்கு 

மார்பில் வைத்துக் 
கட்ட நோய் நீங்கிப் பால் சுரப்புண்டாகும் , 
green gram Phaseolus mungo . 

It is so 
called because of its green colour . It is 
very commonly grown in South India , but 
cultivated all over India . Generally the 
seeds are scattered in rice fleds after the 
harvest in the month of January or February . 
The Tamilians use this in food along with 
rice as Pongal , or conjee or as broth . It 
is next in importance to dholl ( red gram ) 


21. வழுக்குப்பாசி , slimy moss - Vallis 

neria genus . 


டான 


NOTE : - Almost all the plants except No.3 

yield soda and iodine contained in them on 
incineration No. 7 is so called of its radiat 
ing like woman s hair , No. 9 will be found 
over the crevices of stones , bricks or walls , 
No. 10 is found on the bark of tree , No.21 
grows at the bottom of running waters and 
possesses cooling powers . 


பாசிகம் , கருமருது , blackor Negroe s olive 

- Terminelia tomentosa , 


பாசிகாதி , see 


பாசிகம் , 


3266 


பாசுபதாடை 


பாஞ்சசன்னியம் 


பாசுபதரசம் , 


பாசுபதிரசம் , அசீரணநோய்க்காக தன்வந் 
திரி முறைப்படி தயாரித்த ஓர் ஆயுள் வேத 
மருந்து , an Ayurvedic medicine prepared 
for indigestion according to the process laid 
by Danvantari .. 


பாசுபற்றுதல் , see 


பாசம் படருதல் , 


populariy used in food . It is dietery and 
nutritious . It is wholesome and suited to 
sick persons . The soup made of it is often 
the first article of diet prescribed recovery 
from acute illness . It is said to be useful 
in relieving the heat and burning of the eyes 
when applied in the form of powder . It re 
moves the biliousness but adds Vayu ( wind 
humour ) to the system . As it is of a cooling 
nature , it is not found advisable to make 
much use of it in the rainy and dew seasons , 
Excessive use of it , causes diarrhoea . The 
flour of the pulse is boiled and applied as 
poultice to woman s breast for pormoting 
the secretion of milk in cases where the 
natural flow is arrested . The whole pulse 
is a good diet for breakfast. 


பாசுவசுறோணி , காட்டாமணக்கு ; physicnut 

Jatropha curcas alias J. purgans . 


see 


பாசவ 


பாசுவாகி , காட்டாமணக்கு 
றோணி . 


பாசூ செங்கி , 


see 


பாஞ்செங்கி . 


பாசை , சமைத்தல் . cooking ; 2. ஓர் பூச்சி , 
an insect .. 


பாச்சகி , தண்டுக்கீரை , Amaranthus ganges 
ticus , 


துடன் 


பாசிப்பயிற்றம்மை , பாசிப் பயறு போல் 
உடம்பு முழுதும் குருக்கள் எழும்பி , அத் 

காய்ச்சல் , பிதற்றல் உண்டாகி 
இரண்டாம் நாளில் தலையிலும் குரு தோன்றி 
ஏழாம் நாளில் நீர்கட்டி , ஒன்பதாம் நாள் 
இறங்கி உதிரும் ஓர் வகை அம்மை நோய் , 
a kind of small pox of the size of green 
gram marked by vesicles all over the body 
and preceded by fever . On the second day 
pastules will be found on head and on the 
seventh day the pastules take the shape of 
boils and finally fade away in about 9 or 10 
days Chicken pox – Varicella vesicularis . 


பாச்சணம் , சீழ்பிடிக்க வைத்தல் , the pro 
cess setting up suppuration ; 

2. சீரண 
மருந்து , see 

பாசனம் . 


--- 


பாச்சான் , திருகுகள்ளி , twist 

spurge 
Euphorbia tirucalli ; 2 , கொடிக்கள்ளி , 
creeping milk hedge Sacrostemma inter 
medium ; 3. தும்பை இலை , leaf of leucus . 


பாச்சி , பால் , milk . 


பாசிப்பல் , பாசிபற்றிய பல் , foul tooth . 


பாசிமாவேலை , சிறு தும்பை , small leucus 
Leuca genus . 


பாச்சிகா , பாலாட்டாங்கொடி , 
சோமலதை , Soma plant of ancient fame -- 
see சோமலதை , 


பாசியம் . see 


பாசிகா . 


பாச்சிய மந்திரி , பிடாலவணம் , a kind of 

mineral salt with which bangles are made . 


பாசியா, சிறுதும்பை , small leucus flower 

Leuca genus . 


பாச்சுத்தி , 
பாச்சுற்றி , 
பாச்சொற்றி , 


பாற் சோற்றி , which see , 


பா சிலை , பச்சிலை , green leaf ; 2. வெற்றிலை , 

betel leaf - Poper betel . 


பாசிவரமாசு 


கொட்டைப்பாசி , seed moss . 


பாச்சோந்தி , பாச்சோற்றி , பாற்சோற்றி , 
whichsee . 


பாசிகி ; 


2 . 


பச்சை , 


பாசு , மூங்கில் , see 

greenness , verdure . 


பாச்சை , ஓர் வண்டு , a kind of beetle ; 2 , 
புத்தகப்பூச்சி , book eating irisect ; 3. சுவர்க் 
கோழி , a beetle attached to walls . 


பாசுபதாகி , பாசுபதாடை , which see . 


பாசுபதாஷை , 


வெள்ளெருக்கு, white 
madar - Calotropis gigan 
teulalba ; 2. எருக்கு . madar 
- Calotropis gigantea. 


பாஞ்ச சன்னியம் , சலஞ்சலம் , அதாவது சங் 

காயிரம் சூழ்ந்த சங்கு , the sacred conch 
surrounded when in the sea by thousand 
conches with spirals to the right ; 2. ஓர் 
மீன் a kind of a sea fish . 


பாசுபதாடை , 


3267 


பாடலம் 


பாஷாண ஊறல் 


பாடலாங்கிரி . See பாடலங்கிரி . 


பாஞ்சால கோதும்பை , ஓர் உயர்தர சம்பாக் 
கோதுமை, a superior kind of chamba 
wheat grown in Punjab . 


பாடலார் , கழற்கொடி , banduc creeper - 

Guylandinia bonducella . 


பாஞ்சாலிகை , சித்திரப்பாயை , which see . 


பாஞ்சாலை , வாதநாராயண மரம் , a pine trre 
--Poinciana regia . 


பாடலி 
பாடலியம் 
பாடலிவலம் 


பாதிரி ; see பாடலம் ; 2 . 
ஓர்நெல் a kind of paddy ; 
3. ஓர் பூங் கொடி ; flowering 
creeper ; 4. கள் , toddy . 


பாஞ் சேங்கி , மிளிறை , இதுவே அரிவாள் 

மூக்கி , sickle leaf plant Sida acuta . It is 
used in eye diseases . 


பாடலை , ஓர் மரம் மேகத்தால் வந்த பிளவைக் 

குபயோகப்படும் , an unknown tree useful 
for carbuncie arising from diabetes. 


பாடகம் , பற்பாடகம் , which see ; 2. சிவப்பு , 
redness ; 3. இடம் , place ; 

; 4. நிழல் , 
shadow . 


பாடலோபலம் , மாணிக்கம் , ruby one of the 

nine gems ; 2. பாகல் . bitter gourd . 


பாடக்கிடம் , ஆடுதின்னாப்பாளை , worm killer 

Aristolochia indica . 


பாடச தூபாக்கினி, குங்கிலியம் . resinous gum 
Indian dammer - Shorea robusta . 


பாடல் , see பாடலி , வெள்ளைக் கழற்கொடி , 
bonduc creeper white . 


பாடஞ் செய்தல் , பதப்படுத்தல் , making 

anything fit 

for use ; 
பாடமாக்குதல் , curing . 


ஆண் 


-- 


- 


பாடம் , மலைதாங்கி , wound plant Sida 
lanceolata ; 2. ஓர் பூண்டு , a plant 

Ciss 
ampelos lernandifolia ; 3 . பதம் , fit state ;; 
4. வெற்றிலை , betel leaf. 


மான 


பாடம் பண்ணல் , பதப்படுத்தல் , see பாடஞ் 
செய்தல் , 


பாடவம், களிப்பு , animal excitement ; 2 , 
கோக்கோக நூலின்படி ஓர் காமலீலை ; இதில் 
பெண்ணானவள் புருஷன் தன் 
குறியை உள் நுழைத்தவுடன் பெட்டைக் 
குதிரையைப் போல் தன்னுடைய யோனி 
யைத் தகுந்தபடி இறுக்கிப் பிடித்து ஆண் 
குறி நழுவி விடாதபடி காத்துக் கொள்ளல் ; 
இது ஆந்திர தேசத்திற் குரியது . இவ்வித 

சம்போகத்திற்கு நீண்ட பழக்கம் 
Guuson Gu , ( In Sexual science ) According 
to the work of Kokkogamuni, it is one of 
sexual postures known as Mares hold 
attitude in which a woman behaves like a 
mare by constricting her vulva after penet 
ration and holding the penis so tightly that 
it cannot be slipped ouc - This process is 
practised in Andra Desa , but it requires a 
long practice . 


பாடம் பண்ணாத , பதஞ் செய்யாத , one not 
made fit . 


பாடம் பண்ணாத மஞ்சள் , பதப்படுத்தாத 
மஞ்சள் turmeric which is not made fit 
for use in curries . 


பாடம் பண்ணிய , பதப்படுத்திய , one made 
fit. 


பாடகம் , See பாடா . 


பாடரி , மதுபானம் . any sweet drink , any 

intoxicating drink ; 2. சாராயம் , arrack . 


பாடா 


பாடலங்கிரி , புறா , dove , pigeon , 

. 


ஆடுதின்னாப்பாளை , see பங்கம் 
பாளை , பாடக்கிடம் . 


பாடாகம் ) 


படலத்துருமம் , புன்னாக மரம் , Alexandrian 

laurel -- Calophyllum inophyllum . 


பாடாகுதல் , அழிதல் , கெடுதல் , putrify . 


பாடாசிதம் , கல்வாழை , stone plantain - 

Canna indica .. 


பாடலம் , பாதிரி மரம் , trumpet flower tree 

Bignonia chelonoides alias Stereosper 
mum suoveolens ; 2. Golcophorse ; 3. Osimos 
சிவப்பு), whitish red ; 4 , இளம் சிவப்பு , light 
red , pink . 


பாஷாண ஊறல் , see பாஷாணவூறல் . 


3268 


பஷாணக்கட்டு முறை 


பாஷாணசுத்தி 


பாஷாண் ஊறல் போக்கி , மலைமா , mountain 

or hill mango capable of removing the viru 
lency of poison ; 2. பாகல் , bitter gourd 
cardah , see பாகல் , 


பாஷாண கர்த்தபம் , ஓர் விரண நோய் , இது 

கன்னத்தை அடுத்த வீக்கம் , inflammation 
of the parotid gland. It is a stone like 
tumour at the junction the jaw Parotitis 
see காதெழுச்சி . 


பாஷாண ஏகசுத்தி , பாஷாணத்தைக் குப்பை 
மேனி ரசம் , தக்காளி ரசம் , ஊமத்தஞ்சாறு , 
பழச்சாறு , சிறுநீர்காடி இவைகளைச் சமனா 
கக் கொண்டு , இத்துடன் உப்புச்சுண்ணம் . 
வெடியுப்பு , நவாச்சாரம் , சீனம் வகைக்கு 
ஒரு பலம் தூள் செய்து கிளிக்கட்டி மேற்படி 
ரசத்தில் போட்டு ஒரு மண்டலத்திற்குப் 
பிறகு எடுத்து உலர்த்திக் கொள்ளல் , 
பாஷாணம் இதனால் சுத்தியாகும் , the 
process of cleansing or purifying poisons 
once for all . This is done as mentioned 
below - the juices of rubbish plant , tomato 
ana dhatura , urine . vinegar . are taken in 
equal quantilies and then one palam of 
calcined salt , one palam of salammoniac and 
one palam of alum are taken and powdered 
and tied in a piece of cloth into a bundle 
and put into the juice. Arsenic also is put 
into the juice . After 40 days take out the 
aresnic , dry it ; it is purified. 


பாஷாணக்கல் , பாம்பு விஷத்தை உறிஞ்சும் 

கல் . an unknown stone said to be useful in 
absorbing poisons as in the case of pojaons 
bites such as snake etc ; 2 , பாம்புக்கல் , a 
substance the application of which to the 
where a snake bite has taken effect is supp 
osed to draw out the poison thus serving 
as an antidoda - Snake stone see பாம்புக் 
பல் and விஷக்கல் ; 3 , குந்த 5 பாஷாணம் , 
mineral poison found under the bed of 
rocks , see கற்பாஷாணம் . 


பாஷாணக்குற்றம் , பாஷாணத்தினால் ஏற் 
படும் தோஷங்கள் , the evil effects derived 
from the administration of arsenic poisons . 


பாஷாண கருமா 


பாஷாணங்கட்டி , திலகவிருட்சம் , Sandal tree ; 

2. சக்கரவர்த்தி விதைத் தைலம் , the oil 
extracted from the seeds of an edible 
greens of the Amaranthus genus ; 3. uirogir 
ணத்தைக் கட்டும் வஸ்து . any substance 
that possesses the virtue of consolidating 
poison .. 


பாஷாண கைரிகம் , கல்லைப் போல் கடினமா 
யிருக்கும் ஓர் வகைக் காவிக்கால் , a kind 
of hard red ochre 


பாஷாண கோபம் போக்கி , பாஷாண 
தோஷங்களை போக்கும் மருந்து , அல்லது 
மூலிகைகள் , medicines or drug eliminating 
the poisonous effects in the system ; 2. சிறு 
கீரை , garden green ; 

Amaranthus genus ,. 


பாஷாணங்காய்க்குள் கட்டு , பாஷாணத் 
தைக் கட்டக்கட்டிய காய் . அதாவது பேய்த் 
தும்மட்டி , the fruit capable of binding 
poinons i . e . bitter colocynth Cucumis 
colocynthis . 


பாஷாண சிகிச்சை , poison therapy . 


பாஷாணக்கட்டு , பாஷாணத்தை நெருப் 

பிற்த ஓடாதபடி கட்டுதல் , the process of 
consolidating arsenical poisons so as not to 
escape before fire i.e , making it to stand 
the test of heating or roasting : 2. கட்டிய 
பாஷாணம் , இது வகாரத்திற்குதவும் , con 
solidated arsenic useful in Alchemy , 


பாஷாண சித்தி , சேர்ந்தாடுபாவை . a rejuven 

ating drug ( unidentifled ) so called from 
its virtue of removing the poisonous effects . 


பாஷாணசுத்தி , தமிழ் சித்த வைத்தியத்தில் 
சொல்லியுள்ள 64 வகைப் பாஷாணங்களை 
சுத்தி செய்யும் வஸ்துக்கள் , substances 
used for purifying or cleansing the 64 kinds 
of poisons mentioned in the Tamil Siddha 
works ; 2 , பாஷாணத்தை சுத்தி செய்யும் 
முறை , the process of purifying poisons . 


நாள் 


ஊற 


பாஷாணக்கட்டு முறை , வெள்ளைப்பாஷா 
ணத்தைக் கட்டியாக 1 பலம் எடுத்து 2 படி 
கொடி வேலிச்சாற்றில் 40 
வைத்து எடுத்துப் பிறகு அடுப்பில் ஏற்றி 
2 சாமம் எரித்து கட்டியைக் கழுவி எடுத்து 
பின்பு கற்றாழை வேரில் மூடி கசபுடம் போட 
கட்டிப் போகும் , இதனால் சுரம் போம் , 
வகாரத்திற் ததவும் . one palam of white ars 
enic is soaked in the juice of plumbago for 
40 days and then heated for 6 hours . Then 
the arsenic is taken out washed and covered 
with the paste of the root of aloes and 
subjected to the fire of 100 cowdung cakes 
The drug gets consolidated It is useful 
for fevers and in Alchemy . 


பாஷாணசுத்தி , சாதாரணமாகப் பாஷாண 
வஸ்துக்களை சுத்திச் செய்யுமுறை , அதா 
வது குப்பை மேனிச் சாறு , கற்றாழம் பால் , 
சிறுநீர் , பழரசம் , செம்பருத்தி , வெற்றிலை 
ரசம் இவைகள் வகைக்த ஒருபடியும் , முலைப் 
பால் கால்படியும் ஆகிய இவைகளைப் பாண் 
டத்திலிட்டு , அதில் பாறை புப்பு . படிகாரம் , 


3269 


பாஷாணபஞ்சபூதம் 


பாஷாணபற்பி 


numerous poisons mentioned in Tamil 
Siddha Medicine based on five elements : 


1. பிரிதிவி , earth ; தொட்டி , சிங்கி , கார் 

முகில் , பவளப்புற்று , தீமுருகல் . 


2. அப்பு , water ; கெவுரி , சங்கம் , குதி 

ரைப்பல் , வெள்ளை குக்கிடம் ( கோழி ) 
கெந்தி . 


வெண்காரம் , நவாச்சாரம் வகைக்கு கால் 
பலம் இவைகளைத் தூள் செய்து சேர்த்துக் 
கிளிக்கட்டி காற்றில்லாத நிழலில் உலர்த்தி 
15 நாள் பிறகு காடியில் ஊறவைத்து எடுத் 
தல் , the general proeess of purifying all 
poisons is as follows; juices of rubbish plant 
aloes , lime fruit , red cotton leaf , betel 
leaf and urine each one measure , woman s 
breast milk 1 measure , all these are poured 
into a vessel ( pot } ; then rock salt , alum , 
borax , salammoniac each + palam are 
powdered and mixed and tied into a bundle 
which is suspended over the juices contain 
ed in the pot so that it is just in touch with 
the liquid . 

. The pot is closed with a lid 
and kept without exposing to air . The 
drug to be purified is put in to the liquid . 
After 15 days , the drug is taken out and 
kept soaked in vinegar for a day and taken 
for use .. 


3. தேயு , fire ; தாளகம் , வீரம் , கெந்தி , 

அரிதாரம் , மனோசிலை . 


வாயு , air ; 

புத்து , பஞ்சபட்சி , சர 
கண்டம் , இரத்தம் , இலிங்கம் . 


5. ஆகாயம் , sky ; சூதம் , See பங்சபூதப் 

பிரிவு , 


பாஷாண பணம் , 
gold .. 


வாதப்பொன் , alchemical 


பாஷாணச்செம்பி , நாகதாளி , an unkown 

rejuvenating drug capable of removing 
poisonous effects from the system . c , 
பாஷாணசித்தி . 


பாஷாணபந்தினி , வேளைப் பூடு , cleome 

plant Cleome pentayhylla ;; 2, நறுங் 
குறிஞ்சி , conehead - - Strobilanthus cuspi 
data ; 3. வெள்ளை 

முள்ளி , white 
flowered water thistle - Hygrophila spinosa 
alisa Astercantha longifolia. 


பாஷாண தூபம் போக்கி , 

செப்பு 

சதுரக் 
கள்ளி , red spurge 

Euphorbia antiquo 
rum . 


பாஷான தோஷம் , விஷம் அல்லது பாஷா 

ணக் குற்றம் உடம்பில் நாட்படத் தங்கிநிற் 
றல் , chronic arsenic poisoning in the sys 
tem -- Arsenicalism , 


பாஷாணயந்தினி , பாஷாணத்தைக் கட்டு 
மூலிகைகள் , drugs that consolidate poisons , 
1 . 

ஆகாச கருடன் , sky root ; 2 , பேய்க் 
கொம்மட்டி , bitter colocynth ; 3. வெள்ளை 
fi Looirorf), white flowered water thistle ; 
4 , கடம்பு . cadamba ; 5. உடும்பு நெய் , 
fat of equana ; 6 .6. சதுரக்கள்ளி 

விதை ; 
seed of square spurge ; 7. பரியங்கப்பாதி . 


பாஷாணதோஷம் போக்கி , ஆதளைப்பூது) , 
இது பாஷாண தோஷத்தை நீக்குங் குண 
முடையதா தலால் இப்பெயர் , physic nut - 
Jatropha curcas . 


ஆகாயம் 


ஆகிய 


பாஷாணபத்திராவகம் , வெள்ளைப்பாஷாணத் 

பாஷாண பழக்கம் , பாஷாணத்தையே வழக்க 
தினின்று வடிக்கும் திராவகம் , arsenous 

மாசுச் சாப்பிடுதல் , the habitual eating of 
acid . 

arsenic - Arsenicophagy . 
பாஷாணபஞ்சபூதம் , பஞ்ச பூதங்களாகிய 
பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , 

பாஷாண பற்பம் , பாஷாணத்தை முறைப் 
ஆகிய இவைகளின் 

வைகளின் கூறாகிய முறையே 
கெந்தி , வீரம் , கெவுரி , துரிசு , இலிங்கம் 

படி சுத்தி செய்து புடமிடப்பட்ட பற்பம் 
இவைகளாம் , the five kinds of இதை பசிதீபனத்தையுண்டாக்கக் கொடுப் 
poisons viz Sulphur , corrosive sublimate, பது , அடங்காப் பசியுண்டாகும் , calcined 
blue vitriol , vermilion refer respectively to oxide prepared from arsenic is given 
the five elements earth , water, fire , air 

to increase the appetite . The patient will 
and sky . 

feel voracious hunger after taking the media 

cine . 
பாஷாண பஞ்சபூதம் , தமிழ்ச் சித்தவைத்தி 
யத்தில் பாஷாண வகைகளை ஐம்பூத வாயி 

பாஷாணபற்பி , தணக்கு , whirling nut 
லாகப் பிரிக்கப்பட்டுள்ள கீழ்க்கண்ட விவ Gyrocarpus jacquini ; 2. காட்டுக் கருணை , 
ரம் , the following are the details of the 

Oracantium poutiphyllum . 


wild yam 


- 


3270 


பாஷாணப்பின்ன வச்சிரரசம் 


பாஷாணம் 


பாஷாண பஸ்பி , ஓர் அபூர்வ மலை மூலிகை , 
இது வேடர் , கோபாலர் , சித்தர் இவர்கள் 
மூலமாய்த் தான் கிடைக்கும் , an unknown 
mountain drug . It is known to Siddhars . 
hunters and shepherds . 


பாஷாணப்புகைச் சரக்கு , நெருப்பிலிட அல் 
லது நெருப்பிற்கு முன் நில்லாது புகைந்து 
ஓடி 

ப்போகும் பாஷாணச் சரக்குகள் , கௌரி , 
இலிங்கம் , இரசம் , துருசு , தாளிகம் முதலி 
யன , volatile poisonous compounds which 
cannot stand heat such as mercury orpi 
ment vermilion yellow oxide of arsenic etc. 


பாஷாணப்போக்கு . 


பாஷாணமயினி , காரெள் , a black variety of 

sessamum seed . See urr29 ITGODT 60) Loof , 


2. சிறு 


பாஷாணபேதம் , இரும்பு சுண்ணமும் கலந்த 

ஓர்வகை வைப்புப் பாஷாணம் , a kind of 
prepared poisonous compound of iron and 
slaked lime ; 2 , கல்லுருவி , see பாஷாண 
பேதி . 
பாஷாணபேதி , பெரும் பிளைச்செடி , Javanese 

wool plant Areua javanica ; 
பூனைக்காலி , cat footed plant 

Mucana 
pruriens ; 3. கல்லுருவி , whicl see : இதன் 
சாறு உடம்பில் நீர்ப்பையிலுள்ள கற்களைக் 
கரைக்கும் குணமுடையது , இதைச் சட்னி 
யாகச் செய்து ரொட்டி வெண்ணெயில் 
வைத்துச் சாப்பிடலாம் , country borage , 
stone braker - Calcus aromaticus . It dis 
solves stones in the Kidrey and urinary 
passage . The fragrant leaves are used as 
chutney and eaten with bread and butter ; 
4. கலப்புகுவன்னி , an unknown plant hav 
ing the property of acting upon metals and 
metallic poisons , 


பாஷாணமலை , பாஷாணங்கள் வெட்டியெடுக் 

கப்படும் மலை , அவையாவன ; இமயமலை , 
உருத்திரகூடம் , இரவுஞ்சம் , கொல்லிமலை , 
சதுரகிரி , மல்லிகார்ச்சுனம் , பொதிகை, பன் 
றிமலை , இலட்சுமிவிலாசம், 

இவைகளின் 
அடிவாரம் , maintain where the poisonous 
drugs are mined Himalayas , Rudra Kootam , 
Kirounjam , Kollimalai , Sathuragiri , Malika 
arjuna malai , Poothikai , Pandri malai , Laks 
hmi vilasam , one the mountains where they 
- are mined . 


பாஷாணப்பகை , ஓர் மூலி , மலைகளில் கிடைக் 

கும் . It is known only to Siddhars , Hun 
ters and shepherds may also know it, 


பாஷாணமாத்திரை, 

பாஷாணம் 

சேர்ந்த 
மருந்து மாத்திரை,, pills prepared with 
arsenical compounds as described under 32 
kinds of poisons in the Tamil Siddha 
Medicine .. 


பாஷாணமாரி , கல்மழை , hail stone shower . 


பாஷணப்பிரயோகம் , பாஷாண மருந்து உள் 
ளுக்குக் கொடுத்துச் செய்யும் சிகிச்சை , 
treatment with arsenical remedies 
Arsenization . 


பாஷாணமெழுகு , தலைச்சூடுவள்ளி . brahmini 
Kite creeper - Corallo carpus epigaeus;; 
2. அண்ட முடியினால் செய்யும் ஓர் மெழுகு , 
a wax like medicine prepared out of human 
skull by a secret process . 


பாஷாணப்பிறப்பு , பாஷாணம் உற்பத்தியா 
கும் இடம் , இது சாதாரணமாக மலையடி 
வாரம் , கற்பாறைப் பள்ளம் , இவ்விடங் 
களில் கிடைக்கும் , the places where mine . 
ral poisons are found , bottom of mountain 
slopes , valley of hilly regions wherefrom 
they are dugout 


- 


பாஷாணமைனி , சுண்டைக்காய் , unarmed 
night shade 

Solanum pubescens alias 
S. torvum . See பாஷாண மயனி , 


பாஷாண பிறப்பு வைப்பு , பாஷாணங்கள் 

உண்டாகும் இடமும் அவைகளை உ.பயோ 
கிக்கும் தயாரிக்கும் முறை , the places where 
mineral poisons are found and the process 
of preparing them for use ; 2. பிறவிப் 
பாஷாணங்களை வைத்தியத்திற் குதவும்படி 
சுத்திசெய்து புடம் வைத்தல் , the process of 
preparing the native poisons by purifying 
and than calcining so as to make them fit 
for use in medicine . 


பாஷாணம் , ஓர் உயிருக்கே சேதம் அல்லது 
அபாயத்தை விளைக்கக் கூடிய வஸ்து . இது 
பல விதமாக அதாவது புகட்டியாவது , 
முகர்ந்தாவது , தொந்தித்தாவது , அல்லது 
வேறு வகையால் உடம்பிலேயே விஷமித் 
துப் பக்குவப்பட்டாவது உடம்பைத் தாக்கு 
வது மன்றிப் பலவித கஷ்டங்களுக்கும் இட 
முண்டாக்கும் , வைத்தியத்தில் பொதுவாக 
இரண்டு வகையாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 
அவை ; மூலிகை வர்க்கபாஷாணம் , தாது 
வர்க்கபாஷாணம் ; மூலிகை வர்க்கமோ மற் 
றொன்றைவிட அவ்வளவு அபாயமென்று 
கருதப்படாது : ஆயினும் வைத்திய சிகிச்சை 
யில் இவைகளைக் கொண்டு மருந்துகள் 


பாஷாணப்பின்ன வச்சிரரசம் , உடம்பில் ஏற் 

கனவே ஊறியுள்ள பாஷாண தோஷத்தைப் 
போக்க வல்ல ஓர் ஆயுள் வேத மருந்து , 
இதனால் நான்கு வகை அசுமரி ரோகங்கள் 
தணப்படும் , an Ayurvedic preparation 
capable of rernoving the effects of poisons 
in the system , It is said to cure the four 
kinds of urinary calculus or stone in the 
system . 


3271 


பாஷாணம் 


பாஷாணம் 


their pharmaceutical preparations and their 
uses etc. Though poisons are generally 
divided into two kinds - Native and Syn 
thetic - they are given subdivided into 32 
kinds of each and they are viz : 


( I ) பிறவிப்பாஷாணமும் அதன் சமுதாய 

Gooi nou , native poisons or mineral 
poisions with their general properties: 


தயாரித்து நோய்களுக்குக் கொடுப்பதுண்டு 
எவ்வகை பாஷாண மாயிருந்தாலும் சரி , 
வைத்தியர்கள் மாத்திரம் கையாள்வதில் 
ஒவ்வொரு வஸ்துவிலும் 

அமைந்துள்ள 
குணாதிசயங்களையும் , தயாரிக்கும் முறை 
சளும் பிரயோகிக்கும் வகைகளும் நோய்க் 
குத்தக்கவாறு உடம்பிற்குப் பொருத்தமாக 
விருக்கும்படி உடம்பின் நிலைமையும் தெளி 
வாகக் கண்டறிந்து தமது பாண்டித்தியத் 
தையும் அனுபோகத்தையும் அனுசரித்து 
நடக்க வேண்டியிருக்கிறது . 

பாஷாணத் 
தில் பழதது 

பாம்பினிடத்தில் பழதவ 
தற்கு ஒப்பாகச் சொல்லலாம் ; தமிழ்ச் 
சித்த வைத்தியத்தில் மாத்திரம்தான் இரச 
கந்தபாஷாண முறை அதிகமாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறதுமன்றி , பாஷாணப் பிறப் 
பிடம் , பாஷாணவகை , பாஷாணவைப்பு . 
பாஷாணப் போக்கு முதலான பல விஷயங் 
கள் சொல்லப் பட்டிருக்கின்றன ; இந்நூற் 
படி பாஷாணம் இரண்டு வகையாகவும் , 
ஒவ்வொன்றிலும் 32 விதங்களாகவும் பிரிக் 
கப்பட்டுள்ளன ; அவையாவன ; poison is 
defined as any substance which when applied 
to the body brings on destruction or danger 
or disturbance to life ; and this may be 
caused in several ways — either by adminis 
tration or introduction , inhalation , infec 
tion etc or in any other way developed 
within the body causing damage locally or 
producing any morbid condition . 


In Medicine , poison is divided into two 
kinds viz . vegetable poison and mineral 
poison , the former is not so very virulent 
or dangerous than the other . In medical 
practice medicines are prepared and pres 
cribed for diseases . However expert be 
the physician , he should be very careful in 
handling poisons not with standing their 
nature . He should possess clear idea as 
regards the properties , the process of pre 
paring them and administering to the pati 
ents taking care that the prescription is 
agreeable or suitable to the patient s condi 
tion of health , which may require long 
experience and knowledge of the physician . 
Dealing with poisons is in no way better 
than that with snakes . It is only in Tamil 
Siddha Medicine that elaborate processess 
are given about poisons ( mercury , sulphur , 
arsenical alkaloids ) . Not only this but 
also the places where such poisons are 
likely to be found in India , the process of 


1 அஞ்சனபாஷாணம் ; அயம் காரீயமா 

கும் . 

அப்பிரகபாஷாணம் ; சூதமது கட்டும் , 
3. அவுபல பாஷாணம் ; அஷ்டமாசித்து 

கைக்குள்ளாகும் . 
4 . கந்தக பாஷானம் ; வீரம் சொக்கும் 
5 , காட்டுத் தாளக பாஷாணம் ; ஈயம் 

கட்டும் . 
6. கற்கடக பாஷாணம் ; கருநாகம் செந் 

தூரமாகும் . 
7 , கற்பரி பாஷாணம் ; செம்பதுவும் ஏம 

மாகும் . 
8. கற்பாஷாணம் ; காரீயம் கட்டிப் 

போதம் . 
9 . காய்ச்சற் பாஷாணம்; சுக்கான் கல் 

செம்பாமே . 
10 கந்தப்பாஷாணம் ; காயமது சணத்தில் 

சித்தி . 
11 . கார்முகில் பாஷாணம் ; கறுப்பாமே 

கருவாய்ப்பாரு 
12. கந்தபாஷாணம் . 
13. குதிரைப்பல் அல்லது சத்துருமம் ; 

சுறுக்காய் ஓடும் . 
14 . கௌரி ( or அங்கரமாதி ) பாஷாணம்; 

சூதமது செம்புமாம் 
15 . கோளக பாஷாணம் ; வெள்ளீயம் செங் 

துரம் , 
16 . சங்கபாஷாணம் . 
17. சவ்வீரபாஷாணம் ; ( பரங்கி ) நவலோ 

கம் நீறும் . 
18. சரகண்ட பாஷானரம் ; ( அங்குசன் ) 

துரிசியது குருவுமாகும் . 
19 சாலாங்க பாஷாணம் ; 

தாரவேதை 
படு முன்னே தாரமது தங்கமாகும் . 
20 

சிலாமத பாஷாணம் ; கந்தமது ஈய 

மாகும் . 
21. சீதாங்க பாஷாணம் ; ( அகளங்கம் ) 

துரிசியது சுத்தவெளுப்பாகும் . 
22. சீர்பந்தபாஷாணம் ; ( கபாலன் ) எடுத் 

தோடும் குளிகைக்கு இயல்பு மெத்த . 
23. சூதபாஷாணம் ; நாகமது 

சொர்ண 
மரம் . 
24. அரிதார பாஷாணம்; ( தகட்டுத் தாள 

கம் ) வங்கம் நீறும் . 


3272 


பாஷாணம் 


பாஷாணம் 


25. தாலம்ப பாஷாணம் ; தாரமது வெகு 

வெள்ளியாகும் . 
26. துத்தபாஷாணம் . 
27. தொட்டி பாஷாணம் ; 

( கும்பகம் ) 


தூமமாம் . 


20. கோடாசூரி பாஷாணம் , துருசி குரு 

வாகும் . 
21 , பஞ்சபட்சி பாஷாணம் , உ.லோகங்கள் 

ரவிதனிலே ஏமம் . 
22. குங்கும பாஷாணம் , ஆயிரத்துக் 

கொன்றிட அதிக வேகம் . 
23. இரத்தவர்ண பாஷாணம் , நவலோகம் 

காணுமுன்னே ஏமம் . 
24. கோமுக பாஷாணம் . 
25 , துரிசிபாஷாணம் , சூதத்தைக் கட்டும் . 
26. இரசித பாஷாணம் , நவலோகம் சித்தி 

யாம் , வெள்ளியாம் . 
27 . சூதபாஷாணம் , காயசித்தி , 

யோக 
சித்தி . 
28 . நீலவர்ண பாஷணம் , துய்யநீர் சேர 

பசுமையாகும் , 
29. சொர்ண பாஷாணம் . 
30 . வான் முகிற் பாஷாணம் . 
31 , நாகபாஷாணம் , தேர்ந்த சொர்ண 

மாம் . 
32 . 

துத்த பாஷாணம் , தாரம் நீறும் . 
NOTE : - Pashanam ( 17 29. ITGOOTD ) is the 
mineral poison especially referring to asse 
nic and arsenical preparations. According 
to Tamil Siddha Medicine pashanam is 
either native or prepared and 32 kinds are 
recognised in each . 


28. பலண்டுறுகப் பாஷாணம்; பரிச 

வேதை படுமுன்னே லோகமது ஏம 

மாகும் . 
29 , மனோசிலைப் பாஷாணம் ; 

செந்தூரத் 
துக்காதி . 
30 . மிருத பாஷாணம் ; ( அங்கணன் ) . 
31. ; 

வெள்ளைப்பாஷாணம் ; உருக்கது ஈய 

மாமே . 
32. இலிங்க பாஷாணம் ; காரீயம் செம்பு 

மாமே . 
( 11 ) வைப்புப் பாஷாணமும் ( பாங்கி ) 

அதன் சமுதாய குணமும ; synthetic 
or prepared poisons with their gen 

eral properties viz : 
1 . பொன் தொட்டி பாஷாணம் ; சூதம் 

கட்டும் . 
2. செப்புத் தொட்டி 

பாஷாணம் ; செந் 
தூரம் பண்ணில் வேதை . 
3 , புயத்தொட்டி பாஷாணம் ; களங் 

( தக்கு ஆதி , 
4. புத்தொட்டி பாஷாணம் ; பச்சையிலே 

வேதை - தொடு முன்னே நவலோகம் 

ஏமமாகும் . 
5. தொட்டிபாஷாணம் . 
6. இரத்தசிங்கி பாஷாணம் ; சகலமும் 

செம்பே . 
7. ஏமசிங்கி பாஷாணம் ; பச்சையிலே 

வேதை . 
8. இரசிதசிங்கி பாஷாணம் ; தாரமாகும் . 
9. தீ முறுகல் பாஷாணம் , உருக்கினத் 

தால் வேதை , சூதமாரணம் , 
கார்முகில் பாஷாணம் , தாரமது கருப் 
பாசில் வேதை . 
சாதி இலிங்க பாஷாணம் , கட்டினத் 

தால் தங்கமது கூட்டிட தங்கமாம் . 
12 . வெள்ளைப் பாஷாணம் , 

வெள்ளீயம் 
சுண்ணமாகும் . 
13 . கௌரிபாஷாணம் , காரீயம் சுண்ண 

மாகும் . 
14. சவ்வீர பாஷாணம் , நவலோகம் சுண் 

காமாகும் . 
15. கோழித்தலைப் பாஷாணம் . 
16 . 

கெந்தி பாஷாணம் , கொடும் பச்சை 

காட்டுக் கொடிக்குப் போமே . 
17 . சுரைக்கெந்தி பாஷாணம், சூதமது 

செந்தூரமாகும் . 
18. பவளப்புற்றுப் பாஷாணம் , 
19. அரிதாரபாஷாணம் , அயந்தான் உஉரு 

கிப் போகும் . 


10 . 


11 . 


Arsenic is a steel grey metal with brilliant 
lustre very brittle and tarnishes 

on 
exposure to the air ; sublimates at a tempe 
rature below 

below fusing point and gives off 
colourless fumes with a garlic like odour . 
Unani Doctors ( Hakims ) do not give arse 
nic internally but Tamil Siddha Vaidyans 
have for many Centuries given white oxide 
of arsenic in very minute doses with aro 
matics to check obstinate intermittent 
fevers , also in glandular affections tendency 
to apopiexy and in leprous complaints and 
elephantiasis . To powder arsenic inerts 
substitute of alkaline sulphurata or of soap 
or vinegar ( $ 149 ) are used . Some of 
these poisons mentioned above are still 
used by Siddha Physians viz . realgar ( மனோ 
சிலை ) . yellow orpiment ( தாளகம் ) , mer 
cury ( சூதம் ) , golden coloured arsenic 
( கௌரி ) , corrosive sublimate ( சவ்வீரம் ) , 
vermilion ( இலிங்கம் ) . white arsenic 
( வெள்ளை பாஷாணம் ) , rat s bane ( ஏலிப் 
பாஷாணம் ) etc. In Ayurveda treatment 
by poisons is unknown . There are many 
among Europeans and Indians who have 


3273 


பாஷாணவுப்பு 


பாடிரம் 


பூசினிக்காய் , 


பாஷாணவூறல் போக்கி , 
pumpkin . 


zealously worked and ransacked in the 
many departments of the ancient know 
ledge , but they seem to have reglected to 
reglected , if not failed in this branch . 


பாஷாணவெப்பம் , பாஷாணத்தின் வேகம் . 


Poisons of India . 


பாஷாணவேகம் , See பாஷாணத்தின் வீறு ; 
கொடுமை 


1. Corrosives -- Strong acids and alkalies . 


பாஷாணவைப்பு. பாஷாணத்தை சுத்தி 
செய்த மருந்திற் குபயோகிப்பதற்காகத் 
தயாரிக்கு முறை , இதை போகர் எழுநூறில் 
பார்க்கவும் , See Bogar - 700 . 


11. Irritants - A . in organic ( T ) non -metal 

lic , phosphrous , iodine chlorine , Bro 
mine . ( II ) metallic , arsenic , antimony 
mercury copper , lead etc. ( B ) organic , 
( i ) vegetable , castor oil seeds croton 
seeds and oil ; ( ii ) Animal , snake , scor 
pion , cantheridcs , insect bites , ptomaine 
poisoning etc ; ( C ) Mechanical , diamond 
dust powdered glass , hair etc. 


பாஷாண்டி . 


பாடாதி சூரணம் , கள்ளு சாராயத்துடன் 
கலந்து குன்மம் , சூலை , மூலத்திற்கு கொடுக் 
கும் ஆயுள் வேத மருந்து , an 

an Ayurvedic 
powder given mixed with toddy arrack for 
gunmam . ( dyspepsia ) soolai and piles . 


பாடாவதி , துன்பம் , affliction . 


பாடாவவரை , தம்பட்டை அவரை , Jamaica 

horse bean - Canavalia ensiformis . 


பாடாவறுதி 


11. Neurotics - affecting the brain - Cere 

bral . ( a ) somniferrous -- Opium and its 
alkaloids . ( 5 ) inebrients - alchohal , 
ether , chloroform etc. ( c ) delerients 
dhatura ,, belldona , cannabis indica 
( ganja or bhang ) . 
{( ii ) affecting the spinal cord - Spine 

Strychnine , nuxvomica etc. 
( iii ) affecting the heart - Cordiac - 

aconite , hydrocyanic etc. 
( iv ) affecting the lungs - asphyx iants 

poisonous gases , carbon dioxide , car 

monoxide , coal gas etc. 
( v ) affecting the peripheral nerves 

peripheral Conium , Curare etc. 


அடிபட்டு 

படுக்கையாகக் 
AL_ $ 608, being or remain 
ing in bed for a long period 
to the injury received . 


பாடாவாரி 


பாடாவனசம் , பெருங்குமட்டி , bitter apple 
Cucumus genus 


பாடாணமாரி , கல்மழை , hail stone rain . 


பாடாண முத்தி , பௌத்தமுத்தி , aunihila 

tion of the body and soul by Buddhists . 


பாடாணம் , see பாஷாணம் . 


NOTE : - Poisons are generally of two classes 

viz : animate and inanimate i . e . those deri 
ved from living beings - Vegetables and 
animals insects etc , and those from non 
living things - minerals . 


பாடிகா , சந்தனக் குழம்பு , sandal solution or 

paste mixed with other perfumes . 


பாஷாணரசிதசகி , அணு புலு துவரை . an ur 

known a kind of redgram or dholl referred 
to in Bogar s vocabulary . 


பாடிசம் , பெருங்கோரை, large sedge grass 

Eyperus umbellatus . 


பாடிதம் , உச்சரிக்கப்படுவது , that which is 

chanted as mantram . 


பாஷாணவகை , பலவிதமான பாஷாணங்கள் , 
several kinds of poisons . See பாஷாணம் . 


பாடித்தல் , உச்சரித்தல் , to chant ; to utter 

repeatedly . 


பாஷாணவீறு , பாஷாண 

வேகம் அல்லது 
கொடுமை , virus of poison - Virulence of 
poison . 


பாடிரம் , ஓர் கிழங்கு , a kind of tuber ; 2 . 

துத்தநாகம் , zinc ; 3. மூங்கிலரிசி , bamboo 
rice ; 4 , வாதநோய் , rheumatic affection ; 
5. மேகம் , cloud . 


பாஷாணவுப்பு . வெள்ளைப் பாஷாணவுப்பு , 

salt of arsenous acid - Aresnite . 


3274 


பாட்டத்தோயம் 


பாணன் 


பாடிலா , வட்டத்திருப்பி , பொன் முசுட்டை 
யின் வேர் , root of Sida acvta ; 2. பங்கம் 
பாளை , which see . 

. 


பாட்டம் , மழை , rain ; 2. பலகாரம் , cake 
sweets and savouries ; 3. தோட்டம் 
garden . 


sirissa - 


பாடல் , வாகை மரம் , common 

Albizzia lebbek , 


பாட்டல் , பாதிரி , see 


மாடலம் . 


பாடினம் , சித்திர மூலம் , Ceylon leadwort -- 

Plumbago genus . 


பாட்டி , கிழவி , old woman ; 2. விலங்கின் 
பெண் , she animal . 


பாடினி , மட்பாண்டம் , earthern vessel or 
pot . 


பட்டுக்குடையாள் , வாலுளுவையரிசி seeds 

of intellect tree Celastrus paniculata , 


பாஷ்பம் , see 


பாட்பம் . 


பாடீகம் , 


} 


சந்தனம் , sandal wood . 


பாடீரம் , 


பாட்பம் , கண்ணீர் , tears , drops of water 
from the eyes . 


வாதம் , 


arthritis ; 


2.1 


. 


பாடீரம் , கீல் 
பாடிரம் . 


See 


பாட்னா அபினி , பாடலிபுரத்து அபினி , patna 
opium . 


பாடீனம் , சித்திர மூலம் , see பாடினம் ; 2 . 
dammer - Shorea robusta ; 3 , வாளை 
wallagoattu 

Trichiurus lepturus . 


or 


பாண கந்தகம் , வானகந்தகம் , stick 

roll sulphur , see வாணகந்தகம் . 


மீன் , 


பாணக்கல் , வைடூரியம் , நவரத்தினத்தில் 

one of the nine gems 


ஒன்று , 


Cat s eye . 


பாடு , இடம் ; place ; 2 , ஓசை , sound ; 3 . 

குணம் , quality . temperament or disposi 
tion ; 4. படுதல் , suffering : 5 பக்கம் , 
side ; 6. கேடு , injury ; 

7 . பெருமை , 
eminence , greatness . 


பாடுகாயம் , 


see 


படுகாயம் , 


பாணம் , மழைவண்ணக் குறிஞ்சி , a species 
of mindie that yields sky coloured flowers . 
Lawsonia spinosa , see 

மேகவண்ணக் 
குறிஞ்சி ; 2. திப்பிலிக் கொடி , long pep 
per creeper ; 3. திப்பிலி, long pepper 
Piper longum ; 4. கை , hand ; 5. வெடி 
யுப்பு , nitre ; 6. ஓர் வகை இலிங்கக் கல் ; 
இது நர்மதா ஆற்றில் ஓங்காரக் குண்டத் 

ல் அகப்படும் , a kind of phallic stone said 
to be found in the river Narmada . 


பாடுசாய்தல் , சூரிய சந்திர 

setting of the sun or moon . 


அஸ்தமனம் , 


பாடுபடல் , வேலை செய்தல் , 


to work hard . 


பாடேதகி , கலப்பு : கு வன்னி , அதாவது பாஷா 

ணத்தைப் பேதிக்கும் ஓர் மூலிகை , an 
unknown drug said to act mineral poisons . 


NOTE : Phallus found in that part of Nar 

mada river called Ongarakundam perhaps a 
pool . 


பாணம்பழை , மேகவண்ணக் குறிஞ்சி , 
பாணம் , 


பாடை , பருத்தி , cotton ; 2. வட்டத்திருப்பி , 
see பாடிலா ; 3. பிணத்தைத் 

தூக்கும் 
பாடை , மரம் , அதாவது பிணக்கட்டில் , lier 
for removing to corpse, 4. பதினெண் 
பாஷை , which see ; 5 . 

5. ஆணை , an asser 
tion confirmed by oath . 


பாணலி , பொரிக்கும் சட்டி , frying pan . 


பாணலிங்கம் , பாணம் , which see . 


பாடைகுலைத்தான் , பாகல் , which see . 


பாணல் , வெற்றிலை , betel leaf . 


pox ; 2 . 


பாட்டகம் , சின்னம்மை , chicken 

கொப்புளிப்பான் , a variety of chicken pox 
in wnich the eruptions lead to a gangrenous 
ulceration - Varicella gangrenosa . 


பாணவி , தட்டைப்பயறு , flat pulse 

flat pulse - Doll 
chos catjang . 


பாணவுப்பு , வெடியுப்பு , nitre - Potassium 

nitrate., 


பாட்டத்தோயம் , 

தண்ணீர் 

மேலிருந்து 
படும்படி குளித்தல் . a bath in which water 
is showered upon the person from above 
Shower bath . 


பாணன் , காட்டாமணக்கு , physic nut - 

Jatropha gossypifolia alias J. curcas . 


3275 


பாணிதம் 


பாண்டகஷாயம் 


2 . 


பா . 

காட்டாமணக்கு, See பாணன் ; 
சால் , a wide pot . 


பாணாவேர் , காட்டாமணக்கு வேர் , root of 
physic out plant. 


sure and given for allaying thirst in some 
diseases ;; 8. அரைக்கூறாகக் காய்ச்சிக் 
கொதிக்கவைத்த கருப்பஞ்சாறு , the inspis 
sated or half boiled juice of sugarcane a 
variety of treacle ; it increases the slimy 
secrection but acts a flesh builder ; 9 . 
குழம்புப்பாகு , a treacle boiled down to a 
sticky consistence , 


பாணிதனையறியாமை , பூநீரிலிருந்து உப்பை 
யும் , தண்ணீரையும் , எண்ணெயையும் வேவ் 
வேறாகப் பிரித்தெடுக்கத் தெரியாமை , no 
knowledge of separating the salt, water and 
oil in the efflorescence found on the soil of 
fuller s earth . 


பாணித்தல் , தடுத்தல் , obstruct . தாமதித்தல் , 


பாணிப்பல்லி, வலம்புரிக்கொடி , isora cree 
per 

Helictoris isora . 


- 


பாணி , இலைச்சாறு , leaf juice ; 2. கருப்பை 
நீர் , liquor amnii ; 3. பனிக்குடத்து நீர் , 
amniotic fluid presenting at the child deli 
very | e . , first 

presentation ;; 4. கள் , 
toddy , palm juice ; 5. தேன் , honey , 
பாணிற்கொள்ள பறந்திடும் உஷ்ணம் : 6 . 
சர்க்கனரக் கரும்பு , sugarcane ; 7. பழச்சாறு , 
fruit juice ; 8. குடிக்குமருந்து , any liquid 
medicinal preparation for drinking : 9 . 
காண்டக பாஷாணம் , a kind of poisonous 
calcium compound ; 10. பாஷாணம் , any 
mineral poison ; 11. கற்கடக பாஷாணம் , 
இது 32 பிறவிப் பாஷாணத்தில் ஒன்று , one 
of the 32 native arsenics contemplated in 
the Tamil Siddha Medicine 12 , கோழித் 
தலை கந்தகம் , red sulphar so called from 
the colour of cock s crest ; it is one of 32 
kinds of synthetic poison according to 
Siddha Medicine ; 13. சர்க்கரைப்பாகு , any 
Syrup ; 14. காலம் , time , period or season ; 
15. கை , arm , hand ; 16. தண்ணீர் , water ; 
17. பாகுவண்டல் , sediment of sweet syrup , 
treacle -- Syrupus fuscus . It is also known 
as sugar house molasses , this should not be 
confounded with the variety obtained in 
making raw sugar ( வெல்லபாகு ) ; 18 , மலை , 
mountain ; 19 , அழகு . beauty ; 20 , இலு 
umu , bassia tree . 


பாணிப்பூ , இலுப்பைப்பூ , bassia flower . 


பாணியம் , மருந்து ஒரு பாகமும் தண்ணீர் 32 
பாகமும் எடுத்துக் கொண்டு காய்ச்சி அரை 
அல்லது கால் பங்கு ஆகும்வரை கொதிக்க 
வைத்து இறக்கிய இலத கஷாயம் , இது 
தேனில் கொள்ள 

வேண்டியது , 

a weak 
form of decoction prepared by boiling one 
part of medicinal substances or drugs in 32 
parts of water till the whole is reduced to 
or 1 It should be taken in honey . 


பாணியுள்ள , பசையுள்ள , stimy or pulpy . 


பாணிரம் , தாமரை , 


totus flower ,, 


பாணிருகம் , see 


பாணிகம் . 


பாணிகம் , தாமரை , lotus flower Nelum 
bium speciosum ; 

2. கை நகம் , finger nail . 


பாணிவிருக்கம் , தென்னைமரம் , cocoanut palm . 


பாகை, அகப்பை , ladle ; wooden spoon , 


பாணீர் , தண்ணீர் , water . 


பாணிசம் , கைநகம் , See பாணிகம் , 


பாண் , 


கள் , toddy . 


பாண்டகச்சம் , வாகை , 

வாகை , Common sirisa 
Albizzia lebbek . 


பாணிதம் , கருப்பஞ்சாறு , sugar cane juice ; 
2. வெல்லப்பாகு , molasses obtained from 
jaggery ; 3. கற்கண்டு , sugar candy ; 4 . 
தண்ணீர் , water ; 5. இரசாயணம் , tonic ; 
( . பாகு அல்லது சர்பத்து , syrup , liquid 
treacle ; 7. அரைப்பங்காகச் சுண்டக் 
காய்ச்சி வடித்த இலகு காஷயம் , இது 
நோயாளியின் தாகத்தைத் தணிக்கும்படி 
கொடுப்பது , a weak form of docoction 
derived by boiling the medicinal substance 
in water till it is reduced to half its mea 


பாண்ட கஷாயம் , வேர் , கிழங்கு , பட்டை முத 
லிய மருந்துச் சரக்குகளை எடுத்துத் தூள் 
செய்து கொண்டு பாண்டத்திலிட்டு அதற்கு 
மூன்று பாகம் வெந்நீரிட்டு 10 அல்லது 12 
மணி நேரம் ஊறியபிறகு வடிக்கட்டி எடுத்த 
கஷாயம் an infusion prepared by taking one 
part of powdered drugs as roots , tubers, 
bark etc. and three parts of boiling water 
and then keeping it for ten or twelve hours 
and straining the same for use . 


3276 


பாண்டவிகை 


பாண்டு 


See 


பாண்டச்சம் , கொடி நெல்லி . இது ஓர் அபூர்வ பாண்டவைப்பு, பாண்டம் அல்லது சட்டியில் 
மூலிகை , காயசித்திக் குதவும் , goose berry . வைத்து எரித்துத் தயாரிக்கும் மருந்து , a 
creeper, a very rare plant useful for reju medicine calcined by being kept in a vessel 
vanation ., 

or pot and then roasted if necessary : 2 . 
மருந்துகளைப் பாண்டத்திலிட்டுச் செய்யும் 

முறையைப் பற்றிக் கூறும் ஓர் வைத்திய 
பாண்டத் தமைந்தவுப்பு , இந்துப்பு , rock 

6760 ; a treatise describing the various 
salt , { epsom salt , Sindh salt. 

processes or methods of pharmaceutical 

preparation of medicines by keeping them 
பாண்டத்திற் சமைந்த கன்னி , சூடன் , cam 

in a vessel or pot . 
phor .. 

பாண்டி , 

வாகை மரம் . common sirissa -- 
பாண்டப்புடம் , மருந்தை மூசையிலிட்டு Albizza odoratissima ; 2. மூங்கில் , bam 
அதை நிறைய நெல் உமியைப் பரப்பிய 

boo ; 3. பட்டாணி pea , pulse ; 4. எருது , 

bull ; 5. ஓர் விளையாட்டு , a play by children . 
மண் சட்டியில் வைத்து எரிக்கும் புடம் , a 
process of calcination in which the medi 

பாண்டிக்குழி , இறந்தவர்களைப் புதைக் தம் 
cine is enclosed in a crucible and then placed 

குழி, ( in Archaelogy ) a pit for the dead ; 
in the middle of an earthern vessel or pot 2. சமாதி , sepulchral monument . 
which is filled to the brim with paddy husk 
and then heated or roasted by blowing . பாண்டியன்றார் , (பாணடியன் + தார் ) வேம்பு , 

அதாவது வேப்பம் பூ மாலை) , margosa flower 

garland . 
பாண்டம் , பாத்திரம் , a vessel ; 2 . மண் 
சட்டி , earthern pot ; 3 , உடம்பு . human 

பாண்டிரம் , பெருங்கிளை மரம் , saraswati leaf 
body , as in மாயனார் (தயவன் செய்த மண் 

tree -- Cleodendron infortunatum , 
பாண்டடம் ஓடடா ; 4. சரகண்ட பாஷாணம் 
one of the 32kinds of native arsenic men - பாண்டில் , அகல் , bowl , a small earthern 
tioned in Siddha Medicine ; 5. வயிற்று dish ; 2. எருது , bull ; 3. மூங்கில் , bam 
வீக்க நோய் , distension of the abdomen . 

boo ; 4. வாகைமரம் , பாண்டி ; 5 . 
கிண்ணி , an eating dish ; 6. கண்ணாடி , 

glass ; 7. கட்டில் , cot , 
பாண்டரம் , சிவப்புச் சுண்ணாம்பு ; red quick 
lime ; 2 மல்லிகை jasmine flower - Jasminum பாண்டி , வெள்வங்கம் , tin , white lead . 
sambac ; 3.வெண்மை, whiteness . 

பாண்டீரம் , ஆலமரம் , banyan tree ; 2 , 
பாண்டலான , 

வெண்மை , whiteness . 
ஊசின , rancid . 

பாண்டு , பேயத்தி , devil s fig - Ficus daemo . 
பாண்டல் ஊசல் . the quality of being Ram ; 2. சிறு பூளைச்செடி , a species of 

rancid ; 2 , பாசி பிடித்து நாறுதல் , stink cotton plant ; 3. சிறுபூளை . small cat : 4 . 
ing smell ; 3. பழமையானது , that which வெண்மை , whiteness ; 5 , உடம்பு வெளுப் 
is stale ; 4 , கருவாடு , dried fish ., 

பும் வீக்கமும் காணும் ஓர் நோய் , a chronic 
dropsy causing paleness and bloating of the 

body . 
பாண்டல் கருவாடு , நாற்றக் கருவாடு , bad 
smelling dry fish 

பாண்டு , இந்நோய் சாதாரணமாக , உடம்பின் 

இரத்த ஓட்டம் தடைப்பட்டு , அதன் நீர்ப் 
பாண்டல் நாற்றம் , ஊளை நாற்றம் ; foul பாகம் அக்குழாயினின்றும் வெளிப்படுவதி 
smell . 

னால் அதைச் சார்ந்த பாகங்களில் நீர் தங்கி , 

கால் அல்லது இடுப்பின் பாகத்தில் வீக்கங் 
பாண்டல் நெய் , நாட்பட்டதினால் நாற்றம் 

காணும் . சில சமயம் வயிறு . மார்பு , முகம் 
வீசும் நெய் , stale ghed by its being kept for 

இவைகளிலும் வீக்கங்கண்டு இரத்தம் மாறி 
a long time ; 2. por low, rancid ghee. 

சோகையால் வெளுப்புக்காணும் , சிலபாகங் 
களில் விரல்களால் அழுத்தக் குழிவிழுந்து 

பிறகு மாறிவிடும் , சில்லென்று வீசும் குளி 
பாண்டவன் கிரிஷி , ஆற்றுமருந்து , healing 

ரும் காற்றில் திரிவதாலும் , உட்கார்ந்து 
medicine . 

அல்லது படுத்து இருந்ததாலும் , குண்டிக் 
காய் நோய் , இருதயம் , நுரையீரல் , மண்ணீ 

முதலிய உறுப்புகளைத் தாக்கும் . 
பாண்டவிகை, ஊர்க்குருவி , a kind of spar நோய்க் கோளாறுகளாலும் , மற்றும் பெண் 
row ; 2. பெண் , a girl or woman . 

களுக்கு மாதவிடாய்க் கோளாறினாலும் ஏற் 


ரல் 


3277 


பாண்டு 


பாண்டு நாசனி 


caused by the disease of liver the swelling 
first appears in the abdomen The author 
of this book described UJIT 50791 ( Pandu ) as 
dropsy In my opinion vir soor ( Pandu ) 
which means only வெண்மை ( white or pale 
ness ) refers merely to anaemia where the 
patient turns pale or white The word 
GFGW ( sophai ) which means fiCATION 
( swelling due to accumulation of water or 
fluid ) refers only to dropsy , as it agrees 
with the definition given above for dropsy 
by the author himself . 


பாண்டுகம் , காமாலை , jaundice ; 

2. சிறு 
பூளை , see பாண்டு ; 3. கருந்தேற்றா. a 
black species of water clearing nut Stry 
chnos potatorum ; 

பங்கல் வெள்ளை , 
dark white . 


படும் , அன்றியும் இந்நோய் பிறவி நோயா 
யும் இருக்கலாம் , மேகசம்பந்தமான கிரந்தி 
முதலிய நோய்கள் சோகை நோய் இவைக 
ளாலும் உண்டாகலாம் . பெண்களுக்கு இந் 
நோய் கண்டால் நாதாசயத்தின் வீக்கத்தி 
னால் கருப்பை தாக்கப்பட்டு அதனால் மாத 
விடாய் தடைபட்டு , பிறகு அடி வயிறு வீக் 
கம் , மேல்மூச்சு முதலிய குணங்களைக் காட் 
டும் , இது அடியிற் கண்டபடி பலவகைப் 
படும் . அவையாவன ; dropsy which is gene 
rally defined as the abnormal accumulation 
of the serrous fluid in the tissues or a body 
cavity . It consists of swelling arising from 
the escape of watery fluid of the blood 
through the coats of the vessels to the 
surrounding parts due to the impediment 
to the circulation of the blood , causing 
stagnation of that fluid . The usual position 
of the dropsy is the leg and the lower 
extremeties . It may even extend to the 
abdomen , in some cases ( heart , lungs ) 
chest and the face or the entire body . The 
malady is recognised by pressing the affec 
ted part with fingers ( thumbi when depres 
sion is left which only gradually fills up . 
Various are the causes ascribed to it viz - 
exposure to cold or sitting or lying in a 
drought of cold air , from diseases of kid 
ney s , heart or lungs , liver or spleen . It 
may also be due to other diseases as conge 
nital or acquired diseases , syphilis , anemia 
chronic drunkness etc., in females from 
menstrual disorders , the ovarian tumour 
giving rise to gradual distension of the 
parts affecting the womb ; the cessation of 
menses is the result . This is marked by 
distension of abdomen hard breathing 
swelling of the feet . It consists of different 
kinds as mentioned below viz : 


பாண்டுகரணம் , 

பாண்டு 

நோயாளிக்கு 
வெளுத்த உடம்பைப் பழைய நிறத்திற்கு 
கொண்டு வருவதற்காகச் செய்யும் தொழில் , 
the act of imparting a brown or natural skin 
colour to person attacked by a disease 
which turns skin white 1.e , leucoderma . 


al 


பாண்டுகம் பலம் , ஓர்வித வெள்ளைக்கல் 
kind of white stone . 


பாண்டுகனரோகவரி , பாண்டு நோயைத் 

தீர்க்கும் இலைக்கள்ளி , leaf spurge - Euphor : 
bius neirifolia so called 

of its curing 
dropsy . 


பாணடுக்கல் , வெள்ளைக் கல் , white stone . 


பாண்டுக்கிராணி , பாண்டு நோயில் காணும் 
பல விதமான பேதி , chronic diarrhoea of 
patien s attacked by dropsy . 


1 , பித்தபாண்டு . 
2. வாதபாண்டு . 
3. சிலேட்டுமபாண்டு , 
4 

விஷப்பாண்டு . 
5. திரிதோஷப்பாண்டு . 

ஊதுபாண்டு . 
7 நீர்ப்பாண்டு . 
8. எரிப்பாண்டு . 


பாண்டுசூலை , பாண்டு ரோகத்தால் ஏற்படும் 

குத்தல் நோய் , இதகால் உடம்புவற்றி , 
எழுச்சிகண்டு , வாயுமிகுந்து. அதனால் நெஞ் 
சில் கத்தல் , சுரம் இடைவிடாது காய்ந்து 
கை கால் கனத்து முளிகளில் கரடு கட்டி 
தொடைச் சந்து இடுப்பு , தொப்புள் , ஆசன 
வாய் இவ்விடங்களில் உளைச்சல் காணும் , 
acute pain felt in a patient attacked by 
dropsy . It is marked by emaciation of 
body, prominent nervous pain in the heart 
due to excess of windy humour , remitent 
fever , heaviness of the limbs . stiffening and 
rigidity of joints and boring pain especially 
in the groin ; waist . navel , and arms . 


6 . 


NOTE ( by C.D. ) If caused by the disease of 

kidney , the swelling first appears in the 
face , if caused by the disease of heart the 
swelling first appears ir . the feet, and if 


பாண்டு நாசனி , சிறு வாலுளுவை , spindle 

tree Celastreus paniculata 


3278 


பாண்டுரோகம் 


பாதகக்கிருமி 


3 


பாண்டு நீர் , பாண்டு நோயிற் காணும் இரத் 
தத் தெளிவு, the serous fluid collected in 
dropsy . 


பாண்டுரோக வினாசினி , ஈகைக்கொடி 
sensitive plant — Mimosa rubicantis . 


பாண்டுலா , புடல் , snake gourd , see பாண்டு 
லாம் . 


பாண்டுநோய் , which see . 


பாண்டுலாம் , கறிப்புடல் , snake gourd 

Trichosanthes anguina. 


இதில் 


பாண்டு நோய்க்கிராணி , பெருவாரி நோயிற் 
காணும் ஓர்வித பாண்டு நோய் , 
காய்ச்சல் கழிச்சல் கண்டு உடம்பு முழுவதும் 
திடீரென வீங்கும் , an epidemic disease 
characterised , by lever diarrhoea anemia , 
followed by sudden swelling - Epidemic 
dropsy . 

. 


பாண்டுவண்ணம் , பாண்டுநோயிற் காணும் 
வெண்ணிறம் , paleness a symptom of dropsy 
and anaemia ; 2. வெண்மை , whiteness . 


பாண்டு பிடித்தல் , வெளிறல் , வெளுத்துப் 
Gungu , to grow pale or anemic . 


பாண்டுவாமம் , புறாமுட்டி , parroquelt buff 

Triumfetta rhomboides . 


catamaaran 


பாண்டு புத்திரிகம் , தணக்கு , 
tree - Gyrosurpus jacquini . 


பாண்டு புத்திரிகா , see பாண்டு புத்திரிகம் . 


பாண்டுவிஷக்கரி , மாஞ்சரோகணி , an 
unknown rejuvenating plant . 

It is now 
identified beyond doubt by Thiru R. 
Kumarasami , M. A. Asst , professor of 
Botany College or Indian Medicines Palayam 
kottai as Pimpernel -- Anagallis arvensis . It is 
also known as நறவம் , அனிச்சம் , in Tamil 
It is a classical drug mentioned even by 
Thiruvalluvar in his Thirukural in more 
than one place . It is a small herb and not 
a tree as mentioned in Tamil dictionary , 


-- 


பாண்டுபோசனம் , திணை . Itallian millet 

Setaria italica . 


tree , a 


பாண்டுமலர் , சிறுபூளை , cotton 

species of cotton , silk cotton . 


வீக்கம் . 


பாண்டுவீக்கம் , பாண்டு நோயின் 
dropsical oedema . 

. 


பாண்டுமை , வெள்ளைச்சாறு 

வெள்ளைச்சாறு வேளை , white 
flowered cleome - cleome pentphylla . 


பாண்டூரி , தாமரை வளையம் lotus stalk . 


பாண்டுயாவனம் , பேரீச்சமரம் , date palm 

Phoenix acaulis . 


or 


பாண்டை , ஊழ்த்த நாற்றம் , offensive 
stinking smell 


பாண்டுரம் , 


பாண்டு , which see . 


பாத இசிவு , பாதத்தின் குறக்குவலி , a series 

of convulsive movements of the ankle 
induced suddenly pushing up the foot ,while 
the leg is extended - Foot clonus . 


பாண்டுராகம் , 


வெண்மை , whiteness . 


பாண்டு 

ராங்கம் , 
known drug . 


சமனத்துவயம் , 


an un 


பாண்டுருவன் , பாண்டு கோயில் உடம்புஊதி 
யிருக்கிறதைப் போலத் தடித்த வுடம்பை 
யுடையவன் , a corpulent or stouteman like 
one suffering from dropsy . 


பாதகண்டகம் , உள்ளங்காலில் சீதளம் அனு 
சரிக்கும் போது கணுக்கால்களிலும் , விரற் 
சந்திலும் , பரலி , காலைத் தூக்கும் போதும் , 
வைக்கும் போதும் , முள்ளு குத்துவதைப் 
போல் வலியுண்டாக்கும் , ஓர் வாத நோய் , 
a kind of rheumatic affection in which pin 
prick pain is felt while raising and lowering 
the foot due to chilness which spreads 
through the sole of the foot and extends to 
the ankle and the toes . See கணுக்கால் 
வாதம் . 


பாண்டு ரேட்சு , வெண் கரும்பு , white sugar 
cane opposed to செங்கரும்பு , red sugarcane . 


flower 


பாண்டுரை, பாதிரிமரம் , trumpet 

tree Bignonia Chelanoides . 


பாதகக்கிருமி , வாந்திபேதி , சன்னி 

சுரம் , கொள்ளை நோய் முதலியவையும் 
சயம் , கருங்குட்டம் , அம்மை முதலிய நோய் 
களுக்குக் காரணமாகக் கருதும் , கண்களுக் 
குப் புலப்படாத புழுக்கள் ; bacilla virus or 
microorganisms said to be responsible for 
cholera , typhoid fever , epidemic as also 
carbuncle or ulcer , cancer , black leprosy 
small pox etc — pathological microbes and 
virus . 


பாண்டுரோகபிரமேசனி , செம்மரம் , redwood 
tree - Amoora rohituka , 


பாண்டுரோகம் , 


see 


பாண்டு , 


3279 


பாதச்சோபகவாதம் 


பாதபரிசம் 


பாதகண்டீரம் , இராக்காலத்தில் பாதம் , 

பெருவிரல் இவ்விடங்களில் வலி , குடைச் 
சல் கண்டு , காலையில் குணமாகிவிடும் ஓர் 
வாத நோய் , a kind of rheumatic affection 
of small joints as foot great toe with infla . 
mmation and pain coming on at night and 
disappearing in the morning Gout . 


பாததாக வாதம் , பித்தாதிக்கத்தினால் , அல் 
லது வாத பித்தம் கோளாறடைந்து இரத் 
தத்தை அனுசரிப்பதால் உள்ளங்களில் 
எரிச்சலையுண்டாக்கும் , இது சாதாரணமாக 
அதிக நடையினால் 

ஏற்படும் என்று கருதப் 
படுகிறது ; இது முடக்கொற்றானால் குண 
மடையும் , the burning sensation ofthe soles 
of the feet caused either by the excess of 
bile humour or by enraged local Vayu ( wind 
humour ) in conjunction with the deranged 
bile and blood . It is considered to afflict 
persons of pedestrian habits and cured by 
the drug - Palsy curer . 


பாதகம் , தாமரைமணி , lotus seed , 

seed , 2. see 
பஞ்சபாதகம் . 


பாதகாரி , காலின் வெடிப்பு , 
feet and legs .. 


cracks 


in the 


பாதக்கண்டீரம் , ஒதக்கால் அதாவது யானைக் 

கால் , Cochin leg or elephantiasis of the leg . 
See ஆனைக்கால் . It is so called because 
in this disease the leg is chiefly affected due 
to blocking of the lymphatic vessels . It is 
said to be caused by filarial parasites . 


NOTE : Burning of the feet is not a common 

although often a very trouble some affec 
tion . It occours both to Indians and Euro 
peans but nearly to the latter . It may 
range from an uneasy sensation of warmth 
in the soles of feet ( Erythro mellagia ) to 
the most painful sensation of burning in 
feet and legs , preventing sleep and thus 
destroying the general health . In some 
instances the part affected is moist , in 
others quite dry . 


பாதக்கன் , புறாமுட்டி , see பாண்டுவாமம் . 


வெடிப்பு , 


fissures 


or 


பாதக்குடைச்சல் , பாதத்தில் உள்ளங்கால் , 
கணுக்கால் முதலிய விடங்களில் சீதாளத் 
தால் உண்டாகும் வலி , a boring pain in 
several parts of the foot sole , toes ankle 
due to affection of chillness . 


பாததாரி , காலின் 

cracks in the foot . 


பாதக்குழிப்புண் , பாதத்திலிருக்கும் ஆழ 
மான விரணம் , அநேகமாக மேகநோய் பெரு 
வியாதிகளில் காணும் , deep perforating 
ulcer in the foot ; it generally occurs in 
venereal and leprosy cases . 


பாததாரிகம் , அளவு கடந்து நடப்பதனால் 
உள்ளங்காலில் பசையற்று , 

அதனால் 
வறட்சி கண்டு பாத முழுவதிலும் காணும் 
வெடிப்பு . the painful paculiar cracks in the 
soles and the whole feet of a sole due to 
loss of natural serous moisture which 
slowly spreads to the whole of the foot, 


பாதசக்கரம் , பாதத்தில் உண்டாகும் மேக 

விரணம் , a kind of venereal ulcer affecting 
the foot . 


பா ததோயம் , பாதத்தை வெந்நீரில் அமிழ்த்தி 
வைப்பது , 

நோயாளியைப் படுக்கையின் 
ஓரத்திற்கு முழங்காலும் பாதமும் தொங்கும் 
படி வைத்துப் பிறகு நீரிற்குள் மூழ்கும்படி 
செய்தல் , putting the feet of a patient in a 
hot bath . This may be accomplished by 
drawing the person the edge of the bed 
until the knees bend and the feet hang down 
so as to be immersed inder the hot water . 


பாதசத்துரவம் , அரசமரம் , peepul tree - 

Ficus religiosa ; 2. ஆடு , sheep ; 3. ஆலங் 
கட்டி , hail stone . 


பாதசத்துரவம் , see பாதசத்துரவம் . 


பாதசாகை . கால் விரல் , toe . 


பாதநடை செருப்பின்றி வெருங்காலால் 
நடத்தல் , walking bare foot without sandals 
or shoes .. 


பாதசாரி , வழிநடப்போன் , one who travels 

by foot - Pedestrian . 


பாதநாராயணன் , வாத நாராயணன் , which 


see . 


பாதசுத்தி , கால்கழுவு தல் , washing the feet , 


பாதபம் , மரம் . tree . 


பாதசுரம் , சன்னிபாத கரம் , which see . 


பாதச்சோபக வாதம் , 


பாதபரிசம் , சீதாங்க பாஷாணம் , native 
arsenic . 


3280 


பாதரசதோஷம் 


பாதரசம் 


பாதவிருட்சம் , களாவிழுதி , Indian ipecacu . 

anha Gymnema sylvestris. 


பாதபின்னம் , 


பாதபேதம் , காலின் வெடிப்பு, see பாததாரி; 
2. குதிகால் வெடிப்பு, fissures at the heels 
of the foot 


கள் மெதுவாகத்தான் ஆறும் ; இதற்கு படி 
கார முதலிய துவர்ப்பு வஸ்துக்களில் வாய் 
கொப்பளிப்பதாலும் , ஆட்டுக்கால் சூப்பு 
கொப்பளித்துவிழுங்குவதாலும் ஆறும் , mer 
curial ptyalism due to the patients consu 
ming faulty preparations of mercury , it is 
marked by swelling of the checks , inflamm 
ation of the gums , teeth . If swelling is 
increased the tongue and the checks are 
indented by the teeth and ulcers formed . 
The usual duration of mercurial salivation 
is from 10 to 15 days ; and in some cases 
the inflammation may be more prolonged , 
and the resulting ulcers heal slowly . The 
treatment should consist in the use of 
astringent gargles like alum , bark of babui 
( black ) and drinking soup of sheep leg 
after gorgling . 


பாதபிளப்பு , குதிகால் பெடிப்பு , see பாத 
பேதம் , 


பா தப்புற்று , பாதத்தில் வரும் சதைப்புற்று , 
cancer foot 

Carcinoma foot . 


பாதப்பொருமல் . 


பாதமின்மை, பாதமே யில்லாத பிறவிமுடம் , 
congenital absence of the foot - Apodia . 


பாதரசபத்தியம் , இரசமருந்துகள் சாப்பிடு 
பவர்கள் 

அனுசரிக்க வேண்டிய பத்திய 
(4960) 056 , the dietetic system or medical 
regimen to be adopted by patients under 
treatment with mercurial medicines ; they 
must be kept under salt free diet . 


பாதமூலம் , குதிகால் , heel of the foot . 


பாதமூலி. சிறு நெருஞ்சில் , small caltrops 

Tribulis terrestris . 


பாதம் , காலின் அடிப்பகுதி , the terminal 

organ of the leg : foot ; 2. கால்பங்கு, one : 
fourth part ; 3. மரவேர் , root of the tree ; 
4. வாதுமை மரம் , almond tree - Prunas 
amygdalis alias Amygdalus Communis ; 5 . 
வட்டத்தில் காற்பகுதி , quadrant of circle ; 
6 வட்டத்தின் ஓர் பகுதி , segment of a 
circle ; 7 சரியை முதலிய சைவ சமய மார் 
க்கநிலை , ( in Agama Philosophy ) the four 
stages in the Saiva worship ; 8 , வீழ்கை, pro 
tration ; 9. அடிச்சுவடு , planting portion or 
bottom of the foot; foot print or foot 
mark ; 10 , + வசத்திபதிதல் , அதாவது பக்த 
வப்பட்ட ஆன்மாவிலே திருவருள் பொருந் 
துதல் , ( in Agama philosophy ) the degree 
of spiritual advancement in which there is 
an utter mortification of self and self energi 
sing principle and a ripening of the soul 
for union with the deity . 


பா தரசம் , இரசம் , இதற்கு சிவபீஜம் , சிவ 
விந்து என்றும் பெயர், இப்பெயரினாலேயே 
இதன் மகிமை தெற்றென விளங்கும் . அன் 
றியும் இரசாயனம் என்ற வார்த்தைக்கே ஓர் 
பெருமையுண்டு , மேலும் சித்த நூலின்படி 
இரசம் என்பது வாதம் , வைத்தியம் , யோ 
கம் , ஞானம் இவைகளுக்கு ஆதாரமானதும் , 
சித்துக்கள் ஆடுவதற்கும் , ஆயுள் விருத்தி , 
காய கற்பத்திற்கும் முக்கியமான வஸ்து . 
மேனாட்டார் இரசத்தை மிததியாகக் கை 
யாள் வதாயிருந்தாலும் , உபயோகத்தில் தமி 
ழர்களுக்கு இணையாகச் சொல்லிவிட முடி 
யாது , ஏனெனில் இரசவா தம் , காயசித்தி . 
கட்டுமுறை முதலிய இரகசியமான தொழில் 
கள் பிறருக்குத் தெரியாது , சாதாரணமாக 
இரசம் தனிப்பட்ட முறையில் சிறிதளவு 
தான் கிடைக்கும் அதுவும் மண்ணோடு கலந் 
துதான் இருக்கம் இது மிகுதியாய் இலிங் 
கத்தில் கலந்ததாய் இருக்கும் . ஆகவே இதி 
னின்று பிரித்தெடுப்பார்கள் , சுத்தமான 
இலிங்கத்தைச் சுத்தி முறைப்படிக்கும் , 
வாலையிலிட்டிறக்கியும் செய்வதுண்டு , mer 
cury . It is also known as Shiva s testes , 
Shiva s semen , which names by themselves 
indicate the superiority, eminence of this 
drug . The word Rasayanam has its own 
reputation .. According Siddhar s work 
mercury is given a prominent place because 
of its usefulness in Alchemy, Medicine Yoga 
and Wisdom ; not only this , it is highly 
important and plays a prominent role in 
the display of miraculous powers and for 
prolonging life and in the process of consoli 
dation - which is a sealed book to others . 
Free mercury in small quantities occurs 
dissiminated in the ores of 

of mercury .. 
Cinnabar is the chief ore of mercury and so 


பாதம்பாரோ , புல்லூரி , a parasite plant . 


பாதம்பிசின் , வாதுமை மரத்தின் பிசின் , the 
almond tree ; resin of Prunas amygdalis . 


பாதரச தோஷம் , சுத்திக் கிரமத்தில் குறைவு 
பட்ட இரசம் சேர்ந்த மருந்தைச் சாப்பிடுவத 
னால் ஏற்படும் வாய் வேக்காடு முதலிய குற் 
றங்கள் , இதனால் பல்லீறு சுரந்து சிவப்பாகி 
வீங்கும் , வீக்கம் அதிகமானால் நாக் தகன் 
னம் இவைகளில் பல்பட்டு கொப்புளங்கள் 
உண்டாகும் ; இவ்வேக்காடு 10 - 15 நாள் 
வரை இருக்கும் ; சில சமயம் அதிகப்பட 
நாள் நீடித்து மிருக்கும் , ஆனால் கொப்புளங் 


3281 


பா தரி 


பாதன் 


pure mercury is obtained from it by the 
process of purification and distillation with 
iron . 


பாதரோகணம் , அரசமரம் , 

அரசமரம் , peepul tree 
Ficus religiosa . 


-- 


பாதரோகம் , பாதநோய் , disease of the feet , 


NOTE : - Mercury is also called quick silver 

-- Argentum vivum . It had a certain faci 
nation for the alchemists and for a time it 
was believed by the Europeans that it was a 
constitution of all metals . The ancient 
ehemists Symbolised the metal by the 
herald s wand . 


பாதலகம் , பாதத்தை தூக்கும் போதும் , அடி 
வைக்கும் போதும் களிமண் 

அப்பியது 
போலவும் , செத்தை ஒட்டிக்கொண்டது போ 
லவும் கால் மரத்தலும், பாதங்கள் ஒன்றோ 
டெ என்று அடித்துக் கொள்ளுதலும் முதலிய 
குணங்களை யுண்டாக்குமோர் வாதநோய் , a 
kind of rheumatic affection of the foot 
marked by numbness when raising or plant 
ing the foot a feeling as if some clay is 
sticking on the sole or some rubbish cling 
ing to the feet a feeling of the fat dashing 
against etc. 


பா தவத்தம்பி , நிலக்காளான் , earth mush 
room - toad stori . 


பாதவம் , மரம் , tree in general ; 2. மலை , 

mountain , hill , 3 . மலை தாங்கி , ( lit ) 
mountain support ; wound plant Sida Cor 
pinifolia alias S. lanceolata , 


Liquid mercury when taken into the sto 
mach appears to posses- no action on the 
body and very large quantities even pounds 
at times been swallowed without any parti 
cular symptom being produced . Its sialogo 
gue power is shown in the increase of the 
salivery fluid and mucous secretions of the 
mouth , together with a peculiar condition 
of the cums and neighbouring 

parts . In 
acute rheumatism , mercurials are much 
used or employed by some practitioners 
called Vaidyans of S. India . in dropsy . 
hepatic diseases of spshilis mercurials form 
the sole remedy when employed in mode . 
rate quantities Mercurials emploped by 
Vaidyans as பற்பம் , செந்தூரம் , சுண்ணம் 
are oxidised forms of mercury prepared 
according to the Siddha System of Medi 
cine . If used in an unoxidised form or in 
over doses , they may prove dangerous to 
the system . See இரசம் . 


பாதவரட்சி , அதிகமான நடையினால் வாத 
கோளாறடைந்து பாதத்தில் பசையற்று 
வறட்சி கண்டு காலில் வெடிப்பு கண்டு 
துன்புறுத்தல் , painful cracks on the soles 
and the feet of a person of extremely 
pedestrian habits due to the affected 
portions becoming dry by loosing their 
moisture . see UTS Tif . 


பாதரசவுருக்கு , சிவப்பு சாதிலிங்கம் , red 

coloured vermilion or cinnabar . 


பா தவரிஷம் , உள்ளங்கால் திமிர் , இதனால் 
கால் 

நீட்டுதலினாலும் , முடக்குதலினாலும் 
உணர்ச்சி தோன்றாது . numbness of the 
soles and the feet in which no sensation is 

felt by stretching or flexing the legs . 
NOTE : -- Though the legs are deprived of 

all sensibility to touch still a sort of tickling 
sensation , pain in them is felt and the feet 
become subject to horripilation and prick . 
ing sensation . It is then considered as a 
premonitary symptom of leprosy . 


பாதரசவேகம் , இரசத்தின் வீறினால் உண்டா 
கும் வாய் வேக்காடு . புண் 

வேக்காடு . புண் முதலியவை , 
mercurial ptyalism or salivation i . e . , exces 
sive discharge of saliva from the mouth as 
a result of inflammation of the mouth , ton 
gue and gums . 


பாதவன்மிகம் , யானைக்கால் , elephantiasis . 


பாதர தம , see பாதரசம் . 


பாதவரட்சி 


பாதவெடிப்பு , see 
பாதபேதம் . 


அல்லது 


Ficus 


பாதரசம் , மலையத்தி , mountain fig 

microcarpa . 


Aca - 


பாதரவதம் , கருங்காலி , black wood 

cia sundra . 


பாதனம் , குத்தியெடுத்தல் 
யால் பிளத்தல் , opening 
incison . 


அல்லது கத்தி 
by lancet 


or 


பாதரி , பாதிரி , which see , 


பாதன் , சூரியன் , the sun ; 2. நெருப்பு , fire . 


3282 


பாதாள கங்கைக்கிணறு 


பாதாளயந்திரம் 


பாதாக்கிரம் , கால் நுனி , tip of the foot ; 
2. கால் பெருவிரலின் நுனி , tip of the big 
toe .. 


பாதாளகருடன் , கீரிப்பூடு , the 

plant -Ophiorrhiza mangos . 


mongoose 


பாதாளகறாடி , 


see 


பாதாளக்கருடன் . 


see 


பாதாங்குட்டம் , ( பாதம் + அங்குட்டம் ) 
பாதாக்கிரம் ; 2. பாதப் பெருவிரல் , great 
toe ., 


பாதாளகினி , See பாதாள கங்கை . 


பாதாளபேதி , காடி , vinegar . 


பாதாங்குலி , (பாதம் + அங்குலி ) கால்விரல் , 
toe . 


பாதாள மிரட்டி , 
root . 


தாமரைக்கிழங்கு , 


lotus 


பாதாசனம் . பாதபீடிகை , 


foot stool . 


பா தாட்சேபகம் , நீர் வாதரோகம் , அதாவது 

உதறு வாதம் . இதனால் நடக்கும்போது 
பாதங்கள் ஒன்றோடொன்று அடித்துக் 
கொள்வதாகவும் , சுற்றிவிழுவதைப் போல 
வுங் காணப்படும் , a kind of nervous disease 
Paralysis agitans marked by a peculiar 
gait in which one foot appearing to dash 
against the other and the whole body trem 
bling as if to tuemble down . It is also known 
as shaking palsy . 


பாதாள மூலம் , சீந்தில் கொடி , moon creeper 

Timosphora cordifolia alias Cocculus 
cordifoluis ; 2 . ஆடுதின்னாப்பாலை , worm 
killer - Aristolochia bracteata ; 3 . கரை 
யான் , white ant ; 4 கோரைக்கிழங்கு . 
nut grass , Korai grass root - Cyperus 
rotundus ; 5. சிறுநெருஞ்சில் , small calt 
rops , ground burnut - Tribulus terrestris . 


பாதாள மூலி . see 


பாதாள மூலம் . 


பாதாதிகேசம் , உள்ளங்கால் முதல் உச்சி 
வரை , from foot to head . 


பாதாளம் , கீழுலகம் . hell . 


சென்ற 


பாதா திதைலம் , உள்ளங்கால் கைகளுக்குத் 
தேய்க்கும் தைலம் , இது கண்ணுக்குறுதி , 
a medicated oil rubbed chiefly on the soles 
of the feet and palm It is said to 
strengthen the eyes . 


பாதாம் , வாதுமை , Almond . 


பாதாம் பிசின் , பாரசிகத்திலிருந்து தகடுகள் 

மாதிரி அகலமாகத்தட்டி வரும் ஓர் மஞ்சள் 
அல்லது வெள்ளை நிறமான 

கடினமான 
பிசின் , a kind of yellow or white rigid gum 
in the form of broad plates imported 
from Persia . , 


பாதாரி , 


see பாததாரி . 


பாதாளயந்திரம், உப்பைப் பூமிக் தள் பரப்பி , 
சில காலஞ் 

றகு திராவகம் 
இறக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஓர் யந் 
திரம் , இது அடி விசாலமும் , ஆழமுமான 
கெட்டியான ஓர் பள்ளம் பூமிக்குள் 
தோண்டி , அதற்குள் 4 அடி விசாலமும் 
ஆழமுள்ள மற்றொரு சிறிய 

பள்ளமும் , 
கீழே தோண்டி அதில் துருத்தியின் முளை 
யைச் செலுத்தி , அதன் மேல் அடுப்புக் கரி 
களைப் பாப்பி , அதற்கு மேல் பாத்திரத்தை 
வைத்து அதற்குள் திராவகம் இறக்க வேண் 
டிய பாத்திரத்தை 

வைத்து , 

இதனுள் 
அதற்கு வஸ்துக்களையும் அடக்கஞ் செய் 

பது 
மற்றொரு பாத்திரத்தினால் சுற்றிலும் கவரும் 
படி மூடி , நெருப்பிட்டுத் துருத்தி கொண்டு 
ஊதி , திராவகம் வடிப்பதற்காக அமைக்கப் 
பட்டது , பெருமிதமாக திராவகம் வடிக்க 
வேண்டின் இவ்விதமாகச் செய்து உபயோ 
கிக் தம் யந்திரம் , a distilling apparatus for 
extracting acids or other liquids on a large 
scale , the following is the process adopted 
for the purpose . Firstly , the ground or 
the place over which the construction has 
to be made has to be dug out and common 
salt is to spread out and covered by earth 
as before. After sometime a pit has to be 
dug out measuring 6 x6 x6 ft . and another 
small pit underneath 

this measuring 
4 4 x4 . In this should be inserted the 
the tip of the bellows over which charcoal 
is spread . Over this charcoal a vessel is 
kept and inside this vessel is secured 
another vessel containing the substances to 
be distilled Over this vessel another big 
ger vessel is kept so as to cover up all 
round . Then it is blown with the bellows till 
the liquid is obtained to the desired end . 


பாதார்த்தம் , எட்டிலொன்று . one of eight 
of a unit . 


பாதாளகந்தி , சர்ப்பகந்தம் , Rauwolfia ser 
pentina ; 2. See 

பாதான கருடன் . 


பாதாளகங்கை , பூமிக்கடியில் வெகு தூர 
மிருந்துவரும் தண்ணீர் , water spring com 
ing from great depth . the Ganges of the 
abyss . 


கினறு , 


பாதாள கங்கைக்கிணறு , பூமிக்கடியில் வெகு 

துலையிலிருந்து தோண்டிய 
இது புதுச்சேரியிலுள்ளது . சதா தண்ணீர் 
வந்துகொண்டிருக்கும் , an Artesian weil at 
Pondicherry from which there is a constant 
flow of water like a fountain . 


3283 


பாதிநாள் அரை 


பாதிரி 


பா திபகடம் , சரிபாதி , equel half . 


பாதாள வஞ்சனம் , ( பாதாளம் + அஞ்சனம் ). 
பூமிக்குள் அடங்கிக் 

கிடக்கும் பொருள் 
களைத் தெரியக் காட்டும் மை , 

a black 
magic. paint used for the eyes for the 
purpose of finding out the hidden treasures 
underneath the ground . 


பாதிபசி , அரைப்பட்டினி , semi starvation . 


பாதிப்புழுக்கு , அரைவேக்காடு , half boiled . 


பாதாளவட்டி , பூனைப்புல் , a kind of tender 

grass . 


பாதிப்பைத்தியம் , அரைப்பைத்தியம் , semi 
lunacy . 


East Indian 


பாதாளவாகை , 

நில 

வாகை . 
senna 

Cassia angustifolia . 


பாதிமதியணிந்தோன் . துரிசு . blue vitriol . 


-- 


பாதியம் , கடுக்காய் , gall nut 

chebula .. 


Terminalia 


பாதாளாஞ்சனம் , see 


பாதாள வஞ்சனம் 


பாதான் , நாட்டு வாதுமை, Country or Indian 
almond - Terminalia catappa . 


பா திரம் , மலை யாத்தி , Malabar mountain 

cbony Bauhinia malabarica ; 2. மூங்கில் , 
bamboo tree . 


பாதி , அரை , half ; 2. பங்கு , portion 


பாதிக்கொடி , அரை வயிறு , half bellyful , 


பாதி சத்தி , அர்த்தநாரி அதாவது ஒரு பாதி 
சத்தியும் ஒரு பாதி சிவனுமாகிய 

வடிவம் ; 
பாதிசத்தியாயிருந்த பாரலிந்தான் சக்கரம் 
(தேரை - 100 ) a body , the right half 
resembling Shiva , and the left half resem 
bling the Goddess Parvathi . 


பாதிசாமம் , நடுராத்திரி , midnight . 


பாதி சுண்டல் , அரைப்பங்கு சுண்டிப்போதல் , 
boiled to the half . 


பாதிசுண்டிய நீர் , பாதிபாகம் சுருங்கிய நீர் , 

இதனால் வாத பித்த தோஷம் விலகும் , water 
boiled to half the quantity . It cures the 
windy and Delious affections. 


பாதிரி , பாதிரிமரம் அல்லது பாடலிமரம் , இது 
ஒரு பெரியமரம் , இந்தியாவில் எங்கும் பார்க் 
கலாம் , அதிகஉயரம் ; அடிமரம் பருத்தது , 
அனேக கிளைகளுண்டு , உயரமாய்ப் போகப் 
போக நேராயும் செங்குத்தாயும் வளரும் , 
கிளைகள் நான்கு சோடி , பூக்கள் பெரியவை , 
மஞ்சள் நிறம் , மிக்க வாசனையுள்ளவை . 
ஆகவே இதன் பூ கோவில் பூசைக்கு உப 
யோகப்படும் , இதைத் தண்ணீரில் அமிழ்த்த 
மிக்க வாசனையாயிருக்கும் , இதன் வேரும் 
பூவும் கஷாயம் வைத்துச் சுரத்திற்குக் 
கொடுக்கலாம் , உடம்பிற்குக் கு எர்ச்சி 
தரும் , அன்றியும் மது மூத்திரம் , கரப்பான் , 
மேக வியாதி , உழலை , கண் , காது , கை கால் 
இவைகளைப் பற்றிய எரிச்சல் , பெருவிர 

ம் , ஆகந்துக மூலம் , அக்கினி மந்தம் 
இவைகள் போகும் , இதன் பட்டையை 
மற்ற சரக்குகளாகிய பற்பாடகம் , பேய்ப் 
புடல் , சித்திர மூலம் , சுக்கு , மிளகு இவை 
களோடு கூட்டி , கஷாயமிட்டுக் கொடுக்க 
விக்கல் , தாகம் , காதடைப்பு , மயக்கம் முத 
லியவைகள் குணமாகும் . இதன் பூ பெண் 
கள் வசியத்திற்குதவும் , இலைக் 

இலைக் கஷாய 
மிட்டு , குடல் தடைபட்ட தொந்திரவிற்குக் 
கொடுக்கலாம் , இம்மரத்தில் 
யுண்டு ; அவையாவன ; trumpet flower tree 

Stereospermum Chelonoides alias Bigno . 
nia Chelonoides . It is also known as Patali 
tree . It is a large tree found all over India , 
especially in Coromandel forests in Malabar . 
The stem and trunk straight of a very great 
height and thickness , branches very numer 
ous graduaily becoming more and more 
erect at the top ; leaves consist of two 
pairs ; flowers pretty large yellow and very 


பா திடல் , பங்கிடல் , apport ioning : 2 . 
காப்பாற்றல் , protecting:; 3. நெருக்கல் , 
compressing , contracting 


பாதித் தலைவலி , ஒற்றைத்தலைவலி , pain or 
aching on one side of the head Hemi 
crania . 


பல வகை 


பாதித்தல் , சரிபாகம் செய்தல் , dividing into 

two equal parts ; 2. துன்பப் படுத்தல் , 
causing to suffer. 


பாதித் தூக்கம் , அரைத்தூக்கம் , half asleep . 


பாதி நாள் அரை, ஒருபகல் 

ஒருபகல் அதாவது 

அதாவது நாலு 
சாமம் கொண்ட கால அளவு , period of one 
day i . e , from morning till evening . 


3284 


பாதுகாத்தல் 


பாதிரியரோகம் , செவிட்டு நோய் , அதாவது 

வாயு சிலேட்டுமத்துடன் கூடி சத்த நரம்பில் 
வியாபிக்கும் போது காது கேளாமை , deaf 
ness due to the derangement of the 
humours wind and phlegm prevailing on the 
auditory nerve - Nervous deafness , 


பாதிரியம் 
fragrant and they are offered to temples for 
worship of delties . When immersed in 
water , they give it an agreeable odour . 
Both the root and flower are given in infu 
sion as a cooling drink in fevers . More . 
over it is prescribed in cases of diabetis , 
skin eruptions venereal affections, inflam 
mation and burning sensation of the eyes , 
ears , arms and legs . It is also said to cure 
big ulcers , incidental piles , from external 
causes , loss of appetite. The bark mixed 
with other drugs or ingredients such a 
fever plant , devil gourd , lead wort , dried 
ginger , black pepper etc. , is given as a 
decoction for hiccups , thirst , fatigue giddi 
ness , etc. The flowers inpotion for fasci . 
nating females . The decoction of the 
leaves is given for visceral obstructions . 
There are different varieties of this tree 
viz : 


NOTE : - Deafness may be due to several 

Causes , Inflammation and its consequences , 
poly pus , enlarged tonsils , rupture of the 
drum , When , habitually taking bath in 
cold water . as a sequel to certain diseases 
such as scarlet fever , measles , typhus , 
malaria , as a result of debility . It may also 
be due to certain diseases of brain or from 
taking quinine in large and continued doses . 


1 . பாதிரி , fragrant trumpet flower -- 

Stereospermum chelonoides . 
2. பூம்பாதிரி , rose flowered trumpet 

tree Streospermum suoveolens . 
3. பொன்பாதிரி , gold flowered trumpet 

tree - Bignonia chelonoides . 
4. பெரும் பூம் பாதிரி , big flowered 

trumpet tree - Dolichandrone rhe 
edil . 


பாதிரியவா தம் , இதுவே செவிடுபடுவாதம் , 

இதற்கு செவிமந்தம் என்றும் பெயர் , காதில் 
உள்ளிலும் அடியிலுமிருக்கும் போதநரம்பு 
கள் அனுசரித்துக் காதைச் செவிடுபடுத்திப் 
பெருங்கூச்சலிட்டாலும் கேளாது முழுதும் 
செவிடுபடல் , stone deafness as a result of 
the affection of the drum of the ear and 
auditory nerves arising from derangement 
of wind humour prevailing upon the whole 
auditory apparatus . 


பாதிரியிலந்தை , 


பா திரீயம் , see பாதிரியம் . 


பாதிவேகவைத்தல் , 
boiled . 


பாதிவேக்காடு , serai 


5. கும்பாதிரி , Celyon oak - Schlii triju 

gar . 


6. வெள்ளைப் பாதிரி , white flowered 

trumpet tree --- Sterospermum Xylo 
carpum . 


பாதிவேக்காடு , அரைப்பாகமாக அவித்தல் , 
half boiling see புழுக்கல் , 


சம் 


பா தீடு , பங்கிடல் , apportioning ; 

2 . 
பாகமாகச் செய்தல் , making into two halves . 


பாதிரி , பாதிரி மரம் see பாதிரி ; 2 . மலை 
யாத்தி see பாதிரம் ; 3. மூங்கில் , bamboo ; 

பூ னைக்காலி , cat footed plant - Mucana 
pruriens . 


பாதுகம் , பெரும் செருப்படை . big leaved 
low spreading creeper 

Coldenia procum 
bens . 


பாதிரிக்கூட்டம் , பாதிரி , வில்வம் , குமிழம் , 
தழுதாழை முதலிய வேர்கள் சேர்ந்த 
தொகுதி , collection or group of roots of 
the following trees- trumpet flower , bael , 
cashmere and wind killer . 


பாதுகாசித்தி , அந்தரத்தில் அல்லது நீர் 

மேல் நடத்தல் , இது ஓர்வித மாந்திரீக மிதி 
யடியாலும் , கவுன குளிகையாலும் செய்யப் 
பட்ட ஓர் சித்து , a miracle of walking in 
the air treading on the surface of water 
played with the aid of a magic sandal or 
animated mercurial pill . 


பா திரிமேலிந்தி , வெண்பாதிரி , white flower 
trumpet tree --Sterospermum xylocarpum . 


பாதிரியம் , செவிட்டுத்தன்மை , 
2. கடினம் , hardness . 


deafness ;; 


பாதுகாத்தல் , ஓம்பல் , protecting ; 2. கெந்தி 
வராமல் தடுத்தல் , defending . 


3285 


பாத்தியம் 


பாந்தம் 


பா துகாபஞ்சகம் , குண்டலி 

யோகத்தைப் 
பற்றிச் சொல்லும் ஓர் தாந்திரிக நூல் , 
tantric science dealing with Kundalini Yoga ; 
2 . செய்த பாவங்கள் எல்லாம் தொலையும் 
படி வணங்கித் துதிப்பதற்காக , குருவின் 
இரண்டு தாமரை மலர்ப்பாதத்தை ( 5 - கால் ) 
தாங்கிய ஓர் ஆசனம் , the five foot stool on 
which rest the two lotus feet of the Guru , 
who prays and meditates to get rid of all 
sins . 


பாத்தியத்திரவியம் . வெண்கடு த , விலாமிச்சு , 

சந்தனம் , அறுகு முதலிய சரக்குகள் , group 
of substances consisting of white mustard , 
( fragrant grass ) khus Khus root sandal 
wood and conch grass or bare grass . 


பாத்தியம் , பெருமுத்தக்காசு , அதாவது 
பெருங்கோரைக் கிழங்கு , root of large 
sedge grass – Cyperus juncifolia alias C , 
pertimil . 


பாதுகை , சிறு செருப்படை , small leaved 

spreading creeper - Coldenia procumbens . 


பாத்தியல் , தண்ணீர் மிட்டான் , water root 

Asparagas racimosus . 


பாதுகையிடல் , மிதியடிக் கட்டைப்போடல் , 
wearing of wooden sandal by ascetics 


பாத்திரச்சுரை , ஓர்வகைச்சுரை . இதன் காய் 
பாத்திரத்தைப் போலிருத்தலால் இப்பெயர் 
வாய்ந்தது போலும் , a kind of bottle gourd . 
It is cailed , from its shape like a vessel . 


பாதைக்குலை , பாகல் , which see . 


பாதோசம் , see பாதோதம் . 


பாத்திரடீரம் , காக்கை , crow ; 2. நெருப்பு . 
fire ; , 

3. நாரை , crane ; 4. பாத்திரம் . 
vessel . 


பாதோதகம் , ( பாதம் + உதகம் ) கால் கழு 

விய நீர் , the sacred water obtained by 
washing the deity or the feet of che spiri, 
tual Guru . 


பாதோதம் , தாமரை , lotus flower . 


பாத்திரம் , இலை , leaf ; 2. உடம்பு . body ; 3 . 

உண்கலம் , eating dish ; 4. பாண்டம் , any 
vessel ; 5. ஆயுள் வேதப்படி நான்கு படி 
OSTUTL Forrot. ( in Ayurveda ) a measure 
consisting of four Madras measures ; 6 . 
இரப்போர்கலம் , mendicants bowl ; 7. புர 
பட்டாசி , month of September to October . 


பாதோ தயம் , பெண்கள் பிரசவத்தில் சிசுவின் 
பாதம் வெளிக்காணல் , ( in Midwifery ) 
presentation of foot during delivery , 


பாத்திரனலம் , சுக்கான் , unburnt lime stone . 


பாத்திராகி , பூம்பாதிரி , see பாதிரி . 


பாத்திரா தீரம் , நெருப்பு , fire . 


பாதோபகாதம் , 

காலில் 

ஏதோ பூசியது 
போலிருத்தல் , இது சிதள சிலேட்டும வஸ் 
துக்கள் சாப்பிடுவதா லேற்பட்டு நீட்டிய 
காை 

மட்டக் கும் போது திமிர் பிடித்தது 
போல் காணப்பட்டு எரிச்சலுமுண்டாகும் , a 
disease of the feet in which a sensation is 
felt as if something was smeared on the 
feet .. This is said to be caused by one 
taking cooling and phlegmatic substances . 
The disease is marked by numbness of the 
leg when it is stretched or flexed and by 
the burning sensation of the foot . 


பாத்திராபாலம் , சுக்கான் , நாலுபடி கொண்ட 
அளவு . 


பாத்திரிகா , மிருது , see பாத்தம் . 


பாத்து , கஞ்சி , gruel ; 2 , சோறு , cooked 

rice ; 3. பங்கு , division ; 4. பாதி , half . 


பாதோதி , 


கடல் , sea . 


பாதோருதி , 


பரத்துமகற்பம் , பிராககற்பம் , which see . 


பாத்தகம் , பேராமுட்டி , Ceylon sticky mallow 

Pavonia odorata . 


- 


பா நியாமலகம் , ஓர்வகை நெல்லி , ( நீர் வேட் 
கையைத் தடுப்பது ) , a kind of goose 
berry . It prevents and arrests thirst . 


பாத்தம் , மருது , murdah tree 

alata . 


Terminalia 


பாந்தம் , மருந்துத் தூள்கள் ஒரு பங்குக்கு 
எட்டுப் பங்கு தண்ணீர் விட்டு இரவு அடுப் 
பில் சிறுநீரில் போட்டு ஒரு பங்காகச் சுண் 
டிய கஷாயம் . decoction boiled down in 
the night and filtered the next morning , 


பாத்தியம் , See புறாமுட்டி: See பாண்டு 
வாமம் . 


3286 


பாப்பாத்தி 


பாமக்கினம் 


பாப்பாத்திக் கழுகு , ஓர் உயர்ந்த - பெண் 
கழுகு , 

a brahmini female vulture. 


In this preparation eight parts of water is 
added to one part of the powdered drugs 
and kept over a moderate fire, the whole 
night till the decoction is boiled down to 
one fourth part . 


- 


பாப்பாத்தி மைனா, ஒரு வகைப்பட்சி , brah 

mini myna or Indian starlings Maina 
sylvestris. It is so called from its bright 
yellow legs as it by use of saffron . 


பாந்தள் , பாம்பு , snake ; 2. பெரும்பாம்பு , 
* big snake; 3. மலைப்பாம்பு , mountain snake. 


பாந்தனம் , see பாந்தள் . 


பாப்பாபழுத்தை , கண்டங்கத்திரி விதை : 
இதை நெருப்பிலிட்டு புகைகாட்ட பற்புழுக் 
கள் விழும் , see பாபா பழுத்தை 


- 


பாபகம் , பேய்க்கரும்பு . wild sugarcane 

Saccharam spontaneum . 


பாப்பாயம் , கோஷ்டம் , costum - Sussurea 

lappa alias Auchlandia costus . 


பாபக்கிநம் , எள் , sesamum or gingelly seed 

Sesamum orientale . 


gourd 


பாப்பாரக்கனி, கறிப்புடலை , snake 

used for curry - Trichosanthus anguind 


பாபசேதி , வட்டத்திருப்பி ; root of sida acuta 

Cissampelos pareira . 


or 


பாபட்டை , தண்ணீர் மிட்டான் , water root 

Asparagas racemosus . 


பாபரபழுத்தை . see கண்டங்கத்திரி . 


பாப்பார செவாப்பு , குழந்தைகள் பிறந்த 
உடம்பு சிவப்பாகத் தோன்றி , பிறகுமாறிக் 
கருப்பாகும் ;. இது சில , குழந்தைகளுக்கு 
அபாயத்தை விளைவிக்குமெனக் கருதப் 
படும் , a . disease of the new born baby 
marked by rosy or red patches on the skin 
and nails beds . It is not so dangerous as 
the black patches wņich appear on the skin 
of the new born . Sometimes the whole 
body will be reddish . Ass smilk or bezoar 
with ass s milk is a good remedy . Some 
considered that it is due to syphilitic affec 
tion - Syphiloderma . See செவ்வாப்பு .. 

< ! 


பாபரோகம் , ஊழ் அல்லது வினைப்பயனால் 
* வந்த நோய் , disease due to previous 
Karma ; 2 , கொப்புளிப்பான் அதாவது ஓர் 
வித அம்மை நோய் , a kind of chicken pox 
Varicella . 


பாபரோகி , தொழு நோயாளி, one who is 

suffering from a disease due to sins com . 
mitted in the previous births . 


பாப்பாரத் தென்எை , செவ்வீள நீர்த்தென்னை 

cocoanut tree bearing red coloured cocoal 
nuts - Cocosnucifera ( coromandelina ) . 


பாபலம் , கண்டதிப்பிலி, Bengal long pepper 

Clavica roxburghii ; 2 . திப்பிலி மூலம் , 
root of long pepper , 


பாப்பார நாகம் , செந்நாகம் , red cobra. 


பாப்பாரப்புளி , see பப்பரப்புளி, 


பாபிவிட்டம் , கோழிப்பூடு , see கோழியவரை , 


பாப்பாரமுள்ளி , ஒரு வகை கண்டங்கத்திரி , 
..a . kind of yellow berried night shade - 

Solanum jacquini . 


பாப்பட்டான் , 
பாப்பட்டை , 


திரணி , bottle flower 
Webera corymbosa . 


பாப்பான் . ஓர் பூடு , a herb . 


பாப்பம் , சோறு , cooked rice . 


பாப்பிலை , 


பாப்பரி , செந்நாகம் , red cobra ; 2. நாகம் , 

cobra . 


பாப்புரி , கொம்மட்டிமாதளை , melonlime 
Citries medica medica ; 2. பாம்புச்சட்டை 
snake skin .. 


பாப்பா , சிறு குழந்தை , baby : 2. கண் 

; 
ணின் கருவிழி ; iris of the eye . 


பாப்பை , 

களியிட்டுக்கட்டல் , bandaging 
after applying poultice . 


பாப்பாத்தி , வண்ணாத்திப் பூச்சி , a kind of 

butterfly - Papilis ; 2. ஒர் வகைக் கழுகு ,, 
a kind of superior kite 


பாமக்கினம் , கந்தகம் , sulphur . 


3287 


பாமை 


பாமதம் , வாலுளுவை , spindle or intellect 

tree Celastrus paniculata. 


பாம்பு: 
பாமோதயம் , வெள்ளெருக்கஞ் செடி , white 
flowered madar plant - Calotropis gigantia 
(albiflorus ) . 


1 


பாமதுவா , 

ஆடா தோடை , Malabar winter 
cherry Adhatoda vasica 


பாம்சுகசீசம் , அன்னபேதி, - greeni vitriol 
Iron sulphide .. 


பாம நன் , சிரங்கு பிடித்தவன் , one suffering 

form itch all over the body . 


பார்பாணை , பாம்பைப்போல் விஷந்தங்கிய 
ஓர்வகை அரணை , a poisonous horse lizard 
with red tail Cabrita leschenauttic . 


-- 


பாமம் , தினவு ; நமைச்சல் , itching 


| 


பாமாகுட்டம் , ஒரு வகை சர்மநோய் - a kind 
of skin disease (itch ). 


பாம்பரணைக்கடி , இது கடித்தால் மரணம் 
என்பது பழமொழி , அரணை கடித்தால் 

the poisonous bite of horse 
lizard . It is said that death is, the , immedi - 
ate result of the bite . 


மரணம் 


1 


பாமர வைத்தியம் , அனுபவ வைத்தியம் ,, 
quackery , empericism . 


பாம்பாட்டி , பாம்புகளை 
snake charmer .. 


பட்டுவிப்பவன் , 


பாமரவைத்தியன் , நூற்பொருள் தெரியாது 
அப்பியாசத்தில் வைத்தியம் செய்பவன் , 
quack one who practises medicine without 
studying .. 


பாம்பாட்டிச்சித்தன் , 

பதினெண் 

சித்தர் 
களில் ஒருவனாகிய சோகி , one of the eigh 
teen Siddhars a jogi by caste named 
Pampatti . 


பாமா , உடம்பில் சிறு குருக்களாக எழும்பி , 

தினவும் எரிச்சலும் உண்டாகும் ஓர்வுகை 
சரும நோய் , small pastules or pimples 
appear on..the surface of the body with 
itching and burning sensation . 


என்றும் 


பாம்பாட்டிப் பச்சிலை . தொழுகண்ணி , 

இதற்கு அரவாட்டிப் பச்சிலை 
பெயர், துணிந்த சதை கூடும் , talegraph 
plant or moving plant – Desmodium gyrans 
alias Hedysarum gyrans . It is capable of 
uniting or joining shivered muscles : 


பாமாகுட்டம் , உடம்பு முழுதும் கொப்புளங் 

கள் எழும்பி , கறுத்தும் சிவந்தும் சிறியதாக 
வும் , பெரியதாகவும் , அடர்த்தியாகவும் 
இருக்கும் , இது முக்கியமாக இரண்டு முன் 
னங் கைகளிலும் முழங்காலும் , தொடை 
களிலும்கண்டு , தோல் விரிந்தும், . வீக்கம் , 
நமைச்சல் , சினை த்தண்ணீர் கசிவும் ஒழுகப் 
பெறும் ஓர்வகைக் குட்டம் , a kind of 
leprosy characterised by vesicular eruptions 
all over the body with lesions and atrophy 
of skin . The eruption s may be red or 
black , small or big and dense . it is found 
affecting chiefly , the two fore arms , knees 
and thighs . It is marked by ulceration and 
fissure of the nodules , swelling , itching and 
water oozing from the lesions . 


பாம்பு , இது ஓர் விஷப்பிராணி , இது நெளி 
பந்து ( ஊர்ந்து ) , செல்வதால் இப்பெயர் 
வாய்ந்தது போலும் , இவ்வினத்தில் அனே 
கம் விஷத்தன்மை யில்லாதன என்று அறிய 
வேண்டும் , ஏனெனில் அவைகள் பழக்கத் 
தில் பார்த்தாலும் பற்களையும் மற்ற அமைப் 
புகளையும் கவனித்தால் கடிக்கக் கூடிய 
தன்மை வாய்ந்தன வல்ல , பாம்புகள் சாதா 
ரணமாக அதிக வழவழப்பான இடங்களில் 
போக முடியாது , விஷமில்லாப் பாம்புகளின் 
பற்கள் முழுவதும் வழவழப்பாகவே யிருக் 
கும் , பல்லடியின் சந்தும் விஷநீரைப் பற்கடி 
வாய்க்குக் கொண்டுவரும் வசதியும் கிடை 
யாது , ஆனால் விஷப்பாம்புக்கோ பற்களின் 
முற்பக்காத்து மேல் வரிசையில் நீளமான 
பள்ளமுண்டு , இதற்கும் விஷப்பல்லின் 
கோளத்திற்கும் சம்பந்தமுண்டு , இதன் மூல 
மாய் விஷக்கோளத்தினின்று 

பல்லிற்கு 
விஷம் வந்துசேரும் , அப்பொழுது தான் பாம் 
புக்குக் கடிப்பதற்கு வசதி ஏற்படும் , இவ் 
விதமான கோளங்கள் அனேக பாம்புகளுக் 
குக் கிடையாது ; எல்லாப் பாம்புகளுக்கும் 
இரு நாக்கு உண்டு , விஷப்பாம்புகளுக்கு 
மாத்திரம் முன்பற்கள் நீண்டும் கடிக்கும 


பாமாரி , கந்தகம் , sulphur ; 2. பவளப்பூலா, 
.- 

coral berry - Bryonia rhom noides . 


பாமரரோகம் , 
பாமாரோகம் , 


} 


கரப்பன் , skin , eruptions, 
eczema . 


| 


பாமினி, சிறு சண்பகம் , cananga flower plant 

- Canangium odoratum , 


- 


பாமை , காமி , lascivious person ; 2. ஓர் 
வகைச் சிரங்கு , a kind of itch . 


3288 


போது 


பாம்புகடி சிகிச்சை 
Vagadam . the snake slough reduced to 
powder and mixed with the fixed oil of 
pongamia is considered useful as an external 
application epilepsy . The same is used in 
intermittent fevers . 


-- 


பாம்பு 
மாத்திரம் 

நிமிர்ந்தும் காணும் , 
அனேக விஷப்பாம்புகள் இருந்தாலும் தென் 
னிந்தியாவில் நாகன் , விரியன் , வழலை , 
கொம்பேறி , மூக்கன் முதலியவைகள் தாம் 
விஷமுள்ளனவென வழங்கப்பட்டவை , 
சாரைப்பாம்பு அல்லது ஆண் நாகம் என்று 
சொல்லப்படுவது அவ்வளவு விஷமுள்ள 
தல்ல பாம்பின் கறியும் தோலும் வைத்தியத் 
தில் உபயோகப்படும் , வெண்ணாந்தை அல் 
லது மலைப்பாம்பின் இறைச்சி உப்புக் கண் 
டம் குஷ்டத்திற்குதவும் , தன்வந்திரி வாக 
டத்தின்படி பாம்பின் சட்டையைப் பொடித் 
துப் புங்கம் எண்ணெயிற் குழப்பி மேற் 
பூச்சு மருந்தாக உபயோகித்தால் காக்கை 
வலி தீரும் , இது முறை சுரத்திற்கும் உப 
யோகப்படும் , snake Ophidia . It is a 
poisonous reptile It is so called from its 
diffusive motion . It should be known that 
snake family proper comprises the greater 
part of the non - venomous snakes because 
they do not present any striking character, 
either in their general habit in the dentition 
or in any other part of their organisation 
Snakes are not able to move over a 
perfectly smooth surface. In non - venomous 
snakes , the teeth are either entirely smooth 
or only with a faint iongitudinal groove , 
which is not intended to convey a poisonous 
saliva into a wound . But poisonous snakes 
are armed with a long canaliculated teeth in 
front of the upper jaw ; the channel termi . 
nates in a small siit in connection with a 
duct which carries the poisonous fluid from 
the large gland to the tooth . It is only then 
the snake opens its mouth to bite and these 
muscles compress the gland . All snakes 
more or less poisonous, the possession of a 
poisonous salivery secretion is confined only 
to a few kinds of snakes and most of these 
are very rare . 

. 

Al snakes have a bifid 
tongue Venomous snakes have fangs of great 
length which are erected , when required 


NOTE : - of land snakes about 10 % are 

venomous , of this 10 % one half are snakes 
fatal to human life . This half consists of 
two snakes the cobra and the viper 
( வீரியன் ) They have a forked sting which 
they dart at their viction The bifid tongue 
is capable of rapid and vibrating protrusion . 
It is moved by means of two long elastic 
bones . Sea snakes are 

very poisonous 
Serpent worship is not a primary form the 
Dravidiaus of S , india . but has obtained 
some currency coming probably from the 
north - east . Now various places are named 
after the serpent - as Nagore . Nagapata - 
nam , Nagarkoil etc , not only this but 
names of persons Nagan , Nagammal, 
Nagarajan , Nagarathinam etc , and of plants 
Nagasampaki , Nagapalai , Nagavalli , Naga - 
thali , Nagamalli , Nagappu etc. 


பாம்பு , அரவு , snake , 2. நாகப்பூச்சி , sound 
worm ; 3. நவலோகத்தில் ஒன்றாகிய நாகம் , 
metal zinc as in 


வியாதி எல்லாம் பாம்புதனைக் கண்டால் 
ஓடும் which refers to நாக செந்தூரம் , 
red oxide of calcined zinc . 


பாம்புகடி சிகிச்சை , பரம்பு கடிக்கு ஏற்பட்ட 
சிகிச்சைக் கிரமங்கள் , இது பல்லுக்கு 
தக்கவாறு இருக்கும் ; அவையாவன : 


1. பல்பதிந்தகடிக்கு - மூலிகை பிரயோகம் 
2 , பல்கடி விஷத்திற்கு - செய் மருந்து 

பிரயோகம் 
3. பல் 

விஷமைப்பிரயோகம் 
பல் 

மந்திரம் உச்சரிக்க 

வேண்டும் . 


4 . 


for use . 


இதில் சாத்தியப்பட்டாலும் படும் அல்லது 
மரணமே உண்டாகும் . வேறு சிகிச்சைக்கும் 
இது வசப்படாது . see பாம்பு கடி ,. 


Although , there are great many poison 
ous snakes in South India , the kinds popu . 
larly known are only a few - cobra , viper 
tree snake , The rock snake known as male 
cobra is not so very poisonous , The flesh 
and skin of certain snakes are held by 
Vaidyans to posses medicinal qualities . 
Dried flesh of rock snake is considered 
useful in leprosy. According to Dhanvantri 


NOTE : — The poison of serpents is very acid 

and hot and for preventing its effects every 
thing cooling should be employed . When 
the extremeties are bitten a tight bandage 
above the part should be applied , so as to 
prevent the poison outering into the system ; 


3289 


பாம்புகடி தினம் 


பாம்புக்கரணம் 


5. Thursday 
6. Friday 


as Padmagan 
as Maha 

palmagan 
as Sanga 

palagan 


7 , Saturday 


and if this cannot be done the bitten part is 
to be cutout . In some cases sucking the 
wound with a horn or burning the part is 
highly proper ; the mouth is also used for 
sucking by placing a bladder piece over it 
and then suck ; then antidotes must be used 
to prevent to effects of the poison , in 
succeeding stages emetics and strong 
errhines should be used . Snake poison 
contains a parcel of small salts nimbly float 
ing in the fluid and so , the drug used in 
snake poison are-- Arsenic , opium , alcohol , 
ammonia and mercury . 


NOTE : -- From this it is concluded the nature 

of poison due to snake bite and weather 
the man will survive or not and the mode 
of treatment which does not find a place 
here . 


பாம்புகண்ட சித்தன் , கரடி , bear . 


பாம்புகடி சிகிச்சை விதி , பாம்பு 

கடிக்காக 
வைத்தியம் செய்வதற்கான பொதுவிதிகள் : 
the general methods adopted in the treat 
ment for snake bites viz : 


பாம்புகொல்லி , கீரிப்பூடு , Indian snake root 

Ophiorrhiza mungoos ; 2. அரவதள் 
( அரவு + அதள் ) herb of repentance -- 
Ruta graveolus .. 


. 


By opening the veins round the seat of 
the bite and by bleeding the affected 
part . The veins of the forehead and 
the extremeties should be opened when 
poison spreads to the whole organism . 
Hence bleeding is the last remedy in a 
case of snake bite . 


பாம்புக்கடி , பாம்பின் விஷம் தீண்டல் . இப் 

பாம்பு பல்கடி நான்கு விதம் , அவையாவன : 
ஒரு பல்கடி ; இரண்டு பல்கடி ; மூன்றுபல் 
கடி ; நான்கு பல்கடி ; இதனால் ஏற்படும் 
விஷங்களுக்கும் குணம் வேறு ; பல்லுக்குத் 
தக்கவாறு இருக்கும் . snake bite . it con 
sists of four different kinds - 1. one tootth 
setting ; 2 . 

two teeth setting : 3 . three 
teeth setting and 4 four teeth settting 
( impressions ) . 


2 . 


Elimination of the poison with the help 
of Mantras , full of occultenergy of 
perfect truth and austerities is more 
rapid than under the effect of drugs . 
So , Mantras of anti - venomous potency 
never fail even in cases of deadliest 
poisons . 


or 


NOTE : - No. I is cured by medicinal drugs ; 

No.2 medicinal preparations ; No. 3 by 
counter acting poisons neutralising 
agents ; No. 4 by only through chanting of 
Mantram or Magic but imposible for cure 
and invariably fatal . 


3. Incision , cauterization and sucking out 

the poisonons blood from the seat of 
the bite is also highly recommended . 


4. 


பாம்புக்கட்டம் , ஓர் கடைச்சரக்கு , a bazaar 
drug . 


Specific treatment - Purgatives , eme 
tics . collyrium , strongerrhines ( Nasya ) , 
plasters of anti - poisonous drugs are also 
employed . 


பாம்புக்கஷ்டம் , ஓர் பூடு , an herb . 


பாம்புகடி தினம் , வாரம் 

ஏழு நாட்களுள் 
ஒவ்வொரு தினமும் கடித்த பாம்புகளுக்கு 
இன்னின்ன பெயர் என்று வகுக்கப்பட்டி 
ருக்கிறது ; அவையாவன : durinig the 
seven days in a week the snakes bitten 
every day assumes a different name viz 
when it bites on : 


பாம்புக்கண்டம் , பாம்புக் கழுத்து , neck of 
the snake ; 2. பாம்பை வெட்டிய துண்டம் , 
sliced piece of a snake ; 3. பாம்பினால் ஏற் 
படும் தத்து , அதாவது பாம்புக் கடியால் 
உயிருக்கு ஏற்படும் அபாயம் , a critical 
period in life or mishap supposed to occur 
by snake bite . 


பாம்புக்கண்ணி , சங்கங்குப்பி , cmooth volk 
ameria Cleodendron inerme . 


1. Sunday it gets the name as Anandan 
2. Monday 

as Sakulan 
3. Tuesday 

as Dakshagan 
4. Wednesday 

as Karkodagan 


பாம்புக்கரணம் . 


3290 


பாம்புக்கொல்லி 


பாம்புவகை 


பாம்புக்கோவை , ஐவிரலிச்செடி , bryonia - 
Bryonia lacimosa . 


பாம்புக்கல் , பாம்புகடித்த இடத்தில் அதா 
வது கடிவாயில் வைக்க விஷத்தை இழுத் 
துக் கொள்வதாகச் சொல்லும் 

சொல்லும் ஓர்வகைக் 
கல் , இது கறுப்பு , மஞ்சள் அல்லது சாம்பல் 
நிறமும் 

வெள்ளைக் கோடுகள் வாய்ந்த 
தெனச் சொல்லப்படும் , snake stone said to 
absorb poison when applied to the affected 
part in a snake bite . It is black , yellow , or 
of ash colour with white stripes ; 2. கரு 
டக் கல் , snake bezoar . 


பாம்புச்சட்டை , பாம்பின் மேல் தோல் , snake 
slough . In cases of protracted delivery , 
the region should be fumigated with this 
skin . 


பாம்புச்சீரல் , பாம்புக்குக் கஷ்டம் அல்லது 
தொந்திரவு நேர்ந்தால் செய்யும் சப்தம் , the 
hissing sound of an angry snake . 


பாம்புணிக் கருங்கல் , விஷத்தைப் போக்கும் 
ஓர்வகைக் கருங்கல் , a kind of granite piece 
supposed to remove the poisonous effects 
of a snake bite . 


NOTE : This snake stone has a long repute 
in Asia , but never credited in Europe . It 
is said to be a stone in the head of a snake , 
but after all found to be made of the cal 
cula taken from the stomach and intestines 
of different animals . It is in capable of 
having any effect except that it might act in 
the imagination of the patient . Such stones 
will be found with the snake - Charmers 
who sell to the public as a cure to snake 
bite to eke out their lively hood and so it 
is no doubt a false pretense , 


பாம்புண்டசித்தன் . See பாம்பு கண்ட சித் 
தன் , 


பாம் புதிண்ணி , முண்ணாயகி , a plant . 


பாம்புத்தோல் , பாம்பின் மேற்றோல் , இது 
வைத்தியத்திற்குதவும் , சிலர் அழகுக்காக 
இடுப்புக் கச்சையாக உபயோகிப்பார்கள் . 
the skin of the snake is not only used in 
medicine by the Vaidyans but also as a fancy 
belt for the waist . 


பாம்புக்கிட்டம் , ஓர்வகைக் கடைச்சாக்கு , a 
bazaar drug , 


the 


பாம்பு நஞ்சு, பாம்புப் பல்லின் விஷம் , 

poison in the fang of a snake . 


பாம்புக்கிருமி , யானைக்கால் முதலிய நோய் 
களில் காணப்படும் நூலிழையைப் போன்ற 
புழுக்கள் , இது இடுப்பின் கீழ் அடிவயிறு 
துடை , கால் , பாதம் இவ்விடங்களை அனு 
சரிக்கும் , a species of nematode or thread 
like worms in the bymphati glands and 
verrels of the pelvis , abdomen , thighs legs 
and feet - Filaria . 


பாம்புபோன்ற . 
பாம்புப்பகை , கருடன் , Brahmini kite ; king 
of birds . 


பாம்புக்குட்டி , பாம்பின் சிறிய குட்டி , 

, 


the 


young snake . 


பாம்புப்பருந்து , 

பாம்பைக் கொல்லும் 
பருந்து , இது மேற்புறம் கபிலநிறம் , தலைப் 
பக்கமும் அதன் கீழும் வெள்ளை , சிறகு வரி 
கள் அமைந்தது , serpent kill : r . Common 
seapent eagle - Circactus gallicus . Brown 
above head and the lower parts white and 
feather with broad stipes . 


பாம்புக்குத் தச்சன் , கறையான் . இது கட் 
டிய புற்று பாம்புக்கு இருப்பிடமாதலின் இப் 
பெயர் வாய்ந்தது போலும் , white ant as a 
carpenter for snake. It is so called because 
the ant hill built by it becomes a home for 
snakes to live in . 


பாம்புமொச்சை , ஓர் பூடு , a herb . 


பாம்புரி , பாம்புச்சட்டை , snake slough . 


} 


பாம்புரோசனை , பாம்பின் கோரோசனை , snake 
bazoar . 


பாம்புக்குத் தண்ணீர் 

நாகரவண்டு , 

இது ஓர் உ.ப 
கொண்டுபோகும் மன்னன் , ரசச் சரக்கா 

கக் கொள்ளப்படும் , a kind of bettle or 
reptile said to carry water on its back to 
anthill in which resides a snake . It is 
classed as one of the 120 kinds of Natural 
substances in Tamil Siddha Medicine . 


பாம்புலகை , பல வகுப்புகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ன பாம்புகள் , அவையாவன , the 
different classes of snakes divided in 
groups . | 


பாம்புக்கொல்லி , ஓர்பூண்டு , a herb , see கீரிப் 
பூண்டு , கந்தகம் , Sulphur . 


1. சர்ப்பம் , serpents 
2 , விரியன் , viper 


8 kinds . 
16 


3291 


பாம்பு விஷம் 


பாயவுரி 


3 

mylov , Lycoden aulicus -4 kinds 
4. மூக்கன் , long nosed genus- 2 
5. சுருட்டை , carpet snake 

- 4 
6 . 

சாரை , rock snake 
7. கொம்பேறி , tree snake of 
Dendrophis genus 

-2 
8. நாகம் , cobra 
9. பச்சைப்பாம்பு , whip snake | 
10 

2 
11. மண்ணுளி , earth snake | 
12. புடையன் , beaver snake - 16 


பாம்புவிஷவேகம் , பாப்புகடி விஷத்தினால் 
உடம்பைத் தாக்கும் பலவிதமான வேகங் 
கள் . இது பத்துவிதமாக சொல்லப்படினும் 
இதற்கு 

விளக்கமாக அர்த்தங்கிடைக்க 
வில்லை , the different kinds of virulency in 
poisonous snake bites . Though it is des 
cribed as mentioned below and ten different 
classes the exact meaning of them could not 
be traced in any book , 


- 


= 


- 


1. பல்வேகம் ; 2. சலவேகம் ; 3. வன்னி 
வேகம் ; 4 . வாயு வேகம் ; 5 . 

5. சரவேகம் ; 
6. சரபவேகம் ; 7 . சண்டாள வேகம் ; 8 . 
காசவேகம் ; சுருதிவேகம் ; 10 , சமர் 
வேகம் . 


9 . 


NOTE- Although we could guess what could 

be their meaning we wish to be correct and 
accurate for information of the readers . 


பாம்புவிரல் , நடுவிரல் , the middle finger . 


பாம்புவுரி , see பாம்புரி ,, 


பாம்புவயிறு , எவ்வளவு சாப்பிட்டாலும் 
படைக்காத வயிறு , the 

the stomach which 
does not show any distension or curvature 
in the abdomen however much is eaten or 
consumed like the stomach of a snake ; 2 . 
( in Midwifery ) நாகோதர கருப்பம் , அதா 
வது 

பெண்களுக்குக் கருப்பம் விருத்தி 
யடையாமல் அல் தலின் வழியாய் மாறாது 
இரத்தம் வடிந்து சிலநாள் வயிறு பருத்தது 
போல் காணப்பட்டு , பின்பு வாட்டமடையும் ; 
பாம்பு வயிற்றைப்போல் வயிறு புடைக்கா 
மல் சிதையும் கருப்பம் , false pregnancy 
which is only apparent but not real and 
which does not show any progressive 
enlargement of the abdomen , but it is 
marked by constant discharge of blood 
through the vagina , it is a simulating preg 
nancy compared to the abdomen of a snake; 
3. நீண்டு ஒட்டிய வயிறு , elongated sunken 
abdomen . 


பாம்பு வெட்டி , கனலிப்பூடு , apple bladder 

nut - Turpinia pomifera . 


பாம்புவைரம் , மாணிக்கம் , a precious gem 
supposed to be on the head of a cobra . 


பாம்புவைரி , கருடன் . 


see 


பாம்புப்பகை , 


- 


NOTE by ( C. D. ) This is tubal pregnancy or 

extra uterine pregnancy where in the 
embryo is aborted into the peritonaeal 
cavity ( abdominal cavity ) and absorbed by 
the system . 


பாயசம் , பால் , milk ; 2. பாற்சோறு , rice 

cooked in milk ; 3. பாற்சோற்றிப்பூடு , 
viscid juice plant Ruellia secunda ; 4 . 
பால் சர்க்கரை கலந்து வேகவைத்த அரிசிக் 
குழம்பு , a liquid preparation of rice or sago 
boiled with milk and sugar . It removes 
fatigue and thirst . 


பாம்புவாய்க்கிரை , see நாகரவண்டு . 


பாயசிகம் , மருந்துபாயசம் , இதில் வாதுமை 

பெருங்காயம் சேர்ந்துள்ளன . a creamy or 
resinous substance divided and held in 
suspension through the agency of substances 
like almond asafoetida and some oil 
Emulsion , 


பாயதானம் , பாலன்னம் , milk and ( cooked ) 

rice . 


பாம்புவிஷக் குறி , பொதுவாக பாம்புகள் 5 
வகையாகப் பிரிக்கப்பட்டுள்ளன , அவை 
யாவன ; தர்வீகம் , 

தர்வீகம் , மண்டலி , இராஜிலம் , 
நிர்விஷம் , வியந்த ராசம் , இந்த 5 வகை 
யான பாம்பு கடியினால் ஏற்படும் விஷக்குறி 
களுக்கு அந்ததந்த பெயர்களின் கீழ்ப்பார்க் 
கவும் , for the symptoms of snake bites of 
the above mentioned classes see under its 
proper headings . 


பாயமா , புலி , tiger . 


பாயம் , நீர் , water ; 2. காமவிகாரம் , lascivi 
ousness ; 3. காமம் 

3. காமம் . sexual passion ; 4 . 
விருப்பமானது , one that is wished or 
desired . 


பாம்புவிஷம் , பாம்பின் விஷம் ; இது பாம் 
பின் பல்லுக்கடியில் துவாரத்தில் சேர்ந் 
திருக்கும் ; இது கோபம் கொண்டால் அப் 
போதுதான் வெளிவரும் , snake poison . } t 
is gathered and secreted through the holes 
of its fangs the under condition of anger or 
agitation . 


பாயல் , படுக்கை , bed 
தூக்கம் , sleep . 


for sleeping ; 2 . 


பாயவுரி , பசளை , which see . 


3292 


பாய்க்கோரை 


பாரங்கியாதி சூரணம் 


பாயாசம் , பாயசம் , which see 


பாயு . 


see 


பாயுரு . 


பாய்ச்சல் , சேரும்படி செய்தல் , as in பாஷா 

ணபாய்ச்சல் , causing any substance to com - 
bine chemically with another ; 2. உட் 
OF096) , to throw a liquid into a part , 
inject ; 3. ஓர் நோய் , a disease . 


பாயுங்கெவுரி , குதிரை , horse . 


பாய்ச்சான் , திருகுகள்ளி , 


see 


பாச்சான் . 


பாயுமுனை , ஓர் வகை மூலம் , அதாவது ஆச 

னத்திற்கு வெளியில் தள்ளிய முளை மூலம் , 
a kind of piles or hemorrhoids , in which 
the vascular tumour is situated outside the 
anus - External hemorroids . 


பாய்ச்சி விடல் , சாற்றில் இழைத்தல் , ( as 

in பாய்ச்சிவிடு பயறளவு இஞ்சிச் சாற்றில் ) 
to triturate in a liquid or solution . 


. 


பாயும் படுக்கைமாய்க் கிடத்தல் , நோயால் 
படுத்த படுக்கையாய் வீழ்ந்திருத்தல் , bed 
ridden as in diseases . 


பாய்ச்சுகண் வசுவாசி , அதாவது சாதி 

பத்திரி , mace - Myristica fragraus . 
பாய்ச்சுதல் , see பாய்ச்சல் . 


பாயுரியம் , மலம் வெளியில் 

வருவதற்காக , 
குதத்தில் செலுத்தும் கருவி , an apparatus 
used to send fluid or liquid into the rectum 
to bring out the faeces Enema . 


பாய்சுற்றிவெல்லம் , இளகிய வெல்லம் , 

semisolid jaggery rolled up in mat ; jaggery 
reduced in hardness owing to moisture ; 
mat jaggery . 


பாயுரு , குதம் , anus ; 2.- மலசலாதிகளை 
வெளியில் தள்ளும் உறுப்பு , excretory 
organ .. 


பாய்ச்சை , தத்துப்பூச்சி , a harmless leaping 

insect . 


பாய்ப்பு , திரவ வஸ்து ; any liquid substance . 


பாய்ப்புண் , படுக்கைப்புண் , bed sore . 


பாயுருகுன்மம் , உண்ட வுணவு செரியாமல் 

வயிற்றில் கட்டி உருண்டு , குத்தலயும் , 
அடிவயிற்றையும் பற்றிய ஓர் வகைக்குன்ம 
நோய் , a kind of dyspepsia in which the 
digestion is impaired as a result of diseases 
of the stomach and intestines followed by 
the swelling of the abdomen and colon . It 
is an abdominal tumour moving with in the 
belly due to deranged doshas — Humours . 


பாய்மா , குதிரை, horse ; 2. புலி , tiger . 


பாய்மிதித்தல் , பெண்ணிடம் சேர்தல் , இது 
பத்தியத்திற்குதவாது , Sexual intercourse 
- a restriction prohibited for one on diet . 


பாயுருகெற்பத்தோன் . சீர்பந்த பாஷாணம் , 
a kind of native arsenic , 


பாய்விரி , பசளைக் கீரை , a vegetable green 

Spinach Portulaca quadrifolia ; 2. பாய் 
விரித்தல் , அதாவது படுக்கை போடல் , 
putting bed . 


பாயுருகோபத்தான் , .see பாயுரு கெற்பத் 
தோன் . 


பாரங்கம் , 
bark .. 


இலவங்கப்பட்டை ; 


cinnamon 


பாயுர்யோனி , குதத்தை அடுத்த யோனி 
பாகம் , the posterior of the vagina adjoin 
ing rectum -- Ruto vaginal . 


பாரங்கி , கண்டுபாரங்கி , knot plant -Cleo 

dendron serratus , 


பாயுவிறக்கம் , அடி தள்ளிய குதம் , the falling 

down of the anus Prolapse ani. 


பாயெடுத்தோடல் , வியாதி முழுவதும் குண 
மாதல் , complete cure of a disease without 
relapse - a radical cure . 


பாய்க்குப்பல்லி , பாயும்படுக்கையுமாய் இளைத் 
துக்கிடத்தல் , confining oneself 

to bed 
from extreme exhaustion owing to 
prolonged illness . 


பாரங்கியாதி சூரணம் , கண்டுபாரங்கியை 
முதன்மையாகக் கொண்டு செவ்வியம் . 
தாளிசபத்திரி , திரிகடுகு , இலவங்கம் , ஏலம் , 
நாககேசரம் , வெட்டிவேர் முதலிய சரக்கு 
களையும் சேர்த்துத் தயாரித்த ஓர் ஆயுள் 
வேத சூரணம் ; இது சுரம் , காசம் , உதர 
ரோகம் முதலியவைகளுக்குக் கொடுக்கப் 
படும் , a medicinal powder prepared accord 
ing to the process laid out in Ayurveda and 
prescribed for fever , asthma and diseases 
of the stomach . It consists of the following 
ingredients Powders of knot plant , 
black pepper creeper , East Indian pium the 
dried ginger , black pepper . long pepper . 
clove , cardamon and serpent champauk . 


பாய்க்கோரை , பாய்க் குபயோகிக்கும் ஓர் 
பெருங்கோரை , a thick sedge grass used 
to make mats . 


3293 


பாரதிரசம் 


பாரங்கு , காட்டுப்பருத்தி , wild cotton 
shrub - Cochlospermum gossypium ; 2 . 
சிறு தேக்கு , small teak — Cleodendron 
serratus ;; 3. நரி வாழை , fox plantain . 


பாராருகம் 
பாரத் துவாசம் , எலும்பு , bone ; 2. கரிக் 

குருவி , king crow ; Dicrurus indicus ; 3 . 
வலியன் , a vulture ; 4. காடை , quail , 

Francoline partridge . 


பாரசிகை, பருந்து , kite ; 2. கருப்பு அத்தி , 

black fig .. 


பாரத்துவாசன் , அகத்தியமுனி , Sage Agastya. 


பாரத்துவாசி , வனகற்பாசி , rose mallow 

Hibiscus vitifolius. 


பாரசிதா , வெள்ளைக்காக்கணம் , white 

flowered musselshell creeper – Clitorea 
ternatea ;; 2 , செம்பை , bastard sensitive 
plant Sesbania acgyptiaca . 


பாரப்படுதல் , உடம்பு கனத்தல் , body be 
coming or feeling weighty . see பாரித்தல் . 


பாரசீக வோமம் , குரோசாணி ஓமம் , omum 
seeds of Kharussan - Hyoscyamus niger . 


பராமர் , மாமரம், mango 

, tree 
indica ,, 


Mangifera 


பாரசுவயம் , பொன் , gold . 


பாரஞ்சாம்பி , கொக்கு , stork . 


பாரணம் 


} 


2. ண் ட ல் , eating ; 2. பட் 
டினி கிடந்துண்ணல் , eating 
after fasting or starvation . 


பாரம் , இரதம் , mercury ; 2. நிறை , weight ; 

3. பூமி , earth ; 4. பருத்திப் பூ , cotton 
flower ; 5. பூரகம் , inhaling vital air ; 6 . 
கற்சிட்டம் , over burnt brick that floats in 
water ;; 7. தலைச்சன் பிள்ளை 

மண்டை 
யோட்டினின்று தயாரிக்கப்படும் ஓர் அண் 
டச் சுண்ணம் , a calcined carbonate pre 
pared from the skull of the first foetus of 
woman ; 8. பாரம் கெந்தம் பாண்டத்திற் 
சமைத்தது ; தொட்டிப்பாஷாணம் , a pre 
pared arsenic . 


பாரணை , 


பாரண்டம் . பட்டாணி , pcas , pulse . 


பாரதம் , இரசம் , mercury ; 2. பாதரசம் , 

quick silver ; 3. சுக்கிலம் , semen .. 


Ficus 


பாரம்பரம் , ஆலமரம் , banyan tree 
bengalensis . 


பாரம்பரியம் , தலைமுறை தத்துவம் , heredity . 


பாரதவிதுரந்தம் , வெள்ளறுகு , Enicostemma 

litlorale or Exacum hyssoppifolium . 


வந்து 


பாரம்பரியரோகம் , தலைமுறையாய் 
கொண்டிருக்கும் நோய் , hereditary disease. 


பாரதாகம் , பேராமுட்டி , fragrant sticky mal 

low - Pavonia odarata . 


பாரலேௗக்கம் , 


பாரதாரிகம் , See பாரதாரியம் . 


} 


பாயசம் , which see . 


பாரலௌகிகம் , 


பாரதாரிகன் , விபசாரன் , an immoral man , a 

debauchee 2. பிறன் மனைவிழைவோன் . 
a man who has sexual intercourse with 
another man s wife ; adulteer . 


பாரவதம் , புறாப்பொது , pigeon in generat ;; 

2. கரும்புறா, black dove. 


பாரவாரம் , சிற்றீஞ்சு , dwarf date - Phoenix 

farnifera . 


- 


பாரதரரிகி , விபசாரி , an immoral woman , a 

prostitute ; 2. பரபுருஷனைக் கூடுபவள் , 3 
woman having intercourse with another 
man other than her husband - adulteress . 


பாரவிந்தம் , அரக்காம்பல் , red water lily - 

Nymphae rubra . 


பாரனீசம் , பேராமுட்டி , see பாரதாகம் . 


பாரதாரியம் , விபசாரம் , prostitution , adul 

tery . 


பாராங்கல் , சுக்கான் கல் , limestone . 


- 


பாரதிகி , கடம்பு , cadamba tree 

halus cadamba .. 


Anthocep 


பாராசாரி , பெருங் குதிரை , a stout big horse , 


பாரதி தீபம் , ஓர் நிகண்டு , a poetic lexicon or 

vocabulary . 


பாராயணம் , மூன்றெழுத்தி லொன்றாகிய 
சவ்வு , one of the three mystic letters for 
chanting மனப்பாடம் . 


- 


பாரதிரசம் . 


பாராருகம் , மலை , mountain . 


3294 


பாரிசம் 


பாரிசவாயு 


- 


பாராவ தம் , கருங்காலி , black wood ebony 

Acacia Sundara; 2 கரும்புறா , black dove; 
3 . புறாப்பொது , pigeon in common ; 4 . 
குரங்கு , monkey ; 5. மலை , mountain ; 6 . 
கருடன் , brahmini kite ; 7. பாறை , rock . 


பாரிசம் விழல் , உடம்பின் ஒரு பக்கம் சோர் . 
6260).- goi , becoming palsied on one side of 
the body ; see பாரிசவாயு . 


பாராவாதம் , 

contraction .. 


முடங்கினவாதம் , rheumatic 


பாரிசவாதம் , உடம்பின் ஒரு பக்கத்தைத் 
தாக்கும் வாதநோய் , rheumatic affection 
one side of the body . 


பாராவாரம் , கடல் , sea ; 2. சமுத்திரம் , ocean ,, 

3. கடற்கரை , sea shore . 


பராளுமண்டராசன் 


} 


வெடிப்பு , nitre. 


பாராளும் படைநாசன் 


பாரி , கோஷ்டம் , costum , Arabican costus 

Costus Arabicus ; 2 . பருத்தி , common 
cotton plant - - Gossypium herbaceum ; 3 . 
ஓர் அளவு , a measure ; 4 , சிங்கம் , lion ; 
5. சிறங்கை , handful; 6. பூந்தாது . pollen 
of flowers ; 7. பூமி , earth ; 8. மனைவி , 
wife ; 9. கடல் , sea . 


பாரிகற்பம் , பெருவ ஒறு . big stomach ; 

2. சூணம்வயிறு , pot belly . 


பாரிசவாயு , வாயு பிரகோபமடைந்து உடம் 
பின் ஓரு பக்கத்தைத் தாக்கி அவ்விடத்தி 
லுள்ள நரம்புகளையும் சதையையும் சுருங்கச் 
செய்வது மல்லாமல் , வறட்சி யுண்டாக்கி 
எலும்பு பொருத்துகளைத் தளரச் செய்யும் , 
இதனால் அவ்விடத்து உறுப்புகள் செயலற் 
றுப் போவது , மன்னியில் உ.யிர்ப்பு அற்று 
உதவாமற் போகும் , இது ஒரு பக்கத்தைத் 
தாக்கினால் ஒற்றைப் பாரிசவாயு என்றும் , 
உடம்பின் கீழ்ப்பாகத்தை மாத்திரம் அனு 
சரித்தால் கீழங்கவாயு என்றும் , சொல்லப் 
படும் ; பிரகோபமடைந்த வாயுவினால் ஏற் 
பட்ட நோய் அசாத்தியமெனக் கருதப்படும் ; 
இதற்கு சாதிலிங்க பற்பம் , உப்பு பற்பம் 
சாப்பிட தீருமெனக் கருதப்படும் ; a kind of 
palsy in which the excited Vayu afflicts one 
half of the body and so the nerves and 
muscles of that side become contracted or 
dried up and the joints are loosened there 
by rendering the affected side in active and 
almost dead and lifeless . If one side of the 
body or organ is affected it is known as 
Hemiplegia if only the lower portion of the 
body is afflicted it is called Papaplegia . 
Paralysis from excited Vayu alone is incur . 
able . It is considered that calcined vermi . 
lion or calcined common salt is a remedy for 
this . 


பாரிகற்பிகம் , தாய் கர்ப்பிணியாய் யிருக்கும் 
போது , கையிலிருக்கும் குழைந்தை தாய்ப் 
பாலை குடிப்பதனா லேற்படும் நோய் , a dis 
ease ofthe child in arms caused by drinking 
the mother s milk when is carrying . 


பாரிக்கை , பாரிப்பு , stoutness , growing in 

bulk .. 


பாரிக்கைவரி , பெருநாகதாளி , prickly pear - 
Opuntia monocantha 


பாரிசகம் , விலா எலும்பு , rib bone 


பாரிச சன்னி , உடம்பின் ஒரு பக்கத்தை தாக் 
GLO FT of) , an apoplexy affecting one side 
of the body Apoplectic paralysis. 


NOTE : It is well known that when once 

nerves lose their functions paralysis sets 
in with numbnes and loss of sensation . 
The following are the principal varieties : 


பாரிசசூலை , வயிற்றில் ஒரு பக்கத்தில் காணும் 

சூலை நோய் , pricking pain one side of the 
abdomen , side colic -- see பக்கசூலை ,. 


பாரிசநோய் , உடம்பின் எப்பகுதிலாவது ஒரு 
பாதியில் காணும் நோய் , any disease affect 
ing one half side of any organ of the body ; 
2 , பாரிசவாய்வு , which ser ; 3. சுவாதம் . 
pleurisy . 


1. Paralysis from disease or injury to 

the brain .. 
2. Paralysis from injury to the spine . 
3. Paralysis from disease of the spine . 
4. Alcoholic paralysis. 
5. Lead paralysis . 
6. Facial paralysis . 


பாரிசம் , பக்கம் , side ; 2. ஓர் மலை . a mountain 

3. பூவரசு , portia tree - Thespecia pop 
ulnea . 


3295 


பாரிபாவிகம் 


பாரைக்கிளுவை 


7. Infantile paralysis . 
8. Hysterial paralysis. 


பாரிபாவியம் ; ஓர் குளிகை , a pill ; 2. கோஷ் 

டம் , Arabian costus - Costus arabica . 


பாரிப்பு . உடம்பு பருத்திரிக்கை , stoutness 

of the body ; 2. வீக்கம் , swelling ; 3 . 
பருப்பம் . bulkiness ; 4 , கனம் , weightly . 


in some cases there is disordered vision 
inability to retain urine in the night . In 
infantile paralysis , the disease may be 
congenital and if so , there is less hope of 
perfect recovery , Facial paralysis may grad . 
ually disappear under the influence of fom 
entation with poppy head water . 


பாரியம் , கடுக்காய் , gall nut ; 2. முருக்கு , 

bastard teak Butea frondosa . 


பாரியன் , பசளை , spinach -- Spinacia oleracea . 


பாரியாதிக்கிரயம் , விபசாரம் , prostitution . 


பாரிசாதம் , பவளமல்லிகை , coral jasmine 

Nyctanthis arbortristis ; 2 . கல்யாண 
முருக்கு , Indian coral 

tree Erythrina 
indica ; 3. செஞ்சந்தனம் , red sandal ; 4 . 
பலா . jack tree . 


பாரியாதித்திரம் , ஓர் மலை . a mountain . 


பாரிவர்ணம் , முள்ளங்கி , radish - Raphanus 
sativus . 


பாரிசாதவிருட்சம் , குண்டுயனை , a kind of 
paimyra tree .. 


horse 


root 


பாரிசாதா , அ மூக்கிறா 
Withania somnifera . 


பாரிவர்த்திகம் , நிருத்தமணி அதாவது ஆண் 
குறித்தோலின் முகம் சுருங்கி இலிங்க மல 
ருக்குமேல் இழுக்க முடியாமல் வலியையும் 
துன்பத்தையையும் , கொடுக்கும் ஓர் இலி 
ங்கநோய் , tightness of the foreskin of 
the penis so that it cannot be drawn back 
from over the glans Phimosis . 


பாரிசாத்தி , பலாமரம் , jack tree - Arto 

carpus integrifolia alias A hiterophyllus . 


பாரிசு சுப்தி , பக்கச்சோர்வு , அதாவது ஒரு 
பக்கம் உடம்புச் சோர்வு , loss of motion and 
sensation on one side of the body – Hemi 
plegia ,, 


NOTE : -- There is also the analogous condi 

tion in case of females in the chitoris known 
as Phimosis vaginatis . 


பாரிநாதம் , see 


பாரிநாதம் , 


பாரிடம் , கருப்பு நாய் , 

கருப்பு நாய் , a black dog . 
பாரிண்டி , சிவனார் வேம்பு . 

Shiva s neem --- 
Indigofera asphalathoides. 


பாரீந்திரம் , சிங்கம் , lion , 2. மலைப்பாம்பு , 

mountain snake , 


பாரீயமலை , காரீய மலை . mountain containing 

black lead ore or graphite . 


பாரித்தல் , உடம்பு பருத்தல் , becoming stout 

or bulky in size ; 2. வளர்தல் , growing in 
height . 

. 
பாரித்தவாயு , கனத்த வாயு aggravated vayu 

in the system . 


பாரு . 


2. நெருப்பு , fire ; 


சூரியன் . the sun ; 
DUDAS), medicine . 


3 


- 


பாருசியம் , அகில் , eagle wood Aquila 

xylaloo ; 2. ஈச்சம் , date tree ; 3 , கை 
கால் கெட்டி , hardness of limbs .. 


பாரித்திரம் , முருங்கை , drum stick tree -- 

Moringa pterygosperma . 
பாரிநாதம் , பற்பாடகம் , fever 

plant 
Mollugo cerviana . 


பாரை 

பாரை மீன் , horse mackeral of the 
сагаах genus ; 2. கருப்புலக்கை . iron 
pestle ; 3 . கற்பாஷாணம், a mineral 
poison found at the bed of rocks . 


பாரிந்திரன் , சிங்கம் , 

சிங்கம் , lion . 


பாரிபத்திரம் , வேம்பு , margosa tree - Aza 
dirachta indica ; 2 . புண்ணாக்குக் 

கீரை , 
oil cake greens 

Melochia corchorifolia . 


பாரைக்கரு , கல்லுப்பு , 

கல்லுப்பு , இது புலஸ்தியர் 
300 - ல் சொல்லியுள்ளபடி பாறையுப்பி 
னின்று செய்யும் ஓர் கையுப்பு , a chemical 
salt prepared from rock salt as per process 
laid down in the said work . 


thorn 


பாரிபாசம் , 

குடைவேல் , umbrella 
baboot - Acacia sianifrons . 


பாரைக்கிளுவை , ஓர்வகைக் கிளுவைமரம் , 
Indian balsam tree - Balsmodendron berry . 


பாரிபாவிகம் , கை , hand ; arm . 


3296 


பாரையெலும்பு 


பார்த்திவதிரவியம் 


பாரைமீன் , see பாரை , இது மிகவும் வெண் 

மையாயும் , தலையில் மஞ்சளாயு மிருக்கும் . 
இக்கடல்மீன் உண்பதற்குச் சிறந்த மீன் 
அல்ல , a sea fish with white body and 
yellow head ; not good for consumption , 


பார் , படுக்கை , bed ; 2 , பாறை , rock ; 3 . 

பூமி , earth ; 4. திட்டு . quarry as சுக்கான் 
umi, limestone quarry ,. 


பார்க்கடம் , சாம்பல் , ashes . 


பாரையாளி , ஓர்வகைச் சிப்பி , rock oyster 

found in Coramandal coast . 


பார்க்கவப்பிரியம் , வச்சிரம் , a precious stone 

diamond . 


பாரையிலவு , காட்டிலவு , copsuled silk cot 

ton Bombax insime. 


பார்க்கவி , சிறுதேக்கு , small teak - Cleoden 

dron serrata ; 2. வெள்ளறுகு , Exacum 
hyssopsifolium . 


- 


பாரையிரால் , கடற்கரை யோரங்களில் வசிக் 
கும் கடல் இரால் , rock craw fish , sea 
prawn , 


பார்க்கி , குவளை , pipe flower - Monochoria 

vaginalis alias Pontebderia vaginalis . 


பார்க்கொடி , நன்னாரி , Indian sarsaparilla 

Hemidesmus indicus, 


பாரையுப்பு , திருபுல்லாணியுப்பு , இது அவ் 
விடத்திய சமுத்திரத்தினின்று எடுக்கும் கல் 
லுப்பு . See கடற்குருவியுப்பு . a_crystallised 
salt found near the seacoast of Thirupullani . 


பார்சனியும் , உள்ளங்காலிற் காணும் முளை , 
a parasite in the sole of foot. 


பார்சானு , கள்ளி , Spurge-- Euphorbia genus . 


பார்சிகஞ்சாங்கோரை , ஓர்விதத் துளசி , a 

kind of basi ! -- Mellisa officinalis , 


பார்சிபெருங்காயம் , பாரசிக காயம் , Persian 
asafoetida . 


பார்சிவா தாங்கொட்டை , பாரசிக வாதுமைக் 
கொட்டை , Persian almond --Prunas amyg . 
dalis alias Amygdalus Communis . 


பார்சுவசூலை , 


see 


பக்க சூலை . 


பார்சுவம் , 


see 


பாரிசம் , 


பார்சுவவாயு , see பாரிசவாய் . 


பாரையுப்புச்சுண்ணம் , பாரையுப்புடன் அடி 

யிற் கண்டபடி மற்ற சரக்குகளையும் சேர்த் 
துக் காய்ச்சி வேகமும் வலுவுமுண்டாகும் 
படி தயாரித்த ஓர் சுண்ணம் , சரக்குகளா 
வன ! அமுரி 4 சேர் ; உவர்ப்பாகம் 10 பலம் ; 
பூநீறு 5 பலம் ; அரக்காம்பல் 4 பலம் ; இவை 
களை யெல்லாம் கரைத்துக் காரநீரில் மூன்று 
நாள் வைத்துப் பிறகு பிரித்தெடுத்து , சுத்த 
நீரில் கரைத்துத் தெளிவித்து , ஆறவைத் 
துப் பிறகு அதில் கல்லுப்பு 10 பலம் சேர்க்க 
வேகமும் , மிக்க காரமும் ஆகும் , இதைக் 
காய்ச்ச அதீதச் சூட்டினால் சுண்ணமாகும் , 
பளிங்கைப் போலிருக்கும் , இதில் 64 சரக்கு 
களும் பற்பமாகும் , a Universal Medicine of 
high potency and repute prepared accord 
ing to the process mentioned below ; taking 
the rock salt as main ingredient viz- uric 
salt 4 seers ; dhoby s salt 10 palams , fuller s 
earth 5 ralams ; red Indian waterlily 4 
palams . All these are to be mixed and 
made into a solution to which is added 
pungent water and then kept exposed for 
three days . It is then fitered and 10 palams 
of rock salt is dissolved in distilled water 
and added to the said fitered solution . 
The entire solution is obtained is boiled 
to a high temperature until the required 
medicine is obtained . It is said that all the 
64 drugs can be reduced to an oxide with 
the help of this highly potent medicine, 


பார்ச்சாசிகம் , வெள்ளறுகு . 


see பாாக்கவி . 


பார்ச்சிகை , மருந்து medicine . 2. மயிர்ச் 

சிகைப்பூடு . peacock s crest - Actiniopteris 
dichotoma 


பார் தாங்கி , ஓர் மரச்சக்கை , sappan wood 
Caesalpinia suppan - see வர்த்தாங்கி . 


பார்த்தவிருட்சம் , மருதமரம் , murdah tree- 
Terminalia alata . 


பார்த்தன் , கந்தக பாஷாணம் , 
native arsenic . 


a kind of 


பாரையெலும்பு , காதின் பின்புற எலும்பு , the 
petrous portion of the temporal bone. 


பார்த்திவ திரவியம் , தங்கம் , வெள்ளி, உப்பு , 

அரிதாரம் , காவிக்கல் முதலிய தாதுவஸ் 
துக்கள் , a mineral substances like gold , 
silver , salt , orpiment . red ochre etc. 


3297 


பார்வதா திகம் 


பார்வை பார்த்தல் 


பார்பதி , பார்ப்பதி , which see . 


காடி 


. 


பார்பரக்கன்னி , இரத்த பாஷாணம் , இது 

வைப்புப்பாஷாணம் 32 - ல் ஒன்று ; one of the 
32 kinds of prepared arsenics 


பார்வதி , உமையாள் , Shivas consort , 

, 2 , 
பெருநெருஞ்சில் see பார்ப்பதி ; 3. தாளிக் 

winding plant - Convolvulus 
striatus ; 4 . 

ஆத்திமரம் , wild sesban - 
Bauhinia racemosa ; 

5 . மனோ சி லை , red 
orpiment ; 6. காவிமண் , red mud . 


பார்ப்படை , விச்சுளி , 2 small bird moving 

swiftiy .. 


பார்வதிபரிணயம் , ஓர் ஆயுள்வேத நூல் , 
an Ayurvedic science . 


பாப்பதி , பெரு நெருஞ்சில் , crow thorn - 
Pedalium murex . 


பார்வதேயம் , மலையிற் பிறப்பன , அதாவது 
அகில் , தேன் முதலியவை , mountain drugs 
such as honey Agil etc. 


பார்ப்பரரநாகன் , brahmin cobra . 


பாப்பாரப்புளி , பப்பரப்புளி , brahmin tama 

rind - Adansonia digitata . 


மான் 


பார்வல் , குஞ்சு , young of birds ; 2 . 

கன்று , young of deer . 


பார்ப்பான் பூண்டு . பற்பாடகம் , fever plant 

Mollugo cerviana . 


பார்வை , கண் , eye ; 

eye ; 2. பார்த்தல் , seeing 
3. திருஷ்டி அல்லது தோற்றம் . vision , 4 . 
சூனியமயக்கு , witch craft , magic . 


பார்ப்பு , மரக்கிளைகளில் வாழும் விலங்கின் 

குட்டி : குரங்கு , அணில் முதலியன , young 
animals such as monkey , squirrel etc. living 
on the branches of trees ; 2 . மரக்கிளை 
களில் கூடுகட்டி வாழும் பறவை , பறவைக் 
தஞ்+ கள் , birds and their young ones 
either living on branches or in the nests as 
crow , hawk , owl etc ; 3 . மான் 
young of a deer - Fown . 


பார்வைக்கச்சம் , மூளையின் 

சம்பந்தமான 
திருஷ்டிவழி , the fibres between visual 
-centres and the optic chiasm - Optic tract . 


கன்று 


பார்வைக்காரன் , மந்திரத்தால் நோய் தீர்ப்ப 
UGT magic healer; one who heels disease by 
magic ; 2. மாந்திரீகன் , magician ; 3. சூனி 
யம் வைப்பவன் . one who practises witch 
craſt or sorcery . 


பாப்பை , see குஞ்சு , 
See 
பரம்பை மரம் , which see 


பார்ப்பு : 


2 .. 


பார்மகஞ்சாரி , see பார்மகன்சாரி . 
பார்மகன் சாரி , பசைக் கற்பூரம் , crude 
camphor. 


பார்வைக்குறைவு , 

திருஷ்டியின் குறைவு , 
defect in vision . 


பார்மதம் , பூவழளை , 


fuiler s earth . 


பார்வைக்கூர்மை , பார்த்தலின் 

நுட்பம் , 
keeness of vision . 


பார்மேல் செத்தான் வழியாளி , 


பார்லி அரிசி , வாற்கோதுமை. இது நோயா 

ளிகளுக்குக் கஞ்சிசாய்ச்சிக் கொடுக்கவுத 
வும் , barley rice - Grael or conjee is pre 
pared with this or its flour and given as a 
diet to patients - Hordeum vulgare 
வாற்கோதுமை . 


பார்வைத் தகடு , மந்திர வெழுத்தை எழுதிச் 

சூனியம் வைப்பதற்காக் உபயோகப் படுத் 
தும் செப்புத்தகடு, a copper plate used by 
magicians and sorcerers to engrave dia . 
grams and mystic letters which is then used 
as talismen .. 


see 


பார்வைத்தாழ்ச்சி , 

see பார்வைக் குறைவு ; 
2. குருடு , blindness or partial sight . 


பார்வணம் , மான் , deer ;; 2. மான்செவிக் 
கள்ளி , leaf spurge - 

Euphorbia nivulia . 


பார்வை தரம்பு , 
nerve , 

, 


கண்ணொளி நரம்பு , optic 


பார்வதம் , வாலுளுவை , staff tree - Celastrus 

panirulata ,, 2 வேம்பு , neem tree 
Azadirachta indica ; 3. மலை , 

மலை , mountain ,, 


- 


பார்வதா திகம் , see சோதிவிருட்சம் . இதற்கு 
இரவெரிமரம் என்றும் பெயர் , a tree lumin 
ous in the dark . 


பார்வைபார்த்தல் , சூனியம் வைத்தல் , effect 

irg sorcery :: 2. நோய் தீர்க்க மந்திரம் உச் 
சரித்தல் , chanting mantrams to effect a cure 
in disease ; 3. மதி மயக்கத்தைத் தீர்த்தல் , 
treatment of mental disorders . 


3298 


பாலகிரகணி தோஷம் 


பாலகுழவி 


பார்வைபார்ப்போன் , சூனியத்தைத் திருப்பு 
வோன் அதாவது குணப்படுத்துபவன் , 
one who accords treatment to effect a cure 
in cases of witch craft ; 2. சூனியம் வைப்ப 
வன் , one practises sorcery ; 3. பார்வையி 
னால் குணப் படுத்துபவன் , hypnotist or 
mesmerist . 


ை 


short 


பார்வைமந்தம் , பார்வைக் குறைவு , 
sightedness . 


பார்வையிலி , குருடன் , blind person . 


பாலகிரகதோஷம் , குழந்தைகளைத் தாக்கும் 
நவக்கிரக தோஷம் ; இது குழந்தைகள் பால் 
குடிக்கும்போது தாய் கிரமப்படி நடவாத 
குற்றத்தினால் , கிரகங்களின் ஏ வலி ல் 
பேய் பூதங்கள் குழந்தைகளைத் தாக்கும் . 
அப்போது நோய்கள் பலவிதமாகக் காணும் 
இவற்றில் சில நோய்கள் அசாத்தியமாக வே 
காணப்படும் , morbid diathesis or diseases 
in children generally ascribed to the baneful 
influences of malignant stars . This is due 
especially in cases where the rules or 
directions laid down in respect of the 
conduct of the mother during the time the 
child is brought up in the breast , are not 
strictly adhered to or 

followed 
regularly and as a consequence of this 
neglect demons under the influence of the 
then presiding planets make their appear 
ance for the purpose of causing diseases . 
Some of the diseases may also appear 
incurable for treatment , 


பார்வையுகம் , இரண்டு பார்வை நரம்புகளும் 

கூடுமிடம் , the crossing of the two optic 
nerves Optic Commissure . 


even 


பாலகங்கயம் , 
toddy . 


ன்னங்கள் , Cocoanut 


பாலகம் , எள்ளு. gingelly seed ; 2. குருவேரி 

fragrant root; 3. கோஷ்டம், Arabian 
costus Costus arabica . 


-- 


பாலகரப்பன் , குழந்தைகளுக்கு வருமோர் 

சருமநோய் , an inflammation of the skin with 
vesiculation to which children are generally 
subjected Infantile eczema . 


பாலகரை , குழந்தையிசிவு , convulsion of the 

child . 


NOTE - Children afflicted with evils under 

the above influences may exhibits the 
following symptoms: excitement with fear , 
loud cry . biting and scratching its own 
body with the teeth and nails , grinding 
teeth with stead fast looking , straining , yaw 
ning , vomiting , swollen eyes , watery stools , 
hoarseness of voice fever diarrhoea etc. 


--- 


பாலகனம் , காரைச் செடி , thorny webra 

Canthium parviflorum . 


பாலகனைக்காத்தாள் , மணித்தக்காளி, black 
berried solanum Salanum nigrum . 


பாலகீரை , சீவந்தி . which see . 


பாலகன் , குழந்தை , child . 


பாலகாசம் , சிறு வயதில் ஏற்படும் காசநோய் , 

இது குழந்தைகளுக் கேற்படும் , asthma 
attacking in young age especially children - 
Infantile asthma , 


பாலகுரண்டகம் , பித்த தோஷத்தினால் 
பிள்ளை அல்லது குழந்தைகளுக்குண்டாகும் 
ஓதம் , இது இடது பக்கம் இருந்தால் இடது 
காதையும் வலது பக்கமிருந்தால் வலது 
காதையும் நிவர்த்திக்காகத் துவாரம் செய் 
யப்படும் ஓர்வித சிகிச்சைக் கிரமம் , hydra 
cele in youngsters and children due to the 
deranged belious humour in their system . 
As a remedial measure , the sepecific treat 
ment given by Vaidyans is to bore a hole in 
the left ear if the left testicle is effected and 
in the right ear if the right testicle is 
affected . 


பாலகிரகணிதோஷம் , குழந்தைகளைத் தாக் 

கும் ஓர் கழிச்சல் ரோகம் ; இது சாதாரண 
மாக வேனிற் காலத்றில் உஷ்ணத்தினாலும், 
அசீரணத்தால் வெள்ளோட்டக் கழிச்சலாக 
வும் , பற்களை முளைக்கும் போதும் ; பால் 
அல்லது உணவு குற்றம் , சீதோஷ்ண நிலை , 
கக்குவான் நேர்ந்தபோதும் , இல்வகைக் , 
காரணங்களினால் உண்டாகலாம் , diarrhoea 
attacking children . This may be due to 
various causes such as intense heat from 
summer , indigestion , teething period ,, 
errors in diet as milk or food , climatic 
condition or whooping cough , improper 
clothing - infantile dirrrhoea . 


NOTE : - This is a peculiar treatment generally 

prevailing in s . India in such cases of hydro 
cele . No one knows what ears have to do 
with testicle ., 


பால குழவி . சிறு குழந்தை , an infant , young 
child . 


3299 


பாலசுவாசபந்தம் 


பாலமாந்தவலி 


பால குன்மம் ,சிறுவயதிலேற்படும் ஓர் அசீரண பாலசோஷரோகம் , குழந்தைகளுக்குக் 
நோய் , impairment of digestion or dyspepsia காணும் 

உள்ளுருக்கி நோய் , இதனால் 
attacking juveniles. 

குழந்தை இளைத்துப்போம் , tuberculosis of 

the mesentric glands in children resulting 
பாலக்கிராணி , குழந்தைகட்குண்டாகும் கழிச் 

in digestive derangement and wasting of the 
சல் , இது சிவதை வேரினால் போம் , infantile 

body 

- Tabes mesenterica . 
diarrhoea It is said to be cured by the 
use turpith root which by itself is a பாலடி , திருகு கள்ளி , twisted spurge 
cathartic and laxative . 

Euphorbia tirucalli ; 2 , பால் சோறு ( cooked ) 

rice and milk . 
பாலங்கம், குதிரை, horse ; 2 . 

பறவை , 
bird . 

பாலடிசில் , பாற்சோறு , cooked rice and 

milk . 
பாலங்கி , ஒரு பூடு . bate bengalensis . 

பாலாடை , சித்திரப்பாலாடை . raw rice 
பாலங்கட , திருநீற்றுப் பச்சையினத்தைச் 

plant - Euphorbia thymifolia alias Euphor . 
சேர்ந்த ஓர் பூண்டின் வித்து ; இது ஓர் யுனா 

bia indica ; 2. குழந்தைகட்குப் பால் புகட் .. 
னிச் சரக்கு , a Unani drug akin to holy 

டும் ஓர் சிறிய சங்கு . a small conch used as 
ashes leaf -- Ocimum basilicum . 

a milk ladle for feed infants : 3. பாலாடை 
frozon milk , cheese ; 4. ஓர் செடி , Huliio 

seroria . 
பாலசஞ்சீவிக் குளிகை , திரிகடுகு , ஓமம் , 

இலிங்கம் , வெண்காரம் , கிராம்பு , இவை 
களைச் சமஎடை கொண்டு எலுமிச்சம்பழ பாலாடைக்கட்டி , ஆடை கட்டிய பால் , milk 
சாற்றினால் அரைத்துத் திரட்டிய ஓர் ஆயுள் 

boiled down so as form a film coating over 
வேத மாத்திரை, இதை முலைப்பாலில் the surface ; 2 , தயாரித்த மேனாட்டுப் 
கொடுக்க சன்னி சுரம் போம் , பெரியவர் பாற்கட்டி அல்லது உறைந்த தயிர் கட்டி , 
கள் வெற்றிலையில் இதை மடித்து தின்ன a coagulated milk or curd pressed into a 
சல தோஷம் தலை பாரம் போம் , an Ayur - 

firm cake or mass and used in food . 
vedic pill prepared by grinding an equal 
weight of the following drugs dried 

பாலதனயம் . கருங்காலி , ebony tree 
ginger , black 

pepper , 

long pepper , 

Acacia sundra . 
omum vermiliar , 

cloves .. 
with the juice of lime fruits . If the pill 
( pepper size ) is administered mixed with பாலாதி , சோற்றுக் கற்றாழை , pulp aloe - 
human breast milk it relieves apoplexy , 

Aloe indica . 
fevers etc ; if chewed with a betel leaf by 
adults it cures cold and head ache . 

பாலதிருணம் , இளம்புல் , tender grass ; 2 . 

பசும்புல் , green grass . 
பாலசஞ்சீவியெண்ணெய், குழந்தைகளுக்கு 
கொடுக்கப்படும் ஓர் மருந்தெண்ணெய் , இத 

பாலபருவம் , இளமைப் பருவம் , juvenile 
னால் கணசசூடு , காய்ச்சல் . அட்சரங்கள் 

period ; 2. குழந்தைப்பருவம் , childhood , 
குணமாகும் , a medicinal oil given for 
children in cases of congenital heat, which 
in after age developes into tabes . fever and பாலபினி , பாற்த்துள்ள ஓர் அபினி மருந்து . 
inflammation of the mouth and throat . 

மிகவும் மெதுவாயும் , கருப்பாயும் 

இருக்கும் , milky opium . it is very soft and 
பாலசமம் , See பாலசம் 

darker in colour containing a large quantity 

of milky juice -- Dudhi opium . 
பாலசம் , ஓர் சீமைச் செடி , a foreign plant . 

பாலபுட்டம் , முல்லைப்பூ , malabar jasmine 
பாலசாதி , அஸ்த கரசாதியாகிய ஆண்சாதி 

Jasminum malabaricum , 
நால் வகையில் ஒன்று , one of the four 
classes of men divided according to their 

பாலபோச்சியம் , சிறுவருணவு , food prepared 

for use of youngsters . 
பாலசிகிச்சை , குழந்தை வைத்தியம் , 
children s treatment . 

பாலப்பட்டை , 


- 


borax , 


lust ., 


பாலசுவாசபந்தம் , குழந்தைகளுக்கு மூச்சுத் 
திணருதல் , hard breathing in children 
diseases of the lung , 


பாலமாந்தவலி , குழந்தைகட்கு மாந்தத்தி 
னால் வரும் ஒருவகை இழுப்பு , fits or a kind 
of spasm in children due to indigestion . 


3300 


பாலர சம் 


பாலவரை 


- 


பாலமிர்தம் , பாற்சோறு , cooked rice and | பாலரசு , காட்டு முருங்கை, wild moringa tree 
milk . 

Moringa concanensis alias Ormocarpum 

sennoides . 
பாலமுடாங்கி , வேலிப்பருத்தி , hedge cotton 
Daemia extensa . 

பாலரதி , இளம் பருவப் பெண் , a young 

woman . 
பாலமுர் தக்கனி , பசு , cow . 

பாலரளி , வெள்ளரளி, indian oleander -- 
பாலமேகம் , பெண்களுக்கு அதிக பாலியத் 

Neriam odoram ( alba ) . 
திலும் , பிரவிடையாதற்கு முன்பும் சாதாரண 
மாகத் தேக இயல்பினால் வெளிப்படும் சீழ் பாலராசம் , வைடூரியம் , இது உ.பரசத்தி 
போன்ற நீர் , இதைப் பிரமேகநோய் என்று லொன்று , cat s eye - Lapis luzuli , Chyrso 
நம்பி மோசம் போகக் கூடாது , a pus like piasus . This is one of the uparas as natural 
discharge occurring in females at a very substances contemplated in Siddha Medi 
young age or just before maturity . This cine . 
is more constitutional and should not be 
confounded with gonorrhoea . 

பாலரீரி , குழந்தைத் தன்மை , childishness ; 

2 , பிள்ளைத்தன்மை , boyishness . 
பாலமோதிரம் , பூசனிக்கிழங்கு, pumpkin , 

பால நீற்றுத்தபம் , குழந்தைகட் தக் காணும் 

பல்லீறு வீக்கம் , inflammation of the gum 
பாலம் , நெற்றி , forehead , 2. பூமி . earth ; 

of teeth in childran - Odontitis infantum . 
3 . வெட்டிவேர் , fragrant grass root - 
khus khus . 

பாலகுடதைலம் , குழந்தை மூத்திரம் , child s 

urine , 
பாலப் : மை , அகோரமாய் சுரம் 

காய்ந்து 
மூன்றா நாளிரவில் தலையில் குரு தோன்றி , 
பிறகு உடம்பு கழுத்து முதலிய விடங்களில் பாலரோகம் , குழந்தைகட்குக் காணும் நோய் , 

diseass of children . 
குருக்கள் எழும்பி, 7 - ம் நாளில் நீர் கோத்து 
9 ம் நாளில் வடிந்து இறங்கும் ஓர் அம்மை , a 
kind of small pox beginning with intense 

பாலர்க்குதவி , இரத்த மண்டலிப்பூடு , இதுவே 
fever and followed by pustules on the head 
on third day and subsequently extending to 

கழுதைத்தும்பை , donkey toombay , Indian 
the body attended with acute pain , On the 

borage - Borago indica , 
seventh day the pustules ripen and then 
fade on the ninth day 

It is a 

பாலர்பரிபாலனம் , குழந்தைர் சிகிச்சை , chil 
mitigated from of a disease , 

dren s treatment ; 2. குழந்தைகளைச் சமா 

ளித்தல் , காத்தல் , ஆளுதல் , bringing up 
பாலயிசிவு, குழந்தைகட்குச். காணும் வலிப்பு . 

and management of children . ( by C. D.) 
இதன் முன்னிட்ட குறிகளாவது , விரல் 
மடக்கல் , கால் பெருவிரல இழுத்தல் , திடுக் பாலர்பல் , குழந்தை முதற்பல் , the teeth of 
கென எழுதல் , முகத்தைச் சுளித்தல் முதலி first dentition in children Deciduous 
யன , ஆகவே , இக் குறிகள் அன்னியில் teeth . 
திடிரென வராது , இது 

சாதாரணமாகக் 
குடற்குற்றம் பற் குற்றத்தினாலுண்டாகும் , 
convulsions of children . the premonitory 

பாலர்வாந்திபேதி , வேனிற்காலத்தில் குழந் 
symptoms clenching of the fingers. 

தைகளைத் தாக்கும் ஓர் வாந்திபேதி , இது 
contraction of the big toe , startings during 

தொத்து நோய் ஆகாது , சிலசமயம் மரணத் 
sleep . twitching of the face etc. convulsion 

தையும் உண்டாக்கும் , a kind of common 
or fits do not usually come on suddenly like 

cholera attacking young children in summer 
that of adults .. It is said to arise from months . It is not contagious , but often 

fatal - Cholera infantum . 
faulty digestion or to teething . It may be 
due to worms in the intestine . 

பாலர்வைத்தியம் , குழந்தை வைத்தியம் , 

children s treatment - Padiatria .. 
பாலயிழுப்பு . see பால்யிசிவு . 


Milk pox . 


are 


- 


பாலவரதே , தகரை, " ring worm plant 
Cassia tora . 


பாலரசம் , பொன்னிறம் , golden colour ; 2 . 
சூதகம் , menses blood ; 3 , துருசு திரா 
வகத்தைக்கொண்டு தயாரிக்கும் ஓர் சிவப்பு 
ரசம் , கொப்பரையில் காயும் வெந்நீரில் 
இதில் ஓர் துளி விட குளிர்ந்து போம் , 


பாலவரை, வெள்ளவரை, 
Dolichos lablab . 


white lab lab 


3301 


பாலா 


பாலியேகவைரி 


பாலாங்கம் , பூதணம் , which see . 


பாலவர்த்தி , குழந்தைகளுக்கு மலவிருத்தி 

யாக ஆசனவாயில் இடும் காரச்சீலை , a kind 
of purgative plug used for children - 
Suppository .. 


பாலாசம் , பச்சை நிறம் , green colour ; 2 . 

பலாசம் , which sce . 


கள் , 


பாலாடகத்தி , கொக்கிறகு , 
plant -- Bauhinia acuminata ,. 


csanis feather 


பாலவாகடம் , குழந்தைகளுக்கு வரும் நோய் 

அவைகளின் குணங்கள் , கிரகதோ 
ஷங்கள் முதலியவைகளைப் பற்றியும் , சிகிச் 
சைக் கிரமங்களைப் பற்றியும் விரிவாய்க் 
கூறும் ஓர் வைத்திய நூல் , book on that 
branch of medical scienee which treats of 
children s diseases their essential nature 
especially of the functional changes together 
with planetary influences, morbid diathesis 
etc. , and the treatment . 


பாலாடை , சித்திரப்பாலாடை , see பாலாடை . 


பாலாட்டம் , ஆட்டாங்கொடி , இதற்கு சோம 
லதை என்றும் பெயர் சொல்வர் , Supposed 
soma plant ( unidentified ) . 


பாலவாயசம் , வைடூரியம் , see பாலராசம் . 


பாலாந்தெல்லு , ஓர் வகைத் தெல்லுக்கொடி , 
West Indian cocoon Entada scandens . 


பாலாமா , பேய்த் தும்மட்டி , bitter apple 

Cucumis colocynthis . 


குதத்தில் 


பாலவிசர்ப்பி , திரிதோஷத்தினால் குழந்தை 

கடகு முதன் முதல் நரம்பின் வழியாக நெற் 
றியில் கனத்து மார்பின் வழியாக இறங்கி , 

செந்தாதரை 

இதழைப் 
போன்ற 

கொப்புளத்தை எழுப்பும் ஓர் 
பிரணநோய் , a boil of the size of a red 
lotus Petal found at the anal region of 
children It begins as a swelling in the 
forehead , then desends down to the sacral 
region through the chest owing to the 
derangement of the three humours in the 
system . 


பாலி , கள் , toddy; 2 . ஆலமரம் , banyan 
tree -- Ficus bengalensis ; 3. செம்பருத் 
திச் செடி , red cotton plant --- Gossypium 
indicum G. arborcum ; 4. பாற்பசு , milking 
cow ; 

5. பானை , pot . 


பாலிகம் , பேய்ப்பீர்க்கு , wild devil gourd 

Luffa amara .. 


பாலவிலோசனி , அணுமூலு துவரை , a kind 
of red bean (unidentified ). 


மாலிகை , அடம்பு, goat s foot creeper - 
Ipomaea biloba ; 2. உதடு , lip ; 3. பாற் 
கரண்டி , milk Jadle ; 4. பெண்பிள்ளை , 
female ; giri . 


பாலவிளி, see பாலாவிளி , 


பாலனம் , இளங்கன்றீன்ற பசுவின்பால் , the 
milk of a young cow with a very young calf; 
2. பாற்சோறு . rice boiled in milk .. 


பாலிதம் , பெருந்தேக்கு , big 

Big teak tree 
Tectona grandis ; 2. கலப்புத் திரவியம் , 
a compound mixture of different kinds of 
perfumes ; 3. கலப்புச் சுரக்கு , adultrated 
substance ; கற்பூரமரம் , comphor tree 

Cinnamomum camphora . 


பாலனைக்காத்தாள் மணித்தக்காளி, 
பாலனைக்காத்தாள் . 


See 


பாலித்தியம் , குட்டிநரை , premature greyness , 


பாலன் . தழந்தை , infant body ; 2 , கருங் 

blue waterlily Pontedesia 
vaginalis ; 3. நிலக்கடம்பு , cadamba tree - 
Justicia acaulis . 


குவ 


பாலிந்த சோம்பு , 


பாலிந்தரோகம் , 


பாலன்கொடி , ஓர் கொடி , a species of scam 

mony swallow root Toxocarpus kleimi. 


பாலன்விழுதல் , பிள்ளை பெறல் . delivery of 
the child . 


பாலிந்தை , பிரசவித்த பெண்ணுக்குக் கேற் 
பட்ட கோளாறுகள் , troubles or sufferirigs 
that crop up to a woman who had just 
delivered .. 


பாலன்னம் , பாற்சோறு , milk and rice 
( cooked ) . 


பாலா , பேராமுட்டி , see பாரதரகம் . It is a 

hair destroying drug . 


பாலிமேகவைரி , பெண்ணின் கடிதடத்தின் 

மேலும் , இடுட் புக்கு மத்தியிலும் உள்ள 
பாகம் , that portion or region between the 
ilium and the pubis in females Hleopecti 
ineal line . 


3302 


பாலினிவிருட்சம் 


பாலூட்டல் 


பலிய நரை, 

குட்டி நரை அதாவது 
பருவத்திலேயே மயிர் நரைத்தல் , premature 


இளம் 


grey hair . 


பாலினியோனி , தண்டு பருத்த ஆண் அப் 
போது சமைந்த பெண்ணுடன் சம்போகித்த 
லால் புண்பட்ட யோனி , injured vagina 
caused in the case of a woman of tender age 
who has just passed her girl hood when 
ravished by a man with an obnormally 
developed genital organ ( penis ) . 


பாலியம் , இளமை . youth . 2. குழந்தைப் 

பருவம் , period of infancy , child hood ; 3 . 
எழுவயதிற்குட்பட்ட பருவம் , poriod below 
seven years of age 


பாலின் பஞ்சணை , ஆலமரம் , banyan tree 

Ficus bengalensis . 


பாலியலருக்கம் . see 

See பால்யவர்க்கம் . 


பாலியா , செருந்தி , golden champak - Michelia 

champaca ; 2. வலிவுதருமருந்து . medicine 
that promotes strength - Tonic . 


பாலின் மூன்றாந்தம்பி , வெண்ணெய் அல்லது 

நெய் , butter or ghee derived from milk 
after three operations . 


பாலின்மை , பாலில்லாமை, no secrection of 


milk . 


பாலிரல் , குடசப்பாலை . cotton milk plant 

Holarrhena antidysenterica ; 2 . வெட் 
பாலை , conessibark -- Wrightia tinctoria . 


பாலிருளி , ஓர் வகை இருளிச் செடி , elliptic 

leaved cinnamon Machilus mancrantha , 
2. வெள்ளிருள் , Burmah iron wood 
xylia dolabriformis ; 3. நாகத்தை கட்டும் 
ஓர் மூலி , a species of Iruli acting on zinc 
( unindentified . ) 


பாலுகம் , கற்பூரம் , camphor ; 2. தலையினுட் 

புறத்தில் மூளையருகிலிருக்கும் பட்டாணி 
யளவு போன்ற ஓர்வகைக் கோளம் , a gland 
situated at the base of the brain about the 
size of a pea 

Pituary gland ; 3. கற்பூர 
Quo Gift, camphor creeper or thick leaved 
lavender --- Anisochilus cornosus alias Laven . 
dula carnosa . 


பாலிருள் செடி , 


see பாலிருள் . 


பாலுகவள்ளி , கற்பூரவள்ளி , Sce பாலுகம் 


கலந்து 


பாலில் 

உறவாக்கல் , பாலோடு 
போகும்படி செய்தல் , making to combine 
with milk chemically . 


பாலுக்குள் சூதங்கட்டி , கொடிக்கள்ளி , cree 

ping milk hedge -- Sacrostemma brevis 
tigma alias Asclepias acida . 


sweet 


potato 


பாலிவி , 

பருக்கரைவள்ளி, 
- Ipomoea batatas . 

. 


பாலுண்ணல் , முலையுண்ணல் , sucking the 
breast ; 2. பால் சாப்பிடல் , drinking milk . 


பாலிறக்கம் , பால் குடித்தல் , drinking of 

milk ; 2. அம்மைக்கொப்பளத்தின் பால் 
வடிதல் , drying up of pustules in small 
pox .. 


பாலுண் , உடம்பில் எழும்பும் ஓர்வித பரு , 
a soft fleshy wart . 


பாலுண்ணும் குழந்தை , தாய்ப்பால் குடிக் 

கும் குழந்தை , child at the mother s braast ; 
the child that sucks the mothers breast . 


பாலிறு , பாலிறுவி , which see . 


பாலிறுவி , முருக்கு , பலாசு , bastard teak 

Butea frondosa , 


பாலுண்ணும் பருவம் , முலைப்பால் குடிக்கும் 

பருவம் . the sucking period of a child , the 
period during which the child is at mother s 
breast . 


- 


பாலுறிஞ்சல் , முலையுண்ணல், suckling at the 

breast . 


பாலினி , நன்னாரி , Indian sarsaparilla - l-lemi . 

desmus indicus ; 2. OS11 soir ofl, creep 
ing milk hedge 

Sacrostemma brevistignia ; 
3. ஓர் வகை மல்லிகை , a species of jas 
mine ; 4. இலவங்கப்பட்டை வகை ; cinna 
momum genus ; 5 , தணக்கு மரம் , katearah 

Cochlos permum gossypium . 


பாலூகம் , குடைவேல் , umbrella thorn babool 

-- Acacla planifrous . 


gum tree 


பாலினிவிருட்சம் , முண்டக விருட்சம் , screw 

pine tree - Pandanus odoratissimus . 


பாலூட்டல் , குழந்தைகட்குப் பால் புகட்டல் , 

feeding a child with milk ; 2. முலை கொடுத் 
தல் , suckling the child . 


3303 


பரலை 


பாலை 


பாலெ திரெடுத்தல் , See பாலெதிர் கொள்ளல் . 


பாலெதிர்கொண்டெடுத்தல் , பால் வெளி 
யெடுத்தல் , clight vomitirg of milk . 


பாலெதிர் கொள்ளல் , குழந்தை பால் எதிர்க் 

Sofl scu , mild eructation from over feed 
ing children with milk . 


பாலேடு , பாலின் ஆடை , இதைச் சாப்பிடுவ 
தால் பைத்தியம் , வாந்தி , மூர்ச்சை போம் , 
விந்து விருத்தி தேகபலம் உண்டாம் ,, 
Cream of milk . It cures madness , vomiting 
and fatigue and it promotes semen secre 
tion and bodily strength . 


பாலேட்டுச்சத்து , பாலிலிருக்கும் வெண்கரு 
இனத்தைச் சேர்ந்த ஓர் சத்துப் பொருள் , 
the principal protein of milk ; 2 தயிர்ச் 
சத்து , the basis of curd , 


பாலேயம் , சிறு முள்ளங்கி , small garden rad 

dish Raphanus sativus ; 2. கழுதை , ass . 


லாம் , பட்டை-- துவர்ப்பாதலின் மருந்தில் 
சேரும் , இதன் விதையில் எண்ணெய் எடுக் 
கலாம் , இவ்வெண்ணெய் தைலமாகவும் , 
பலவிருத்தியும் , அழற்சியைப் போக்கிச் சாந் 
தத்தையும் கொடுக்கும் , அடி மரத்தினின்று 
பிசின் எடுக்கலாம் , இப் பழத்தால் கருங்கரப் 
பான் சிலேட்டும் தோஷம் போம் , இதைத் 
தேனில் ஊறப்போட்டு வைத்துக்கொண் 
டும் சாப்பிடலாம் , இப்பட்டையினின்று 
கஷாயம் இறக்கி சீத பேதி , இரத்த பேதி , 
இரத்த மூலம் , பிரமேகம் , பெரும்பாடு , 
வெள்ளை உ.ஷ்ணபேதி இவைகளுக்குக் 
கொடுக்கலாம் , இக்கஷாயத்தை வாயிலிட் 
டுக் கொப்புளிக்க வாய் ரணம் ஆறும் , 
அசைந்த பற்கள் இறுகும் , Indian apeface 
flower , Indian mimusops Mimusops 
hexandra alias M. Indica , Although this tree 
refers to Minusops several varieties as 
mentioned below , will be found ending with 
the same term - பாலை . It is a large tree 
with small white flowers, fruit yellow 
edible . It is grown in groves , and gardens . 
Bark is used medicinally on account of its 
astringent properties , oil is extracted from 
its seeds and is used as a medicated oil , it 
is a tonic emollient and demulcent . The 
stem yields a gum . The fruit is said to cure 
black eczema and phiegmatic affections. The 
fruit is preserved in honey and taken usu 
ally . The decoction of the bark is taken 
internally in cases of dysentery , dysenteric 
diarrhoea ,, hemorrhoids , gonorrhoea , 
menorrhagia etc , The decoction may be 
vised as a gorgle for the infiammation of the 
mouth , in also strengthens the loose tooth . 

2 , பழமுன்னிப்பாலை , ஓர் மரம் , இதன் 
லைகள் கிளைகளின் நுனியில் கொத்தாய்த் 
தொங்கும் . இலைகள் மாறி மாறி இருக்கும் , 
பூக்கள் மஞ்சள் , ஓரத்தில் சிவப்பு , பழத் 
தைக் கருதி இதை மலையாளத்தில் பயிரிடப் 
படும் , பட்டை துவர்ப்பா தலின் மருந்திற் 
குதவும் . இலைகளை மஞ்சளோடு சேர்த் 
தரைத்து வீக்கம் கழலைக்கு வைத்துக் கட்ட 
லாம் . இலையை நல்லெண்ணெயில் கொதிக்க 
வைத்து பட்டையும் சேர்த்து அரைத்து 
உபயோகிக்கக் கைகால் பிடிப்பு போகும் . 
இதன் விதையினின்று எண்ணெயெடுத்துக் 
கண்வலிக்குபயோகிக்கலாம் . உள்ளுக்குச் 
சாப்பிடக் குடற்பூச்சிகளைக் கொல்லும் பழத் 
தைத் தின்னலாம் , பட்டையினின்று பிசின் 
எடுக்கலாம் . edible paulay : - Mimusops 
kanki . it is a tree , leaves crowded at the 


பாலை , ஓர் குருவி , a kind of sparrow ; 2 . 

பழச்சாராயம் , a fermented fluid prepared 
from juice of fruits ; 3. ஓர்மீன் , a kind of 
fish : 4. குழந்தை , child ; 5. பாலை நிலம் , 
desert ; 6. வெம்மை , heat ; 7. இளமை , 
youth ; 8. கடல் , sea ; 9. சமுத்திரம் , 
ocean ; 10 , கலவியிற் பிரிதல் , ( in sexual 
science ) temporary separation of lovers 
immediately after sexual intercourse ; 11 . 
காட்டிலுப்பை , wild mowah ; 12. காட்ட 
லரி , forbidden fruit Tabernamontana 
dichotoma ; 13. பதினாறு வய துக்குட்பட்ட 
பெண் , a giri below sixteen years old ; 14 . 
பெண்குழந்தை , female child ; 15. ஓர் வகை 
இலவு , paulay silk cotton - Indian rubber 
vine ; 16. பன்னீர் , முதலிய தீ நீர் இறக் 
கக்கூடிய ஓர் வகைப் பாத்திரம் . இது வாலை 
யந்திரத்தைப் போன்ற முறைமையிற் செய் 
யப்பட்டது , distilling apparatus ; 17. முள் 
கிழ் , indian bully tree - Sideroxyon tome 
tosum 18. சிறு நாகப்பூ , Ceylon iron wood 
--- Mesua ferrea ,, 


-- 


பாலை , பாலைமரம் , இது அநேகவிதம் . பாலை 
யைக் குறித்தாலும் பொதுவாகப் பாலைப் 
பழத்தின் மரத்தையே குறிக்கும் , இது ஓர் 
பெரிய மரம் , சிறிய வெண் பூக்கள் , பழம் 
மஞ்சள் நிறம் , தின்பதற்குதவும் , ஆகவே 
இதைத் தோப்பு தோட்டங்களில் பார்க்க 


3304 


பாலைவகை 


பாலைவகை 


- 


23 , 


ends of the branches , alternate, flowers, 
yellowish white , the edges of petals tinged 
rose , cultivated in Malabar on account of 
its fruits . bark is medicinally astringent 
leaves ground and mixed with ginger and 
tuymeric used as calaplasm for swelling and 
tumours , leaves boiled in gingelly oil and 
ground with palverised bark is a remedy in 
beriberi . Oil extracted from the seed is 
used in ophthalmia and also internally as an 
anthelmintir ; fruit is eaten ; bark yields a 
gum . 


The following are the varieties of paulay 
viz : 


21. Cwúum , Indian ipecacuanha 

Tylophora asthmatica . 
22. Guru, same as No , 21 . 

LJITMET MI . Indian gutta parcha 

Dichopala elliptica . 
24 , garvuto , same as No , 12 . 
25. கண்டலைப்பாலை , wax flower dog 

bane Tabernae montana dicho . 

toma . 
26. இரும்பாலை ,, rose bay Wrightia 

tinctoria , 
27. un 20 , same as 26 . 
28. 540suun , same as No. 21 & 22 . 
29. குருடுப்பாலை , milky Jasmine 

Tubernae montana coronaria (crispe ) . 
30. Gut , same as No. 12 . 
31. Sourav , same as No. 2 . 
32. 5600Um , Malabar mahogany 

Hardwickia pinnata . 
33. GFUYOOnun200 , same as 12. 
34. சோனை வெட்பாலை , dyeing rosebay . 

Wrightia tomentosa . 
35. Povwum200 , hill paulay . 
36. Suurl , sweet paulay . 
37. புறாமுட்டிப்பாலை , Olea polygama . 
38. $ puta , rock paulay . 


பாலை வகை : 


NOTE : The word . Paulay in general 

refers to any milky plant It is also used 
as plants second term for which see cases 
mentioned above No. 1-38 . There 

There are 
different kinds of paulay under different 
botanical names as for instance . 


1. கொடிப்பாலை , twining swallow root 

Dregea volubites . 
2. $ juurl , jointed paulay - Mimu 

sops Roxburghiana . 
3. கருடபாலை 

$ 15Luni, kite paulay - Nerium 
grandi florum alias Cryptostesca 

grandiflora , 
4. Badiun20, needle paulay – Oxy 

stelma esculenta , 
5. இராப்பாலை . night paulay Dolich 

andrus arcuata . 
6. ஆற்றுப்பாலை , river pau ! ay Salix 

tetrasperma . 
7. SL Dur , sea shore paulay Argai 

reia speciosa . 
8. சமுத்திரப்பாலை , ocean drier Con 

volvnlus nervosus . 
9. குறுப்பாலை small paulay - Child s 

amulet tree 
10. ap . A sor urin , same as No. II . 
11 , GT4PLUTO , seven leaved milkplant 

Alstonia scholaris . 
12. HL Uur ?, Tellichery bark - Holar 

chena antidysennrica , 
13. fluurw . fox paulay . 
14 , உலக்கைப்பாலை , Ceylon iron wood 

Mimusops hexandrus. 
15 . மல்லிகை செண்பகப்பாலை , common 

Ceylon laurel — Litsaca Zeylanica . 
16. தொண்டம் பானை , downy oleander 

rosebay — Wrightia tomentosa . 
17. Oulurreau , same as No. 1 . 
18 . 

Huurd , ground . paulay - round 
leaved feather foil --- Cleistanthus 

collinus 
19. Wown , same as No. 16 . 
20. FGTSUSMuru, same as No , 15. 


I. Cotton paulay is the same as Nakchi 

thina silk cotton . 


2. Crow paulay is the same as carook 

paulay . 
3. Dog paulay in No. 22 is the same as 

Indian Ipecacuana . It is useful in 

dog bite 
4 . Golden paulay is the same as country 

radish ., 


5. Fire brand paulay is the same as large 

jungle geranium the boughs are used 

for torch . 
6 High ground paulay is the same as 

Giant sweet patato , 
7. Hill paulay in No. 35 is the same as 

Soman . 
8. Kite paulay in No. 3 is the same as 

country silk cotton . It is an anti 
dote for snake bite . 


3305 


பாடைவகை 


பானை நீலம் 


பாலைக்கார வீ A , எருக்கு , 

Calotropis gigantea . 


madar plant 


பாலைக்கீரை , ஓர் வகை உண்ணும் கீரை, a 
kind of edible greens 

Asclepias volubilis . 


- 


பாலையக்குடியானாள் . துர்க்கை , the terrific 
Goddess consort of Shiva , 


பாலைக்கொடி , கொடிப்பாலை , milk creeper , 

twining swallow wort Dregea volubitis 
Leaves are used for healing ulcers and boils 

Roots and tender stalks are emetic and 
expectorant ; 2. பால் பருத்தி . cotton milk 
plant - Liptdonia reticulata . 


- 


9. Ground paulay in No.18 is the same 

as Madras absinth . 
10. Monkey face paulay or Indian ape face 

flower is the same as Paulay - Mimu 

Sops indica .. 
11. Fragrant paulay is the same as Indian 

sarsaparila .. 
12. Jointed paulay is the same as ape 

faced flower . 
13. Needle paulay in No.4 is used for 

gorgle and for itch .. 
14. Night paulay in No. 5 gives strong 

wood . 
15. River paulay in No.6 is the same as 

Indian Willow . 
16. Seashore paulay in No.7 leaves upper 

side is discutient and the lower side 

maturant in boils . 
17. Small paulay in No. 9 is the same as 

Putramjivy . 
18. Thorny paulay - wax flower dog bane 

in No. 25 is the same as Adjutant 

hedge . 
19. White paulay ( வெண்பாலை ) is the 

same as Paula indigo . 
20. Sweet paulay in No. 36 is used for 

gonorrhoea . 
21. Hill paulay in No. 35 is used for 

vomiting .. 


பாலைச்சடைச்சி , ஓர் சிறு மரம் , a smail tree . 


பாலைச்சிலை , படிகக்கல் , crystal glass . 


பாலை நல்மரம் , குராமரம் , common bottle 

flower Webera corymbosa ; 2. மார்மரம் , 
saul tree Shorea robusta , 


பாலை, நாதம் , வழலை மாதம் , the essence of 
fuller s earth ; 2. பெண்ணின் நாதம் , the 
Ovarian fluid in a female . 


? . 


பாலை நிலப்புள் , கழுகு , vulture ; 
pigeon ; 3 பருந்து , kite . 


புறா , 


Moreover it will also be found that the 
different kinds of Paulay above in the serial 
No. ! to 38 fall under different botanical 
groups viz : 


பாலை நிலப்பூ , கள்ளி , milk spurge flower - 

Euphorbia genus ; 2 , பாலை , iron wood tree ; 
3. பூளைப்பூ , flower of a species of soft 
cotton . 


பாலைநிலமரம் , பாலை நிலத்தில் வளரும் மரங் 
கள் , ஓமை , கள்ளி , குரா முதலயன , trees 
growing in a desert such as suck tree – 
spurge tree bottle flower tree etc. 


1. Mimusops No. 2 , 3 | and 14 . 
2. Alstonia No , Io and II . 
3. Hollarhana No. 12 , 24 , 30 and 33 , 
4. Dichopala No , 23 . 
5. Tabernae montana No. 25 and 29 . 
6. Wrightia No , 16 , 19 , 26 , 27 and 34 . 
7. Dregea No. 1 and 17 . 
8. Chytostigia No. 3 . 
9. Litsaca No. 15 and 20 . 
10 , Tylophora No. 21 , 22 and 28 . 


தண்ணீர் 


பாலை நிலம் , பூநீறு எடுக்கும் பூமி , இதில் புல் 
பூண்டு ஒன்றும் இராது : நடந்து சென்றால் 
பாதம் வெந்து போம் , கானல்வீசும் ; தடிக்கத் 

கிடைக்காது ; எங்கும் மணற் 
காடாகவும் மலை குன்றுகளுமாக விருக்கும் ; 
சனங்கள் கிடையாது , a waste land where 
fuller s earth is collected ; no vegetation . if 
walked bare foot , the feet will be sore , 
blowing hot wind all over the place owing 
to over powering heat , no water available 
for drink , full of sandy wastes and hill 
tracts , place is un - inhabited . 


NOTE : - A } } the milk plants mentioned in 

serial Nos . I - 38 refer only to plants of S. 
India and there may be also other milk 
plants in other parts . 

. 


பாலை நிலவிலங்கு , செந்நாய் , animal 
desert - red dog . 


of the 


It should also be remembered that the 
above plants enumerated belong to the 
group of Paulays and not Kalli or Erukku or 
illuppi which also yield milk , 


பாலை நீலம் , நீலம் பாலை , blue rosebay . 

Wrightia tinctoria . 


3306 


பால் 


பால் அருந்தும்விதி 


Indian 


பாலைப்பழம் , பழமுண்ணிப்பாலை , 
mimusops - Mimusops hexandrus. 


quality , 21. பக்கம் , side ; 

21. பங்கு ,. 
portion ; 22 , பாதி , half ; 23. ஊழ் , fate ; 
24. இயல்பு. nature . 


பாலைப்பால் , பாலை மரத்தின் பால் . இதனால் 
சுக்கில விருத்தியுண்டாகும் . milk of indian 
mimusops . It will promote secretion of 
semen . 


பாலைப்புள் தோஷம் , குழைந்தைகளைத் தாக் 

கும் பட்சி தோஷம் , இதனால் உடம்புலர்ந்து . 
பால் தங்காது , பச்சை நிறமாய் வயிறு 
கழிந்து , சீறிய ழுது 

கண் குழிபட்டுக் 
காணும் , the evil influence of morbid birds 
attacking children and by this the body of 
the affected child becomes emaciated with 
the following symptoms 

- diarrhoea atten 
ded with green stools , screaming , sunken 
eyes etc. 


பால் , பாலென்பது பொதுப்பட வெண்மை 
யான திரவ வஸ்துவுக்குப் பெயர் , 
சாதாரணமாகத் தாவர வர்க்கங்களிலும் 
பெண்வகை விலங்குகளிலும், மனிதருள் 
பெண்ணிடத்தும் உண்டு; ஆயினும் மேற் 
படி வகைகளைச் சார்ந்த ஓவ்வொன்றிற்கும் 
குணபேத மென்பது பிரத்தியேகமாய் 
அமைந்தன போலும் , இதன் விவரங்களை 
அடியிற் கண்டபாயும் , தமிழ் வைத்தியத் 
தில் பதார்த்தகுண சிந்தாமணியிலும் சொல் 
லியுள்ளது . 

அன்றியும் குணபேதத்தைக் 
கருதியே இவைகளுள் ஒவ்வொன்றும் பல 
விதங்களாக உபயோகப்பட்டு வருகிற 
தென்பதையும் இவ்விடத்தில் கவனிக்க 
வேண்டிய விஷயமாகும் ; அவையாவன : 


பாலைமண் , சுத்தமண் , pure mud . 


( 1 ) தாவர வர்க்கங்களில் முக்கியமான 
செடிகள் ( II ) மரங்கள் , 


பாலை மரப்பால் , பாலை மரத்தின் பால் , see 
பாலைப்பால் , 


A , செடி வர்க்கங்கள் ! Names of plants . 


பாலை மாருதமூலி, பிரண்டை , adamant cree 
per 

Vitis quadrangularis. 


பாலையரிசி , 


பாலையாக்கி , கருநெல்லி ; இளமையாகச் செய் 
யும் மூலிகை ; அதாவது ஒரு கற்பமூலி , a 
rejuvenating drug -- black gooseberry ., 


1. கள்ளி , spurge . 
2. எருக்கு , madar . 
3. பருத்தி , cotton . 
4. திருகு கள்ரி , twisting spurge . 
5 , சதுரக்கள்ளி , square spurge . 
6. இலைக்கள்ளி , leaky milk spurge . 
7. மான் செவிக்கள்ளி , dear s ear spurge . 
8. வெள்ளெருக்கு , white madar . 
9 . காட்டாமணக்கு , wild castor jat 

ropha curcas . 
10 . 

எலியாமணக்கு , rat castor jatro 

pha glandulifera. 
11. பிரமதண்டு , Mexican poppy . 
12. அம்மான் பச்சரிசி , Raw rice plant . 


பாலை வனம் , சுரம் அதைச் சார்ந்த பூமி , sandy 
desert and its neighbourhood . 


milk plant 


பாலொடுவை கொடிப்பாலை , 
creeper Dregea volubites . 


பாலோய்தல் , முலையில் பால் வற்றல் , cess . 

ation of milk secretion in the breasts . 


B. 


மரவர்க்கங்கள் : Names of trees : 


பாலோமடிக்கா , 
பால்மோடி 

பக்கா . 


நிலப் பூ சனி , 

giant 
potato — Ipomaea digi 
tata , see பால் முடங்கி . 


1. ஆல் , Banyan . 
2 , அத்தி, Fig . 
3. தில்லை , Tiger s milk tree . 
4. புன்கு , Pongamia . 
5. பாற்சோற்றி , Ruellia secunda . 


பால், செடிப் பால் , milk of plants ; 2. மரப் 

பால் , milk of trees ; 3. முலைப்பால் , woman s 
breast milk ; 4. விலங்கின் பால் , milk of 
animals ; 5 . வெண்மை , whiteness ; 6 . 
சாறு , juice ; 7 . அம்மைப்பால் , poxfluid 
vaccine ; 8. பசும்பால் , cow s milk ; 9 . 
எருமைப்பால் . buffaloe s milk ; 10 . 
டுப்பால் , goat s milk ; 11. திரட்டுப்பால் , 
condensed milk ; 12 , ஏட்டுப்பால் , cream 
milk ; 13. சீழ்ப்பால் , beistings ; 14. நாத 
நீர் . overian fluid ; 15 . விந்து , semen ; 
16. கள் , toddy , 17 . அன்னப்பால் , 
lymph ; 18 , 

இடம் , place ; 19. குணம் , 


பால் அபினி, வங்காளத்திலிருந்து வரும் ஒரு 

வகை அபினி , milk opium or doodhy 
opium coming from Bengal ; is very soft and 
dark in colour and contains large quantity 
of milky juice . 


பால் அருந்தும் விதி , See பால்குடிக்கும் விதி . 


3307 


பால் கஞ்சிச்சோறு 


பால் காய்ச்சும்விதி 


பால் எதிர்க்களித்தல் , குடித்தப்பாலை குழந் 
தைகள் வாந்தி செய்தல் , vomiting of milk 
by children due to over feeding . 


பால்கடுக்காய் , வெள்ளைக் கடுக்காய் , இத 
னால் சீதக்கிராணி போம் . உடம்பிற்கு தோசு 
உண்டாம் , white gall nut . It cures dysen . 
tery and makes the skin shining -- Termi 
nalla pallida . 


பால்ஒடுவை , தீம்பாலை அல்லது கொடிப் 
பாலை , which see . 


பால்கட்டல் , அம்மை வைத்தல் , vaccination . 


பால்கஞ்சிச்சோறு , Lactus porridge . 


பால்கட்டுதல் , பால் வெளிவராது தடைபடல் , 
suppression of the secretion of milk ; 

2 . 
பால் கொள்ளுதல் , collection of fluid in 
pustules as in small pox . 


பால்கண்டிதம் , See பாற்கடுக்காய் அல்லது 
பால்கடுக்காய் , 


பால்கஞ்சிச் சோறு , 

கோதுமை, 

கசகசா , 
பருத்திக்கொட்டை இவை ஒவ்வொன்றை 
யும் நீர் விட்டு அரைத்துப் பிழிந்து எடுக்கும் 
வெண்நிறமான திரவத்திற்கும் பால் என்று 
பெயர் . அவை முறையே கோதுமைப்பால் 
கசகசாப் பால் , பருத்திப்பால் என வழங் 
கும் , milk -- opaque white fluid that flows 
from certain plants when wounded , and 
it is also secreated by female mammals for 
nourishment of their young its quality 
differs according to its source . The white 
fluids obtained by expressing the scrapings 
of the cocoanut kernel and those of the 
pongamia root are also called cocoanut milk 
and pongamia milk respectively . The white 
liquid extracted by pressing the paste of 
wheat , or poppy seeds or cotton seeds is 
also called milk . 


பால்காப்பான் , உடம்பு முழுவதும் பாப்பான 
ஊரல் கண்டு சாரைப்பாம்பின் தோலைப் 
போல சொறியுண்டாகி செந்நீர் கசிந்து குலை 
வற்றி மேனிகுலைந்து விஷக்கடியைப் போல் 
காணும் ஓர் வகை கரப்பான் , a kind of 
weeping eczema in children . 


பால்கருடக்கல் , See பாற்கருடக்கல் . 


Names of some important plants and 
trees that yield milk are given above ,, 
and those of mammals below . 


பால்கருடக்கல் பற்பம் , பாற் கருடக்கல்லால் 

செய்யப்படும் பற்பம் , calcined oxide pre 
pared out of the white snake stone derived 
from the eye of the Brahmini kite . 


Names of mammals : 


பால் கறத்தல் , பால் பீச்சல் அல்லது பிதுக் 

360 , to draw milk from ( cow , goat etc. , ). 
milching . 


பால்கறப்பான் , See பால்கரப்பான் . 


பால் காய்ச்சல் . See பால்சுரம் ; 2. பாலை 
அடுப்பில் வைத்துக் கொதிக்க வைத்தல் , 
bailing the milk . 


மாதர் பால் or முலைப்பால் or தாய்ப்பால் , 

human milk or breast milk . 
கழுதை பால் ; ass milk . It is given to new 

born babies to prevent as well as to 
cure - கருவாப்பு and 

செவ்வாப்வு 
which see . 
பசும்பால் cow s milk . 
எருமைப்பால் , buffallow s 

milk equa ! 
quantity of water must be added and 

boiled before use . 
செம்மறியாட்டுப்பால் , eve s or sheeps 

milk equal quantity of water must be 

added and boiled before use . 
GOJGTGTITLOUUits goat s milk . It is 

good for consumptive patients. 
குதிரைப்பால் horse s milk . 
ஓட்டைப்பால் camel s milk . 
யானைப்பால் elephant s milk . 
For their qualities see under proper 

headings .. 


பால்காய்ச்சும் விதி , பசும்பால் , வெள்ளாட்டு 
பால் இவைகளுக்கு எட்டில் ஒருபங்கு சுத்த 
நீர் விட்டும் , எருமைப்பால் , செம்மறியாட் 
டுப் பால் இவைகளுக்கு சரிபங்கு நீர்விட்டு 
மூன்று கொதி வரும்வரை காய்ச்சி எடுக்க 
வும் , to cow s milk and goat s milk one 
eighth part of water must be added and 
well boiled ; to buffalo s milk and ewe s 
milk equal quantity of water should be 
added and well boiled . 


NOTE . - The quality of the breast milk and 

the cow s milk differs accoralng to the 
colour of the woman and cow . --refer தாய் 
பால் and பசும் பால் , 


NOTE : ( by C. D. ) எவ்வித பாலுக்கும் சுக்கு , 
சிறுகாஞ்சோறி வேர் 

சேர்த்துக் 

காய்ச்ச 
அது வெள்ளாட்டுப் பாலுக்குச் சமமாகும் , 
வெள்ளாட்டுப் பாலின் 

பாலின் தன்மையையடை 
யும் , milk of any animal if boiled with dried 
ginger and root of small climbing nettle -- 
Tragia cannabina - gets the properties of 
goat s milk which is good for consumptive 
patients . 


3308 


பால்சுரப்படக்கி 


பால்பாச்சான் 


பால்கிராணி , பால் போல் குழந்தைகளுக்கு 

காணும் பேதி , diarrhoea in a nursling when 
put on food other than mother s milk -- 
Weaning brash . 


பால் சுரப்பி , பாலைச் சுரக்கச் செய்யும் வஸ்து 
அல்லது மருந்து பால் பெருக்கி , drug that 
increases the secretion of milk ~ Lactogo 
gue . 


பால்சுறா, ஓர் வெள்ளை சுறா மீன் , white shark . 


பால்குடிக்கும் பிள்ளை , சோறு 

சோறு உண்ணத் 
தகுந்த பருவம் வராத குழந்தை , அதாவது 
எட்டு மாதங்களுக்கு உள்பட்ட குழந்தை , 
chiid not aged enough to take rice i , e . 
child aged to take only milk and not rice 


பால்சொரிக்கீரை , 
of greens . 


ஓரு வகை கீரை , a kind 


பால் சோட்டை , குழந்தைகள் பாலின் பேரி 
லுள்ள விருப்பம் , infant s desire for milk . 


பால் தண்ணீர் , பாலை முறித்த 

தண்ணீர் , 
whey water . 


பால்துத்தம் , 
phate . 


வெள்ளைத் துத்தம் . zinc su ! 


பால்குடிக்கும்விதி , பால் அருந்தும் விதி , பால் 
குடிக்கும் போது அநுசரிக்க வேண்டிய 
விதம் பசும்பாலைக் காய்ச்சாமல் அருந்த 
வேண்டின் கறந்த சூடு நுரை அடங்கு 
வதற்கு முன் நான்கு அல்லது ஐந்து நாழி 
கைக்கு முன் குடிக்க வேண்டும். இது 

தாரோஷ்ண சிகிச்சை எனப்படு 
கொதிக்கவைத்த பிறகு தனியாக அருந்து 
வது நல்லதலல , கற்கண்டு , சீனி , தேன் 
போன்ற இனிப்பு பொருளுடனும் நோயுற் 
றப்போது மிளகு , திப்பிலி போன்ற கார்ப்பு 
பொருளுடனோ கலந்து குடிக்க வேண்டும் , 
It is good to drink cow s milk as soon as it 
is drawn or before it cools down - say with 
in an hour or an hour and a half . This 
cools the system . It is named as தரோ 
ஷ்ண சிகிச்சை , If boiled is must be 
mixed with sugar or Sugar Candy or honey , 
when sick it must mixed with pepper or 
long pepper and then taken . 


பால்துத்தி , வெண் துத்தி , country mallow 

with white flowers - Abutilon indicum . 


பால் தோய்தல் , பாலுறைதல் , milk getting 
curdy . 


. 


பால் தோய்த்தல் , பால் உறைக் குற்றல் , to 
seed milk with curd . 


பால் குடித்தல் , See பாலுண்ணல் ; 2. பால் 

அருந்தல் , drinking milk . 


பால் நண்டு , வெள்ளை கழிநண்டு , இதற் 
குள்ளே இரசம் கட்டும் , white field crab . It 
consolidates mercury . 


பால்குத்தல் , அம்மைக் குத்தல் , to vaccinate , 


பால்குறண்டி , See பாற்குறண்டி . 


பால் நீர் முள்ளி , வெள்ளை நீர் முள்ளி , cow 
thorn bearing white flowers Astercantha 
longifoiia alias Hygrophila spinosa . 


பால்குறிஞ்சா, ஒருவகை குறிஞ்சா, milk 
swallow wort - Gymnema ludifera . 


பால் கொடுத்தல் , முலை கொடுத்தல் , suckling . 


பால்கோஷ்டம் , வெண்கோஷ்டம் , Arabian. 
costum Costus speciosus . 


பால் பசுமரம் , இமய மலைச் சாரலில் அபூர்வ 
மாக விளையும் ஓர் மரம் , சித்தர்கள் இதன் 
பாலை உபயோகிப்பார்கள் , இது இந்தியா 
வில் அபூர்வமாக இருந்தாலும் அமெரிக்கா 
ஆப்பிரிக்கா மற்றும் பாலை நில வனங்களி 
லும் காணலாம் . இம்மரத்தின் சாறு பாலைப் 
போல் இனிமையாயும் வெண்மையாயும் மனி 
தர்களின் தாகவிடாயைப் பாலைப் போல் 
தணிக்கக் கூடியதாகவும் தயிராகவும் மாற் 
றக்கூடியதாயுமிருக்கும் . a kind of milk tree 
rarely found in the region of Himalayas and 
also in America , Africa and other deserts ; 
the juice of which can be used like milk . 


பால் சங்கு , குழந்தைகளுக்கு பால் அல்லது 
மருந்து புகட்ட பயன்படும் சிறிய வெண் 
சங்கு , white conch used for administering 
medicine to the children ; 2. வெள்ளை 
சங்கு , white conch . 


பால் சுரத்தல் , பால் கொள்ளுதல் , to secrete 
milk . 


பால்பல் , குழந்தைப் பருவத்தில் உண்டாகும் 
20 பற்கள் . milk tooth . They are twenty 
in flumber . 


பால் பருவம் , see 


பாற்பருவம் , 


பால்சுரப்படக்கி , மல்லிகைப்பூ , jasmine 
flowar ; 2 , பால் சுரப்பைக் குறைக்கும் 
பொருள் அல்லது மருந்து , any drug that 
decreases or arrests secretion of milk . 


பால்பாச்சான் , மரக்கள்ளி . spurge tree . 


3309 


பால்மாந்தம் 


பால்விஷம் 


பால்மீன் , பால் கெண்டை மீன் milk fish . 


பால் பிழிதல் , பாலாகிய சாரத்தை வடித்தல் , 
to squeeze out milk . 


பால்பீர்க்கு , see பாற்பீர்க்கு , இதுவே பேய்ப் 


பால்முடங்கி , வேலிப்பருத்தி , which see ; 2 . 
ஓர் பூடு , see பால்மோடிக்கம் . 


பீர்க்கு . 


பால்முட்டான் , ஓர் மீன் , a kind of fish . 


feed 


பால் புகுட்டல் , பால் ஊற்றல் , to 
children with milk . 


பால்முலைச்சி , சுணங்க விருட்சம் , which see , 


பால்புங்கு , தட்டைப்புங்கு , அதாவது 

அதாவது காட் 
டுப்புங்கு , wild pongamia . 


பால்முறிந்தநீர் , செயநீர் , which see ; 2. See 
பால் தண்ணீர் . 


பால் பெயர்ச்சிக் காய்ச்சல் , ஓர் வகை சுரம் , 
a kind of fever . 


பால்மோடிக்கம் , ஓர் பூடு , இதுவே நிலப் 
பூசினி , 

Convolvulus paniculata alias 
Ipomea digitata . 


பால்போல் சிரசோன் , கருடக் கல் , which see 


very 


பால்மணமாறா, மிகவும் இளமையான , 
young . 


பால்யவர்க்கம் , பலத்தைத்தரும் மூலிகை 
வகை , 

a group of drugs that tend to 
increase strength . 


மாறா 


இளமையான 


பால்மண 

பாலகர் . 
குழந்தை , very young child . 


பால்வடிந்தான் , See பாற்சோற்றி , 


-- 


Pin 


பால்மணிக்கை , சோம்பு , anise seed 
pinella anisum . 

. 


பால்வதி , அனிச்சை , a species of sensitive 

tree — Rhinocantha communis . 


பால்மண் , சுத்த மண் . pure mud . 


பால்வத்திப் பழுத்தான் , ஈசுரமூலி , a medici 

nal climber -- Aristolochia indica . 


பால்மரப்பட்டை , அத்தி , இத்தி , ஆல் , அரசு 
முதலியவற்றின் பட்டை bark of milk 
yielding trees such as banyan , fig etc. 


பால்வல்லி , நன்னாரியைப்போல் குண 

முடைய ஓர் மூலி , a plant 
பால்வள்ளி , having the qualities of 

Indian Sarsaparilla Ichnocarpus frut 
escens . 


} 


பால்மரம் , பாலுள்ள மரம் , பால் வடியுமரம் , 

கள்ளி , ஆல் , milky tree or milk exuding 
trees such as spurge , banian etc , 


பால்வற்றச் செய்தல் , பால் சுரக்காதபடி 
பால்மறக்கடித்தல் , குழந்தை பால்குடிப்பதை 

செய்தல் , to cause the secrection of milk to 
மறக்கும்படி செய்தல் , 

cease to dry up the secrection of milk . 


பால் மறத்தல் , குழந்தைகள் பால் குடித்தலை 
மறத்தல் , children ceasing to desire for 
mother s milk . 


பால்வற்றி , முலைப்பாலை வறட்டு மருந்து . 

பால் சுருக்கி , drug that decreases or ceases 
the secretion of milk , 


பால்மறுத்தல் , பால் சுறப்பது நிற்றல் , ceas 
ing of secretion of milk - Agallorrhoea; 

பால்வற்றிப் பழுத்தான் , See பால்வத்திப் 
2. பால்வற்றல் , drying of breasts - 

பழுத்தான் . 
Agalactus . 

பால்வாய் , குடித்தப்பால் அடையாள முள்ள 
பால்மறந்தகுழந்தை , தாய்ப்பாலை யுண்டலை வாய் , mouth with marks of milk drunk or 
மறந்த குழந்தை , weaned child , weanch . 

sucked .. 


பால்விதினியான் . 


பால்மாந்தம் , குழந்தைகளுக்குச் செரியாமை 
யினால் வயிறூதி புளித்த நாற்றமாய்க் 
கழிந்து நெஞ்சில் கோழை கட்டி வருத்தும் 
ஓர்வகை அசீர்ணநோய் , a disease in child 
ren marked by purging , collection of phlegm 
in the chest etc. , caused by indigestion .. 


பால்விஷம் , பாலில் தோன்றும் விஷம் , poison 

ous substance sometimes occuring in stale 
milk - Tyrotoxin . 


3310 


பாவட்டை 


பாவனவோமம் 


பால்விருத்தினி, பால்சுரப்பை அதிகப்படுத் 
தும் பொருள் , பால் பெருக்கி , drug that 
increases the secrection of milk - Lactogo 
gue . 


பாவட்டைச் சக்களத்தி , ஓர் செடி , a plant 
resembling Pavetta . 


பாவத்துடர்ந்தங்கம் . 


தகரை , cassia tora . 


பால்வெள்ளி , சொக்க 

சொக்க வெள்ளி , சுத்த 
Quair arf , pure silver . 


பாவப்பிரகாசம் , ஓர் வடமொழி ஆயுள்வேத 
நூல் , a Sanskrit Ayurvedic book . 


பால்வெள்ளை, ஓர்வித வெள்ளை நோய் , a kind 
of gonorrhoea ; 2. பால்போன்ற வெண் 
goof oi , milk white 


பாவம் , கருப்பை , uterus , womb ; 2. பிறப்பு 

birth ; 3. ஆத்துமா , soul ; 4. இயல்பு 
nature ; 5. தீவினை . sin . 


பால்வெள்ளைத் துவரை , ஒருசெடி , Southern 
ghaut ebony - Diospyros foliosa . 


பாவறோசனை . பூனை . 


cat . 


பாவல் , 


see 


பாகல் , 


பால்வெள்ளைமண் , சுண்ணாம்பு மண் , lime 
earth . 


7 


பால்வெள்ளோடை , See பால்வெள்ளைத் 
துவுரை . 


காய 


பாவனக்கடுக்காய் , பக்குவம் செய்த கடுக் 

காய் , சூரத்துக் கடுக்காயைச் சுத்திசெய்து , 
புளித்த மோரில் ஊறப்போட்டுக் 
வைத்து மற்றும் கடைச் சரக்குகள் சேர்த் 
துப் பதமிட்ட கடுக்காய் , gall nut prepared 
as follows - Surat gall nut is purified ( nut 
is removed ) and soaked in butter milk to 
which rock salt is added . Then it is dried 
and used . 


பாவகந்தம் , தாமரை மணி . lotus seed . 


பாவகம் , இயல்பு , natural state : 2. சேங் 
கொட்டை , marking nut ; 3. உருவம் , 
figure ., 


பாவகம்பண்ணல் , 


பாவனசம் , கும்பகம் , Suppresion of breath . 

retention of vital air which is breathed in . 


fire ; 


2 , 


பாவகன் , நெருப்பு . 
தேவன் , God of fire . 


அக்கினி 


பாவன சீரகம் , பக்குவம் செய்யப்பட்ட சீரகம் , 

cumin seeds soaked in the juice of lime for 
a night and then dried . 


பாவக்காய் , 


see 


பாகற்காய் . 


NOTE : -- It is soaked in various juices of 

herbs also . 


பாவசம் , காமம் , passion . lust . 


பாவசாதினி , இருள் விடு செடி. , which see . 


பாவன திப்பிலி , பக்குவம் செய்யப்பட்ட 
திப்பிலி, long perper prepared in the same 
way a5 cumin . 

பாவன சீரகம் . 


see 


பாவஞ்சனி, நெய் , ghee . 


பாவனத் திரவம் , ஓர் மருந்து , tincture . 


பாவட்டங்காய் , இதற்கு ஆரோகம் , சீதக் 

கடுப்பு , பித்தாதிசாரம் , கபம் போம் , unriped 
fruits of Pavatta it cures nausea , anal irrita 
tion .. diarrhoea and aggravated phlegm 
humour .. 


பாவனமண்டூரம் , பாகப்படி சுத்தி செய்த 

மண்டூரம் . purified scum of iron as per 
text . 


பாவட்டம் 


see 


பாதிரி . 


பாவனமிளகு , ஊறப்போட்ட மிளகு , pep 
per soaked in the juice of lime or other 
drugs . 


பாவட்டா , ஓர் கொடி , a creeper 


பாவனம் , பக்குவஞ் செய்தல் அல்லது சுத்தி 

செய்தல் , to purify . 
NOTE.- various processes are adopted for 
purification .. 


பாவட்டை , ஆடாதோடை , a plant --Audha 
toda vesica ; 2. திரணைச் செடி . a plant , 
Pavetta indica . It is of three kinds - சிகப்பு 
பாவட்ட டை red pavattai ; 2. மஞ்சட்பா 
வட்டை . Indian mulberry - morinda citri . 
folia 3 , முள்பாவட்டை , sweet scented 
Grifthia - Bedaly metic nut - Randia Malar 
barica . 


பாவனவோமம் , சுண்ணாம்பு நீரில் ஊறப் 
போட்ட ஓமம் , Omum soaked in slaked 
lime water - Solution of slaked lime .. 


3311 


பாழுங்கும்பி 


பாறல் 


பாவனாசனி , வன்னி , which see . 


பாழ் , ஆகாயம் , sky , ether ; 2. சூனியம் , 

vacuum of mind Blank ether ; 3. கய 
ரோகம் , consumption ; 4. ஆலமரம் , banyan 
tree . 

. 


பாவனி , துளசி , holy basil Ocimum sanc 

tum ; 2. பசு , cow ; 3. நீர் , water . 


பாழ்சீலை , see பாளச்சீலை . 


பாழ்வெளி , சூனியவெளி , etheric region . 


பாவனை செய்தல் , ஒருவிதமாகப் பக்தவப் 
படுத்தல் , ஊறப்போடல் , சுத்திசெய்தல் . 
கட்டுதல் , சூணிரத்தல் , அரைத்தல் , கழுவு 
தல் , முதலிய கருமமெல்லாம் இதில் அடங் 
கியதே , purifying the drug . various pro 
cesses are adopted according to the drug . 


பாளகுட்டம் , புண் வெடித்து ஒழுகும் ஓர் 
வகை குட்ட நோய் , a kind of leprosy . 


பாளக்கட்டி , உ.லோகக்கட்டி , ingot . 


பாவாடம் , நாக்கை யறுத்தல் . to cut the 
tongue.. 


பாளங்கட்டல் , துணியால் கட்டல் , bandag 
ing .. 


பாவாடை , ஆடாதோடை , malabarnut shrub 
- Adhatoda vesica ; திரணைச் செடி , பாவ 
ட்டை - Pavetta indica . 


பாளச்சீலை , மருந்து பூசி காயவைத்த துணி , 
lint or plaster . 


flower 


of 


பாவாடைப்பூ , இழுப்பைப்பூ . 
mawha Bassia longifolia. 


பாளம் , வெடிப்பு , fissure crack ; 2. கட்டி , 

boil abscess ; 3. உலோகக்கட்டி , metal in 
lump . 


பாவிதம் , மருந்தில் சேரும் சரக்கு - ingredi 


பாளிகா , சீரகம் , cumin seed . 


ent .. 


பாவினை செய்தல் . கோழிப்பித்தில் பாவனை 
செய்து ஊறப்போடல் , to purify in the 
bile of fowl . 


பாளிதம் , கண்ட சருக்கரை , sugar candy ; 2 . 
கற்பூரம் , camphor ; 3. சோறு , cooked rice ; 
4 பாற்சோறு , rice and milk ; 5. சந்தனம் , 
sandal ; 6. குழம்பு , sauce . 


பாளிந்தி . செழுமலர்க் கொன்றை , which see . 


பாவினைபண்ணல் , கலக்கும்படி அரைத்தல் , 
ஊறவைத்தல் , பா + வினை பண்ணல் , பரவும் 
படி செய்தல் , அதாவது குழைத்தல் , to 
macerate the drug . 


பாளை , தென்னை , கமுகு , பனை முதலிய வற் 

றின் பாளை , the infloresence or spike of 
flowers of areca , cocoanut 

cocoanut palmyra and 
other palms - Spadix ; 2. ஆடு தின்னாப் 
பாளை , a bitter plant - Aristolochia bract 
eata ; 3. ஓர் வகை மேக நோய் , a kind of 
venereal disease . 


பாவை , பஞ்ச பட்சி பாஷாணம் , a kind of 
arsenic ; 2. கண்ணின் பாவை , pupil of the 
eye; 3. மாவு , மெழுகு , களிமண் , மரம் இவை 
கள் ஒன்றினால் செய்து மாந்ரீகத்தில் உபயோ 
கிக்கும் பிரதிமை அல்லது பொம்மை , a doll 
prepared with flour or wax or clay or 
wood and used in magic or witch craft and 
sorcery to injure an enemy or to affect an 
absent person in an occult manner at a 
distance Homunculi Imagun culae . 


பாளைப்பருவம் , கருவில் ஓர் பருவம் , a period 
of gestation in the uterus . 


பாளை மடல் , பாளை யை மூடிய மடல் , sheth 

enclosing the spadix of palams -- Spathe . 


பாவையர்பால் , முலைப்பால் , breast milk . 


பாளையறுகு, பூவடங்கிய அறுகு , a kind of 

grass with flower inside the sheath , 


பாவைவெப்பு நீர் , see வெப்புப் பாரை நீர் . 


பாளையுடைச்சி 


பாழி , அகலம் . width ; 2. படுக்கை , bed ; 3 . 

வலி , strength . 


பாளைவெடிச்சான் கிழங்கு , நறளைக் கிழங்கு , 
a tuber , 


பாழுங்கும்பி , 
stomach .. 


பசியுள்ள 


வயிறு , hungry 


பாறல் , எருது , bull . 


3312 


பாற்கழிச்சல் 


பாற்சீனி 


பாறிகற்சிகம் , உடம்பு முழுதும் , பொறுக்க 
முடியாத வலியை யுண்டு பண்ணும் ஓர் 
Chorw , a disease causing pall all over the 
body . 


பாற்காசி , பொன்னூமத்தை , dhatura with 
yellow flower . 


பாற்காயம் , பெருங்காயம் , asafoetida . 


பாறு , பருந்து , kite ; 2. விஷவாயு , poison 

ous gas .. 


பாற்காய் , பாலுள்ளகாய் , a fruit with milky 
juice .. 


பாறை , கற்பாரை . rock ; 2. பாறையுப்பு , 

rock salt ; 3. உருக்குப் பாறை . igneous rock 
of the granite group ; other kinds are Aque 
ous rock Metamorphic rock , 


பாற்குரட்டை . 


பாற்குலிகம் , பாலிம்மி , milk globule . 


பாறை நீர் , பாறையில் ஊறும் நீர் , a spring of 

water rushing between stratified rock . 


பாற்குழந்தை , கைக் குழந்தை , infant . 


பாற்குழப்பம் , See பால் ஓடுவை , 


பாறைப்புளி, ஆறு மாதத்திய கருப்பின் 
டத்தை வெள்வேலம் பட்டைச் சாராயத்தி 
லூறப் போட்டிடித்து எடுத்த புளியைப் 
போன்ற ஓர் வஸ்து , a gummy substance 
obtained by allowing the 6 months foetus 
to soak in arrack and then pounding it to a 
pulp .. 


பாற்குழம்பு , திரட்டுப்பால் , thick milk . 


பாற்குறண்டி , காய்க்குறண்டி , milk corandy 

-- L.epidagathis pungens . 


பாறைமீன் , ஒருவகை மீன் , a kind of fish , 


See 


பாறையிலு தித்தோன் , 
பத்தி . 


பாறையிலும் 


பாற்குறை , தாய்ப்பாற் குறைவு . failure or 

insufficiency of mother s milk after child 
birth Agalactia . 


பாறையிலுற்பத்தி , கார்முகில் பாஷாணம் , a 
kind of arsenic . 


பாற்கெண்டை ஓர் வெண்ணிறமான 
கெண்டை மீன் , a kind of white carp fish . 


சூதம் 


பாற்கொடி , See நன்னாரி , 


பாறையுப்பு , திருப்புல்லாணியுப்பு , 
கட்டி போலாகும் , a kind of salt capable of 
consolidating mercury . 

பாறையுப்பு பளிங்கது மாகிடில் 
காரச் சுண்ணம் கனவேகம் காண் கிலீர் 


பாற்கொவ்வை , ஓர்வகைக் கொவ்வை , 
creeper --- Ixora parviflora. 


பாற்கொழுஞ்சி , See கொழுஞ்சி . 


பாற்கடற்றுளி, தாளகம் , yellow orpiment . 


பாற்கடுக்காய் , வெள்ளை கடுக்காய் , white 
gallnut , 


பாற்சாதம் , பாலும் சோறும் , milk and rice 

( cooked ) . 


பாற்கடுப்பு . 


பாற்சாதிசம் , தேங்காய்ப்பால் , milk of cocoa 
nut kernel . 


பாற்கரப்பன் , See , வெண்கரப்பன் , white 
gum - Strophulus albus . 


பாற்சாம்பிராணி , மலாக்கா சாம்பிராணி . 
Malaca benzoin - styrax benzoin . 


பாற்கரம் , பொன் , gold ; 2. வீரம் , corrosive 

sublimate . 


பாற்சிட்டிக்கீரை , ஒருவகை கீரை , a kind of 
greens . 


பாற்கருடக்கல் , See கருடடக்கல் . 


பாற்சிரசந்தன் , கெருடப்பச்சை , which see . 


பாற்கழிச்சல் , குழந்தைகட்கு பால் செரியா 
மையினால் காணும் ஓர் அசீரண பேதி , a 
diarrhoea in children owing to indigestion . 


பாற்சீனி, பாலிலமைந்த தித்திப்பு , sugar of 
milk 

Lactin . 


3313 


பாற்பட்டை 


பானம்பண்ணுதல் 


பாற்சுண்டு , பாலின் அடிப்பற்று , 5cum from 

boiling milk ; the milk coating that sticks 
at the bottom while boiling . 


பாற்பருவம் , குழந்தைகள் பாலுண்ணும் பரு 
வம் , the stage when children can take milk 
only Infant 


பாற்பல் , milk teeth , 


see பால்பல் , 


பாற்சுண்டை , ஓர்வகைச் சுண்டைக்காய் , 
fruit of a shrub Solanum . 


பாற்பாதி , கொடிக்கள்ளி , which see . 


பாற்சுரபி , பாலாட்டங் கொடி , a kind of 
creeper . 


பாற்பீர்க்கு , வெண்பீர்க்கு , a white species 
of gourd - Cucumis sulcatus . 


பாற்சுரப்பு , 
milk . 


பால் சுரத்தல்), secrection of 


பாற்புடல் , வெண்புடலை , a white sepecies 

of snake gourd . 


பாற்சுரம் , முலைப்பால் கட்டுப்படுவதினாற் ஏற் 

படும் கரம் , milk fever due to accumulation 
of milk in the breast . 


பாற்புரண்டி , சிற்றம்மான் பச்சரிசி , which 
See . 


பாற்பூரிதம் , எருக்கிலை , leaf madar . 


பாற்சுரவை , ஆண் கோசத்தை நாயகி பற் 
படாமல் அடிக்கடி கவ்வுதல் , sucking the 
penis .. 


பாற்பெரி , ஓர் சீமைச் செடி , a kind of white 
berry . 


பாற்சுருக்கி , See பால்சுருக்கி 


பாற்பெருக்கு , see 


பால் சுரப்பி . 


பாற்சுரண்டி , ஓர் பூண்டு , a plant . 


பாற்பேவிகம் , கள்ளி , Spurge . 


பாற்சுறா. ஓர் வெண்ணிறச் 


சுறாமீன் , see 


பால் சுறா . 


பாற்லியரிசி , பார்லியரிசி , barley . 


பாற்சுற்றி , பாற் சொற்றி , which sec . 


பாற்றுத்தம் , வெண்துத்தம் , sulphate of zinc . 


பாற்றுளி , சுக்கிலம் , semen . 


பாற்சொரிக்கிரை , ஓர் வகைக் 

கீரை , இத 
னால் வயிற்றுக் கடுப்பு , சீதபேதி , இரத்தப் 
போக்கு , இவைகளை நிறுத்தலாம் , a kind of 
greens . It remedies irritation of stomach , 
dysentery and bloody stools -- Ruellia 
securida . 


பானகஷாயம் . மருந்துச் சரக்குகளைத் தண் 
ணீரிலிட்டு எட்டிலொன்றாய்க் காய்ச்சிப் 
பருகும் நீர் , a decoction which is reduced 
to one eighth 


பாற்சொறண்டி . see பாற்சுரண்டி , 


2. அம் 


பாற்சொற்றி , see பாற்சோற்றி ; 
மான் பச்சரிசி , which see . 


பானகம் , ஓர் வகை நீர் மோர் . a drink : 

சர்க்கரையும் எலுமிச்சைச் 
பானக்கம் , சாறும் கலந்த நீருமாம் . diluted 
butter milk with lime and sugar . 


பாற்சோறு , பாலும் சோறும் . milk and rice . 


பானகா , பாலாந்தெள்ளு . 


பாற்சோற்றி , எருக்கு முதலான செடிகள் 
லிருந்து பாலெடுத்து இறுக வைத்த வோர் 
வஸ்து . the viscid juice of madar and other 
plants collected and evaporated in shallow 
dish in the sum or in the shade – Caoout 
chone .. 


a drink 


பானசம் , பலாப்பழத் தட்டமது , 
prepared with the jack fruit. 


பானந்தி , சார்வளை . 


பாற்சோற்றிப்பாலை . Indian gulla percha . 


பானம் , கள் , toddy : குடிப்பன , any drink , 

beverage. 2. உணவு , food . 


பாற்படிகம் , 


பாற்பட்டை , ஓர் மரம் , a tree . 


பானம்பண்ணுதல் , குடித்தல் , to drinks 


3314 


பானுபுடம் 


பான்னா 


பானரம் , பிளவைக் கொல்லி , drug used for 
carbuncle . 


பானுவின்மூலம் , வங்கமலை , mountain con 
taining lead ; 2. வங்கச்சிலை , Graphite . 


- 


பானல் , கருங்குவளை , blue lily Pontidaria ; 

2. வெற்றிலை, betel leaf; 3. குதிரை . 
horse : 4. வயல் . rice field ; 5. க .- ல் , sea . 


பானுவைப்பணி தீண்டு நாள் , சூரியனைப் 
பாம்பு தொடும் நாள் , அதாவது சூரிய கிரக 
GODT i , eclipse of sun . 


பானவிந்து , இரசம் , mercury . 


பானென்ற செயநீர் , நெருப்புத் திராவகம் ,, 
strong acid . ( உரோம - 500 ) 


பானவியம் , 


see 


காசினிக்கீரை 


பானை , மிடா , pot . 


பானாள் , மத்தியானம் , midday ( பால் + நாள் ) 
பாதி நாள் , half a day . 


பானையுடைக்குமூலி , See பானை வெடிச்சான் , 


பானி , பானஞ் செய்வோன் , one who takes 
liquid food . 


பானிக்கன்னி , பாற்பட்டை , a tree . 


பானிக்குறிச்சி , 


பானையுடைத்தல் , பானையை உடைத்து , பய 

முறுத்தி கரத்தைக் குறைப்பது , in certain 
cases of fever the cure is sought for by 
frightening the patient by breaking an 
empty pot near his place or with non - veno 
mous snake at the appointed date and hour 
of paroxysm while the patient is kept 
starved for the day . 


சீனக்காரம் , alum . 


பானிச்சி , 


பானிதம் , சர்க்கரை , sugar . 


பானித்தல் , குடித்தல் , drinking . 


பானைவெடிச்சாள் , பிளவைக் 
plant used in carbuncle . 


கொல்லி , 3 


பானியம் , பாற்சோறு , rice and milk ; 2.மது 
பானம் , liquor . 


பான் , ஒருதரம் , as in , ஒருபான் , once , 


பானியவரை, வலம்புரிக்கொடி , a cree பான்மறத்தல் , குழந்தை 

பால் குடிப் 
பானியவல்லி , per .. 

பதை விடல் , child ceas 

பான்மாறுதல் , ing suckling . 
பானியம் , நீர் , water ; 2. ஏலம், சந்தனம், 
பச்சைக்கற்பூரம் , பாதிரிப்பூ , செங்கழுநீர்ப் பான்முடங்கி , வேலிப்பருத்தி , which see . 
பூ இவைகளின் இரசம் , decoction of Carda 
mum , sandal , crude camphor . 

பான் முட்டான் , ஓர் மீன் , a fish . 


பானு , சூரியன் , the sun ; 2. அழகு , beauty ; 

3. ஓர் பூடு, .a herb . 


பான்மை , குணம் , nature, quality . 


பானுபலை , வாழை , plantain tree . 


பான்று , சிறுபூளை , woolhy caper 

thus lanata . 


Achyran 


பானுபுடம் , சூரியபுடம் , heating by exposing 

to sun to prepare some medicine , 


பான்னா, மரகதம் , emraled . 


பி 


பிங்கம் 


பிங்காசி 


பிகபந்து , 


பிங்கரசம் , 


} 


மாமரம் , குயில் தங்குமிடம் , 
Mango tree , the resort of 
Indian cuckoo . 


பிகபெந்து , 


பிங்கல நிகண்டு , see பிங்கலந்தை , பிங் 
கலமுனி செய்த ஓர் நிகண்டு , vocabulary 
compiled by Pingala rishi , 


பிகம் , குயில் , a bird 


the Indian cuckoo . 


- 


பிகராகம் , மாமரம் , mango tree . 


பிங்கலம் , அரிதார நிறம் , the colour ( of 

orpiment -Yellow colour ; 2. ஆந்தை , owl ; 
3. பொன் , gold; 4. பொன்னிறம் . gold 
colour ; 5. கீரி , Mungoose ; 6. குரங்கு 
monkey ; 7. பித்தளை . brass . 


பிகலி , முள்ளி , a thorny shrub . The Indian 

night shade - Solanum indicum . 


பிகவல்லபம் . 


பிங்கலலோகம் , பித்தளை , brass . 


மாமரம் , mango tree . 


பிகவல்லி , 


பிகவிமா , ஒட்டு மாமரம் , graft mango . 


பிங்கலன் , பிங்கல நிகண்டு செய்த ஆசிரி 

யன் , 4. the author Pingala vocabulary 
(nigandu ); 2. நெருப்பு. fire ; 3. சூரியன் , 
the sun ; 4. சிவபிரான் . God Shiva . 


Portuluca qua 


பிகன் , பசளை , 

பசளை , a creeper 
drifolia . 


பிகாங்கம் , ஓர் பறவை , a bird . 


பிகானந்தம் , வசந்தகாலம் , spring season . 

. 


see . 


பிகி , பெண் குயில் , the female of the bird 

Indian cuckoo . 


பிகு , பலம் , strength . 


பிங்கலை , ஆந்தை , ow1 ; 2. வலது மூக்கில் 
ஓடும் சரம் , the vital air passing through 
the right nostril ; 3. தசநாடியிலொன்று , 
one of the ten vital airs of the body ; (wif 
பாஷை ) சங்கம் , which 

மானிட 
தேகத்தில் ஏற்பட்ட தசநாடிகளிலிருந்து 
வலது நாசி வரை ஓர் நாடி , இது சுழி முனை 
யிலிருந்து தோன்று இடை நாடியோடு கத் 
தரிக்கோல் போல பக்கமாறிவீணாதண்டுக்கு 
வில்லுக்கு நானிட்டாற் போல் கபாலத்தைச் 
சுற்றிக் குதிரை முகமாய் நாசியளவும் நிற் 
கும் நாடி , the right of the three canals 
which pass from the coccyx to the head and 
right nostril crosswise like scissors, being 
the passage for the vital air to pass through 
according to the yoga philosophy - begin 
ning from the left great toe and passing 
upto the right nostrii crossing LIBITIR 
in five different places . 


பிகுத்தல் , வாதத்தினால் உடம்பிற்கு ஏற்பட்ட 
ஓர் நிலைமை, the feeling of tightness of the 
limbs of the body due to rheumatism . 


பிகுபந்து , மாமரம் , mango tree . 
பிக்கமாங்கிஷம் , மாங்கிஷம் , which see . 


பிக்கம் , , 
இருவேலி , a fragrant root 

root - Andro . 
pogan muricatus . 


பிக்கலி , அறுகு , a species of grass 

den dactylon . 


Cyno - 


பிங்களம் , களிம்பு , rust of copper ; 2. ஓர் 

மருந்து , a substance obtained by exposing 
copper to the air in contact with acetic 
acid . 


பிக்காகம் , மாமரம் , mango tree . 


பிக்கி , ஓர் வகைப் பழம் , a kind of fruit --- 

Eleocarpus oblongus . 


பிங்களை , ஆயுள் காலத்தில் மூன்றில் ஒரு 
பகுதி , one third of ones life time . 


- 


1. கல்பிக்கி , stone bikky Eleocarpus 
munronii ; 2. நாறிப்பிக்கி , same as No. I. 


பிங்கள் , பாலகன் , child . 


பிங்கதிருஷ்டி , சிங்கம் , lion . 


பிங்காசம் , ஓர்வகைப் பொன் , a kind of gold . 


பிங்கம் , இளங்கன்று , young calf ; 2. பழு 
பாகல் , a climber Mamordica dioica ; 
பொன்னிறங்கலந்த சிவப்பு , yellowish red . 


3 . 


பிங்காசி , அவுரி , indigo plant - Indigofera 

tinctoria alias I. sumatrana , 


3316 


பிசாசிகை 


பிசினோட்டியிலை 


பிங்கி , வன்னிமரம் , suma tree 

spicigera . 


-- 


பிசாசிச்சி , See பிசாசி , 


Prosopis 


பிசாசிந்தன் , See பிசாசி . 


பிசகம் , எட்டிக்கொட்டை , nuxvomica seed . 


பிசாரம் , வேம்பு , see பிசாசவப்பிரியம் , 


பிசங்கதை , வெண்மை , whiteness . 


பிசாசினி , பெருவிடுகொள் , which see . 


பிசங்கம் , பொன்னிறங் கலந்த 

கலந்த சிவப்பு, 
yellowish red colour . 


சாசு , பிசாசம் , devil ; 2. சடாமாஞ்சில் , see 
பிசாசி . 


பிசண்டம் , வயிற்றின் இருபக்கம் , the two 

regions of the abdomen under the cartilages 
of the false ribs - Hypocandrium ; 2. மிரு 
கத்தின் முதுகு , the back of the animals . 


பிசாசு , See பிசாசி . 


பிசாசுதாமரை , ஓர் தாமரை , water hyacinth , 


பிசண்டிலன் , பெருவயிறு அல்லது பக்கப் 
புடைப்புள்ளவன் , a man with bally bulging 
on two sides . 


பிசாச்சி , See பிசாசி . 


பிசாசு பிடித்த , பேய்பிடித்த , possessed by 

devil -- Demoniac . 


பிசம் , இறகு , feather ; 2 . 

2. தாமரை வளையம் , 
the coil of the stalk of the lotus , 


பிசாசுபோக்கி , காஞ்சிரை , which see . 


பிசாசுமுள்ளி , ஓர் முள்ளி , 7 kind of thorny 

plant , 


பிசவர்த்தம் , திரிதோஷ பிரகோபத்தினால் 
இரப்பைகளின் மேல்பாகம் மூடிக்கொண்டு 
பலவிதமாக தாமரைத் தகாடைப் போன்று 
நீர்வடிந்து கொண்டிருக்கு மோர் கண்ணோய் , 
an inflammatory swelling of the eye lid 
dotted with minute punctures like the 
pores in the stem of a water , soaked lotus 
plant , through which fluid oozes out . 


பிசாசுப்பிரியம் , வேம்பு , see பிசாரம் , 


பிசாட்சிப்பூ , ஓர்வகைப்பூ . Hedyotis severti . 
ojdes . 


பிசவ்வியம் , பருத்தி , cotton plant . 


பிசானம் , ஓர் நெல் , a kind of paddy ; 2 . 

செஞ்சந்தனம் , see பிசனம் . 


பிசறல் , 


} 


கையாற் கலத்தல் , to mix 
with hand . 


பிசறுதல் , 


பிசி , சோறு , cooked rice ; 2 , பொன் , gold . 


பிசனமம் , காட்டுப் பழுபாகல் , wild bitter 
gourd .. 


பிசிதத்துளிர் , வேப்பந்துளிர் , the tender 
leaves of neem tree . 


Red 


பிசனம் , செஞ்சந்தனம் , 

செஞ்சந்தனம் , red sandal 
Sanders Pterocarpus santalinus . 


பிசிதம் , நீர் , water ; 2. வேம்பு , See பிசாரம் ; 

3. சதகுப்பை , a drug - the dillor sowa - 
Peucedanum graveolens or Anethum sowa ; 
4. ஊன் , flesh . 


பிசாகம் , மலைநெல் , mountain paddy . 


பிசிர் , ஊ ற்றுநீர் , spring watér . 


பிசாங்கம் , மாங்குஷ பேதி , which see . 
பிசாசம் , பேய் , devil ; 2. பேய்க்கரும்பு , 
a wild tasteless sugarcane 

Saccharum 
arundinaceum . 


பிசினி , பிசின் , gum ; 2 , பசை , paste ; 3 . 
கள் , toddy ; 4. பேய்த்துவரை , wild red 
gram . 


பிசாசவப்பிரியம் , வேம்பு , margosa tree or 

neem - Azadirachta indica , 


பிசினியான , பிசுபிசுப்பான , tenacious . 


பரிசாசி , சடாமாஞ்சில் , valerian root -- fndian 

spikenard Valerinae raghizona alias 
Nardostachys jatamansi . 


பிசினேறி , ஓர் மரம் , a tree . 


பிசாசிகை , பெண் தவளை , female toad living பிசினோட்டியில 
in wel ) . 

உள்ளோட்டி 


உள்ளொட்டியியை , 


See 


3317 


பிசுக்கொட்டி 


பிச்சர் 


பிசுணம் , சீதேவியார் செங்கழுநீர் , which see . 


பிசின் , சாம்பிராணி , incense , benzoin ; 2 . 

நீர் வஞ்சி , an aquatic plant ; 3. பஞ்சி நூல் , 
cotton thread ; 4. வெட்டுக் குருத்து , the 
tender sprout of the palm tree ; 5. மரத் 
துப்பால் , exudation 

exudation from the stem of 
plants ; 6 , மரப்பிசின் , gum of tree . 


பிசுதா , 


பிசுதால் , 
பிசு தூலம் , 


} 


பருத்தி , cotton plant . 


பிசுதேரிகம் , சுனைப்புல் , a kind of grass with 

mumerous hairs . 


NOTE : - The wood gum ( மரபிசின் ) properly 

speaking is confined to those natural exuda 
tions which solidify on exposure to the air , 
but are easily redissolved in water . They are 
often transparent but vary in tint from 
white to reddish brown . This should not 
be confounded with resin which is partly 
soluble in water and which is chiefly used 
in medicine . The rasin of course includes 
also balsams and oleo - resins ( தைலம் ) 
which in themselves are exudations from 
plants . 


பிசுபிசுப்பான , பசையான , clammy , glutin 
ous , slabby ; 2. ஒட்டுத்தன்மையுள்ள, 
viscid viscous ., 


பிசுபிசுப்பு , பிசுபிசெனல் , gummy , sticky . 


பிசுமத்தம் , 


வேம்பு , margosa tree . 


பிசுமந்தம் , 


பிசின்காபிகம் , விளாம்பிசின் , resin of wood 
apple tree . 


பிசுலம் , பிஞ்சு, tender fruit ; 2. நீர்க் 
காக்கை , water crow ; 3. காட்டுப்புன்கு , 
wild pongamia . 


பிசின் தூள் , வேலம் பிசின் , gum acacia . 


பிசுனம் , காக்கை , crow ; 2. மஞ்சள் , tur . 
meric ; 3. பருத்தி , cotton plant . 


பிசின் பட்டை , மயிலாலக்கடி , 

மயிலாலக்கடி , அடிபட்ட 
வீக்கத்தைக் கரைக்கும் , cures contusion 
of wounds - Litsaca sebifera . 


பிசூகம் , See பிசுகம் , 


பிசின்போலரைத்தல் , நன்றாக அரைத்தல் , 
grind well , 


பிசேகம் , காட்டுப்புகையிலை , wild tobacco . 


பிசைதல் , 


கையினால் கலத்தல் , to mix 
with hand , 


பிசைவு , 


பிசு , இரண்டு துலாம் நிறை , weight of two 

tolas ; 2 , ஓர்நோய் , a disease ; 3. பருத்தி , 
cotton Surgical cotton ; 4. ஒற்றடம் 
கொடுப்பதற்கும் திரவவஸ்துக்களை நனைத் 
துக் குறிப்பிட்ட இடங்களில் பிழிவதற்கு 
ஏற்ற மெதுவான பஞ்சு , a kind of soft 
cotton used in fomentation and for soaking 
it in medicine to apply to the affected parts . 


பிச்சடம் , ஈயம் , lead ; 2. துத்தநாகம் , zincy 
3. ஓர்வகைக் கண்ணோய் , an eye disease . 


பிச்சபலம் , See பிச்சப்பழம் . 


Daemia 


-- 


பிசுகம் , வேலிப்பருத்தி , a creeper 

extensa . 


பிச்சப்பழம் , வத்தகுப்பழம் ; தர்ப்பூசனி, 
water melon --cucurbita citrullus .. 


பிசுக்கு , பீர்க்கு , a kind of gourd - Ribbed 
gourd , 


Jás 


பிச்சப்பூ , சாதிப்பூ , a kind of jasmine 

minum grandiflorum , 


பிசுக்குவியர்வை , பிசுபிசுப்பான வியர்வை , 
clammy , perspiration . 


பிச்சமர்த்தனம் , வேப்பம்பட்டை , neem bark , 


பிசுக்கேறல் , பிசுப்புதட்டல் , புசுபுசுப் புண் 
Lirgou , becoming viscous, 


பிச்சம் , இறகு , feather ; 2. இருவேரி ; a 

fragrant root - khus khus root - Andro 
pogon aromaticus ; 3. எட்டி மரம் , stry 
chnos nuxvomica . 


பிசுக்கொடி , ஒரு கொடி , Hepta plcurum 
venulosum . 


mad man 


பிசுக்கொட்டி . 


பிச்சர் . பித்தர் , insane person , 

, 
maniac . 


3318 


பிச்சை 


பிடகம் 


பிச்சைக்காய் , தர்ப்பூசனி , water melon -- 

Cucurbita citrullus . 


பிச்சி , இறது . 

feather ; 2 , கொம்மட்டி 
creeper Bryonia callosa ; 3. சாதி 
மல்லிகை ; see பிச்சிப்பூ ; 4 , சிறு சண் 
பகம் , a small flowering tree Canangium 
odaratum ;; 5. சர்க்கரை கொம்மட்டி ; ( தர்ப் 
பூசனி ) see பிச்சப்பழம் ; 6. தென் அமெ 
ரிக்கா , சிலி , ( chili ). இத் தேசத்தின் சில 
விடங்களிலும் விளையும் ஓர் செடியின் இலை , 
the leaf of a plant growing in South 
America , chili and in some parts of India . 


பிஞ்சடம் , பீளை , secretion from the eye ; 

2. பூளைப்பூ . flower of voolly caper - 
Aerva lanata alias Achyranthes lanata . 


பிச்சிதைப்பீறி இலை , இதில் இரசம் கட்டும் , 

it is said to consolidate mercury . ( not iden 
tified . ) 


பிஞ்சம் , சத்திக்கொடி a creeper gourd - 

Bryonia callosa ; 2 சத்திசாரளை , a medi 
cinal herb 

herb - Trianthema decandra ; 3 . 
மூக்கிரட்டை , Boerhaavia repens or 

B. 
diftusa 


பிச்சிப்பூ , see பிச்சப்பூ . இதுவே சாதிமல் 
லிகைப்பூ 


பிஞ்சரம் , அரிதாரம் , yellow oriment ; 2 . 

தருப்பை , sacrificial grass ; 3. நெஞ்சறை 
thorax . 


பிச்சிமூலம் , 


see 


பிச்சிவேர் . 


பிச்சிமல்லிகை , 


See பிச்சிப்பூ . 


பிஞ்சலம் , see பிஞ்சரம் . 


பிச்சியிலாயிதம் , 


பிஞ்சானம் , பொன் . gold . 


பிச்சிலபம் , ஈரம் , dampness ; 2. கஞ்சி . liquid 

food - gruel . 


பிஞ்சில் பழுத்த, பருவத்திற்கு முன் பழுத்த , 
precocious 

Premature . 


பிச்சிலா , இலவு , a tree 


Malabar semul . 


பிச்சிலாபம் , இருள் விடுசெடி . , which see . 


பிஞ்சு , இளங்காய் , tender fruit : 2. முற் 
றாமை , immature . 


பிச்சிலை . சாதிமல்லிகையிலை , leaf of jasmi 
num grandiflorum ; 2. பிச்சிபழ கொடியின் 
இக . leaf of water melon creeper . 


பிஞ்சுகம் , 


கொலை , 
feather ; 
creeper . 


killing ; 2. இறகு , 
3 . நாய்பாலை , a 


பிஞ்சம் , J 


வேர் , 


root of 


பிச்சிவேர் . சாதிமல்லிகை 
jasminum grandiflorum , 


பிஞ்சுக்கடுக்காய் , கடுக்காய்ப் பிஞ்சு , the 
tender gall nut . 


பிச்சு , பித்து , bile ; 2. பித்தசாயம் , gall 

bladder; 3. மூளை , brain ; 4. எட்டி , nux 
vomica . 


பிஞ்சுப்பூ , பிஞ்சோடு கூடிய மலர் , flower 
with very tender fruit . 


பிச்சுகலங்கல் , பித்துவழிதல் . over flowing 
of the gall .. 


வெள்ளரிக்காய் , 


பிஞ்சு வெள்ளரி , இளம் 
tender cucumber . 


பிச்சுக்கொடி , ஒரு வகை கொடி , Heptaple 
uram venulosum . 


பிஞ்சூசம் , காதுக் குறும்பி , dirt of the ear . 


பிச்சேந்திரன் , இரசம் , mercury . 


பிஞ்சேடம் , see பிஞ்சடம் . 


பிஞ்சை , பஞ்சு , cotton ; 2 , மஞ்சள் , turmeric . 


பிச்சை , கிலுகிலுப்பை , a plant whose fruit 
rattle - Crotolaria 

Crotolaria verrukosa ; 2. 46001 
ணீர் , fluid oozing from sores ; 3. பாக்கு , 
areca nut ; 4. வாழை , plantain tree ; 5 . 
தர்ப்பூசனிக்கொடி , a creeper - water melon 
creeper . 


பிடகசுரம் , see கட்டி சுரம் , 


பிடகம் , பிளவை , carbuncle ; 2. கட்டி , absc . 

ess ; 3. வைத்தியம் , treatment of disease. 


3319 


பிடரியிசிவு 


பிடாரம் 


பிடகரோகம் , ஆண்குறியில் உளுத்தம் பயிறு 
போல் கொப்புளங்களை ஏழுப்பி அவைகளைக் 
சுற்லும் சிறு சிறு கொப்புளங்கள் அல்லது 
குரு உண்டாகும் ஓர் மேக நோய் , a venereal 
disease marked by small eruptions in the 
penis , 


violent pain is felt at the two nerves on 
the back side of the neck which ultimately 
affects the region of the eye ; the eye brow . 
the temples producing throbing of the 
check and paralysis of the jaw and the eye . 


பிடரியிழுப்பு , see பிடரி வாங்கல் . 


பிடகன் , வைத்தியன் , Doctor ; physician , 


பிடரி வாங்கல் , பிடரி நரம்பிழுப்பு, convulsive 

pain in the back of the neck . 


பிடகாரகம் , 


பிடகாரி , விஷவைத்தியன் , one who treats 

poisonous bites sling etc. 


பிடரிவாதம் , வாதம் சிரசில் பொருந்தி , சயித் 
தியத்தினால் பிடரியிலிசிவு கண்டு உயிரை 
மாய்க்கு மோர்வித வாதநோய் , ( யூகி -1200 ) 
a fatal disease caused of by wind humour 
which remaining in the head causes imm 
ense pain and convulsion of the nape . 


பிடக்கு , வைத்தியன் , doctor . 


பிடங்கம் , பெருவெள்ளரி, a big variety of 
cucumber -- Cucumis sativa . 


பிடருரோமம் , மிடரி மயிர் , mane . 


பிடங்கு நாறி , கிருஷ்ணபாலை , ஓர் மரம் , Prem - 
nato mentosa . 


பிடரென்பு , 

தலையின் பின்புறத் தெலும்பு , 
occipital bone . 


பிடதி , see பிடயூதி . 


பிடர்த்தலை , 


பிடமூலி சமூலம் , ஓர் கற்பமூலி , a rejuven 
ating herb . 


பிடர்த் தலைமண்டை தலையின் பிற்பக்கத்து 
LOT OL , that portion of the skull which 
forms the hind part of the head Occiput . 

. 


- 


பிடம் , புடம் , calcination ; மரக்கால் , two 

( Madras ) measures . 


பிடர்ப் பிளவை , பிடரியில் வரும் ஓர் சிலந்தி , 
a kind of ulcer or carbuncle on the nape . 


Jasminum 


பிடயூதி , ஓர் வகை மல்லிகை 
humile . 


பிடவம் , 


முள் பட்டை , a plant bearing 
white flowers - Randia mala 
barica ; 2 . 

முதுகு , back .. 


பிடவு , 


பிடரம் , ஓர் புல் , a kind of grass ; 2 , முகப்பரு , 

pimple of the face . 


பிடறி , புறங்கழுத்து , nape of the neck . 


பிடரி , 


புறங்கழுத்து , nape or hind 
part of the neck , 


பிடர்த்தலை , 


பிடறி நாளம் , 

கழுத்தில் செல்லும் இரத்த 
குழல் , Jugular vein . 


பிடா , ஓர் மரம் , a tree . 


பிடரிக்குழி , சுழிமுனை நாடியின் நெறி , path 

of the Suzhimunai nad , middle of the three 
canals which passes from the coccyx to the 
head and nostrel . see பிங்கலை . 


பிடாச்செடி , see 


பிடா . 


பிடரி நரம்பு முனைமுறித்தல் , ஓர் பிடரி வலி , 
pain in the nape . 


பிடாபகம் , கண்களைச் சுற்றிலும் , வெளியில் 
இமையில் படாதபடி பூசப்படும் லேபம் , an 
ointment which is applied round the eyes . 


பிடார சன் , சவ்வீரம் , corrosive sublimate . 


பிடரியஞ்சு, கருவேம்பு , curry leaf tree - 

Murraya koengii . 


பிடாரச்சொல் , வைத்தியச் சொல் , medical 
term .. 


பிடரியிசிவு , ஓர் வகைத் தலைவலி , இதனால் 
பிடரியில் இரண்டு நரம்புகளிலும் கொடிய 
வலி கண்டு அதனால் கண் புருவம் கன்னப் 
பொறி இவ்விடங்களைத் தாக்கி கன்னம் 
துடித்ததாள் கண் இப்பாகங்கள் மரத்துக் 
காணும் , a disease of the head in which a 


பிடாரமுக்கி , ஓர் மூலி , a herb . 


பிடாரம் , வைத்திய வாகடம் , medical dictlory . 


3320 


பிடித்தல் 


பிடாரர் , 


பிஷ்டபதார்த்த விக்ரிதி 
பிடித்தைலம் , உடம்பின்மேல் தடவிப்பிடிக் 
கும் ஓர்வகைத் தைலம் , medicated oil used 
for 

massaging embrocation ; 2 . பூச் 
செண்ணெய் , liniment . 


வைத்தியன் , physician ; doctor , 


பிடாரன் , 


பிடாரவைத்தியன் , பாம்பு கடிக்கு சிகிச்சை 
செய்பவன் , a native doctor who treats 
snake bites 


பிடிநாக்கர் , see 

see பிண்ணாக்கர் . 


பிடிப்பித்தல் , விரையடித்தல் , castrating as 

in animals . 


பிடாலகம் , see பிடாபகம் ; 2 , 

see பிடாபகம் ; 2 , அரிதாரம் , 
orpiment . 

. 


பிடிப்பு , நரம்புப்பிடிப்பு , contraction of a 
nerve , or muscle ; 2. நரம்பினிழுப்பு . 
cramp , spasm ; 3. வாதநோயினாலும் இரச 
மருந்து தோஷத்தினாலும் ஏற்பட்ட மூட்டு 
அல்லது கைகால் பிடிப்பு , rigidity of the 
joints from the effects of rheumatism or 
mercurial poisoning . 


பிடாலம் , காட்டுப்பூனை , wild cat . 


பிடாலவணம் , வளையலுப்பு , இதில் நாகம் 
நீறும் , இதனால் நீரிழிவு அதிமூத்திரம் போம் , 
a kind of mineral salt capable of calcining 
zinc . 


பிடிப்புவாதம் , ஓர் வாத நோய் , rheumatism . 


பிடாவுப்பு , see 


பிடாலவணம் . 


பிடுக்கு . புடுக்கு , scrotum , which is the 
outer covering of the testicles 1 .. 
ரைப் 

பிடுக்கன் ; 2. பூனைப் பிடுக்கன் ; 
3 , பன்றிப்பிடுக்கன் ; 4. நாய்ப் பிடுக்கன் . 


பிடி , ஏலம் , cardamom ; 2. ஓட்டகம் , camel; 
3. பெண்கவரி , female 

pak ; 4 , பெண் 
யானை , female elephant : 5. பிடித்தல் , to 
catch ; 6. நால் விரல் கொண்ட அளவு ,, 
four fingers ful ; 7 , பெலன் , strength ; 8 . 
கரமுட்டி , masterbation . 


பிடுக்கு நமைச்சல் , பிடுக்கில் தினவு , 

an 
itching sensation in the skin of the scrotum 
which is speedily turned into eczema by 
constant scratching of the part . it is due 
to aggravated condition of phlegm humour 
and blood .. 


பிடிகடா , சத்து வாங்கின கடா ; a castrated 
bull . 


பிடுங்கல் , வாங்கல் as in பற்பிடுங்கல் , to 

pull out ( tooth or thorn ) . 


டபிடி.கருத்தொழில் , ( in magic) 

magic ) அகஸ்தியர் 
ஜாலநிகண்டில் சொல்லிய ஓர்வித கருவேலை , 
a black art mentioned in Jala nigandu.com 
piled by Agastiar . 


பிடுங்கு கீரை , பறிக்குங்கீரை, plucking 
greens ; 2. தண்டுக்கீரை . a kind of vege 
table green 

Amaranthus gangeticus . 


பிடிகருமா , see பிடிகருத்தொழில், 


பிடை , 


பிடிகிழங்கு , 


மூசை , a melting pot - Crucible . 


பிடிகுருவி , வெற்றிலை , betel leaf . 


பிடையன் , See புடையன் ; 2. ஓர் பாம்பு ; 
a kind of snake .. 


பிடிகை , நோயில்லா சிறுகட்டி , 
abscess without pain ; 
a kind of jasmin . 


a small 
மல்லிகை , 


பிட்சி , இருவாட்சி , a kind of jasmine . 


2. ஓர் 


பிட்டகம் , பல்லழுக்கு , tooth dirt : 2 . 

காரம் , luncheon . 


பல 


பிடிசாதம் , ஒரு கைப்பிடி சோறு , a handful 
of cooked rice . 


பிஷ்டகம் , வெள் விழியில் வெண் புள்ளிகள் 
தோன்றும் ஓர் கண்ணோய் , an eye disease 
wherein the white of the eye is covered 
with white specks or dots . 


பிடிச்சீலை , அடுப்பில் கொதிக்கும் மருந்து 
பாண்டங்களைப் பிடித்திறக்குவதற்கும் , 
வேறு வகையாகக் கையாள்வதற்கும் உப 
யோகிக்கும் சீலைத்துண்டு , பழங்கோணி 
முதலியன , ses கரித்துணி . 


பிட்டநடு , பிட்டச்சந்து . between the but 

tocks -- Inter gluteal . 


2 . 


பிடித்தல் , பற்றல் , seizing : 

கிசைதல் , agreeable to mind , 


மனதிற் பிஷ்ட பதார்த்த விக்ரிதி , disturbances 

carbohydrate metabolism . 


of 


3321 . 


பிட்டு 


பிணவு 


பிட்டபம் , உலகம் , world . 


பிட்டு செய்தல் , மருந்தைவேடுகட்டி வெவித் 
தல் , heating the medicine by steam . 


பிட்திமார்க்கம் . 


பிஷ்டமேகம் , பால் அல்லது தயிர்போல் சிறு 
நீர் இறங்கும் ஒருவகை மேகநோய் , a disease 
where in the urine passed is white milky or 
curdy -- Chylurea . 


பிட்டை , அண்டவாதம் , rupture or scrotal 

hernia ; 2. 0291_ol , animals dung. 


பிட்டம் , புட்டம் , buttocks - fundament ; 2 . 

இடித்தமா , pounded flour ; 3. சிற்றுண்டி , a 
kind of pastry ; 4. ஈயம் , lead . 


பிணக்காடு , சுடுகாடு , place of cremation 


பிணக்கொழுப்பு . பிணத்திலிருந்து எடுக்கும் 
கொழுப்பு , adipose tissue obtained from 


the corpses 


பிஷ்டரோகம் , ஓர் கண்ணோய் , கபவாத மதி 

கரிப்பதனால் வெள் விழியின் மேல் மாவைப் 
போல் வெளுத்த நிறமான சதை வளருமோர் 
கண்ணோய் , an eye disease marked by a 
raised , circular dot or speck appearing on 
the white coat and coloured white like rice 
paste but transparent as water , 


பிணஞ் சுடல் , சவத்தைக் கொளுத்தல் , burn . 
ing the dead body . 


பிட்டர் , ஆடு தின்னாப்பாளை , a bitter creeper 

- Aristolochia bracteata. 


பிணத்தைலம் , பிணக் கொழுப்பை உருக்கி 
எடுத்த நெய் , the oil obtained by melting 
the adipose tissue of the corpse . 


பிட்டவத்தி , ஓர் பணியாரம் , a cake . 


பிணந்தின்னி, மாமிசபேதி , a mineral capable 

of rendering flesh watery . 


பிணந்தின்னிக் கழுகு , பிணத்தைத் தின்னும் 
கழுகு , vulture . 


பிட்டவித்தல் , ஓர் 

ஓர் வாயகண்ட சட்டியில் 
தண்ணீர் விட்டு வாய்க்கு சீலை கட்டி அதன் 
மேல் சரக்கை வைத்து மேல் சட்டி கவிழ்த்து 
சந்து வாய்க்கு நரச்சீலை சுற்றி சிறு தீயாக 
வேக வைத்தல் , heating substances in the 
steam in a special apparatus as described 
above ., 


பிணந்தின்னி வௌவால் , பிணத்தைத் தின் 
னும் வௌவால் , Vampire , 

, 


பிணமயக்கி 


பிட்டவித்துப்பிழிதல் , to 

squeeze 

after 
heating in the stcam - this is done to extract 
juice from the leaves of betel , ocimum etc , 


பிணம் , பிசாசு , devil ; இறந்தவுடல் , deed 

body . 


வேகவெவித் 


பிட்டவியல் , பிட்டைப்போல் 
தல் see பிட்டவித்தல் . 


பிணம் பிடுங்கன் , கருங்கூளி, black vulture . 


பிணரம் , சருச்சரை , roughness . 


பிட்டாப்பூ , 


பிணரா , see பிணர் . 


பிட்டார்முகி , செர் நாயுருவி , Red variety of 
Achyranthes aspera , 


பிணர் , கோங்கு , silk cottor tree ; 2.சருச்சரை . 

roughness - coarse . 


பிட்டாவி செய்தல் , see பிட்டு செய்தல் , 


பிட்டிகை , இருவாட்சி see 


பிட்சி . 


பிணவறையன் , பருத்த வுடம்புள்ளவன் . 
a man with stout body . 


பிட்டிலம் , ஏலம் , cardamom . 


பிணவிறைப்பு , இறந்த சில மணி நேரத்தில் 
உடல் முறைப்பு கொள்ளுதல் , rigidity after 
death Rigor mortis , cadaveric rigidity . 


ஆண் 


-- 


பிட்டு , ஓர் வகை சிற்றுண்டி , இது 
பிள்ளைகள் சாப்பிட குடல் வாதமுண்டாகும் . 
பெண்களுக்கு ருது காலத்தில் மித மின்றி 
ஒழுகிற உதிரம் கட்டுப்படும் , this is given 
to girls who has just matured to strengthen 
their uterus . when eaten by males it 
increases wind humours ; 

2. தினைமா . 
millet flour ., 


பிணம்வீழ்களம் , சுடுகாடு , burning ghat . 


பிணவு , பெண் பொது , female in general 

female yac or dog or pig . 


3322 


பிணியுற்றபாகம் 


பிண்ட கோசம் 


பிணவெடில் , பிணநாற்றம் , the 

the offensive 
smell of a decomposing body . 


பிணி வந்தடுத்தல் , நோய் கொள்ளல் , to be 
attacked by disease . 


பிணா, see பிணவு . 


பிணிவந் தெய்தல் , நோயடைதல் , see பிணி 
வந்தெடுத்தல் . 


பிரைம் , பருத்த வுடம்புள்ளது , large bodied . 


பிணிவருத்தும் , நோயுண்டாக்கும் , SEe பிணி 
யுண்டாக்கும் . 


பிணி , நோய் , sickness ; disease ; ஓர் பிசாசு , 

a kind of devil ; கட்டுதல் , binding .. 


பிணிக்கி , கற்பூரம் , camphor . 


பிணை . பெண் பொது , female of animals 
such as camel , dog , pig , horse , ass etc ; 2 . 
கட்டு , tie ligature . bandage ; 

மான் , 
deer . 


3 . 


பிணிக்குறை , நோயின் குற்றம் , defects in 

sickness . 


பிணைக்கி , ஒன்றோடொன்று 

ஒன்றோடொன்று இணைக்கும் 
வஸ்து , that which joins corresponding 
parts to each other - Commissura . 


பிணிதீர்த்தல் , நோய் தீர்த்தல் , to cure dis 


ease , 


பிணைதல் , கலத்தல் , mixing , 


பிணித்தல் , கட்டல் , binding . 


பிணைத்தல் , 

joining . 


இணைத்தல் , தொடுத்தல் , 


பிணித்தோர் , நோயாளிகள் , sickly person . 


பிணையெலி , ஒரு வகை எலி , a kind of rat . 


பிணி நீக்கம் , நோயைத் தீர்க்கும் குணம் , to 
cure disease .. 


பிணையெலிக்கடி , பிணையெலியின்கடி , 
of the rat பிணையெலி . 


bite 


பிணி நீர்ப்பை , cyst . 


பிணிபடல் , see பிணியுறல் . 


பிணைவு , புணர்ச்சி , copulation . 


பிணிப்பேய் , பிள்ளை களுக்கு நோய் யுண்டாக் 

மோர் பேய் , devils causing illness in 
children . 


பிண் அரிதளம் , அரிதாரம் , a form of orpi 

ment occuring in yellow opaque masses . 


பிண்டகம் , நறுந்தூபம் , fragrant smoke . 


பிணிமுகத்திரை , கருடன் , brahminikite . 


பிணிமுகம் , பறவைப்பொது . bird in gereral 

மயில் , peacock . 


பிண்டகரணம் , கண்ணெய்களில் மருந்திட்டு 
அண்ணாந்து பார்த்தபடி இருந்து 

நோய் 
தீர்ந்த பிறகு 

ஆமணக்கு 

வேர்பட்டை , 
கொழுந்து இவைகளை சமன் கொண்டு 
துணியில் பொட்டணம் , கட்டி ஒத்தடம் 
கொடுத்தல் , fomentation with the tender 
leaves and root bark of castor given to the 
eyes after recovery from eye disease . 


பிணியன் , 
பிணியாளன் , | 


நோய் கொண்டவன் , sickly 


man . 


- 


பிணியாளி , நோயாளி, sickly person 
patient . 


பிண்டகர் சூரம் , பேரீச்சம் , an edible dried 

date fruit - fruit of Phoenix dactylifera. 


பிணியுண்டாக்கும் , நோயையை வருவிக்கும் , 
-Nosopoetic . 


பிண்டகலை , சூரிய கலை , the vital air passing 

through the right nostril which is essential 
for existance . 


நோயால் 


பிணியுறல் , 

become ill .. 


பீடிக்கப்படல் , fo 


பிணியுறல் , நோயால் பீடிக்கப்படல் , to get 
sickly . 


பிண்டகை, 

கஸ்தூரியில் கட்டி கட்டியாக 
விருக்கும் ஓர் வகை கஸ்தூரி, a kind of 
musk which is in round masses . 


பிணியுற்ற பாகம் , நோயினால் பாதிக்கப்பட்ட 
அங்கம் , affected parts . 


பிண்டகோசம் , வாசனைப் பிசின் , a fragrant 

resin . 


3323 


பிண்டத்தின் மூலம் 


பிண்டம் 


பிண்டக்கரு , பிண்டத்திற்கு ஆதாரமான கரு . 
fertilised ovum .. 


சேர்த்து 


பிண்டக்கல் , 3 -- 4 , அல்லது 5 மாதத்திய 
கருப்பிண்டம் , foetus aged three to five 
months . 


பிண்டக்கோரை , கருப்பிண்டத்தின் 
மயிர் , hairs on the head of the foetus . 


பிண்டத்தைலம் ,( ஆயுள்வேத ) ஆமணக்கெண் 
ணெயுடன் நன்னாரி மஞ்சிட்டி அதிமதுரம் 
முதலிய கடைச் சரக்குகளைச் 
இறக்கும் ஓர் வகைத் தைலம் , a medicated 
oil prepared from the medicinal drugs 
Indian sarsaparilla . Rubia munjista root , 
licorice root etc- by boiling them in the 
castor oil as per process laid down in the 
Ayurvedic system ; 2. மூன்று மாதத்திய 
தலைக் கருப்பிண்டத்தினின்று தமிழ் சித்த 
வைத்தியத்தில் சொல்லிய 

முறைப்படி 
இறக்கும் ஓர் தைலம் , a medicated oil 
extracted from the essence of the three 
month s old first foetus of a women as per 
method described in the Tamil Siddhar s 
Medical Science . 


பிண்டசம் , செவ்வந்தி , camomile - a class of 
flowering plant Chrysanthemum indicum . 


பிண்டசலனம் , கருப்பகாலத்தில் வயிற்றில் 

காணும் கருவின் அசைவு , the recognisable 
movements of the foetus in the uterus 
Quickening .. 


Con 


பிண்டத்தோற்றம் . கருப்போற்பத்தி , 
ception . 


பிண்டசாஸ்திரம் , human physiology , 


பிண்டபாதம் , 


யானை . elephant . 


பிண்டச்சரக்கு . 


பிண்ட புட்பம் , செவ்வந்திபூ , camomile flower 

-chrysanthemum flower ; 2. அசோகு . asoka 
tree Saraca indica ; 3. செவ்வகத்தி , a tree 
Sesbania punicca alias Caronilla occinea . 


பிண்டச்சவுக்காரம் , கேசரி , வெண்ணாமை , 
செம்பருந்து . காடைவிச்சுளி, ஆக வகைக்கு 
மூன்று எடுத்து அத்துடன் பனிநீர் செயநீர் 
ஐந்து வகை சுண்ணம் மூன்றுப்பு இவை 
களைச் சேர்த்துச் செய்யும் ஓர் வகை சித்தர் 
Garfima , a medicated pill prepared by 
Siddhars from a solution consisting of the 
essences three months foetus , white tor 
toise , red hawk , quail and another swift 
flying bird and liquor amni , acid , tive kinds 
of calcined powders and three kinds of 
salts by a process enumerated in Tamil 
Siddhar s Medical Science . 


பிண்டப் புறக்கவசம் , பிண்டத்தைச் சூழ்ந் 
திருக்கும் சவ்வு , outer membraneous cover 
ing of foetus - Chorion . 


பிண்டப்பூ நீறு . பிண்டமாவு , பெண்களின் 
கருப்பிண்டத்தின் மேல் படிந்திருக்கும் 
மாவைப் போன்ற ஓர் வஸ்து , a white coat 
ing found deposited on the body of the 
foetus Vernix caseosa . 


- 


பிண்டச்சிதைவு , கருப்ப அழிவு , abortion . 


பிண்டக்காப்பு , சோறு , cooked rice . 


பிண்டப்பை , கருப்பை , womb . 


பிண்டச்சூம்பல் , 

கரு விருத்தியடையாது 
மெலிந்து நாளடைவில் மறைந்து போதல் , 
atrophy of a foetus in the womb . This is 
due to the action , of the deranged vayu . 
see நாகோ தர கர்ப்பம் , 


பிண்டப்பொருள் , சடப்பொருள் , matter . 


பிண்டமா , பிண்டத்தின் சாரம் , See பிண்டப் 
பூநீறு . 


பிண்டத்தலை , பிண்டத்தின் தலை , foetal head . 


பிண்டமாக்கரு . See பிண்டப்பூ நீறு , 


பிண்டத்தின் மூத்தவண்டு , ஓர் வகைப் பிண் 
டச் சரக்கு , for details , see Grit Dorf 
நிகண்டு . 


பிண்டமாக்கல் , ஒன்றாகச் சேர்த்தல் , to 
gather together . 


பிண்டத்தின் மூலம் , பிரணவம் , { ஓம் ) 
பிண்டத்தின் மூலமான பிரணவந்தன்னைத் தானே 
அண்டத்தின் மூலத்தோடே அடிமுடி யொன்றாய்ச் 

கூட்டி " 
(திருவள்ளு - கற்பம் 300 ) 
the early psycho physical centre or the 
supporting centre responsible for the 
orderly growth of the foetus. It is represen 
ted by " OM ” one of the six sacred letters . 


பிண்டம் , கருப்பிண்டம் . foetus ; 2. உடல் , 

body ; 3. கவனம் , a handful of food ; 4 . 
வழலைப்பெயர் , llame of the salt found on 
the soil of fuller s earth ; 5. சோறு , cooked 
rica ; 2.இம் iror : கற்கண்டு , 
sugar candy : 8. செவ்வந்தி , See பிண்டசம் ; 
9. உணவு, food ; 10 , விலா , rib ; 11 , 
வெண்ணெய், butter ; 12 , மாமிசம் , flesh ; 
meat , 


3324 


பிண்டவுருவாதி 


பிண்டீகாம் 


பிண்டம்விழுதல் , கருப்பம் விழுதல் , dis 
charge of the foetus ; 

foetus ; 2. பிள்ளை பெறல் , 
delivery of the foetus, 


பிண்ட வெரு , வயித்தியமுப்பு , universal sa ! t 

described in the Tamil Siddhar s medical 
science for use in medicine . 


பிண்டயோனி , 
female. 


பெண்குறி , genital of a 


பிண்டாகமூலம் , தாமரை வளையம் , the coil 

of the lotus stalk . 


பிண்டாப்பிரம் , ஆலங்கட்டி , hail stone . 


பிண்டாயசம் , 


உருக்கு . 


பிண்டரசம் , சவுக்காரவுண்டையோடு ; 
பிண்ட சவுக்காரம் , அமிர்தகரம் , ஐந்து சுண் 
ணம் , முப்பு , முச்செயநீர் , தைலம் , பனிநீர் 
இவைகளைக் கலந்து அரைத்து அதினால் 
செய்யும் இந்திரகோப நிறமுடையதாய் சித் 
தர்கள் காய்ச்சி இறக்கும் ஓர்வகை ரசம் , an 
essence prepared from the foetus and other 
medicines by Siddhars . 


பிண்டாரம் , ஆற்றுப்பூவரசு , river portia 

tree - Trewia nudiflora ; decoction of its 
root decreases the swelling of the body 
when given internally ; an ointment made 
out of it is a applied externally in gout . 


பிண்டாத்த சுழற்சி , கருவின் இரத்த ஓட்டம் , 
foetal circulation , 


பிண்டாரிலிகம் , மூலா தாரம் , one of the six 

mystic centres of the human body . 


பிண்டரோபணம் , நாரத்தை , a tree citron . 


சுத்தரசம் , a medicinal 


பிண்டவண்டரசம் , 
{liquid extract . 


பிண்டாலு , ஒர் வகைக் கிழங்கு , தின்ன 
உதவும் , a species of yam . it is culivated for 
eating Dioscorea globosa . 


பிண்டவமைப்பு , foetal structure . 


பிண்டவல்லி . 


பிரிண்டி . அசோது . soka tree - Saraca indica ; 

2. தந்திரிக்கம் . gum olibanum ; 3. தினைமா , 
millet flour ) 4. பிண்ணாக்கு , oil cake ; 4 . 
மருது , which see ; 5. மருந்தை மாவைப் 
போல் அரைத்துக் கண் வியாதிகளுக்குத் 
துணியில் வைத்துக் கட்டும் ஓர் சிகிச்சை 
a treatment where by the medicine is 
ground into a paste and applied to the eyes 
in a lint 


பிண்டவாடை . பட்சணியில் சொல்லியுள்ள 
தலைப்பிண்டத்தைக் கொண்டு செய்யுமோர் 
வசியமருந்து . இதனால் பெண்கள் , சத்துரு 
பிசாசு , தேவதை முதல் எல்லாம் வசியமாம் . 
a preparation from the first foetus of a 
woman prepared as laid down in uiroof 
which is capable of enchanting woman , 
enemies devil s etc. 


பிண்டி , 


பிண்டிகை . 
பிண்டிதம் . 
பிண்டி தகம் , 


மருக்காரை, mauritius plum . 


பிண்டவாயு , பிறந்த குழந்தைக்குக் காணும் 

பாரிசவாயு , a paralytic affection to the 
child at birth due to injury -- Birth palsy . 


செடி , 


பிண்டிதம் , காரைச் 

see 

காரை , 
2. தாளிக் கொடி , a climber ; 3 மருக் 
கொழுந்து , fragrant plant - maids love - 
Artmesia abrotanum . 


பிண்டபிட்பவசம் , பிண்டத்தை உட்பக்கம் 
மூடியிருக்கும் சவ்வு , the inner membrane 
ous covering of the foetus - Amnion .. 


பிண்டித்தல் , பிண்டமாக்கல் , ஒன்றாகத் திரட் 
டல் , to collect . 


பிண்டவுப்பு , கருப்பிண்டத்தினின்று எடுக் 

கும் ஓர்வகைப்பு, I salt extracted from 
the foetus of a woman . 


பிண்டித் துருவம் , குங்கிலியம் , which see . 


பிண்டிவாகனம் , 
பிண் 

டிவாளகம் , 
பிண்டிவாளம் , 


குந்துருக்கம் , which see . 


பிண்டவுப்பு செயநீர் , கருப்பிண்டவுப்பி 

னின்று வடிக்கும் ஒர்வகை செயநீர் , a medi 
cinal liquid or acid obtained by a process 
from the foetus salt , see LOOT L - YUY . 


பிண்டீகர கவர்ச்சி , attraction of cohesion , 


பிண்டவுருவாதி , கும்பகம் , suppression of 

breath . 


பிண்டீகரம் , ஒட்டு சம்பந்தம் , Cohesion ; ஓம் 
டுகை , cohere . adhere . 


3325 


பிதா 


பித்தஉக்கிலிட்டம் 


பிண்டீ தகம் , மருக்கொழுந்து , maid s love 

Artmesia abrotanum . 


பிதா புட்பி , பேராமுட்டி , Pavonia odorata . 


பிதாரி , பேராமல்லி , a species of jasmine 

Jasminum undulatum . 


Punica 


பிண்டீரகம் , மாதளை , ponegranate 
granatum . 


see 


பிண்டீரம் , சாரமின்மை, juiceless - dcprived 
of essence ;; 

2 . 

மாதளை , see பிண்டீரகம் , 


பிதாரிகை , நிலப் பூசனிக் 

கிழங்குக் 
கட்டி . ஓர் வகை மேகக்கட்டி , a hard round 
abscess as large as a full grown gourd . 


பிண்டீகரணம் , உண்டையாக்கல் , to form 
into a lump or mass . 


பிதானம் . அப்பளங்காய் , 


herb . 


பிண்டோற்பத்தி , 
tion . 


கருத்தரித்தல் , 


concep 


பிதானி , செம்முள்ளி . red thorny 

Amaranthus spinosus ( rubrum ) . 


பிண்ணாக்கர் , ஓர் சித்தர் , மச்சமுனியின் குரு , 
a Siddhar Guru of Machamuni. 


பிதிகம் , 
பிதிரா , 


பெருங் குரும்பை . which see . 


பிண்ணாக்கி வேர் , 


பிதிரண்டம் , 


உமத்தை , a plant --Dhatura .. 


Sola 


பிண்ணாக்கு , எள் முதலியவற்றின் அரைப்பு , 
oil cake from rape seed , cocoanut etc. see 
புண்ணாக்கு , 


பிதிராதகம் , சுண்டைக்காய் , a plant 
num verbacifolium . 


பிண்ணாக்குக் கிழங்கு , 


பிதிர்கானனம் , 


} 


இடுகாடு , grave yard 

- 
Cemetry . 


பிதிர்கிரகம் . 


மல 


பிண்ணாக்குக் கீரை , ஓர் வகைக் கீரை , 

மூத்திரம் சரிவரப் போகும் ; மேகம் வெட் 
டைச் சூடு போம் , good for vencreal dis 
eases , regulates passing of stools and urine 
see பிண்ணாக்குப்பூண்டு. 


பிதுக்கம் , நீர்ப்பைக் குடல் முதலியவற்றின் 
பிதுக்கம் . Hernia . rapture . 


அழுத்தி 


வெளிப்படுத்தல் , to 


பிதுக்கல் , 

squeeze .. 


பிண்ணாக்குச் செடி , 


பிண்ணாக்குப்பூண்டு , புண்ணாக்குப்பூண்டு , 
turtle net plant - Meloehia corchorifolia . 
see பிண்ணாக்குக் கீரை . 


பிதுங்கல் , வெளிவரக் காணல் , protruding 

or bulging as in swelling or abscess . 


பிதுங்கி , that which protrudes . 

. 


பிண்ணியாக்கம் , குந்துருக்கம் , which 


see . 


பிதுரோகமாசி , 


நாரை , a bird 


heron . 


பிதரண்டம் , ஊமத்தை , a plant - Dhatura . 


பிதுர்க்கத்தரி , முள்கத்தரி , thorny brinjal . 


2. நாணல் , 


பிதரம் , பிளத்தல் , splitting ; 

a weed . 


பிதுர்ரோகணி , ஓர் கடைச்சரக்கு , a bazaar 
drug . 


பிதரிசனம் , எட்டி , a tree - nuxvomica . 


த் . பேதித்தல் , discriminate between 
பகைத்தல் , create enemity . 


பிதலாபம் . சிவதை, turpeth root - Ipomea 
turpethum . 


பித்த அருசி ரோகம் , see பித்த அரோசகம் . 


பிதற்றல் , 


பித்த அரோசிகம் , அருசி , Nausea , 


} 


வாய் தெற்றல் , blabbering 
as a result of delirium . 2 . 
புலம்பல் , raving . 


பிதற்றுதல் , 


பித்த உக்கிலிட்டம் , பித்தாதிக்கத்தினால் 
அழற்சிகண்டு சிவததல் , inflammation of 
the stomach due to excessive bile , humour . 


பிதா , பெருநாரை. a big stork or crane . 


3326 


பித்தகல் 


பித்தக்கோளாறு 


பித்த உபரி , பித்தாதிக்கம் , bilious distem • 

per . 2. ஓர் நோய் , a disease marked by 
excessive burning sensation in the heart , 
bitter taste in the mouth , thirst , fainting . 
fits and pain in the chest . 


பித்தகாங்கை, பித்தத்தினால் உடம்பில் ஏற் 
படும் சூடு அல்லது 

அழற்சி, excessive 
warmth of the body caused by the aggra 
vated condition of the bile humour . 


பித்த எரிச்சல் , பித்தாதிக்கத்தினால் உடம் 
பில் பல விடங்களில் ஏற்படும் எரிவந்தம் , 
burning sensation caused in several parts of 
the body due to excess of bile in the system . 


பித்தகாசம் , பித்தாதிக்கத்தினால் 

உண்டா 
கும் ஓர்வித காசநோய் , a kind of asthma 
caused by excessive bile in the body, 
வெள்ளை விழியில் நீர் படர்ந்து மேகத்தைப் 
போல் நீல காந்தியை யுண்டாக்கி , கருவிழி 
யில் உளுந்து பிரமாணம் வெண்மையாய்த் 
தோன்றிக் கருமணியிலிருந்து மஞ்சள் நிற 
மான சலம் வடியும் ஓர் வகைக் கண்ணோய் 
an eye disease marked by exudation of 
yellow fluid and white opaqueness of the 
pupil - Cataract . 


பித்த எரிவு , see 

see பித்த எரிச்சல் . 


பித்தகணம் , பித்தத்தினால் குழந்தைகளுக் 
கேற்படும் ஓர் வகைக் கணம், ஆமகணம் , 
a children s disease characterised by heat 
in the body , but no rise of temperature due 
to congenital affection of the bile humour . 


பித்தகண்டகம் , ஓர் வகை நாவட்சரம் , a 

disease in which the tongue is coloured 
yellow and studded over with burred blood 
coloured papillae with burning sensation . 


பித்தகாமாலை . உடம்பு வறண்டு வெளுத்து 
முகம் கனத்து கைகால் தீப்போல் காய்ந்து 
விழிநீர் மஞ்சளித்து சாதம் செரியாமல் வயி 
பொருமி கழிந்து வாந்தியினால் கிறுகிறுப் 
பும் அசதியும் உண்டாக்கும் ஓர் நோய் , மஞ் 
சட் காமாலை , இது பித்தம் இரத்தத்தில் 
கலப்பதினால் உண்டாகும் , முகமும் கண் 
ணும் வெளுத்து உடம்பு கறுத்து வாய் 
கசந்து சாதம் வெறுத்து இளைப்புண்டாய் , 
நாவறண்டு மலம் வெளுத்து மூத்திரம் சிவ 
ந்து காணும் ( யூகி - 1200 ) a disease mar 
ked by fever , indigestion . white stools red 
urine yellow coloured tears , dryness of 
the skin fatigue etc - jaundice . 


பித்தகதிப்பு , பித்தமிகுதி , excess of or pro 

fuse secretion of bile in the system - cho 
lorrhea . 


பித்தகபதொந்தம் , பித்தம் இருபங்கும் கபம் 
ஒரு பங்கும் சேர்ந்து நோய் உண்டாகுதல் , 
bile humour and phlegm humour joining 
together in the proportion of 2 : 1 and 
creating diseases : 


பித்தகாலம் , பித்தத்தின் அதிகார காலம் ; 
the time when bile humour predominates . 


படித்த காய்ச்சல் , see பித்த சுரம் , fever caused 

by bile humour - bilious fever . 


பித்தகபம் , நெஞ்செல்லாம் புகைந்து தின 
மும் இருமலுண்டாகி நெஞ்சுலர்ந்து வறண்டு 
ஓக்காளமாசி இளைப்பும் ஈளையுமி தந்து 
நாவறட்சி தோன்றும் நோய் ; a disease 
marked by slight irritation of the throat , 
cough nausea , dryness of the tongue and 
throat , fatigue , and excess of phlegm . 


பித்தகாரகம் , பித்த காங்கை , பித்தச்சூடு , war 

mth or heat due to excessive bile humour 
in the system . . 


பித்தகரப்பன் , குழந்தைகளுக்கு உடம்பு முழு 
மையும் நமைச்சலுடன் தலைவலி வாந்தி 
காணும் ஓர்வித கரப்பன் நோய் , a skin dis 
ease of the children characterised by exces 
sive itching of the skin , headache and 
vomiting .. 


பித்தகாரி , பித்த நீரை விருத்தி செய்யும் 
மருந்து , பித்தநீர் பெருக்கி , drug promoting 
the secretion or excretion of bile Cholo 
gogue . 


பித்தகுணம் , பித்த நாடியின் குணம் . 


உடல் 


பித்தகரப்பான் , நடுவுந்தி கரைத்து சுரந்து 

வெதும்பி துடையும் கனத்து 
உளைத்து உடல் கிறு கிறுத்து வரும் ஓர் 
நோய் யூகி - 1200 ) a disease marked by 
bloating of the abdomen , excessive heat in 
the body , heaviness and pain in the thighs . 


பித்த குன்மம் , வயிறு மந்தித்து வலித்து 
நெஞ்செரிச்சல், வாய் நீரூறல் , ஓக்காளம் , 
கிறுகிறுப்பு இவைகளுடன் வாய் கசப்பும் 
வியர்வையும் காணும் ஓர் வகைக் குன்ம 
நோய் , ailment called Pithgunmam 
marked by excessive perspiration , bitter 
taste reeling of the head , nausea , excessive 
salyvation , burning of the chest and dullness 
of appetite. 


an 


பித்தக்காடு . பித்தம் உறைந்து உண்டாகும் 
பல கற்கள் , biliary calculus . 


பித்தகல் , பித்த பையில் பித்தம் உறைந்து 
உண்டாகும் கல் , gall stone . 


பித்தக் கோளாறு , bilious trouble 

order . 


or dis 


3327 


பித்தக்குழல் தாபிதம் 


பித்தசாந்தி 


பித்தகேடாரித் தைலம் , நல்லெண்ணெய் 
பசும்பால் இளநீர் சமன் கொண்டு கடைச் 
சரக்கு சேர்த்து வடித்த தைலம் ; இதனால் 
கண் ரோகம் வாந்தி மயக்கம் நெஞ்செரிவு 
தேக காந்தல் போம் , a medicated oil prep 
ared with gingelly oil , cow s milk ; tender 
cocoanut water and with some bazaar 
drugs . It cures eye diseases , vomiting .. 
giddiness , burning in the chest , and dryness 
of the body 


பித்தக்கழிச்சல் , உள் சுரங்காய்ந்து 

தாக 
மெடுத்து வாய்நீர் சுரந்து உள்ளே கொடுத்த 
மருந்து தங்காது வயிறு பொறுமி நானாவித 
மாய் மலங்கழியுமோர் நோய் ; ( யூ -1200 ) 
a disease characterised by different 
kinds of motion with bloated abdomen , 
vomiting , salivation , thirst and fever . 


பித்தக்குறைவு , lack of deficiency of bile 

Oligocholia . 


பித்த கோபம் , பித்த கொதிப்பு . excitement 
and increase of bile humour . 


பித்தங்கழட்டி , அதிக பித்தத்தை வெளிப் 
படுத்து மருந்து , see பித்தகாரி . 


பித்தகோரி , புகையிலை , tobacco . 


Alangium 


பித்தசத்து , அழிஞ்சில் , a tree 
decapitulum . 


பித்தக்கல் , see பித்தகல் . 


பித்தசமனாக்கி , சிற்றீஞ்சு, a small species of 

palm - Phoenix farmfera , 


பித்தக்கழலை , பித்தாதிக்கத்தாலேற்ப 

டும் கழலைக்கட்டி . cyst or tumour caused by 
bile humour . 


பித்தசமனி , மாஞ்ச ரோகணி , pimpernal 

Anagallis arvensis. 


பித்தக்கழிவு, excretion of bile by the liver 

- Cholerisis . 


பித்தசம் , பித்த சம்பந்தமானது , that which 
is due to deranged bile humour ; 2. நவ 
மணிக் குற்றத்தொன்று , a flaw in the nine 
gems , 


பித்தக்கனல் , பித்தக் கொதிப்பு , see பித்த 
கோபம் , 


பித்தக்கிராணி, பித்தாதிக்கத்தினால் உண்டா 
கும் ஓர் வகைக் கிராணிக் கழிச்சல் ; வயிறி 
ரைந்து தொப்புள் கெடுத்து நொந்து சிவப் 
பாய்க் கழிந்து வாய் கசந்து காணும் நோய் ; 
( யூகிமுனி -1200 ) Chronic diarrhoea caused 
by vitiation of bile humour with the follow 
ing symptoms gurgling sound in the 
abdomen pain in the navel region accom 
panied by red watery motions . 


பித்தசயம் , பித்தாதிக்கத்தினால் உடம்பு சூடு 
கொண்டு உடல் கைகால் எரிச்சலுடன் 
கடுத்து நெஞ்சில் கபங்கட்டி , 

நீர் கடுத்து 
அன்ன துவேஷ முண்டாகி இருமல் இளைப் 
புண்டாகும் ஓர் க்ஷயம் , bilious consumption 
marked by temperature burning of hands 
and feet , burning during micturation ,, 
- nausea , fatigue, cough with expectoration .. 


பித்தசரீரம் , பித்தாதிகாரமான உடம்பு , a 

body in which bile humour in the system 
supervenes . 


பித்தக் கிறுகிறுப்பு . பித்தத்தினால் வரும் 
கழற்சி , giddiness due to excessive bile 
humour in the system - see பித்த மயக்கம் . 


பித்தசலவை , 

2. டம்பில் எப்பொழுதும் 
வியர்வை கசிதல் , perpetual sweating in the 
body . 


பித்தக் கிறுப்பு , see பித்தக் கிறுகிறுப்பு . 


Helleborus 


பித்தக்கினி , கடுகு ரோகணி , 
niger . 


பித்தசன்னி , உடம்பு நொந்து , புருவம் நெளி 
ந்து , கண்ணும் வாயுங் கோணி பெண்க 
ளின் மேலிச்சையுண்டாகி புலம்பி நகைக்கும் 
ஓர் வகை சன்னி நோய் , a kind of delirium 
attended with nervous affections and 
marked by pain in the body , paralysis of 
the face , desire for woman , raving and 
laughing .. 


பித்தக்குடல் வாதம் , hernia . 


பித்தக் குழலழற்சி , inflammation of the bile 

duct . 


பித்தக்குழல் , bile duct . 


பித்த சாந்தி , பொன்னாங்கன்னி , a creeping 

plant sessile plant – Alternanthera sessile 
alias Ikecebrum sessile This name is given 
because it allays excessive bilious humour 
in the system . 


பித்தக்குழல் தாபிதம் , 


see பித்தக் குழல் 


ழற்சி . 


3328 


பித்தசுரசமனி 


பித்தட்சயம் 


பித்தசிராவம் , கண் சந்துகளில் மஞ்சள் நிற 
மாயும் உஷ்ணமாயும் நீர் வடிந்து கொண்டி 
ருக்கும் ஓர் கண்ணோய் , a warm water like 
yellowish blue discharge from the eyes 
is the symptom of this eye disease . 


பித்தசுரம் , ஓர் வகைக் கொடூரமான சுரம் , 

a virulent fever caused by exitement of 
bile humour characterised by the following 
symptoms - high tempetrature, quickness 
of the pulse , yellow or red urine , watery 
stools, reeling of the head , vomiting, bitter 
ness of taste scanty sleep . burning sensation 
of the body and frequent perspiration . 


பித்தசிலேட்டுமம் , 


பித்தத்தோடு கலந்த 
சிலேஷ்மம் see பித்த 
கபம் , 


பித்தசிலேற்பனம் , 


பித்த சுழற்சி , தலை கிறுகிறுப்பு , a form of 
vertigo associated with the disease or 
disorder of the stomach - Gastric vertigo .. 


பித்த சிலேட்டும் வக்கினி , ஆடா தோடை 
a plant malabar winter cherry Adhatoda 
vesica alias A pubescens . 


பித்தசூடு , see பித்த காரகம் , heat caused 

in the body by deranged bile humour . 


பித்த சிலேட்டுமம் சுரம் , பித்தத்தினால் உண் 

டான சுரம் , fever caused by the combina 
tion of bile and phlegm humours marked 
by sticky salivation , sleepiness , cough ,, 
thirst , burning sensation and digust in food . 


பித்தசூலை , உடம்பில் வாயு தங் தவதினால் 
உஷ்ணங்கொண்டு தலைவலித்து , நாக்கு 
வறண்டு , நீர் மஞ்சளித்து அசதி கண்டு 
பொருத்துகள் மோதுகட்டி அசைய வொட் 
டாதபடி துன்புறுத்துமோர் வகைச் சூலை 
Glow , thirst and burning sensation in the 
body attended with an excruciating pain , 
giddiness loss of consciousness , desire for 
cold things and ameliorates on application 
of cooling measures — Colic . 

. 


பித்தசிலேட்டுமாதிசாரம் , பித்தத்தினால் 
தோன்றும் பேதி , diarrhoea caused 

by 
vitiated by combination of bile and phlegm 
humours . 


பித்தசிலேட்டுவிசர்ப்பி , நுணாக்காய்க் கிரந்தி NOTE.- If the colic is of bilious nature , it is 
இதற்குப் பங்கவிசர்ப்பி 

என்றும் பெயர் , 

accompanied by headache faintness , nausea . 
a skin disease , 

or vomiting of billious matters with consti 

pation . The bilious variety of colic is often 
பித்தசீதளம் , see பித்த கபம் . 

connected with or caused by a gall stone 

passing from the gall bladder into the 
பித்தசுபாவம் . பித்தத்திற்கு இயற்கை bowels c . f வாயு சூலை . 
யாகவே அமைந்த குணங்கள் , ஆகாரத்தை 
தனித்து சுத்தி செய்தல் . இரத்தத்தை பித்தசூலைக்கட்டு , see பித்த சூலை . 
இளக்கி 

நுண்மையாகிய பாகங்களிற் 
செலுத்தல் , நுரையீரல் முதலிய சில உறுப்பு பித்தசோகை , உடம்பு வெளுத்து தடித்து ,. 
களுக்கு ஆகாரமாதல் , குடல்களில் தங்கும் 

முகம் கண் வெளுத்துத் , நெஞ்சு பதைத்து 
கபம் முதலியவைகளை நீக்கிச் சுத்தி செய் 

அடிவயிறு கனத்து , விம்மி , நாக்கு ருசி 
யற்று , மஞ்சளித்து . 

கை கால் 
தல் , மலத்தை வெளிப்படுத்தல் போலவன 

ஓய்ந்து , மூத்திரம் மிக்க வெளுத்திறங்கும் 
வாம் . The character of bile phlegm when ஓர்வித சோகை நோய் , a disease - a kind 
normal digestion of food , making blood 

of anaemia in which the body and eyes are 
thin and supplying it to minute parts , sup 

rendered pale , abdomen body swollen , 

tongue tasteless , lips yellow and limbs 
plying to lungs etc. , removing the phlegm 

weak .. 
humour from the intestines and helping 
the evacuation of faeces . 

பித்தசோகைக் காமாலை , கழந்தைகளுக்கு 
பித்தநீர் அதிகரித்து , கண் 

வெளுத்து , 
பித்தசுர நாசினி , கோரைக் கிழங்கு , பித்த உடம்பு முழுவதிலும் அசதிகண்டு, துன்புறு 
சுரத்தைப் போக்குவதால் இப்பெயர் - coray த்தும் ஓர்வகைக் காமாலை , a kind of 
root - Cyperus pertenuis ( root of ) . it jaundice due to excess of bilious secre 
destroys the pitha fever hence the name . tions in the system mixing up in the circula 

tion of blood . 


பித்தச்சுவரி , 


பித் தசுரசமனி , பெருங்காஞ்சொறி , a twiner 
large climbing nettle பித்த சுரத்தைத் 
தணிப்பதால் இப்பெயர் . it alleviates the 
pitha fever . 


பித்தட்சயம் , See பித்தசயம் . 


3329 


பித்தத்தலைவலி 


பித்தப்பிரமியமேகம் 


பித்ததடிப்பு , பித்தா திக்கத்தினால் உடம்பில் 

பலவிடங்களில் சதை தடித்து தழும்புகள் 
ஏற்படும் ஓர் சரும நோய் , Urticaria 
Nettle rash . 


பித்தஸ்தானம் , நாபி முதல் கண்டடம் 

வரை , the region of 
பித்தத்தானம் , bilious humour in the 
body - from navel to neck . 


} 


பித்ததழும்பு, See பித்தத்தடிப்பு. 


பித்த நரை , இளம்வயதிலேயே வெளுத்தமுடி , 

premature grayness of the hair caused by 
excess of heat . 


பித்ததாகம் , பித்தத்தின் கூறினால் தாக 
விடாய் உண்டாதல் , thirst due to bilious 
affections . 


பிரித்த நாசம் , முள்வெள்ளரி , a fruit , a variety 
of cucumber . See பித்தமகம் . 


பித்த நாசினி , சீரகம் , cumin seed ; 2. கோ 
ரோசனை , Bezoar . 


பித்ததாகை விரணம் , அரையாப்புப் புண் , 
அதாவது அரையில் எழும்பும் கட்டியுடை 
ந்து விரணங்கண்டு சீலை நீரும் இரத்தமும் 
சதா ஒழுகி வலி, அன்னத்துவேஷம் , தூக்க 
மின்மை முதலிய குணங்களையுண்டாக்கும் , 
bubo marked by exudation of blood arid 
pus . pain , nausea. loss of sleep etc. 


பித்த நாடி , நடுவிரல் நாடி , pulse felt by the 
middle finger . 


பித்த நிவாரணி , பித்தத்தை வெளிப்படுத்தும் 

மருந்து , medicine or drug which increases 
the flow of bile - Cholagogue . 


பித்ததாரை, see பித்தக்குழல் . 


பித்ததாரை தாபிதம் , பித்தக் குழல் தாபிதம் , 
which see .. 


பித்தநிறம் , biliary pigment 


Cholochrome . 


பித்தநீர் , பித்தத்தினா லேற்பட்ட நீர் , fluid 
பித்ததாரைப்புற்று , cancer of bile duct . 

secreted owing to bilious affections ; 2 . 

பித்தத்தின் நீர் , gastric juice . 
பித் ததிஞ்சம் , , 

சுண்டைக்காய் , fruit of 
Solanum torvum . 

பித்த நீர்ப்பணைப்பு . 

பித்தநோய் , பித்தாதிக்கத்தினாலே உடம் 
பித்ததிமிரம் , ஓர் கண்ணோய் , an eye disease 

பிற்கு ஏற்படும் நோய் , bilious disease . 
in which all external objects appear to be 
invested with different colours of the spec 
trum or of the rainbow of the glow worm , 

பித்தபத்திரம் , சீரகம் , cumin seed . 
of the flash of lighting or of the feathers of 
peacock , or with a dark blue tint bordering பித்தபரணி , இடவகம் , which see . 
in black . 

பித்தபாண்டு , பித்தத்தினால் உடம்பு மஞ்சள் 
பித்ததேகக்கூறு , பித்தாதி காரமான உடம் நிறமாய் அல்லது இரத்தம் முறிந்து வெளு 
பின் கோட்பாடுகள் , bilious temperament . த்து நெஞ்சில் துடித்து வலித்து பெருமூச்சு 

காணும் ஓர்வகைப் பாண்டு நோய் , இரும 

லோடு இளைப்பு, கிறுகிறுப்பு உண்டாகும் , 
பித்ததேகம் , பித்தவுடம்பு , bilious body ; 2 . 
பித்தநாடி அதிகரிக்கும் உடம்பு , body in 

an anaemic disease attended with paieness 
which the bile humour supervenes . 

or yellowness of the eye and body , throb . 

ing of the heart and heavy breathing . 
பித்த தோஷம் , பித்தத்தினால் உடம்பிலுண்டா 

பித்தபாண்டுசூலை , வயிறும் துடையும் வீங்கி , 
கும் குற்றங்கள் , deffects caused by bilious 
ness in the system 

பொருத்துகளில் குத்தலுண்டாகி , 
முகம் மூத்திரம் மலம் கறுத்து மஞ்சள் நிற 

மாதம் ஓர்வித சூலைநோய் , a kind of rheu 
பித்தத் தடைநோய் , பித்தம் தடைபடுவதினா matic pain due to bilious affection . 
லுண்டாகும் ஈரல் நோய் , a disease of the 
liver due to retention of the bile duct 
from obstruction - biliary cirrhosis . 

பித்தபாண்டுரு , See பித்தபாண்டு ; 2 , செவ் 
வள்ளி , ஓர் கிழங்கு , red sweet potato 

Ipomoea batatas . 
பித்தத் தலை வலி , பித்த கோபத்தினால் உண் 
டாகும் தலைநோய் , a violent and aching | பித்தப்பிரமிய மேகம் , மூத்திரமானது கற்றா 
pain in the head , accompanied by a sense of ழஞ் சாறு நிறமும் நாற்றமும் உள்ளதாய் 
scorching vapour being emitted from the ஒரு நாழிகைக்கு இரண்டுபடி 

அளவாக 
nostrils and which ameliorates in the night இறங்கும் ஓர்வகை மூத்திரவியாதி , a kind 
or on the application of cold . 

of diabetes with copious discharge of urine . 


கண் 


- 


3330 


பித்தமதரோகம் 


பித்தம் 


பித்தப்பிரமேகம் , உடம்பு கறுத்து கீல் , கை 
கால்களில் வலி குத்தல் கண்டு குதம் குய் 
யம் கடுத்து மஞ்சளாக சீழ் வடிவதுடன் மய 
க்கம் , கிறுகிறுப்பு முதலிய குணங்களையுண் 
டாக்குமோர் நோய் , a disease marked by 
discharge of yellow pus with irritation 
from the rectum and penis accompanied by 
faintness, realing of the head. pricking pain 
in the joints , arms and legs while the body 
slowly turns black . 


பித்தமயக்கம் , மூளையில் வியாபிக்கிற இரத்த 
வோட்டமானது , வியாதி, பலவினம் ஸ்திரீ 
சங்கை , பெரும்பாடு முதலிய காரணங்களி 

னால் விகற்பமடைந்து அதினாலேற்படும் 
மயக்கம் , giddiness caused by bilious affec 
tions due to diseases , weakness , menorr 
haegia , sexual intercourse and other causes . 


பித் தமருந்து , medicine effective against 

bilious diseases - Antibilious medicine . 


பித்தமலடு , மூத்திரம் மஞ்சளாய் இறங்கும் 
ஓர் வகை மலட்டு ரோகம் , sterility in 
women marked by yellow urine caused by 
vitiation of bile humour . 


NOTE : The types which are produced 

through an exuberance of the Jeranged 
Pitham ( bile humour ) as நீல megam . அரித் 
திரா megam , ஆமில megam , மஞ்சிட்ட 
megam and Gercoof 5 megam , Palliation is 
all that can be effected in these types as the 
medicines fail to effect a radical cure as 
they generally operate on the deranged 
organ principly affected . 


பித்தமலபேதி மருந்து , மலத்தோடு பித்தத் 
தையும் வெளியாக்கு மருந்து , Cholagogue 
purgative e - g . பித்த கஷாயம் , 


a 


பித்தமாந்தம் , ஓர் வகை மாந்த நோய் , 

kind of indigestion due to excess of bile . 


ரித்தப்பிளப்பு , see பித்தவெடிப்பு . 


பித்தமாலை , ஓர் வீயாதி , a disease . 


பித்தமுறிமாதர் , எலுமிச்சம்பழம் , lime fruit . 


பித்தப்பீனிசம், மூக்கின் வழியாய் மஞ்சளாக 
சளி வடிந்து புலால் நாறும் ஓர்வகைப் பீன 
சம் , a type of catarrh marked by a hot , 
yellowish secretion with rotten smell from 
the nostrils . 


பித்தமூத்திரம் , dark yellow or reddish urine 

indicating the excitement of bilious humour 
and heat in the system . 


உ எண் 


பித்தப்பை , பித்த நீர் தங்குவதற்கான நீண்ட 
சவ்வுப்பை , இது ஈரலின் வலது இதழின் 
கீழ்ப்பக்கத்திலுள்ள பள்ளத்துள் 4 - அங்குல 
நீளமாகவும் , 1 - அங்குல அகலமாகவு முள் 
ளது , Gall bladder - Vesica failea . 


பித்த மூர்ச்சை . பித்தாதிக்கத்தினால் 
டாகும் மூர்ச்சை , swooning arising 
bilious causes . 


from 


பித்தமேலீடு , 
கோபம் . 


பித்தாதிக்கம் , 


see 


பித்த 


பித்தப்பைக்கல் , gall stone . 


பித்தப்பைத்தியம் , பித்தாதிக்கத்தினாலேற் 
படும் பைத்திய நோய் , lunacy or insanity 
caused by excitement of bilious humour . 


பித்தப்பை யழற்சி , inflammation 
bladder - Cholecystitis , 


of gall 


பித்தமகம் , முள்வெள்ளரி . a climber 
mis sativus . 


-Cucu 


பித்தம் , பதியுஷ்ண ரூபமாக 

நாபி முதல் 
கண்டம் வரையில் வியாபித்து உடம்பைக் 
காப்பாற்றி , சுவாப ரூபமாய் இருப்பதாம் , 

இரத்தத்தை யிளக்கி நுண்ணிய 
நரம்புகளில் செலுத்துவதற்குக் காரணமான 
வஸ்து , மற்றும் இது உஷ்ண வீரியமும் 
மஞ்சள் அல்லது இலைப் பசுமை நிறமும் 
கசப்புடன் கூடியதும் எரிக்கப்பட்ட பின்பு 
புளிப்பு இரசத்தைப் பெறக்கூடியதாகவும் 
அன்னரசத்தை இரத்தமாக மாறச் செய்ய 
வும் , கண்களுக்குப் பார்வையும் அறிவை 
யும் புத்தியையும் கொடுக்கக்கூடிய வஸ்து ; 
இது மூத்திரத்தைப் பற்றிய நோயைாண் 
டாக்கும் . எந்நேரமும் மயக்கத்தையுண் 
டாக்கிக்கொண்டு கபாலத்தைப் பற்றி நிற் 
கும் , இது சுபாவத்தால் 5 விதமாகும் . அதி 
பிரித்தம் , பீதபித்தம் , கடார பித்தம் , சாமள 
பித்தம் , கரிபித்தம் என்பனவாகும் ; (உருசி 


பித்தமதரோகம் , மதத்தினால் உடம்பு மஞ்சள் 
அல்லது சிவப்பு நிறமடைந்து 

கோப 
குணத்தை யுண்டாக்கும் ஓர் நோய் , a 
disease marked by excessive anger accom 
panied by yellow or red colour of the body 
due to excess of fat caused by bilious 
derangement . 


3331 


பித்தரோகணி 


பித்தவாதசுரம் 


பித்தரத்தம் , ஓர் நோய் , a disease brought 

about by the excited bile in conjection with 
the vitiated or agitated blood . The legs 
become red , swollen and hot with burning 
sensation presence of bile pigments in 
the blood Cholemia .. 


பித்தரூட்சை , ஒர்வகை பித்துநோய் , a kind 
of Pitha disease . 

, 


பித்தரோகம் , பித்தநோய் , biliousness ; 
மயக்கம் , giddiness , vertigo . 


2 . 


பித்தரோசனம் , பூவரசமரம் , Portia tree . 


யைப் பற்றியது ). It extends from navel 
to neck to protect the body . It is green or 
yellow as the case may be with bitter pun 
gent taste and sometimes sour . It converts 
chyle into blood and rendering it watery and 
fit to enter the minutest blood vessels . It 
Sends sight to the eyes and sense and know 
ledge to the brain . The functions of Pitham 
consists in metamorphosing the chyle to a 
protoplamic substance like sperm in men 
and the ovum in women . It corresponds to 
metabolism . It generally means both bile 
and metabolism of tissues as well as the 
bodily heat which is the product of the 
latter . It is also viewed by some that 
Pitham is the heat in carcerated in the bile 
and the principle agent in performing 
digestion . Its source is liver . It is a keen . 
sharp , warm liquid of a blue colour in its 
normal state and yellowish in its deranged 
condition . It is transformed into an acid 
when vitiated or deranged . It is called the 
internal fire as it forms the heat making 
factor in the human body . It is secreted 
into the alimentary canal , and turns all fatty 
matter into fatty acids . it cures catarrhs , 
rheumatism , dropsy and urinary diseases . 
According to the function it is of five kinds : 


பித்தர்வாசம் , பைத்தியக்கார ஆஸ்பத்திரி , 
bedlam - lunatic asylum . 


2. அரசு , 


Ficus 


பித்தலம் , பித்தளை , brass ; 

religiosa . 


பித்தலை , ஓர் யோனி ரோகம் , இதனால் பெண் 
களுக்கு யோனியில் விரணமுண்டாகி , எரிச் 
சலுடன் மாதவிடாய் வெளிப்படும் , a vaginal 
disease marked by ulcer in the vagina and 
the menses flows with burnings sensation . 


பித்தல் , வாய் பிதற்றல் , to blabber 

raving . 
பித்தவயிற்றுவலி , biliary colic , 


1 . 


3 . 


அனற் பித்தம் ; 2. இரஞ்சக பித்தம் ; 
சாதக பித்தம் ; 4 . ஆலோசக பித்தம் ; 
பிராசக பித்தம் , 


5 . 


} 


பித்தம் கட்டியம்சம் , உடம்பில் 

இரத்தத்தி 
லும் , பித்தத்திலும் நரம்புச் சத்துகளிலும் 
இருக்குமோர் வகை கட்டியான கொழுப்புச் 
சத்து ; cholestrin . 


பித்தவரட்சி , ஓர்வகைப் பித்த நோய் , 

தலை கனத்து , தாது 
பித்தவறட்சி , கெட்டு , தீப்போல் அபான 

யெரிச்சலுண்டாகி உடம்பை உலர்த்தும் ஓர் 
நோய் , a bilious disease marked by heavi 
ness of the head , burning of sensation of 
the whole body specially anus , aversion to 
food , bitter taste in the mouth , delirium 
and epileptical fits . 


பித்தம்பிடித்தல் , பைத்தியங் கொள்ளல் , to 
become mad . 

, 


பித்தவரம் , பலாவிளி , which see . 


பித்தம் போக்கி , பித்தமகற்றி , பித்தத்தை 
வெளிப்படுத்திச் சமப்படுத்து மருந்து , medi 
cine or drug that expels bile — Chologague . 


பித்தவறட்சிக் கரப்பான் , உடம்பு முழுவதும் 
சிறு சிரங்குகள் கண்டு , வெடித்து தினவு 
டன் சொறியுண்டாகி , தலை கிறுகிறுத்து 
மூக்கு கரகரத்துக் காணும் , a skin disease 
with itching eruptions and marked by 
swimming of the head . 


பித்தம் வெடுவெடுத்தல் . 


பித் தயனாசி , இதிரக் கிழங்கு , which see . 


பித்துயெரிவு , see பித்த எரிவு . 


பித் தவாதசுரம் , fever born of excited wind 

and bile humours with the symptoms of 
thirst swimming of the head , burning of 
the skin , vomiting , pain in all joints , nausea 
and sleepless ness . 


பித்தரசரோகணி , 


கடுகு ரோகணி , a 
purgative drug 
Helleborus niger .. 


பித்தரோகணி , 


3332 


பித்துவூறல் 


பித்தாக்கினி 


பித்தவாதபாண்டு , மலம் , மூத்திரம் நிறம் 
கெட்டுப் புத்தி குறைவுபட்டு வயிறு வீங்கி , 
கால் ஓய்ச்சல் காணும் நோய் , a disease 
marked by swelling of the abdomen loss of 
intelligence , fatigue and tiresomeness of 
the limbs and change in the colour of faeces 
and urine . 


பித்தவெடிப்பு , பித்தத்தினால் கை , கால் , 

உடம்பு , உதடு முதலிய உறுப்புகளில் வெடி 
ப்புண்டாகுதல் , fissures in the feet , hands . 
anus etc , due to excess of heat or excitment 
of bile humour ; 2. மருதம் இலையை அரை 
த்து பசும்பாலில் கலக்கி , சோறுண்டபின் 
குடிக்கப்போம் , leaves of the Terminalia 
arjuna ground into a paste and taken after 
food mixed with cow s milk is a good -- 
remedy .. 


பித்தவெட்டை , gleet . 


பித்தவாதம் , உடம்புருகி , தலைவலித்து , மேனி 
வெளுத்து , கிறுகிறுத்து , 

கண்ணெரிச்ச 
லுண்டாய் , கை கால் திமிர்ந்து உளைந்து 
வற்றி , கண்ணு முகமும் சன்னிகட்டுமோர் 
நோய் , ( யூகி 1200 ) , a disease caused 
by combination of bile and wind humours , 
It is marked by emaciation , headache , pale 
ness of the body , realing of the head , burn 
ing sensation of the eyes and numbness of 
the limbs with boring pain . 


பித்தவெண் குட்டம் , செந்தாமரைப் பூவிதழ் 
போல் சிவந்த வெளுப்பாகவும் பரவி எரிச்ச 
லுண்டாகி மயிர்கள் உதிரும் ஓர் வகைக் 
குட்டம் , a skin disease marked by rosy 
white patches accompanied by burning 
sensation and hairs fall out . 


பித்தவெரிச்சல் , burning sensation . 


பித்தவெள்ளம் , see பித்தாதிக்கம் . 


பித்தவாந்தி , பித்தாதிக்கத்தினால் உண்டா 

கும் வாந்தி , vomiting due to biliousness 
characterised by vomiting of yellow gree 
nish bitter or sour or blood stained matter 
excessively acid , pungent or bitter taste in 
the mouth , attended with such complica 
tions as fever, burning sensation of the 
body , thirst parched tongue etc. 


பித்தவெறி , பைத்தியம் , madness ; ஓர் மயக் 
கம் , delirium . 


பித்தவேகம் , see பித்தவொழுக்கு . 


பித்தநீர் வாந்தி , See பித்தவாந்தி . 


Cholerr 


பித்தவொழுக்கு, flow of bile 
hagia , 


பித்தவாயு , உஷ்ணவாயு , indigestion , 


பித்தவிக்கல் , hiccup due to dryness . 


பித்தளம் , சுண்டைக்காய் , a shrub - Solanum 
pubescens . 


பித்துவித்திருதி , abscess due to bile humour . 


பித்தளை , ஓர் லோகம் ; செம்பும் நாகமும் சேர்ந் 

தது , an alloy of copper and zinc Brass , 


பித்தவியாதி , பித்தநோய் , disease to bilious 


ness . 


பித்தளை , மலை . 


நிலக்குரோ 


பித்தளையின் ஊறல் போக்கி , 
சினை , ( notididentified . ) 


பித்தவிரணம் , an ulcer bluish yellow in 

colour and rapid in its growth . It will 
exude a hot secrection . It is painful and 
is attended with burring sensation and 
suppuration . It is surrounded with eru . 
ptions of small yellow coloured postules . 


பித்தளையை யேமமாக்கி , ஆமிறம் , ( not 
known . ) 


பித்தனாசனி. முசுமுசுக்கை , a climber bristly 

bryonia Mukia scabrella alias Bryonia 
scabra . 


பித்தவிரத்தம் , See பித்தரத்தம் . 


பித்தவுபரி , excess formation of bile - Hyper 

cholia . 


பித்தன் , பைத்தியக்காரன் , lunatic , bedla - 
mite ; 2. சிவன் , God Shiva . 


பித்துவூறல் , itching caused by bile . 


பித்தாக்கினி , சர்க்கரை , sugar . 


3333 


பிஸ்தாபருப்பு 


பித்துப்பை 


பித்தாசயப்பை 
பித்தாசயய , 


பித்துப்பை , gall bladder . 


பித்தாசய இரத்தப் பெருக்கு , ( ongestion of 
liver . 


NOTE : This tree is found grown in the 

forest of Syria , Persia , and the nuts are 
imported into India by the Kabul traders . 
The nuts are said to be very nourishing and 
used in food by rich classes in India . It 
serves as a tonic and is useful in cases of 
diabetic The galls are used as an astrin 
gent ; 2. பேய்க்கொம்மட்டி . a creeper 
Cucumis colocynthis . 


பித்தாசயவலி , hepatic colic . 


பித்தாசயவழற்சி , hepatitis . 


பித்தி , உ.டம்பிலிருக் தம் குழாயான பகுதியி 

னது அல்லது உறுப்பினது பக்கம் , wall of 
the tube or other organs of the body ; 
2 . 

அறுது . a grass Cynodon dactylon .. 


பித்தா திகம் பித்த மிகுதி . Excess of 
பித்தாதிக்கம்tion of bile - Cholorrhea ; 
2. மயக்கல் , giddiness , biliousness . 


பித்தாதிகரோகம் . மயக்கம், Giddiness , 

delirium ; 2. தலை இருப்பு , vertigo . 


பித்திகம் , பிச்சிப்பூ , flower of பிச்சி , which 

see ; 2. சண்பகப்பூ , a very fragrant yellow 
flower of the tree Michelia champaca. 


பித்தா திசாரம் , வாந்தி மயக்கம் , வயிற்றி பித்திகை , சிறு சண்பகம் , a small variety of 
னடுவே வலித்து மிக மலம்கழிந்து , அன்னம் சணபகம் , 

which see ;; 

2. இருவாட்சி , 3 
செல்லாது வயிற்றெரிச்சலும், தாகமும் உண் 

variety of Jasmine ; 3. கருமுகை , a shrub 

with small flowers -- 
டாகும் நோய் ; ( யூகி - 1200 ) a 

Champaka ; 4. உடம் 
1200 ) a disease 

பின் உறுப்பினது சுவர் or பக்கம் , pertairi 
caused by excited bile characterised by ing to the wall of a cavity - Parietal . 
diarrhoea with foetid stools resembling the 
washings of meat , sometimes red or yellow பித்திகைமேடு , பித்திகையெலும்பின் மேற் 
coloured , thirst pain and burning sensation புறத்தில் குவிப்பாயிருக்கு மோர் பாகம் . 
in the stomache , vomiting . giddiness etc. 

parietal eminence. 


பித்தாதிகாசம் , பித்த மேலீடு , excess of secr 
tion of bile in the system . 


பித்திகையென்பு , கபாலத்தின் இருபக்கத்து 
எலும்பு , parietal bone of the cranium . 


சுவர்க்காயம் , 


wound 


of 


பித்திக்காயம் , 

parietes . 


பித்திப்பழம் . வெண்தாரவுள்ளி , which see . 


பித்தாதி மந்தம் , கண்களைக் கருங்காலிக் 

கட்டையின் நெருப்பைப் போலும் காய்ந்து 
சிவந்த இரும்புக்கட்டியைப் போலும் சிவக் 
கச் செய்யுமோர் கண்ணோய் , an eye disease 
in which the blood streaked eye is attended 
with secretion and a sensation there in of 
being burnt with fire as well as swelling , 
suppuration in the affected organ and gen 
eral perspiration . The eyes become liver 
coloured and appear as if ulcerated or 
rubbed with an alkali . 


பித்திரா , வன்னிமரம் , a tree , Arjuna penance 

tree Prosopis spicigera , 


பித்தாந்தம் , பெரும் பித்தம் , too much of bile . 


பித்து , ஈரற்பித்து , a bitter fuid secreted 
from the liver of animals : 2 . பைத்தியம் , 
madness ; 3. மூளைக் கலக்கம் , derange . 
ment of brain delirium as in cholera etc ; 4 . 
பித்தம் , bile , 


பித்தாந்தலைக் கொட்டி , ஓர் நீலப்பூஞ் செடி , 
a flowering plant Crotolaria verricosa . 


பித்துக்கொள்ளல் 


பித்தாரி , இதிரக் கிழங்கு , which see . 


பைத்தியம் பிடித் 
தல் to become mad . 


பித் துப்பிடித்தல் , 


பித்தாவரணம் , ( பித்தம் + ஆவரணம் ) . 


பித்துக்கொள்ளி , பயந்த சுபாவம் உள்ளவர் , 
faint hearted or pusillanimous person . 


பிஸ்தா பருப்பு . சம்போக இச்சை , தாதுபுஷ்டி 
யுமுண்டாம் , பெண்களுக்கு பால் சுரக்கும் , 
Pistha. it is aphrodisiac and lactogogue 
fruit of the tree Pistacia vera . 


பித் துப்பை, பித்தமிருக்கும் குடறபை , gall 
bladder . 


3334 


பிப்பலகம் 


பிம்பிகை 


பித்துரியானம் , இடகலை நாடி , இடது நாசி 
வழியாய் ஓடும் மூச்சு , left nostril through 
which vital air passes. 


பிப்பலம் , ஓர்வகைப்புல் . a kind of grass ; 

2 . 
அரசமரம் , 

a tree - peepul tree - Ficus 
religiosa . 


பித்தெறிவு , பித்தத்தினால் உடம்பில் ஏற்படும் பிப்பலி , திப்பிலி , long pepper ; 2. ஆனை 
எரிச்சல் , burning sensation due to bilious நெருஞ்சில் , thorny shrub - pedalium murex . 
ness . 


பித்தேறல் , பைத்தியங்கொள்ளல் , to get , 
mad . 


பிப்பலிகை , அரசமரம் , a tree , peepul tree 

Ficus religiosa . 


பிப்பலை , திப்பிலிச்செடி., a plant 
longum . 


Piper 


பித்தை , ஆண் மயிர் , a man s hair . 


பித்தோன்மத்தம் , கடும் பைத்தியம் , devil 
madness .. 


பிப்பல்யாதி சூரணம் , திப்புலியை ஆதியாக 
கொண்ட சூரணம் , medicinal powder with 
long pepper as chief ingredient. 


பிநாக அப்பிரகம் , ஓர் வகை அப்பிரகம் , a 
kind of mica . 


பிப்பாலசப் , யானையறுகு . 


பிந்ததாத , தேவதாரு , a kind of pine tree 

Pinus deodara , 


பிப்பிகை , பல்லழுக்கு , filth in the tooth . 


பிப்பிசநாடி , See புப்புச நாடி . 


பிந்தியகாலம் , சாயுங்காலம் , afternoon , 2 . 
பிற்காலம் after ages ; 3. கிழத்தன்மை 
யான காலம் . old age . 


பிப்பிரியம் , நீர்க்கடம்பு, a tree - water 

cadamba - Nanclea purpurea alias Stephe . 
gyne parviflora . 


பிந்து , விந்து , 


semen . 


பிப்பிலம் , 


பித்துகு , ( யூனானி ) ஓர்வித பருப்பு , a nut 
Unani drug. 


} 


அரசமரம் , see பிப்பலிகை . 


பிப்பிலிகை , 


பிப்பலி , See பிப்பலி . 


பிந்துசாரம் , ஓர் வடமொழி விஷவைத்திய 
நூல் , a Sanskrit treatise regarding poisons . 


பிப்பிலிசிகரி , நாயுருவி , a herb ~ Achyran 

thes aspera . 


பிபாசிதன் , 


} 


தாகவிடாய் கொண்டவன் , 
thirsty person . 


பிபாசு , 


பிப்பிலிமூலம் , திப்பிலிமூலம் , which see . 


பிபாசை , தாகம் , thirst . 


பிப்பிலியத்தி , பெருநெருஞ்சில் , which see . 


பிபாலிகை , அரசமரம் , a tree 

religiosa .. 


Ficus 


பிப்பிலியத்தி , நெருஞ்சில் , a creeper small 
caltrops 

Tribulus terrestris ., 


பிபீலவாதம் , பீலுவாதம் ,, 

Epicurian philosophy . 


a system like 


பிப்பீலிகம் , பொன் , gold . 


a climber 


-- 


பிம்பகம் , கோவை , 
grandis . 


Bryonia 


பிபீலிகை , எறும்பு , ant , emmet , pismire, 


பிபீலு , எலம் , cardamon . 


பிம்பம் , கோவை , see பிம்பகம் ; 2. யோணி , 

female genital ; 3. ஓணான் , lizard , 


பிபேரிப்பட்டை , 
heart tree .. 


நெக்தண்ட மரம் , green 


பிம்பி , 


பிம்பிகை, 


கோவை , 

see பிம்பம் ; 2 . 
தித்திப்புக்கோவை , a sweet 
variety of கோவை used as 
vegetable . 


பிப்பலகம் , முலைக்கண் . pores of the nipple . 


3335 


பிரகரிகம் 


பிரகுடி 


பிம்பிகா, ஒரு செடி , a plant - Coccinia indica .. 


பிரகாசகமாது , புங்க மரம் , a tree - Indian 

beech Pongamia glabra . 


Azadira 


பியாசுகம் , வேம்பு , margosa tree 

chta indica ,, 


பிரகாசத்தி , அப்பிரகம் , mica . 


a climber 


Vitis 


பியாமகா , பிரண்டை , 
quadrangularis .. 


பிரகாசம் , ஒளி , brightness , lustre ; 2 , சோதிப் 

புல் , which see ; 3. வெயில் , sun shine ; 4. 
வெண்கலம் , bell metal . 


பியாரம் , ஆடுதின்னாபாளை , a bitter creeper 

--Aristolochia bracteata . 


பிரகாசனம் , see பிரகாசம் , 


பியாலிகை , அரசு , see பிப்பலிகை . 


பிரகாசாதம் , திமிர் பாஷாணம் , phosphorus . 


பியூடம் , அமிர்தம் , elixir ; 2. சீழ்பால் , the 

milk of a cow during the first five days 
after calving . 


பிரகாண்டம் , பூமிக்கு மேல் வளரும் அடிமரம் 
stem of a tree ; 2. மரத்தினோர் உறுப்பு , a 
portion of a tree . 


பியூஷமிர்தம் , வசநாவி , Aconite root . 


பிரகாரி , நீர்முள்ளி , a thorny herb Hygro 

phila spinosa alias Astercantha longifolia. 


பிய்வேலம் , பீவேல் , a tree - Acacia farnici 

ania ; 2. பீக்கருவேல் , same as பீவேல் . 


பிரகசனம் , 


பிரகாரம் , வேங்கை மரம் , the kino tree - 

Perocarpus bilobus ; 2 , தன்மை , quality , 
property ; 3. விதம் , as per according to ; 
4. காயப்படுத்தல் , cauterise , making a 
wound . 


பெருஞ்சிரிப்பு , loud laughter . 


பிரகசிதம் , 


பிரகணம் , இருப்புத்தண்டம் , iron rod ; 2 , 

செப்புப்பாத்திரம் , copper vessel . 


பிரகிருதி , சுபாவம் . natural constitution or 

temperament ( in Sankhya Philosophy ) the 
primeval physical principle by whose 
evolution all things -- mental and material 
- have come to existence . 


பிரகண்டம் , புயவெலும்பு , shoulder bone 
Scapula . 


பிரகஸ்தகி , காட்டுமா , a tree - Sponolias 
mangifera . 


பிரகிருதி , இயல்பு , nature , natural ; the latent 

or unmanifest supreme nature ; 2. சடம் , 
matter ; 3. பகுதி , root ; 4. பஞ்சபூதம் , five 
elements ; 5. பெண் , woman ; 6. யோனி , 
female genital ; 7. மிருகம் . animal ; 8. ஆதா 
ரம் , root cause ; 9 , காரணம் , cause . 


பிரகதவாதம் , 


} 


ஓர் வாயு , a disease . 


பிரகதவாயு , 


பிரகதி , கத்தரிச்செடி , brinjal plant . 


பிரகிருதி குணம் , natural qualites or birth or 

constitutional excellence that one derives 
from the parents ; the inherited state of 
mental constitution and resistance . 


பிரகத்தி , மகாமேதை , a plant . 


பிரகிருதி சக்தி , primordial power . 


- 


பிரகரபுஸ்பி , செவ்வந்தி , a flowering plant 
Chrysanthemum indicum . 


பிரகிருதி சுபாவம் , Idiosyncrasy . 


பிரகரஞ்சம் , புங்க மரம் ; which see . 


பிரகிருதிதா, நீர்க்கடம்பு , see பிப்பிரியம் ; 2 , 

தேக்கு , teak wood ; 3. காகோளி , a plant 
( not identified . ) 


பிரகரம் , ஓர் வாசனை மரம் , a fragrant tree ; 

2. அதில் , which see . 


பிரகிருதி நூல் , இயற் பொருள் நூல் , physics . 


பிரகரி , புன்கு , a tree . 


பிரகுஞ்சம் . ஒருபலம் , one palam weight . 


பிரகரிகம் , அகில் , which see . 


பிரகுடி , காட்டு மல்லிகை, wild jasmine flower . 


3336 


பிரங்காமலகம் 


பிரசவ ஆயுதம் 


பிரகுத்தம் , மான்கொம்பு , horn of the deer . 


பிரகேலகம் . தித்திப்புப் பண்டம் , sweet pre 
parations . 


பிரங்கிரோகம் , see பறங்கி ரோகம் , ஓர் மேக 
வியாதி , a disease -- Syphilis ; பிரங்கிக்கா 
ரர்களின் மூளியமாய் , இவ்விந்தியாவில் 
தொத்து வியாதியாகப் பரவின ஓர் வித 
மேக நோய் , a venereal disease or syphilis 
said to have been imported by the French 
into India . 


பிரகொண்டி , see பிரமி . 


பிரகோட்டம் , தோள் மூலம் , shoulder . 


பிரங்கினி , மலையிலுப்பை , mountain bassia . 


பிரகோபமடைதல் , getting excited . 


பிரசகந்தனம் , 


பேதியாதல் , purging வயி 
ற்றுளைவு , diarrhoea , dys 
entery . 


பிரசகந்திகை , 


பிரகோபம் , கடுங்கோபம் , vehement wrath ; 

excitement excitation of doshas . 


பிரசண்ட மாருதம் , பலத்தக் காற்று , 
dreadful tempest . 


பிரகோபித்தல் , excited as in blood or bile . 


பிரசதானம் , கொக்கு , stork . 


பிரசத்தன் , பாலாடை , feeding conch . 


பிரக்கணம் , குழைந்தைகளுக்கு வயிறு பொ 
ருமி குடல் புரட்டி வலித்து ஏப்பம் மேல் 
மூச்சு இளைப்பு ஆகியவிக் குணம் காணும் 
ஓர் நோய் , a children s disease marked by 
bloated painful abdomen with erutations , 
heavy breathing and emaciation . 


பிரசத்தி , சுத்தம் , cleanliness . 


Indian 


பிரசந்தன் , வேங்கை , a tree .. The 

kino --- Pterocarpus marsupium . 


பிரக்கதம் , வலம்புரிக்காய் , which see . 


பிரசபத்திரிகம் , சிறு நீலி , a shrub , dog bite 

shrub --- indigofera tinctoria . 


பரிரக்கியம் , 
பிரக்கியாதம் , ) 


} 


அறிவு , sense , knowledge . 


பிரசபம் , see பிரசவம் . 


பிரக்கியாணம் , 


உணர்வு , 

conscious 
ress , sense sound un 
derstanding . 


பிரசபோடனம் , வீங்குதல் , swelling . 


பிரக்கினை 


1 


பிரக்கிரமம் , புயம் , shoulder . 


பிரசம் , கள் , toddy ; ? . தேனீ , bee ; 3 . 

தேன் , honey ; 4. தேன் கூடு , beahive ; 5 . 
JOODSTID , beetle . 


பிரக்கிளைக்கேடு , மூர்ச்சை , unconsciousness ; 
2. அறிவு மயக்கம் , trance . 


பிரசரம் , infiltration . 


பிரக்கினை தப்பல் , பிரக்கினை யற்றுப்போதல் , 
losing consciousness , 


பிரசலாகம் , பாம்பு . snake . 

peaccok s tail . 


மயிற்றோகை , 


பிரக்கெந்தம் , ஆடுதிண்ணாப்பாளை , a bitter 
creeper - Aristolochia bracteata . 


பிரசவ , பிள்ளை பெறுவதற்குரிய , parturient . 


பிரசவ அழுக்கு . 

பிள்ளை பிறந்த பிறகு 
கருப்பையிலிருந்து சிலநாட்களுக்கு வெளிப் 
படும் அழுக்கு , lachia . 


பிரங்காமலகத்தைலம் , கரிசாலை , நெல்லி 
கனி இவைகளின் சாறை முதன்மையாகக் 
கொண்டு செய்யப்படும் எண்ணெய் , medi 
cated bathing oil prepared with the juices 
of eclipta plant and Indian gooseberry 
( fruit ) as chief ingredients . 


பிரசவ அழுக்குச் சிக்கல் , பிரசவ அழுக்கு 
வெளிபடாமலிருத்தல் அல்லது கருப்பையில் 
தங்குதல் , obstruction of lochia or untimely 
ceasing of lochia . 


பிரங்காமலகம் , ( பிரங்கராசம் + ஆமலகம் ) 

கரிசாலையும் ( eclipta plant ) and நெல்லிக்கா 
யும் (fruit of Indian gooseberry . 


பிரசவ ஆயுதம் , 

instrument . 


obstetric or mid wifery 


3337 


பிரசவப்பரிகாரம் 


பிரசவவிசிகம் 


பிரசவப்பின்வலி , after pain . 


பிரசவகாரி , பிரசவ வலியை அதிகப்படுத்திக் 
குழந்தையைச் சீக்கிரம் வெளிப்படுத்து 
கின்ற மருந்து , that which promotes the 
delivery of child - Parturi facient . 


பிரசவப்புரட்டு , perverse labour . 


பிரசவகாலம் , போழ்ந்து காலம் , the time of 

parturition , 


பிரசவப்பெரும்பாடு , சிசு பிறந்த பிறகு அதிக 
மாக காணும் இரத்தப் பெருக்கு , the great 
flow of blood after child s birth . 


பிரசவக்கழிச்சல் , கிராணி , puerperal diarr 

hoea .. 


பெற்ற 


வழுக்கு , 


பிரசவமலினம் , பிள்ளை 
See பிரசவ அழுக்கு . 


பிரசவக்காய்ச்சல் . puerperal fever . 


பிரசவமறைத்தல் , பிள்ளைப்பேறு ஓளித்தல் , 
concealment of birth . 


பிரசவக்கால் வீக்கம் , பிரசவித்த சிலநாள் 
பொறுத்து மினுமினுத்துக் காணும் கால் 
வீக்கம் , puerperal tumid leg -- Phlegmasia 
doleus . 


பிரசவமாக்கல் , பிள்ளை பெறச் செய்தல் , to 
cause child birth . 


பிரசவக்கிராணி 


see பிரசவகழிச்சல் , 


பிரசவமாதல் , பிள்ளை பெறுதல் , to bring 

forth child - to be in labour . 


பிரசவக்கோளாறு , labour troubles . 


பிரசவமுகம் ; பிரசவத்தின் போது முதலில் 
தோன்றும் சிசுவின் அங்கம் அல்லது பாகம் , 

midwifery -presentation - the part of the 
foetus that presents first during labour . 


பிரசவ சன்னி , பெண்களுக்கு 

குழந்தை 
பிறந்த பிறகு காணும் சன்னிபாத சுரம் , 
puerperal delivious fever . 


பிரசவ சாதனம் . 


பிரசவ முக்கல் , பிண்டத்தை வெளித்தள்ளத் 
தக்க முக்கல் , parturient exertion . 


பிரசவ சிகிச்சை பிள்ளை பெறுவதற்காக 
வேண்டி கருப்பிணிக்குச் செய்யும் சிகிச்சை , 
midwifery . 


பிரசவசுரம் , see 


பிரசவக்காய்ச்சல் , 


பிரசவம் , பிள்ளை பெறுதல் , பிள்ளைப்பேறு , 
கருத்தரித்து 39 - ஆம் வாரத்தில் கருப்பை 
யானது தன்னகத்திலிருந்த குழந்தையை 
வெளிக்குத்தள்ளிவிட்டு . கருத்தரிப்பதற்கு 
முன்னேயிருந்த நிலைமைக்குப் பழையபடி 
வந்து நிற்றலாகிய செய்கை . delivery , con 
finement . accouchment . Parturition - is 
that process occuring at the expiration of 
39 - weeks from conception by which the 
womb detaches and expels its contents and 
returns nearly to the condition in which it 
was previous to impregnation . 


பிரசவதாபிதம் . puerperal inflammation . 


பிரசவத்தடை , obstructed labour . 


பிரசவத்தாலுண்டான , 


" } 


puerperal . 


பிரசவத்திற்கடுத்த , 


பிரசவமூட்டல் , to induce labour . 


பிரசவமலினம் , see 


பிரசவ அழுக்கு . 


பிரசவ நடுக்கம் . பிரசவ காலத்தில் கருப்பை 

யின் வாய் முற்றும் அகலும் சமயத்தில் 
காணும் நடுக்கம் , rigors - most commonly 
occurring when the mouth of the womb is 
approaching to its full degree of dilatation 
during parturition . 


பிரசவவலிப்பு பிரசவ காலத்தில் அல்லது 
கர்ப்ப காலத்தில் காணும் இழுப்பு நோய் , 
attack of convulsions occuring late in preg 
nancy or during labour – Eclampsia. 


பிரசவ நோய் , puerperal disease . 


பிரசவவலி , இடுப்பு வலி, அகற்றுவதும் 
தள்ளுவதுமான வலி , labour pains before 
delivery . 


பிரசவபந்தனம் , பூந்தண்டு , a plant . 


பிர சவப்பைத்தியம் . puerperal insanity 


பிரசவ வலிப்பு , puerperal convulsions . 


பிரசவப்பரிகாரம் , see பிரசவ சிகிச்சை . 


பிரசவவிசிகம் , lying in Hospital . 


3338 


பிரசாதனம் 


பிரசூ 


பிரசவவே தனை , See பிரசவவலி . 


பிரசாதி , புணர்ச்சி , copulation , 


பிரசவ வைத்தியசாலை , lying in hospital . 


பிரசாதினி , சீதேவி சொ.கழுநீர் , a plant 
Vernonia cencerea . 


பிரசவப்பிரமை , puerperal mania . 


2. நெருப்பு , 


பிரசாபதி , ஆண்குறி , penis ; 

fire ; 3. பிதா , father . 


பிரசல வழுக்கு , பிள்ளை பிறந்த 10-15 நாள் 
வரை யோனித்தாரை வழியாய்க் கொட்டு 
மழுக்கு , See பிரசவ அழுக்கு . 


பிரசவாந்தியநோய் , பிரசவ + அந்திய நோய் , 
after pains . 


பிரசாரம் , வேங்கை மரம் , Indian k.ino tree -- 

Pterocarpus bilobus ; 2. பிராய்க் கிழங்கு, 
3expansion or excess as bile : extension of 
doshas ., 


பிள்ளை 


பிரசவித்தல் , 

child , 


பெறல் , delivering 


பிரசாரனம் , as in law of Prasaranam an expan . 

sion and change of place by a deranged 
organic principle , 


பிரசவீகம் , மருத்துவம் , midwifery . 


பிரசனம் , கருப்பந்தரித்தல் , to conceive . 


பிரசாரனி , See , கந்தபாதுலியம் . 


பிரசனா , தேன் , honey . 


பரசாரிணி , முதியார் கூந்தல் . which see . 


பிரசனிகை , சிசுவின் தாய் , mother of the 

child . 


பிரசாலம் , வீணாதண்டு , vertebral column . 


பிராசாவிருத்தி , புத்திரவிருத்தி , increase of 

children gift of begetting more children . 


பிரசன்ன தரிசனம் , பிரசவமுகம் காணுதல் , 
appearance of the presentation part in the 
vagina . 


பிரசித்தன் . 


பிரசன்ன முகம் , அலர்ந்த முகம் , bright face ; 

2 .. See பிரசவமுகம் . 


பிரசிந்து , பேரிலாழம் , which see . 


பிரசிரங்கிசினி , a disease in which uterus 

and vagina fall away in a downward direc 
tion from their natural position , 


பிரசன்னம் , பெண் குறி . genital of a female ; 

2. பெருவயிறுக்குக் கொடுக்கும் ஒரு ஆயுள் 
வேத அரிஷ்டம் அல்லது மது , a wine given 
for dropsy and assimilation of food . It is 
an Ayurvedic preparation ; 3. தோற்றப் 
படுதல் , to make appearance; 4. பிறப்பு , 
birth . 


பிரசிபரணரி , 


} 


See பிரஸ்பரணி , 


பிரசினிபரணி , 


பிரசா . காய்ப்பாகல் , a climbing plant 
Momordica charantia . 


பிரசிரவணம் , மூத்திரம் , urine ; 2 , வியர்வை , 
sweat . 


பிரசாகரணம் , புணர்ச்சி , sexual intercourse , 


பிரசினம் , சிற்றுடை , a tree - Uraria lago - 

podioide alias Doodia lagopodioide. 


பிரசாகிதம் , நீர் , water . 


பிரசுபதிரோகம் , திமிர்வாதம் , numbness ; 2 . 
மேகப்புடை , ringworm . 


பிரசாதம் , கர்ப்பமுண்டாக்கு மருந்து , medi 
cine for conception ; 2. பிள்ளைப்பேறு , 
delivery of the child , 


பிரசுப்பிரியம் , பூனைக்காஞ்சொறி , a plant 
Tragia cannabina . 


பிரசாதருமம் , புத்திர தருமம் , gift of begetting 

children . 


பிரசூ , ஓர் கொடி , a creeper ; 2. வாழை . 

plantain . 


பிரசாதனம் , வெள்ளி , silver . 


3339 


பிரட் சாளகம் 


பிரண்டை 


பிரசூதம் , பிள்ளை பெறுதல் , delivering the 
child bringing forth a child - Parturition 
Accouchement . 


பிரட்சாளனம் , புண்களைக் கழுவுதல் , cleaning 
the ulcers ; 2. பேய்ப்புடல் , இலை , வேப்பம் 
இலை கஷாயத்தினால் செய்யவும் , ulcer can 
be cleaned with the decoction of Neem 
leaves . 


பிரசூத வாயு , கருப்ப வாயு , a disease of the 

Uterus due to wind humour ; 2 . See 1.11 
சோத வாயு . 


பிரட்டம் , பெரித்தது , fried . 


பிரசூதவைத்தியன், மருத்துவன் , accoucheur . 


பிரட்டல் , as in வயிறு பிரட்டல் ; ஓர் உணர்ச்சி , 

a sensation felt in the abdomen as in 
vomiting 


பிரசூதி , 
பிரசூதிகை , 


பிரசூதம் , which see . 


பிரஷ்டமேகம் , மூத்திரம் அரிசிக் கஞ்சியைப் 
போல் இறங்குதல் , an urinary disease where 
in the urine resembles rice porridge or 
conji . 


பிரசூதிகழிச்சல் , see பிரசவக்கழிச்சல் . 


பிரசூதிகாலம் . பேறுகாலம் , time of delivery . 


பிரட்டிக்கீரை , a leaf used for dysenteric 

complaints ~ Corclorus olitorius . 


பிரசூதிகாவாயு , 


See பிரசோதவாயு . 


பிரட்டுக்கல் , இராச வர்த்தக்கல் , which see . 


பிரசூதியாதல் , பிள்ளை பெறல் , to deliver 

child . 


பிரட்டுங்கல் , பேரோசனை , a mineral . 


of 


பிரசூதிவேதை, கருப்ப வேதனை , pain 

child birth -- Labour pains . 


பிரட்டை , ஓர் செடி , a plant ; 2. மாதவிடாய் . 
menses . 


பிரசூனம் , புட்பம் , flower ; 2. கனி , fruit . 


பிரட்டைக்கீரை , இதுவே எலிச்செவி , which 


see . 


பிரணயம் , புணர்ச்சி , copulation . 


பிரசோதவாயு , பிள்ளைப் பெறுவதைத் தூண் 
டும் வாயு . இது 
இது கருப்பையைச் 

சுருங் 
கச் செய்யும் , one of the ten vital that 
induces labour pain and contraction of 
uterus , 


பிரணவத்தாதி , 1 , ஓங்கார மந்திரத்தின் உட் 
பொருளான இறைவன் : 2 , கடவுள் ; விநா 
யக்கடவுள் ; 4. முருகக் கடவுள் . 


பிரசோதினி, கண்டங்கத்திரி , which see . 


பிரணவம் , ஓங்காரம் , the mystic letter Om . 


பிரச்சனம் , sacrification . 


பிரணவமூலி , கருப்பிண்டம் , foetus . 


பிரச்சி , மரஞ்சில் , a kind of grass 

- Indian 
Spikenard — Cyperus stoloniferus . 


பிரணதம் , ஓர் வித காது நோய் , a kind of 
ear diseases . 


பிரஸ்தம் , பதினாறு பலம் , a weight of sixteen 
palams 


பிரண்டரசம் , சுத்தரசம் , சளி , கோழையை 
அகற்றும் பிரண்டைச்சாறு , the juice of 
the adament creeper phlegm in the chest . 


பிரஸ்பரணி , காசத்தைப் போக்கும் ஓர் 

மூலிகை , a herb that cures asthma and 
bronchitis . 


- 


பிரஞ்சி காடி , பறங்கிச் சாராயம் , wine ; 2 . 
சீமைக்காடி , vinegar . 


பிரண்டை , பரண்டை , a climber 

Vitis 
guadrangularis ; இதை நெய் விட்டு வறுத்து 
8 நாள் 2 வேளை சாப்பிட ஆசனத்தினவு 
ரத்த மூலம் போம் , It relieves irritation in 
the anus and piles, if fried in ghee , and 
taken twice a day for eight days : 


பிரஞ்ஞை. 


அறிவு , knowledge ; 
2. உணர்ச்சி , cons 
ciousness . 


பிரஞ்ஞத்துவம் , 


1. பிரண்டை , 

adament creeper . 
2 . நான்முகப் பிரண்டை , bone setter . 
square stalked wild grape - 

Vitis 
quadrangularis . 


பிரட்சாளகம் , கழுவுதல் , vashing - Cleaning . 


3340 


பிரதாபதி 


பிற திசமாதானம் 


3. முப்பிரண்டை , vitis with three sided 

stem .. 


பிரதாபம் , வெப்பம் heat , 

பிரகாசம் , brilliancy . 


temperature ; 2 . 


பிரதாபலங்கேச்சுரம் . சீதசுரம் மூர்ச்சைபோம் . 


பிரதாபலம் , 


பிர தாவனம் , காற்று , wind . 


பிரதான தாது , சுக்கிலம் , semen . 


4 , கோப்பிரண்டை , vitis with round 

stem . 
5. களிப்பிரண்டை , சிலந்தி விஷம் 

காணாக்கடி போம் வீரிய விருத்தி 

யாம் , good for urticaria . 
6 , காட்டுப் பிரண்டை , wild variety , 

seven leaved vine --- Vitis sedata .. 
7. , 

செம்பிரண்டை , small lobed vine -- 

Vitis leunnace . 
8. தீம்பிரண்டை , செரியா மாந்தம் சீத 

பேதி சிலேட்டு மாதிக்கம் போம் , cures 

indigestion , dysentery . 
9. புளிப்பிரண்டை , vitis satosa ; மார்பு 

நோய் வயிற்றுவலி , காடியம் போம் , 
cures chest pain , stomach ach , and 
consumption , 

. 
10 நாட்டுப் பிரண்டை , country vine . 


பிரதானகுண மூலத் தரு , தேரையர் செய்த 
ஓர் தமிழ் வைத்திய நூல் , a Tamil medical 
treatise compiled by Theriyer which deals 
on the quality of medicines and drugs . 


பிரமானகுணம் , முக்கிய தன்மை , important 
quality . 


பிரதான தமனி, large intestine . 


பிரண்டையுப்பு , பிரண்டை சாம்பலைக் கரை 
த்து தயாரிக்கும் உப்பு , Salt extracted from 
the ashes of the adament creeper . 


பிரதானத்துவரி, கடுக்காய் , gall nut 
Terminalia chebula . 


பிரதான நாடி , cardiac veins . 


பிரண்டைக் கிழங்கு . ஓர் கிழங்கு , the root 

of the climber - cissusquadrangularis — four 
angled cissus . 


பிரதானியம் . 


பிரதி , பதில் , instead of ; in liell of ; 2. எதிர் , 

opposite ,. 


பிரதக்கரணம் , decompose . 


பிரதஸ்பரணி , see பிரஸ்பரணி . 


பிர திகதி , அதைப்பு , swelling . 


பிரதமகாலம் , விடியற்காலம் , early morning . | பிரதிகம் , அவல் , pounded and flaked rice ; 

2. குழந்தை , child . 
பிரதமனம் , a cerebral purgative administered 
with the aid of a blowing tube . 

பிரதிகாரணன் , காயங்கட்டுவோன் , a 

dresser . 
பிர தமை , கடுக்காய் . Indian gall nut ( இதற்கு 
மேல் தோல் சுருங்கி உள் தோல் பற்றாயி பிரதிகாரம் , reaction , 
ருக்கும் ) 2. முதல் , first . 


பிரதிகாதனம் , கொல்லல் , killing . 


பிரதரம் , பெரும்பாடு , a disease in female 

where there is great flow of menses — men 

orrhagia ; 2. பிளப்பு . crack . 
NOTE : - This is a general term for menor 

rhagia , dysmenorrhoea, and leucorrhoea . 


காலை , 


பிரதிகாலை , தினந்தோறும் 
morning -omni mane. 


every 


பிரதனம் , பிரதமை . which see . 


பிரதிகுரம் , யோனிவாயிலில் , 2 கை கால்கள் 
வெளிவந்து வெளிநோக்கல் , hands and feet 
presentation . 


பிர தாகம் , அமுக்கிரா , a plant , horse root 

shrub . 


பிர திக்கினம் , உடம்பு , body . 


பிரதாபதி , பாண்டு , a disease marked by 

anaemia . 


பிரதி சமாதானம் , மாற்றுமருந்து . 
மருந்து . 


see பிரதி 


3341 


பிரதிமைவிவரணம் 


பிர தீபனம் 


பிரதிசாயை , dreadful wasting disease such 

as consumption ; 2. பிரதிபிம்பம் , reflection 
in the mirror . 


பிர தியஞ்சனம் , it is an antidote for the 

over use of an Anjara secondary eye salve . 


பிரதியஷ்டீலம் , a knotty stone like tumour 

appearing laterally or across the region of 
the abdomen and obstructing the passage of 
stools , urine and flatus 


பிரதிசாரணம் , வாயினுட்புறம் , தொண்டை 
யாகிய இவ்விடங்களில் கபம் அதிகரிப்பதி 
பாலுண்டாகும் வீக்கம் , விரணம் முதலிய 
வற்றைப் போக்குவதற்கு பூசும் மருந்து , it 
is a paste prepared with appropriate 
drugs and rubbed gently with the tip of a 
finger in case of an affection of the mouth 
or throat . 


பிரதியாதாரம் , See பிரத்தியாகாரம் . 


பிரதிசிகுவை , உண்ணா ( க்கு ) uvula . 


பிரதிசூரியகம் , See பிரதிசூரியம் . 


பிரதியாத்து மானம் , ( பிரதி + ஆத்துமானம் ) 
வயிற்றில் உ.ப்பிசங்கண்டு இருதயத்திலும் 
விலாக்களிலும் அழுத்துவது 

பால் வலி 
தோன்றி துன்புறுத்தும் ஓர் நோய் 
a disease where stomach is first affected , 
and is attended with an oppressive feeling 
about the heart and pain at the sides . This 
is called Prathi athmanam . It is caused by 
Vayu ( wind humour ) saturated with the 
deranged Kapham ( phlegm humour ) . 


பிரதிசூரியம் , பல்லி , lizard . 


பிர திச்சியாயம் , சிரசின் வாயுவினால் நாசியி 
லுண்டாகுமோர் நோய் , nasal catarrh . 


பிரதியீனம் , பலஹீனம் , weakness - incapabi 
lity to recollect . 


பிர தி தூணி , owing to action of vayu piercing 

pain generated at first in the intestines or 
the urinary bladder gradually extends to 
the rectum or vaginal canal in the case of 
females and lastly spreads into that part 
where digestion goes on ( பக்குவாசயம் ) . 


பிரதிலோமம் , against the natural course or 

motion of anything ; 2. ( in midwifery ) 
abnormal presentation , 

presentation , அனுலோமம் , 
normal cephalic presentation . 


பிரதி தூணிவாதம் , ஆசனவாய் அல்லது 
குறிகளின்று கிளம்பி குடலிற்குள் பிரவே 
சித்து வெடித்துப் போவதைப் போல் ஓர் 
உணர்ச்சியை யுண்டாக்கும் ஓர்வித வலி , a 
pain starting from the rectum or genital 
region tises upwards and extends to the 
intestines giving rise to a bursting sensa 
tion . 


பிரதிலோமன் , உயர் குலத்துத் தாய்க்கும் , 
இழிகுலத்துத் தந்தைக்கும் பிறந்தவன் . 
child born to a high caste woman and a low 
caste man 

see அனுலோமன . 


பிரதிவாசரம் , நாளுக்கு நாள் , gradually , day 

by day .. 


பிரதிவாபம் , மருந்து அனுமானம் , vehicle of 
medicine . 


பிரதி நாகரோகம் , வாயுவினால் சிலேட்டுமம் 
வறண்டு சத்த நரம்புகளில் சுற்றிக் கொள் 
ளும் பொழுது காதில் வலியும் , செவிடும் 
உண்டாகும் , 

wind humour dries up the 
phlegm humour and through nerves causes 
pall and deafness in the ears . see கர்ண 
பிரதிநாகம் 


பிரதிவி கூறு , மயிர் , எலும்பு , தோல் , தசை , 

நரம்பு , solid portion of the body belonging 
to the earth element - hair , bone , skin , 
muscle and nerve 


பிரதிபத்தி , 


பிரதிபலித்தல் , reflection . 


பிரதிபிம்பம் , கண்ணாடியில் தோன்றும் போலி 
பாரு , reflection in the mirror , 


பிரதிபம் , reproductive faculity i . e , facuty by 

which what is retained in the mind is 
reproduced when needed . 


பிர தீகம் , அவயவம் , organ ; 2. பங்கு , share , 

portion . 


பிரதிமருந்து , ஒரு மருந்து இல்லாவிட்டால் 
அதற்கு பதிலாக உபயோகிக்கும் மற்றொரு 
மருந்து , if the original drug is not avail 
able a substitute which is used . 


மருந்து 


செய்தல் , preparing 


பிரதீகாரம் , 

medicine . 


பிரதிமைவிவரணம் , Ironography . 


பிர தீபனம் , ஓர் மருந்து , a medicine . 


3342 


பிரத்யாகரணம் 


பிரபாதிகம் 


பிரதீவாபம் , அனுபானம் சேர்த்தல் , to add 
the vehicle of medicine . 


பிரத்தியாகாதம் , எதிர் தாக்கு , reaction . 


பிரதேகம் , thick plaster . 


பிரதேசனி , 
பிரதேசினி , 


} முன் விரல் , fore finger . 


பிரத்தியாகாரம் , with drawal of senses from 

all externel objects and concentration with 
in mind Again mind and soul concent 
ration within the soul 2. ( in yoga philoso 
phy ) அஷ்டாங்க யோகத்தொன்று . one of 
the eight qualities of a yoga in yoga practice 
i e , abstraction or restraining the senses , 


பிரதொலி , a form of broad bandage . 


பிரநாதம் , காது இறைதல் , காதில் சப்தம் , 

Ringing or noise in the ear . 


பிரதோஷம் , 13 ஆம் நாளாகிய திரயோதசி 
பிரதோடம் , பிரதம் 13th day fasting : 2 . 
சூரிய அஸ்தமானத்திற்கு 1 மணி நேரம் 
முன்னும் பின்னுமான காலம் , a period of 
11 hours prior and subsequent to sunset; 
3 இராவின் முதற்சாமம் , first 3 hours of 
the night . 


பிரபஞ்சம் , உலகம் , the material world : 2 . 

மாயை , maya . 


பிரபஞ்சனம் , காற்று , air , wind . 


பிரத்தியங்கம் , உபாங்கம் , alyxillary organ ; 
2. பாதவுறுப்புள் ஓன்று , one of the organs 
of the foot ; 3 , பிரதிவு றுப்பு மூக்கு 
secondary organ nose etc , 


பிரபஞ்சியம் , உலகம் , material universe . 


பிரபதனம் , மரணம் , death . 


பிரத்தியட்ச , கண்ணுக்குத் தெரிகிற , visible . 


பிரபத்திரம் , வேம்பு , a tree ; margosa tree . 


பிர தியட்சப்பிரமாணம் , physical test . 


பிரத்தியட்சப்போலி , பித்தம் , bile . 


பிரபலசன்னி , உடல் நொந்து காய்ச்சல் 
குளிர் நடுக்கங்கண்டு பிதற்றல் , தாகம் , 
பெண்ணாசை முதலிய குணங்களைக் காட்டி 
14 - நாள் வரை தொடரும் ஓர்வகை சன்னி , 
a kind of brain fever extending for 14 days 
attended with bodily pain fever , ague , 
thirst hiccup lust etc. 


பிரத்தியட்ச கண்ணால் காண்பது , what 
is actually seen . 


பிரத்தியதனம் , உணவு . food , 


பிரபலம் , வல்லமை , acquired strength ; 2 . 

தளிர் , tender leaf . 


பிரத்தியபுட்பம் , நாயுருவி , a plant - Achy 
ranthes apera 


பிரத்தியம் , குடியோட்டிப் பூண்டு அல்லது 
பிரமதண்டு , a plant mexican Poppy 
Argemone mexicana . 


பிரபவம் , பிறப்பு , birth ; 2. பெலன் , 

strength , virulence ; மருந்து ட்பட ஒவ் 
வொரு வஸ்துவின் குணம் , மகிமை , the 
specific property of each drug ( in Medicine) 
inherent nature ; it is the peculiar active 
principle or force residing in a drug - 
inherent peculiarity . 


பிரத்தியவசானம் , உணவு , food . 


பிரபன்ன கஷாயம் . 


பிரபாகிரீடம் , மின்மினி, fire fly - glow 


worm . 


பிரத்தியவடிலாவாதம் , நாபியில் கட்டியைப் 
போல் வீக்கத்தை யுண்டாக் குமோர் நோய் , 
இது உணவுக் குற்றத்தினாலும் அசீரணத் 
தாலுமுண்டாகும் , abscess like sweiling at 
the navel caused by indigestion and faulty 
diet . 


பிரபாணி , உள்ளங்கை , palm of the hand . 


பிரபாதசமயம் , 
பிரபாதம் , 


விடியற் காலம் , early 
morning .. 


பிரத்யாகரணம் , மூச்சடக்கி பிராணா வாயு 
உட்கொள்ளாதிருத்தல் , the power of living 
where there is no free oxygen - Anaero 
biosis . 


பிரபா திகம் , மயில் , peacock . 


3343 


பிரமகலை 


பிரமசித்தின் 


பிரமகற்பம் , யோகிகளுக்குரிய மருந்து , a 
rejuvenating medicine for yogis only . 


பிரபாவம் , மூலிகைகள் இயற்கைக் குணத் 
தைத் தராது . வேறு விசேஷ குணங்களைக் 
காட்டவல்ல 

சுபாவம் , மரநெல்லிக்காய் 
கபத்தைப் போக்குவதும் , கடுக்காய் மலத் 
தைக் கழிப்பதும் வேறு சுபாவங்களாகும் , 
empirical quality of drugs; as an example 
Indian gooseberry removes phlegm humour , 
and gallnut though astringent in taste 
operates as purgative , 


பிரமகற்பம் , இதற்கு அண்டம் என்றும் , 
ஆகாச பிரம விந்து என்றும் பெயர் . see 
எழுபிறப்புக்கல் , 


உயிரிருக்கும் இடந்தானே பிரம கற்பம் 
உடலிருக்கும் கிடந்தானே பிண்ட வித்து 
வித்துக்கள் நின்ற ரகம் அப்புமாச்சு 
விண்ணழிந்து வந்திரசம் முப்பு மரக்க 


பிரபாவம் , சிறுதேக்கு , knot plant - Cleoden 
dron serratum ; 2. See பரவம் ; 

3. சத் 
துள்ளது , potency . 


பிரமகாஷ்டம் , பாக்குமரம் . areca nut tree . 


பிர புண்டரீகம் , மூத்திரசிருச்சான் , burning or 
scalding pain during micturation . 


பிரமக்கல் , 3 மாதத்திய கருப்பிண்டம் , foetus 
3months old : 2. கற் சுண்ணாம்பு , see 
வெள்ளைக்கல் , 


பிரபோதம் , அறிவு , knowledge ; 2. ஞானம் , 

wisdom ; 3. புத்தி , sense . 


பிரப்பங்காய்க் கரந்தை . 


பிரமக்கல்பற்பம் , மூன்று மாதத்திய கருப் 
பிண்டத்தினின்று தயாரிக்கும் ஓர் மருந்து , 
a medicine prepared from the 3 month s 
old foetus . 


பிரப்பங்காய்ப்புல் , See பிரப்பங்கோரை . 


பிரமக்கியானம் , see பிரமஞானம் . 


பிரப்பங்கிழங்கு , சூரல் , a kind of tuber root 
of calamus viminalis ; 2 , தந்தமூலம் , கீல் 
பிடிப்பு , வாதகோபம் போம் , It cures the 
diseases of tooth , joints and those of wind 
phlegm .. 


பிரமசரியம் , the practice of celibacy , com - 

piete celibacy free from sexual thought . 


பிரப்பங்குருத்து , tender shoot of calamus . 


பிரப்பங்கோரை, ஓர்வகைக் கோரைப் புல் , 
see தடிப்புக்கோரை , a kind of grass . 


பிரமசரியம் , கற்று விரதங்காத்து 

விவாக 
மின்றியிருக்கும் நிலை , இது ஆச்சிரமம் 
நான்கில் ஒன்று . ஆச்சிரமம் நான்காவன : 
பிரமசாரி . இல்வாழ்வோன் , வானப்பிரத்தன் 
சந்நியாசி . pupilag , living in the house of 
preceptor leading a bachelor s life and 
engaged in acquisition of learning ; one of 
the four stages in life ; the four are 
unmarried bachelar , married and living 
with wife in the house ; leaving the house 
and living in the forest with or without wife 
making penance, and lastly living as a recl 
use hermit . 


பிரப்பம்பழம் , ர்பழம் , rattan fruit 

Calamus viminalis . 


பிரப்பஞ்சட்டை , See பிரப்பந்தாளி, 


பிரப்பந்தாளி, tallow laurel - Libseca tomen 

tosa . ) 


பிரமசரியை , திரிகரண சுத்தி , அதாவது 
வாக்கு , நினைவு , செய்கை இம் மூன்றிலும் 
சுத்தியானவை , control of all senses in 
word , thought and deed 


பிரப்பஞ்சட்டை , see பிரப்பந்தாளி . 


பிரமகண்டம் , ஓர்வகை வலிப்பு , a variety of 
convulsions . 


பிரமசர்ப்பம் , மேற்புறத்தில் பலநிறமும் படத் 
தில் சங்கின் வடிவான புள்ளிகளையுடைய 
வும் , ஆகாயத்தைப் 

பார்த்துப் 

படம் 
விரித்து ஆடும் . கோயிலில் உலாவும் 1008 
வய துடைய ஓர் அபூர்வ பாம்பு , a peculiar 
cobra aged 1008 years . 


பிரம்மகண்டவலி , கை கால் நீட்டியபடி 
துடித்தல் , வானத்தை முறைத்துப் பார்த் 
தல் முதலிய குணங்களைக் காட்டும் குரங்கு 
வலி , a kind of convulsion or fits . 


பிரமசாரணம் , பாக்கு மரம் , areca nut palm 

Areca katech . 


பிரமகத்திப்பால் . 


best 


பிரமகலை , சூரியகலை , vital air passing through 

the right nostril . 


பிரமசித்தன் , சித்தரில் தேறினவன் , 
among the Siddhars .. 


3344 


பிரமதந்தி 


பிரம நிஷ்டர் 


பிரமசை தன்யம் , the very brightness 

Infinite Spirit 


of 


பிரமதம் , 
பிரமத்தம் , 


} வெறி , intoxication . 


பிரமசொரூபம் , Universal infinite Spiritual 

circle . 


பிரமதரு , கற்பக விருட்சம் . 


பிரமதலம் , கற்பக விருட்சம் , palmyra tree ; 

2. பலாசு , which see . 


பிரம ஞானம் , கடவுளை அறியும் ஞானம் , 

wisdom enough to know the God ; the true 
spirituality . 


பிரமதாகம் , தாளிப்பனை , a kind of palm tree 

Talipot . 


- 


பிரமட்டை , 


see பிரமண்டை . 


பிரமதாங்குரம் , the first steps which leads to 

the realisation of Brahmam . 


பிரமணம் , உள் காதாகிய திருகல் முருகலான 
பகுதி , Labyrinth of the ear , 


பிரமதாரு , 


பிரமண்டை , பேய் முருட்டி , a plant -- Phlomis 

zeylanica . 


பிரமதாரூசம் , 


பூவரசு , the Portia tree - 
Thespesia 

populnea ; 2 . 
பாக்கு மரம் , See பிரம 
சாரணம் . 


பிரமதாலயம் , நாகம் , cobra ; 2. நாக மல் 

லிகை , a plant . 


பிரமதண்டம் , குதஸ்தானம் உடம்பு வரையி 
லும் பரவி வீணாத்தண்டுக்கு ஆதாரமாகிய 
சுழுமுனை நாடி , the central canal through 
which passes the vital air extending from 
the anus to the head and giving support to 
the vertebral column . 


பிரமதிதம் , கடைதயிர் , churned curd . 


பிரமதுவாரம் , 
குண்டலனி . 


the entrance and exit of 


பிரமத்தண்டு , குடியோட்டி பூண்டு. a plant 

Mexcican poppy . Jamaica yellow thistle - 
Argemone mexicana , It converts vermilion 
into a potent powder 


பிரமத்தம் , மதிமயக்க , loss of consciousness ; 

2. வெறி , intoxication . 


பிரமதண்டுப்பால் , குருக்குசெடி , குடியோட்டி 
செடியின் 

மஞ்சள் பால் கண்ணேய்க் தத 
வும் , the yellow milk of the plant . Mexican 
poppy is used in eye diseases . 


பிரமத்தியம் , a decoction in which the medi 

cines are first reduced to a pulp and then 
boiled in 8 parts of water till the whole is 
reduced to . It should be administered 
with honey .. 


பிரமதண்டுவிதை யெண்ணெய் , குருக்கு 
விதை தைலம் , லிங்கத்துக்கு சுருக்கு கொ 
டுக்கவுதவும் , oil extracted from the seeds 
of the Mexican poppy . It is used to treat 
cinnabar to convert it into a wax like 
substance , 


பிரமநாடி , கழிமுனை நாடி , the central canal 
through which Kundalini passes 

It is part 
of the spinal cord ; the nerve that passes 
through the mystic regions of the body . 


பிரமதண்டெண்ணெய், பிரம தண்டு சமூலத் 
துடன் சிற்றாமணக் 

கெண்ணெயும் மற்று 
கடைச் சரக்குகளுமிட்டு சனக மாமுனி 
முறைப்படி தயாரித்த எண்ணெய் , இதனால் 
கைகால் பிடிப்பு மேக வெள்ளை முதலிய 
நோய்கள் போம் , a medicated oil prepared 
as per text edited by Janakamamuni with 
Mexican poppy , Castor oil and other drugs , 
It is useful rheumatic joints , gonorrhoea 
etc. 


பிரமநிஷ்டர் பிரமத்தை நோக்கி நிஷ்டை 

லிருக்கும் நான்கு வகை முனிவர்கள் : 1. பிரம் 
வித்துவன் ; 2. பிரசவித்வரன் ; 

3. பிரம 
வித்வரியான் ; 4. பிரமவித்வரிஷ்டன் , one 
who is in penance thinking of Brahmam . 
Such men are of four kinds as stated above . 


1. பிரமவித்துவன் , சாதாரண யோக்கி 

யதையுள்ள அப்பியாசி , an ordinary 
person who has just began to practise 
penance . 


பிரமதத் துவம் , மெய்ஞ்ஞானம் , true wisdom , 


பிரமதந்தி , சிறு கட்டுக் கொடி . a twiner 

cocculus villosus . 


2. பிரமவித்வான் , சாபனுக்கிரக சக்தி 

வாய்ந்த முனிவன் , ( உ - ம் ) கௌ 
சிகன் , one who attained the stage 
when his curse would be effective , 


3345 


பிரமாந்திரம் 


பிரமன் 


பிரமாம் , வண்டு , beetle . 


பிரமராகாசிப்பால் , பிரமதண்டுப் பால் , milk 
of Mexican poppy . 


3. பிரமவித்வரியான் , 2.லகத்தை மற 

ந்து ஆத்தும நிஷ்டையிலிருப்பவன் , 
one who unmindful of his surround 

ings remains in supreme penance . 
4. பிரமவித்வரிஷ்டன் , மேற்கண்ட 

மூன்று நிலைகளையும் கடந்தவன் . one 
who had gone beyond the three 
stages mentioned above . 


மராகாசிமடல் , இராகாசி மடல் , இதுவே 
ரயில் கற்றாழை மடல் , Agave - foetid aloe 

Fourcroya gigantea . 


பிரமபத்திரம் , 


புகையிலை , tobacco . 


பிரமபத்திரி , 


பிரமராக்கசம் , ( பிரமராக்ஷசம் ) bramin + 
demon ; 2. குடியோட்டிப் பூண்டு , amily 
-expel plant -- Mexican poppy - Argemone 
mexicana . 


பிரமபிங்கை , வெள்ளி , silver . 


பிரமபித்தம் , 


பிரமாரக்காசி , மலைக்கற்றாழை , mountain aloe . 


பிரமபுசுளம் , குங்குமப் பூ . European saffron 

Crocus . 


பிரமராசிக் கொழுந்து , பிரமத்தண்டுத் தளிர் 
tender leaves of Mexican poppy . 


பிரமராட் சதை மூலம் , காசிவேர் , root of a 
plant .. 


பிரமபுத்திரம் , உள்ளும் புறமும் கபில நிறமா 
யிருக்கும் ஓர் கிழங்கு , இது மலையாள மலை 
களின் சாரல்களில் காணப்படும் செடியின் 
கிழங்கு , a kind of brown root found in the 
western ghat in the regions of Malayalam . 


பிரமரீதி , பித்தளை . brass . 


பிரமபூதி , சந்தி வெளிச்சம் , twilight . 


பிரமரோகம் , மாக்கொடி , giant twiner . 


பிரமமண்டுகி , வல்லாரை . See மண்டூக பரணி . 


பிரமவருத்தனம் , செம்பு . copper , 


பிரமபரிசம் , வெள்ளை மிளகு , white pepper . 


பிரமவித்து , 


வெள் ளைப் 
white arsenic . 


பாஷாணம் , 


பிரமமூலி , See பிரமி . 


பிரமவிந்து . 


பிரமமேத , ம் 

tree . 


காட்டுப்பலா , wild jack fruit 


பிரமவழி , உச்சிவழி , See பிரமரந்திரம் , 


பிரமமை , இராவணனை செயித்தமை , victory 
over Ravanan . 


பிரமவிந்து , பாஷாணம் , arsenic . 


பிரமவுப்பு , கறியுப்பு , common salt . 


பிரமம் , நெருப்பு . fire ; 2. மயக்கம் , giddi 

ness ; 3. பிரம்மம் , the Supreme being. 


பிரமம் , the supreme soul of the universe , self 

existent, absolute and external from which 
all things emanate and to which all return . 
It receives no worship , but is the object of 
that abstract meditation which sages prac 
tice in order to obtain absorption into it . 


பிரமவெழுத்து , see தலையெழுத்து , the 

suthres of the skull are mistaken as the 
Brahma s letters indicating the fate of the 
person . 


பிரமவைரியம் , செந்நாயுருவி , a plant --- red 

variety of Indian burr - Achyranthes aspera . 


பிரமயம் , கொலை , killing ; 2. மரணம் , death . 


பிரமழம் , நகாரம் , the mystic letter Na . 


பிரமனேட்டம் , பூவரசு , the Portia tree . 


பிரமாந்திரம் , உச்சிதுவாரம் , the tender part 

of the crown of the head where the bones 
-- frontal and parietals meet and which 
remains unossified in infants and through 
this the soul is said to leave the body of a 
yogi , 


பிரமன் , வறட் சுண்டி , a species of sensitive 

plant Mimosa tripuetrie . 


3346 


பிரமியன் 


பிரமேக சீதளகாரி 


பிரமாணம் , அளவு . size, measure as in பிரமியரோகம் , நோய் கொண்ட பெண்களைப் 
உளுந்துப் பிரமாணம் ; 2. வயதிற்கும் தேகச் புணர்வதினால் ஆண் குறியின் மூத்திரத் 
சபாவத்திற்கும் தக்கபடி உபயோகிக்கு 

துவாரத்தில் விரணமாகி அதினின்று 
மளவு. அரிசி , சிறுபயறு, உளுந்து , மிளகு , வெளுத்த சீழ் வடியும் ஓர் வகை மேகநோய் 
கடலை , குண்டுமணி , பட்டாணி சுண்டை , வெள்ளை , a venereal disease attended with 
நெல்லிக்கனி முதலியனவாகப் பலவாம் , pus from the urinary passage -Gonorrhoea . 
different sizes or doses to suit the age and 
strength of the patient . 

பிரமியவழுக்கை , see பிரமி , ஓர் மூலிகை , 

கீல் வலி , கால் பிடிப்பு , கீல் வீக்கம் , கை , 
பிரம்மாண்டம் , பூரகம் , inhaling , 

கால் எரிவு , மலபந்தம் போம் , it is useful 

for synovitis , constipation and burning 
பிரமா.தம் , மயக்கம் , intoxication ; 2 மோகம் , 

sensation of palm and sole . 
lust . 

பிரமு , பொருமு , to be flatt} { ent , 
பிரமி , மயங்கல் , be wildering ;; 2. ஓர் 
பூண்டு , a kind of herb ; 3. தீர்ப்பிரமி , பிரமூலம் , மூன்று மாதத்தில் கருக்குழியில் 
Gratiola monieri ; see பிரமியவழுக்கை ; உண்டாகும் மற்ற தாதுக்கள் , tissues that 
4. சுழல் காற்று , whirl wind ; 5 . 

5. கற்ப 

appear in the uterus by the third month of 
வகையிலொன்று , one of the plants used concertion ,, 
for longeirty ( வடமொழியில் ) வல்லாரை 
யைக் குறிக்கும் . A continuous are of this 

பிரமேக , கிரந்தி நோய்க்குரிய , venereat . 
herb with boiled milk will tend to improve 
the memory and lead to the expansion of 
the intellectual faculties and impart a பிரமேகக்கசிவு, மேகத்தினால் மூத்திரை 
celestial glow to the complexion , All kinds தாரையிலிருந்து சதா ஒழுதிக்கொண்டிருக் 
of knowledge will rush into his memory . கும் ஓர் நோய் , a venereal disease marked 

by constant discharge from urethra . 
பிரமிக்கட்டி , வயற்றில் கட்டி , enlargement 
of an organ in the abdomen . 

பிரமேகக்கட்டி , different types of abscess , 

carbuncle etc., are found to crop in a 
பிரமிக்கழிச்சல் , வாயு சம்பந்த 

வாயு சம்பந்தமான பேதி , patient suffering from Premegam owing to 
flatulent evacuation by stool . 

the affection of the fundamental principies 

of the body by the simultaneous derange 
பிரமிச்சாறு , பிரமிப்பூண்டின் சாறு , 

the 

ment of the three humours in system . 
juice of the plant பிரமி . 

NOTEI . An incidental abscess in a case of 
பிரமிதியம் , சிறு செருப்படை, a prostate Premegam should be regarded as having its 
herb Moluga lotoides.. 

origin in the same morbific principle as 

that which has produced the disease . 
பிரமித்தல் . திகைத்தல் , be wildering . 

NOTE 2. Abscess appearing about the region 
பிரமியக்கடுப்பு , பிரமியத்தினால் 

பிரமியத்தினால் ஏற்படும் 
காதிப்பு : irritation and pain due to gonorr . 

of the heart , anus . head , shoulder, back or 
hoea . 

at any of the vital joints of the body and 

attended with other supervening symptoms 
பிரமியக்காரன் , மேகநோய் கொண்டவன் , producing extreme prostation in a patient 

one who is suffering from venereal diseases. should be abandoned as incurable . 


பிரமேகக் கீல்வாதம் , See கீல்வா தம் . 


பிரமியமேகம் , மூத்திரமானது கொழுப்டைப் 

போல் நாற்றத்துடன் ஒரு வோைக்கு அரைப் 
படியிறங்கும் ஓர் நீர் வியாதி , a kind of 
diabetis due to Venereal causes marked by 
copious urine with very bad smell and 
which is coloured white . 


பிரமேக சடரோக்கியம் , எலிச் செவிப்பூடு , 
a plant - Evolvulus emarginatus . 


பிரமியம் , பிரமேகம் a disease , gonorrhoea . 


பிரமியம் , 


பிரமேகசீதளகாரி , பிரமேகத்தினாலுண்டான 

அழலை , தாபிதம் , எரிவந்தம் முதலியவை 
களைச் சாந்தப்படுத்து மருந்து , medicine or 
drug that alleviates the heat , burning sen 
sation , inflammation caused by venereaf 
diseases . 


ஓர் பூண்டு , a plant . 


பிரமியன் . 


3347 


பிரமேகம் 


பிரம்பை 


பிரமேகம் , நீரொழுக்கு , discharge of fluid with 

pus etc. , through the urethra . 


பிரமேக நீரழிவு , பெண்களை அதிகமாகப் புண 
ருவதால் மூலத்தில் கனல் மிகுந்து மேகம் 
உற்பத்தியாகி சிரசுவரை வெந்து உருகி 
தாது கெட்டு நரம்பு பலவீனப் படுமோர் நீர் 
வியாதி , due to excessive sexual inter 
course heat is caused in the sacral region . 
This brings about megam which affects the 
tissues of the body which become weaker 
and cause urinary disease . 


பிரமேகவெள்ளை . மேக வெட்டை , gleet . 
மேகம் 4 வகை : மச்சை , மேது , வசா , 
9155178 ], this is of four kinds their names 
are given above in Tamil . 


பிரமேயம் , அறியப்படுவது , that which can be 

perceived ; 2 . அளவிடப்படுயது , that 
which can be determined . 


பிரமேக மதுமேகம் , diabetes due to venereal 

or mental causes , 


பிரலை, 


மயக்கம் , perplexity : 2 . மெய் 
யறிவு , knowledge; 3. உன் மத்தம் , mania ; 
4 . 

மனக்கலக்கம் , hallucination - Alusia ; 

தலைச்சுற்றுவது போலிருத்தல் , vertigo : 
6 . தலைமயக்கம் , giddiness of head ; hypo 
chondria . 


பிரமை கொள்ளல் , மாயக்கங்கொள்ளல் , get 
ting stupified, to be in delirium . 


பிரமையுண்டாக்கி , மயக்கத்தை யுண்டாக் 
கத்தக்க , Narcolic . 


பிரமேகம் , சதா பெண்போகம் , தம்பனச்சூடு 
மனக்கிலேசம் , ஆகிய இவைகளினால் பிற 
ந்து முது கந் தண்டெலும்புகளைப் பற்றி 
பின் நாபியைச் சுற்றிக் கொண்டு குய்யம் 
மூலதாரத்தை அணு கிச் சோணிதத்தில் 
கலந்து அடிவயிற்றில் இசிவை யுண்டாக்கி 
மிதமிஞ்சி மூத்திரம் பலவாறாக வெளிப்படும் 
ஓர்வித மேக நோய் 

பிரமேகமென்பது வடமொழியில் மேக 
மென்னும் சொல்லுடன் பிர் என்னும் உப 
சர்க்கம் சேர்ந்த படியால் மேகத்தின் கிளை 
யென அருத்தமாம் , இன்னும் இதற்கு மூத் 
திர கிரிச்சரம் மூத்திர காதம் எனவும் பெயர் , 
இதைத் தமிழில் வெள்ளை - gonorrhoea 
யென்பர் . a kind of diabetes caused by 
excess of heat in the system affecting the 
vertebral column and the naval and pelvic 
regions due to several causes such as 
excess of sexual intercourse , suppression 
of breath in the yoga practice , mental 
worry etc. 


பிரமோகம் , மயக்கம் , vertigo . 


மல்லிகைக் 


பிரமோ தனி . 

creeper .. 


கொடி , jasmine 


பிரமோன்மத்த வாதம் , குதிரைச் சவாரி முத 
லியவைகளினால் 

உடம்பில் 

சூடுண்டாகி , 
கண் மயக்கத்தையும் மந்த நடையை . முண் 
டாக்கு மோர் வாதநோய் , a disease of wind 
humour marked by vertigo and slow walk 
ing due to excess of heat carised by horse 
riding . 

. 


பிரம்பம் , கோவை , 


which see 


பரம்பன் தாளி . See பிரப்பந்தாளி . 


பிரம்பின் மூலம் , பிரப்பங்கிழங்கு , which ses . 


Calamus fasci 


NOTE : - There are twenty varieties of Pre 

megam in Ayurveda . Two arises from the 
derangement of phlegm humour , six arises 
from the derangement of bile humour , and 
ten arises from the derangement of wind 
humour . It is a very dangerous disease as 
it eats into the very system of the patients 
suffering from this fearful disease . 

The food eaten in converted into semen 
in seven days and the waste of this semen 
in some form or other is known as Pre 
megam . If neglected this Premegam may 
develope into gleet stricture , diabetes , 
albuminurea , impotency etc. Gonorrhoea 
is contracted by coming in contact with 
woman infected with that disease , Gleet 
( தந்து மேகம் ) is the painful development 
of Gonorrhoea and stricture is out come of 
gleet which causes the obstruction in the 
passage of urine by some growth or cons 
triction due to inflammation . 


பிரம்பு , ஓர் செடி , a plant 

culatus . 


பிரம்புக்குருத்து , see பிரப்பங் குருத்து . 


பிரம்புக்கொன்னை , மஞ்சட்கொன்றை , Siam 
senna Cassia siamia.. 


பிரபும்மூலம் , see பிரப்பங்கிழங்கு , 


பிரம்பை , ஓர் வன்னி , Arjunas penance tree 

Prosopis spicigera . 


3348 


பிரலாசபசன்னி 


பிரவாலம் 


பிரம்மகாரூடம் , அட்டபாணி நிதானம், 
பீஜாட்சர மந்திரங்கள் , அவுஷதங்களும் 
கூறப்பட்டுள்ள ஓர் விஷவைத்திய நூல் 
a medical treatise treating poisons . 


பிரலாபசுரம் , உடம்பு முழுதும் வெளுத்து , 
சில்லிட்டு நாக்கு மஞ்சளாகி முள்புறப்பட்டு 
நெஞ்சுவலி காணு மோர் வகைச் சுரம் , a 
kind of fever charecterised by pain in the 
chest , yellow tongue , with pale and chill 
body .. 


பிரம்மசத்துவம் , the mind of a person who 

has knowledge of Brahmam . 


பிரலாபம் , see 
See பிரலாபசன்னி ; 2 . 

புலம் 
பல் ; 3. நந்தியாவட்டம் , a flowering plant 
-Tabernoemontana coronaria alias Nerium 
coronarium .. 


பிரம்மராகாசி , குடியோட்டிப் பூடு , which see . 


பிரயங்கணம் , 


பிரலாபித்தல் , புலம்பல் , நாக்குளறல் , ஊன் 
றிப் பேசுதல் , raving . uttering incoherent 
words .. 


பிரயத்தினபூர்வகம் , conciously trying to 

leave .. 


பிரயாசம் , வலி . pains labour . 


பிரயாண காலம் , இறக்குங் காலம் , time or 

period of death . 


பிரலேபகம் , ஒரு வகை சுரம் - Hectic fevar 

due to the concerted action of the deranged 
Vayu and kapam ( wind and phlegm humour ). 
It appears in cases of consumption although 
it is a mild one it is very difficult to cure , 
brings about emaciation and ends in death , 


பிரயோகக்குளிகை , conical solid medicine 

used for inserting into the rectum or vagina 
-- Suppository . 


பிரலேபசுரம் , Hectic fever . 


See பிரலேபம் . 


- 


பிரலேபம் , பூச்சு மருந்து . plaster . 


பிரயோகசாரம் , ஓர் ஆயுள்வேத நூல் , 
Ayurvedic science . 


an 


the 


பிரலோடனம் , உருளுதல் , rolling on 
ground , 


பிரலோபம் , காமம் , sexual , desire . 


பிரயோகம் , ஏவல் , operation of magical 
rites , witch craft sorcery ; 2. மருந்து 
செய்தல் , to prepare medicine ; 3. மருந்தை 
யுட்செலுத்துதல் , to administer medicicle ; 
4. நிவர்த்தி , cure ; 5. குதிரை ; horse , 6 , 
மயக்கம் , delirium . 


பிரலோபனம் , காமவிகரம் , sexual passion . 


பிரவகம் , காற்று , wind , air . 


பிரயோகம் செய்தல் , மருந்து கொடுத்தல் , 
administering medicine . 


பிரவடை , கண்ணிற்கிடும் மருந்து , eye salve , 

collyrium . 


பிரயோகவாசம் , பேய்க் கரும்பு , wild sugar 


பிரவாதினி, கண்டங்கத்திரி, which see . 


cane .. 


பிரவர்த்ததா சிவப்பு நெல் , red - paddy . 


பிரயோகித்தல் , to administer , உட்செலுத் 
துதல் , to insert . 


பிரவாகிகம் , இரத்தமும் சீதமுமாக கழிதல் , 

passing of bloody stools with pain attended 
with colic and burning sensation - Mucous 
diarrhoea .. 


பிரரோகம் , தளிர் , tender . 


பரரோகி , வறட்சண்டி , which see . 


பிரலசம் , prattling. 


பிரவாகினி , one of the three spiral or ring 

like muscles at the rectum . The others 
are விசர்ச்சனி , சம்வரனி . They are grooves 
of out flow , defecation and closure of the 
anus . 


பிரலம்பம் , தொங்கல் , hanging down ; 2 . 
துத்தநாகம் , zinc . 


பிரலாசபன்னி , அலறுசன்னி , raving fiths to 

utter incoherent words . நாக்குளறுதல் . 


பிரவாலம் , இளந் தளிர் , tender leaves ; 2 . 
சிசு , baby ; 3. வீணாதண்டம் , vertebral 
column . 


3349 


பிரளாவாரம் 


பிராசகபித்தம் 


பிரவளபற்பம் , 

coral . 


பளை 


பற்பம் , 


calcinated 


பிரளி , வலிப்பு , fits . 


பிரவாளமணி , கபோலத்தில் பல்லைப் பொருந் 
தப்பதித்தல் , ஓர் தந்தக்குறி , fixation of the 
tooth . 


பிரளிக்கணம் , குழந்தைகட்கு வரும் வலிப் 
போடு கூடிய ஓர் வகைக் கணநோய் , a kind 
of children s disease due to congenital heat 
marked by fits . 


பிரவாளம் , பவளம் , coral . 


பிரளிவாயு , தொப்புளண்டை கட்டி மாதிரி 
பெண்களுக்கு பிரளும் வாயு , tumour like 
swelling in the region of naval due to wind , 
It generally occurs in females. 


பிரவாள பலம் , உகாமரம் , which see . 


பிரவிடை, பெண்ணிண் மத்தியப்பருவம் , mid 
dle aged woman . 


பிரளிவாதம் , See பிரளிவாயு . 


பிரவிடைப் பெண்போகம் , இதனால் பசி , 
ஞானம் , காமம் , இலகுடணர்ச்சி ஆம் , Sexual 
intercourse with middle aged woman . 


பிரஸ்தரம் , இரத்தினம் , ruby ; 2. கல் , stone 
3. படுக்கை , bed . 


பிரஸ்தாரம் , காடு , forest ; 2 , படுக்கை , 
bed ; 3. புட்ப படுக்கை , flower bed . 


பிரவிடை . நாள் , மாதவிடையான 
menstrual period . 


நாள் 


பிரஸ்தாரியம் , பரவுதல் , spreading . 


பிரவிடைகாணல் , மாத ருதுவாதல் , getting 
menses . 


பிரவிருத்தி , வளர்ச்சி , increasing the for 

ward or creative process in yoga practice . 
It is opposed to நிவிருத்தி which see , 3 . 
வர்த்தமானம் , circumstances in life ; 4. ( in 
philosophy ) உற்பத்தி the creative process . 


பிரஸ்தாரியார் மரோகம் , வெள்ளை விழியின் 
மேல் படலத்தை யுண்டாக்கி கறுப்பதும் , 
சிவப்பதும் இரத்த பீளையை யுண்டாக்கு 
வதுமாக விக்குணங்களைக் காட்டி வெகு 
சீக்கிரத்தில் பரவுந்தன்மையுடைய 
வகைக் கண்ணோய் , an eye disease marked 
by a thin extended glandular swelling 
coloured red and black with red discharge 
and appearing in the selerotic ( white ) coat 
spreads quickly , 


பிரவிருந்தியம் , நேர்வாளம் , croton plant 

Croton polyandrum alias Baliospermum 
montanum . 


a small shrub - Cleome 


பிரா நல்வேளை , 
pentaphylla 


பிரவிர்த்திகம் , 


sea புறவிருத்திகம் . 


பிரவிர்த்தியாதல் , மலங்கழிதல் , defecation . 


பிராகாமியம் , திரவங்கள் 

சவ்வினூடே 
சென்று ஒன்றோடொன்று கலக்குந் தன்மை , 
osmosis the passage of fluids through mem 
brane so as to become mixed up with each 
other . 


பிரவுப்பு , per salt . 


. 


பிரவேட்டம் , புயம் , shoulder ; 2. மணிக் 
கட்டு , wrist . 


பிராகிண்ணம் , முற்பொழுது , fore - noon . 


பொது 


பிரவொட்டி , பூதத்தை அகற்றுவிக்கும் ஓர் 
ஆக்ருஷணமூலி , பசையொட்டி , 

an herb 
capable of driving away the devil that 
possesses a person . 


பிராகிருதசுரம் , சாதாரண 

சுரம் , 
ordinary fever , 2. கால வியல்பை நோக்கி , 
உஷ்ணத்திற்கு தக்கபடி 

ஏற்படும் 

சுரம் , 
fever due to climatic changes . 


பிரளல் , see புரளல் , rolling . 


பிராகிருதம் , 

இயற்கையில் 
natural normalstate . 


ஏற்பட்டது . 


பிரளல் விழையாமை , not covering a neigh 

bour s wife . 


பிராகுசம் , 


see 


பிரா . 


பிரளா தீகம் , கருந்தேக்கு , black teak . 


பிராசகபித்தம் , உ.டம்பின் சருமத்திலிருந்து 
கொண்டு அச்சருமத்தின் ஓளி கெடாதபடி 
காத்தியை யுண்டாக்கும் ஓர் வகை பித்தம் , 
bile phlegm that gives good complexion and 
makes the skin shine . 


Mundulea 


பிரளாவாரம் , ஒரு செடி , a plant - 

tuberosa , 


3350 


பிராண தம் 


பிராணவாயு 


a form of 


Indian 


பிராசம் , ( lit ) that which is eaten ; 

medicine as Chyavans prasa . 


பிராண தாது , கடுக்காய் . a tree 
gall nut , 


a kind of 


பிராண தாரகம் . பத்தியவுணவு , diet food . 


பிராசாத குட்டம் , மாடப்புறா, 
pigeon ,, 


பிராசிகம் , ஒர் வகை காந்தக்கல் , a kind of 

load stone . 


பிராண துக்கம் , உயிர்ச்சேதம் பண்ணிக் 

கொள்ளத் துணியும் வேதனை , anxiety pro 
mpting to commit suicide . 


பிராசித்தா, கொட்டைக் கரந்தை , which see . 


பிராணத்தறுவாய் , இறக்குஞ் சமயம் , just at 
the moment of death . 


பிராச்சியாமலகம் 
பிராசியாமலகம் 


தாளிசபத்திரி , Flacour 
tia caiaphracta . 


பிராணத் தியாகம் , தற்கொலை , suicide ; 2 . 
உயிரைக் கொடுத்தல் , to give ones life ; to 
sacrifice . 


Aegle 


பிராசீனபனசம் , வில்வம் , bael tree 

marmelos alias . Crataeva religiosa . 


பிராண நாசம் , உயிர்ச்சேதம், destraction of 

life . 


பிராசீனம் , பங்கம் பாளை , a bitter creeper 

Aristolochia bracteata . 


பிராண நாயகன் , கணவன் , husband . 


பிராசுமாவேர் , திப்பிலி மூலம் , root of long 
pepper 


பிராண பயம் , peril to life , fear of losing 

life.. 
பிராணமய கோசம் , ஐந்துவித 

கோசத்தி 
லொன்று , one of the five coverings invest 
ing the soul — the vital external organs . 


பிராசூதம் , சுக்காக் கீரை , country sorrel 

Rumex vesicarius . 


a 


thorny 


பிராசோதனி , கண்டங்கத்திரி , 
shrub -- Solanum jacquini . 


லென்று , 


பிரணமயம் , பஞ்சமய கோசத்தி 
one of the five cases of soul . 


pepper 


பிராஞ்சியபலம் , திப்பிலி , long 

Piper longum . 


பிராணம் , காற்று , air ; 2 , உயிர் , life ; 3 . 

பெலன் , vitality , strength ; 4. சுவாசரூபம் . 
breathing . 


பிராணரசம் , இரத்தம் , blood . 


பிராஞ்சு தீர்க்கம் , பனை மரம் , palmyra tree -- 

Borassus flabellifer . 


பிராணலயம் , உயிரொடுக்கம் , waning of life ; 

2 , உயிரழிவு, destruction of life . 


பிராஞ்ஞம் , அறிவு , knowledge . 


பிராண கலை , 


பிரரணகாந்தி , சோதி விருட்சம் , which see . 


பிராணகி , சிறுபிராணி , animalcule . 


பிராணசக்தி , vitality . 


பிராணசங்கடம் , உயிர் போவதற்கு முன் ஏற் 
படும் துன்பம் , afflication just before death . 


பிராணவாயு , பிராணன் , life ; 2. ஒர் வாயு , 

oxygen gas ; 2 , உடம்பில் மூச்சை வாங்க 
வும் விடவும் செய்யும் ஓர் வாயு , the vital air 
promoting respiration in the system ; 3 . 
சிரசையே இடமாகக் கொண்டு மார்பிலும் 
கண்டத்திலும் சஞ்சரித்து . இருதயம் பஞ் 
சேந்திரியம் சித்தம் புத்தி இவைகளைத்தான் 
வசப்படுத்தி மூச்சுக்கு ஆதாரமாய் இருக்கும் 
ஒர் வாயு ; Having its seat in the head , it 
passes or traverses through mouth and 
nose in the regions of the neck and the 
chest . Its function is to force down the 
food into the cavity of the stomach , to 
assist the different vitating principles of the 
body such as heart , five senses, mind etc , in 
discharging their functions and also to 
contribute to the general substinance of 
the body . When it is deranged it pro 
duces hiccups, dyspnoea and other kindered 
distempers . This Vayu is identical with 
the energy of the nerve 

the nerve centre in the 
medulla . 


பிராணசத்துரு , விஷம் , poison ; 2 , பாஷா 
ணம் . arsenic . 


பிராண சேதம் , உயிர்ச் சேதம் , loss of life . 


பிராண தம் , இரத்தம் , blood ; 2. காற்று , air ; 

3 நீர் , water . 


3351 


பிராணாபாயகாயம் 


பிராத 


see 


பிராணவியோகம் . 
extinction of life . 


பிராணலயம் , 


பிராணாபாயவிடம் ; deadly poison . 


பிராணாயதத்துவம் , 


பிராணாயம் , 


see பிராணாயாமம் , 


பிராண விருட்சம் , பலகிளை களையுடைய செடி 
யைப் போல் காணப்படும் சின்ன மூளையின் 
வெண்மையான வஸ்துவாகிய நரம்பு நார்க் 
கட்டுகள் , the tree like set of out lines of 
white substance seen on a median section 
of the cerebullum the Arbor vitae cere 
belli . 


பிராணாயாமம் , மூச்சு விடுமுறை science 
of breath , the regulation of the breath 
preliminary to the pratice of yoga ; 2 . 
ஓர் வகை யோகம் , breathing of a yogi in a 
peculiar way through the nostril while in 
concentration ; 3. பிராணவாயுவை இரேசக 
பூரக கும்பகம் செய்தல் , scientific respira 
tion including suppression of breath . 


பிராணவீணன் , அப்பிராணி . a lifeless per 
son . 


பிராண வேதனை , 

see பிராணத்துன்பம் , 
troubles of life ; 2. மரணவேதனை , pangs 
of death , 


கிய 


பிராணங்வியம் , மரணம் , death . 


பிராணன் ,உயிர் . life ; 2. இதயத்திலியங் 
கும் வாயு , that which is lodged in the heart 
and causes of action in the heart and the 
lungs while breathing ; 3. தசவாயுவி 
னொன்று , one of the ten vital airs in the 
human body : 3. JUU 30.10 , strength . 

மூலாதாரத்திலிருந்து இருதய கமலத்தின் 
வழியாய் ஊடுருவிக்கொண்டு இடகலை பிங் 
கலைக்கும் நடு வாய்கபாலம் வரையோடி 
முட்டி நாசிகளின் வழியாய் 16 அங்குலம் 
பாய்ந்து 4 அங்குலம் போக மிச்சம் 12 அங் 
தலத்தோடு திரும்பி யுட்சென்று போதம் 
ஓர் வாயு : 

see page 32 of introduction . 


சாதாரணமாக மனத்தை நடத்தும் பிராண 
வாயு ; பாண்டும் 12 வட்டமாகி இடகலையா 

சந்திரபாகத்திலும் பிங்கலையாகிய 
சூரிய பாகத்திலும் ஐம்பூதப்பிரிவினையைப் 
பிரித்துக் காட்டும் ; அவ்விதம் பிரிந்து படக் 
கும் ஐம்பூதங்களானவை அந்தக் காரலாங் 
களைக் கொண்டு அறிவாகிய ஞானத்தைத் 
தோற்றுவிக்காமல் ஆயுளை க்ஷணப்படுத்தி 
நரை , திரை , மூப்பை எளிதில் உற்பவம் 
செய்துவிடுகின்றன ; ஆகையால் மனதை 
படம் ஐம்லபுன்களையும் அவ்வழிக்குச் செல்ல 
விடாமல் அறிவால் தடுத்து ஒருவழிப்படுத்தி 
வருதலே பிராணயாம் நெறியாகும் , அந்த 
நெறியை விடாது பற்றி பயின்று 

வாசி 
தாரணை சித்தி செய்து கொள்வது அவசிய 
மானது , இதற்கு கற்ப முறைகள் தெரிய 
வேண்டியதும் 

அவசியம்; 

see pages 29 , 
32 and72 of introduction , Vol - | . 


பிராணன்வால் , 

resolved in life . 


உயிர் பிழைத்தல் , to be 


பிராண, strength of protoplasm , one of the 


பிராண வாயுவின் அசைவு உள்ள போது 
சித்தம் அசையும் , அது அசையா விடில் 
சித்தம் அசையாது , ஆகவே மனம் அடங்கு 
வதற்காகச் செய்வதே யன்றி வேறில்லை ; 
இரேசக பூரத கும்பகம் இதில் அடங்கியது ; 
இப்பிராணயாமம் மனோலய மாவதற்கு 
சிறந்த 

சாதனம் தருமூலமாய்ப் பயின்று 
சிறிது சிறிதாகக் கணக்குப்படி பயிலல் 
வேண்டும . இச்சாதனத்தால் தவயோக 
ஞானங்கள் சித்தியாகும் , அதனால் பிறப்பை 
தவிர்க்கலாம் , பிறகு பேரின்ப நிலையையும் 
அடையலாம் . 


vital vayus . 


பிராணா சிகிச்சை , பிராணாயாம சிகிச்சை , the 
treatment of disease by inhalation Ane 
mopathy . 


பிராணாந்தம் , ( பிராண + அந்தம் ) உயிர் முடிவு , 
end of life : 2 , 

2. மரணம் , death . 


பிராணானுபந்தம் , ( பிராணன் + அனுபந்தம் ) 

union of the foetus with the life -breath . 


பிராணாபயமான , மரத்ணத்துக் கேதுவான . 
fatal . 


பிராணி , உ.யிருள்ளது , 

உ.யிருள்ளது , living creature , 


பிராணிசுகரண வாதம் ஓர் நோய் , a disease . 


பிராணாபயம் , 

Ous to life . 


உயிருக்கு அபாயம் , danger 


சீவனைத் துன்பப்படுத்தல் , 


பிரானிபீடை , 

teasing a life . 


பிராணாபாதம் , உயிருக்கு இடையூறானது , 
obstacle to life dangerous to life . 


பிராணியவுணவு , மாமிச போசனம், animal 

diet non - vegetarian diet . 


பிராணாபாயகாயம் , உயிர்ச்சேதத்தை விளை 
விக்கக் கூடியகாயம் , deadly wound . 


பிராத , விடியல் , morning 


3352 


பிராமணப்பெண் 


பிராயமறிதல் 


a plant 


Cleodendron 


பிராதகாலம் , சூரியோதயம் , 
விடியற்காலம் , day break . 


sunrise ; 2. | பிராமணயஷ்டிகம் , 

sephonanthus . 


பாக்கு 


மரம் , arca nut 


பிரா தசந்தி , விடியற் கால வெளிச்சம் , morn 
ing twilight . 


பிராமணவிஷ்டம் , 
palm . 


பிரா தசந்தியை , விடியற் காலம் , வைகறை ; 
early morning . dawn . 


பிராமணி , வைப்பரிதாரம் , a prepared yellow 

orpiment ; 2. இரும்பிலி , a kind of snake ; 
3 a plant - Maba buxifolia ; 4. சோனகப்பூ , 
( not known ) . 


பிரா திபதிகன் , நெருப்பு , fire . 


பிரா நீதி , மயக்கம் , fainting, delirium 


பிராமம் , பெருவிரலடி , bottom of the great 

toe ., 


பிராந்தரம் , காடு , forest , மரப்பொது , tree 

in general . 


2 . 


பிராமரம் , தேன் , honey ; 

rigidity or stiffness due 
வலிப்பு , epilepsy . 


விறைப்பு , 
cold ; 3 . 


to 


சீமை 


பிராந்தி , மயக்கம் . bewilderment ; 2. ஓர் 

மதுபானம் , brandy ; 3. உறுதி 
யின்மை , unstediness ; 4. பேதி , loosen 
ing of bowels .. 


பிராமரேஷ்டம் , சொகழு நீர் , which see , 


பிராமியமனது , mind that is striving after 

the acquisition of Bramam ( பிரமம் ) . 


பிராந்திகொள்னல் . மயக்கங்கொள்ளல் , to 
be perplexed with cares . 


பிராமாலிகம் , சோனைப் புல் , a kind of grass . 


பிராந்திதம் , ஊமத்தை , datura . 


kite ; 2 . 


பிராந்து . பருந்து . 
which see . 


பிராந்தி , 


பிராமுட்டி , சிற்றாமுட்டி , a shrub Pavonia 
zeylonica ; 2 . 

மயிர்மாணிக்கம் , a creeper 
Sida retusa.. 


பிராபகி , இரைப்பை பின் புகுவாசல் , cordiac 
orifice of the stomach . 


பிராமுட்டிப் பாலை , small leaved lindon - 

olea polygama . 


பிரா பிரக்கி , பிராமுட்டி . 


பிராம்பட்டை . 


பிராபீசம் . வலம்புரிக்கொடி , which see .. 


பிராயக்குறை , ஆயுள் குறைவு , short age of 
life . 


பிராப்தகருமம் , the present trial of karma 

to which one is subjected . 


பிராயச்சித்தம் , சாந்தி , பாப பரிஹாராத்த 
மாகச் செய்யப்படுங் கிரியை , explatory 
ceremonies .. 


பிராபோதிகம் , விடியல் , morning , 


பிராயச்சேதனம் , பெருஞ் சூலி , a tree . 


பிராப்தகராணன் , one who does what should 

be done in view of emergency that has 
risen , man of decision . see சமயோசிதன் ,, 


பிராயஞ் சென்றவன் , 


முதிர்ங் 


வயது 
தோன் . elderly 
man ,, 


பிராப்பட்டை , பிராய் மரப்பட்டை , 


பிராயமானவன் , 


பிராயணம் , இறப்பு , death . 


பிராமகம் , காந்தம் , magnet ; 2. நரி , fox , 

jackal . 


பிராயப்படல் , பக்குவப்படல், maturing ; 
attaining puberty . 


பிராமண நாகம் , 


see 


பிரமசர்ப்பம் . 


பிராமணப் பாம்பு , see பிராமண நாகம் . 


பிராயமடைதல் , பிராயமறிதல் . to attain the 

age of puberty . 


பிராமணப்பெண் , வைப்பரிதாரம் , prepared 
yellow arsenic sulphlde . 


பிராயமறிதல் , புத்தியறிதல் , maturity . 


3353 


பிரியசந்தேசம் 


பிராயமாகல் , Sec பிராயப்படல் . 


பிரி , பிரித்தல் , separating . 


பிரிக்கம் , Trigonella corniculata , 


பிராயம் , வயது , age , stage of life ; 2. பரு 

வம் , youth ; 3. பக்குவம் , maturity ; 4 . 
மரணம் , death . 


பிரிங்கராசம் , ஓர்பூடு , கரிசாலை , a herb ; 2 . 
இது வடமொழி பெயர் , Eclipta alba . 


பிராயம் சென்றவன் , பிரியமானவன் , aged 
or old man . 


பிரிங்காவனகம் , நெல்லி , a tree 

tree - Indian 
goose berry . 


பிராயம் தப்பல் , வயதுகாலம் தவறுதல் , to 

lose proper age. 


பிரிசை , பேரிலாழம் , which see . 


13 Pufiuscool , Doodia logopodioides. 


பிராயம்பட்டை , பிராய் மரத்தின் பட்டை , 
the bark of the tree ; 2. பிராய் , which 
see . 


பிரிஸனிபரணி , See பிரிசினிபரணி . 


பிராயம் வந்தவர் , வயது வந்தவர் , adult . 


பிராய விருத்தி , ஆயுள் விருத்தி , increase of 

age , longevity. 


பிரிதகம் , ( In Erotic Science ) a posture in 

sexual intercourse in which the thighs of 
the woman are placed close together in a 
pressing attitude so , that the right thigh 
may move to the leftside and vice versa . 


பிராயன் , குட்டிப்பலா, small jack tree -- 

Artocarpus integrifolius ; 2. பிராய் . 
which see . 


பிரிதல் நேத்திரம் . See பிரிதற்கண் . 


பிரிதற்கண் , ஓர்வகைக் கண்ணோய் , an eye 
disease . 


பிராயன் தைலம் , பிராய் மரப்பட்டையிலிரு 
ந்து இறக்குங் குழித்தைலம் , oil extracted 
from the bark of the tree Strebius asper . 


பிரிதிகி , வழுதலை , brinjal plant . 


பிராயன் பால் , இதைத்தடவ மூல முளை சுருங் 

கும் , milk of the three Streblus asper which 
if applied constricts the piles . 


பிரிதிவிசல நிதி , பூநீருப்பு செயநீர் , a liquid 

extracted from the essence of fuller s 
earth . 


பிராயோபவேசனம் , 
fasting ., 


பட்டினியாயிருத்தல் , 


பிரிதிவு , தண்ணீர் விட்டான் கிழங்கு , water 
root Asparagus sarmentosis . 


பிராய் , பிராய் மரம் , paper tree - Streblus 

asper alias Trophia aspera , 


பிரிதிவு நீர் , அண்டநீர் , liquid extracted from 

white of an egg . 


பிராய்ப்பட்டை , பிராய் மரத்தின் பட்டை , 
bark of Streblus asper . 


பிரிதவிகம் , ஏலரிசி , cardamum seed . 


பிராய் முட்டி , சிற்றாமுட்டி , a plant - Pavo - 

nia zeylanica : 2. ஒட்டுப்புல் , Triumfella 
rhomboidia , 


பிரிமணை , பாண்டம் வைக்கும் மணை , 

புரி 
w 2007 , a circular tyre made of straw for 
keeping pots on .. 


பிரிமூருக்கு , வலம்புரிக் கொடி , which see . 


பிராய்முட்டிப்பாலை , small leaved Indian olive 

olea polygama.. 


பிரார்த்தவினை , அனுபவிக்கும் ஊழ்வினை , 
suffering karma . 


பிரியகம் , வேங்கை , kino tree Ptero 
carpus bilobus ; 2. வெண் கடம்பு , a tree 

Anthocephalus cadamba . 


பிராலேயம் , உறைந்தபனி , snow . 


பிரியங்கு , ஞாழல் , which see . 


பிரி , வெருது . a plant . which see . 


பிரியசந்தேசம் , சண்பகமரம் , 


3354 


பிருகமணம் 


பிருட்டபாகம் 


பிரியதரிசனம் , பழமுன்னிப்பாலை , a plant 

of the species of ure used in phlegmetic 
diseases . 


பிருகதபஞ்ச மூலம் , வாகை , வில்வம் , பெருங் 

குமிழ் , பாதிரி , the five roots of siriss 
a tree ( Albizzia lebbeck ) , Bael tree ( Aegle 
marmelos ) Kashmere tree ( gmelina arborea ) 
Trumpet flower tree ( Stereospermum che 
lonoids and Indian headache tree ( Premana 
integrifolia . 


பிரியதரிசனி , வன்னிமரம் . 


பிரியதாதி , கடம்பு , a tree -Eugenia race 

mosa . 


பிருகு , மிகவும் இளங் கிழங்கு , much tender 
root . 


பிரியத்சாதகம் , an astrological work con 

sisting of twenty chapters on horoscopy . 


பிருகுடி , நெற்றியை நெறித்தல் , to shrink 

the fore head : 2. புருவம் , eye brow . 


பிரியம் , சாரிபாதி , which see . 


பிருக்கம் , மூத்திர வுறுப்பு . அல்லது மாங் 
காய் அல்லது குண்டிக்காய் , kidney , 


பிரியவதா , சிறுசண்பகம் , which see .. 


பிரியாணங்கை , பெரியாணங்கை , 
see : 


which 


பிருக்கரம் , nephritis characterised 

by 
sweiling of the face and scanty urine . 
பிருக்கவேதனை , குண்டிக்காயில் பொறுக்க 

(LIQUIG 2160 , kidney trouble . 


பிரியா தசத்து , துருசு , blue vitriol - Cop 

per sulphate. 


beetle ; 


2 . 


பிருங்கம் , வண்டு , 

a large black bee . 


கதண்டு . 


பிரியா நங்கை , வைத்திய மூப்பு , a kind of 

prepared salt acting on other medicines 
energizing or vitalizing them and on metals . 


பிரியாம்பு . மாமரம் , mango tree . 


பிருங்கராச 

சூரணம் , கரிசலாங்கண்ணிச் 
சமூலமும் திரிபாலாதி சூரணமும் சேர்த்துத் 
தயாரித்த ஓர் ஆயுள் வேத சூரணம் , மலச் 
சிக்கல் , பசியின்மை போம் , powder prepared 
with that of eclipse plant ( Eclipta alba ) as 
chief ingredient . 


பிரியார்கணப்பூ , 


பிரியாயீடு , தன்னை விட்டுப் பிரியாதிருக்கும் 
படி ஆணுக்குப் பெண்ணும் , பெண்ணுக்கு 
ஆணும் உண்பண்டங்களிலிடும் 

மருந்து , 
see இடுமருந்து . 


பிருங்காரசத் தைலம் , கரிசலாங்கண்ணித் 

தைலம் , பிருங்காமலத் தைலம் , medicated 
oil prepared with the juice of eclipse plant 
( Eclipta alba ) . 


பிரியாலு , திராடசை, grape . 


a herb ecli 


பிரியை , ஏலம் , c a r d a mum ; 2. பெண் , 

woman . 


பிருங்காரசம் , கையாந்தகரை , 

pse plant -- Eclipta alba . 


black 


musale 


பிரிவு , வெறுப்பு , vexation . 


பிருங்கனி, நிலப்பனை , 

Curculigo orchioides 


பிரிவுப்பாணி , வலம்புரிக்கொடி , which see . 


பிருங்காமலகத் தைலம் , see பிரங்காமலகத் 
தைலம் . 


பிரீ தகம் , கவற்றில் சாயவைத்து தழுவுதல் , 

sexual union ( copulation ) with a woman 
who is made to lean on a pillar or wall . 


பிருங்காமலகம் , பிருங்கராசமும் , நெல்லி 

கனியும் , eclipse plant and indian goose 
berry ( Phyllanthus emblica ). 


பிரு , 

கத்தரி , brinjal plant Solamum 
பிருததி , I melongena , மாமரம் , mango tree- 

Mangifera indica . 


பிருங்காரசகம் , see பிருங்கா ரசம் . 


பிருச்சமி , தர்ப்பைப் புல் , sacred grass . 


பிருகமணம் , உடம்பிற்கு வலிலையும் புஷ்டி 
யையும் கொடுக்கு மருந்து , as 

வல்லாரை , 
அமுக்கினா, tonic . 


பிருட்டபாகம் , பிட்டம் அல்லது சகனபாகம் . 
buttocks . 


3355 


பிருத்தியுபீசம் 


பிரை 


பிருத்திரி , தண்ணீர் மீட்டான் , water root -- 
Asparagus sarmentosis . 


பிருட்டம் , பிடரி , nape of the neck ; 2 . 
அரைத்தமா , flour ; 

3. முதுகு , back ; 4 . 
பின்பக்கம் , posterior , backside ; 5. இடுப் 
பின் பூட்டு . sacroiliac joint . 


பிருந்திகா , தணக்கு , which see . 


பிருதவாதபூதனி, சாறு வேளைப்பூடு , a prost 

rate plant Trianthema pendandra . 


பிருந்தை , துளசி , holy basil Ocimum sanc 
tum ; 2. நாணற் கரும்பின் இரசம் , the juice 
from reed .. 


பிருதாகி , எலி , rat ; 2. தேள் , scorpion ; 3 . 

பாம்பு , snake ; 4. யானை , elephant . 


பிருமணியம் , பாக்குமரம் , areca nut palm ; 2 . 

பூவரசு , portia tree . 


பிருதி , உணவு , food . 


பிரேங்கணம் , 
drug . 


ஓர் கடைச்சரக்கு , a bazaar 


பிருதிகாவிரை , ஏலம் , cardamum seed . 


பிருதிவி , பூமி , earth - one of the five ele 

ments 


பிரேங்கா , ( in sexual science ) . It is a posi 

tion in which a woman holds her thighs in a 
vertical position and crosses the right thigh 
to the left side and the left thigh to the 
right , See பிரிதகம் , It is a pressure action 
which seems to be feasible only with a big 
vagina and too small penis . 


பிருதிவிக் கடுக்காய் , மெல்லிய தோலுள்ள 

தும் , வயதை வளர்க்கக் கூடியதுமாயுள்ள 
ஓர்வகைக் கடுக்காய் , a kind of Indian gall 
nut with thin soft skin used for prolonging 
life . 


பிரேடணம் , வனமிரட்டி , a plant . 


பிருதிவியாதி , பூநீறு , essence of fuller s earth . 


பிரேஷாரம் , இடவகம் , which see . 


பிருதிவியுப்பு , மண் உப்பு , salt prepared 

from fuller s earth . 


பிரேட்சணம் , கண் , eye . 


பிரேட்சை , அறிவு , knowledge ; 2 , புத்தி , sense . 


பிருதுகேசுரம் , மலை , mountain . 


பிரேதக்குழி , நிலவறை . crypt . 


பிருதுபலா, கிச்சிலிக் கிழங்கு , root of Cur 

cuma zedoaria , 


பிரேதசுத்தி , பிணத்தைக் குளிப்பாட்டல் , to 
clean or wash the dead bony . 


பிருதுரோமை , மீன் பொது , fish in general. 


பிரேதசோதனை , postmortem examination . 


பிருதுவி , பஞ்சபூதத்திலொன்று, See 
பிருதிவி , 


பிரேதம் , பிணம் , corpe , dead body : 2. 

பிசாசு . devil , ghost . 


பிருது விகை , ஏலம் , cardamum . 


Ocimum 


பிருதுவி தத்துவம் , உடம்பின் மூலம் , the 

causation of body . 


பிரேதராட்சசி , துளசி , a plant 
sanctum . 


பிரேதவனம் , இடு காடு , grave yard . 


பிருதுவி நாதம் , பூமி நாதம் , which see . 


பிரே தவிசாரணை , Inquest . 


பிரு தூதாம் , ஆட்டுக்கடா , hegoat . 


பிரேதா காரம் , சவப்பெட்டி , coffin . 


பிரு தூ தான் , பெரு வயிற்றுள்ளோன் , big 
bellied man . 


பிரேத்தம் , கடம்பு , which see . 


பிரேயம் , கள் , toddy , any fermented liquor . 


பிருத்தசைவம் , See வஞ்சி , a climber. 


பிருத்தியுபீசம் , மூங்கிலரிசி , seeds of bam 

boo - Bambusa arundinaceae . 


பிரை , அரைப்பாகம் , half portion ; 2. உறை 

தல் , coagulate ; 3. உ.றை மோர் , fermented 
curd used as runnet for curdling , 


8356 


பிரோச்சியதேசபத்திரி 


பிலவ தீதம் 


பிரைக்க பாடம் , 


பிரௌடை , see பிரவிடை 


பிரைக்கல் , செம்பாறைக்கல் , red rock , 


பிர்மக்கல் , மூன்று மாதத்திய கருப்பிண்டம் , 
three months foetus . 


பிரைக்காற்சின்னி , அரைகாற்படி , one eighth 
measure . 


பிர்மகாஷ்டம் , பூவரசு , portia tree - Thes 

pesia populena. 


பிரைக்கூற்றல் , பாலில் மோரை உறைவதற் 
காக வேண்டி ஊற்றுதல் , adding butter 
milk to the luke warm milk to convert it 
into curd , 


பிர்மதாரு , 
பிர்மதாருசம் , 


பூவரசு , Portia tree -- 
Thespesia populena . 


பிர்மம் , இரகற்பூரம் , subchloride of mercury . 


பிரைமா , புளித்தமாவு, yeast . 


பிரைமோர் , உறையூற்று மோர் , butter milk 
used for coagulating milk . 


பிர்மவித்து , வெள்ளைப் பாஷாணம் , white 
arsenic . 


பிர்மவுப்பு , கறியுப்பு , common salt . 


பிரைவளையமாக பூசல் , பாதிவட்டமாக மண் 
அல்லது சுண்ணாம்பு பூசல் , smearing earth 
or chunam in a semicircular form . 


பிர்மாண்டம் , உச்சந் தலை , vertex . 


பிரைவிடை , see பிரவிடை . 


பிலகாரி , பெருச்சாளி, bandicoot . 


பிரோகம் , யானைக்கால் , a diseases - filaricat . 


பிலக்கச்செய்தல் , இறுகச் செய்தல் , to make 
hard ; 2. கெட்டியாய்ச் செய்தல் , to solidify ; 
3. காற்று புகாதபடி சீலை மண் செய்தல் , 
to lute with earth and cloth . 


பிரோசனம் , புரசை மரம் , a tree , bastard teak 

Butea frondosa . 


பிலசம் . 


பிரோதம் , தொடை , thigh ; 2. முதிராத , 
அல்லது இளங்கருப்பம் , first stage of 
conception . 


பிலச்சம் , 


கருஞ்சீரகம் , black cumin seed 
Nigella sativum ; 2. ஓர் பூடு , 
a plant 

Ficus infectorius see 
பற்கடி . 


பிரோத்தகம் , மிளிறை . 


- 


பிலசாரி , பீதரோகணி , root - gold thread 

Thalictrum foliosum . 


பிரோத்த சோயம் , பனிப்பயறு , a climber 

- Phaseolus aconitifolius 


dew gram 


பிலஞ்சுலோபம் , எறும்பு , ant . 


சிரகாகோளி, 


unidentified 


பிலஞ்சேபம் , see ஆற்றலரி , a plant . 


பிரோத்தட்சி , 
plant . 


பிலத்தல் , பலத்தல் ; வலியடைதல் . 


பிரோத்தத்தம் , கருங்கொள் , black horse 
gram . 


பிலம் , குகை , cave ; 2. வளை , hole . 


பிரோத்தம் , நாரத்தை , bitter orange 
Citron . 


பிலவகதி , தவளைப் பாய்ச்சல் , leaping of a 
frog .. 


பிரோத்தபாண்டு , பேய்ப்புடல் , which see , 


பிலவங்கம் குரங்கு , monkey ; 2 , தவளை , frog ; 

3 , தேரை, a lean creature of the frog spe 
cies said to ive inside the rock; 4. மான் , 
deer ; 5. இச்சி , a tree . 


பிரோத்தரம் , முற்பலாசு , which see . 


பிரோத்தா , முடக்கொற்றான் , a creeper . 


பிலவசியம் , 


பிரோச்சியதேசபத்திரி, ஏலம் , cardamum of 
Broach . 


பிலவ தீதம் , see வாகை , 


3357 


பிலிஞ்சி 


பிலேசயை 


root of long 


பிலிமூலம் , திப்பிலி மூலம் , 
pepper . 


பிலவப் , ஆடு , sheep ; 2. தவளை , frog ; 3 . 
ஓர் பறவை , a kind of bird ; 4. குரங்கு , 
monkey; 5. வாகை , flowering tree - Mim 
osa flexusosa ; 6. ஓர் புல் , a kind of grass ; 
7. பெருமுத்தக்காசு , அல்லது பெருங் 
கோரைக் கிழங்கு , root tuber of Cyperus 
umbellatus . 


பிலிம்பி , கொச்சித்த மரத்தை , the bilimbi 

tree -- Averrhoa bilimbi . 


பிலிம்பி பழம் , பிலிம்பியின் பழம் , fruit of 

bilimbi tree .. 


பிலவயம் , ஆள்வள்ளிக் கிழங்கு . root tuber 
tapioca Manihot utilissima , 


பிலிற்றல் , கொப்புளித்தல் , gargling . 


பிலவான் , பலவான் , வலியோன் . 


பிலிற்று , see பிலிற்றல் . 


பிலவு , ஒட்டப்பிலவு , Laportea crerulata . 


பிலீக்கச் சோகை , மண்ணீலிரன் வீக்கத்தினால் 
ஓற்படும் ஓர்வித சோகை , anaemia caused 
by the enlargement of the spleen . 


பிலன் , எறும்பு , ant ; 2 , வல்லமை , strength . 


பிலா, see பலா , jack tree . 


பிலீகத்தாபம் , மண்ணீரலழற்சி . inflammation 

of spleen Spienitis 


பிலாக்கொட்டைத் தைலம் , ஓர் வகைக் கற் 
பம் , oil extracted from the seeds of jack 
fruit . 


பிலீக நாளம் , spleenic vein . 


பிலாசி , see இருள்விடு செடி . 


பிலீகம் , வயிற்றில் இடது மேல் பக்கத்தி 

லிருக்கும் ஓர்வித மாமிச கண்டம் மண்ணீ 
ரல் , an abdominal organ situated in the left 
hypochondriac region which the ancients 
considered to be the seat of melancholy , 
anger , vexation etc- spleen . 


பிலாச்சை , 


கடற் தவளை , sea frog. 


பிலாச்சை மீன் , நீரையாவது காற்றையா 
வது உட்கொண்டு சில சமயங்களில் உப்பிக் 
கொள்வதால் இதை ஆங்கிலத்தில் கோளம் 
அல்லது உப்பும் மீன் என்றுபெயர் கூறுவர் , 
இதன் சதை விஷத்தன்மையாதலால் உண 
வுக்குதவாது , Globe fish or Puffer fish . it 
being poisonous , it is not fit for eating . 


பிலீகரோகாம் , வயிற்றில் இடது மேல் பக்க 
மாயுள்ள பிலீக வுறுப்புகள் தனது இயற் 
கையாயுள்ள விடத்தை விட்டு , சரிந்து 
வயிற்றில் பலவித வேதனையையுண்டாக்கி 
வீங்கிக் கட்டியைப்போல் தோற்றப்படும் 
ஓர் நோய் , disease of the spleen . 


பிலாருவமரம் , Dinduga tree , 


பிலீகவிர்த்தி , பிலீகத்தின் பெருக்கம் , enlar . 
ged spleen . 


பிலால் , புலால் . 


பிலாவரம் , 
பிலாவீரம் , 


} Mundulea subersa. 


பிலிகோதரம் , ( பிலீகம் + உதரம் ) மண்ணீரல் 
வீக்கத்தினால் உண்டாகும் பெருவயிறு , 
dropsical swelling of the abdomen due to 
enlargement of spleen . 


பிலாவு , see பிலா . 

பிலுகம் , செங்குன்றி , a twiner - A b rus 

precatorius with red flowers and red seeds . 
பிலாளகம் , புனுகுச்சட்டம் , civet cat perfume . 

பிலுகா , வீழி , a plant . 
பிலி , பூனைக்காஞ் சொறி , a climber - Clim 
ber nettle - Tragia involncrata ; 2. திப்பிலி , பிலுட்டம் , Empyrenma . 
long pepper .. 

பிலேசம் , கருஞ்சீரகம் , black cumin . 
பிலிக்குடியன் , எலுமிச்சை , lime . 

பிலேசயம் , கீரி , mungoose ; 2. எலி , rat ; 

3. சிங்கம் , lion ; 4 , பாம்பு , snake . 
பிலிசம் , see கருஞ்சீரகம் , black cumin . 

பிலேசயை , உடும்பு . a species of lizard 
பிலிஞ்சி , ஓர் மரம் , a tree , 

Guana .. 


3358 


பில்லியெடுத்தல் 


பிழைப்பு 


பில்கல் . 


பில்லிவெட்டு , ஓர் கண்ணோய் . 


பில் ததல் ,} கொப்பளித்தல் , gargling . 


பில்லங்கம் , குரங்கு , monkey ; 2. தவளை , 
frog . 


பில்லிவைத்தல் , ஏவலினால் தீங்கு செய்தல் , 
to bewitch one ; 2. சூனியம் வைத்தல் . to 
place magical materials to injure one , 


பல்லபஞ்சம் , எலிப்பயறு , a kind of gram , 


பில்லை , tablet . 


பில்லை தட்டல், to make tablets . 


பில்லம் , கண்ணிமை புருவ முழுமையும் நீர் 
கட்டித் திரண்டு புடைத்து விம்மிக்காணும் 
ஓர் வகைக் கண்ணோய் , a disease of the 


பில்லைமருது . See பிள்ளை மருது . 


eye lid .. 


பிழாவல்லியம் , நரியிலந்தை , a kind jujuba . 


ஓர் கண்ணோய் , இமைப்பில்லம் , கண் 
ணிமை அடியில் சதை வளர்ந்து கண்பூ 
பீளை , வலி , கூச்சம் , நீர் வடிதல் , ஆகிய 
குணங்களுடையது . 

கண்ணோய் . 


see 


பிழி , கள் , toddy , any fermented liquor ; 2 . 
பிதுக்கல் , to squeeze out ; 3. கூந்தற் 
பனைக்கள்ளு , toddy extracted from talipot . 


பில்லரோகம் , சிலேட்டும் பித்தங்களினால் பிற 
க்கும் கண் வியாதி , இமையினுட்புறத்தில் 
தசை வளர்ந்து துடித்து கண்ணிமைக்கும் 
பொழுதெல்லாம் அருவி உறுத்தி அதிகமாய் 
வலித்து , கண் சிவந்து கூசி , கருவிழியில் 
பூவுண்டாகி , ஓயாமல் பீளை கட்டி , நீர்ப் பெரு 
க்கு முண்டாகுமோர் கண்ணுேப் , an eye 
disease caused by phlegmatic and bilious 
disorders in the system . 


பிழிதல் , கையினால் அமிழ்த்திச் சாறெடுத்தல் 
சாறு பிழிதல் , squeezing to draw out juice 
from herbs , fruits etc. 


பிழிமருந்து , இலை , பூ , முதலியவற்றை நசுக் 
கிப் பிழிந்து மூக்கிலிடுதல் , நசிய மாத்திரை 
களை , சாறு அல்லது முலைப்பால் விட்டு 
உறவைத்துப் பஞ்சில் நனைத்து மூக்கில் 
பிழிதல் , juice dropped into the nostrels ; 
breast milk or juice where in the medicine 
is soaked and then dropped into the 
nostrils , -- Errhine, 


பில்லாச்சிவல்லி , Spatholobus Roxburghii . 
See ஆனைப்பிச்சான் . 


பில்லாஞ்சி , கருப்பு பில்லாஞ்சி , ஒரு குத்து 
செடி , Black honey shrub - Phyllanthus 
multiflorus ; black berried feather foil - 
Phyllanthus reticulatus. 


பிழியல் , தேன் , honey . 


பிழுக்கை , மலம் , as in எலிப்புழுக்கை , the 
excreta as in rat Scybala . 


பில்லி , பூனை , cat ; 2. சூனியம் , sorcery ; 

witch creft ; 3 ஓர்வகைப் பேய் . a kind of 
devil . 


பிழை , உயிருடன் இருத்தல் , to live , to 
survive ; 2. வியாதியினின்று குணமாதல் , 
to recover from disease . 


a 


பில்லிக்காரன் , சூனியம் செய்பவன் , 
sorcerer . 


பில்லிக்குராயன் , இலாமிச்சை , a species of 

grass with fragrant root Andropogam 
muricatum . 


பிழைகாயம் , சொற்ப அல்லது இலேசான 
காயம் , slight injury; 2. பிழைத்துக் 
கொள்ளக் கூடிய காயம் , other than a 
mortal wound . 


பில்லிசாரிகை , நரிக்கொன்னை , a tree . 


பிழைக்கை , உயிர் பிழைத்தல் , to out live , 

to survive , 


பில்லிசூனியம் , ஓர்வகைச் சூனிய வித்தை , 

black art ; with craft ; sorcery continued to 
do mischief . 


2 . 


பிழைத்தல் , உ.யிர் வாழ்தல் , to live ; 
பிழைத்தல் , to survive. 


பில்லியத் தி , யானை நெருஞ்சில் , thorny plant 

big caltrops . 


பிழைப்பித்தல் , உயிர் பிழைக்கச் செய்தல் , 
to restore tife ; 2. உயிர் கொடுத்தல் , 
revivify ; 3. சொஸ்தமாக்கல் , to cure a 
disease and make one survive , 


பில்லியெடுத்தல் , சூனியம் வைத்ததை மந்திர 
சத்தியால் நீக்கல் , to discover and remove 
the magical articles laid in witch craft to do 
harm . 


2 . 


உயிர் 


பிழைப்பு , சீவிப்பு , livelihood ; 
வாழ்தல் , recovery . 


3359 


பிளவை ரோகம் 


பிள்ளை 


பிழைப் பூட்டல் , see பிழைப்பித்தல் . 


பிளாஸ்திரி , களிம்பு . plaster , 


பிழையால் வந்த பிள்ளை , சோரத்தனத்தி 
னாற் பிறந்த குழந்தை , illegitimate child . 


பிளி , கழஞ்சி , 2. கள் , toddy ; 3. அழிஞ் 

சில் ; a tree Rhododendron arboreum . 


பிழையில்லா மருந்து , Indallible remedy . 


பிளிகை . இரைப் பையின் 

இரைப் பையின் இடது பக்கமாய் 
கணைந்திருக்கும் உருண்டையான ஓர் 
உறுப்பு . 

பிலீகம் . 


See 


பிளகு , பாக்கு மரத்தின் வேர் , the root of 
areca nat tree ; 2. பிளவு . which see . 


பிளிகைத்தாபம் , பிலீகத்தாபம் , which see . 
மண்ணீரலுக்கு ஏற்படும் அழற்சி . 


பிளகாரி , சாரணை , which see . 


பிளிசோதரம் , See பிலீககோதரம் . 


பிளத்தல் , அறுத்தல் , 

to split open ; 2 .. 
எலும்பில் வெடிப்புக் காணல் , fracturing; 
3. இரு கூறாகச் செய்தல் , cutting asunder . 


பிளிச்சக் கீரை . See பிளிச்சிறு கீரை . 


பிளிச்சி , சீனாக்காரம் , alum . 


பிளந்த நாக்கு , இரண்டு பிரிவான நாக்கு , 
forked tongue . 


பிளிச்சிறுகீரை, செம்பு அடங்கிய ஓர்வகைக் 
கீரை , புளியாரை : plant containing copper 
sorrel . 


பிளம்பு , பிளத்தல் , வெடிப்பு, that which 
had been split , 2 , எலும்பின் 

வெடிப்பு , 
crack in the bone ; 3. வெடிப்பு , fissure. 


பிளிப்பிச்சி . foetid holly - Mappia elliptic . 


பிளப்பு சீரகம் , சீமைச் சீரகம் , இதனால் மண் 
ணீரல் வீக்கம் போம் , a species of cumin 
seed . 


பிளிம்பி , புளிச்சக்காய் மரம் , 8ilimbi tree 

Averrhoa bilimbi . 


பிளிம்பிக்காய் , ஓர்வகைப் புளிச்சைக்காய் , 

fruit of Averrhoa bilimbi . 


பிள மாஞ்சு , 

கடற் பாசியின் சாரமும் பாலும் , 
சீனியும் சேர்ந்துண்டாகும் வெண்ணிறமான 
களி , இது எளிதில் செரிக்கக் கூடியதும் 
பலத்தைத் தருவதுமான வுணவு , a kind of 
food - Blanc manger . 


பிளிர்த்தல் , கொப்புளித்தல் , gorgling ; 2 . 
எதிர்க்க த்தல் , emitting liquid from the 
mouth .. 


பிளம்பம் , வங்கம் , plumbago ; lead . 


பிளிறல் , கீறிப்பார்த்தல் , tearing open . 


பிளவு , பிளப்பு , which see . 


பிளிறு , சேறு . nire . 


பிளவு முருங்கை , தவசி முருங்கை , which see . 


பிளீகநாளம் . See பிலீக நாளம் . 


பிளேக்கட்டி , ஒர் சுரக்கட்டி , bubonic plague. 


பிளவை , விப்புருதி , carbuncle ; 2. வெடித்த 
புண் , inverterate ulcer . இது முதுகந் 
தண்டெலும் பின் மீது மாங்காய் அல்லது 
எலுமிச்சம்பழம் பருமன் வீங்கி பின் பழு 
த்து கண்களுண்டாகி புரை யோடி குளிர் 
சுரம் வலி 

எரிச்சல் இவைகள் காணும் . 
முதுகந் தண்டல்லாமல் முதுகின் பக்கங் 
களில் கண்டால் பக்கப் பிளவை என்று 
பெயர் , மார்பில் கண்டால் மார்ப்பிலவை 
என்பர் ; இக்கட்டிகளின் மேல் சல்லடைக் 
கண்களைப் போல் துவாரங்கள் ஏற்பட்டு 
அவைகளினின்று தயிர்போல் உறைந்த நீர் 
வெளிவரும் , 
பிளவைக் கொல்லி , இது ஓர் பூடு ; இரணம் , 
கட்டி , பிளவை இவைகளைப் போக்கும் ஓர் 
மூலிகை , இலைக்கள்ளி, a plant that bursts 
abscess or carbuncle leaf spurge , 


பிள்ளை , அணில் , squirrel ; 2. அன்றில் பற 

வையின் குஞ்சு , the young of the bird -- 
Indian nightingale ; 3. மரக்கன்று , young 
of tree as in தென்னம் பிள்ளை ; 4. கீரி , 
mungoose : 5. நாகணவாய்ப் புள் . 2 bird 

mainate ; 6. இளமையானவன் , young 
lad : 7. கரிக்குரு.வி , a small black bird ; 8. 
பறவைக்குஞ்சு. the young of birds in 
general ; 9. குழந்தை . child . 
1 . வெள்ளைப்பிள்ளை , Hemicyclica travan 

corah , 
2. தென்னம்பிள்ளை , 

young Cocount 
palm .. 
ஊத்தாம்பிள்ளை , urinary ibadder 
Vesica urinaria 


பிளவை ரோகம் , தசைகளில் பூச்சியுண்டாகி 
மாமிசத்தைத் தின்று மஞ்சள் நீர் கொள்ளு 
தல் , carbuncle . 


3 . 


-- 


3360 


பிள்ளைத்தக்காளி 


பிள்ளைப்பேறு பார்த்தல் 


பிள்ளைத்தாய்ச்சி , 
woman .. 


கருப் பிணி , pregnant 


4. கீரிப்பிள்ளை , mungoose . 
5. அணிற்பிள்ளை , squirrel . 
6. குழந்தைப்பிள்ளை , human child . 


7 . 


சட்டாம்பிள்ளை , monitor . 


பிள்ளைத்தாய்ச்சி நோய் , woman become 

subject to various diseases as dysentery . 
nausea , vomiting , discharge of blood from 
the uterus , pain in the uterus , dropsical 
swelling , fever etc. Great care should be 
taken in the treatment of pregnant woman . 


பிள்ளைகரைத்தல் , கருவழித்தல் , to bring 
about abortion . 


பிள்ளை கொடுத்தல் , சோரப் புணர்ச்சியால் 
கற்பிணியாக்கல் , seducing a woman and 
make her conceive . 


பிள்ளைத்தாட்சிக் கொடி , கெற்பக் கொடி , 
veins appearing on the abdomen of pregnant 
womar ) . 


பிள்ளைக்கட்டி , கருப்பங்கட்டி , an abscess of 
the womb , 


பிள்ளைத் தேங்காய் , நாற்றுத் தேங்காய் , the 
best kind of cocoanut for rising nursery . 


பிள்ளைக்கற்றாழை , ஓர்வகைக் கற்றாழை , 
இதனால் தலைவலி , கண் குத்து , மூலம் , குன் 
மம் , உஷ்ணம், வறட்சி இவைகள் போம் , 
குளிர்ச்சி யுண்டாகும் , மலசுத்தியாகும் , a 
kind of aloe ; See புள்ளிக் கற்றாழை . 


பிள்ளைத் தேள் , ஓர் வகைத்தேள் , young 
scorpion : 2. மட்டைத் தேள் , a kind of 
scorpion . 


பிள்ளைத்தோழி , குழந்தை வளர்க்கும் செவிலி 


பிள்ளைகாக்கும் பேதி , See வலம்புரிக்கொடி . 


பிள்ளை நோய் , குழந்தை வியாதி , children s 
disease . 


பிள்ளைக்காளி , ஓர் செடி , a plant . 


பிள்ளைக்கிரீச்சரம் . 


பிள்ளைப்பரிகாரி , மருத்துவிச்சி , midwife . 


amaranthus 


பிள்ளைக்கீரை , முளைக்கீரை, 
gangeticus .. 


பிள்ளைப்பால் , முலைப்பால் , human breast 
milk . 


பிள்ளைப்பிணி , see பிள்ளை நோய் . 


பிள்ளைக்குறி , பெண்களுக்குக் கருப்பந்தரிக் 
கும் அடையாளம் , symptoms of conceive 
ment . 


பிள்ளைப்பிராயம் , பாலப்பருவம் , boy hood . 


பிள்ளைக்கேங்கல் , longing to have a child . 


பிள்ளைப்பிறப்பு , சமுச்சரணம் , child birth . 


பிள்ளைக்கோசம் , கோஷ்டம் , a drug - costus 
-- Costus speciosus . 


insect of 


பிள்ளைப் பூச்சி , ஓர் பூச்சி , an 
Gryllus . 


venereal 


பிள்ளைக்கோட்டை , அரையாப்பு , 
bubo about the groins , 


பிள்ளைப் பெறல் , குழந்தையைப் பெறல் , to 
deliver child . 


பிள்ளைச்செடி . ஓர்வகைச் செடி . 
Alexandrian laurel . 


tree 


பிள்ளைப்பெறாமலடி , மலடி , a barren woman . 


Loir & m GFnm , cooked rice for the child . 


பிள்ளை பெறுதல் , to give birth to a child . 


பிள்ளைத்தக்கல் , கருவழியாதிருத்தல் , reten 
tion of pregnancy . 


பிள்ளைப்பெற்ற காய்ச்சல் , பிரசவத்தினால் 
ஏற்படும் சுரம் , Puerperai fever . 


பிள்ளைத் தக்கா திருத்தல் , 
miscarry . 


கருவழிதல் , to 


பிள்ளைப்பேறு , பிரசவமாதல் , child bearing ; 

2. மக்கட்பேறு , child birth . 


பிள்ளைத்தக்காளி , மனத்தக்காளி , a plant 
Solanam nigrum . 


பிள்ளைப்பேறு பார்த்தல் , 
delivery .. 


to 


attend to 


3361 


பிறத்தல் 


பிறகிச நீதம் 
பிள்ளை மகனிளையோர் . இளை ஞர் , 
person . 


young 


பிறகிபத்திகம் , அசோகு , 
indica . 


a tree 


Saraca 


பிள்ளைமகன் , தேங்காய் , Cocoanut . 


பிறகீர்த்தி , சமனத்துவயம் , a unknown drug . 


பிள்ளைமடல் , leaf of cocoanut tree . 


பிறகுத்தம் , see வஞ்சிக்கொடி . 


பிள்ளைமரம் , தென்னைமரம் , cocoanut palm . 


பிறக்கணம் , ஓர் நோய் , a disease ; 2. ஓர் 
கணநோய் , a disease of the children . 


பிள்ளைமருது , வெண் மருது , a kind of tree 

-- Terminalia paniculata . 


பிறக்கம் , மான் கொம்பு . horn of deer . 


பிள்ளை மருந்து , வசம்பு , a medicinal drug - 

sweet flag - Acorus calamus. 


பிறக்கருவி , see பிறகருவி . 


பிறக்கவியம் , மயிலாடுங் குருத்து , a tree . 


பிள்ளைமை , பிள்ளைத் தன்மை , childish ; 2 . 

தலைச்சன் பிள்ளையினின்று எடுக்கும் ஓர் 
மாந்திரீக மை , a collyrium extracted or 
prepared from the first born child . 


பிறக்கு , பின் புறம் , back side . 


பிறக்குதல் , பிறத்தல் , to be born . 


பிறங்கல் , மலை , mountain . 


பிள்ளையார் பூ . 

ஒர்வகைப்பூ, குப்பை 
வேளாப்பூ , a kind of flower used for Vina 
yagar - flower of Vinaca rosea ( நித்திய கலி 
யாணிப் பூ ) . 


பிறங்கி , கருநெல்லி , black indian gooseberry 

( a rare variety . ) 


பிள்ளையார் வேடங்கொள்ளல் , கற்பிணியா 
தல் , conceiving becoming pregnant . 


பிறங்கு நாறி , புறங்கை நாறி , see புறங் 
கைநாரி . 


பிள்ளையுண்டா யிருத்தல் , 
யிருத்தல் , to be pregnant . 


கருப்பிணியா 


பிறசாதனம் , தேக்கு . teak wood . 


பிறசாதிகம் , தக்கோலம் , cubeb pepper 
Piper cubebu ., 


பிள்ளையுண்டாதல் , கருதரித்தல் , பெண்கள் 
மாதவிடாய் காலத்தில் 4 நாளும் விஷ்ணு 
காந்திச் சாறு அகஸ்தியர் லிங்கக் குழம்பில் 
இழைத்துக்கொடுக்கக் கருத்தரிக்கும் , con 
ceivement . !f Agastiar linga kozambu is 
given with the juice of Evolvulus alsinoides , 


பிறசாதினி , 
பிறசாரினி, 
பிறசாரணி , 


} 


கொடியார் கூந்தல் , a kind 
of spreading plant . 


பிள்ளை வண்டு . ஓர் வண்டு , a kind of bettle . 


பிறச்சின்னை , 


ஓர் மீன் , a kind of fish . 


பிள்ளைவாசி , ஓர் வகைக் கொடி , a kind of 
creeper . 


பிறஞ்ஞைதப்பல் , stupor . 


பிள்ளை விழுதல் , 


கருவழிதல் , to miscarry . 


பிறதகி , கரிமுள்ளி , which see . 


பிற இசிவு , a kind of fits . 


பிறதனம் , கடுக்காய் , { ndian gali nut . 


பிறகது , வலம்புரி , which see . 


பிலதுரேயம் , see 


இடவகம் . 


பிறகரீசம் , அகில் , 
wood . 


a fragrant wood - eagle 


பிறதெமம் , 
பிறதேசி , 


} கடுக்காய் , see பிரதேமம் . 


60 தத்து 


பிறகருவி , உடம்பிற்குண்டான 
வம் , the sixty thathuwas of the body . 


பிறத்தல் , தாயின் கருப்பத்திலிருந்து வெளி 
வரல் , to come out from the mother s 
womb to be born . 


பிறகிசநீதம் , நெய் , ghee - Clarified butter . 


3362 


பிறப்பிடம் 


பிறத்தி , வழுதலை , which see . 


பிறர்மனை நயத்தல் 
பிறப்பித்தல் , குழந்தையை வெளிப்படுத்தல் , 
to cause to be born to get the foetus out 
of the woms . 


பிறத்திப்பூரம் , 
பிறத்தியகபன்னி, 


நாயுருவி , a medicinal 
plant Achyrauthes 
aspera . 


பிறப்பிலம் , மருட்கற்றாழை , a kind of aloe . 


பிற நீர்க்கண்டி . 


பிறப்பிறப்பறல் , பிறப்பு மிறப்பு மொழிந்து 
காயசித்தி பெறுதல் , attain salvation with 
out having any re - birth . 


பிறநீர்க்கொள்ளல் , 


கனல் 


பிற நீர்க்கோவை , உ..டம்பில் 

மீறி 
நீர்க்கோவை யுண்டாகிப் பார்ப்பவர்கள் 
பயப்படும்படி வீக்கங் காணும் ஓர் நோய் , 
a disease in which the body is bloated . 


பிறப்பு , விதையிலிருந்து முளைக் கிளம்புவ 
தும் , மூட்டையினின்று குஞ்சு வெளிப்படுவ 
தும் , கருவினின்று பிண்டம் வெளிவருவதும் 
பிறப்பெனப்படும் , germination of the secd , 
coming of the young from an egg and 
delivery of the child is known as birth . 


பிறநோய்ச்சுரம் , பிறநோய்களினால் உண்டா 

கும் வேப்பு நோய் , Ague associated with 
other diseases - Catenating ague . 


பிறப்பு , அச்சம் , fear ; 2. உற்பத்தி , birth ; 
3. தாயின் கற்பத்தினின்று 

வெளிவந்து 
பூமியில் பிழைத்திருத்தல் , to live in the 
world having come out of the mother s 
womb .. 


பிறந்த குழந்தை , a new born child . 


stork 


பிறந்தகோலம் , 
பிறந்தமேனி , 


நிருவாணம் , 
nakedness . 


பிறப்புக்குரிய , பிறப்புக்கிடமான , generative 
as in organ . 


பிறந்த நாள் , சனித்த நாள் , உலகத்திற்கு 
Dofluns MoiToi , the day when one was 
born - birth day . 


பிறப்புத்திட்டம் , the law of generation - See 

Meltzer s law in Medical dictionary . 


பிறந்தவம் , பிறப்பு . birth . 


பிறந் தாள் , புறங் கால் , back of the leg . 


பிறப்பு வரிசை , the whole process where by 
the life is continued by reproduction or 
rebirth from the lowest stage to the 
highest stage . This is well explained in the 
chapter of சிவபுராணம் of Thiruvasagam . 
" புல்லாகிப் பூண்டாய்ப் புழுவாய் மரமா 
கிப் பல்விருக்கமாகிப் பறவையாயப் பாம் 
பாகி பிறந்திளைத்தே னெம்பெருமான் . 


17 


பிறந்தினைத்தல் , becoming tired of birth , 
பிறந்திளைத்தேன் எம்பெருமான் 

( திருவாசகம் ) 


பிறந்தை , பிறப்பு , birth . 


பிறப்பு வாசி , சென்ம சுபாவம் , in born nature ; 

பிற்பினாலேற்பட்டது , that which is caused 
from birth . 


2. திப் 


பிறபலம் , கடுக்காய் , indian gall nut ; 

L1637, long pepper . 


பிறபாலிகா , அவல் , the beaten rice . 


பிற மூலம் , - அஸ்தியில் அனல் ஏறி அபான 
வாயிலில் கத்திபோல் சதை வளர்ந்து உள் 
ளும் புறமுமாய் இருந்து கொண்டு மலவா 
யில் கடுத்து தினவை யுண்டாக்கு மோர் 
வகை மூலநோய் , a kind of piles . Caused 
by excess of heat in the system and atten 
ded with itching sensation - external piles . 


பிறபேசி , external ligament . 


பிறப்பாரி , 
பிறப்பார் , 


} 


நாய்வேளை , dog mustard 
plant - 

Cleome viscosa . 


பிறரோகி , வறட்கண்டி,, a species of sensi 
tive plant Mimosa tripuctra . 


பிறப்பி , உண்டாக்கு , to originate , to pro 

duce ; 2. சனிப்பி , to propogate . 


- 


பிறரோசிதம் , See பிறரோகி . 


பிறப்பிடம் , வெளிவந்தவிடம் , அதாவது 
யோனித் துவாரம் , vagina : 

2. கருப்பை , 
womb , uterus . 


பிறர் மனை நயத்தல் , பிறன் மனையாளைப் 
புணரவிரும்பல் , to love another s wife . 


3363 


பிறவினை 


பிறவித்துவக்கு 
பிறர்முகம் பார்த்தல் , 

பிறர் மனை 
நயத்தல் , 


see 


பிறவித்துவந்தம் , பிறவித் தொந்தம் . which 


see . 


பிறலேபம் , plaster . 


which 


பிறவித் தொடக்கு , பிறவித்துக்கு , 
பிறவித் தொடர் see . 


த்த } 


பிறவடை , 

கண்ணைச் சுற்றிலும் போடும் 
பற்று மருந்து , an external medicine in 
tended to be applied round the eye . 


பிறவித்தொந்தம் , பிறவி சம்பந்தமான , relat 
ing to birth . 


பிறவலி , கண்ட திப்பிலி , root of long pepper . 


பிறவி நபும் ஸகம் , congenital impotency . 


பிறவலி சன்னி , fever or delirium marked by 

convulsions .. 


. 


பிறக்கத் தொடங்கல் , 

) 
பிறவிநோக்குதல் . about to be born . 


பிறவாதசன்னி , பிள்ளை 

பெற்ற 

பெண் 
களுக்குக் கண்டு துள்ளத்துடிக்கு உயிரைப் 
போக்குமோர் சன்னி , a fatal disease - a 
delirium which occurs during the puerperal : 
period and causes death . 


பிறவி நோய் , பிறப்பிலேயுண்டான நோய் ;; 
கற்பத்திலூரிய நோய் , congenital disease 
heriditary disease - inborn disease . 


பிறவி , பிறப்பு , birth ; 2. உற்பத்தி , to 
originate ; 3. சகோதரம் , issues of the 
same father . 


பிறவிப் பாஷாணம் , இயற்கைப் பாஷாணம் , 
native arsenic as opposed to வைப்பு பாஷா 
GOOT ID , prepared arsenic, 


பிறவி ஒழித்தல் , to be free from rebirth .. 


பிறவிப் பொன் , இயற்கைப் பொன் , native 
or natural gold as opposed to synthetic 
gold or alchemic gold . 


பிறவிக் கல் , இயற்கையான கல் , natural 
stone as opposed to artificial stone . 


பிறவிமயக்கு , உற்பத்தி யாகும் போதே 
யுள்ள மயக்கம் , natural allurements of life. 


பிறவிக் கற்பம் , பிறவியை ஓழிப்பதற்காக 
சாப்பிடும் காய கற்பம் , rejuvenating drug 
for getting rid of re - births . 


பிறவி மலடு , இதில் வயிற்றில் 3 - மடிப்புகள் 
விழுந்து இடுப்பு பருத்து உடம்பு தாவித்து 
பிள்ளை யுண்டாகாமை , in born barrenness 
or sterility 


பிறவிக் குணம் , இயற்கையான 

குணம் , 
பிறக்கும்போதேயள்ளது , natural quality 
or disposition which is in born - inborn 
tendency . 


பிறவி மறு , பிறந்த போதேயுள்ள மறு , moles 
and warts found from the birth , 


or 


வேக 


பிறவிக் குருடு , பிறக்கும் போதே குருடு , இது 
தாயார் கற்பத்திலிருக்கும் போது 
மருந்து சாப்பிடல் விஷந் தீண்டல் பத்திய 
குற்றம் காரணமாகும் . born blindness , 
existing from birth - Congenital Amauro 
sis . 


பிறவி மூலம் , Congenital haemorrhoids 

piles . It is usually as cribed to defects in 
the semen and ovum of the parents . The 
polypic in this case are hardly visible and 
extremely painful. One suffering from this 
type of piles gets thinner and thinner every 
day and eats but very little owing , to im 
paired digestion and as a result of which a 
croaking sound is heard in the intestines , 


பிறவிச் சுபாவம் , இயற்கைச் சுபாவம் 
பிறவிக் தணம் . 


see 


பிறவித்தங்கம் , இயற்கையா யுண்டாகும் 
தங்கம் , உலகத்தார் பார்க்காத ஆயிரத் 
தெட்டு மாற்றுத் தங்கம் , தங்க ரேக்கு , 
natural superior gold . 


பிறவிருத்தியாதல் , மலங்கழிதல் , 
motion . 


to have 


பிறவி வாசல் , யோனி வாசல் , Osexternum ; 
2. கர்ப்பவாசல் , ostium vagina . 


பிறவித் துயர் , பிறப்பினாலுண்டாகும் 
வருத்தம் , worries of life . 


மன 


பிறவிழம் , பவழம் , corai . 


பிறவித் துவக்கு . பிறவியின் 
continuity of birth . 


தொடர்ச்சி , 


பிறவினை , காமம் , lust . 


3364 


பிறுந்தம் 


பிற்சாரணை 


பிறவிச்சு , retraction of the muscles of the 

nape .. 


பிறுமி நாசி , see புட்கரமூலம் . 


பிறவீச்சு சன்னி , ( புறவீச்சு ) பிடரி வலித்து , 
நோய் மிகுந்து பேசப்பிடிக்க வொட்டாமல் 
மயக்கமுண்டாகி தலை கனத்து பாம்பு கடி 
த்த விஷம் போல் உடம்பு நடுங்கித் திமிருண் 
டாய் நாள் தோறும் இரவில் துன்புறுத்தும் , 
சில வேளை அடுத்தடுத்துக் குத்தல் கண்டு 
பற்கிட்டி வேர்க்கும் , a disease of the nape 
of the neck marked by pain in the region , 
hence in ability to speak giddiness , heaviness 
of the head , shivering of the body , with 
numbness , and extreme is felt at nights ; 
sometimes there will be sweating and lock 
jaw .. 


பிறைக்கபாடம் , இருதயத்தின் நாடியின் உள் 
ளுறைச் சவ்வாலான மூன்று மடிப்புகள் , 

துதடிப்பு உறப்புமாய் சிறுமுருந்து திரளை 
யுமுடையதாய் வட்டித்த ஓரம் சுவரில் பற்றி 
யிருக் தம் , semilunar valve of the heart 
made of three cusps ; they are two in num 
ber one situated at the opening of the 
Aorta and the other at the opening of the 
pulmonary artery . 


பிலறக்காய்ச்சல் , மாதத்திற்கு கொரு முறை 
வரும் காய்ச்சல் , fever coming once a 
month . 


பிறவுடலுறுப்பு , other bodily organ . 


பிறழ்ச்சி , நடுக்கம் , shivering , quivering . 


பெண்சாதி , ano . 


பிறன்மனை , அன்னியன் 
ther s wife . 


பிறைச் சவ்வு , கன்னி முத்திரை , hymen . இது 

இளம் பிராயத்தில் திரைந்து மடிந்து இளக் 
கமாயிருந்து வயது வருவதற்கு சற்றுமுன் 
அகன்று பூரணமாகும் , இதன் மத்தியில் 
துவாரம் உண்டு , இதன் வழியாய் மாத சூத 
கம் வரும் . it is thin membrane by which 
the vagina is partially closed . It his folded 
loosely in wrinkles until just before puberty 
when it becomes developed and expands . 
It has an opening in its centre for the 
escape of the menstrual secretion . 


பிறாகாண்டம் , சரகண்ட பாஷாணம் , a kind 
of arsenic . 


பிறாமுட்டி , சிற்றாமுட்டி , a medicinal herb -- 

Pavonia zeylanica ; 2. சாயவேர் அல்லது இம் 
To Count -- root of Oldenlandia umbele 
lata . 


பிறை நாடி , See சந்திர நாடி . 


பிறால் சவ்வு , flakes . 


பிறை மலர் , அகத்தி , a tree -- Sesbania gran 

diflora . 


பிறாழாடம் , மூன்றெழுத்தி லொன்றாகிய 
சவ்வு one of the three Mystic letters 
named Savvu . 


பிறானாந்திய காலம் , 


பிறைவளையமாகப் பூசல் , See பிரை வளைய 
மாகப் பூசல் . 


பிறிதாகி , மாகாளி , the root of a twiner 

பெருநன்னாரி , bigger variety of Sarsaparilla . 


பிறோனிதம் , கெந்தி , sulphur . 


பிறிதேகியம் , பொன் முசுட்டை , a twiner 

-Cissampelos pareira . 


பிற்கருவி , உ.டம்பிற்குண்டான 60 தத்துவம் , 
See பிறகருவி . 


பிறியகம் , கடம்பு , which see ; 2. வேங்கை , 
the Indian kino tree Pterocarpus bilobus ; 
3. பிளவு சீரகம் , which see ; 4. ஞாழல் ; 
which see 

saffron .. 


பிற்காலம் , முதுமை , old age ; 2 , அந்திய 

காலம் , fag end of life : 3. இறந்த பிறகு , 
after death . 


பிறியா நங்கை , வேப்பிலை கங்கை , a plant . 


பிற்சாமம் , நான்காஞ்சாமம் , fourth period . 


பிறுதானிகா , see கருங்கொடி . 


பிறுந்தம் , கருங்கொடி , which see . 


பிற்சாரனை , see உரோமகி , 


3365 


பின் புத்தி 


பின்னம் 


பிற்பகல் , மத்தியானத்திற்குப் பின்பொழுது , 
afternoon 


பின்மூலம் , சிற்றாமுட்டி , root of a medicinal 

herb - Pavonia zeylanica . 


பிற்பலிசாபம் , செப்பு நெருஞ்சில் , which see . 


பின்வலி , பிரசவமல்லது புண்களை சத்திரம் 
செய்த பின் ஏற்படும் நோய் , after pains as 
in delivery or operation . 


பிற்பிறவி , அழுக்கு , after birth secundines 


பின்வளைந்த கருப்பை , retroverted uterus . 


பிற்றிகம் , முள்ளி , thorny plant . 


பின்வளைவு , பின்மடிப்பு , retroflexion . 


பிற்றை , நாளை , 

நாளை , to morrow ; 
நாள் , the next day . 


2. பிந்திய 


பின்றுடரி , see நாயுருவி ; 2. பெண் துடரி , 
Opposite முன்றொடரி . 


பினத்தல் , பிதற்றுதல் , raving . 


பின்றொடரி , see திகைப்பூண்டு ; 2. ஆடை 
யொட்டி , which see , 


பினற்றல் , see பினத்தல் . 


பின்னகம் , மயிர் முடி , hair knot . 


பினாகபாணி , குங்கும பாஷாணம் , a kind of 
arsenic .. 


பின்னகன் , பேதி , diarrhoea . 


பினாத்தல் , See பினத்தல் . 


பின்னங்கால் , பின் புறங்கால் , hind leg ; hind 

part of the foot . 


பினுவபுட்பி , நேர்வாளம் , croton seed plant . 


பினை தல் , பிசைதல் , to mix with hand . 


LUGTGT 5 , the arm above the elbow -- 

Brachium . 


பின்கரப்பான் , ஓர் விரணநோய் , a kind of 

skin disease opposite of முன்கரப்பான் . 


one 


பின்னடைப்பான் , பசிநோயிலொன்று , 
of the diseases caused by hunger . 


பின்கலை . தசநாடியிலொன்று , one of the ten 
nadis , 


பின்னந்தலை , பிடரி , back of the head and 

neck . 


பின்கால் , hind leg . 


பின்புறம் , 


பின்னந்தொடை , 

தொடையின் 
back of thigh - Ham .. 


பின்சரம் , அரிதாரம் , yellow orpiment . 


பின்சுரப்பு , கடைசியாகச் சுரக்கும் பால் , the 

last milk taken from the teat at any one 
milking as it is particularly rich in butter as 
compared with fore milk . 


பின்னந் தொடை நரம்பு , தொடை அல்லது 
முழங்காலின் பிற்பக்கத்து நரம்பு , one of 
the tendons of the Ham . 


பின்து..ரி , see திகைப்பூடு . 


பின்னம் , குறைவு . 

defect ; 2. பழுது 
deformity; 3. கழிவு, tear , 4 , பராகம் , 
pollen of flower ; 5 . உறுப்புக் குலைவு 
distortion of an organ or limb , 6. சிதைவு ; 
rupture ; 7. எலும்பு முறிவு , fracture . 


பின்பனி , மாசி பங்குனி மாதம் , months of 

January and February when there is mist in 
the early morning . 


பின் பிறாக்குவித்தை . 


பின்னம் , a perforation of any of the cavities 

or receptacles of the body by the tip of 
any pointed instrument- Punctured wound 
or ulcer .. 


பின்புத்தி , பின் தோன்றுமறிவு, knowledge 
that comes latter . 


3366 


பின்னீர்க் கோவை 


பின்னோக்கு 


பின்னல் , கடற்பாசி , = d i bie seaweed 

Alga zeylanica .. 


பின்னுச்சி , சிசுபிறக்கும்போது அதன் தலை 

யின் பின்புறத்தில் முக்கோண ரூபமாக 
தோற்றப்படும் ஓர் சிறு குழி , a tri angular 
space at the back of the infants head where 
occipital and parictal bones meet -- Poste 
rior fontanelle . 


பின்னல் கொடி . கிளைகளின் தண்டே கொழு 
கொம்புகளின்மேல் பின்னிக்கொண்டு வள 
ரும் ஓர் செடி , Iwiners . 


பின்னற் கொடி , ஓணான் கொடி , a creeper 

Convolvulus racemosus ; 2 , பெருமுசுட்டை , 
many flowered bindweed -Ipomoea staphy 
lina . 


பின்னுச்சித் தோற்றம் , கிரமப்பிரசவத்தைக் 

காட்டுமோர் குறி , presentation of occipits 
vertex - a characteristic sign of natural 
labour . 


பின்னேரம் , சாயுங் காலம் , evening . 


பின்னற் பாம் : 


sea 


eel . 


பின்னை , புன்னைமரம் , a flower tree --Alexan . 

drian laure ! Celophyllum ; inphyllum . 


பின்னாரி , முதுகின் கீழ்புறம, the lower por . 
tion of the back . 


பின்னைக்காயளவு , புன்னைக்காயின் அளவு , 

as big as the ( 4607 2007 À SIT ) fruit Alexan 
drian laurel – Calophyllum insophyllum . 


பின்னிசிப்பு ) ஓர் இசிவு நோய் . opisthotmos . 

See பாகிராயாமவாதம் , தனுஸ் . 
பின்னிசீவு, 

தம்பவாதம் , ஓணான் நெய்யி 
னால் தீரும் , ghee prepared out of chame 
leor cures the disease . 


பின்னை நாள் , மறு நாள் ; next day ; 2. பின் 

னாள் , subsequent days . 


பின்னியாகம் , 
பின்னியாக்கம் , 


குந்திரிக்கம் , Indian frankin . 
cense - Boswellia thurlfera , 


பின்னைப்பூ , புன்னைப் பூ . flower of Alexan 
dria laurel ,, see 

பின்னை . 


பின்னிரோவம் , முட்கண்டை, a thorny plant 

Solanum genus . 


பின்னை யெண்ணெய் , பின்னை காயிலிருந்து 
எடுக்கும் எண்ணெய் , oil extracted from 
the kernel of the fruit of Alexandrian laurel . 


பின்னோக்காடு , பிரசவத்தி லேற்படும் பின் 
வலி , after pains in labour . 


பின்னீர்க்கோவை , நீர்க்கோவையினாலுண்டா 
கும் , கோழை வாய் வழியாய் வராமல் உண் 
ணாக்கு வழியாய் விழுங்கும்படி இறங்கல் as 
Opposed to முன்னீர் கோவை . 

which see 
mucus or phlegm getting through the back 
opening of the nose , This is opposed to 
முன்னீர்க் கோவை . 


பின்னோக்கு , பின் பார்வை , to see behind ; 
2. சென்ற காலத்தை எண்ணிப் பார்த்தல் , 
to think of the past . 


பீ 


பீசதபம் 


பீசம் 


பீசதாதுவிருத்தி , a condition in malignant 

tumour Anaplasia , 


பீ , மலம் , faeces excreta ; 2. கழுதை 
விட்டை மரம் , 

ordure tree Sterculia 
guttata ; 3. பெரும்பீ , coromandel ailanto 
see பீநாறி . 


பீச நரம்பு , சுக்கிலம் ஓடுவதற்கு கற்றகுழல் ; 
சுக்கிலக்குழல் , spermatic cord . 


பீகசாரி , இளைய பெண் , young woman . 


பீசநாடி , 


Cuminum 


பீகம் , சீரகம் , cumin seed 

cyminum . 


பீசத்துக்கு இரத்தத்தை யெடுத் 
துச் செல்லும் இரத்த குழல் , Spermatic arte 
ries . 


பீசநீர்க்கோவை , ஓதம் , hydrocele . 


பீக்கம் , எட்டிக்கொட்டை , nuxvomica seed . 
பீக்கருவேல் , ஓர் வகைக் கருவேலமரம் , a 
species of கருவேல் , - Acacia farnesiana . 


பீசபந்து , மாமரம் , mango tree . 


பீக்காக்கை . 


பீக்கிலாத்தி , சங்கங்குப்பி , the armpit 

shrub wtih a bad smell - Clerodendron 
Inerme .. 


பீசபூரசுரசம் , பழுத்த மாதுளை ரசத்தில் இங் 
துப்பு சேர்த்து இருதய சூலைக்காகச் சாப்பி 
டக் கொடுக்குமோர் ஆ . வே. மருந்து , pome 
granate juice mixed with Sind salt which is 
given for heart disease . 


பீக்கை , வசளை , which see . 


பீசபூரணம் , கொம்மட்டி மாதுளை , a kind of 
citron . 


பீக்கொஞ்சி , ஒரு மரம் , a tree - Coromandel 

jamoon alias Eugenia bracteata . 


பீசபூரம் , கொடிமாதளை , a variety of pome 
granate . 


பீங்கானோடு , பீங்கானுடைந்த துண்டு . a 
broken piece of porcelain . 


பீசப்புல் , ஓர்வகைப்புல் , a kind of grass 

Danicum antidotale . 


பீங்கான் , வெள்ளைக் களிமண்ணினால் செய்த 
UTDOTL. , China ware - Porcelain , 


பீசப்பை , சுக்கிலம் தங்கும் பை , Sac contain 

ing sperm ; 2. விரைப்பை , the skin cover 
ing the testicles . 


பீசமகம் , முள் வெள்ளரி , a kind of cucumber . 


பீங்கான்கண் , the vitreous humour of the 
eye - Vitreum ; 2. செயற்கை கண் , arti 
ficial eye , 


- 


பீசமறைவு , அண்ட மிலாதவன் one with 
no testicles Cryptorchism ; , 2 . அண்டம் 
கீழறங்காது வயிற்றிலேயே மறைத்திருத் 
தல் , undiscened tests . 


பீசகம் , ஓர் மரம் , வெட்பாலை , Tellichery bark 

Wrightiana tinctoria ; 2. கைகளும் தலை 
யும் யோனி வாயிலை பிரசவ காலத்தில் 
அடைத்துக் கொள்ளல் , presentation of 
vertex with prolapse of hands . 


பீசமிருநாள் . தாமரை வளையம் , stem of lotus 

cut into pieces . 


a kind of 


பீசகவயம் , முயற் செவிக்கள்ளி , 
Spurge .. 


பீசகோசம் , விதைகளை யுண்டாக்கிக் கொண் 
டிருக்கும் பாகம் , pericarp . 


பீசம் , அண்டம்.- testicles ; 2. ஆண்குறி , 

membrum verile ; 3. தாமரைப்பூச் சுருள் 
pericarp ; 4. சுக்கிலம் , semen verile; 5 . 
விரை , seed ; 6. சந்ததி , off spring , pro 
geny ; 7. மூலம் , origin , cause ( as in பீச 
மந்திரம் ) ; 8. வாலைப்பூ நீர் , the essence of 
fuller s earth ; 9. பூரகம் , the vital air 
passing through the right nostril ; 10 . 
ஆண் குறியின் கீழே தொங்கும் இர 
ண்டு விரைகள் , இது இந்திரிய முண்டாவ 
தற்கும் ஆண் தன்மைக்கும் ஆதாரமாயி 
ருக்கு முறுப்பு , one of the two glands that 
secrete the seminal fluid in males ; 11 , பீச 
எழுத்து , a mystic letter - the syllable 
which forms the essential part of the man 
tram of any diety , 


பீசசிங்கி , ஓர் தைலம் , a medicated oil . 


பீசஞ்சம் , தாமரை மணி , lotus beads . 


2 , அண்டவாயு , 


பீசதபம் , பீசரம் , orchitis : 

testitis . 


3368 


பீச்சி 


பீடன் பாக்கு 


பீசம்வாங்கல் , விரையெடுத்தல் , castration , 
emasculation .. 


பீச்சிபழம் , தற்பூசினிப்பழம் , water melon 

Cucurbita citrullus . 


பீசரம் , see பீசதபம் , 


பிச்சிப்பூ , ஓர் வகை மல்லிகைப்பூ , a kind 

of jasmine - Jasminum grandiflorum . 


பீசர் , 


பீச்சு , பீச்சல் , to syringe ; 2. கழிதல் , to eject 

watery stool . 


சலதை , விரைக்கயிறு , spermatic cord . 


பீசவாதம் , அண்டவாதம் , swollen testicles . 


பீச்சுகுழல் , See பீச்சங்குழல் . 


பீச்சுதல் , பீச்சங்குழலினால் பீச்சுதல் , clyster . 


பீசவாயு , அண்ட வாயு , orchitis . 


பீச்சுப்பிரயோகம் , injection . 


of the 


பீசவீக்கம் , விரைவீக்கம் , swelling 

scrotum or testis . 


பீசறாகண்டி , காட்டாமணக்கு , which see . 


பீச்சுமருந்து , ஊசி குத்தி இரத்தத்திற் தள் 
செலுத்தும் மருந்து , injecting medicines 
through hypodermic syringe . 


பீசாட்சரம் , ஓங்காரம் , the mystic syllable 

with which the mantram of any diety opens ; 
2 , விந்து , Samen , 


பீச்சுவிளா, See பீச்சுவிளாத்தி , 


பீசாமலம் , கொருக்காய்ப்புளி . a thorny tree 
Pithecolobium dulce . 


பீச்சுவிளாத்தி , ஓர் நாற்றமுள்ள மரம் , பெரு 

மரம் , a tree giving bad stink -- Sterculia ; 
foetida . 2. ஓர் விளாமரம் , a kind of wood 
apple tree . 


பீசானி, விஷப்பாலை , a plant of the species 

of பாலை having poisonous quality .. 


பீச்சைக் கால் , இடது கால் , left leg . 


பீச்சைக்கை , இடது கை , left hand . 


பீசி , பீசத்தையுடையது . that which contains 
the seed . 


பீஞ்சல் , see பீச்சுவிளாத்தி , 
பீஞ்சாசிகம் , தகரை , which see . 


பீசை , see பீசைபுல் . 


பீச்சகத்தி , சிற்றகத்தி , which see . 


பீஞ்சுகபழம் , கடுக்காய்ப் பழம் , fruit of 

Terminalia Chebula . 


பீச்சகம் , வரகு , a cereal -- Paspalum scrobi 

culatum . 


பீஞ்செறி , See பீச்சங்கு . 


பீச்சைக்கைவாகு . 

கைப்பழக்கம் , 
left handedness ; See ரீச்சைக்கை , 


டது 


பீடகம் , 


பீடபற்பம் . 


பீச்சங்கு , ஓர் வகை நாற்றமுடைய சங்கங் 
செடி , cleome . 


பீடமம் , முள் துளசி , thorny holy basil . 


பீச்சங்குழல் மலசலம் வாங்கும் ஓர் சூத்தி 
பீச்சாங்குழல் ) ரக்குழல் , Syringe . 


பீடம் , ததம் , anus . 


பீடம் , polypus as in nose ear etc. 


பீச்சல் , கழிச்சல் , 

to purge ; 
பாய்ச்சல் , to syringe water . 


2. தண்ணீர் 


பீடயூதி , ஒருவகை மல்லி , jasminum humile . 


பீச்சாக்கத்தி , 
பீச்சாங்கத்தி , 


தி ) 


See பீச்சகத்தி , 


பீடனம் , பீடித்தல் , suffering from . 
பீடன்பாக்கு , மலையாளத்திலிருந்து வரும் ஒரு 
வகைத் துவர்ப்பு சத்து மிகுதியாபபுள்ள 
பாக்கு . 


பீச்சி , ஓர் அத்தி , wild fig -- Ficus asperrima 

alias Ficus hispida . 


3369 


பீ தகந்தகம் 


பீதசாரதி 


பீதகந்தம் , பன்றி , pig . 


பீடிகை ஆசனபந்தனி, பீடிகை எலும்பு , 
ஆசனவெலும்பு இவைகளின் கட்டுநார் , 
Sacro ischiatic ligaments. 


பீதகபத்திரம் , சிறிய முள்ளங்கியிலை , small 
radish leaf . 

. 


பீடிகைக்கவிகை , பீடிகை எலும்பின் பள்ளம் , 
hallow of sacrum ,. 


பீடிகைச்சந்துப் பொருத்து , sacro ilac sym 

. 
physis . 


பீ தகம் , அரிதாரம் , orpiment ; 2. இருவேலி , 
Cuscus root ; 3. மஞ்சள் yellow ; 4. தேன் , 
honey ; 5. பித்தளை ,brass ; 6 , பொன்னிறம் , 
golden colour . 


பீடிகை நரம்பு , sacral nerves . 


பீதகலிகம் , see பீதரோகணி . 


பீடிகைபுச்ச பந்தினி,, sacro coccygial liga- ) பீதகல் , பீதரோகணி , which see . 


ment . 


பீதகற்றாழை , மருட்கற்றாழை , a kind of aloe .. 


ணமாகக் 


பீடிகையென்பு , முள்ளந்தண்டு எலும்புகளில் 
கீழ்ப்பகுதியில் வால்போல் சிறுத்து முக்கோ 

காணும் ஐந்து எலும்புகள் , 
sacrum ; 2 , இது கூபகத்தின் பின் பக்கமா 
யும் முள்ளந்தண்டில் அடிவாரமாகவு மிருக் 
கிறது . 


பீ தகாட்டம் , செஞ்சந்தனக் கட்டை , red 
sandal wood , 


பீதகாண்டகம் , செம்முள்ளி . a red variety 
thorny shrub - Barlaria prionitis . 


பீடித்தல் , துன்புறுத்தல் , inflicting pain ; 2 . 
துன்புற ) , 

புற ), to suffer through pain or 
disease .. 


பீதகாபேரம் , பித்தளை , brass ; 2. மஞ்சள் 
நிறம் , yellow colour . 


பீடிப்பு , துன்புறுகை , suffering , 


பீதகாரகம் , வேங்கைமரம் , kino tree - Ple 
பீதகாரம் , J rocarpus indicus , செம்புளிச்சை . 


பீடு , வலி , pain , 2 , துன்பம் , distress ; 3 . 

பெருமை , greatness . 


தகாரம் , செம்புளிச்சை , which see வேங்கை 
மரம் , 


பீடை , துன்பம் , suffering . 


பீதகாவேரம் , மஞ்சள் ! turmeric . 


பீதகேசம் , பொற்றிலைக் கையாந்தகரை , see 
கரிசாலை . 


பீட்சபித்தம் , உடம்பு முழுமையுந் தடித்து , 
சிறு சிறு கட்டிகள் எழும்பி சலம் வடிந்து 
பலவீனம் உள்ளங் கை காதெரிச்சல் முத 
லிய குணங்களைக் காட்டும் நோய் , a disease 
marked by bloating of the body with small 
boils , weakness , burning sensation of the 
palms and soles etc , 


பீதகேசரப , சிறு நாகப்பூ , a shrub - Mesua 

ferrea . 


பீதசண்பகம் , ஒர் வகை மஞ்சள் நிற சண் 
பகம் , a yellow champaca flower tree . 


பீட்டை , இளஞ் சூல் , which see ; 2. இளங் 
கதிர் , tender head of corn . 


பீதசந்தனம் , பொதிகை மலையில் விளையும் 

செஞ்சந்தன மரம் red sandal grown in the 
Pothigai or Agasthiar hill in Tinnellavell 
Dist . 


பீதகசுரம் , a kind of fever . 


பீதகசேபிதம் , தாம்பூலம் , betel . 


பீதசம்பகம் , see பீதசண்பகம் . 


பீதகட்டம் , சந்தனம் , sandal . 


பீதசாரம் , வேங்கை மரம் , see பீதகாரம் ; 

2. சந்தனம் , sandal ; 3. செம்மல்லிகை , 
a red species of jasmine . 


பீதகதலி , செவ்வாழை , a species of red 
plantain Muse sapientum ( rubrum ) . 


பீதசாரதம் , சருக்கரை வள்ளி , sweet potato 

Ipomoea batatas . 


பீதகந்தகம் , 4 வகை கந்தகங்களு ளொன்று , 
one of the four kinds of sulphur . 


பீதசாரதி , வேங்கை , 


see பீதகாரம் . 


3370 


தநிலம் 


பீதம் 


பீதநேசம் , பித்தளை , brass - compound of 
Copper and zinc . 


பீதசாரம் , வெண் சந்தனம் -Sandal Santalum 
album : 2. வேங்கை மரம் , see பீதசாரி ; 3 . 
GENJOTA), a creeper Dioscoria purpurea . 
4 செவ்வல்லிக்கொடி , water plant - red Indian 
water lily -- Nymphae rubra . 


பீதபத்திரம் . மலைக்காசினி , a kind of moun 
tainous plant . 


பீதசாரனம் , பீத்சாரம் , which see . 


பீதபலம் , வில்வம் , a sacred tree bael - 

Crataeva religiosa alias , Aegle marmelos : 
2. மஞ்சட் கத்திரி, yellow brinjal . 


பீதசாரி , சந்தனம் , sandal tree or sandal 

wood .. 


பீதசாலம் , see பீதசாரம் . 


பீதபித்தம் , பித்த நீருடன் தடிப்பான கபநீர் 

சேர்வதனால் உண்டாகிய மஞ்சள் பித்தம் , 
a kind of thick bile combined with watery 
phlegm . 


பீதசிம்மகதோஷம் , அபத்தியத்தினால் பிறக் 
(கும் , இதினின்று சன்னியும் கிளைக்கும் , a 
disease caused by not observing diet . lt 
may give rise to delirium . 


பீதபீசம் , வெந்தயம் , seeds of fenugreek . 


பீதசிலந்தி , ஓர் வகை சிலந்திப் பூச்சி , a kind 
of spider . 


பீதபட்பி , ஆவாரை , a shrub - Cassia auri . 
culata; 2. கறிப்பீர்க்கு , ridged gourd ; 3 . 
பேராமுட்டி , a . drug- Pavonia odorata , 


பீதசுகா தீதம் , மஞ்சணத்தி அல்லது நுணா, 

a tree with fragrant flowers and yellow 
wood --- Indian mulberry - Morinda tinctora . 


பீதபூகம் , கொம்மட்டி மாதுளை , a kind of 
citron . 


பீதசூதி , செம்மல்லிகை , 

செம்மல்லிகை . a red variety of 
jasmine.. 


பீதபூகிதம் , செண்பகம் , tree with very frag 
rant flowers 

Michelia champaca . 


பீதபூதி , செம்மல்லிகை , 
a red variety of 

jasmine -- Jasminum humile . 


பீதச்சா , நந்தியாவட்டம் , a plant with white 

flowers - Tabernoe montana coronaria 
alias Nerium Cronarium . 


பீதபூரம் , கசப்பு மாதளை , a kind of citron . 


- 


பீதப்பெண் , குங்கும பாஷாணம் , a kind of 
prepared arsenic. 


பீத்தாரு , செம்புளிச்சை , 

plant 

Eryth 
roxylon monogynum ; 

2 செங்கொடி 
வேலி , red ceylon teadwort -- Plumbago 
zeylanica ( rubrum ) ; 3 தேவதாரு , red 
cedar tree --- Bastard sandal ; 

Bastard sandal ; 4. புன்னை , 
a tree Alexandrian laurel . 


பீ தமணி , கனக்க புட்பராகம் , one of the nine 
gems -- to per of golden colour ,. 


பீததுண்டம் , பொன் வாய்ப்பறவை , a kind 
of bird with yellow beak . 


பீதமீ , பத்மினி சாதிப்பெண் , highest class of 

the four classes of women divided accord . 
ing to their lust . 


பீதந்தாவாரை , பொன்னாவாரை . a shrub 
Cassia auriculata . 


பீ தமுகம் , See பீதபூரம் . 


பீதத் துருமம் மர மஞ்சள் , tree turmeric -- 

Coscinium fenestratum . 


பீதமுண்டம் , தூக்கணங் குருவி , pendulus 

or loxia bird . 


பீதத்துவயம் , கஸ்தூரி மஞ்சள் , musk tur 
meric Curcuma aromatica , 


2 . 


பீதநம் , . 

அரிதாரம் . yellow orpiment ; 
குங்குமம் , saffron powder . 


பீதம , அரிதாரம் , yellow orpiment : 2. பொன் , 

gold ; 3. சந்தனம் , sandal ; 4. நீர் , water ; 
5. ஓர் வகைச் சாந்து , a kind of ungeant ; 
6 , பொன்னிறம் , gold colour ; 7. மஞ்சள் , 
turmeric ; 8. அசோகு , asoka tree -- Saraca 
indica ; 9. அச்சம் , fear ; 10. சடைச்சி , 
a plant 11. குடித்தல் , drinking ; 12. நான்கு 
வித வச்சிரங்களில் ஒன்று , a gem yellow 
coloured diamond .. 


பீதநி , மூவிலைப்புன்னை , a kind of புன்னை 
with three lobes . 


பீ தநிலப் , மண்பூமி , soil of yellow mud . 


3371 


பீநாறி 


பீதாந்தலைக்கொடி 
பீதயூதி , செம்பல்லிகை , a species of jasmine 
whose flowers are red tinted . 


பீதாப்பிரகம் , ஓர்வகை மஞ்சள் அப்பிரகம் , 
இதில் தாம்பிரம் வங்கம் இவைகளின் 
குணங்கள் இருக்கின்றன. a yellow variety 
of mica . It has properties of copper and 
tin . 


பீதராசம் , பொன்னிறம் . gold colour . 


பீதராசவர்த்தம் , ஓர் வகையான மஞ்சள் நிற 
மான இராசவர்த்திக்கல் , a kind of yellow 
precious stone of the species of Lapis 
lazule . 


பீதாரு , வெள்வேல் , babul tree with white 

bark - Acacia leucophloea or A. ferruginea . 


பீதி , அச்சம் , fear ; 2. குடிப்பு . drink ; 3 , நோய் 
பயம் , morbid ; anxiety see நோயாளி; 4 . 
மனோபயம் , hypochondriasis . 


பீதரோகணி ) கண் ரோகங்களுக் குபயோகிக் 

கும் இமயமலைச் சாரலில் விளை 
பீதரோகிணியும் ஓர் செடி ; இதன் வேரினால் 
கருவிழி நீலகாசம் கிருஷ்ண மண்டலம் இமை 
நீர்ப்பில்லம் முதலியவை தீரும் , a plant grow 
ing in the regions of Himalayas whose root 
in useful in eye diseases Root is of yellow 
colour hence the name ; gold thread - Thali 
ctrum foliolosum . 


பீதிகை , செம்மல்லிகை , red jasmine jasmi 
num humile ; 2. பொன்மை , yellow or 
gold coloured unguent ; 3 மஞ்சள் நிறம் ,, 
yellow colour . 


பீதை , பொன்னிற பூவுள்ள மருதோன்றி , a 

shrub with yellow fragrant little flowers 
Lawsonia spinosa ; 2. மஞ்சள் , turmeric . 


பீதர் , மஞ்சள் நிறம் , yellow colour . 


பீத்த துருமோதி , சோதிவிருட்சம் , which see . 


பீதலகம் 
தலம் , 


பித்தளை ; brass combination 
of copper and zinc . 


பீத்தரு , ( d + தரு ) பெருமரம் , see பீத்தாரு , 


பீதலோகம் , பித்தளை , brass . See 

See பீதலம் , 


பீத்தாரு , தேவதாரு . a fragnant wood tree - 
Bastard sandal; a kind of pine tree -- Eryth 
roxylona aureolatum ; 2. பெருமரம் , see 
பீநாறி and பீத்தரு . 


பீதவண்ணம் ) மஞ்சள் நிறம் , yellow colour; 

2 , கடுக்காய் , a variety of 
பீதவர்ணம் Indian gall hut ; 3. செவ்வள்ளி , 

red sweet potato . 


பீத்தாருசருமம் , பெருமரத்துப் பட்டை , bark 
of பெருமரம் . 


பீதவ தகம் , மஞ்சள் வண்டல் , yellow preci 

pitate . 


பீத்தாளி , முசுக்கட்டான் பூச்சியைப்போல் 

முசு முகப்பாயும் இலைமுனை கூராகவும் மேற் 
பக்கம் ஊதா , சிவப்பு . சாம்பல் நிறமாகவும் 
கிள்ள பால் வடியும் ஓர் பூடு , a kind of plant . 


பீதவாணன் , 20 மேகங்களிலொன்று , one of 
the twenty kinds Mega diseases . 


பீதவிளா, 
விளா . 


பொன்னிறமாகக் காய்க்கும் 


பீத்தும்பை , dung tumbay - Justicia ciliaris . 


பீத்தோல் , மேற்றோல் , epidermis . 


பீதள் , நெருப்பு , fire ; 2. சூரியன் , sun . 


பீநண்டு , வயல் நண்டு , common crab found 

in the holes of rice fields. 


பீதனகம் , புனம்புளி , 1 plant . 


பீதனம் . கடுக்காய் , indian gall nut ; 2. இச்சி , 

a tree . 


பீநாங்கிதசுரம் , ஓர்வகைச் சுரம் , a kind of 

tever . 


பீ நாத்தி , see பீநாறி , 


பீதனி, மஞ்சள் , turmeric ; 

2. மூவிலைப் 
புன்னை , See பீதரி ; 3. முன்னை மரம் , See 
முன்னை , 


-- 


பீ தனேகம் . பீதலகம் , which see . 


பீநாறி , பெருமாம் , a tree with bad odour 

Sterculia foetida ; 2. சங்கங்குப்பி , cleome ; 
3. இருள்செடி , which see ; 4. குப்பை 
மேனி அல்லது நித்திய கல்யாணி - vinca ) 
rosea .. 


பீதாந்தலைக்கொ + , Crotolerla venucosa . 


3372 


பீமரம் 


பீருதந்தி 


பீ நாறிசங்கங்குப்பி , see பீநாறி , 


பீமூக்கு மரம் , 


பீநாறிச்சங்கு , பீச்சங்கு , which see . 


பீயங்கன் , இரசம் , mercury . 


பீ நாறிப்பட்டை , பெருமரத்துப் பட்டை , 
bark of Sterculia foetida . 


பீயாலம் காட்டு மாங்காய்ப் பருப்பு , அதா 

வது சாரப்பருப்பு , wild mango 
பீயால் , 

pulp - kernel of Buchananja lati 
folia ,, 


பீ நாறியிலை , பெருமரத்தினிலை , leaf of Ster 

culja foetida.. 


பீ நாறியெண்ணெய் , medicated oil prepared 
with Sterculia foetida . 


பீயூசம் , அமுதம் . nector ; 2. இளம்பசும் . 

பால் . milk of the cow which is young milk 
of the cow which has a very young calf. 


பீ நாற்றமரம் , See பீநாறி . 


பீயை , ஓர் நாறும் சணல் , a kind of hemp 

Tetrameles nudiflora 


பீ நிசக்கிருதம் , பினிச நோய்க்கு பயன்படுத் 
தும் மருந்து நெய் , medicated ghee useful 
for diseases of the nose . 


பீரங்கிலோகம் , ஓர் வகை லோகம் , gun metal . 


பீ நிசம் , See பீனிசம் . 


பீரத்தைலம் , பூவரசத் தைலம் , a medicated 
oil prepared the fruit . bark of Portia tree , 

, 
useful for skin disease . 


பீ நிலம் , Sapindus foliatus allas S. emargi 


natus .. 


பீரபூதம் , மா துளை , pomegranate 

Punica granatum . 


tree 


பீந்தோல், பீத்தோல் , epidermis . 


பீரமந்தம் , அரசு , peepal tree 

giosa 


Ficus reli 


பீபா , Holigarna , 


பீப்பாக்கு , நுங்குப்பாக்கு ( நுங்கைப் 
போன்ற இளம்பாக்கு ) tender areca nut 
with bad smell . 


பீரம் பீர்க்கு , a vegetable - ridge gourd 
Luffa acutangula ; 2 . பூவரசு , portia tree ; 

வாகை மரம் , flowering tree - Mimosa ; 
4. பலம் , strength . 


பீமசாரி , see மதகரி வேம்பு . 


வேகமாய்ப் 


பீரிடல் , ( இரத்தம் ) 

gushing .. 


பாய்தல் , 


பீமபீசம் , ஓர் வகை அண்டநோய் , a kind of 
testicular complaint . 


பீரிட்டடித்தல் , இரத்தம் , முலைப்பால் வேக 
பீரிட்டோடல் , மாய்ப் பாய்தல் , to flow 

very rapidly - streaming .. 


பீரிதம் , சதகுப்பை , dill 
Sowa . 


seed - Anethum 


எடை 


பீமமண்டூரம் , யவட் சாரம் , திப்பிலி , மிளகு , 
கக்கு , மோடி , சித்திர மூலம் , சம 
கொண்டு 16 பலம் மண்டூர பற்பம் சேர்த்து 
இரும்பு பாண்டத்தில் இதற்கு 8 பங்கு கோ 
மூத்திரம் 

விட்டு கட்டியாகும் வரையில் 
கிளறி இறக்கி , கடுக்காய் அளவு சாப்பிட 
7 நாள் கொள்ள பரிநாம சூலை போம் , 2 
preparation with iron dross or impure of 
iron ( Ferroso ferric oxide ) and cow s urine 
as chief ingrediants prepared as mentioned 
above . It is useful for Parinama soolai . 


பீரு . வெள்ளார் , goat ; 2. புலி , tiger ; 3 . 

புருவம் , eye brow .. 


பீருகம் , ஆந்தை , owi ; 2 . 


கரடி , bear . 


பீருகா , பிதரோகணி , which see . 


பீருசாக்கல் , ஆகாய நீல - நிறம் அல்லது 
பச்சை நீலநிற சாதி கல் , Ferooza Tur 
quoise stone. 


பீயம் , பருமை , bulkiness ; 2. அச்சம் , fear 

fuiness . 


பீமரம் , பீநாறிமரம் . tree with offensive smell 

- Sterculia foetida. 


பீருதந்தி , தண்ணீர் 

விட்டான் கிழங்கு , 
water root - Root of Asparagus surmen 
tosus . 


3373 


பீலி 


பீலுவாதம் 


tree 


பீரும்பீர்க்கு , பூவரச மரம் , Portia 

Thespesia populnea . 


பீலிகசோபை , சுரக்கட்டி , enlargement of 
spleen .. 


tree 


Moringa , 


பீரோத்தம் , முருங்கை , a 
see சின்னாருகை a plant . 


பீலிகநோய் , மண்ணீரல் நோய் , disease of 
the spleen , 


பீர் , அச்சம் , fear ; 2. பீர்க்கு . which sec ; 

3. முலைப்பால் , woman s breast milk . 


பீலிகம் , மண்ணீரல் , spleen , வயிற்றில் மேல் 

இடதுபக்கமுள்ள ஓர் மாமிச கண்டம் , an 
abdominal organ stituated in the left hypo 
chonderic region . 


பீர்க்கங்காய் , கறிப்பீர்க்கு , ridge gourd 

Luffa acutangula . 


பீர்க்கங்காரம் , 


பீலிகை , வயிற்றில் மண்ணீரலைப் பற்றிக் 

கழவி போல் திரண்டு குறுக்கே கிடந்து 
புரளவும் மேல் நோக்கி ஏறவும் செய்து ஓக் 
அன்னத்தைத் 

தள்ளி 

பலங் 
குறைந்து புளித் தேப்பமிடும் ஓர்வகை நோய் , 
a disease of the spleen attended with loss 
of appetite , belching weakness . vomit etc. 


களித்து 


பீர்க்கு , ஓர் கொடி , a climber ridge gourd 
climber , 2 , பேய்ப்பீர்க்கு , a wild bitter kind 
gourd , 


பீர்ச்சாங்குழல் , see பீச்சாங்குழல் . 


பீர்ச்சுதல் . பீரிடச் செய்தல் , to cause stream 
ing as in blood or woman s milk , 2. மலங் 
கழித்தல் , to ease . 


பிலிகைக்கட்டி , மலத்தை மறுத்து மந்தித்து 
வயிற்றினில் பிரண்டு , பலத்தை குறைத்து 
ஈரல் பெருகிக் கனத்துத் திரண்டு சாப்பாடு 
குறைந்து ஓக்காளமும் ஏற்படும் காணும் , 
( யூகிமுனி -1200 ) enlargement of spleen 
characterised by constipation , loss of appe 
tite , big abdomen , nausea , eructation etc. 


பீர்த்தட்டி ., மிக்க சுரங்காய்ந்து குடித்தவர் 
களைப்போல் தலை சுற்றி வாய் பிதற்றி 
வயிறு உப்பி கழிந்து நாக்கு கறுத்து விக் 
கல் இளைப்பு தாகங்கண்டு பத்து நாளையில் 
கொல்லும் ஓர் சன்னி , a delirious fever 
marked by high temperature , realing of the 
head , raving diarrhoea with bloating of 
abdomen , black tongue , hiccup thirst etc. 
It proves fatal in ten days . 


பீலிகை வாயு , மண்ணீரல் கெடுதியால் நேரும் 
ஓர் வித வாயு நோய் , a disease of the spleen 
மலத்தை யிறுக்கும் , மந்திக்கும் , உடம் 
பினில் பலத்தைக் குறைந்து , ஈரல் பெருகி 
கனத்துத் திரண்டு சாப்பாடு குறைந்து 
ஓக்களித்து ஏப்பமுண்டாக்த மோர் வாயு , 
the symptoms are almost as in பீலிகைக் 
கட்டி but there will be excess of wind 
humour . 

பீலகை க்கட்டி , 


see 


வயிறு 


பீர்மாந்தம் , குழந்தைகளுக்கு வயிறு பொரு 

மிப் பால் நிறமாகக் காணும் ஓர் வகை அசி 
ரண பேதி , a diarrhoea in children charac 
terised by milky white motions , with 
gurgling sound in the abdomen which is 
caused by indigestion . 


பீலிகோ தரம் , மண்ணீரல் வீங்கி 

பெருத்துக் காணுமோர் நோய் , enlargement 
of spleen with the dropsy of the abdomen . 
its symptoms being lasstitude , low fever ;; 
impaired digestion , loss of strength , 
collection of fluid in the abdomen , jaundice 

see பழஞ் சுரத்துக் கட்டி . 


பீர்மோ தினி, மல்லிகை , jasmine . 


பீலிக்கினி , சிவதை , a plant with purgative 

effect -- \ pomaea turpethum . 


பீலகம் , எறும்பு . ant . 


Albizza stis 


பீலிவாகை , stipulate sirissa 

pulata . 


பீலகயம் , செந்தழை . shrub , a reddish yellow 

variety of pandanus - Fragrant screwpine 
Pandanus odoratissimus. 


. 


பீலாம் கண்ட சோலார் மணி , - Mo r a c a 
chhinencis . 


- Mo r aca 


உள்ளங்கை , plam of hand ; 2. உகாய் 
மரம் , tooth brass tree -- Salvadora persica 
alias S. indica ; 2 . 910 , atom . 


பலுகம் , சடைச்சி , which see ; 2 , கரடி , bear . 


பீலி , பனங்குருத்து , shoot of palmyra palm ; 
2. பொன் , gold ; 3. மயில் , peacock ; 4 . 
ஓர் வியாதி , a disease ; 5. நத்தையோடு , 
shell of the snail . 


பிலுவாதம் . பைபீல வாதம் , a logical reason 

ing that the world was formed of atoms . 


3374 


பீள் 


பீனசம் 


பீலுவாதி , பைபீலவாதி , Epicurean philo 

sopher . 


பீள்வாயு , கருப்பவாயு , a disease of the ute 

rus due to wind humour . 


பீவண்டு , 

beetle .. 


வகை 


வண்டு 


- a kind of 


பீறல் , கிழிதல் , tearing of the skin . 


பீறிப்போடல் , சதை கிழயச் செய்தல் , to 
lacerate or tear in pieces. 


பீவரம் , ஆமை , tortoise ; 2. பருமை , bulki 

ness . 


பீறு , கிழிதல் , laceration ; 2. குதம் , anus . 


பீவரி , அசுவகந்தம் 

புல்வது 

அமுக்கிறா, 
horse root Withania somnifera ; 2 . 
பருவப் பெண் , young girl ; 3. பசு , cow . 


பீறுண்டுசாதல் , மிருகங்களினால் கிழிபட்டு 
இறத்தல் , to die of lacerated wounds 
caused by wild beasts mauled by wild 
animals . 


பீவேலம் , ) ஓர் வகை வேலமரம் , stinkink 
பீவேல் , acacia - Acacia fernesiana . 


Dae :: 
பீவேலிகம் , வேலிப்பருத்தி , a twiner - 

mia extensa . 


பீனக்கி , நாக்குப்பூச்சி , earth worm round 

worm of the intestines . 


பீனங்கண் , இரசம் , mercury . 


பிவை , நீர் , water . 


பீனசக்காமாலை , மூக்கில் சளி பிடித்தலால் 
வரும் காமாலை , Catarrhal jaundice . 


பீழம் , பீனாக்கிமரம் , a tree 


பீழை , கண் பீழை , a plant 
inosa . 


Carey a race 


பீனசக்காய்ச்சல் 


மூக்கு சளி பிடித்தலால் 
வரும் சுரம் , catarrhal 
fever ,, 


பீனசச்சுரம் 


பீழைசாறல் , கண்ணில் பீளை 

காணுதல் , to 
run eyes ; gummy secretion of the eyes . 


பீனசக்கிருதம் , பீன சத்துக்கு உபயோகிக் 
கும் ஓர் மருந்து நெய் , a medicated ghee 
useful for diseases of nose . 


பீழைவச்சிரம் , வடப்பூலா, a kind of Poola 

shrub . 


பீளல் , பெண்குறி , genital 
female .. 


பீனசக்குறட்டை , ஓர் வகைக் குறட்டைப் 

பூடு , a climber; a variety of bitter gourd 
that cures catarrh of the nose Trichos 
anthes laciniosa . 


organ of the 


பீளை , கண்ணழுக்கு , gummy secretion from 
the eyes 2. ஓர் வகைக்கறிக்கீரை , a plant ; it 
has lithontriptic and antilithic actions - 
woolly caper -- Achyranthes lanata . 


பீனசத்தைலம் , நல்லெண்ணயும் நொச்சிச் 
சாறும் சேர்த்து காய்ச்சி இறக்கிய தைலம் . 
a medicated oil prepared with gingelly oil 
and juice of Vitex regundu ( live leaved 
chaste tree ) useful for nasal affections, 


பீளைக்கண் , பீளை சாரும் கண் , Bleared eyes , 


பீனசப் புல் , ஓரு வகை புல் , a kind of grass . 


பீளை சாரல் , பீளை கண்ணில் கட்டல் , rheum 
in the eyes . 


பீளை சாறி , ஓர் பூடு . a herb . 


பீளை சாறுகை , பீளை சாறும் ஓர் வகைக் கண் 
நோய் , bleared 

eyes ; 

2 , பீளை சாறுதல் , 
lippitude. 


பீனசம் , சிரசில் கன லெழுந்து சூலையால்ரோகம் 

அதிகரித்து சீல்போலும் சிராய் போலும்கா 
ணப்படும் ஓர் வித மூக்கு வியாதி : இது பனி 
காற்றில் திரிவதாலும் குளிர்ந்த நீரில் முழு 
குவதாலும் , மிதமிஞ்சிய போகம் செய்வதா 
லும் மிகு நித்திரை மூக்கில் தூசியடைதல் 
முதலிய 

காரணங்களினால் உண்டாகும் , 
mucous running off through the nostrils 
due to an inflammation or ulceration in the 
head or to cold affection the nose or exces 
sive indulgence in sexual intercourse , heat 
ing of head entrance of the minute particles 
of dust or smoke into the nostrils excessive 
application of heat or cold , voluntry reten 
tion of stools and urine ; diseases of the 
nose . 


பீளை சேர்தல் , பீளை சாறுகை , which see . 


பீளை தள்ளல் , see பீளை சாரல் . 


பீள் , கருப்பம் . சினை , embryo foetus . 


3375 


பீனசவகைகள் 


பீனிசவ்விரை 


பீனச வகைகள் : different varieties of Peena 
sam and their symptoms: 


1. வாத பீனசம் நாசி வறண்டு நீர் 

வடிந்து சளி நாற்றமில்லாது வரல் , 
Vatha ( wind humour ) Peenasas 
dryness of the nose , smell less muc 
OUS oozes out from the nose . 


நெல்லிமுள்ளி , கடுக்காய் , கஸ்தூரி மஞ் 
மள் , கையாந்தகரைச் சாறு விட்டரைத்து , 
தலை உடம்பில் தேய்த்து 5 நாளைக்குஒருதரம் 
மூழ்கிவரப்போம் to cure this disease grind 
Indian gooseberry ; gall nut skin , and musk 
lumeric with the juice of eclipta alba and 
apply the paste to the head and body and 
bath . This must be repeated once in five 
days . 


2. பித்த பீனசம்- மஞ்சள் சளி வடிந்து 

புலால் நாற்றம் வீசுதல் . 
Pitha ( bile humour) Peenasam 
yellow mucous with bad smell comes 
from the nose . 


பீனசரோகம் , நாசிரோகம் . disease of the 

nose . See பீசனம் . 


3 . 


பீனம் , பாசி , duck weed ; 2. கொடிப்பாசி , 
water weed ; 3. பருமை , bulkiness ; 4 . 
வயிறு , belly . 


பீனயக்கம் , புரசு , a tree , bastard teak -- 
Butea frondosa . 

. 


சிலேட்டும பீனசம் , - நாசி மாறி மாறி 
யடைத்து முத்துப்போல் நீர் வடிந்து 
நாறும் , துணுக்குச் சளி விழும் , மூக் 
கில் குத்தல் உண்டாம் . 
Silesma ( phlegm humour ) Peenasam . 
each nostril is blocked alternately 
while clean fluid flows 

flows from the 
other and occasionally 

a bit of 
mucous may come out pricking pain 
is present.. 


பீனாறி , பீநாறி , Vinca rosea , 


see பீநாறி . 


பீனாறிப்பட்டை , பீநாறி மரத்தின் பட்டை , 
bark of 1500s , which see . 


4 . நீர்ப் பீசனம்- நாசி நீர் வடிந்து மழை 

காலத்தில் தும்மல் கழுத்து வலி பிட 
ரியும் முகமும் ஊரல் . 
Neer (water ) Peenasam fluid runs 
down from the nose and during rainy 

season , sneezing . pain in the nape . 
5. சீழ்ப்பீனசம்- அதிக சூட்டினால் 

கால் முதல் நாசிவரை புண்ணாகி சீழ் 
வடிந்து தலைவலி காணல் . 
Sigh - ( pus ) Peenasam - pus comes from 
the nose and causes head ache . It is 
due to inflammation . 


பீனிசம் , பீனசம் , மூலத்தில் கனலேறிக் கபா 
லத்தில் நிரையேற்றி ஓரு நாசியையடைத்து 
மற்றொரு நாசியில் நீர் வடிந்து அடிக்கடி 
தும்மலுடன் பிடரியும் தலையும் கனத்து 
வாரந்தோறும் கபாலம் வறண்டு நீர் திரண்டு 
நாற்றமடித்து உடம்பு வெதும்பி , நரவில் 
ருசியும் , மூக்கில் மணமும் அற்று சிரசுமீர் 
நெஞ்சில் இறங்கித் துன்புறுத்தும் ஓர் 
வியாதி , an increased flow of mucous from 
the nose fauces etc , owing to the inflam 
mation of the membrane or cold in the 
head . 


பீனிசம் போக்கி , 


6. இரத்த பீனசம்- கபாலத்தில் வட்ட 

வட்டமாய் புண்ணாகி நாசி வழியாய் 
உதிரம் வரும் , தலை வலிக்கும் . 
Raktha (blood ) Peenasam , blood 
oozes from the nose , head ache is 
felt .. 


தைவயலி , not - identified . 


பீனிசவயரி , பீனிசத்தை நிவர்த்திக்கு மருந்து , 
medicine that cures Peenasam . 


7. சிராய்ப் பீனசம்-- நாசியில் ஈருள்ளி 

கூடுபோல் சீழ் திரண்டு மணம் தெரி 
யாது விடாது தலை வலிக்கும் , 
Sirai - Peenasam is characterised by 
constant head ache loss of smell , and 
some solid substance of the size of 
garlic frequently falls from the nose . 


பீனிச வியாதி , see பீனிசம் ; 2. நாட்பட்ட 
சலதோஷம் , chronic cold . 


அவரை , 


a kind of 


பீனிசவ்விரை , சீமை 
lablab , 


பு 


புகழ்வீசு சந்திரன் 


புகைக்கம்மல் 


Coro 


புகள் , அகத்தி . a leguminous tree 

nilla grandiflora . 


புகட்டல் உட்செலுத்துதல் , to force 

inside the body as in medicines 
புகட்டுதல் | by injection or by syringe ; 2 . 
பருகச் செய்தல் , to administer medicines 
or food to children by force or to adults in 
disease , 


புகாமோகி , விஸ்வாமித்திரப் புல் , a kind of 
grass . 


புகட்டு மருந்து , குதத்தின் வழியாய் மருந் 

தைப் பீச்சங்குழலினால் உட்செலுத்துதல் , 
a liquid substance injected into the rectum 
for cleansing the bowels etc .-- Telyster . 


புகார் , பனிப்படலம் , mist , fog ; 2. மந்தா 

ரம் , cloudy ; 3. மேகம் , rainy cloud . 


புகுடி , புருவம் , eye brow . 


புகம் , பாக்கு , areca nut - Arcca catechu . 


புகுத்தல் , உட்செலுத்தல் , inserting ; 2. போக 
விடல் ; to let in . 


புகரு , பிராய் மரம் , a tree with milky juice 

Trophis aspera . 


புகர் , கபில நிறம் , brown colour ; 2. வெள்ளி , 

silver ; 3. நிறம் , colour ; 4. அழகு , beauty . 


புகுவாயில் , இரைக் குழல், இறுதி , the 

termination of the oesophagus . 


புகர் நிறம் , சாம்பல் நிறம் ; ash colour , 


புகை , தூபம் , fume , smoke ; 2. நீராவி 

steam ; 3. பனிப்படலம் , dew , fog ; 4 
புகையிலை , tobacco ; 5 . கருவிழியில் பூ 
விழும் ஓர் கண்வியாதி , an eye disease 
Cataract of the eye. 


புகர் நீபம் , வெண்கடம்பு , white kadamba . 


புகர் முகம் , யானை , elephant ( spotted face ) 


புகர்வு , சோறு , cooked rice , 

புகைவகைகள் அவற்றின் தன்மை , varieties 

of smoke and their qualities : Coriolu 
புகலிடம் , an institution for the support , புகை தீர்க்காயுள் ; சுடுகாட்டுப் புகை 

safe keeping and care such as the insane , ஆயுள் குறையும் , நறும் புகை ஆரோக்கி 
blind destitute etc. 

யம் ; தைலப்புகை வாதம் போம் ; இரசப் 

புகை கந்தம் பாஷாணப் புகை நோயுண்டா 
புகல் , உடல் , body . 

கும் , sacrifical smoke enhances the life and 

age the smoke emanating from the burning 
புகழ் , புத்தி , sense ; 2. அகத்தி , a tree - 

corpse dicreases the life and age ; fragrant 
Sesbania grandiflora . 

fumes from burning incense is healthy ; 

fumes from the medicinal oil allays the 
புகழ் புகழ் , முக்கிரட்டை , a prostate or cree 

provocation of wind humour ; fumes from 
per plant Boerhavia procumbens . 

burning sulphur , arsenic mercury etc. 

cause several diseases , 
புகழ்ப் பூ , பொன்னாவிரை, a plant - Cassia 
sophora C. occidentalis 

புகைகட்டுதல் , see புகையூட்டுதல் . 

புகைகாட்டல் , தூபங்காட்டல் , to fumigate . 
புகழ் மங்கை , எருக்கு , a milky shrub -Calo 
tropis gigantea . 

புகை குடித்தல் , புகை பிடித்தல் , to smoke 
புகழ் மங்கைப் பால் , எருக்கம் பால் ; the e - g . கஞ்சா பிடித்தல் , 
milky juice of madar - Calotropis gigantea . 

புகைக்கொள்ளல் , see புகையிழுத்தல் . 
புகழ்மரம் , அகத்தி , see புகழ் . 

புகைக்கண் , நீல விழியுள்ள , blue eye . 
புகழ்வீசு சந்திரன் , பச்சைக் கருப்பூரம் 
crude camphor Cinnamomum camphora | புகைக்கம்மல் , ஓர் கண்ணோய் , an eye disease . 


3377 


புகை நீர்கடை நீர் 


புகையிருமல் 


புகைக்கம்மல் , ஓர் கண்ணோய் , an eye disease 
where the vision is blurred . 


புகைந்திருமல், inflammatory cough . 


unburnt 


புகைபடாமண் , பச்சை மண்பானை , 
mud vessel . 


புகை சாப்பிடல் , கஞ்சா பிடித்தல் , smoking 
ganja etc. 


புகைச்சரக்கு , நெருப்பிலிடப் புகையும் , கெந் 
தகம் , ரசம் , பாஷாணம் முதலியன , drugs 
that send fumes when put on burning 
unders . 


புகை பிடித்தல், 
பிடித்தல் , சுருட்டுப் 

பிடித்தல் , 

to 
smoke ; 2. மருந்துப் புகையின் முன்னே 
நிற்றல் , exposure to the fumes of disinfec 
tion . 


புகை போடல் , நறும்புகை காட்டிச் சுத்தப் 
படுத்தல் , to disinfect through fumes and 
smoke . 


புகைப்பற்று , 
புகைப்புற்று , ) 


ஒட்டடை , cobweb where 
the smoke deposit . 


புகைச்சல் , இருள் , darkness ; 2. கண் மங் 
கல் , dimness of vision ; 3. வயிற்றெரிவு . 
burning of the stomach ; 4. இருமல் , cough 
due to inflammation , 5. தொண்டையில் 
காணும் ஓர் உணர்ச்சி , a sensation of irrita - 
tion in the throat inducing cough ; 6. கண் 
மங்களாயும் , உருவம் அநேகமாயும் தோன் 
றும் ஓர்வகைக் கண்ணோய் , a disease of the 
eye where in an object is seen as many 

7 . 
மனத்திகைப்பு கண்கூச்சம் , இமைத்தினவு 
முதலிய குணங்களைக் 

காட்டி , கண்கள் 
சிறிது இருண்டு பார்வை பலவிதமாய்த் 
தோன்றும் ஓர் கண்ணோய் . an eye disease 
marked bybe wilderment , irritation of eye 
lids , intolerance of the eyes to light , smoky 
vision etc. 


புகைப் பிரயோகம் , அகஸ்தியர் விரவைத் 
தியத்தில் இச் சிகிச்சையை 16 வகைகளா 
கச் சொல்லப்பட்டுள்ளது . இதை புண் 
புரைக் குஷ்டம் , பரங்கிசூலை , முடக்குவாதம் , 
பிளவை கிரந்தி கண்டமாலை பீனசம் முதலிய 
வைகளுக்கு காட்டக் குணப்படும் . இச் 
சிகிச்சை வைத்தியர்களால் கையாளப்படு 
வது உசித மெனக் கருதப்படும் , சில சமயம் 
வாய்ப்பிடிப்பு பல்வலி முதலிய குற்றங்கள் 
ஏற்படும் , அதற்கு கஷாயம் தயாரித்து 
வாய் கொப்புளிக்கும்படி நேரிடும் , the uses 
of fumigation see Agustiar vrana vaidyam . 


புகைச்சற்காதி , எவட்சாரம் , salt petre- nitre . 


ஓர் 


புகைதல் , தொண்டையில் 

காணும் 
உணர்ச்சி , irritation of the throat ; 2 . 
சினம்குறிப்பு , fuming with anger , burning 
in the heart . 


புகை போக்குவாய் , புகைகூண்டு , chimney in 
a fire place . 


புகை தள்ளல் , சுருட்டுப் பிடிப்பதை நீக்கிப் 
பத்தியமாயிருத்தல் . prohibition of smoking 
when medicine is taken or when on diet . 


புகை மடக்கி , வெண் காரம் , borax . 


புகை தாண்டிடுவாள் , கொக , musquito . 


புகை மணம் , புகை நாற்றம் , the smell of 

smoke . 


புகைத்திராவகம் , புகையாலுண்டாகிய திரா 
வகம் . liduid obtained by cooling the fumes 
eg . சாம்பிராணி தைலம் . 


புகை மாய்ச்சல் , ஓர்வகைக் கண்ணோய் , an 
eye disease . 


புகை நாற்றம் , புகை வாசனை . 


புகையடுப்பு , மெழுகுத் தைலம் , எரிக்க உப 
யோகிக்கும் அடுப்பு , இதற்குப் புகை போவ 
தற்குத் தனியாக வசதி அமைந்திருக்கும் , a 
variety of oven .. 


எவச்சாரம் , nitrate of 


புகை நிறி காரணம் , 
potash . 


புகை நீர் , திராவகம் , acid , any liquid 

obtained by distillation , e - g . வெடியுப்பு 
திராவகம் . 


புகையாகா , சுருட்டுப் பிடித்தல் உதவாது , 
smoking is not good . 


புகையாற்றி , ஒட்டறை , deposit of smoke . 


புகை நீர் கடை நீர் , திராவகம் காய்ச்சும்போது 
முதல் இடை ஆக இரண்டு 

ஆக இரண்டு நீரும் தள்ளி 
கடைசியாக வரும் நீர் , the lastly collected 
liquid from distillation , 


புகையிருமல் , புகைந்து இருமல் , cough 

through irritation 


3378 


புகையூதல் 


புங்கவம் 


புகையூரல் , 
புகையூறல் , 


புகைப்பற்று , 
smoke .. 


deposit of 


புகையேற்றல் , See புகையூட்டல் . 


புகையிலை , புகைபிடிக்கவுதவும் இலை , காட் 

டுப் புகையிளை , இதனால் வாய் வறட்சி பல 
வீனம் , பித்தாதிக்கம் , விந்து நஷ்டம் உண் 
டாம் . மருந்தை முறிக்கும் , பற்கள் வலி 
போம் , மலம் கழியும் , பீனசம் போம் , 
leaf used for smoking : to b a cco , it 
causes dryness ; of the mouth weakness 
increase of bile humour and loss of 
semen . It counter acts the good effects of 
medicine ; alleviates tooth ache , removes 
constipation and cures peenasam ( catarrha ) 

Leaves of Nicotiana tobaccum ; பிரமமுனி 
செய்தயாகத்தில் புகையினின்று தோன்றிய 
இருள் மாயை செடியாக முளைத்தது , இது 
தான் புகையிலை யாகும் , See கஞ்சா. it is 
considered that the tobacco plant has 
cropped from the fumes of the sacrificia ! 
fire made by Brahma muni. 


புகைவாங்கல் , மருந்துப்புகையை மூக்கினால் 
உட்கொள்ளுதல் , அல்லது உள்ளிக்கிழுத் 
தல் , inhalation of medicinal fumes .. 


புகைவு , தொண்டையிலுண்டாகும் உணர்ச்சி , 
irritation of the throat. 


புக்கமால் , மரகதம் , one of the nine gems 

emerald . 


புக்கம் , உ.தயம் , day dawn ; 2. மூத்திரக் 
குண்டிக்காய் , kidney . 


NOTE ; -- The tobacco contains nicotine . 

When tobacco is used constantly necoline 
poison is absorbed in the system and causes 
many sufferings - dyspepria , sleeplessness , 
headache , loss of vigour , throat irritation 
heart and lung diseases and cancer 


புக்கரம் , தொட்டி பாஷாணம் , red arsenic . 


a tree 


Trophia 


புக்கி , பிராய் மரம் , 
புக்கிகா, , aspera . 


புகையிலைச் சாம்பல் , ash of burnt tobacco . 


புக்கில் , உடம்பு , body which is the abode of 

the soul as connected with transmigration . 


inhalation of 


medicated 


புகையிழுத்தல் , 
fumes . 


புக்கு , வில்வம் , a sacred tree - Crataeva 
புக்குலி, religiosa . 


புகையுட்கொள்ளல் , See புகையிழுத்தல் . 


புக்குத் திருப்பி , see 


வட்டத் திருப்பி 


புகையுறை , ஓட்டறை , cobweb where smoke 
deposits 


புக்தம் , உணவு , 


food ; 


புகையூபம் , தோணிமரம் , wood for preparing 

boats 


புங்கங்காய் , see புங்கங் கொட்டை 


கொட்டை , 


புகை யூட்டல் , 

புகைகாட்டல், to apply 
smoke ; 2. மருந்துத் திரியின் புகையை 
விரணத்திற்குள் செலுத்தல் , to fumigate . 
NOTE ( by G.D. ) புகை காட்டுவதால் காய்கள் 
சீக்கிரம் பழுக்கின்றன , applying smoke 
makes fruits to ripen quickly . 


புங்கங் கொட்டை . பூவந்திக் 
soapnut ; 2. புங்க மரத்தின் கொட்டை , 
the fruit of indian beech - Pongamia glabra . 


புங்கம் , சாதம் , cooked rice ; 2 அம்பு , 

arrow ; 3 . see புங்கன் . 


புகைவூட்டுகை , the act of fumigation , suffu 

migation . 


புங்கம்பால் , புங்க மரத்தின் பால் , milky 

juice extracted from the root of Pongamia 
glabra the bark of the root is scraped 
and shavings are squeezed to obtain the 
milky juice . 


புகையூதல் , புகையூட்டல் , to fumigate ; 2 . 
புண் புரைகளுக்கு மருந்தின் புகை காட்டல் , 
exposure of ulcers and wounds to medicinal 
vapour to make them heal quickly . 


புங்கலகம் , தணக்கு , a tree ~- Gyrocarpus 
jacquine . 


புங்கலம் , ஆத்துமா , soul .. 


NOTE : This is used in cases of asthma 

cough , aversion to food , cleansing the 
mouth , throat affections , rathavatham , 
nausea etc. Alleviates the pain in ulcer 
arrests its discharge and makes it clean 
disinfectant and non viscid . 


புங்கவம் , எருது , bull ; 

3. பசு , cow . 


2. அம்பு . arrow . 


3379 . 


புஜண்டர் 


புச்சம் 


கெந்தக 


natural 


புங்கவன் , 

பாஷாணம் , 
arsenic being one of the 32 kinds . 


புங்கவெண்ணெய் , 


see 


புங்கெண்ணெய் , 


ரது பெருமையும் சிறப்பும் மேன்மையும் எவ 
ராலும் அளவிட்டுச் 

சொல்ல முடியாது , 
இவர் உலகப் பிரளய காலத்தில் காக்கை 
உருவெடுத்து அப்பிரளயத்தினின்று தப் 
பிப் பிழைத்து அனேக கோடி வருஷ காலம் 
சீவித்து வந்ததற்குதாரணமாக இவர் ஒரு 
பிரளயத்தின் பிரமனைப் பார்த்து 21 வது 
பிரமாவே வாருங்கள் என்றாராம் , இதனால் 
இவர் சீவித்து வந்த நெடுங்காலத்தைக் குறி 
கும் . 


புங்கன் புங்கமரம் . புங்கு , a tree - Ponga . 

mia glabra ; 2. Privet - Liqustrum per 
rottetic . 


புங்கன் கொட்டை , 


பூவந்திக் 


கொட்டை , 


Soap nut .. 


புசபத்திரி , சாதிபத்திரி , mace . 


புங்கன் சாரம் . 


புசம் . புயம் , shoulder ; 2 . எரு விராட்டி , 
cow dung cake ; 3 . 

3. தயிராடை , cream of 
curd . 


புங்காட்டி , கோரோசினை , bezoar . 


புஜபராக்கிரமம் , வண்மை , strength . 


புங்கி , முட்காய் வேளை , 
spinosa . 


a plant - Galega 


புஜம் , see புசம் , 


பங்கின்வேர்ப் பால் , புங்கம் பால் , which see . 


புஜவெலும்பு , humerus bone . 


புங்கு , புங்க மரம் , a tree Indian beech 

Pongamia glabra ; 2. முருக்கு , bastard 
kino - Butea frontosa . 


புசவான் , அசமதாகம் , seeds of Carum rox 

burghiana alias Pimpinella involucrata . 


புசவென்பு, humerus bone .. 


புசாகண்டம் , கை நகம் , finger nail . 


புசாம்பரி , சொற்பனம் , dream . 


புங்கு வகைகள் : 

1. காட்டுப் புங்கு , same as No. 2 , 
2. மணிப் புங்கு , rusty soap nut - Erio . 

glossom edula alias Sapindus tritolia 

tus . 
3 . கரடிப் புங்கு , four leaved soapnut 

Hemigy rosa . 
4. நீர்ப் புங்கு , Pongamia glabra . 
5. தட்டைப் புங்கு , 
6. கொடிப் புங்கு , Devus scumbens . 


புசி . உண் . eat . 


2 . 


உண் 


புசிகரணம் , உண்டல் , eating ; 
பதார்த்தம் , eatables . 


புசிக்கத்தக்க , உண்ணத் தகுந்த , edible fit . 
to be eaten . 

. 


புசகம் , பாம்பு , snake ; 2. கீரிப்பூடு , mun 

goose herb .. 


புசிதம் , மணத்தக்காளி , a plant - Solanum 

nigrum , used both as an vegetable and 
medicine ., 


புசங்க சத்துரு . பொட்டிலுப்பு , nitre . 


புச்சத்தலம் , பின்பக்கம் , posteriors 


புசங்கம் , நாகம் , zinc ; 2 . வங்கமபை moun . 
tain containing lead ore ; 3. பாம்பு , snake . 


- 


புசண்டர் . வர்ரிஷியின் சாபத்தால் உலகத் 
புஜண்டர் , தில் சந்திர குலம் விளங்க 

வெள்ளாட்டின் வயிற்றில் பிறந் 
தவர் , அறிவிற் சிறந்தவர் , பெருந்தவசி , 
உரோம ரிஷிக்கு ஆசிரியர் , இவரைத் தமிழ் 
மக்கள் இனத்தைச் சேர்ந்தவர் எனச் சொல் 
வதுண்டு, இவர் பிரளய காலங்களில் 
அவிட்ட நட்சத்திர பதவியில் வாழ்வார் ஆத 
லின் இவரைக் காசு புகண்டர் என்பர் . இவ 


புச்சம் , தேள் , scorpion ; 2 வால் , tail ; 3 . 
விரல் , fingers ; 4. முதுகெலும்பின் அடிப் 
பாகம் , the tail end of vertebral column 
Coccyx : 5 , முள்ளந்தண்டின் கீழ்ப்பகுதி 
யில் பீடிகை யெலும்பின் கீழ் தொங்கும் 4 
துண்டு எலும்புகளால் இசைந்து முக்கோண 
வடிவமாய் ஒரு எலும்பு போல் காணப்படும் 
ஓர் பகுதி , cuckoo s beak shaped bone . 
see புச்ச வெலும்பு . 


3380 


புடகம் 


புடதிட்டம் 


புடகனி , போரத்தை , an under ground stem 

greater galangal - Alpinia galangal ( major ) . 


புச்சாவர்த்தவாதம் , பாதத்தில் சீதளமுண்டா 
குவதனால் கை கால் பெருவிரல் மூட்டுக் 
களில் பரவிக் காணும் ஓர்வித தாபித 
ரோகம் , இதனால் விரல்கள் நீட்டவும் முடக்க 
வும் கஷ்டம் எற்படும் , a painful disease 
affecting generally the small joints and often 
accompanied by concretions at the joints 

See அங்குட்ட வாதம் , Gout . 


புடகாமிகம் , செந்நாயுருவி , a plant Indian burr 

red variety -- Achyranthus aspera ( rubra ) . 


புடகிரீபம் , கழுத்து , nack ; 2 , சாடி , jar . 


புடகிலாம் , சிலந்தி நாயகம் , which see . 


புச்சவாதை , முள்ளந்தண்டின் அடிப்பாகத் 
தில் ஏற்படும் வலி , a disease of the coccyx 

Coccyodinia . 


புடகினி , தாமரைப் பூங்கொத்து , a bunch of 
lotus flowers . 


புடசயம் , மருந்தைப் புடமிடுவதினால் உண்டா 
கும் சித்தி , benefit obtained by calcinating 
the medicine 


புச்ச வெலும்பு , முதுகெலும்பினடிப் பாகம் , 
இது பீடிகை யெலும்பின் கீழ் முனையோடு 
ஒருவித கீல் சவ்வினாலும் பொருத்து தசை 
நாரினாலும் இடையுள்ள முருந்தினாலும் 
இணைக்கப்பட்டுள்ளது . See புச்சம் . It is a 
little bone at the apex of the sacrum to 
which it is united by an intervening fibro 
cartilage and a capsular ligament with 
synovial membrane . It is made of four 
bones which united as one . 


புடசாலி , நாரை , stork . 


புடசெந்தூரம் , புடம் போட்டு எடுத்த செந் 

எரிப்புச் செந்தூரம் , red oxide 
obtained by calcination as opposed to one 
obtained by burning in oven . 


தூரம் ; 


புச்சவெலும்புவலி , இடுப்பு வாதம் , pain in 

the coccyx and the neighbouring region due 
to rheumatism , neuralgia or injury to the 
bone . See 1. FOUITOS, Coccyodinia . 


புடஞ்சம் , பெருமுத்தக்காசு , large sedge 
Cyperus umbellatus as opposed to small 
sedge Cyperus rotundus . 


புச்சி , எருக்கு , a milky shrub madar - Calo 

tropis gigantea ; 2. கோழி , fowl . 


புச்சிகம் , சித்தாமல்லி , a plant . 


புடஞ்சயம் , மருந்தை புடமிடுவதினால்லுண் 
டாகும் சித்தி . see 


புட சயம் . 


புஸ்தபலை , See புத்தபலை . 


புடஞ்செய்தல் , புடமிடுதல் , calcination . 


புஷோபாபலம் , மலையிலுப்பை , which see . 


புடதலை , பொடுதலை , which see . 


புஞ்சவனம் , மூன்றாமாத கருப்பம் , foetus 
three months old . 


புட திட்டம் , புடம் போடுவதற்காக . எருவிடும் 
குழியின் அளவு , 


புஞ்சிகை, ஆலங்கட்டி , hail stone . 


புஞ்சித் துவம் , சுக்கிலம் , semen . 


காடியே புட திட்டமாமா கேளாய் , காட்டெருவி 

லொன்று புடம் 
காடையாகும் , பாடியே மூன்றெருதவு தாரிபுடமாம் , 

பத் தெருத் 
தான் குக்குடமாம் பரிந்து கேளாய் ; நாடியே ஐம் 

தெருவே 
எனமாகும் நல்ல நூறு எருகசத்தின் புடமதாமே 


புஞ்சின்னம் , ஆண் தறி , penis - male genital . 


புஞ்சுகம் , முருக்கமரம் , which see . 


புடகடம் , புட தயிலம் இறக்குவதற்காக 
வேண்டி 5-6 துவாரங்கள் அடிப்பாகத்தில் 
இட்டிருக்கும் புடத்திற்காக உபயோகப் 
படும் ஓர் மண் குடம் , an earthern pot used 
for extracting medicinal oil by process of 
calcination . It has holes at the bottom 
See புடத்தைலம். 


The dimension of the pit to pile up cow 
dung cakes for purposes of calcination . In 
calcinating medicine different measures are 
given according to the drugs used in the 
medicine . The mesure is measured by the 
number of cow dung cakes ( 121152.19 .) used 
for the calcination . 


lotus 


Nileumbium 


புடகம் , தாமரை , 
speciosum . 


1. மகாபுடம் : calcining in a square pit two 

cubits broad , and two cubits deep 
so as to contain 1000 cow dung cakes . 


3381 


புடபாகம் 


புடம் 


2. கசபுடம் : a square pit of one cubit 

broadand one cubit deep to contain 
500 cowdung cakes . 


புடபாக விதி , புடம்போடுவதற்காக 
பட்ட சங்கதிகளைக் கூறும் நூல் , book on 
calcination and its rules . 


a 


flower 


- Indian 


3 , வராகபுடம் , a square pit of one foot 

broad and one foot high ( the height 
of a pig ) to contain 150 to 200 cow 
dung cakes . 


புடம்பாசியம் , அலரி ,, 

willow oleander .. 


புடப்பூடு , பொன்னூமத்தை , a yellow 
coloured dhatura plant . 


4. குக் தடபுடம் : or கோழி புடம் , a pit to 

hofd eight cow dung cakes . 
5 , கோவுர புடம் : calcining in an earthern 

vessel filled with small pieces of cow 
dung scraps or gathered 

from a 
cowpen .. 


புடமண் , 


சுத்த மண் , pure mud . 


புடமாறிப் போடல் . புடம்போடும் மருந்து 

களில் ஏதாவது குறைவுபடில் அதைச் சரி 
படுத்தி மறுபடியும் புடமிடல், resubmitting 
the medicine to calcination if it is not pro 
perly done or finished , 


6. பாண்டபுடம் : roasting in a crucible 

by inserting it in an earthern vessel 
filled with paddy chaff ( husk ) with 
its mouth tightly closed . 


புடத்தங்கம் , புடமிட்ட உயர்ந்த தங்கம் . 
refined gold obtained by heating it to a 
higher temperature . 


புடமாறி யெடுத்தல் , புடத்தின் நெருப்பவிந்த 
பின்பு பிரித்து மருந்தை எடுத்துக் கொள்ளு 
தல் , after calcined fire has completely 
cooled the medicine must be taken out and 
opened . 


புடத்திற்காதி , 

Fel vitri . 


வளையலுப்பு , glass gall 


புடமிடல் , உலோகத்தை நெருப்பிலிட்டு சுத் 
திச் செய்தல் , cupellation ( refining ) களிம் 
பகற்றல் , 


புடத்திற்கு போகாதது , புடமிட ஓடா திருத் 
தல் , one that does not disappear when 
submitted to calcination , 


புடமிடுங் குப்பி , மருந்தைப் புடமிட வுபயோ 
கிக்கும் சீசா , cupel or bottle . 


புடத்தைச் செய்தல் , புடமிடல் , calcinating . 


புடத்தைலம் , சீலை மண் செய்து புடம் போடு 
வதினால் உண்டாகும் தைலம் ( as in சிவனார் 
வேம்புத் தைலம் ) குழித்தைலம் , the medi 
cated oil extracted by the process of calci 
nation using a special pot புடகடம் which 
see . 


புடமிடுதல் , பொன் முதலிய உலோகங்களை 
யும் பாஷாணம் முதலியவைகளையும் சுத்தப் 
படுத்தல் , to purity or refine gold and 
other metals or sublimating medicines 
or poisons by fire . 


புடமிட்ட , எரித்த , ustum ; calcined , subli 

mated . 


புட நயப்பு . 


புடந்தசம் , தசபுடம் , பத்துபுடம் , cricinat 
ing ten times. 


புடமிட்ட கந்தகம் , பூ கெந்தகம் , sulphur 

powder ; 2 , பதங்கித்த கந்தகம் , sub 
Jimed sulphur ; 3 . கெந்தக பஸ்பம் , 
calcined oxide or sulphur . 


புடமிட்ட, தங்கம் , களிம்பகற்றிய 
refined gold . 


பொன் , 


புடபாகம் , சில மருந்துகளை 

பந்து போல் 
சுற்றி சீலைமண் 

செய்து சிவக்கும்படி 
காய்ச்சி 

எடுத்துப் பிழிவதினால் வரும் 
சாற்றைக் கண்களுக்கு ஊற்றும் ஓர் ஆயுள் 
வேத முறை , cooking within a closed cover 
made of clay . Then taking the juice from 
it by sqeezing and applying to the eyes . 


NOTE : - சமித்தல் , 1 . calcination ; 

2 . 
sublimation , a process of preparing medi 
cine by burning something inside two pots 
hemetically closed after placing one up side 
down over the other . 


புடம் , இடம் , place ; 2 , புறம் , out side ; 3 . 

கண்ணிமை, eyelid ; 4. சுத்தம் , purify ; 
5 , மருந்து சுத்தி , purifying medicines 
through a process of sublimation ; 6 . 
உலோக சுத்தி , refining metal ; 7. தானி 
யத்திற்குள் புதைத்து வைத்தல் , by keeping 
tre medicine eg . medicated oils in the 
middle of a heap of paddy for 40 days ; 8 . 
சூரிய வெளிச்சத்தில் ( வெயிலில் ) வைத் 
தல் , exposing the medicine to sunlight . 


3382 


புடைக்கரப்பன் 


புட்கரம் 


புடம்வைத்தல் , புடமிடுதல், See : புடஞ் | புடைத்தல் , வீங்குதல் , swelling . 
!: ( செய்தல் . 

புடைப்பான , வீக்கமான, gibbous; 2 . 
புடரோகபுடம் , வெள்ளை நாகணம் , which அதைப்பான , protuberant ; 3. பிதுக்க 

மான , protruding . 


T ] stel 


L 


T 


3 


. 


1 


புடலகம் , பன்றி மோத்தை , a plant --Tricho - புடைப்பு , See புடைத்தல் 2 . ! - வீக்கம் , 
$ santhes incisa .. 

swelling ; 3. பிதுக்கம் , lump ; 4. அதைப்பு , 

> protuberant swelling , 
புடலங்காய் , see புடல் . 

புடைப்பொன்னாளி , உடும்பு , 8yana . 
புடல் , புடலங்கொடி , a climber snake gourd 
- Trichosanthes anguina. - இதன் வகைகள் , புடை மூக்கன் , மூக்கின் ஓர்வகை விரணநோய் , 

a kind of ulcer in the nose . . 
1. பன்றிப் புடல் . 
2. கறிப் புடல் , used as vegetable. புடையன், சுருகட்டுப் புடையன் , 2. இரத் 

தப் புடையன் ; insects of achrochoraidac 
கொம்பு புடல் . 

family: 3. புடோகம், Canthus of eyelid . 

See குடா . 
4. பேய்ப் புடல் , used tas , medicine for 
fevers ... 

புடையின் நீண்ட வருவமும் அழுக்கு நிறமும் 
புடல் வெள்ளரி , புடலங்காயைப் போல் 

நீள 

புடைகளைப் பரவச் செய்யும் ஓர்வகைப் 
மாகக் காய்க்கும் ஒரு சாதி வெள்ளரி 

unny , a kind of snake causing swelling in 

-the:;body1 by pricking with its , tail : the : 
புடவி , பூமி , earth . 

beaver snake . 
புடவித்தல் , புடைப்பு , swelling . 

புடையான் குத்து , ஓர் விஷகடி விரண நோய் , 
புடவி மூலம் , சிறு குறட்டை , a creeper - small an ulcer formed by poisonous Price ) 

beaver snake with it is tail , 
cbrallay - Trichosanthes inctsa . 

புடோதகம் , தென்னை மரம் , cocoanut palm . 
புடனம் , பினத்தல் , raving . 

| புடோல் , ஓர் செடி , a climber of gourd 
புடனண்டம், பெருமுத்தக்கான்,, large sedge / காய், "snake gourd - Trichosanthes ang : 

variety ; , கறிப்புடோல் அல்லது , புடலங் , 
Cyperus umbellates. 

dina . 
புடாரமுளை , செந்நாயுருவி , a plant - red Indian புட்கம் , மூக்கிரட்டை , _prostate plant -- 
burr - Achyranthes aspera ( rubrum ) . 

spreading " hog wood Boerhavia diffusa. 

புட்கரகம் , வெண்டாமரை , white lotus . 
புடிகை, ஏலம் , cardmum . 

| புட்கரசிவை , தாமரைக் கிழங்கு , lotus root . 
புடிதம் , கரமுட்டி , masturbation . 

! ) 
புட்கரணி , அத்தினி சாதிப்பெண் , one of the 

four classes of woman classified according 
புடை திரட்சி , swelling; 2.- பக்கம் , side; 

to their lust . 
3. கட்டி , carbuncle . 

புட்கர் மூலம் , தாமரைக் கிழங்கு, lotus root ; 
புடைகொள்ளல் , புடைத்தல் , swelling | 2 , நிலத்தாமரை , rose shrub ; 3. மேட்டுத் 

Toshkent, which see , 
புடைக்கரப்பன் , , பித்தத்தால் எழுந்த ஓர் - 
வகைக் கரப்பன் நோய் , a skin disease in புட்கரம் , ஆகாயம் , sky ; 2. ஓர் குளிகை , 
children caused by biliousness a very rare kind of pill ; 3. ஓர் நாரை , a kind of stork ;; 
skin disease in which minute vascular points 4. ஓர் நோய் , a disease ; 5. சூனியம் , 
are formed in rings or other groups that Ether ; போதாமரைப்பூ , latus flower ; TI 
spread at the borders , while fresh points பாண்டத்தின் , வாய் ,- mouth of a . pot : 8 . 
are continue developing now .and then . பருந்து , hawk; -9. ஓர் பாம்பு . a snake ; 
The , ppints look like , grains of cayenne 

*10 . கோஷ்டம் , Arabian costus , a drug ; 
spepper . Jt occurs usually : in children 11 ? நீர் , water ; 127 நறைவு , fullness : 113. 
especially in female children . 

ஓர் தைலம் , a medicated oil . 


1 


- - - - 


> L 


- 


1 


1 . 


3383 


புட்டிலவம் 


புட்பகொரித்தாரு 


புட்கராவயம் , See புட்கரமூலம் . 


புட்டில் புட்டி வெல்லம் , a kind of jaggery | 
2. சீசா , bottle . 


T : / , 


புட்கரீகம் , ஓர் தோஷநோய் , a disease . 


புட்டிவெல்லம் , பனங்கட்டி , palmyra jagt - 1 
gery . 


( 


1 


L 


புட்கரோபலம் , 
புஷ்கரோபலம் , 


} 


சந்திர காந்தம் , moon 
flower , 


புட்டு ; ஓர் பலகாரம் , a confection prepared 

with usually red rice flour by steam boiling 
and eaten with sugar and cocoanut scrapings. 


புட்களம் , 
புஷ்களம் , 


நிறைவு , fullness; perfection . 


புட்குத்திருப்பி , see வட்டத்திருப்பி , பொன் 
முசுட்டை வேர் . 


புட்டுத் திருப்பி , ஓர் செடியின் வேர் , Gravel 
. root Cissampelos pareirai. 


* 


. 


புட்சாரம் , ஓரிதழ்த் தாமரை , a small herbs: புட்டுப் பழம் , ஓர் தின் பழம் , an edible fruit : : 
monopetalous flower - lonidium suffruti 
Cosum .. 

புட்டுவைத்தல் , ஆவியில் அவித்தல் , steams 

boiling . 
புட்டம் தருவேர் , சிறு பாம்புக்கடி விஷத்துக் 

குக் கொடுப்பது . a (root given for: the | புட்டோஷம் , பறவைத் தோஷம் , குழந்தை 
Tipoison af , சிறுபாம்பு . 

களைத் தாக்கு மோர் நோய் , a children s 

disease caused by small birds + See பறவை 
புட்டபொதராக்கு . 

தோஷம் ... 


1 


1 


| 


| 


புட்டம் , காகம் , crew; 2. புட்டம் , buttocks; புட்பகத்தாவு , கறுப்பரிசி , black rice . 
3. நிறைவு, fullness .. 

புட்பகம் , அன்ன பேதி , green vitriol -- Sul 
புட்டரிசி , அவியரிசி , a kind of rice from phate of iron ; 2. ஓர் கண்ணோய் , an eye 

Rangoon which is heated in steam and taken disease; , 3 .-- மூக்கிரட்டை , a spreading : 
with sugar and cocoanut . 

plant -- Boer haavia diffusa or B. procum " 

bens ; 4. இரும்பு பாத்திரம் , iron vessel ; 
புஷ்டவர்ணம் , பதுமராகம் , கெம்பு ; ruby . 

5. வெண்கடம்பு , a white species of கடம்பு 
which see ; 6. கஞ்சாங்கோரை, while basil 

Ocimum album 
பட்டவித்தல் , ஆவியில் வேகவைத்தல் , boil ; 
ing in stearns 

புட் பகரிகம் , மூங்கில் , bamboo : 


- 


புட்டவியல் , சீலையில் ஏடு கட்டி வேக வைத் புட்பகாசீகம் , அன்ன பேதி , green vitriol - 
தல் , புட்டை போல் அவித்தல் , இதில் பால் Sulphate oi iron . 
நீர் அல்லது கஷாயம் மூலிகைச்சாறு இவை 
களைப் பாண்டத்திலிட்டு வேடுகட்டி எரித் 
தல் , heating in steam using a special | புட்பகாசை , தூரப் பெண் , menses women . 
apparatus ; 2 , புழுக்கம் , sultriness, 

புட்பகா தகம் , மூங்கில் , bamboo . 
புட்டாளம்மை , சைத்தியத் தாலுண்டாகும் 
காது சமீபத்தில் இருக்கும் கோளத்திற்குக் 
காணும் ஓர் ஓட்டு வியாதி - பொன்னுக்கு புட்பகாரி வர்த்தி , பூச்சாற்றினால் செய்த 
வீங்கி , munps 

மாத்திரை , pill , Frepared with the juice of 
flowen . 


| 


பு 


புட்டி , 


கொழுப்பு, fatness : 2. தடிப்பு , 

கொட்டைக் கரந்தை , see பட்ய 
புஷ்டி , 3 - stoutness; 3. அழுக்கு, dirty ; ) புட்பகி , கொட்டைக் 
4. வண்டல் , sediment . 

கொரித்தாரு , 2. வாழை , plantain . 


புட்டிகரம் . 


புட்பகீடம் , தேன் , honey ; 2. வண்டு , beetle , 
3. தேன் வண்டு , honey bee . 


புட்டிடல் , பும்புவித்தல் , which see . 


புட்பகொரித்தாரு . கொட்டைக் கரந்தை, 

Indian globe thistle - Sphaeranthus hirtus . 


புட்டிலவம் , சிறுதும்பை , small lucus plant: * 


3384 


புட்பபனி 


புட்பன் 


- 


புட்பசங்குணத்தி , நத்தைச் சூரி , a plant when 

snails approach it their shells brake . 


புட்ப பாசியம் , அலரி , a tree , oleander 

Nerium odorum . 


புட்பசத்திரா , பூசபத்திரி , a plant . 


புட்பபாணத் தைலம் , பலவித புட்பங்களைக் 
கொண்டு தன்வந்திரி தைலம் 500- சொல்லிய 
படி தயாரித்த ஓர் வகை தலை முழுக்குத் 
தைலம் , a bathing oil prepared with several 
kinds of flowers as stated in the text , 
Dhanvanthri Thailam - 500 . 


புட் பசத்து , சிறிது மலர்ந்த பூவைப் பரப்பி 

உ.ப்பு தூளைச் சீலைமண் செய்து புதைத்து 
பிறகு எடுத்து பிழிந்தெடுத்த ரசம் , half 
bloomed flowers are spread and salt is 
sprinkled over them . They are luted as in 
calcination , and burried in the earth . After 
some time the flowers taken squeezed 
and juice is extracted essence of flowers . 


புட்ப பாதகம் , மூங்கில் , bamboo . 


புட்பபுச்சி , ஓர்வகைப் பசு , a kind of cow . 


புட்பசயம் , பூங்கொத்து , bunch of flowers . 


புட்பமஞ்சரி , பூங்கொத்து , bunch of flowers . 


புட்பசாமரம் , தாழை , fragrant screw pine ; 

2. தாமரை , lotus . 


புட்பமஞ்சரிகை , நீலோற்பலம் . blue water lily 
- Pontederia . 


புட்பசாரம் , பூந்தேன் , honey . 


புட்பசாரவிருட்சம் , நறுங்குறிஞ்சி, plant 

grown in the hills which flowers once in 
twelve years . 

It grows in Palani hills . 


புட்பம் , பூ , flower ; 2. மகளிர் சூதகம் . the 
menses of women ; 3 . கண்ணிலுண்டா 
கும் பூ . cataract in the eye - albugo ; 

4 . 
வாழை , plantain . 5. செடி , கொடி , மரம் 
இவைகளில் உண்டாகும் ஓர்வகை வாசனை 
வஸ்து , இது மருந்து செய்வதற்கும் , தைலம் 
பன்னீர் முதலிய சரக்குகளை இறக்குவதற் 
கும் உ.பயோகமாயுள்ளது . 


புட்பசிங்கி , மகிழம்பூ , a very fragrant flower 

of a tree Mimusops elengi .. 


- 


புட்பரசம் , பூந்தேன் , essence of flowers . 


புட்பசியம் , நீர்க் கடம்பு , water cadamba ---- 

Stephegyne parvifolia. 


புட்பரதி , அத்தினி சாதிப்பெண் , one of the 

four classes of women classified according 
to their lust . 


புட்பசூரணி , பெருந்தும்மை , a species of 
தும்பை , which see . 


புட்பசூனியம் , அத்திமரம் , fig tree . 


புட்பராகம் , நவமணியிலொன்று , one of the 
nine gems - Topaz ; 2. உ.பரசத்திலொன்று , 
one of the natural bodies . 


புட்பச்சம் , நெட்டித்தளம் , a piece of pith , 


புட்பராசன் , பதினெண் வகை மேக நோயிள் 
Goricire , one of the eighteen Mega (vene 
rial diseases ). 


புட்பதிராவகம் } தந்தரது. Pollen of flowers; 


. 


புட்பரேணு , பூந்தாது . pollen of flowers . 


புட்ப நிரியாசப் , பூவமுதம் , essence of flower . 


புட்பலதா , பூசனிக்காய் , pumpkir !. 


புட்பந்தம் , 
புட்பந்தயம் , 


} தேனீ , honey bee . 


புட்பலம் , விளாங்கனி , wood apple 

nia elephantum .. 


Fero . 


புட்பந்தாகம் , வேங்கை மரம் , Indian kino 
tree - Pterocarpus marsupium . 


புட்பலோலுபம் , வண்டு . beetle 


புட்பபண்ணியம் , சந்திரன் , Moon . 


புட்பவதி , பூப்படைந்த பெண் , a matured 

girl ; 2. ருதுவான 6607 gofi, a girl who 
attained puberty. 


புட்பபதம் , யோனி , vulva . 


புட்பபலா, அத்தி , Fig tree- Ficus racemosa . 


புட்பவிச்சகம் , வேங்கை மரம் , Indian kino 
tree - Pterocarpus marsupium . 


புட்பபனி , இலவு , silk cotton tree - Bombax 

malabaricum .. 


புட்பன் , தாமரை , lotus . 


3385 


புணர்ச்சி யிலிச்சை 


புண் 


புட் பாகம் , மூக்கிரட்டை , a prostate plant 

Boerhavia diffusa . 


புணர்தல் , கலத்தல் , combining : copulating . 


புணர் நலம் , சாரணை , Trianthema ecandra. 


புட்பாசம் , நாய்வேளை , a plant dog mustard 
- Cleome viscosa , 


புணர்ப்பு , உடல் , body ; 2. கூடல் , levitation . 


புட்பாசவம் , தேன் , honey . 


புணர்வு , உடல் , body ; 2. கலப்பு , uniting , 
wmbining . 


புட்பாஞ்சனம் , பூவுடன் சேர்ந்த மஞ்சளால் 
வழிபடல் , 


புணர்விருத்தி , பொருந்தியதான நிறைவு . 


புட்பி , பிரமதண்டு , Mexican 

Mexican poppy ; 

2. 
மலரல் , blooming ; 3. சிறு நாகப்பூ , 
flower of Masua ferrea . 


புணல் , ஓர் கருவி , funnel. 


புணை , 


புட்பிகம் , 


புணைவி , 


மூங்கில் , bamboo . 


புட்பிகா, ஞாழல் , Crocus sativus . 
புட்பிகை , பூப்பதாரி , menses woman . 


புண் , ஊன் , proud flesh , serum ; 2. விர 

ணம் , rawsore , ulcer . 


புண்வகைகள் , varieties of ulcer : 


புட்பித்த சுண்ணம் , 

மலர்ந்த 

சுண்ணம் , 
slaked lime . 


. 


Pavonia 


புட் பிரம் , சிற்றாமுட்டி , a plant 
zeylanica . 


புட்பீகமார்க்கி , சேவகனார் கிழங்கு , which 


see . 


புட்பீரசம் , வெள்ளைக் கிலுகிலுப்பை , white 

rattle wort - Crotoleria laburnifolia (alba ) . 


1. நெருப்புப் புண் , burns . 
2. மேகட் புண் , venereal ulcer . 
3. வெள்ளைப் புண் , gonorrheal ulcer . 

ஆறுப் புண் , chronic ulcer . 
5. கிரந்திப் புண் , syphilitic Secondary 

rashes . 
6. ஓட்டுப் புண் , contagious sore - eg . itch . 
7. குழிப் புண் , deep sore or perforating 

ulcer . 
8. ஒடுவுப் புண் , 
9 இராசப்புண் , diabetic carbuncle .. 
10 , கரப்பான் புண் , eczema 
11. பரங்கிப் புண் , syphilitic - primary 


புஷ்பேந்திரம் , } 


சண்பகமரம் , a tree cham 
paka - Michelia champaca. 


Arabian 


புணக்கம் , கோஷ்டம் , a drug 
costus . 


sore . 


புணரா கருப்பதாரணம் , புணராமலே கருத் 

தரித்தல் , impregnation by external contact 
with out intromission - Adosculation . 


புணரி , கடல் , sea . 


புணர் , கூடல் , to copulate ; to cohubit . 


புணர்ச்சி , சையோகம் , coitus , cofabitation . 


12. வெட்டுப் புண் , incised wound . 
13 . காயப் புண் , traumatic sore . 
14. அழி புண் , slonghing sore . 
15. கொறுக்குப் புண் , chancre . 
16. வெடித்த புண் , fissurel ulcer . 
17. அழற் புண் , inflamed ulcer . 
18. இரசவேக்காட்டுப் புண் , ulcer caused 

by mercurial poisoning . 
19. புற்றுப் புண் , fungus ulcer . 
20. வயிற்றுப் புண் , gastric ulcer . 
21 , துளைப் புண் , புரைப்புண் , sinus . 
22. அரிப் புண் , rodent ulcer eating away 

the tissues . 


புணர்ச்சி நிறுவாகம் , sexual tolerance . 


புணர்ச்சியா யரைத்தல் , கலக்கும்படி யரைத் 
தல் , to grind well in such a way that 
ingredients mix well . 


புணர்ச்சியிலிச்சை , liking for coitus . 


3386 


புண்டரீககொழுப்பு 


புண்ணாக்குக்கீரை 


புண் ஒடுவு . 


புண்கரப்பன் , குழந்தைகளுக்கு வரும் ஓர்வித 
கரப்பன் , Eczema in children .. 


புண்டரீகம் , ஓர் நோய் , a disease ; 2. ஓர் மரு 

ந்து , a medicine : 3. வெள்ளாடு . goat ; 4 . 
தாமரை ; 5. வெண்டாமரை , white lotus ; 

கழுகு . eagle ; 7. புலி , tiger ; 8 . 
வண்டு , beetle ; 9. சத்தி சாரணைக் கிழங்கு , 
root of Triathema ecandra ; 10. ஓர் படை , 
a skin disease , see சுவேத பதுமம் . 


6 
. 


புண்கழுநீர் , உதியம் பட்டைக் கஷாயம் அல் 
லது கருவேலம் பட்டைக் கஷாயம் , படிகார 
நீர் அல்லது புளியிலையைப் பழங்காடியி 
லிட்டு வேகவைத்து அந்நீரை இளஞ்சூட்டு 
டன் கழுவுநீர் வகைகள் , liquid 

used for clean 
ing the ulcers and wounds . They are many 
in numbers — a few are mentioned above . 


புண்டரீக்கியம் , தாமரை , lotus . 


புண்டரீயம் , ஓர் கொடி , a creeper , 2. சாரணை , 
see புண்டவம் . 


புண்களுக்குபகாரி , கறுப்பரிசி , black rice 


புண்டவகம் , 
புண்டவம் , 


சாரணை , a prostate plant 
Triathema ecandra , 


புண் சலம் , ஊன் , serum . 


புண் சிலந்தி , சிலந்திப்புண் , which see . 


டாரம் , see புண்டகர் . 


புண்சுத்தமாக்கல் , புண்ணைக்கழுவிச் சுத்தப் 
படுத்தல் , cleaning the sore - Detersion . 


புண்டு , நரம்புச் சிலந்தியின் புண் , guinea 
worm ulcer . 


புண் சுரம் , விரணத்தினாலேற்படும் காய்ச்சல் , 
fever arising from wound , 


புண்ணழற்றி , புண்ணில் வெப்பத்தோடுண் 
டாகும் அழச்சி . 


புண்டகர் , வெண் கரும்பு , white species of 

sugar cane . 


புண்ணளை, புண்புரை , sinus ;; 

திரம் , fistula. 


2 , புவுத் 


புண்ணாகுகை , becoming ulcerated . 


புண்டரம் , கழுகு , eagle ; 2. தாமரை , lotus ; 

3. வண்டு , beetle ; 4. வெண் கரும்பு , 
white sugarcane 

-- Saccharam offinarum ; 
5 , செங்குரங்கு , red monkey . 


புண்ணாக்கர்முலி , a herb . 


புண்ணாக்கி , 


caustic . 


லுடன் 


பிள்ளை , 


புண்டரீக குட்டம் , உடம்பில் கொப்புளங்கள் 
மிக உயர்ந்து சிவந்து விரிந்த 

தாமரைப் 
புட்ப நிறத்தை யொத்ததாயும் இது நமைச்ச 

பரவும் தன்மையதாயும் இதி 
னின்று சினைத் தண்ணீரும் சில சமயும் 
இரத்தமும் ஒழுகும் தன்மையதாயு மிருக்கும் , 
இதில் உண்டாகும் தடிப்புகள் பழுக்க நாட் 
செல்லும் , the raised red patches resemble 
the petals of a full blown lotus flower in 
colour . It is spreading in nature and is 
found to be over spread with pustules . 
The patches are raised circular and charac 
terised by itching and take long time to 
mature ; 2. புலித் தோலைப் போன்ற 
நிறத்தையுடைய புடைகளுண்டாகும் ஓர் 
குட்டம் , மண்டலக் குட்டம் , எச்சுற் 
றழும்பு , a skin disease resembling tiger s 
skin a ring worm . 


புண்ணாக்கீசர் , ஓர் சித்தர் , இவர் இடைச்சி 

உலகத்தில் தேவஸ்தான 
வாகவே ஆலயங்களில்வைத்து நந்தி என்று 
இவருக்குப் பெயர் வழங்கும் ; தேவேந்திரன் 
சாபத்தால் பிரம குலத்தில் உதித்திப் பிறத 
மானிடராய்க் கன்னி வயிற்றில் நந்தி ரூபம் 
கொண்டு பிறந்த சித்தர் , a Siddhar . Due 
to the curse of Devandiran ( God of rain ) 
he was born in the form of a bull to a 
virgin . 


புண்ணாகல் , புண்படல் , to become sore . 


புண்ணாக்கு , see 

See பிண்ணாக்கு , புண் + நாக்கு 
ulcerated tongue . 


புண்டரீக கொழுப்பு , வெள்ளாட்டுக் 
கொழுப்பு . fat of goat ; 2. பெருச்சாளிக் 
கொழுப்பு , fat of bandicoot ; 3 . புலிக் 
கொழுப்பு , tiger s fat . 


புண்ணாக்குக்கீரை , ஓர் வகைக் கீரை , a kind 
of greens - Melochia corichori folia : 2 . 
புண் உண்டாக்கும் கீரை , any causing ulcer . 


3387 


புண்ணியை 


தரெலி 


புண்ணீர் , இரத்தம் , blood . 


புண்ணாக்குப் பூண்டு , தவசு முருங்கை , 
justice wort - a plant Justicia tranque 
barensis alias Adhtoda tranquebarensis 
புண் + ஆக்கு + பூடு , புண்ணை உண்டாக் 
கும் அல்லது கொப்புள மெழும்பும் பூடு 
plant causing or developing blisters in the 
body : blistering plant such as கல்லுருவி , 
which see .. 


புண்ணினீர் வடிதல் , a thinichor running . 

from a sore : serum . 


புண்ணுடம்பு , பச்சை யு ட . ம்பு , debilitated 

body of woman after delivery ; 2. 400 soir 
460) 15,5 LID4 , body full of sores . 


புண்ணாளர் , புண்ணினால் வருந்துபவர் , person 
Suffering from sores . 


புண் ணுள்ள , ulcerous . 


பு ண்ணாளி , புண்ணுடையோன் , one having 
sores . 


புண் புரை , புண்ணின் 2.4 . B20 sinus ; 2 . 

பளெத்திரம் , fistulla . 


புண்ணாற்றி , புண்ணைக் குணப்படுத்தும் 
மருந்து , medicine that heals the sores . 


கரும்பு . 


white 


புண்ணியக தீதம் , வெண் 
sugar cane . 


a 


flower 


புண்ணியகந்தம் , சண்பகம் , 
Champaka , 


புண்புரைப்புகை, ஆவாரை , கட்டகரி , சாதி 

லிங்கம் , வெண் குங்கிலியம் ; இவைகளைக் 
கல்வத்திலிட்டு தண்ணீர் விட்டரைத்து . 
சங்கானில் வைத்து தீயிட்டுப் புகையை 
புண்புரைகளில் , பாய்ச்ச அவையாறும் . the 
smoke arising by burning in a crucible the 
paste prepared by grinding the charcoal of 
tanners s cassia - Cassia auriculata - the 
cinnabar , boswellia serrata with water . It 
the smoke is passed through a sinus or 
fistulla over an ulcer , it heals quickly . 


resinous 


புண்ணியகாரம் , குங்கிலியம் , a 
gum - Shorea robusta. 


புண்ணியசத்தி , தேற்றான் கொட்டை , clear 
ing nut of Strychnos potatorum , 


புண்ணூறல் , itching of an ulcer . 


புண்ணியசாந்து , பசுஞ் சாணம் , cow dung . 


புணணெஞ்சு, see புண நெஞ்சு. 


புண்ணியசெடி, 


புண்ணிய தரு , 


புண்ணையொக்கு முடம்பு . உடம்பு புண்ணைப் 
போல் நோதல் , pain in the body with 
tenderness as if there is ulcer . 


புண்ணியத்தாரு , முல்லை , a kind of jasmine . 


in 


the 


புண்நெஞ்சு, நெஞ்சுப்புண் , ulcer 
throat ; 2. வருத்தம் , grief . 


புண்ணியதிரணம் , வெண் தருப்பை , a white 
species of sacred grass 

white kusa . 


புண்படுதல் , புண்ணாதல் , to become sore . 


புண்ணியம் , புற்றளை ,a spreading plant 

woolly heart vine -- Vitis lanata . It puri 
files Copper .. 


புண்மாசறுத்தல் , புணணைக்கழுவி சுத்தப் 
படுத்தல் , see புண் சுத்தமாக்கல் . 


புண்ணியவந்திரி } சாயாவிருட்சம் , a tree . 


புண் வாய் , புண்ணிலுள்ள துவாரம் , hole in 


sore . 


புண்ணியவரசு , ஓர் அரசு 


Ficus religiosa . 


புண் வாய் கனத்தல் , புண்வாய் தடித்தல் , 

the ridge of the sore getting thicker , 


புண்ணியாகம் குந்துருக்கும் , Indian frank 

incense Boswellia oli 
புண்ணியாக்கம் ) banum . 


புதரெலி , Bush rat - Golunda ellioti . It 
lives in thick bushes on the ground among 
the thorny braches . It motion is slow an 
like other rats , it is the coffee rat of 
Ceylon causing destruction to coffee. 


புண்ணியை, துளசி , holy basil - Ocimum 
sactum . 


3388 


புதுச்சேரிக் கிழங்கு 


புத்தகக்கல் 


புதர் , புல் , grass . 


புதுச்சேரி வள்ளி , little from place of growth 
( Pondichery dioscorea ) - Pondichery sweet 
potato Dioscorea purpurea , see QUILO 
கரி வள்ளி . 


புதர்ப்பூ . புல்லின் பூ . grass flower . 


புதல் , நாணல் , reed ; 2 , புருவம் , eyebrows ; 
3. பூடு , herb ; 4. புல் , grass . 


புதுச்சோறு , புதிய அன்னம் , fresh cooked 
rice ; 2 ,சுடுசோறு , hot cooked rice . 


புதவு , ஓர் வகைப் புல் , a kind of grass . 


புதுத்தேன் , நாட்படாத தேன் , fresh honey . 


புதன் , நவகிரகங்களி லொன்று . one of the 

nine planets Mercury . 


rain water ; 2 . 


புதுநீர் , மழைத்தண்ணீர் , 
ஊற்று நீர் , spring water . 


புதா , கொக்கு , stork ; 2. பெருநாலா, a big 
crane , 


புது நிலசலம் , கங்கைத் தண்ணீர் , water of 
부 
Ganges . 


புதிநகம் , கோதும்பை , a kind of lucas . 


புதுப்பாண்டம் , புதுச்சட்டி , See புதுகலசம் . 


புதியகோச் சினை , புதிய கோரோசனை ; 


புதுப்பானை , புதியபானை , See புதுகலசம் , 


- பொருஎறுங் குங்குமப்பூ புதிய 

கோச்சினையோ ரென்றே " 


+ I 


புதுமருந்து , அன்று செய்த மருந்து , newly 
prepared medicine.. 


( பரராச சேகரம் ) fresh bezoar . 


புதுமழைத் தண்ணீர் , water 

water obtained by 
fresh rain . 


புதியமரிசம் , as in புதியமரிசங் காற்கழஞ்சு 
( பரராச சேகரம் ) a weight . 


புதுமை , நான்முகப் புல் , a kind of grass . 


புதியவிலை , பச்சிலை , fresh green leave . 


புதுவன்னம் , அப்பொழுது சமைத்த சோறு , 
See புதுச்சோறு . 


புதியனா 


ஓர் கீரை , a plant Marsh 
mint - Mentha sativa alias 
Mentha arvensis 


புதியன்புதினா 


புதுவெள்ளை , நாட்படாத வெள்ளை நோய் , 
fresh gonorrhoea opposed to chronic one . 


புதினாகம் . வீரம் , per - chloride of mercury . 


புதுவைப்பு , Neoplasm . 


புதினாரசம் , புதினாச்சாறு , juice of புதினா 

which see :: 2 , புதினாச்சத்து , essence of 
பதினா, w /lich see . 


புதைக்கரு , இறந்து பிறந்து அல்லது பிறந் 
துடனிறந்து புதைக்கும் குழந்தை . 


புதீனா, புதினா , which see . 


புதைப்பொருள் , பூமிக்குள் புதைந்து கிடக் 
கும் பொருள் , hidder treasure ; 2. பாட் 
டில் மறைந்து உள்ள பொருள் , hidden 
meaning in the Verse . 


புதுக்கட்டித் துரில் , 
புதுக்கரகம் , see புதுக்கலசம் . 


புதைமணல் , உதிர் மணல் , quick sand . 


புதுக்கலச சக்கரம் , புதிய ஓடு , a piece of 

new broken tile . 


புதையீரல் , ஆகாச கருடன் , sky root a 
twiner Bryonia epigaea . 


புதுக்கலசம் , புதிய பாத்திரம் , அதாவது 
புதுப்பாளை அல்லது புதுச்சட்டி , a new 
{ unt } sed } earthern pot 


புத்தகம் , மயிலிறகு , feather of peacock ; 2 . 

வரகு , kodu millet Paspalum scrobi . 
culatum . 


புதுக்கழுநீர் , புதிதாக அரிசி கழுவின நீர் , 

water of washed rice which is fresh . 


புத்தகக்கல் , காகச்சிலை , a black load stone ; 

2 , ஓர் உ.பரசச் சரக்கு , one of the natural 
body or mineral .. 


புதுச்சேரிக் கிழங்கு . 


3389 


புத்திசுவா தீனம் 


புத்தி யெழுச்சி 


புத்தபலை , ஏழிலைப்புன்னை . 


புத்தித்தடுமாறல் , அறிவு அழிதல் , loss of 

sense ; 2. ஓர் மரணக் குறி , a death 
symptom . 


புத்தம் , உணவு , food . 


புத்திதம் , எட்டி. 


nuxvomica tree . 


- 


புத்தரவு , நாகம் , See புற்றரவு .. 


புத்தித் தாழ்சி , see புத்திக் தறைவு . 


புத்தரிசி , புதிய அரிசி , new rice . 


-- 


புத்தித்தெளிவு , சிறந்த அறிவு , high intellect . 


புத்தரோகம் , சிறுகாஞ் சொறி , a climber 

small climbing nettle - Tragia involucrata 
( canna bine ) . 


புத்தித் தேர்ச்சி . அறிவின் தேர்ச்சி , high 
culture 


புத்தர் கைச்சம்மட்டி , இருப்பவல் , காட்டு 
மருக்கொழுந்து , southern wood - Artimisia 
abrotanum . 


புத்தித் தோற்றம் , அறிவு விளக்கம் , dawn 
of intellect . 


புத்தன் , எட்டி , a tree 
vomica . 


Strychnos nux 


4,50 05 STGOTID , steady ; cool mind . 


புத்திமடிதல் , 


see புத்திக் கேடு . 


புத்தாஞ்சோறு , கரையான் புற்று , ant ncole 
ant hill; 2. mother termite .. 


புத்திமந்தப்படல் , அறிவு 
புத்திக் குறைவு 


குறைதல் , see 


புத்தாத்திறி , அரிநெல்லி , a tree - country 

star gooseberry - Phyllanthus distichus. 


புத்திமந்தம் , அறிவின் கூர்மையின்மை . 

dullsense ;; 2. திகைப் பூச்சி , an insect calls 
ing perplexity of mind or dull intellect . 


புத்தாளி , பனை , a tree 
பனை . 


Palmyra ; 2. கல்லுப் 


confusion 


புத்திமயக்கம் , அறிவு மயக்கம் , 
of mind 


புத்தான் பவளம் , ஓர்வகை உபரசச் சரக்கு , 

one of the 120 kinds of natural bodies 
described in Tamil Siddhar s Medical 
Science . 


புத்திமயங்கின , பித்தங்கொண்ட , brain sick . 


புத்தான்பழம் , See புத்தான் பவளம் . 


புத்திமழுக்கம் . see புத்திக் குறைவு . 


புத்தி , அறிவு , intellect ; 2 , ஓர் அந்தக் கர 
ணம் , one of the four intellectual faculties; 
3 , யூகிப்பு , faculty of reflection . 


புத்திமாறாட்டம் , புத்தி தடுமாறல் , loosing 
sense ;; 2. ஓா மரணக் குறி , a death sympr 
tom . 


புத்திமான் , அறிவாளி , See புத்திசாலி . 


புத்திக்கலக்கம் , பைத்தியம் , lunacy : 2 
மனக்கலக்கம் , confusion of mind . 


புத்திமி , வெள்ளை யீருகொல்லி , a tree . 


புத்திக் குறைவு , want of oense - Anoesia . 


புத்தியழிதல் , புத்தி கெடுதல் , which see. 


புத்திக்கூர்மை , நுண்ணிய 
intelligence .. 


அறிவு , keen 


புத்திக்கேடு , புத்தியறிவு , loss of sense or 
consciousness ; 2 , அறிவீனம் , want of 


புத்தியழித்தல் , அறிவு பேதித்து உருவங்கள் 
பலவாறு தோன்றி , கண் புகைச்சல் அதி 
பீளை , புருவங்களை மேலே இழுத்தல் அனத் 
தல் முதலிய குணங்களைக் காட்டுமோர் கண் 
ணோய் , an eye disease with following 
symptoms confusion of mind cloudy or dim 
med vision , objects appear differently ; the 
eye brows are drawn upwards etc , 


sense . 


புத்திசாலி , அறிவாளி . intelligent man . 


புத்தியறிதல் , ருதுவாதல் , to attain puberty . 


புத்திச்சிரேணி , எலிச்செவி , a creeper . 


புத்தியெழுச்சி , அறிவுண்டாதல் . 
wise . 


growing 


புத்திசுவாதீனம் , conscious . 


3390 


புத்திரவேடணை 


புத்துக்குள் கல் 


புத்திரகாமியப் , மக்களைப் பெறுமாசை , desire 
to be get children . 


புத்திரன் , பஞ்சபட்சி பாஷாணம் , a poison 
Ous drug . 


புத்திரகென்னி , கீழா நெல்லி , a small plant 
Phyllanthus polyphyllus . 


புத்திராசம் , சுழுத்தி , deep sleep ; 2. அறிவு 

LOFO) 621, entire insensibility . 


புத்திராசாரி , எட்டி , nixvomica tree . 


புத்திரக்கினி, ஓர் யோனி நோய் , இதனால் 
பெண்களுக்கு மாதவிடாய் சீணித்து அத 
னால் அப்போதைக்கப்போது ஏற்படும் கர்ப் 
பமும் கரைந்து போகும் , a vaginal disease 
with following symptoms lessening of 
menstrual flow , habitual abortion . 


புத்திரா தாபலா , கீழ்க்காய் கெல்லி , a plant 

Phyllanthus polyphyllus . 


- 


புத்திரசஞ்சீவி , ஓர் மரம் , a tree Nagera 

putranjeeva . It is applied as collyrium to 
expell all poisonous effects . 


புத்திராதி கட்டி , வரிசை வரிசையாகப் பரவி 
பருத்தும் சிறுத்தும் ஒன்றை ஒன்றை சுற்றி 
அனேக கொப்புளங்கள் சூழ்ந்து மிகுந்த 
எரிவந்தத்தையும் குத்தல் வலியையும் உண 
டாக்கும் ஓர்வித மேகக் கட்டி a kind of 
abscess surrounded by eruptions with 
shooting pain and burning sensation . 


புத்திரசந்தானம் , ஆண் பிள்ளைப் பெறுதல் , 
to get male issue . 


புத்திரி , கீழா நெல்லி , Phyllanthus niruri . 


புத்திரசாரி , காஞ்சிரை , 


see புத்தரம் . 


புத்திரிகம் , தக்காளி, plant - tomatoe plant . 


புத்திர சீவம் , ஓர் மரம் , a tree . 


புத்திரசீவி , நாபி விஷத்தை நீக்கும் ஓர் பூடு, 
a herb which is an antidote for aconite ; 2 . 
வெள்ளை ஒழுக்கை போக்கும் ஓர் மூலிகை , 
drug for curing gonorrhoea . 


புத்திரினி . see புத்திரா தரபலா ; 2. பெண 
களுக்கு மர்ம ஸ்தானத்தில் கசகசாவைப் 
போல் சிறு கொப்புளங்களுடன் உண்டா 
கும் பெரிய கட்டி , a thin and extensive 
abscess studed with minute slender 
pustules . 





வெட்டை , 


புத்திரசீவிகொட்டை , மூலம் , பித்தம் , 

தாகம் 
புத்திரசிவிவிதை, 

போம் , போகம் 
உண்டாக்கும் , நீர்ப் பிரமேகம் , வயிற்றுப் 
பிசம் போம் , a nut which is said to cure 
piles , gleet , thirst , bloating of abdomen etc. 


புத்திரோற்பத்தி , புத்திர உற்பத்தி , beget 
ting sons . 


புத்திவான் , புத்திசாலி , an intelligent man . 


--- 


புத்திர சூலிகம் , பிள்ளை தாச்சிக் கிழங்கு , a 
tuber , 


புத்திறி . கறி முள்ளி , a thorny shrub 
Solanum indicum : 2 . 

2. கீழ்காய் - நெல்லி , 
Phyllanthus niruri . 


புத்திரசென்னி , தாளி , a climber 
lus order . 


Convolu 


புத்தின் சாரி , காஞ்சிரை see புத்திராசாரி , 


புத்தீசல் , ( புத்து + ஈசல் ) winged white ant 

that comes out of white ant hill . 


புத்திரசோகி , மேகம் , தாகம் , வெப்பு வெட்டை 
போம் . a drug that cures megam , thirst . 
heat , gleet . 


புத்திந்திரியம் , உள்ளிந்திரியம் , internal 
organs ; 

2 . 

அந்தக் கரணம் , intellectual 
faculity . 


புத்திரணி , முள்ளிச் செடி , a plant , Indian 
night shade 

Solanum indicum . 


புத்தீமம் , வட்டசாரணை , a creeper. 


புத்திரமஞ்சரி . தணக்கு , which see . 


புத்திரம் , காஞ்சிரை, see புத்திர சாரி . 


புத்து . புற்று , cancer ; 2. பவளப்புற்றுப் 
பாஷாணம்; a kind of prepared arsenic . 


புத்திரவஞ்சரி , பூதணம் , which see . 


புத்துக்குளச்சி , see புத்தான் பவளம் , 


புத்திரவேடணை ; பிள்ளை யிச்சை , desire to 
be get child . 


புத்துக்குள் கல் , வழலையின் பெயர் . essence 
of fuller s earth . 


3391 


புந்நாகம் 


புப்புசோதர நரம்பு 


புத்துணர்ச்சி , new sensation . 


புபுட் சிதம் . 
புபுட்சை , 


பசி , hunger . 


புத்துணர்ச்சி அளித்தல் , to give a new sen 
sation , 


intellect 


tree - 


புப்பாகம் , வாலுளுவை , 

Celastrus paniculata. 


புத்துத் தொட்டி பாஷாணம் , ( வைப்பு ) 
நாகம் + வெள்வங்கம் + லிங்கம் + தாளகம் + 
வெடியுப்பு + இவைகளைப் பொடித்துக் குகை 
யிலிட்டு அனலில் வைத்து உருக்க இறுகிக் 
கட்டும் . இதுதான் புத்துத் தொட்டி , a pre 
pared arsenic as stated above . 


புப்புச , நுரையீரலையடுத்த , pulmonary . 


உண்டாகும் 


புப்புசக்கட்டி , நுரையீரலில் 
கட்டி , 

puimonary abscess . 


புத்துத் தேன் , புதிய தேன் , fresh honey . 


புப்புசச் சன்னரை, 


air cell of the lung . 


புத்துயிர் , fresh liveliness . 


புத்து வைத்தல் , 


புப்புசச் சுருங்கல் , நுரையீரலின் சுருக்கம் , 

contraction of the lungs ; 2 . நுரையீரலின் 
ஒழுக்கத்தினால் ஏற்படும் வியாதி , pulmo 
rary condensation . 


புத்து விழும் சூலை , 


புப்புசச்சுழற்றி , நுரையீரலின் வழியாய் 

இரத்தம் போகுதல் , pulmonary circulation 
of blood . 


புத்துமண் , see புற்றுமண் .. 


புத் துருக்கு நெய் , புதிதாக உருக்கிய நெய் , 
newly melted ghee ; 2 . புது நெய் , fresh 
ghee .. 


புப்புசபதம் . நுரையீரலுக் கேற்பட்ட 

அழற்சி , inflammation of the lungs ; 2 . 
ஓர் வியாதி , a disease of the lungs - Pneu 
monia . 


புத்துருணி , 


} 


காஞ்சிரை , see புத்திராசாரி . 


புப்புச தாபம் , 


புத் துவணி , 


புப்புச தாபிதம் , 


நுரையீரலழற்சி , see 
புட்புசதபம் . 


புத்தேளுகம் , தேவதாரு , which see . 


புத்தேன் , see புத்துவணி . 


புப்புச நாடி , 

சுத்தமான செவ்விரத்தத்தை 
சுவாசப்பைகளிலிருந்து இதயத்தின் இடப் 
பக்கத்திற்குக் கொண்டுபோய்ச் சேர்க்கும் 
குழல் , pulmonary vein . 


புத்தொட்டி , ) தொட்டி பாஷாணம் , a kind of 

prepared arsenic - orpiment . 2 . 
புத்தோடு , ) புதிய ஓடு , a new tile , 


புப்புச நாளம் , அசுத்தமான காரிரத்தத்தை 
சுவாசப் 

பைகளுக்குக் கொண்டுபோகும் 
கழல் , pulmonary artery . 


Ficus race 


புத்தோவம் , அத்தி , fig tree 
mosa புதிய சித்திரம் . 


புப்புச பரிபுப்ச அழற்சி , Pleuro pneumonia . 


புநர் சென்மம் , transmigration . 


புந்தி , புத்தி , knowledge . 


புப்புசம் , தசவாயுக்களி லொன்றாகிய உதா 
னனென்னும் வாயுவுக்கு இருப்பிடமான 
மார்பு எலும்பின் உட்பக்கத்திலும் இருதயத் 
திற்கு இருபக்கத்திலுமுள்ள வெண் சிவப் 
பான மிருதுவான நுரையீரல் எனப்படும் 
ஓர் உறுப்பு , சுவாசப்பை அல்லது சுவாச 
யம் , lungs situated on either side of the 
heart in the chest . 


புந்திததம் , காஞ்சிரை , 


see புத்திராசாரி . 


one 


புந்தி விந்து , பச்சைக் கல் , emerald 
of the nine gems , which is green . 


புப்புச வழிப்புண் , Pulmonary gangrene . 


நாரி சுக்கிலம் , 


semen in 


புந்தி வெள்ளம் . 
female . 


புப்புசவேர் , நுரையீரலின் அடிப்பாகம் . root 

of the lungs . 


புந்நாகம் , புன்னை மரம் , poon trees 


புப்பு சோதர நரம்பு , Pneumo gastric nerve . 


3392 


புயவென்பு 


புரட்சி 


புப்பு சோனதனம் , Atelutasis 


pulmonium . 


புயாகண்டம் . நகம் , nail . 


புப்புலம் , உதான வாயு , one of the ten vital 

airs situated in the chest or lungs . 


புயாசலம் , தோள் ; shoulder . 


புயாதலம் , 


2015 , hand . 


புப்புளம் , bulb . 


புயாந்தரம் , மார்பு . chest ; breast . 


புமான் , ஆண் , male ; 2 . ஆண் குறி , male 
organ ; 3. புருஷன் , male ; 4. ஆத்துமா 
வின் ஓர் தத்துவம் , one of the provers of 
the soul . 


புரகுக்கி , Scrobiculus cardis . 


புரக்காழ் . பெண் மரம் , the female species of 

tree . 


பும் , ஆண்குறி , genital of male . 


பும்சத்துவம் , கர்ப்ப முண்டாக்கும் 
ability to cause pregnancy . 


சக்தி , 


புரசம்பூ . புரசமரத்தின் பூ , the flower of the 

tree ; 2 . புரசு , Butea frondosa . 


பும்மைதுனம் , ஆசனப் புணர்ச்சி , sodomy . 


புரசங்கொட்டை , இதனால் மலப்புழுக் கூட் 

1.ம் , படர் தாமரை , குன்மம் , வயிற்றிரைச் 
சல் , கரப்பான் இவைபோம் . seed of Butea 
frondosa . It is an anthelmintic -- It relieves 
gunmam , gurgling of the stomach , ring " 
worm and eczema. 


பும்விருகம் , கஸ்தூரி 
aconite . 


நாவி , 


a variety of 


புயகடி , 

bite. 


பாம்பு , snake ; 2. பாம்புகடி , snake 


புரசம்பட்டை , bark of Butea frondosa . 


புயகதாரணம் , கருடன் , brahmini kite . 


புரசம்பழம் , fruit of Portia tree . 


புயகம் , பாம்பு , snake . 


புரசம் பிசினி , ஓர் வகைப் பிசின் , 
Butea frondosa . 


gum of 


. 


புயகாசனன் . 
புயகாந்தகன் , 
புயகாந்தன் , 


பாம்பு விழுங்கி . snake 
devourer ., கருடன் , king 
of birds Brahmini kite. 


புரசம்விதை , முருக்கம் விதை 
கொட்டை , 


see புரசங் 


புயகோடரம் , கைக்குழி , hollow of the arm 

-- arm pit . 


புரசு , பலாக ; 1. கொடுவாய்ப் புரசு , 

2 . 
கரும்புரசு ; 3. குடவுப் புரசு ; 

4 , கடுப் 
பரசு ; 

5. வெள்ளைப் புரசு , a tree - Butea 
frondosa . There are five varieties as stated 
above . 


புயங்கம் , ) 
புயங்கரம் , j 


பாம்பு . snake . 


புய நாடி , 


Brachial artery . 


புரசுமேற் புல்லுருவி , இதை உலர்த்திச் சூர 
ணித்து 3 நாள் கொள்ள மூல முளை வெளி 
வரும் , Parasite of Butea frondosa . Powder 
of the parasite is useful in piles . 


புயபலம் , தோள் 

வல்லமை, 

strength of 
shoulder ; 2. முன்னங்கை , fore arm . 


புரச்சோதி , மலைகளில் பயிராகும் சித்தருண் 
ணும் ஓர் மூலிகை , an herb that grows on 
mountains . 


புயம் , தோள் , shoulder . 


புயல் , நீர் , water ; 2 . 
பெருங்காற்று , storm . 


மேகம் , cloud ; 

cloud ; 3 . 


புரஞ்சரம் , தோள் , shoulder . 


புயவலி, 


see புயபலம் .. 


புரஞ்சனன் , உயிர் , life ; 


2, சீவன் , soul . 


புரடம் . பொன் , gold . 


புயவெலும்பு . ) 
புயவென்பு, 


} 


தோளிலிருந்து முழங்கை 
வரையிலுமுள்ள வெலும்பு , 
humerus, bone of the upper 
arm . 


புரட்சி , வயிறு புரட்டல் , a sort of tursting 

pain in the abdomen causing nausea . 


3393 


புரா வணியம் 


புரியணை 


அமை 


புரட்டல் , குமட்டல் , Nausating . 2 . 

967GOLD , restlessness . 


புரட்டு , வயிற்றின் புரட்டு . nausea . 


புரானக் கிருதம் , 10 வருடத்திற்கு மேற்பட்ட 
நெய் . இது ஊழல் நாற்றமடிக்கும் , ghee 
more than ten years old The longer it is 
kept , more efficacious it bacomes for 
external application In Ayurveda ghee of 
hundred years old is used externally as 
liniment . It is said to be useful in neural 
gia . 


புரணவம் , மூக்கிரட்டை , a prostate plant . 


புரணி , வாண் . flesh ; 2. தோல் , skin ; 3 . 
பட்டை , outer bark as in - புளியம் புறணி , 


புரானசுர நாசினி, விஷ்ணு காந்தி , a pros 
tate plant with blue flowers -- Evolvulus 
absionoides . 

. 


புரணிமண் , கழுதை , 


ass . 


புராதன சுரம் , 


பழைய சுரம் , chronic fever , 


புரண்டை , ஓர் கொடி , a kind of climber , 
see பிரண்டை . 


புராமுட்டி , see பிராய்முட்டி . 


புரி , சங்கு . chauk ; conch . 


புரஸ்தாபனரோகம் , நீர்ப் பையின் கழுத்தி 
லுள்ள சளி சவ்வு கோளத்திற் கேற்படு 
மோர்வித அழலை நோய் , 

இது பிரமேகங் 
கண்டிருக்கும்போது முறை 

பிசகாய்ச் 
சிகிச்சை செய்வதினாலேற்படும் , a disease 
of urinary bladder . 


புரிசை , மதில் , rampert , walls of a fort . 


புரிமணை , 


See 


பிரியணை . 


புரந்தரம் , தோள் , shoulder . 


புரிமாந்தம் , மாவிலிங்கம் , a tree - Crataeva 

Roxburghii. 


Pine 


புரப்பிரியை . அநாசிச் செடி , a plant 
apple . 


புரிமுகம் , சங்கு , conch : 2. நத்தை , snail . 


புாம் , உடம்பு , body : 2. தோல் , skin 


புரிமோகம் , சம்பு நாவல் , jamboo fruit tree 
Eugenia malaccensis ; 2 . 

விளாத்தி ; 
wood apple tree -- Feronia elephantum . 


புரம்பாய் வைத்தல , to keep aside . 


புரவங்கம் , Emprosthotomus . 


புரியட்டகம் , see புரியட்டம் . 


புரவாச பாயம் , குதிரை, horse . 


புரியட்ட காயம் , 


புரியட்டம் , 


சூக்கும தேகம் , subtle 
body . 


புரள வைத்தல் , உண்ணாக்கில் தடவல் , to 
smear over ovula . 


புராணம் , கடுக்காய் , galnut . 


புரியட்டம் . அனாகதம் , 

அனாகதம் , விசுத்தி , ஆக்கினை , 
விந்து , நாதம் , சத்தி , சிவன் , ( விராட்டு ) 
பரை ஆக எட்டு ; இதைத் தாண்டி மூப்பாழ் 
போதம் , one of the three kinds of promeval 
matter prior to the existence of five ele 
ments a kind of spiritual form of body . 


புராணி , 


தொண்டை 


ஓர் பட்டை , a bark . 


புராணியை, 


புரியட்ட சித்தினி. தக்கோலம் , a fragrant 
drug chewed with betal — Cubeb . 


புரானசுரம் , நெடுநாட்பட்ட காய்ச்சல் , long 
standing fever ; 2 , பழஞ்சுரம் , chronie 
fever . 


புரியட்ட ரூபம் , புரியட்ட காயம் , which see . 


புராதனச் சரக்கு , பதினெண் 

பாஷாணச் 
சரக்கு , பொருள் அகராதி 

தாளகம் 
முதலியன . the eighteen arsenics . 

. 


see 


புரியணை , ( collq ) . புரிமணை , பிரிமணை , சட்டி 
பானையின் அடித்தூரை சுமக்கவும் அதை 
பூமியிற் படாதபடி செய்யவுமான பின்னப் 
பட்ட அணை இது வாழைநார் வைக்கோல் 
தெங்கின் நார் , பச்சைக் கொடி முதலிய 
வைகளினால் பின்னப்பட்டது , a round ring 
made of straw or cocoanut fibre or any 
other material to place pots on . 


புராதன சுன்னம் , பழஞ்சோறு , 


cold rice . 


பராவணியம் , பெரும் புள்ளடி , which see , 


3394 


புருடவிருப்பம் 


புருஷதோஷம் 


புரீடணம் , மலம் , filth . 


Phaseolus 


புரீடமம் , உளுந்து , black gram 

mungo . 


புருடன் , செவியுற்றிருக்கு நரம்பு . nerve runn 

ing in the region of the ears forming 120 
branches ; auditory nerve ; 

nerve ; 2. தசநாடியி 
லொன்று , one of the nerves in the human 
System ; 3. ஆன்மா , Spirit as opposed to 
inert substance in the Universe ; 4. ஆத் 
தும தத்துவம் , one of the powers of the 
soul ; 5. சீவன் , soul , Life ; 6. ஓர்மரம் , 
East Indian satinwood tree - Chloroxylon 
swietenia ; 7. ஆண் மகன் , male ; 8. கண 
வன் , hasband .. 


புரீடம் , 


அழுக்கு , dirty ; 2. மலம் , filth ; 
3. உளுந்து , black gram - Pha 
seolus mungo . 


புரீஷம் . 


புரீத்தி , ஓர் வகை நாடி , தூக்கத்துக்குக் கார 

GOUT D a nerve one that causes sleep . 


புருடாதிகம் , பம்பளிமாசு , a very big citrus 
fruit - Citrus grandis. 


புரு , குழந்தை , child . 


புரு . 


புருங்கி , கரிசலாங்கண்ணி , a plant - Eciy . 

pta prostata . 


10516860s , jasmine fiower. 


புருண்டி, 


புருடகாரம் , ஆண்மை , manly power . 


புருஷஆகச்சியம் , புன்னை , a tree with frag 

rant flowers Celophyllum apetalum . 


புருடகி , புன்னை , poon tree - Alexandrian 
laurel Celophyllum apetalum . 


புருடக் கிரந்தி , 


புருட சையோகம் , sexual iritercourse . 


புருஷவுபரி சுரதம் , ( in sexual science ) புரு 

ஷன் மீது பெண் அமர்ந்து புணர்வது , it is 
a reverse position or posture in which the 
woman gets on the top of man taking an 
active part in sexual intercourse . This un 
usual posture is selected in cases of weak 
men or when man is tired in the act . Some . 
times it is selected by the woman where 
she is passionate or over sexual . This is 
opposed to சபரிசுரதம் , in which man is on 
the top and takes active part . 


புருட தத்துவம் , 
புருஷ தத்துவம் , 
புருஷத்துவம் , 


ஆண் தன்மை , virile 
Power .. 


புருடத் தன்மை , 


}une 


புருடத்துவம் , which see . 


புருடத் துவம் , 


NOTE: This reverse position is peculiar in 

Malabar and Mullagascar where it is the 
usual common practice . 


புருப்பிரசை , ஆண் பிள்ளை கர்ப்பம் , preg 
nancy with male child . 


புருஷகரணதி , வெள்ளைச் சாரணை , a prostate 

plant -- Trianthema decandra . 


புருடப்பரிசம் , மைதுனம் , sexual intercourse . 


புருஷகெந்தி , மகாமேதை, 
Xanthium strumarium . 


a plant 


புருடப்பிரமாணம் , நான்கு முழம் , four cubits . 


புருஷகோ , பேரீஞ்சு . date tree 

dactylifera . 


Phoenix 


புருடமிரு , தண்ணீர் மிட்டான் , water root - 
Asparagus sarmentosis . 


புருடம் , ) புன்னை , Alexandrian laurel 


புருஷசங்கிரகனிய வருக்கம் , the group of 

medicines or drugs that makes the stools 
consistent such மாங்காய்ப் பருப்பு , 
லோத்திரம் , இலவு . 


as 


புருஷம் , 


Celophyllum apetalum . 


புருடராகம் , புட்பராகம் , one of the nine gems 

Topaz .. 


புருடர் , மனிதர் , men . 


புருஷதோஷம் , குழந்தை உச்சிக்கண் குழிந்து 
உண்டபால் தங்காது பறவைக் குரல்கண்டு 
சீறியழுது வயிறு பச்சென்று பொருமிக் 
கழியும் ஓர் நோய் , a morbid condition in 
child with the following symptoms pitting 
in the vertex , vomiting the milk taken the 
voice resembles that of birds and passing of 
green stools . 


புருடவிருப்பம் , பெண்களுக்கு சையோகத் 
தின் மேலிச்சையுண்டாதல் , desire of a 
woman for intercourse , 


3395 


புருமோகம் 


புரைக்கல் 


புருஷத்தன்மை , see புருடத் தன்மை . 


புருஷமிரு , புருடமிரு , which see . 


புருவத்துடிப்பு . நெற்றி புருவம் கண் ஆகிய 
விவ்விடங்களில் வாயு அநுசரித்து ஓயாத் 
துடித்தலைத் யுண்டாக்குமோர் வாதநோய் , 
இதை வடமொழியில் புருவாடோபகம் என் 
பர் , a disease tvhich causes corstant twitch 
of the eye brows . 


புருஷமேகம் . 


புருஷரதி , அத்தினி சாதிப்பெண் , one of the 

four classes of woman divided according 
to their lust . 


புருவப்புழுவெட்டு , a disease marked by the 

falling of the hairs of eyebrow . 


புருஷரத்தினம் , சித்தினி சாதிப்பெண் , one of 
the four classes of women divided accor 
ding to their lust . 


புருவமத்தி , சுழிமுனை நாடி , the nautral 
canal in the middle between the right and 
left through which vital air passes . 


புருஷ லிங்கம் , ஆண்குறி , penis . 


புருவமய்யம் , see புருவமையம் . 


புருவுபசரிபதம் , 


புருஷ வெறி , பெண்களுக்குப் புருஷர்களைத் 

தழுவவுண்டாகும் காமவிகாரம் , excessive 
or furious sexual desire on the part of a 
woman . It is called also Hystero mania 
and Furor uterinus . 


புருவமத்தியம் . ) See ஆக்கினை ( லலாடத் 

தானம் ) the space of the 
புருவமையம் , forehead between the 

right and left eye brows - Interaelium . 
This is the seat of one of the six mystic 
centres of which the God — Sadhasivan and 
Goddess — Manonmani are the deities . 
As the name indicates , it directs the action 
of the other centres by sending orders . 


புருஷன . சித்தாமல்லி , a plant ; a kind of 
nettle . See சிற்றாமல்லி . 


புருவ முறுக்கிக் கொள்ளல் , 


புருஷன் , one that resides in a man frame { in 

Philosophy ) the Being that is encased in 
frame or corporal frame, 


புருவம் , நெற்றிப் புருவம , eye brow ; 2 . 
குதிரை , horse . 


புருஷ , self conscious ; subjectivity units or 

aloms of consciousness . 


புருவம் சுழித்தல் , 


புருவம் நெரித்தல் , raising of the eye brows . 


புருஷா , the cause of all things ; the Universal 


cause ., 


புருவை , ஆ , sheep ; 2 . 


இளமை , youth . 


புருன் றி , மல்லிகை , jasmine flower . 


புருஷாதிகம் , அனாகதம் , one of the six 

mystic centres situated in the region of the 
heart of which Rudra and Rudri are the 
deities . 


causing 


புரூணகத்தி , பிள்ளை கரைத்தல் , 
abortion 


புருஷோத்தமன் , வாலைரசம் , quick silver . 


புரூணகம் , 
புரூணம் , 
புரூண்ணம் . 


சருப்பத்திலிருக்கும் பிள்ளை , 
foetus ;; 2. கரு . embryo . 


புருஷோத்தமன் தேவி , 

அரிதாரம் , 

( wife of Ahri ) 
புருஷோத்தமன் மனையாள் , yellow orpi 

ment , 
புருணமேகம் , கடுக்காய் , gal nut . 


புரூரம் , புருவம் , eye brow . 


புரை , உட்டுளை , hole 

as in abscess : 2 . 
பழமை , old . 3 , மடிப்பு, fold ; 4 , குற் 
றம் , defect ; 5 . குழிப்புண் , perforating 
ulcer . 


புருதம் , பொன் , gold . 


புருபீரு , 


தண்ணீர் விட்டான் , water 
root Asparagus sarmen 
tosis . 


புரைக்கட்டி , பௌத்திரம் , 


fistula . 


புருபீருகம் , 


புரைக்கல் , தேய்ககல் , 

medicinal stone . 


a kind of yellowish 


புருமோகம் , see 

see புரிமோகம் . 


3396 


புரைச்சதை 


புலச்சோதி 


புரைச்சதைப்புண் . ulcerated sarcoma . 


புரைக்குத்தல் , பாலை மோர் விட்டுத் தயி 
ராக்குதல் , பாலைத் தோய்த்தல் , பாலைச் 
சுருங்கச் செய்தல் , curdling the milk . 


புரைத்தைலம் , புரையோடும் புண் சிலந்தி 
கட்டி முதலிய விரணங்களுக்கு சீலையில் 
நனைத்து உபயோகிக்கும் தைலம் , medicated 
oil for sinus sore , fistula etc. 


புரைப்புண் , உள்ளே துளையோடிய புண் , 
sore with sinus . 


கள 


புரைக்குழல் , கழுத்தின் மாமிசக் கிரந்தி 

பெருத்துப் போதல் , ஓர் வகைப் பௌத் 
திரம் , morbid enlargement of the thyroid 
gland in front of the neck -- Goitre ; 2 . 
புண் புரையின் துவாரம் , இதை வடமொழி 
யில் வாதகள கண்டம் என்பர் , Sinus : 3 . 
பிரைக்குழல் , tumour or cyst ; see 
கண்டம் . Enlargement of the thyroid gland 
about the throat This is born of Vayu and 
the symptoms are pin prick pain , swell 
ing with dark lines , red rough surface , 
progress of growth slow , tastelessness , 
salivation and rarely terminates in supp 
uration . 


புரை மாறல் , புண் புரை ஆறிக்கணமடைதல் , 
healing of the sinus . 


புரை மோர் , புரைக்குத்து மோர் , butter milk 
used for curding milk ; பிரைமோர் , which 


see , 


புரையகடிபேதி , மாங்கிஷபேதி , which see . 


Goitre born of Kapha 

large and 
bulky , white or pale colour , cold to the 
touch , tickling sensation , pain absent , 
sweetish taste in the mouth , mucous secre 
tion . 


புரையேறுதல் , துளை வழியுட் புகுதல் , food 

or drink getting through the opening of the 
nostril in the mouth while eating or 
druiking . 


புரையேற்ற , புரையேறுந் தன்மை , to be 

choked by anything getting into the wind 
pipe; the act of the food or drink getting 
up through the opening of nostril in the 
mouth . 


NOTE : -- The two varieties of goitre are - 

simple goitre and exophthalmic goitre . 
Simple goitre is overgrowth of all the 
tissues constituting the gland . The enlar 
gement may be uniform or greater on one 
side confined to one of the lateral lobes or 
to the middle portion . The tumour is 
generally regularly ovoid elastic and free 
from the pain . 


புரையோடல் , உள்ளே 

உள்ளே துவாரமாகுதல் , to 
form sinus in an abscess or ulcer . See 
நாடி விரணம் . 


புரையோடிய , sinuous ; an fractuous . 


புரையோட்டம் , 


புரைவு , தையல் , suture . 


Exophthalmic goitre or Graves disease is 
one in which the prominance of the eyes is 
a very marked symptom . The enlargement 
of the thyroid may be general or partial ; 
later the heart also gets affected . 


புரை வைத்தல் . குழாயாக்கல் . fistulate . 


புரோகதி , நாய் , dog . 


Sometimes there is slight pain and the 
swelling is soft and pulsating . The general 
symptoms are more serious than in simple 
goitre . Cancer may also attack the gland . 


புரோடாசம் , நெய் , ghee . 


புரைக்குழை , வாத கபத்தினாலும் மேதோ 
தாதுவினாலும் கழுத்திற்கும் தாடைக்கும் 
இடைவெளியில் விளியைப்போல் நோவில் 
லாத மாமிச மொத்தை தொங்கும் ஓர் நோய் , 
-Goitre . 


புரோரவீளை , ஓர் வகைக் காசநோய் , thymic 
asthma ; 2 . மார்பெலும்புக்குப் பின்னாக 
விருக்கும் ஓர் கோளத்தைப் பற்றி காச 
நோய் , asthma caused by the affection of a 
gland behind the breast bone ( thymus ) in 
children . 


புலச்சி , எவட்சாரம் , which see . 


புரைசு , See புரசு . 


புரைச்சதை , Sarcoma , 


புலச்சோதி , மகா மூலிகை 23 - ல் ஒன்று , one 
of the 23 drugs which are considered best . 


3397 


புலர்த்தல் 


புலால் நாற்றம் 


Ailan 


புலத்த விருட்சம் , பெருமரம் , a tree 

thus malabaricans . 


புலர்வு , drying . 


புலவா , பூலா , which see . 

, 


புலவாகிதம் , 


புலவா . which see . 


இவர் 


புலவி நீட்டம் , ஊடல் , conjugal shyness . pro . 

tracted love quarrel . See 


துனி . 


புலத்தியன் , அகஸ்தியர் சீஷன் சிவராச 
யோகத்தில் சிறந்தவர் , திருமந்திரத்துக்குக் 
காரணமானவர் , 

அகத்தியருக்கு 
உகந்த சீஷன் , இவருக்கு சிவராச யோகி 
என்றும் பெயர் ; இவர்சீனபதி கடலோரத் 
தில் சிலநாள் தங்கியிருந்து பிறகு தேரை 
யரோ பொதிமலைச் சாரலில் வந்து சமாதி 
புகுந்தார் ; பிறகு சிலகாலம் சென்று வெளி 
வந்து தேரையருக்குப் புத்தி சொல்லி மறு 
படியும் சமாதி புகுந்து தேகத்தை மறந்தார் . 
இவர் ஆவணி t அனுஷம் 4 - ம் காலில் தேவ 
ரிஷி வரத்தால் கமல முனிக்குப் பிறந்தவர் , 
he is the disciple of the Saint Agastiyar . 
He is also known as Sivarajayogi as he is an 
expert in performing shivaraja yogam . He 
lived for sometime in the shores of China . 
He returned and lived with Theriar . Then 
he attained samathi in Pothiyamalai . He 
came out from Samathi and gave lessons to 
Theriar and again attained samathi . By 
the blessing of Devarishi he was born to 
the sage Kamalamuni in the month of Avani 
Anusa Natchatram 4th part . 


புலவு , ஊன் , flesh ; 2. பச்சைக்கறி , raw 

meat ; 3. புலால் நாற்றம் , smell of fleah 
or fish ; 4. சிற்றிலைப் புலவு . a tree . 
Pterrospermum suberi folium . 


புலவேடர் , ஐம்புலன் , the five senses consi 

dered as uncivilized like hunters . 


புலவை மருது , flowering murdah - Termi . 

nalla paniculata . 


புலனி , நண்டு , crab , 


2. சிற்றின்ப சம் 


புலனுக்கடுத்த. sensual ; 
பந்தமான , sexual . 


புல நரம்பு , nerve of special sense . 


youšGULLT , unperceptible to the senses . 


புலப்பங்காணல், பிதற்ற ஆரம்பித்தல் , 
raving . 


2. அலப்பு. 


புலப்பம் , பிதற்றுதல் , rave ; 

speak with rapturous . 


புலன் . இந்திரிய வுணர்ச்சி ; sensorial faculty ; 

2. ஐம்புலனிலொன்று , one of the five 
senses ; 3 . அறிவு , intellect . 


admiration 


புலப்பிரமை , அறிவு மயக்கம் , 
about or of . 


புலன்வென்றோன் , ஐம்பொறிகளைச் செயித் 
தோன் , one who conquered the five senses ; 
one who subdued or subjugated the human 
passions - முனிவன் 

Muni- sage : 

. 


புலமினுக்கி , விளக்குமாறு , broom stick . 


புலா கம் . சோறு , cooked rice : 2 , மீன் , fish . 


புலம்பிலவு , இலவங்கப் பட்டை , Cinnamon 

bark .. 


புலாகி , மரம் , tree . 


புலம்பு , அச்சம் , fear ; 2. கலக்கம் , agitation ; 

3 துன்பம் , affliction ; 4. புலம்பல் , raving 
as in diseaees . 


புலாதி . கவலை , anxiety : 2. பிராந்தி , delirium . 


புலாத்துரித்தி , உடம்பு , body . 


புலம்புதல் , 


மாமிச நீர் 


அழுதல் , crying: 2. கலங் 
660 , being agitated in mind . 


புலா நீர் , இரத்தம் , blood ; 2 , 

serum . 


புலம்பல் , 


புலரி , விடியல் , dawn , day brake . 


புலால் , ஊன் , flesh ; 2. பச்சை மீன் , rawfish . 


புலருதல் , 


புலால் 


} 


வாடல் , fading , withering : 
2. காய்தல் , being dried . 


புலால் நாறி , 

நாற்றம் , அடிக்கும் 
பெண் , a woman who emits the smell of 
fish . 


புலர்தல் , 


புலர்த்தல் , பூசுதல் , besmearing; 2. காய்ச் 

சல் , to dry . 


புலால் நாற்றம் , மாமிசக் கவிச்சி , smell of 
flesh . 


3398 


புலித்தடம் 


புலிப்புறா 


- 


புலால் மறுத்தல் , மாமிசம் தின்னாதிருத்தல் , 
refraining from taking animal food . 


புலித் தடுக்கி , இண்டு . tiger stopper 

Caesalpinia Sepiaria a prickly shrub said to 
obstruct the passage of a tiger ; 2. கற் 
றாழை , aloe ; 3. தொடரி , kites clav 
Scutia indica . 


புலால் மேகம் , ஓர் வகை நாற்றம் வீசும் மேக 

நோய் , a venereal disease where in the 
urine smells fishy. 


a 


sensitive 


புலித்தொடக்கி , ஈயத்தண்டு , 
plant Mimosa rubicaulis . 


புலால் வெறுப்பு , மாமிச உணவின் மேலுண் 

டான வெறுப்பு , abnormal aversion to flesh 
or meat as food 

Creatić nausea . 


-- 


புலி நகக்குறி , நகத்தின் நுனியை வளைவாகப் 
பதித்தல் , இது ஓர் காமக்குறி , pressing 
with the nail a sign of sexualpossion . 


புலானிர் , புலா நீர் , which see . 


புலி நகக் கொன்றை , புலி நகத்தைப் போன்ற 
ஓர் வகை மஞ்சட் 

கொன்றை , 

branches 
petioles are armed with recurved prickles . 
Flowers scarlet and orange Caesalpinia 
ligulata or Wagatea spicata . 


புலி , மிக்க கொடுமையும் இரத்தப்பிரிய முள் 

ள துவும் உடம்பில் வளைந்த கறுப்பு வரிகளை 
யுடையதும் . 8-9 அடியுள்ள தாயும் குகை 
யல் வசிக்கும் ஓர் காட்டு மிருகம் , tiger ( the 
National animal — Peacock being the 
National bird )) Panther ; 2. நால் வகைச் 
Fring), a compound of four ungeants ; 3 . 
அண்ண , the uvula ; 4.வேங்கை மரம் , the 
kino tree ; 5. துடரி , which see ; 6. நாயுருவி 
a plant – Achyranthus aspera 


புலி நகம் , புலியின் நகம் , tigers claws . 


- 


புலி நடலை , ஆனைத்தடிப்பு , a shrub . 


புலிக் கட்டு . புலி வாயைக் கட்டும் மந்திரம் , 

a spell for stopping or closing the tigher s 
mouth by enchantment and rendering it 
harmless . 


புலி நரம்பு , இதை மற்ற சரக் தகளாகிய பீத 
ரோகணி முதலியவற்றோடு சேர்த்து அரை 
த்து வெண்மாசு படலமாகிய கண்ணோய்க் 
குப் போட நிவர் ததியாம் , It is used with 
other drugs for eye disease . 


புலி நாகம் , மனோசிலை , red orpiment . 


புலிக்கண் , கோமேதகம் , one of the nine 

gems -- Cat s eye - Cinnamon stone -- onyx . 


புலிந்தம் , ஓர் வாசனைத் திரவியம் , a fragrant 
substance . 

. 


போன்ற 


Cassia 


புலிக்காலி , புலியின் பாதத்தைப் 
ஓர் மூலிகை, a herb which resembles the 
claws of a tigher . 


புலிபம் , பொன்னாவிரை, a plant 
Sophora . 


புலிக் குடத்தி , கழுதைப்புலி , Hyena 


புலிபாசிதம் , செவ்வியம் , the stem of pepper 

climber , 


புலிக்கொடி , வல்லியம் 


Connarius wightii . 


புலிபாவிரை, பொன்னாவிரை , See புலிபம் . 


புலிங்கம் , ஊர் குருவி , sparrow ; 2. நெருப்பு 
fire ; 3. தீப்பொறி , spark of fire ; 4 . 
கெந்தக பற்பம் , calcined sulphur . 


புலிச்சுறா, 

15 அடி வரையில் நீண்டும் மேலே 
வரிகள் பட்டைப் பட்டையாய்ப் பார்ப்ப 
தற்கு அழகாகவு மிருக்கும் ஓர் வகை கடற் 
சுறா , a sea shark which is more than 15 feet 
long with stripes on the body - tigar shark . 


புலிப்பாணி , தமிழ்ச் சித்தவைத்திய நூலைச் 
செய்த ஓர் சித்தன் , போகர் மாணாக்கர் , 
இவர் வேங்கைப் புலியின் மேல் ஏறிக் 
கொண்டு உலகத்தில் வலசாரி இடசாரியாக 
வெகுகாலம் சுற்றிவந்த போகர் மாணாக்கர் . 
இவர் வைத்தியம் , சோதிடம் , சாலம் இவை 
களில் பல நூற்கள் செய்துள்ளார் , He is 
the disciple of Bogar He came round the 
world by riding on a tiger . He was an 
expert in medicine , astrology and magic . 
He wrote books on those subjects . He 
lived in Palani hill . 


புலிச்சோவடி , tiger s foot bind weed 
Ipomaea pestigridis . 


புலிப் பால் , புலியின் பால் , milk of tiger . 


புலித்தடம் , நஞ்சுக்கொடி , navel cord ; 2 . 
பிண்டமாவு , 

vernix caseosa . 3. இவை உத 
வாது என்று தள்ளும் வஸ்து . 


புலிப்புறா, 


S399 


புலையவிர்ப்பட்டை 


புல்லகண்டம் 


புலிப்பூடு , கற்றாழை , aloe . 


புலிமாம் , பேங்கை மரம் , indian kino . 


புல் , பனைமரம் , palmyra tree ; 2. புலி , tiger 
3 புல்லு grass ; 

4. தானியப்பயிர் , 
gramineous plant : 5. புல்லரிசி , grain of 
the grass ; 6. கற்கண்டு , sugar candy : 7 . 
சர்க்கரை , 

sugar : 8. கீழாநெல்லி , which 
see . 9, பனை நுங்கு , kernel of palmyra 
fruit ; 10 , நிலப்பனை , ground palm plant 

Curculigo orchioides; 11. புல்லரந்தி ,, 
which see . 


a climber 


புலிமிட்டீசன் , பூனைக்காலி , 
Mucuna pruricus. 


புலிமிரட்டி , மாந்திரீகத்தில் மை செய்யவுத 
வும் ஓர் பூடு , a plant uaed in magic for 
preparing black paint . 


புலிமுகச்சிலந்தி , ஓர் விஷவண்டு , a kind of 
poisonous bettle 

Taruntula spider, Mak 
ree ; tiger face spider . 


புலிமுகப்பூச்சி , ஓர் விஷப்பூச்சி , see புலிமுகச் 
சிலந்தி , 


புலிமுன்னாடுபோல , புலிமுன் ஆடு எப்படி 
நிற்காதோ அது மாதிரி மருந்தின் முன் நோய் 
மில்லா தெண்பது வற்புறுத்த உவமானம் , 
as the goat can t stand before the tiger so 
also disease cannot stand before the 
medicine 


புல் வகை: 

1. பீனசப் புல் . 
2. வாசனைப் புல் , 
3. பேய்ப் புல் . 
4. அறுகம் புல் , 
5. நெல்லுப் புல் , 
6. மத்தங்காய்ப் புள் . 
7. வயற் புல் . 
8. ஒட்டுப் புல் 
9 . நாணற் புல் . 
18. காவட்டம் புல். 
11. கோரைப் புல் 
12. எலிக்குச்சிப் புல் . 
13 , இலப் புல் . 
14 , சோதிப் புல் . 
15. கன்றுக் குட்டிப் புல் , 
16 , தர்ப்பைப் புல் , 
17 , மாந்தப் புல் . 

, 


புலிமெய்ச்சிலந்தி , சலமண்டலி , which see . 


புலியுகிர் , புலிநகம் , ( law of tiger ; 2. ஓர் 
வாசனைத் திரவியம், an aromatic substance : 
3. ஓர்பூடு , a herb ; 4. புலிநகத் தொன்றை 
which see .. 


புலியுசிலி , See புலி தொடக்கி . 


புல்கல் , புணர்தல் , copulating . 


புலியுப்புக் கண்டம் , புலியின் மாமிசத்தைக் 

காயவைத்து பதப்படுத்தியது , dried and 
preserved tiger s flesh . 


புல்கு . புணர் , to copulate ; to have sexual 

connection . 


புல் கருட்டை , ஓர் பாம்பு , a variety of Srake . 


புலயேறு , ஆண்புலி , male tiger . 


See 


புல் தாகன் , தாழம் பூவிலிருக்கும் சிறு நாகம் , 

snake in the flower of fragrant screw pine . 


புவிராகி , 
கொன்றை . 


புலிக்கக் 


புல்மரம் , தென்னைமரம் , cocoanut palm . 


புனிரிகம் . பாம் | Srake . 


புலு , பத்து , ten . 


புல் முனையில் நுரைத்த பூச்சி , ஒரு முறைக் 
காக உபயோகிக்கும் ஓர்வண்டு போன்ற 
பூச்சி . 


புலுட்டுதல் - கருக்குதல் , to scorch ; turning . 


Colečasia 


புலுண்டல் , கருகல் , scorched . 


புல்லகச்சி , சேம்பு : colocasia 
antiquorum . 


புல்லகண்டங்கரும்பு , பேய்க்கரும்பு , wild 
sugarcane Saccharum spontaneum . 


புலை , புலால் , fish ; 2 , மாமிசம் , flesh . 
புலைச்சி , எவட்சாரம் , salt petre. 
புலையர் சுடுநீறு , சுடுகாட்டுச் சாம்பல் , ash of 

the burning ghat . 
புலையவிர்ப் பட்டை , See பில்லாஞ்சி , 


புல்ல கண்டம் , ஓர்வகைக் கரும்பு சருக்கரை, 
இது வாதத்தைப் போக்கும் , sugar ; 2.1 
நாட்டு சர்க்கரை , coarse or brown sugars; 
3. கருப்பஞ்சாறு , juice of sugarcane . 


3400 


புல்லுக்குருவி 


புவிசத்து 


புல்லங்கண்டம் , சருக்கரைக் கட்டி , jaggery . 


புல்லுதல் , புணர்தல் , ( opulating . 


புல்லடை , அப்பம் , rice cake . 


புல்லு நீர் , விந்து நீர் , 


semen . 


2 , மலர் , flower ; 


புல்லம் , எருது , bullock ; 

3. மலாந்தது , blossom . 


புல்லுருவி , குருவிச்சை , a parasitic plant 

-- Loranthus pentandrus or L. longiflorus.. 


புல்லரிகம் , See புலரிகம் . 


புல்லுருவிப்பரயோகம் . 


புல்லரிசி , காட்டுப் புல்லரிசி , Seeds of grass . 


புல்லுருவி வேர் , பூமியினுள் பாய்ந்து செல் 
வதற்குப் பதிலாக மரங்களின் இலைகளில் 
படரும் வேர் , roots of parasitic plant . 


புல்லல் , புணர்தல் , copulating : 


புல்லவம் , சிறு நவ்வல் , a tree . 


புல்லூகி , see திகைப்பூடு , ஒட்டுப்புல் , which 


see . 


புல்லறுகு , அறுகம்புல் , a species of grass 

Agrostis linearis or Cynoden dactylon 


புல்லூதியம் , பனை , palmyra palm . 


புல்லாங்கோரை , புற்கோரை , which see . 


புல்லூரி, கருங்குட்டத்தைப் போக்கு மூலிகை, 
a herb that cures the disease that turns 
the skin black . 

. 


புல்லாஞ்சி , 


} 


see பூல் or பூலா , 


a shrub .. 


புல்லொலி , 5ee புல்லுருவி . 


புல்லாந்தி , 


புல்லா நீர் , உதிரம் , blood . 


புல்லாமகம் , சேவகனார் கிழங்கு , which see . 


புல்லெண்ணெய் , lemon grass oil . Grass is 

cut when it begins to flower and bound in 
small bundles and thrown into boiling water . 
The oil is distilled . The south Indian grass 
oils are all extremely fragrant having an 
odour like lemon and rose . Much esteemed 
as an external application for rheumatism 
and internally it is a carminative . 


புல்லாமணக்கு , ஓர்வகை ஆமணக்கு , a plant 

Sebastiana chamoelia , see கல்லா மணக்கு . 


Calyx 


புல்லி , புற விதழ் , external petal 

sepal . 


புல்வரகு , ஓர் வித வரகு , a species of millet . 


புல்லிகம் , see சிறுதேக்கு , a plant . 


புல்வாய் , கலைமான் , stag . 


புல்லிகை , ஓர்வகைப் பூடு , a herb . 


புல் வாழ்வன , herbivorus animals which 

subsist on grass . 


புல்லிடைமூலி , 


புல்விரியன் , ஓர் பாம்பு , a grass adder . 


புல்லிண்டல் , பேய்க்கரும்பு , wild sugarcane 

Saccharum spontaneum or S. arundina 
ceum . 


புவசம்படு , மூன்றெழுத்தில் ஒன்றாகிய கிலி 
one of the three mystic letter Kili . 


புல்லிதழ் . பூவின் புறவிதழ் , see புல்லி . 


புவலோகமெச்சம் , காந்தம் , magnet . 


creeper - Vitis 


புல்லியம் , புளி நறளை , a 

Janata or Cissus acida. 


புவனமென்வச்சிரம் , காஸ்மீரபடிகம் , a kind 
of mineral stone . 


புல்லீரமான , சற்று குளிர்ந்த , coolish . 


புவனம் , நீர் , water ; 2 . ஆகாயம் , sky ; 3 . 
அப்பியாசம் , practice ; 4. பூமி , world 
general - 1008 பேரண்டம் கொண்டது see 
அண்டம் , 


புல்லு , புல் , grass , 


புல்லுக் குருவி , புற் குருவி , a kind of spar 


row . 


புவிசத்து , சிலா சத்து , ( silajit ) 


Bitumin . 


3401 


புழுக்கட்டி 


புழுக்கொத்தி 


புவிதவிருக்கம் , பெருவாகை , a tree -Albiz 
zia lebbex or Mimosa flexuosa . 


புழுக்கமான காலம் , அதிவெப்பமான காலம் , 
sweltering weather . 


புவி நாகம் , மனோசிலை . red orpiment . 


புழுக்கமுறல் , அதி வெப்பத்தாலுள தாதல் ; 
swelter .. 


-- 


புவிபாத்திரம் , மண் கலம் , earthern ware 

pot . 


புழுக்கம் , வெப்பம் , sultriness arising from 

closeness of air . 


புவியந்தரங்கம் , பூநீறு , salt formed in the 

soi | of fuller s earth . 


புழுக்கல் , அவித்தல் , to boil ; 2. அரிசி பாதி 
வேகும்படி அவித்தல் , half boiled rice 


புளியாடகம் . இரச கற்பூரம் , subchloride of 

mercury .. 


par boil . 


புழுக்குதல் , see புழுக்கல் . 


புவுபீரு , தண்ணீர் விட்டான் , water root 
Asparagus sarmentosis . 


புழுக்குத்தல் . புழு அரித்தல் , eaten away by 


worm . 


புழப்பு , பொன்னாவிரை . a plant yielding 
gold colour flowers - Cassia sophera . 


புழுக்கழிச்சல் , குழைந்தைகட் குண்டாகு 
மோர் நோய் , passing worms in the stools . 


புழக்கை , see புழைக்கை , யோனித் துவார 
நீளம் , depth of vagina . 


புழுக்காதி , ஆடு தின்னாப்பாளை , a bitter ash 
coloured creeper 

Aristolochia bracteata . 


புழக்கைதாபனரோகம் , பிரமேக சம்பந்தத்தி 
னால் அல் தலின் பிளவில் 

பழசிற்கண்டு 
புண்ணுண்டாகியும் சில சமயங்களில் கட்டி 
யும் வீக்கமும் கண்டு பிசுபிசுப்பான நீர்க் 
கசிவு முண்டாகுமோர் நோய் a venereal 
disease marked by inflammation or abscess 
or ulcer in the vulva . 


புழுக்காய்ச்சல் , a fever of young children due 

to worms in the abdomen . 


புழுக்காளான் , ஓர் வகைக் காளான் , a variety 
of mushroom . 


புழல் , மீன் . fish ; 2 , சலிதாரை , aqua duct . 

. 


புழு , கிருமி , germ ; 2 . 


புழு , worm .. 


புழுக்குடைச்சல் , வயிற்றில் நாக்குப் பூச்சி 
யினாலுண்டாகும் வலி, pain in the abdomen 
due to worms . 


புழுகு . நாவிப் புழுகு , civet ; 2 . புனுகு , a 
perfume ; 3. மலைவெருகு , which see . 


புழுக்குடோரி , நில வாகை , country senna - 
Cassia anceolata or Cassia angustifolia . 


புழுகு சட்டம் , ஓர் வாசனை வஸ்து , a per 
fume the ventricle of the civet cat where 
the prefume is generated . 


புழுக்குத்தி , கொண்டலாத்திக் குருவி , a kind 
of sparrow killing worms Hoopoe bird . 


புழுகுசம்பா , ஓர் வகை வாசனை நெல் , a fra 
grant paddy . 

. 


புழுக்குரம்பை . புழுக்கூடு . Cocoon . 


புழுகுபிள்ளை நாவிப் பிள்ளை , civet cat . 


புழுக்கை , ஆட்டின் புழுக்கை , the dung of 
the seep ; 2. ஈச்சம்பழம் , date fruit ; 3 . 
அடிமைப் பெண் , slave girl . 


புழுக்கச்செய் , கிருமி உண்டாக்கல் , vermin 
ate . 


புழுக்கைப்பட்டை , see unidentified plant . 


புழுக்கடி , புழுவெட்டி , a disease that makes 

the hair fall off . 


புழுக்கொடியல் , வேகவைத்துக் காயவைத்த 
பனங்கிழங்கு , palmyra tuber boiled and 
dried . 


புழுக்கட்டி , புழுக்களால் நேர்ந்தகட்டி , abscess 
formed on account of germs ; 2. புழுக்கள் 
15260) ng SĽ19 , worm ridden abscess. 


புழுக்கொத்தி , see புழுக்குத்தி . 


3402 


புழுப்பு நக்கி 


புளகாங்கிதம் 


புழுப்போக்கி , anthilmintic ; vermifuge. 


புழுக்கொல்லி , புழுக்களைக் கொல்லு மருந்து , 
drugs which kill such parasitic worms as 
infest alimentary canal - Anthelmintic - 
See கிருமி கொல்லி and Vermifuge . 


பழுப்போன்ற , vermicular . 


புழுக்கொல்லி , வண்டு கொல்லிச் செடி 
Cassia alata ; 2. ஆடுதின்னாப்பாலை , worm 
killer - Aristolochia bracteata . 


புழுமலடு , புழுவால் ஏற்படும் மலடு , caused 
by germs , see புழுவால் மலடு . 


புழுமேய்தல் , புழுக்கடித்தல் , eaten by warms 

as in carbuncle cancer etc. 


புழுங்கலரிசி , அவித்த நெல்லரிசி , boiled rice 

prepared by steaming paddy . 


புழுங்கல் , அவித்தது , anything boiled and 

dried . 


புழுவாளை , புழுக்கள் விழும் ஓர் விரண 
வியாதி , skin or ulcerous disease where in 
worms are found in plenty . 


worm 


4460 60UL OL , a plant ( unidentified ). 


புழுவரித்த , பூச்சி தின்ற , moth or 
eaten . 


புழுங்குதல் . வெப்பங் கொள்ளல் , body gett 

ing heated from closeness of air . 


புழுவால் மலடு , கர்ப்பத்தில் மலட்டுப்புழு 
உண்டாகி விந்துவை யுண்டி !, அதினால் 
கருத்தரிக்காத ஓர்நோய் , sterility caused by 
some germs in the female genitals which 
eat away the semen . 


புழுதின் குடோரி . ஆடாதோடை ; 
winter cherry 

shrub 
vesica , 


Malabar 
Adhatoda 


a 


புழுவளிவிளக்கம் , Helmin thology . 


புழுத்தரிசி , worm eaten rice . 


புழுத்தல் , புழுவுண்டாதல் , breeding worms 

Irom excess of heat sweat etc — generation 
of worms 

sores , 

carbuncle 
Vermifugal . 


புழுவெட்டு, புழுவரித்தல் , esten by worms ; 
2. இமை மயிர் உதிர்ந்து விரணமாகி இரத் 
தம் வடிந்து வீக்கமும் தடிப்பும் உண்டாக் 
கும் ஓர் வண்டுகடி , -Tinea ciliorum . 


as in 


புழுவைத்தல் , புண்களில் புழு உண்டாதல் , 
creation of worms in the sores . 


புழுத்து நெளிதல் , புழு மேய்தல் , 


full of 


worms . 


புழை , உட்டுளை , internal hole ; 

2. புண் 
ணின் துளை , sinus ; 3. தழல் , tube . 


புழுநாறு விரணம் , foul 


ulcer . 


புழுறெளிபுண் , அழிபுண் , chronic ulcer 

where worms are found ; ulcer with swarm 
ing worms . 


புழைக்கடை , வீட்டின்பின் கடைசி பக்கம் , 
backyard . 


புழுநெளிவு , vermiculation . 


புழைக்கை , அமரிக்குக் கீழுள்ள உதடுகளின் 
மத்தியிலிருக்கும் பிளப்பு , vistibule of the 
vulva ; vaginal canal . 


புழுபுழுத்தல் அதிகமாய்ப் புழுத்தல் , breed 

ing too many worms as in fruits soies etc. 


புழைவழி , ஊசித்துவாரம் , pin like hole . 


2. சோறு . 


புழுபுழுத்துச் சாதல் , புழுவரிக்கும் புண்க 
ளால் சாதல் , to die on account of ulcers 
which swarm with worms . 


புளகம் , அரிதாரம் , orpiment ; 
cooked rice ; 3. கண்ணாடி , mirror ; 4 . 
புடைப்பு . concial rise of the skin at the 
root of the hairs from cold ete ; 5 , மயிர் 
சிலிர்த்தல் , hairs on end from joy ; 6 . 
இன்பம் , delight ; 7. வெடிப்பு , crack . 


புழுப்பகம் , மூக்கிரட்டை a prostate plant 

Boerhavia diffusa . 


புழுப்பகை , வாய் விளங்கம் , fruits of a clim 

ber - Embelia ribes . 


புளகம் உண்டாக்கல் , creating delight . 


புழுப்பு நக்கி , ஓர்வகை செந்து , a kind of 
creature . 


புளகாங்கிதம் , மயிர் சிலிர்ப்பு . erection of 

hairs of the body through over joy . 


3403 


புளி 


புளிங்கருணை 


புளகிதம் , மயிர்சிலிர்ப்பு , hairs standing on 

end as in joy . 


புளி , சீனம் , alum ; 2 . 

2. எலுமிச்சை தோல் . 
the skin or rind of lime fruit . 


புளகித்தல் , மயிர் சிலிர்த்தல் , rising of hairs 

through delight .. 


புளி நாளை , 


} 


a climber 


Vitis lanata .. 


புளிறணை , 


புளகிப்பு , மயிர் சிலிர்ப்பு , the state of the 

hairs being on end through pleasure. 


புளிகை . புளித்தல் , sour . 


புளகினி , தாமரைமணி , lotus bead . 


புளப்பாகல் , சிறு வாலுளுவை , a small 
species of வாலுளுவை , which see .. 


புளிக்கக்கூடிய , புளிப்பாக மாறக் கூடியவை : 
2. புளியமரம் ; 3. தலைப்பிண்ட மூளை . .4 .. 
மூலப்புளி ; 5. மலம் ; ( பரிபார ) 6. வெடியுப்புச் 
Fr GTOT GOUTLO , capacity of becoming an acid or 
becoming sour - Acidifiable .. 


புளம் , அண்மை , the uvula ; 2. மேல் வாய் , 
palate . 


புளிக்கடலை , புளித்த கடலை , sour Bengal 

gram ; 2. கடலைப் புளிப்பு ; vinegar extracted 
from the plant of Bengal gram . 


புளரிய சாத்தம் , திருநீறு , the sacred ashes . 


புளவை , பிளவை , carbuncle ; cancer . 


புளிக்கருணைக்கிழங்கு , புளியம் பிரண்டை , 
tular of Vitis lanata ,. 


புளவைப் பருத்தி , 
cotton . 


பட்டுப் பருத்தி , silk 


புளிக்கவைக்கும் முறை , ! he process of 

conversion into an acid - Alcdifidation . 


புளாகம் , கஞ்சி , gruel . 


வைத் 


புளி , ஓர் சுவை . acidity ; sourness . 


புளிக்க வைத்தல் , நுரை கொள்ள 
தல் , to ferment . 


புளி வகைகள் : there are several varieties 
viz :: 


புளிக்கறி , புளி சேர்த்த கறி , a curry pre 

pared by adding excess of tamarind or 
lime .. 


புளிக்காத . 


நுரைக்காத , unfermented . 


புளிக்கீரை, புளித்த கீரை a kind of sour 
greens ; 2 . 

2 , புளிச்சிறு கீரை or புளியாரை 
sour sorrel -- Oxalis corniculata ; 3. Yarfio 
சக் கீரை , Indian sorrel 

sorrel - Hibiscus sab 
dariffa . 


பெற்றிருத் 


புளிக்குடித்திருத்தல் , பிள்ளை 
தல் , to be confined . 


1. புனம் புளி . 
2. மாம்புளி , 
3. சீமைப்புளி . 
4. சிவப்புப்புளி. 
5. காட்டுப்புளி . 
6. கொடுக்காய்ப் புளி . 
7 , ஆனைப்புளி , 
8. பப்ரப்புளி . 
9. பாப்பாரப் புளி, 
10. பொந்தம் புளி . 
11. செடிப்புளி . 
12 , கொடிப்புளி. 
| 3 . மணிலாப்புளி , 
14. கோணப்புளி . 
15. கொன்றைப் புளி . 
16. ஈழப் புளி . 
17. சோலைப் புளி . 
18. சரக்கொன்றைப் புளி . 
19. மூலப் புளி . 
20. சூலப் புளி , 
21. பழம் புளி . 


புளிக்கெந்தி , 


புளிக்குழம்பு sauce prepared out of tamarind . 


புளிக்கொடிமுந்திரி , 
sour grape . 


புளிப்புத் திராட்சை , 


புளிக்கொழுமிச்சை , புளிப்புக் கொழுமிச்சை 
sour citrous . 


புளிங்கருணை , புளி நரளை , which see . 


3404 


புளிச்சுண்ணம் 


புளித்த சிறுகீரை 


புளிங்கறி , புளிக்கறி , curry prepared by 

adding tamarind . 


புளிச்செவ்வந்தி , 


புளிச்சை . ஒர் செடி , a plant . see நளிமாஞ்சை, 

Hibiscus cananbinus . 


புளிச்சக்கண் , ஓர் வகைக் கண்ணோய் an 

eye disease marked by purulent discharge , 
sore eye .. 


புளிச்சக் காய் , ஓர் மரம் , a tree bearing 

elongated sour fruits ; 2. கொச்சித்த 
மரத்தை , Bilimbi tree - Averrhva bilimbi . 


1. செம்புளிச்சை . 
2 , காட்டுப் புளிச்சை . 
3 , சீமைப் புளிச்சை . 
4. மலைப் புளிச்சை 
5. மாம்புளிச்சை .. 


புளிச்சக்கீரை , காசினிக்கீரை , Hibiscus sab 

dariffa . 


புளிச்சைக் கொட்டை , Grewia asiatica . 


புளிச்சக் கீரை, 


see புளிக் கீரை . 


புளிச்சோபிதம் , புளியங்கொட்டை ; seed of 
tamarind fruit . 


புளிச்சைப் பழம் , ஓர் வகைப் புளிப்புள்ள 
பழம் , a sour fruit -- Antidesma acida . 


புளிஞ்சோறு , புளியோதனம் , a food pre 

pared with cooked rice and seasoned tama . 
rind juice . 


புளிச்சத் தண்ணீர் , காடி , vinegar , alchol . 


புளிச்சத்து , essence of tamarind . 


புளிதச , fibrinous . 


புளிச்ச நா , புளிச்சக் கீரை . see புளிக்கீரை . 


புளிதசம் , செவ்விரத்தத்திலிருக்கும் ஓர்வித 
வஸ்து , fibrin - a peculiar substance found 
in fresh blood in animals and vegetable 
kingdom .. 


புளிச்சரக்கு , புளிப்பான சரக்கு , alkali . 


புளிதம் ,. ஊன் , 


serum of the blood , 


புளிச்சன் . ஓர் வகைச் சாதிக்காய் , a kind 

of nut meg - Uvaria narum , 
புளிச்சான் ,, 


புளிதள்ளல் , புளியில்லாப் பத்தியம் , diet 

free from tamarind -i.e.fwithout tamarind . 


புளிச்சாரம் , see புளிச்சத்து . 


புளிச்சாறு , juice of tamarind fruit . 


புளித்த , புளிப்பான , sour ; 

2. புளிக்க 
வைத்த , acidified or fermented . 


புளிச்சான் , புளிப்பு நாறிக்கொடி . a climber . 


புளித்த ஆரை , புளியாரை , which see .. 


புளிச்சி , புளியாரை , prostate plant , sour 

sorrel - Oxalis corniculata , 


புளித்த கஞ்சி , yeast . 


புளிச்சிராய் , 


புளித்தகண் . sore eye . 


see புளிச்சக்கண் . 


புனித்த கழுநீர் , காடி , rice vinegar . 


புளிச்சிறுகீரை, புளியாரைக் கீரை , see புளிச்சி . 

புணர்ச்சியில் விருப்பம் . வீரிய விருத்தி ,, 
காயசித்தி யுண்டாம் , it increases semen 
and desire for intercourse . It is a rejuve 
nating drug . 


புளித்தகளா , தீம்புளி களாவோடு புறம் . 

177-9 களாக்காய் , fruits of carissa cara 
ndas . 


புளிச் சிறுகீரை , see புளிக்கீரை . 


புளித்தகாடி , காடி , vinegar - any fermented 

liquid . 


புளிச்சுண்ணம் , பழம்புளி , கற்பூரம் , இவை 
களைச் சிற்றாமணக்கெண்ணையிற் பிசைந்து 
எரித்துத் தயாரிக்கும் சுண்ணம், a calcium 
prepared by burning the paste prepared 
castor oil , camphor and old tamarind . 


புளித்த காடிச் சோறு , புளித்த காடிச்சாதம் , 
rice at the bottom of fermented rice water . 


புளித்த சிறுகீரை , see புளிச்சிறு கீரை . 


3405 


புளிந்தசம் 


புளிப்புக்கீரை 


புளித்த சோறு , புளித்த தயிர்க் காடிச் சாதம் , 
fermented curd mixed with ( cooked ) rice . 


புளிந்தயிர் , புளித்த தயிர் , curd allowed to 

ferment . 


புளித்த தயிர் , உஷ்ணம் போம் , சீரணமுண் 

டாக்கும் , தாகமடங்கும் , sour curd . It im 
proves digestion , quenches thirst and 
reduces heat . 


புளிபாகம் , பத்தியத்திற் புளிப்பும் கூட்டு 
முறை . வெள்ளை சாரணை இலையரைத்து 
பழம் புளி மேற் பூசிப் பிறகு அதைச்சுட்டு 
மேற்கவசம் தள்ளி கூட்டிய உப்புபாகம் . 


புளித்த தேன் , நாள்பட்ட தேன் , old honey 
which turned sour . 


புளிப்பலா , முள்ளுசீதா , sour sop - Anona 
inuricida . 


புளித்த நாரத்தை . see புளி நாரத்தை . 


புளிப்பற்றுதல் , புளிப்பேறல், 
acidic or fermented . 


becoming 


புளித்த நாற்றம் . ஓர் கெட்ட நாற்றம் , sour 
smell . 


புளிப்பன் , 


} 


Cipadessa fruit cosa .. 


புளிப்பான் , 


புளித்தநீர் , குடலில் இருக்கும் புளித்தநீர் , acid 
liquid in the intestines . 


புளிப் பாகல் , சிறு வாலுளுவை . small variety 

of intellect tree - Celastrus paniculatus . 


புளித்தமா . புளிக்க வைத்த மாவு , fermented 
rice paste . 


புளிப்பாரை , புளியாரை , which see . 

. 


புளித்த மோர் , புளிப்பான மோர் , sour butte 
milk . 


புளிப்பான , புளிப்பை யுண்டாக்கக் கூடிய , 
producing acidity - Acidifer . 


புளித்தயேப்பம் , see புளித்தேப்பம் .. 


புளிப்பி , புளிக்க வைத்தல் , Leaven . 


புளித்தல் , புளிப்பேறல் , getting fermented . 


புளிப்பிச்சான் , See புளிச்சான் . 


புளித்திராய் . பம்பந்திராய் , which see . 


புளிப்பிண்டு , புளியிண்டு, which see . 


புளித்தெளி நீர் , 


புளிப்பிரண்டை , குன்மத்தைப் போக்கும் ஓர் 
வகைப் பிரண்டை , a climber Vitis 
sotosa . 


- 


புளித்தேப்பம் . புளியேப்பம் , belch from 

acidity of the stomach - sour erection , 


புளிப்பிராகியம் . புளியம் பூ . flower of tama 

rind tree 


புளிநடலை , ) புளிமதுரை , a plant Cissus 

facida ; 2 . 

2. சிறு நறளை , பெரு 
புளிநறளை , J நறளை , புளியறணை , vitis lanata . 


bark of 


புளிப்பிராணி , புளியம் பட்டை , 
tamarind tree .. 


புளிநவ்வில் . புவிப்பு நாவல்பழம் , a kind of 
jamoon . 


புளிப்பிராதகி , சேனைக்கிழங்கு , yam . 


புளிப்பிலந்தை , புளியிலந்தை , sour zizypus . 


புளிநறளைக் கிழங்கு , புளியம் பிரண்டைக் 
கிழங்கு செம்பையும் பொன்னிறமாக்கும் , 
வெளிமூல முளை போம் , root of vitis lanata . 
It purifies copper and is a remedy for piles . 


புளிப்பில்லாத , புளியாத , one that is not 
Sour ., 


புளி நாரத்தை , நாரத்தை , citron , 


புளிப்பினம் , 


புளி நாற்ற வேர்வை , Sour smelling perspi 

ration , 


புளிப்பு , ஓர் சுவை , one of the six tastes - 

Sour . 


புளிமடலைக் கிழங்கு . 


புளிந்தசம் , புலித்தொடக்கி , which see . 


புளிப்புக்கீரை , அருசி சீதளம் , கரப்பான் 

வை போம் . புளிச்சக்கீரை , which see . 


3406 


புளிமஞ்சி 


புளியம்பழக் களியுண்டை 
புளிமண்டி , அதிக வழுக்கு , much filth ; 2 . 
புளிப்பானது , sour . 


புளிப்புமாற்றி , one that changes the acidity . 


புளியங்காடி , 


sour 


புளிப்புக் குஞ்சிதம் , 
vinegar 


புளிமதுரை, புளி நறளை , 

புளி நறளை , which see . 


tamarind 


tree 


புளிப்புக் கொடிமுந்திரி , 
L - 008, sour grape . 


புளிப்பான திரா | புளிமரம் , புளியமரம் , 

Tamarindus indica . 


Hibis 


புளிப்புக் கொழுஞ்சி , செங்கொழுஞ்சி , sour 
orange -Citrus fruit . 


புளிமரிசை , புளிச்சக்கீரை , a plant 
cus cannabinus .. 


see 


புளிப்புக் 


புளிமரிசை , 


புளிப்புக் கொழுமிச்சை, 
கொழுஞ்சி . 


புளிச்ச கீரை , a plant 
Hibiscus cannabinus . 


புளிமாஞ்சி , 


புளிப்பு தட்டல் , hyper acidity . 


புளிமா , see புளி மாங்காய் , 


புளிமாங்காய் , காட்டு மாங்காய் , a tree 
Buchanania latifolia . 


4 


புளிப்புத் தமரத்தை , திரிதோஷம் , குரற் கம் 

மல் , கண்ணோய் , தாது நஷ்டம் , சித்த 
பிரமை போம் , sour chinese gooseberry 

Averrhoa carambola . It is used in eye 
disease sour throat , loss of semen and 
confusion of mind . 


புளிமாங்காய் , ஓர் பிசின் மரம் , a gambage 
tree 

Garcinia weightii . 


புளிமாஞ்சி , see புளிமாஞ்சை , 


புளிப்பு நவ்வல் , புளி நாவல் , which see . 


Hibiscus 


புளிமாஞ்சை , புளிச்சக் கீரை . 
cannabinus .. 


sour 


புளிப்பு நாரத்தை , புளி நாரத்தை , 
citron fruit . 


புளிமாதுளம் , see புளிமாதுளை . 


புளிச்சாங்கொடி . See 


புளிப்பு நாறி , 
புளிச்சான் . 


Sour 


புளி மாதளை . புளிப்புள்ள மாதுளை 
pomegranate . 


புளிப்பு நீராகாரம் , புளிச்ச காடி ; fermented 

cold rice water . 


புளிமுந்திரிகை , புளிப்பு முந்திரி, sour grape . 


புளிப்பு பிரண்டை , See புளிப்பிரண்டை , 


புளியங்கொடி , 


புளிப்பு மாதிகம் , புளிமா , which see . 


புளியஞ்சாம்பல் . ash obtained by burning 

tamarind bark . 


புளிப்பு மாதுளை , புளி மாதுளை , sour pome 

granate opposed to sweet pomegranate . 


புளியதளை , அதளை . which see . 


புளிப்பு மாமிலம் , புளியம் பட்டை , bark of 
tamarind tree . 


புளியமடல் , புளியம்பழத்தின் ஓடு , the shell 

of tamarind fruit . 


புளிப்பு முந்திரி , புளி முந்திரி , sour grape . 


புளியமடற்கிழங்கு , see 
கிழங்கு . 


புளிப்பிரண்டைக் 


புளிப்பு வாந்தி , hyper acid vomiting . 


புளிய மரம் , புளிகாய்க்கு மரம் , tamarind tree 

Tamarindus indica . 


YouOumou , acidulate . 


புளிப்பேற்றுமண்டி , புளிப்பை யுண்டாக்கும் 

9119 SUUDESS ...60 , sediment added to produce. 
fermentation .. 


புளியம் , சிறு குறிஞ்சா, which see . 
புளியம்பிரணி , see புளியம்புறணி . 


புளியம் பழக்களியுன்டை , 
See . 


அதளை , 


which 


புளிமஞ்சி , புளிச்சைப் பழம் , which see . 


3407 


புளியாமணக்கு 


பு 


ளிவோடு 


புளியாயினி , திருனாப்பழம் , which see . 


புளியம்பழம் , மந்த புத்தி , உடம்பு தூலிப்பு . 
சன்னி பாதசுரம் , நரை திரை , தாதுக்குறை 
வுண்டாம் , கருப்பிணிகளுக்கு இது மிக்க 
விருப்பம் , fruit of tamarind tree . 


புளியாரிலைக் கிழங்கு , புளிப்பிரண்டை , which 


see . 


நீர்ப்பூண்டு; 


நீர்ப்பாசி , 


புளியம்பாசி , ஓர் 

aquatic plant . 


புளியாரை. ஒரு வகைக் கீரை , Indian sorrel 

- Oxalis corniculata பித்தமயக்கம் , கிராணி 
மூலவாயு , இரத்த மூலம் போம் . It is sour to 
taste containing oxalic acid , used in cur 
ries and chutney. It is used in dysentery . 
it is used externally to remove warts , 


புளியம் பிஞ்க . tender fruits of tamarind . 


which 


புளியம் பிரண்டை , புளிப்பிரண்டை 
see , 


புளியான் சிறுக்கீரை , புளியாங்கீரை , which 


see . 


புளியம் பிரண்டைக் கிழங்கு , tuberous root 
of புளிப்பிரண்டை which see . 


புளியிலை , leave of tamarind . 


-- 


Pterolo 


புளியம் பிலவு 


Myristica zeylonica . 


புளியிண்டு , Brasiletta climber 

bium indicum . 


புளியம்புறணி , காய்ந்த புளியம்பட்டை , 
dried bark on the trunk of tamarind tree . 


புளியுப்பு , ஓர் வகை யுப்பு . a kind of salt . 


புளியம் பூ . flower of tamarind tree . 


புளியுப்புப்புகை தள்ளல் . பத்தியத்தோடி 
ருத்தல் , to keep diet by avoiding tamarind 
smoking etc. 


புளியம்போருக்கு , see 

see புளியம் புறணி , 


புளியம்பொருக்கு , புளியமரத்தில் இருக்கும் 
உலர்ந்த பட்டை , dried bark on the trunk 
of tamarind tree .. 


புளியேப்பம் , உண்ணும் பண்டங்கள் சீரண 
மாகாமல் கெட்டு வாயு 

உற்பத்தி மேல் 
நோக்கி வெளிப்படும் ஏப்பம் . sour belching 
due to the acidity of the stomach caused by 
indigestion 


a food pre 


புளியம்விரை, புளியங் கொட்டை , சுக்கில 
மேகம் , பித்தாதிசாரம் , அதிவிரணம் , நீர்க் 
கடுப்பு , வெள்ளை போம் , seeds of tamarind 
fruit . 


புளியோ தனம் , புளிஞ்சோறு .. 

pared with rice and tamarind. 


புளியோரை . 


see புளியோதனம் . 


புளியரணைக் கிழங்கு see புளிநறளை . 


புளியோவரை , See புளியோரை 


புளியரத்தை , 


புளிவசலை , 


புளிவஞ்சி , see புளப்புவஞ்சி , 


புளியறணை , இது ஓர் படர் கொடி , வயல் 
வரப்பு . புள் தரை , கொல்லை முதலிய விடங் 
களில் விளையும் . இதன் இலைச்சாறு கண் 
வலிக்குப் பற்றுப் போட உபயோகிப்ப 
துண்டு , 

see புளி நறளை . 


புளிவஞ்சிக்கரணை , 


புளிவிஞ்சை, புளிமாஞ்சை which see . 


புளியாங் கீரை , பிளிச்சிறு கீரை , a plant con - 
taining copper . 


புளிவிட்டுண்ணல் , புளியை நீக்கி பத்திய 
மிருத்தல் , to keep diet without using tama 
rind . 


புளியாத , புளிப்பில்லாத- Azymous . 


புளிவிரைத் தோல் , புளியங்கொட்டையின் 
மேல் ஓடு . the skin on the seed of tamarind . 


புளியாத்தி , 


புளியாமணக்கு , ஓர் பூண்டு , a large species 

of shrub - jatropha glandulifera. 


புளிவோடு புளியம்பழத்தின்மேல் ஓடு , the 

shell of the tamarind fruit . 


3408 


புள்ளித்திரட்டை 


புறக்காழ் 


புள் , பறவைப்பொது , bird in general ; 2 . 

beetle ; 3. நீர்வாழ் பறவை , birds of the 
gall genus . 


புள்ளிப்பனையேறி , ஓர் வகை ஆற்று மீன் , 
yellow coloured fish with spots-Ambassis 
bogoda .. 


புள்ளிப் பிலாச்சை , ஓர் வகைப் பிலாச்சை 
மீன் , which see . 


புள்ளிப்பூனை , சிறுத்தை , rusty spotted cat . 


புள்தோஷம் , 1. வீங்கும் புல்தோஷம் , 2 . 
தூங்கும் புல்தோஷம் . 3 , விளக்கொளிக் 
கண் புள்தோஷம் . 4. வெங்கண் புள் 
தோஷம் , 5. கருடக்கண் புள் தோஷம் , 6 , 
செங்கண் புள் தோஷம் , 7. வாட்புள் 
தோஷம் . 8 . 

பேய்க்கண் புள்தோஷம் , 
9. அந்திப் புள்தோஷம் , 10. நீர்ப் புள் 
தேரஷம் , a morbid condition in children 
sald to be caused by birds . See பறவை 
தோஷம் . 


புள்ளிமான் , புள்ளி விழுந்தமான் a spotted 
deer . 


புள்ளி மிருகம் , கலைமான் , stag . 


புள்ளியட்டை . ஓர் வித அட்டை , specked 
leech - Sanginsuga medicinalis . 


புள்ளடி , உரைக்கல் , touch stone ; 

2. சிறு 
புள்ளடி , a plant - Hedysarum gangeticum . 


2 . 


புள்ளியம் , சிறு குறிஞ்சா which see . 
புளிநறளை , a creeper 

Vitis setosa .. 


புள்ளரசு , , 

கருடன் , king of birds - Brah 
minikite . 


புள்ளிரி , சந்தனம் ; 
sandal . 


செஞ் சந்தனம் , 


red 


புள்ளி , நண்டு , crab : 2. பல்லி , lizard ; 

3. தேமல் , yellow patches on the skin , 


புள்ளிரோகம் . உடம்பு முழுதும் புள்ளிகள் 
விழும் ஓர் வகை சரும வியாதி , a venereal 
disease which causes spots all over the 
body .. 


புள்ளிகா . தண்ணீர்ப் பாசி , water mass . 


சர்ம நோய் , 


புள்ளிக் கரப்பன் , 

ஒரு வகை 
a kind of skin disease . 


புள்ளிவிழல் , ஓர் மேக நோய் , a venereal 
disease affecting the skin . see புள்ளிரோகம் . 


புள்ளி , புள் , bird . 


புள்ளிக் கலவாய் , ஓர் வகைக் கலவாய் மீன் . 

spotted perch . It contains spots on fins 
Serranus hexagonatus . 


புள்ளி மருது , which see 


புள்ளிக்கல் . 
stone . 


கானற் கல் , a kind of spotted 


புறகரணம் , external senses as opposed to 

அககரணம் . 


புள்ளிக் 

கற்றாழை . பிள்ளைக் 


கற்றாழை . 


which see .. 


புறக்கண் , கடைக்கண் , corner of the eye . 


புள்ளிக் குட்டம் . see புள்ளிக்கரப்பான் . 


புறக்கரண தண்டம் , புலன்களைத் தடை செய் 
தல் , restraining the senses ., 


புள்ளிக்குயில் , ஒரு வகை புள்ளி விழுந்த 

குயில் , a spotted or varicated kind of 
cuckoo . 


புறக்கரண நோய் , disease of external ear . 


புள்ளிக் கெண்டை , ஓர் வகை புள்ளியள்ள 
மீன் , spotted fish . 


புறக்கவசம் , கருப்பாசயத்திற் குள்ளிருக்கும் 
பிண்டத்தைக் கவர்ந்திருக்கும் இரண்டுவித 
சவ்வு , பிளப்பில் ஒன்றாகிய வெளிப்பை , 
one of the two membraneous coverings of 
foetus in the womb forming the out cover 
ing called Chorion . The inner is called 
Amnion . 


புள்ளிக் கோழி மீன் , மேலே புள்ளிகள் 
வாய்ந்த ஓர் விநோதமான கடல் மீன் . a kind 
of saa fish with spots . 


புள்ளித் திரட்டை , உண்ணத் தகுந்த ஓர் 
கடல் மீன் , இதற்குப் பேய்ந்தை என்று 
பெயர் , a sea fish fit for eating. 


புறக்காழ் , பெண் மரம் , female species of 

trees . 


3409 


புறணி 


புறமூலக் களிம்பு 


2. வலப்புறம் , 


புறக்கை , See புறங்கை ; 
right side . 


புறதாகம் , பச்சரிசி , raw rice . 


புறத்தூறு , பின்பக்கம் , back side . 


புறங்கழுத்திசிவு , pulling pain of the nape of 

the neck . 


புறத்தேசப்பூண்டு , exotic herb . 


புறங்காடு , சுடுகாடு , cremation ground . 


புறத்தொழில் செய்தல் , 
கலவி , 


See புறத்தொழிற் 


புறங்கால் , புறவடி , back of the leg ; 2 . 

பாதத்தின் மேற்புறம் , upper part of the 
foot . 


புறத்தொழிற் கலவி, பெண்களுக்குப் பின் 
புறமிருந்து மிருகத்தைப்போற் புணர்தல் , 
to have inter course with a woman by 
staying behind her . See புறவிருத்திகம் . 


புறங்காவிக்கல் , ஓர் மஞ்சட்கல் , yellow 
ochre .. 


புறத்தோல் , scarf or skin . 


புறங்கை , உள்ளங் கைக்குப் பின்புறம் , back 
of palm . 


புறத்தோல் , வெளித்தோல் , the external 
skin . 


புறங்கைத் தாடனம் , புறங்கையால் தட்டு 
தல் , பெண்போக லீலையிலொன்று . 


புற நலவித்தி , ஓர்வகை இத்தி , a kind of 
tree . 


புறங்கை நாறி , சொரி , சிறங்கைப் போக்கும் 
ஓர் மூலிகை , கிருஷ்ண பாலை , ( botanical 
name is known . ) 
புறசுருட்டி , ஓர் மூலிகை, a medicinal herb . 


பற நீர்க்குந்தம் , ஓர்வகைக் கண்ணோய் , an 
eye disease. 


புற நீர்க்கோவை , See பிறநீர்க் கோவை . 
புறநோய் , external affection or disease . 


புறச்சதை , இரணங்களைச் சுற்றிலுமுள்ள 
சதை , விரணங்களின் மேல் 

சுற்றிலும் 
உள்ள துன்மாமிசம் , external flesh . 


புறந்தாள் , see புறங்கால் . 


புறந்துடித்தல் , ( as in நாடி ) fluttering of 
the pulse . 


Bauhinia 


புறச்சதைத்திரி , மயில் துத்தம் , பால் துத்தம் 
வங்காளப் பச்சை , பாதரசம் , அரிதாரம் , 
நீலம் , கெந்தகம் , பச்சை வெட்டு இவைகளை . 
சமஎடை பொடி செய்து அரைத்து வெள் 
ளைத் துணியில் தடவித் திரி செய்து புகட்ட 
புரைஓடல் , சதை வளர்ச்சி 

முதலியவை 
கரைத்து இரணத்தை ஆற்றும் , an external 
application for sinus , over growth in ulcers 
and chronic ulcers . Some of its ingredients 
are copper sulphate, zinc sulphate , orpi 
ment , mercury sulphur etc. 


புறபீசம் , மந்தாரை , a small tree 

purpurea . 


புறப்படல் , பொசிதல் , oozing out : to break 

out as in boils . 


புறப்பணை , முல்லைநிலம் , jungle tract . 


புறச்சுரம் , உடம்பின் வெளிப்பட ( வீசும் ) க் 
காயும் காய்ச்சல் , 


புறப்பாற்றுப் பாக்கு , 
betel palm . 


வெற்றிலை பாக்கு , 


புறச்சூல் , கருப்பைக்கு வெளியே கருவுண்டா 
தல் , extra uterine pregnancy . 


புறப்பி , பனை மரம் , palmyra tree . 


புறச்செவி , external ear . 


புறப்பேதி , பூவரசு , Portia tree - Thespesia 

populnea .. 


புறச்சோதி , மலைகளில் விளையும் ஓர் அபூர்வ 
மூலிகை . an unknown herb grown in 
mountains . 


பறமயிர் , உரோமம் , hair . 


புறணி, மேல்தோல் , as in புளியம் புறணி , 
out side of the bark of a tree . 


புறமூலக்களிம்பு , an ointment for external 

piles . 


3410 


புறவிருத்திகம் 


புறாபொருக்கி 


புறமூலம் , வெளிமூலம் , external 

external piles as 
opposed to internal piles . 


புறமேகம் , வெள்ளை , gonorrhoea . 


புறவீச்சிசிவு, Cervico occipital neuralgia , 

The disease of the head in which a violent 
pain is felt at the two nerves in the back 
side of the neck which ultimately affects the 
region of the eye , the eye brow and the 
temple and specially produces a throbbing 
of the check as well as paralysis of the jaw 


புறம் , முதுகு , back ; 2. பின்புறம் , backside 
as in புறங்கை ; 3 ஓர் பறவை , abird . 


and the eye . 


புறம் துடித்தல் , போற்றிய நாடி தானும் 
போத்துபோல் புறந்துடித்தல் , fluttering 
of the pulse . 


புறம்பலை , முல்லை , a variety of jasmine , 


புறம்பணை , see புறம்பனை . 


புறவீச்சுசன்னி , அடுத்தடுத்து 

அடுத்தடுத்து குத்தலுண் 
டாகி மிக வியர்த்து நாக்குளறி , பல்கிட்டி , 
நெஞ்சடைத்து , உடம்பையும் கழுத்தையும் 
பின்னுக்கு வளைத்து உடம்பைத் துன்புறுத் 
தும் ஓர்வகை சன்னி , brain fever 
attended with shooting pain , profuse 
perspiration , chest affection , lock jaw etc. 
and resulting in convulsions . 


புறம்பேசிகம் , ஓர் செடி , a plant . 


+ 


புறவடி , see புறங்கால் . 


புறவீச்சுவலி, Cervico brachial neuralgia . 


புறவடி தடித்தல் , 80 , வாத நோய்களில் 
ஒன்று , see பாதாட்சேபக வாதம் , one of 
the 80 , Vatha diseases . 


புறவு , see புறா, 2. முல்லை நிலம் , காடு . 


2. வெளிப்பக்கம் , 


புறவடை 

மலம் போவதற்காக அபான 
வாயில் புகையிலை முதலியவற்றைச் சொரு 
561 ), to incert in the rectum tobacco or 
other medicinal lint or enema to bring out 
stools . 


புறன் , முதுகு , back ; 

outside ; exterior . 


புறா , புறவு , dove , pigeon -- Columba domes 

tica .. 


புறவம் , புறா , pigeon . 


புறவயிரம் , ஆண் மரம் , male species of tree ; 

2. வெளிவயிரம் , hard tiraber on the outer 
part of a tree . 


புறாக்கள் , புறாக்கூடுகளில் உண்டாகும் கல் , 
stone formed in the nests of pigeon . 


புறவளைந்தகால் , see தொட்டிற்கால் . 


புறவளையமிடல் , கண்ணைச்சுற்றிப் பற்றுப் 
போடல் , external application of medicine 
round the eye . 


புறாக்கறி , பாரிசவாயு , பக்கவாதம் , இசீவு 
மகோதரம் , வீக்கம் , உதிரரோகம் போம் ; 
குண்டிக்காய்க்குப் பலம் கொடுக்கும் , இரத் 
தம் பொங்கும் , இதைக் கொடி முந்திரி சாற் 
றில் சமைக்கவும் , the flesh of pigeon is said 
to cure paralysis , convulsions , ascites , 
anasarca , etc. , Strenghtens Kidney . 


புறவளையம் , சுற்றிலும் பூசும் மருந்துப் 
பூச்சு , medicine used for application round 


the eye . 


புறாக்காலி , புறாவின் காலைப் போன்ற ஓர் 
பூண்டு , a kind of grassy plant resembling 
the foot of a dove . 


புறவிசிவு , புறவீச்சு சன்னி , which see . 


புறவிதழ் , புல்லிதழ் . sepals . 


புறாக்குஞ்சி , புறாவின் குஞ்சு , young pigeon 

used for preparing soup for convulscent. 


புறவிருத்திகம் , ( in Erotic Scierce ) this is a 

front to back reverse attitude . It is a 
peculiar posture in which man begins his 
coitus from behind when the woman is lying 
flat on her face downwards . This falls 
under the class loose fit union . 


புறாச்சத்தம் காசரோகி நெஞ்சில் உண்டாத 
மோர் வகை சத்தம் , a kind of sound found 
in the chest of those suffering from bron . 
chitis or asthma . 


புறாபொருக்கி கேடகச் செடி , a plant 


3411 


புற்பிசின் 


புற்றுப்பிளவை 


புறாமுட்டி ஓர் பூடு , a plant - Triumpetta | புற்பிடி , நாணற்புல் , reed . 
rhomboidea see பிராய் முட்டி . 

புற்புதம் , மூக்கறச்சி , which see . மூக்கறைச் 
புறாயிலை , 

சாரணை ; நீர்க் குமிழி , 


புருவகை : 


பறபோதி , பூவரசு , portia tree . 


1. மணிபுறா . 


புற்றரவு , நாகம் , cobra . 


2 . 


மனை புறா . 


5. பச்சைப்புறா. 
6. தவிட்டுப்புறா. 
7. வெண் 
8 . 

வண்ணப்புறா. 


வெண்புறா. 


3 . மாடப்புறா. 
4. வரிப்புறா. 


புற்றாஞ்சோறு , கறையான் கூடு , the 
earthern nest where the queen white ant 
lives 


புறாவெச்சம் , புறாவின் பீ , excreta of pigeon . 


புற்றாம்பழச் சோறு , see புற்றாஞ்சோறு , 


புறவொட்டி , as opposed to உள்ளொட்டி . 


புற்றாம்பழம் , கறையான் கூடு , see புற்றாஞ் 


சோறு . 


புறவு, முல்லை , a kind of jasmine ; 2. காடு 
சூழ்ந்த நிலம் 


புற்றாளி , பனை மரம் , palmyra tree ; 

, 2. தாமி 
ரச் சிகை , which see . 


புற்கந்து , பிடரி , nape . 


புற்றிற் பூ . 


காளான் , fungus , 


mush - room . 


புற்கலம் , உடம்பு , body . 


புற்றீசல் , sce ஈசல் , 


புற்கலன் , உ.டம் - பு , 2. உயிர் , life or soul . 


ஓர் வகைக் 


காடை , a kind of 


புற்குருவி , 

quail . 


புற்று , பிளவை, carbuncle ; 2 . 

வெள்விழி 
யின் ரோகத்தின் ஓர் பேதம் , an eye disease ; 
3. கறையான் புற்று , white ant hill ; 4 . 
ஓர் வியாதி , as கன்னப்புற்று ; இலிங்கப் 
புற்று , a disease as cancer . 


புற்குறிஞ்சி , சிறு குறிஞ்சி , which see . 


புற்கூலி, ஆடா தோடை , a shrub - Adha 
thoda vesica . 


புற்றுக்காளான் , புற்றில் முளைக்கும் மஞ்சட் 
75 NI OT IT GOT , mushroom grown in ant hill. 


புற்றுக்குதைச்சி , see புற்றாஞ்சோறு . 


புற்கொடி , சுரைக்கொடி , a climber bottle 
gourd; 2 . அறு கு . 

a kind of grass 
Cynoden dactylon . 


- 


புற்றுச்சிரங்கு , 


புற்றுச்சீரகம் , கருஞ்சீரகம் , black cumin . 


புற்கோரை , ஓர் வகை சிறு கோரைப் புல் , 
kind of Cyperus grass . 


a 


புற்றுச்சோறு , see புற்றாஞ்சோறு . 


புற்கை , கூழ் , rice pap ; 2. மக்களி , boiled 
flour used as poultice . 


புற்றுத் துளை , 


cancerous perferation , 


புற்சம்பங்கி , 


புற்றுத்தேன் , புற்றில் ஈக்கள் கட்டும் தேன் , 

AGOT OF G6607 , honey obtained from the 
ant hill . It is good for the voice . 


புற்சாமை , ஓர் வகைச் சாமை ( Samai ) இது 
ஓர் நல்ல உணவு, a kind of millet - Pani . 
cum miliare . 


புற்றுப் பவுத்திரம் , பவுத்திரக் கட்டிகள் 
பழுத்துடைந்து ஒன்றோடொன்று கலக்குங் 
கால் புற்றைப் போல் சிறுசிறு துவாரங்க 
ளுள்ளதாய் விருத்தியாகும் விரணம் , fistula 


புற்பதி , பனை , palmyra ; 2. வாழைக்கிழங்கு, 

under ground stem of plantain , 


in ano . 


புற்பிசின் , சுக்கிலத்தை விருத்தி செய்யும் புற்றுப் பிளவை , ஒரே இடத்தில் பல பிள 
காட்டிலுள்ள ஓர்வகைப் புல்லின் பிசின் , வைகள் புறப்படல் , carbuncles appearing 
resin of a kind of grass grown in forest, 

in the same place .. 


3412 


புனர் தவம் 


புனல் சர்க்கரை 


புற்றுப்புண் , அநேக புண்கள் ஒரு இடத்தில் 

புறப்பட்டு உடைந்து சலம் வருதல் , a dis 
ease of the skin characterised by minute 
vesicles which burst and discharge a thin 
acrid fruit giving rise to excoriation 
Eczema . 


புனர் நவவாதி பஞ்சமூலம் , சாறடை , நரிப் 
பயற்றங்கொடி , உளுந்துக்கொடி , சித்தா 
முட்டி , அமணக்கு , the five drugs Coster 
root, Pavonia zeylanica , Black gram plant 
( phaseolus mungo ) , dew gram plant (phase 
olus aconitifolius and Trianthema decandra . 


புற்றுப்புற்றாய்க்காணல் , கண்டக் கிரந்தி 
பலவிடங்களில் காணல் , to be covered 
with scrofulous eruptions ; 2 . பல சிரங்கு 
ஒருமிக்கக் காணல் , to be full of scabs . 


புனர்ப்பவம் , புனர் நவம் , 

which see :: 2 
மறுதரம் பிறத்தல் , second birth 

regene : 
ration . 


புற்றுமண் . சுத்த மண் , pure mud found in 
ant - hill . 


புனர்ப்பாகம் , ஒரு தரம் சமைத்ததை மறு 
தரம் உலையிலிட்டுச் சமைத்து 

வடித்தல் , 
நோயாளிக்கு சீக்கிரம் சீரணமாகும்படி 
கொடுக்கும் கஞ்சி , rice cooked second time . 


புற்றுவளர்ந்த புண் , cancerous ulcer . 


புனகம் , காஞ்சனம் , a bunch of lotus . 


புனக்கல் , தேகக்கல் , a stone . 


புனர்ப்பானம் , ஒரு தரம் சமைத்ததை மறு 
தரம் வெவ்வேறு உலைகளில் காய்ச்சி கஞ்சி 
யாகும் வரை இப்படியே செய்து குடிக்க 
கொடுக்கும் அன்னக் கஞ்சி இதைத் தான் 
தாரக பத்திய மென்பது , rice cooked 
several times till it becomes liquid . This 
is called Thara ka pathiam . 


புனமல்லி , காட்டு மல்லிகை , wild jasmine - 

Jasminum angustifolium . 


kodo 


புனமுருக்கு , பலாசு , a tree 

a tree - bastard kino 
Butea frondosa . 


புனலரிசி , வரகரிசி , a kind of millet 

millet -- Paspalum scrobiculatum . 


see புனமுருக்கு , see புனல் 


புனலி . புனலிக்கொடி - Derris scandens . 


புனமூருங்கை , 
முருங்கை . 


see 


புனலித் தண்டு , See புனரித் தண்டு . 
இண்டு , see புனற்றண்டு . 


புனம் , வயல் , paddy field . 


புனம்புளி, காட்டுப்புளி, wild tamarind 

used for quenching thirst ; this chemically 
acts on salts . 


புனலிப்பூ , bastard rose wood climber 

Dulbergia volubilis , see அதிரல் . 


புனரவம் , சாரணை , which see . 


புனலுப்பு . பூரணாதியுப்பு , a medicinal salt ; 

.2. பூ நீருப்பு , salt extracted from that 
which is grown or found in the soil of 
fuller s earth . 


புனரி , ஓர் பூடு , a herb , a winding shrub . 


புணரித் தண்டு , கஷாயச் சரக்கு , see புனலி . 


புனலுடமாது , பத்திராட்சி , four 

plant Mirabilis jalappa . 


o clock 


- 


செய்வது , 


புனர்காரி , மறுதரம் தொழில் 
acting for the second time . 


புனலை , நெய்க்கொட்டான் அல்லது பூவந்தி 
மரம் , soap nut tree - Sapindus trifoliatus . 


புனர் சுரம் , மக்களித்த சுரம் , relapse fever . 


பாஷாணம் , 


புனலொடு மேகம் , கார்முகிற் 
a kind of prepared arsenic . 


புனர் சென்னம் , புனர்ப்பவம் , which see . 


புனல் , ஆறு ; river ; 2. நீர் , water ; 

வரகு , see புனலரிசி , 


3 . 


புனர் நவம் , நகம் , finger or toe nail ; 2 . 

வெள்ளை சட்டறணை , Trianthema decandra ; 
3. மூக்கிரட்டை , spreading hog weed -- 
Boerhaavia diffusa , 


புனல் சர்க்கரை , சன்னல் சர்க்கரை . sugar 
from sugarcane . 


3413 


புனுகுபூனை 


புன்முறுவல் 


மல்லிகை , 


wild 


புனல் மல்லிகை , காட்டு 
jasmine . 


புனை , மூங்கில் , bamboo ; 2. அழது , beauty . 


புன் கண் , நோய் , disease ; 

trouble ; 3. புல் , grass . 


2. துன்பம் . 


F 


புனல் முருங்கை , See புன முருங்கை ; 2 . 
காட்டு முருங்கை , a wild species of 
moringa ; 3. கசப்பு முருங்கை, a moringa 
bitter in taste. 


புன்கம் , சோறு , cooked rice ; 2. உணவு , 

food . 


புனல்வழுக்கை , see பிரமிய வழுக்கை . 


புன்கம்பூச்சூரணம் , பிரமமுனி சூத்திரம் 300 - ல் 
சொல்லியுள்ள ஓர் அபூர்வ மருந்து , a medi 
cinal powder prepared as per text 
Brahmamuni Sutram - 300 . 


புனறவம் , சாரணை , which see . 


புனற் பாகம் , See புனர்ப்பாகம் , ஒரு தரம் 
வடித்த சோற்றைத் தண்ணீரிலிட்டு சோறு 
கரையும் வரை மறுவுலையில் காய்ச்சி உப் 
பிட்ட 

கஞ்சி , இதைத் தாரகபத்தியம் 
என்பர் . 


புன்காலி, காயாமரம் , a shrub - Mamecylon ; 

2. பாதிரி மரம் , a tree - Stereospermum 
suoveolens . 


புன்காவி , சாப்பிரவிரை மரம் , a tree . 


புனற்பாகல் , see வாலுளுவை . 


புன்கிரந்தி . see கிரந்தி நாயகம் . 


புனற்பீலிகம் , சீயக்காய் , a creeper . 


புன்கு , 


புனற்போகம் , கடுக்காய் , gall nut . 


புங்கமரம் , a tree Dalbergia 
arborea ; 2 , புனமுருங்கை , a wiid species of 
-- Butea frondosa . 


புனற்றண்டு , இண்டுவல்ல இது வேறு . This 
is not இண்டு . 


புன்குமரம் , பொன்னாங்காய் மரம் . soap nut 
tree . See புனலை . 


புனற்றண்டு , சிலேட்டும் வாந்தி , கரப்பான் , 
குரல் கம்மல் , சீதகரம் , சந்திக வாதம் போம் , 
vomiting due to phlegm humour , eczema ,, 
soar throat, cold fever, joint pain are 
alleviated by this drug ; 2. See இண்டங் 
கொடி ; பீனசம் , சூதகவாயு போம் . 


புன்குரி , புங்கம் பட்டை , bark of the tree 
புன்கு which see . 

. 


புன்குருக்கன் , எருது , bull . 


பனாநவி , See புனர்நவம் , 


புன்சிரிப்பு , குறு முறுவல் , smile . 


புனிகம் , சங்க பாஷாணம் , a kind of arsenic . 


புன்செக்கர் , மாலை நேரம் , evening time , 


புனிதமை , 


புன்செய் தானியம் , cereals other than paddy . 


} 


உள்ளான் , a bird - Snipe . 


புனிதாமரை , 


புனிதவம் , சிவகரந்தை . 


புன்செய்ப்பருந்து , It is called squirrel killer ., 

roaming kite , garden eagle dwarf eagle - 
Aquila pennata -- Head and neck orange pale 
brown , some of the feathers lengthened 
forming a rudimentary crest . It feeds on 
Cocoons . crows pursue it . 


புனிதன் , See புனிகம் , 


புனிறு , அசூசம் , ficohiness ; 

menses ; 3. தோல் , skin . 


ಅರಣ್ಯ 


2. சூதகம் , 


புன் தலால் , இழிந்த மாமிசம் , rotten meat . 


புனுகு , புழுத . It is a perfume zibeth is 

obtained from the pouch of the civet cat, 
It contains an uncluous odorous secretion 
which is extracted and used in perfumery . 


புன்மாலை , அந்திப் பொழுது , dusk of the 
evening . 


புன் முருக்கு , see புன முருக்கு . 


புனுகுசட்டம் , See புழுகுசட்டம் . 


புன்முறுவல் , see புன் சிரிப்பு அல்லது மந் 
தச் சிரிப்பு . 


புனுகு பூனை , Civet cat . 


3414 


புன்னாசம் 


புன்னையெண்ணெய் 


புன் வங்கம் , சிறுவழுதுணை வேர் . root of 
wild brinjal plant . 


புன்னாசியம் , தான்றிக்காய் , beleric 

beleric myro 
balan - Terminalia belerica . 


புன்றலை . சிவந்த தலை , red head . 


புன்னாடதாவரம் . 
tora . 


தகரை , 


Cassia 


a plant 


சிறு 


தேக்கு , 


see 


கண்டு 


புன்றேக்கு . 
பாரங்கி . 


புன்னிடா, eee 

see புன்னாட தாவரம் . 


தகரை , 


புன்னியடாகி , 
tora . 


a plant 


- 


Cassia 


புன்னகம் . மூக்கிரட்டை , spreading hog 
weed Boerhaavia diffusa . 


- 


புன்னீர் , இரத்தம் , Blood . 


புன்னச்சேரான் , பொன்னச் சேரான் . 


-- 


புன்னருவம் , 


see 


புனர் நவம் . 


புன்னை , புன்னை மரம் , a tree Alexandrian 
laurell Calophyllum inophyllum alias C. 
apetalum . வகைகள் , varieties : 


புன்னறவம் , இஞ்சி , ginger . 


புன்னறிவம் , 


see 


சாரணை . 


1 , சிறுபுன்னை , Calophyllum wightiana , 
2. chir 466.7 207 , Ochrocarpus longifolius 

alias Arotocarpus integrifolius. 
3. சோரைப் புன்னை , Dillenia indica . 


புன்னாககெந்தம் , கருவேல் , a tree - Acacia 
arabica . 


புன்னைக்காயளவு , புன்னைக்காய்ப் பருமன் , 
the size of the fruit of 41607 Cor , 


புன்னாகம் , கோழிக் கீரை , 

al vegetabel 
green - Portulaca 

oleracea ;; 2 , புன்னை . 
a tree - Alexandrian laurel -- Calophyllum 
inophyllum ; 3 , ( புல் + நாகம ) தாழை மல 
ரில் வசிக்கும் ஓர் சிறிய நாகம் , see பூ நாகம் , 
a cobra living in the fragrant screw pine ; 4 , 
4 OUTLIT LOTIO , a species of mango tree which 
does not flower : 5. சுரபுன்னை , a tree 
Artocarpus integrifolius. 


புன்னைக்கொட்டை , இதனால் செவிப் புண் , 

சன்னி , தனுர் வாதம் , சூதக வாயு , சீதக 
வாயு போம் , the seed of Alexandrian laurel 
is said to cure menstrual disorders , teta 
nus , delirium ) , ulcer ear etc. 


புன்னைக் கொட்டையளவு , புன்னைக்காயளவு 
which see . 


புன்னாகிகாம் , கடுகு , mustard . 


புன்கைப்பூ , மேகம் , சித்தப்பிரமம் , சன்னி , 

கரப்பான் , சொறி சிரங்கு போம் , flowers 
of Alexandrian laurel is said to cure itch and 
other 

skin diseases megam and mental 
affections , 


புன்னாக் கொல்லி , ஆடுதின்னாப்பாபை , a pros 
tate --- Aristolochia bracteata . 


a 


புன்னாசம் , உதிய மரம் , tree -Odina 

wodier ; 2 , புன்னை , a tree , Alexandrian 
laurel -Calophyllum inophyllum . 


புன்னையெண்ணெய் , புன்னைக் கொட்டையி 
னின்று வடித்த எண்ணெய் , oil extracted 
from the seeds of Alexandrian laurel . 


பூ 


பூகமடன் 


பூக்கரப்பான்கொட்டை 


பூகமலம் , பாக்கு , areca nut . 


பூகமாதிதம் , தமரத்தை , a tree . 


பூகமேவசம் , பூவமாமரம் , mango tree that 

never flowers . 


பூ , அழகு , beauty ; 2. இந்துப்பு, epsom salt 
Magnesium sulphate ; 3 . 

தாமரை , lotus 
flower ; 4 , பூ , fiowcr, 5. மகளிர் சூதகம் , 
menstrual blood ; 6. ( முப்பூ - முதற்குறை ) 
three kinds of salts ; 7 , பிறப்பு , birth ; 8 
பூமி , earth ; 9 , வைசூரிகை நோயினாலும் 
உஷ்ண வியாதியாலும் கருவிழியில் ஆணி 
உந்தல் புகை என்னும் மூன்றுவிதப்பூ உண 
டாகும் ஓர் வகைக் கண்ணோய் , cataract on 
the eye caused by excessive heat in the 
system or accumulation of bad water in 
the eye or by small pox ; 10. பூநீறுக்கு 
முன்பு தோன்றுங்கதிர் , that which appears 
before the formation of you which see ; 
11. பெண்குறி மலர் , an organ in the female 
genital cervix ; 12. கண்ணில் விழும் பூ , 
web or film in the eye lending a dull vision 
See பூங்கை : 


பூகம் , பாக்குமரம் , arecanut palm ; 2 , கூந்தற் 
பனை , talipot Caryota urens ; 3. பூவரசு . 
Portia tree ; 4. பலா , jack tree ; 5. கௌரி 
பாஷாணம் , a kind of arsenic : 6 , சுபாவம் , 
nature ; 7 , இருட்டு , darkness ; 8. நேரம் , 
time .. 


பூகம்பம் , earth quake . 


பூகம்பளம் , கொட்டான் நெய் , cocoanut oil ; 

2 , பழம் , fruit . 


பூகரபம் , கையாந்தகரை , a prostate plant - 

Eclipta prostata alias E. alba . 


பூகரம் , கையாந்தகரை , see பூகாபம் ; 2 . 
நஞ்சு , poison ; 3. பாக்குமரம் , arecanut 
palm .. 


1. சின்னப்பூ , 

Lagerstrocmia indica . 
2. அனாசிப்பூ . staranise illicium anis . 

atum , 
3 , சிறு நாகப்பூ , Mesua ferrea . 
4. காமப்பூ , cowslip creeper 

Per 
gularia minor . 
5 . 

மதன காமப்பூ , same as No. 4 . 
6 , தொங்கிப்பூ . 
7. மதனகாமேசுரப்பூ , same as 5 , 
8. குதிரை வாழைப்பூ . Petruea volubilis . 
9 , சீமூலப்பூ , Psychotria crenata .. 
10. சிரிஞ்சிப்பூ , Dyers flowers - Grislea 

tomentosa .. 
11 , சாயப்பூ , same as No 10 . 
12 , சிவப்பூ 
13. சாதிப்பூ , which see . 
14 , பிச்சிப்பூ , which see . 


பூகாகம் , அன்றில் , a bird Indian nightingale ; 

2. கரும்புறா, black dove . 


பூகாத்திரி , கீழ்க்காய்நெல்லி 
niruri . 


Phyllanthus 


பூகுருடு , 


பூகெந்தகம் , கந்தகத்தூள் , sulphur powder . 


பூகடம்பம் , நிலக்கடம்பு , a plant - justicia 

acaillis . 


பூகேசம் , ஆலமரம் , banian tree Ficus 

bengalensis; 2. Bruun , moss growing in 
standing water .. 


பூகடபும் , Blumnia lacera , 


பூக்கஞ்சா, ஓர் வகைக் கஞ்சா , ganja plant - 

male of cannabis sativa . 


பூகண்டல் , candel 

rheedii . 


mangrove 


Kandelia 


பூக்கண்டல் , 


பூகதி , தம்பட்டை யவரை , a creeper . 


பூக்கந்தகம் , பதங்கித்த கந்தகம் , sublimate 

of sulphur - refined sulphur . 


பூகந்தகம் , பதங்கித்த கந்தகம் , sublimed 

sulphur : 2. கந்தகபற்பம் , calcined sulphur . 
பூவொதுங்குதல் , கருப்பையின் வாசல் ஒது 

ங்கி போதல் , displacement of cervix . 


பூக்கம் , பாக்கு மரம் , areca nut palm ; 2. மது , 

liquor , 


பூக்கரப்பான் . ஓர் மரம் . a kind of tree 


பூகமடன் , பாக்கு மரத்தின் பூமூடி , spadix of 
areca nut palm .. 


பூக்கரப்பன்பட்டை , பூக்கரப்பன் மரத்துப் 
பட்டை , bark of பூக்கரப்பான் which see .. 


3416 


பூங்கீரை 


பூசணிக்கொடி 


பூங்குஞ்சு, see பூக்தஞ்சு . 


- 


பூக்கள்ளி , ஓர் வகைக் கள்ளி , a milky shrub 

or spurge Euphorbia bojeri . 
பூக்காமரம் , பூவாதமரம் , a tree that never 

yields flowers . 


பூங்குறுணல் , 


குறு நோய் , a disease . 


பூங்கொத்து , மஞ்சள் . a plant , turmeric .. 

2. பூவின் கொத்து , bunch of flowers . 


பூக்காவி . see பூங்காவி . 


பூங்கொன்றிக்கொடி. 


a 


பூக்கு , பூசுயிலை , a plant Buchu folia . 
பூக்குஞ்சு, மிகவும் இளம்பறவைக் குஞ்சு, 

a very young or tender bird , an unfledged 
young chicken or pigeon prescribed in 
medicine for diet as soup . 


பூங்கோரை , ஓர் வகைக் கோரைப் புல் , 

Cyperus geminatus . 


kind grass 


பூசகம் , பூமிசருக்கரைக் கிழங்கு , a kind of 

sweet root Merna arenaria , 


-- 


பூசணம் 


milk - dewi , . see பூஞ்சாளம் . 


பூக்குதல் , பூத்தல் , blossoming . 
பூக்கும் பருவம் , புஷ்பகாலம் , flowering 

2 . வயது அடையும் காலம் , aged 
enough to attain puberty . 


seasor :: 


பூசணி , பறங்கிக்கொடி , a climber - Cucur 

2. நிலப்பூசனிக் கிழங்கு , root 
of a plant - Ipomsea digitata . 


bita pepo ; 

; 


சக்குறிஞ்சி , see கரும்பூக் குறிஞ்சி 
பூக்கொசு , 


பூசணிக்காய் , பறங்கிக்காய் , fruit pumpkin 

Cucuibita pepo . 


- 


பூக்கோசனி , வெட்பாலை , a tree -- Tellj 
cherry bark -- Wrightiana tinctoria . 


பூசண்பகம் , 


-- 


Kemferia rotunda . 


பூங்கஞ்சா, see பூக்கஞ்சா. 


பூசத்தி , 


பூங்கணை நிகழான் , 
see . 


செங்கத்தாரி , which 


பூச நீர் , வழலையுப்பு , see பூச்சாயம் . 


பூங்கணை , அனிச்சை , pimpernei - Anagallis 

arvensis . 
பூங்கதிர் , spike . 


பூசபத்திரி , ஓர் கடைச்சரக்கு , a bazaar drug . 


பூசம் , உந்தி , Naval ; 2 , புடல் , snake gourd . 


பூங்கரந்தை . ஓர் வகைக் கரந்தை , a tree 
Sapindus emerginatus ; } , பூச்சாக்கொட்டை 
which see. 


பூசயம் , கோரைக் கிழங்கு , the root of a 

grass Cyperus pertenuis. 


பூங்கரும்பு , செங்கரும்பு , red 
sugarcane . 


species of 


பூசரக்கல் , சுக்கான் கல் , lime stone , 


பூங்கல்காரம் , கல் நார் , asbestos . 


பூசரி , கண்கள் அசையாமல் மூக்கின் நுனி 
யைப் பார்ப்பது , seeing the tip of the nose 
with the eyes . 


பூங்கா, 


பூங்காரம் , மந்தாரம் , a kind of blue stone ; 
2. மப்பு . laze , cloudy : 3. காரை , a shrub 

Canthium parviflorum . 


பூசருக்கரை , பூமி சருக்கரை , common salt ; 
2. சீந்திற் சருக்கரை , a bitter substance 
prepared from the stalk of the moon plant 

Tinosphora cordifolia . 


பூங்காரை , ஓர் காரை , a shrub with frag 

rant flowers - Gardenia dume torum alias 
Randia dumetorum . 


பூசல் , பூசுதல் , smearing : daubling , 


பூங்காவி , சீமைக்காவி , செங்காவி . Red 
ochre -- Red Armenian bole- Bolus Arme 
nia rubra .. 


பூசவாதம் , தான்றிக்காய் , a tree - Termi 
nalia belerica .. 


பூங்காலி , iron wood tree – Memecylon 
edule ; 2. பூபாதிரி , fragrant 

fragrant trumpet 
flowered tree -- Stereospermum , 
பூங்கீரை, ஓர் கீரை , a green - Amaranthus 

fuementaccus ; 


பூசணி , அடைக்கலங் குருவி , a bird , spar - 

row ; 2 , சாம்பல் பூசனி , ash pumpkin or 
ash gourd 

Benincasa cerifera . 


- 


பூசணிக்கொடி , see பூசணி . 


3417 


பூச்சருக்கரைக்கிழங்கு 


பூச்சிவெட்டு 


பூசாந்திப்பட்டை , bark of புவந்தி which see . 


பூச்சன் கொட்டை . see பூச்சக்கொட்டை . 


பூசாந்திரம் , கடைக்கண்ணில் பீளை சார்ந்து பூச்சாந்துப் பட்டை , பூஞ்சாந்துப் பட்டை 
உப்பளை உண்டாக்கு மோர் கண்ணோய் , 

which see . 
ophthalmia with purulent discharge . 

பூச்சந்திரப்பட்டை , an unknown tree . 
பூசாரத் தன்மை , nature of the soil . 

பூஞ்சாம்பல் , ash of flowers . 
பூசாரம் , see பூச்சாரம் . 

பூச்சாரத்தி , சவர்க்காரம் , fuller s earth . 
பூசாவிதி , அகஸ்தியர் கருவூரார் முதலியோர் 
சிதம்பரச் சக்கர முறையும் வாசிதாரணையும் 
அட்டகர்ம மந்திரமுங் கூறியுள்ள நூற்கள் , 

பூச்சாரத் துரகம் , மருவகம் , a kind of frag 

rant shrub - Artimesia austriaca , 
text by Agastiar and Karurar on the prac 
tice of yoga etc. 

பூச்சாரம் , பூவினி சாரம் , essence of flowers ; 
பூசிதயம் , கருந்துவரை, ( மரம் ) black red 2 , பூநீறு , effloresence grown on the soil 
gram . 

of fuller s earth : 3. பூவழலை . a mineral 

substance collected from the soil of washer 
பூசுணிக்காய் , பறங்கிக்காய் , See பூசணிக் man s earth . 
காய் , 

பூச்சாறு , பூவின் சாறு , juice of flowers . 
பூசுணைக்காய் ; see பூசணிக்காய் . 

பூச்சாறு , செவ்வல்லிப் பூவின் சாறு , ( இராம 
பூசுதல் , தடவல் , see பூசல் . 

தேவர் - 300 ) , red Indian water lily 

Nymphae rubra. 
பூசுமஞ்சள் , உடம்பில் இழைத்து பூச உதவும் 
மஞ்சள் கிழங்கு , raw turmeric - Curcuma பூச்சாற்றில் சூதங்கட்டி , see விருத்தி . 
longa . 

பூச்சாற்றில் தங்கஞ்செம்பாம் , செங்கத்தாரி , 

which see .. 
பூசுமருந்து , மேற்பூச்சு மருந்து ; 

2. உடம் 
பில் வலியுள்ள பாகத்தில் தேய்க்கு மருந்து , 

பூச்சாற்றில் பாஷாண மயினி , பெருங் 
an ointment or liniment used externally on 

கொன்றை , Cassia fistula ; 2. இயல் வாகை , 
the affected parts of the body - embrocation , 

- Peltophorum ferrugineum . 


- 


பூசும்சாந்தம் , இழைத்த 
paste , 


சந்தனம் , sandal 


பூச்சி , செந்து , insect ; 2. வண்டு , moth ; 3 . 

புழு . worm . 


கொல்லும் 


பூசுயிலை , ஆப்பிரிக்கா தேசத்தில் விளையும் 
ஓர் இலை 

Buchu folia . 


பூச்சிகொல்லி , பூச்சிகளைக் 

பொருள் , insectide . 
பூச்சிக்கடி , insect bite ; 2 . 

beetle sting . 


வண்டுகடி , 


பூசூரம் , வெள்வங்கம் , white tead 


Tin .. 


பூசை , பூனை , cat ; 


2. புடலை , snake gourd . 


for 


பூசைக்கு தவும் தங்கம் , gold useful 
worship . 


பூச்சிக்காய் , see பூவந்தி . 
பூச்சித்துளை , worm hole . 
பூச்சிப்பொடி , worm powder - Vermifuge . 
பூச்சிமுள்ளு , ஓர் பறவை , a bird . 


பூச்சகை , see பூச்சக் கொட்டை . 


பூச்சியுடபஞ்சு . 


பூச்சரக்கல் , சுக்கான் கல் , lime stone . 


பூச்சிவிதை, worm seed - Santonica . 


பூச்சக் கொட்டை , பூவந்திக் கொட்டை , 
which see . 


பூச்சிவெட்டு , புழு வெட்டு , eating up by 

worm any disease of the hair due to a 
vegetable parasite Trichomycosis .. 


-- 


பூச்சருக்கரைக் கிழங்கு , லெப் பூசினி , which 
see . 


3418 


பூஞ்சை 


பூணில்லாவுலக்கை 


பூச்சுத்து வாலையிடல் , 
Smearing medicine . 


மருந்து மேற்பூசல் , 


பூடு , பூண்டு , any herb or plant , eg . குடி 
யோட்டி பூடு , செம்பையிரவுப் பூடு ; 2 . 
உள்ளிப்பூடு , garlic; 3. புல்லு , grass ; 4 . 
கரூமத்தை , a plant - 

- a black species of 
dhatura ., 


பூச்சு மருந்து , மேற்பூச்சு மருந்து , embroca 

tion ; liniment externally applied . 


பூச்செண்ணெய் , பிடித்தைலம் , liniment 
externally applied . 


பூடுத்தைலம் , வெள்ளைப்பூண்டுத் தைலம் , 
oil extracted from garlic . 


பூட்கை , தோல் , skin ; 


2. யானை , elephant . 


பூச்சைக் கொட்டை , ) பூவத்திக் கொட்டை , 
பூச்சன்கொட்டை , 

which see . 


} 


பூட்கரம் , கோஷ்டம் , 
Costus speciosus . 


Arabian 


- 


costus 


பூச்சோவம் , see பூசபத்திரி . 


பூட்காரம் , see அக்காரம் . 


பூஞ்சக்கல் , செம்பாறைக்கல் , red stone . 


பூட்கை , யாளி யானை , mammoth . 


பூஞ்சணம் , ஒட்டறை , smut . 


பூட்சி , 


உடம்பு . body ; 2. பொருத்து , joint , 


பூஞ்சணம் பிடித்த , வண்டல் படிந்த , squalid . 


2. பொருத்து . 


பூட்டு , இரகசியம் , secret ; 
joint . 


பூஞ்சணற்பு , ஓர்வகை சணல் , a lexuriant 

plant of Indian hemp , 


பூட்டுக்கனி, கண்டங்கத்திரி, a thorny shrub 
--Solanum jacquini . 


மயங்குதல் , 


பூஞ்சலாடுதல் , கண்ணொளி 
growing dim in sight . 


பூட்டுப்பங்கு வாயு , 


கீல் வாயு , arthritis . 


பூஞ்சல் , 

dull . 


கண் மயங்குதல் , sight bet.oming 


பூஞ்சற்கண் , பீளைக்கண் , bleared eye ; 2 . 

மந்தப்பார்வைக் கண் , eye with dim vision ; 
3 , 2. ள்ளான் கண் , small sunken eyes . 


பூட்டுப்பண்டப் , கஞ்சா குடுக்கை , Ganjah 

smoking pipe . 
பூட்டுவிலகல் , விசந்தி . 
பூட்பராசன் , கருஞ்சீரகம் . blacki cumin 
Nigella sativa , 


பூஞ்சாந்துப் பட்டை , 
bazaar drug 


ஓர் கடைச்சரக்கு , a 


பூட்பசீரம் , கருஞ்சீரகம் , see 


புட்பராசன் , 


பூஞ்சாரி , தைவேளை , 
felina . 


a plant - Cleome 


பூஷணம் , உத்தாமணி , a climber - Daemia 

extensa .. 


பூஞ்சாளம் , பூசணம் , mildew . 


பூஷா , வலக்கைச்சி , தசநாடியில் ஓன்று . 
பூணங்காரல் , ஓர் காரல் மீன் , a fish of the -- 
Equuala genus .. 


பூஞ்சான் , ஓர்வகைப் புல் , a kind of grass . 


a 


Rubia 


பூஞ்சிட்டி , மஞ்சிட்டி , climber 

cordifolia alias Rubia manjista . 


பூணாரவெலும்பு , காரை யெலும்பு . collar 
bone -- clavicle; 

clavicle ; 2. மணிக்கட்டின் எலும்பு 
a wrist bone . 


பூஞ்சிட்டு , ஓர் சிட்டுக்குருவி , a bird sparrow 

Farina . 


பூலனி , 


எருது , 


bullock . 


பூஞ்சுண்ணம் , பூந்தாது ,. 


ollen of fiowers. 


பூஞ்செடி விவரணம் , flora. 


பூணில்லாவுலக்கை , மருந்து வகைகளிடிக் 
கும் போது களிம்பேறாவண்ணம் உ.பயோ 
கிக்கும் இரும்புப் பூண் போடாத உலக்கை , 
a long wooden instrument for 

pounding 
medicine or herbs in a mortar without iron 
band at the end . 


பூஞ்சை, கண் மங்கல் , dimness of sight . 


3419 


பூதகலையம் 


பூதக்கியம் 


bone - 


பூணெலும்பு , மார்பெலும்பு , chest 
Sternum . 


பூதகனல் , சன்னல் சர்க்கரை, sugar from 
Sugarcane . 


மிருகம் , 


பூண்டகச்சைப்புயன் , காண்டா 
Rhinoceres .. 


பூதகனி , sweet leaf - Symplocos spicata . 


பூண்டின் கழிகை, 


see புலி தொடக்கி , 


பூதகன்னிமாது , சித்தினி சாதிப் பெண் , one 

of the four classes of women divided 
according to their lust . 


பூண்டு , பூடு , herb , plant ; 2 . வெள்ளைப் 
பூண்டு , garlic - Alluim sativum . 


பூதகாலம் , சென்ற காலம் , past time . 


பூதகி , அத்திக்காய் , fig -- fruit of the fig 

tree . 


பூண்டுதிரி, பூண்டுப்பல் , a tooth of garlic. 


பூண்டுவர்க்கம் , plantage. 


பூதது , சடாமாஞ்சில் , Indian spikenard 

Valerian root - Valerian jatamansi. 


a 


children s 


பூதகண்ரோகம் , ஒர் நோய் , 
disease .. 


பூதகுணம் , temperament . 


மகா குணபாடம் , 


see 


பூதகணையாதி , எட்டிமரம் , a tree -- Strych 

nos nuxvomica . 


பூதகுணாகம 
குணாகமம் , 


பூதகண்ணாடி , அனுதரிசனி , magnifying : | பூதகுனாகமம் , ஐம்பூதங்கள் லொவ்வொன்றி 
glass -- Microscope . 

லுமிருந்து பிரிவுற்ற பேதங்களையும் கூறும் 

HT ), text dealing about the elements . 
பூதகம் , பாக்கு மரம் , arecanut paim .. 

பூதகேசம் , தமரத்தை , which see . 
பூதகம்பகம் , நீர்க்கடம்பு , water cadamba - 
Stephegyne parvifolia. 

பூதகேசரி , வெட்பாலை , See பூதகேசரிகம் , 


- Wrigh 


பூதகம்பம் , ஆடுதின்னாப்பாலை , al 

bitter 
prostate plant -- Aristolochia bracteata . 


பூதகே சரிகம் , ) வெட்பாலை , tree 

tiana tinctoria . 
சதகே சரிகா , 


பூதகரப்பன் , பீநாறி , a tree smelling like 

ordure - Sterculia foetida ; 2 . நித்திய 
கலியாணி Vinca rosea .. 


Strychnos 


பூதகேசர் , காஞ்சிரை , a tree - 

nuxvomica .. 


see . 


பூதகரப்பன் தைலம் , பீநாறித் தைலம் , oil 

பூதகேசனி, சடாமாஞ்சில் , See பூதகு . 
extracted from the bark of பீநாறி , which 

பூதகேசி , எட்டி , See பூதகேசர் ; 2. ஓர் பூடு , 
Corydalis govoniana ; 3. கெந்த மாஞ்சில் , 

a plant which see . 
பூதகரப்பன் பட்டை.. , பீநாறிப்பட்டை , இதை 

வாய் பிடிக்கும் இரச மருந்துகளுடன் சேர்த் 
துக் கொடுத்தால வாய்வு பிடிக்காது , bark 

பூதகேசிகம் , தரகம் புல் , a kind of grass . 
of பூத கரப்பான் which see . It is usually 
given with mercurial preparations to pre பூதக்கடம் , நீர்க்கடம்பு , See பூதகம்பகம் . 
vent the bad effects . 

பூதக்கழல் , மாங்கிஷம் , which see . 
பூதகலிக்கம் , பேய் பிடித்தவர்களுக்கு 
பேயோட்டுவதற்காக வேண்டிக் 

கண்ணி 

பூதக்காய்ச்சல் , ஓர்வகைப் பெருங்காய்ச்சல் , 
லிடும் ஓர் மருந்து , eye salve used for those 

a kind of high fever . 
who are possessed by devil . 

பூதக்கால் , 

பருத்தகால் , elephant leg . 
பூதகலை , சூரிய கலை ; vital air passing Swollen leg . 
through right nostril . 

பூ தக்கியம் , ஆலம் விழுது , adventitions root 
பூதகலையம் , பூ நீர் , which see . 

of banyan . 


3420 


பூதச்சதை 


பூதபட்டை 


பூதக்கிரகம் , 


பூததானியம் , எள் , seed - sesame - gingelly 

seed Sesamum orientale , 


பூதக்கினி, துளசி , a sacred plant - Ocimum 

sanctum . 


பூதத்தான்றி , saff ron mango 
arborea ,, 


Careya 


பூதக்குகை , பஞ்சபூதக்குகை , which see . 


பூதத்திகா , எட்டி , See பூதகேசி . 


பூதங்குஷம் , மாஙகிஷ பேதி , which see . 


பூதத்தின் பிசின் , resin of banyan tree . 


பூதசஞ்சாரம் , 

life . 


உலக வாழ்க்கை , temporal 


பூதத்துக்குயிர் . மதியமிர்தம் . 


பூதசஞ்சாரி , உலக வாழ்க்கையை விடாத 
வன் , materialist ; 2. காட்டாக்கினி , great 
fire , 


பூததேகி , நொச்சி , a garden plant - Vitex 
negundo ; 2 , வெண்ணொச் சி , a white 
species of நொச்சி . 


பூதசரீரம் , பருத்தவுடம்பு , giant body , 


பூதத் துணர் , புன் முருக்கு , a tree - Butea 
frondosa , See புனல் முருங்கை , 


பூதசர்க்கரை , சன்னல் சர்க்கரை . sugar from 
Sugarcane . 


பூத நடு , அக்கினி , 
அக்கினி , fire 

fire one of the five 
elements .. 


பூதசாரம் , பஞ்பூசத சத்து , essence of five 

elements .. 


பூதசாரை , ஓர்வகை பட்சைக் கற்பூரம் , இது 

கசப்பாயிருக்கும் , ஸ்திரிகள் வசியமாகும் . 
குன்மம் நீங்கும் , மேக வாதம் சொறி போம் , 
a kind of crude camphor , it is bitter . It 
releaves dyspepsia , skin affections etc. it 
is useful to enamour woman . 


பூத நாசனம் , 

சேங்கொட்டை , marking 

nut ; 2. கடுகு , mustard ; 
பூத நாசன் , 

3. மெழுகு, wax ; 
வெண் கடுகு , white mustard ; 5. உருத்தி 
ராக்கம , nut of -- Eleocarpus tuberculatus. 


பூத நாசினி, பெருங்காயம் , asafoetida . 


பூதசிப்பி , சிப்பி முத்து , a big variety of 

oyster . 


பூத நாடி , பிசாசு பிடித்தவர்க்கு ஓடும் நாடி , 

the pulsation of persons affected by devils ; 
2. மரண நாடி , pulsation showing symptoms 
of death . 


சுத்திசெய்த சர்க்கரை , 


refined 


பூதசீனி , 

sugar .. 


பூத நாதம் , மாவிலிங்கம் , a tree - 

garlic pear 
Crataeva Roxburghii . 


பூதசுத்தி , பஞ்சபூத சுத்தியிலொன்று ; 2 

Kundaliyogam ; 3. பூதி 
யங்களை வெவ்வேறாகப் பிரித்தல் , decompo 
sition ; 4. a rite which is considered as a 
necessary . 


பூத நாயகி , தவசி முருங்கை , a plant . 


பூத நிணம் , உடம்பின் கொழுப்பு , fat of the 
body prepared suet . 


to 


பூதசுத்தி செய்தல் , பதியக்கூறாக் கல் , 
decompose . 


பூத நிவாரணி , எருக்கிலை , leaf of madar . 


பூதசுரம் , பூதக்காய்ச்சல் , which see . 


பூத நீசிசையம் , பூநீர் , efflorerence grown on 

the soil of fuller s earth . 


பூதசுரனாசினி , அரக்கு , lac 


பூத பஞ்சகம் , பஞ்சபூதம் , five elements . 


பூதசிரையன் , 3 வகைப் பச்சைக் கற்பூரங் 
களிலொன்று , one of the three kinds of 
crude camphor . 


பூத படலம் , 


பூதச்சதை , ஆலம்பால் , milk from the ban 
yan tree ., 


பூத பட்டை , பூதகரப்பன் பட்டை , bark of 
பூதகரப்பான் , which see . 


3421 


பூதறை 


பூதரப்புடம் 


பூதபத்திரி , துளசி , leaf of holy plant - Oci . 

mum sanctum . 


பூதம் , an invisible ( subtle ) being which enter 

the human body and cause disease or 
distress . 


பூதபரிணாமதேகம் , தூலவுடம்பு , material 

body or physical body as opposed to Astral 
body ( சூக்குமவுட மபு ) . 


NOTE : - The five material elements : 


1 . 


பூதபரிணாமம் , பூதங்களின் மாறுபாடு . chan 
ges of elements . 


Earth the heaviest of elements has 
the qualities of smell , sound , tangi 
bility , visibility and taste . It enters 
largely into the formation of the 
body and of all solid and heavy sub 
stances . It predominates in the nose . 


பூதபலம் , பலா , 

integrifolia . 


jack tree 


Atrocarpus 


Caroxylum 


பூதபுட்பம் , indian colosanthes 

indicum ; 2. Pajanelia rheedii . 


பூதப்பிரமா, சாய்ப்பாகல் , an unkilown bitter 
variety of pagal plant which is capable of 
binding mercury . 


2. Water : possesses sound , tangibility , 

visibility and taste bestows the sense 
of coolness , fluidity , weight , and 
smoothness on bodies and has the 
quality of happiness ( சத்வகுணம் ) 
and of inertness ( தமோகுணம் ) . 
It is transparent producing light and 
weight . It forms the different fluids 
of the body . It predominates in the 
tongue . 


பூதப்பிரியா நாகம் , துளசி , 

Ocimum sanctum . 


sacred plant 


பூதப்பிறப்பு . monster birth ; 2. இயற்கைக்கு 
மாறான பிறப்பு , unnatural birth ; 3. பல 
விதப்பிறப்பு , plural births Teratology . 


3. Fire : possesses 

possesses sound , tangibility 
and visibility . It produces passions 
bodily strength and valour . It predo 
minates in the eyes . 


பூதப்பெருங்குடல், abnormally large size of 
the colon 

giant coion . 


பூதமரம் , பல விஷங்களைப் போக்குவதற் கப 
யோகப்படு ! மரம் ; a tree which is serving 
as an antidote for poisons ; 2. ஆலமரம் , 
banyan tree - Ficus Bangalensis . 


4. Air : has the sonorousness and 

tangibility and lightness and having 
the quality of action ( ரஜோகுணம் ) 
in excess has the moving powers . It 
predominates in skin . 


பூதமாரி , மரமஞ்சள் , tree of turmeric - 

Menispermum fenestratum . 


5 . 


பூதமுசுட்டை , வட்டத்திருப்பி , root of a 
climber GUTGOT முசுட்டை - Cissampelos 
pareira. 


பூதறை , கடுக்காய் , a tree Indian gallnut ; 

2. சடாமாஞ்சில் , which see . 


Ether ; ( ஆகாசம் ) is 

is separated 
from the others and 

possesses the 
property of sound . It predominates 
in the organ of hearing ( Ears ) 
and fills up the porosities of living 
bodies as those of bones etc. It 
possesses the qualities of goodness 
( சத்வ தணம் ) . This element cannot 
be distinguised by the senses and 
is only made known through the 
evidence of the understanding . 


பூதம் , ஆல் , banyan tree ; 2. உயிர் , life ; 3 . 

சங்கு , conch ; பாக்குமரம் , arecanut 
palm ; 5 . 

கூந்தற்பனை , talipot ; 6 . சடா 
மாஞ்சில் , which see ; 7. தருப்பை , sacrificial 
grass ; 8 ஐம்பூதம் , five elements ; { earth , 
water , fire , air and sky or ether ) ; 9 . 
சென்ற காலம் , pasttime ; 10. பேய் , ghost ; 
spirit of the deed ; 11. சத்தியுப்பு , a kind of 
salt . 


பூதரகிதம் . சிலந்தி , an insect . 


பூதாக்கள்ளி , கோபுரக்கள்ளி , a kind of tall 
Spurge . 


பூதாப்புடம் , ஓர் வகை புடம் , see 
திரம் . 


பூதரயந் 


பூதம் , ஆலமரம் ; பைசாசம் , banyan tree . 


al 


see; 2. ) 

3422 
பூதவமிரவம் 

பதவு 
பூதரம் . புரிநரளை , a creeper 

-- Vitis lanata !; பூதவஸ்து , 
2. பொன்மலை , Monunt Meru called gold 
mountain . 

பூதவராளிதம் , வேங்கைப் புலி , tiger . 
பூதரயந்திரம் , மூசையில் பாதரசத்தை 
வார்த்து அதின் முகத்தை மூடி மணலினால் 

பூதவழி , பெண்குறி , female genital . 
நிரப்பிய பானையில் அந்ய 

மூசையைப் 
புதைத்துக் காட்டு முட்டையால் போடும் பூதவாகம் , தான்றி , tree - Terminalia 
புடம் , calcination in sand bath . 

bellerica . 
பூதரவி . உடம்பின் 

உடம்பின் கொழுப்பு , fat of the பூதவாகினி , தான்றிக்காய் , fruit of தான்றி 
body . 

See பூதவாகம் . 
பூதரறளி , வெண்டாளி . white catamaran பூதவாசகம் , பெருந்தேக்கு , a big species of 
tree Girotia rottleriformis , 

of teak tree . 

. 
பூதரேக்கு , இது வாதத்திற்குபயோகப்படும் . பூதவாசம் , உடம் . , body ; 2. தான்றி , 
It is used in alchemy . 

see பூதவாகம் ; 

3 . பெருந்தேக்கு , see 

தவாசகம் . 
பூதலத்திரி, துளசி , sacred plant -Oc . 
mum sanctum . 

பூதவாஞ்சையன் , எருமை , buffalo . 
பூதலத்திலக்கம் , பேய்ப்புடல் , a kind of 

பூதவாயுபீடம் , 
grass . 

பூதவித்தியா , தேவதை, பிசாசு , கிரகதோ 
பூதலம் , பூமி , earth , 

ஷம் முதலியவைகளினாலுண்டாகும் நோய் 

களும் அதற்குண்டான சாந்தி முதலிய பரி 
பூதல வாசனை . உலகப் பற்று , attachment 

காரங்களைப் பற்றிச் சொல்லுமோர் ஆயுள் 
to the world . 

வேத நூலின் 8 பாகங்களுளொன்று ; that 
branch of medical science which treats of 

the therapnteics of diseases which originate 
பூதலி , காட்டிலவு , a kind of wild cotton -- from the influence of Bhutas or Grahas as 
Adarisonia . 

otherwise called . It is one of the 8 parts 
or tantras of Ayurveda treating of Demo 

niacal diseases which are cured by prayers, 
பூதவசந்தி , மருது , a tree- Terminalia alata 

offerings , medicine etc. arid also deranged 

faculties of the mind . 
பூதவ காந்தி , சூரிய காந்தி , sunflower plant . 

பூதவித்தியா, see பூதநோய் , dicease 
தவக் குருக்கண் , ஆலம்விழுது , hanging caused by evil spirits 
root of the banyan tree ; 2. பெருந்தேக்கு , 
big varieta of teak tree . 

பூதவிருக்கம் , ) பெருவாகை . flowering tree 

a big species of வாகை which 
பூதவசியம் , பஞ்ச பூதங்களைச் செயித்தல் , to 

பூ தவிருகம் . 

see 

பீநாறி ; 
conquer 

the 

five senses ; 2 , பூதத்தை ஆலமரம் . banyan tree . 
ெசியமாக்கல் , to get round devil by magi 
cal chanting , 

பூதவிருட்ச சத்து . தான்றிக்காய் , fruit of 

Terminelia bellerica . 
பூதவச்சம் , பீநாறி . which see . 

பூதவிருட்சம் , ஆலமரம் , banyan tree -- Ficus 
பூதவம் , ஆல் . banyan tree ; 2. மருது . a 
tree - Terminalia alata ; 3. கருமருது , tree 

Bengalensis ; 2. நறுவிலி , a tree - Cordia 

rothi ; 

4. பீநாறி , 
- Terminalia tomentosa ; 

which see ; 

3. பேரிலாழம் , which 
; 

4 . 
which see . 

பீநாறி மரம் , stink tree - Sterculia foetida. 


3 . 


பூதவிரோதிகம் , வாகை,, tree 

tree — Albizzia 
lebbek . 


பூதவயிரவம் , அகத்தியர் வைத்திய காவி 
யம் 1500 - ல் சொல்லியுள்ள ஓர்வகை மருந்து 
a medicine told in Agastyars Vaidya 
kaviam . 


பூதவு , ஓர்வகைப் புல் , a kind of grass . 


3423 


பூதனாசரீரம் 


-தாத்துமா 


பூதவுடம்பு , see பூதசரீரம் , 


பூதனாதீதம் , வெள்ளைச் சாரணை , a prostate 

plant - a white species of # 11726907 
Trianthema monogyna . 


பூதவுப்பு , சத்தியுப்பு, a kind of salt which see ; 

2. முடியண்ட படருப்பு. a salt prepared 
from the skull of the foetus. 


பூதவுறை , ஜம்பூத மருந்து , a medicine pre 

pared from five substances combosing of 
five elements 


பூதவெள்ளி , சுத்தவெள்ளி , refined or pure 
silver ;; 2. ஊதினவெள்ளி , calcined silver . 


பூதன் , 

See புதமை ; 2. பருத்தவுடம்பினன் , 
giants who are reputed to be of a great 
stature and physi.al strength but mostly of 
meagre mentality . He may be roughly 
compared to Asura or Rakshasha , Giants 
represent mere brute force but with little 
intellectual or moral side . The atmosp 
here of care usually surrounds giants 
because they seem to be of great stature of 
about seven feet or more . The growth is 
due to the activity of dynamic glands as the 
thyroid , the pitituary , the suprarenal and 
the sexual glands , but the retarding glands 
are the thymus and pineal which arrest the 
growth . 


பூதவேசி , வெண்ணொச்சி , a small tree 
Vitex negundo . 


பூதவேணம் , கலுவம் , mortar for grinding 

medicines . 


பூதவேர் , உடம்பின் நரம்பு , nerves of the 
body . 


பூதன்கள்ளி , Poeciloneuron indicum . 


பூதன்காரிசம் , எருக்கிலை , leaf of madar 

plant Calotropis gigantea . 


பூதவைத்தியம் , ஆவேசம் , உன்மத்தம் , 

மூர்ச்சை முதலிய மனோவியாதிகளை மந்திரம் , 
குளியல் , பூசை இவைகளினால் நீக்கும் ஓர் 
பரிகாரம் , this is one of the divisions of the 
Ayurveda . It describes the symptoms and 
treatment of diseases supposed to be 
caused by super human powers ; curing 
mental diseases by magical chant , bath and 
other devotional methods -- Magnetic heal 
ing or Magical cure 


பூதன்கொல்லி , see பூதன்கள்ளி . 


பூதாகாரம் , the size of a giant . 


பூதாங்குசம் , பேய்மருட்டி , a plant -- Phlomis 

zeylanica .. 


பூதவைரவ சூரணம் , சுத்திசெய்த தாளகம் , 
முத்துச்சிப்பி இவைகளைக் கற்றாழைச் சாற் 
றாலரைத்து ஆயுள் வேத முறைப்படி புட 
மிட்டெடுத்த சூரணம் , இதை சீதசுரத்திற் 
காக கொடுப்பது , a powder for seetha 
jwaram prepared according to Ayurveda 
with orpiment, shell of pearl oxyster etc. 


பூதாசகம் , தாழை , a shrub ; fragrant screw 

pine - Pandanus odoratissimus . 


பூதறம் , உத்தமதாளி, see பூதறவிருட்சம் . 


பூ.தாச் சிரையன் , பச்சைக் கருப்பூரம் ; இது 
ஸ்திரீகளுக்கு உபயோகிக்கிற மருந்துகளுக் 
குதவும் , மஞ்சள் நிறமும் கசப்புமுள்ளது , 
மூன்றுவித பச்சைக் கருப்பூரங்களு 
ளொன்று , olie of the three varieties of 
crude camphor . It is bitter in taste and 
yellow in colour . 


பூதறவிருட்சம் , உத்தமதாளி, a prostate 

plant hedge cotton ; stinking swallow 
wort Daemia extensa ; 2. பேரிலாழம் , 
which see . 


--- 


பூதாஞ்சனம் , 


பூதாத்திரி , கீழ்க்காய் நெல்லி , a plant --- 

Phyllanthus niruri. 


பூதனம் , கடுக்காய் , a tree 

tree - Terminelia Chebula , 


Indian gall nut 


பூதனாக்கிரகம் , an attack of malignant stars 

or demons on a child in which the following 
specific symptoms are exhibited - Loose 
ness of the limbs , disturbed sleep , loose 
stools vomiting and thirst . 


பூதாத்துமம் , the agrigate twenty four prin 

ciples it implies of UI Sur and is dis 
tinguished from பரமாத்துமா or the sup 
reme soul . 


பூதாத்துமா . உடம்பு , body ;; 2. சீவாத் 

துமா, living being as opposed to பரமாத் 
துமா--soul . 


பூதனாசரீரம் , தூலவுடம்பு . physical body . 


3424 


பூதிகரஞ்சம் 


பூதி நாசிகாரோகம் 


பூதிகர்ணம் , காதில் சீழ் வடி தல் , fetor or 

pus from the ear - foetid discharges from 
the ear . see கர்ணபூநி . 


பூதாயந்திரம் , இரச மருந்து சரக்குகளடங் 
கிய ஒரு குப்பியை மற்றொரு மண் பானையி 
னுள் அடக்கி அப்பானையினுள் மருந்துக் 
குப்பி மறையும் விதமாக மணலை நிரப்பி ஒரு 
குழியில் அப்பாத்திரத்தை அமர்த்தி வைத்து 
அதன் மேலும் சுற்றுப் பக்கங்களிலும் தீயிட் 
டெரிக்கும் ஓர்வகை யந்திரம் , a kind of 
apparatus used in the calcination of mer . 
curial compounds to obtain the required 
medicine . see 

see பூதரயந்திரம் . 


NOTE — A discharge of condensed and fetid 

pus whether accompanied or not with pain , 
is set up by the local mucous accumulation 
in the passage of the ear having been liqui 
fled by the heat of the aggravated pittam 
Pus in the ear 


பூதாரம் , பன்றி , hog 

பன்றி , hog - ( tearing the earth ) . 


பூதிகா , பூதணம், a plant which see . 


பூதாரி , பெருங்காயம் , asafoetida . 


பூதிகாசிகம் , 


see ஆவிற்புங்கு , 


பூதாலம் , கல்லத்தி , which see , 


பூதிகாசாகம் , 


see 


ஆவில் புங்கு . 


பூதாவேசசுரம் , பைசாச சுரம் , a 

casc of 
fever due to the malignant influence of evil 
genii and marked by anxiety shivering weep 
ing and laughing , 


பூதிகாஷ்டம் , 

தேவதாரு , 

a tree , cedar 
Bastard sandal ; 2 , செம்புளிச்சை ,, 

which 
see . 


சதிகாய் , ஆலமரப்பட்டை , bark of banyan 
tree . 


பூதாவேசி , வெண்ணொச்சி , a small tree ; a 

white variety of Vitex negundo . 


பூதிகாரம் , அகில் , 


see 


பூதிகம் , 


பூதாள மங்கை , நீலவாகை , which see . 


பூதிகேசா, கவுதும்பை , 
indica . 


a plant 


Nepala 


4 . 


பூதிகோலம் , 


see 


பூதிகாசாகம் . 


பூதி , சாம்பல் , ashes : 2. கெட்டவாசனை . 

bad smell , stink . stench ;; 3. புலால் , 
flesh , meat . fish ;; உடம்பு , body ; 

body ; 5 
ஊண் , blood , 6 

தசை , flesh ; 7 

நாய் , 
deg ; 8 , நாய் வேளை , a plant wild mustard 
--Cleome viscosa , 9. குப்பைமேனி , a 
plant - Acalypha indica . 


பூதிக்கம் , 


see ஆவில் புங்கு . 


பூதிக்கோ, 


Cra - 


பூதி இரதம் , வில்வம் , a sacred tree - 

taeva religiosa 


பூதிக்காய் , 


சாதிக்காய் , nut meg . 


பூதிகண்டா ; நஞ்சறுப்பான் , a creeper . 


பூதிக்கினம் , antiseptic . 


பூதிகந்த நாசினி, கெட்ட நாற்றத்தைப் 
போக்கி , விஷப்பூச்சிகளை அகற்றும் மருந்து 
disinfectant 


பூதிசாரிசை , நாவி , aconite root - Aconi 

tum ferox ,, 


பூதிதம் . நாய் வேளை , a plant , dog mustard 
- Cleome viscosa . 


பூதிகந்தம் , 


துர்க் 


கந்தகம் , sulphur , 
கந்தம் , stinch . 


பூதிகந்திகம் , ) 


- 


பூதிகம் , அகில் , a fragrant wood Aquila or 

eagle wood ; 2. ஆயில் மரம் , a tree which 
see ; 3. ஓர் வாசனைப்புல் , a fragrant grass ; 
4. சாதிக்காய் , nut meg ; 5. நிலவேம்பு ; 
a plant chirata -Andrographis paniculata ; 
6. செம்பசளை , red Indian spinach 
Basella rubra . 


பூதிநாசிகாரோகம் , மூக்கில் துர்க்கந்தத்தை 
யுண்டாக்கு மோர் வகைப் பீனச நோய் , 
வா தபித்த கபங்களானவை , 

தாடையின் 
மூலத்தைப்பற்றுவதினால் இந்நோய் உண்டா 
cio , a disease of the nose due to the pres - 
ence of the deranged vayu which is mixed 
up with the other humours and blood and 
in which the fetid breath is emitted thro 
ugh the mouth and nostrils ----Ozaena . See 
கர்ணபூதிகந்த ரோகம் . 


பூதி கரஞ்சம் . கழற்சிக் கொடி , a thorny 

creeper - Caesalpinia bonducella. 


3425 


பூத்தபூ 


பூநகம் 


பூதி நாசினி , drug or medicine that destroys 

bad smell , fungus etc. 


பூத்தமங்கை , பூப்படைந்த பெண் , a girl who 
attained puberty; 2. கர்ப்பந்தரித்த பெண் . 
as in பூத்தமங்கை நாடி , pregnant woman , 


பூதிபாவம் , putrifaction . 


பூத்தம் , சமுத்திராப்பழம் , a fruit 

tonia racemosa . 


Barring 


பூதிமம் , தூதுவளை , a plant climber ; three 

Tobed night shade Solanum trilobatum . 


பூதிமாமிசம் , 
growth . 


துன்மாமிசம் , extra fleshy 


பூத்தல் , பயத்தல் , begetting ; 2 . மலர்தல் , 
flowering ; 3. பூப்புண்டாதல் , to attain 
puberty : 4. மாதவிடாயாதல் , to menstru 
rate ; 5. உப்பு பூத்தல் , efflorscence . 


பூதிமாருதம் , வில்வ மரம் , the sacred trce 

Bael tree Crateva religiosa . 


பூத்தவள் , மாதவிடாய்ப் பெண் , 
her menses . 


woman in 


பூதியம் , உடம்பு . body ; 

elements . 


2. ஐம்பூதம் , five 


பூத்தாழம்பழம் , அன்னாசிப்பழம் , pine apple 
Ananas sativus . 


பூதிரம் , வில்வயிலை , leaf of the tree பூதி மரு 

தம் , which see . 


Girotia 


பூத்தாளி , white catamaran tree 

rottleriformis . 


பூதிருடம் , வச்சிரக்கல் , a precious stone 
diamond . 


பூத்தாளி , வெண் தாளி . 


பூதிலோகம் , லங்கமணல் , lead ore 


பூத்திரசு தனம் , பலாவிளி , which see . 


பூதிவத்திரம் , ஒர் பல் நோய் , disease of the 

tooth . 


பூத்திரணம் , ஓர் வகைப்புல் , geranium grass 

Andropogon schoenathus . 


பூதிவாகம் , வில்வமரம் , see பூதிமாருதம் . 


பூத்திரு , வில்வமரம் , See பூதிமாருதம் ; 2. நாய் 
வேளை , a plant - Cleome viscosa . 


பூதிவிருட்சம் , இங்குணம் . 


பூதோட சருக்கும் , ( பூதம் + உபசருக்கம் ) 
demonology . 


பூத்திருத்தில் , புடமிட பூத்திருத்தல் , efflo 
resce - turning to fine powder on exposure 
of the calcined substance to dew . 


பூதோயம் , தயிர் , curd . 


பூத்திவைத்தல் , 


பூதோன்மத்த ரோகம் , ஓர் வகை பிரசவ 
சன்னிரோகம் , a kind of delirium in females 
after delivery .. 


பூத்தட்டுதல் , மெழுகைத் தகடாக்கல் , to 
make a plate of wax , 


பூத்துப்பூச்சி , மேலே புள்ளிகளுடைய ஓர் 
நீண்ட கருப்பு பூச்சி , இது செங்கல் ஓடு 
பானை இவைகள் அடக்கி வைத்திருக்கும் 
இடங்களில் காணலாம் ; இது கையில் பட 
சிவக்கும் அரைத்து விரணங்களுக்குப்போட 
வெந்து பழுக்கும் ; இதன் தலையைப் பிடித் 
துக் கொண்டு வால்பக்கம் தட்டுவதனால் 
காற்றுப்பறியும் ; இது காரணத்தைப் பற்றி 
அறியாது சிறுபிள்ளைகள் விளையாட்டாக 
இதைப்பிடித்து உபகிேப்பார்கள் ; Telini fly 

Malabris indica ; M. Punctum , M. chi 
coria , 


பூத்ததாணிமரம் , பூவிட்ட தான்றி மரம் , 
blossomeddevil tree- Terminelia bellerica .. 


பூத்தநாள் . மாதருது அல்லது மாதவிடாய்ப் 
பொழுது , the period of menses . 


பூத்தைலம் , 


பூத்தைலம் , 


பூத்தநீறு , 

lime .. 


தாளித்த சுண்ணாம்பு , slacked 


பூநகம் . ( in Erotic Science ) in which the 
woman s thighs are closely pressed and 
then raised upwards. This is classified 
under horse it union . 


பூத்தபூ , பூநீறு , efflorscence found on the 

soil of fuller s earth . 


3426 


பூநாகம் 


பூ நீர்ச்சத்து 


பூந்தி , பொன்னாங்காய் மரம் , soap nut tree 

Sapindus trifoliatus. 


பூநாகக் கஷாயம் , பூநாகத்தைக் கருக வறுத் 
துத் தண்ணீரிலிட்டு மூன்றிலொன்றாய்க் 
காய்ச்சி இறக்கிய நீர் , இதனால் மேக வழலை 
யும் இரசபாஷாணதிகளின் வேகமும் தணி 
யும் , 2. மருந்து வேகத்தாலுண்டாகும் வீர 
ணத்தைப் போக்கும் கஷாயம் , decoction 
prepared out of fried earth worm . It 
cures ulcers formed by using mercurial 
medicines and thirst , 


பூநாகவுற்பத்தி , பூசற்றீரமுள்ள பூமியில் ஒரு 
கஜ சதுரமுள்ள பள்ளந் தோண்டி அதில் 
வரகு வைக்கோலை 2 அங்குல கணம் பரப்பி 
தண்ணீர் ஊற்றி மேலே கீற்றுப்பாய் மூடி 
63 ) வத்துப் பிரதி தினமும் ஒருதடவை தண் 
ணீர் தெளித்து மூடிவிட வேண்டும் ; இவ்வி 
தம் ஒருவாரம் அல்லது பத்து நாள் செய்து 
வரின் பூசாரத்திற்கு தகுந்த விதமாகப் பூச்சி 
கள் சனிக்கும் , earth worm is cultivated in 
the following manner a small pit of one 
square yard and 6 inches depth is made in 
wet red soil and straw of common millet or 
kodo millet is spread in it to a hight of 
two inches and water is sprinkled daily for 
about ten days when the earth worms 
appear . 


பூநாகக்கிண்ணி , பூநாங்கூழினின்று செம் 
பெடுத்துச் செய்யும் கிண்ணிப்பாத்திரம் , a 
vessel made of pure copper extracted from 
the earthworm . See பூ நாகச்சத்துக் 
கிண்ணம் . 


பூநாகக்கிருமி , இது வயிறு , குடல் இவை 
களில் உண்டாகும் , round worm- Ascaris . 


பூநாகை , நீலகிரியில் விளையும் கருப்பு நாவல் 
பழம் , Nilgiri black plum Eugenia 
montana , 


பூநாசுசத்து , metal ( copper ) or essenco 

extracted from the earth worm . 


பூநாதம் , வெடியுப்பு . nitrate of Potash . 


பூநாம் , பூவரசு , a tree 


Portia tree . 


பூநாரை, 


பூநிம்பம் , 


பூ நாகசுத்தி , செம்மண் பூமியிலிருந்து 
வெட்டி எடுத்த பூநாகத்தை மோரில் 
போட்டு 2 மணி நேரம் மூடி வைத்து பிறகு 
அலம்பி எடுத்து மறுபடி மோரில் போட்டு 
இம்மாதிரியே 2 , 3 தடவை அல்லது எத்தனை 
தடவை ஆனாலும் பூச்சிகளின் வயிற்றில் 
மண்ணில்லாதபடி சுத்தி செய்துவிட வேண் 
டும் . அப்படியில்லாவிடில் மருந்து செய்யும் 
போது எடை அதிகமாய் விடும் ; மருந்தின் 
பலமும் குறைந்து போகும் . purification of 
earthworm before it is used in the prepa 
ration of medicines . It must be soaked in 
butter milk for a few hours and washed ; 
the process is repeated until all the earth 
is emptied from its alimentary canal . 


நிலவேம்பு , a plant ground 
neem - Justicia paniculata . 


பூநிம்பர் . 


பூநிம்பாதி சூரணம் , நிலவேம்பு சூரணம் , a 

mixture containing the powder of a 
வேம்பு , which see , as the chief ingredient . 
It is useful for fevers . 


பூநிறம் , மாந்தளிர்க்கல் , a kind of stone . 


பூ நாகச் சத்துக் கிண்ணம் , See பூநாகக் 
கிண்ணி ; சட்டைமுனி வாத காவியத்தில் 
சொல்லியுள்ள ஓர்வகை செப்புக்கிண்ணி . 


பூநீபம் , நிலக்கடம்பு , which see , 


பூ நீருப்பு , பூநீர்ச்சத்து . impure carbonare of 
soda . 


பூ நாகப் பிரயோகம் , அடங்காத வீரியத்தை 
புண்டாக்கும் பூநாகம் சேர்ந்த மருந்து , 
administration of earthworm gives extror 
dinary power . 


- 


Jus - 


பூநாகப்பூண்டு , ஓர் பூண்டு , a plant 
tica tranquabarensis . 


பூ நீர் , பனிநீர் , dew : 2. பூசாரம் , the essence 
of the soil of fuller s earth - a kind of 
alkaline earth ; 3. உவர்மண் . dhoby s 
earth ; 4. சிவந்த கண்ணியின் மாதநீர் , 
mentrual blood of a red girl ; 5. பன்னீர் 
பூ . dew flower - Guettarda speciosa . 


பூநாகம் , நாங்கூழ் , a worm ; 2. மண் நாக் 
குப் பூச்சி , earthworm ; 3. பூநீர் , efflores 
ccnce on the soil of fullor s carth collected 
during dew season ; 4. ஓர்வகை உபரசச் 
சரக்கு , a kind of mineral ; 5. தாழம் பூவி 
லிருக்கும் ஓர் சிறிய புழு அல்லது நாகம் , 2 
snake found in the flower or fragrant screw 
pine : it is extremely venomous ; 6. பொட் 
டிலுப்பு , salt petre - Potassium nitrate , 


பூநீர் , கோவானூர் உவர் மண்ணுப்பு, effio 

resence gathered from the soil of fuller s 
earth fouud in கோவனூர் . 


பூநீர்ச்சத்து , உப்பு சத்து , natricum ; 2 . 
சவுட்டுமண் , fuller s earth . 


3427 


பூ தீறு 


பூநொய் 


பூநீர்ச்சவுக்காரம் , பூநீர் + வெடியுப்பு + சாரம் , 
வடி நீரில் கண்டிடக் காய்ச்சி அதினிற்கும் 
எண்ணெயை வடித்து அடியில் நின்றதை 
உருண்டையாக எடுத்திடு இதுதான் ஓம் 
சவுக்காரமாம் . இது சரக்கை யெல்லாம் 
வாட்டி எடுத்திடும் வாதியை மெருட்டும் , 
salt prepared by boiling puneer, salt petre 
and salamonac . 


நாதம் ; கடல் நுரை ஆகவே பிருதிவியாகிய 
மண்ணும் அப்புவாகிய சலமும் இவ்விரண் 

ன் சகாயத்தினாலே தான் வேதையாகிய 
முப்பு முடிய வேண்டியிருக்கிறது , இவ் 
விரண்டும் சேர்ந்தால் எண்ணும் எண்ண 
மெல்லாம் எழின்மாழையே என்றார் . முப் 
புக்குரு , • Efflorescence grows , in clusters 
and bursts out into flower at new moon or 
full moon nights during dew seasons - January 
to March on the soil of fuller s earth , 
When the sun rises it turns to fine powder 
and falls down . It is useful in alchemy . 
The author says the universal salt முப்பு can 
be prepared with the efflorescence and 
with cuttle fish bone . 


பூநீர்ச்சுன்னம் , calcined ; பூநீர் which see . 


பூ நீர்பாகு , இடித்த மாப்பிண்டம் , a solution 
prepared out of the crushed head of the 
foetus . 


பூநீலம் , அவுரி , Indigo ; 2. ஓர் கடைச் சரக்கு 
a bazaar drug . 


பூநீறு கருவாய்ச் செய்தல் ; உவர் மண்ணி 
னால் உலேகங்களை உருக்கிச் சாய்க்க வேண் 
டிவார்ப்புச் செய்தல் , பூநீறு காணார் புனல் 
காணமாட்டார் பூநீறுவண்ணாரும் வளையல் 
செய்வோரும் வாரில் போகும் சவுடு , prepar 
ing mould 

to cast the melted salt from the 
fuller s earth . 


பூநீலயம் , ஆவரை மேற்புல்லுருவி , a para 
site grown on Cassia auriculata . 


பூநீறு , தை , மாசி , பங்குனி மாதங்களில் 
உவர்த்தரையில் பனியிரவில் காற்றில்லாக் 
காலத்தில் கதிர்போல் வளர்ந்து பூத்திருக் 
கும் உப்பாம் . இதை மண்படாது எடுத்தல் 
வேண்டும் , during February and March or 
the dew season efflorescence can be seen 
growing like spikes on the soil of fuller s 
earth ; 2. நிலவீரியம் fuller s earth ; 3 . 
சமுத்திரப் பூண்டுகளின் 

சாமபலிலிருந்து 
எடுக்கும் உவர்ப்பான ஓர் வகை வெள்ளை 
சவட்டுப்பு a kind of \ vhite salt extracted 
from the ashes of the burnt sea side plants ; 
4. உவர்மண் அல்லது உழமண் washerman s 
or dhoby s earth ; 5. உவர்மண்ணிலிருந்து 
எடுக்கும் நறு , a liquid obtained from the 
fuller s earth ; 6. சாறு வராத தழைக 
ளுக்கு சாறு வரும்படி செய்யும் ஓர் உப்பு , a 
salt which frees the juice from leaves which 
are otherwise ; . பெண்ணடி . menstrual 
blood : 8 , பிண்டமாக்கரு the essence of 
foetus ; It is known by several names . The 
following are some of them : மயூரப்பூடு; பூமி 
நாதம் ; பஞ்ச பூதவுப்பு ; பிருவியாதி ; புவி 
யந்தரங்கம் , 


பூநீறு காரம் , வளையலுப்பு . Nitre of the 

Bible . A carbonate of soda mixed with vari 
ous impurities . Popularly called soda ( மண் 
காரம் ) obtained from பூநீர் or from dhoby s 
earth . it is called பூங்காரம் . it is sold in the 
bazaar in regular whitish cakes about } inch 
thick . It has smell like new burnt quick lime . 
When purified it is employed by Vaidyans 
as antacid and alterative . It is substituted 
for British Carbonate and bicarbonate of 
soda , in water poured over juice of lime and 
sweetened with sugar forms a pleasant effer 
vescence draught . 

is used in the prepa 
rations of facdye and glass making like 
bangles etc. 


பூநீறுக்கல் , வெள்ளை பூக்கான் கல் a white 
lime sto.ne. 


பூநீறுக்குகை , உவர் 

மண்ணினால் செய்த 
மூசை , a crucible made of dhoby s earth . 


பூநீறு பலகை , மணிகள் செய்வதற்காக 
வேண்டிப் பூநீரை உருக்கிச் சாய்க்கும் ஓர் 
வித அச்சுப்பலகை . a mould intended for 
casting beads of themolten salt of பூநீர் . 


. 


பூநீறு , மிகுந்த மழையைப் போல் பனியா 
னது பெய்யும்போது உண்டாகி வீரத்தோடு 
பொருந்தி சரஞ்சரமாய் கூட்டமாக முத்தைப் 
போல மித்தியாய் பூமியில் உவர்மண் தரை 
களில் தோன்றி துண்டு துண்டுகளாக 
முறிந்தும் புல் முதலியவைகளை உண்டு 
அதன் அங்கமெல்லாம் குழிவிழுந்து அதில் 
நிறைந்தும் உள்ளது , இதன் ரூபம் வரை 
வரை யாகவும் உள்ளே துளை பொருந்திய 
தாகவுமுள்ளது , அன்றியும் புற்றைப் 
போல் வளர்ந்து கதிர் கதிராக செல்வதற் 
கரிதாகிய தை , மாசி , மாதங்களில் உண் 
டாகி வெளியாகித் தோன்றும் , இதினின்று 
வேதை செய்யப்படும் மண்ணிலே பொருக் 
திய பிரகாசமுள்ள நாதமானது பூநிறு , தண் 
ணீரிலே பொருந்திய மிக்க ஓளியுடைய் 


பூநீறுப்பு , கல்லுப்பு , a kind of salt . 


a 


பூநீற்றுச் சுண்ணம் , முப்பூச் சுண்ணம் , 
medicinal powder prepared out of tree 
salts . 


பூநொய் , சிறு நொய்யரிசி , fine grits of rice . 


3428 


பூந்தேனினம் 


பூப்பகவாயில் 


பூந்தேன் , பூவிலிருக்கும் மது , honey in the 

flowers .. 


பூநொய்க்கஞ்சி , உஷ்ணம் போம் ; களைப்புத் 
தீரும் ; பசியுண்டாகும் உபவாசிகளுக்கு மிக 
உபயோகப்படும் , gruel prapared out of 
fine rice grits . If reduces the heat in 
the body , fatigue, increases hunger , very 
useful for those who fast . 


பூபடலம் , ஓர் கண்ணோய் , an eye disease . 


பூபதம் , மரம் , a tree . 


பூந்தகரை , தகரை , 


a plant - Cassia tora . 


பூந்தணர் , புணல் முருங்கை , a tree - Butea 

frondosa ,, 


பூபதி , ஓர்வகைக் குளிகை , சன்னிசுரம் போக் 
கும் , ஆண்குறி யெழுச்சியும் பெண் வசிய 
முண்டாம் , a medicinal pill for delirious 
fever for virility and for enamouring 
woman ; 2. மல்லிகை , jasmine . 


பூந்தாதி , பிச்சிப்பூ , a kind of jasmine . 


fari 


பூந்தா துள்ள , பூச்சுண்ணமுள்ள , 
naceous . 


பூந்தாது . மகரந்தம் , pollen of the flowers ; 

2. பூந்தூள் , fauna ; 3. கோங்கு , silk 
cotton tree - Bombax gossipium . 


பூபதிக்குளிகை, தங்கம் , வெள்ளி , துத்த 
நாகம் , அயம்பொடி , முத்து , இரத்தினம், 
இரசம் , கந்தகம் , மனோசிலை , மிருதாரசிங்கி 
நாபி 

இவைகளைச் சமனெடையாகக் 
கொண்டு எலுமிச்சை சாற்றில் அரைத்து 
பியில்லை தட்டி 50 விரட்டியில் 

புடமிட்டு 
கண்ட எடைக்கு இலிங்கம் சேர்த்து முலைப் 
பாலால் ஆட்டி மாத்திரையாகத் திரட்டி 
யது ; சன்னிசுர தோஷம் தீரும் , calcined 
powder prepared from gold , silver , zinc , 
iron , pearl , ruby : mercury , sulphur red 
orpiment , galena , aconite is added to an 
equal quantity of Cinnabar powder and 
ground with human breast milk and made 
into pills . It is useful for fevers . 


பூந்தாலிகம் , பெருந்தும்பை , large lucas . 


பூந்தாழம் , 


91 GT GT , pine apple - 
Ananas sativus . 


பூந்தாழை , 


பூந்தாழம் பழம் , See பூந்தாழம் , பித்தம் , 
தாகம் போம் , சீரணசத்தியுண்டாம் , It sub 
sides heat , thirst and improves digestion , 


பூபதி நீர் , வாகைப்பூ நீர் . a distilled rnedicinal 

liquid preparation . 


பூபத்தியம் , மல்லிகை , jasmine . 


பூந்தி , See பூவந்தி . 


பூபம் , பூவன் வாழை , a variety of plantain - 

Poovan . 


தந்திகா. இரஸ்தாளி வாழை , a variety of 

plantain fruit – Rashthali 


பூபரிக்கிழங்கு , கதுவாழை , which see . 


பூந்திக் கொட்டை , 
which see . 


பூவந்திக் கொட்டை , 


பூபலா , நாவல் பழம் , jamoon fruit . 


பூந்திப்பட்டை , பூவந்தி மரப்பட்டை , bark 
of youmo , which see . 


பூப்பிலி, ருதுவாகாப் பெண் , திரளாதபெண் , 

immatured girl one who has not attained 
puberty . 


பூந்துகள் , see பூந்தாது . 


black 


பூந்துகில் , மரவுரி , a tree . 


பூயனை , நிலப்பனை . ground palm 
musale --- Curculigo orchioides . 


பூந்துணர் , புன முருங்கை , See பூந்தணர் . 


பூபிலிகம் , திரளாத தன்மை , inability to 

attain puberty . 


பூந்துளிர் , மெல்லிய துளிர் , sprout . 


பூபகம் , பெண்குறி , genital of a female . 


பூந் தூள் , மகரந்தம் , pollen . 


பூப்பகம் , பெண் மூத்திர தாரை , female 
urethra , 


பூந்தேக்கு . 


பூந்தேனினம் , மகரந்தம் , pollen . 


பூப்பக வாயில் , சூதகத்தாரை , vagina . 


3429 


பூமகள் தேவி 


பூமாதளை 


பூமகா , கையாந்தகரை , a 
Prostata . 


plant 


பூப்படலம் , ஓர்வகைக் கண்ணோய் , an eye 
disease. 


Eclipta 


பூப்படரல் , கண்ணில் பூ படர்தல் , to spreads 
as in cataract of the eye . 


பூமடல் , பூதாழம் , fragrant screw pine 

Pandanus odoratissima . 


பூப்படை , கண்ணில் பூவிழுதல் , a speck or 
ulcer in the eye . 


பூப்பட்ட மாலைக்கண் , 
eye disease . 


ஓர் கண்ணோய் , an 


பூமணீக்குளிகை , கடுகுரோகணி , சுத்திசெ 
ய்த வாளம் , பச்சையிலுப்பைப்பூ இவைகள் 
சேர்ந்த மாத்திரை, சன்னி விஷசுரம் போம் , 
a pill prepared out of purified croton seed , 
fresh flowers of mahwah Bassia longifolia 
and Helaborous niger , useful for fevers. 


பூப்பட்டை , 

இலவங்கப்பட்டை , cinnamon 
bark -- Cinnamonum zeylanicum . 


பூமது , தேன் , honey . 


பூப்பதாரி , தூர ஸ்திரி . woman in menses . 


பூமத்தை . இதுவே ஊமத்தம் , dhatura . 


பூப்பருத்தி , 
பூப்பருதி , 


} 


பூவரசு , portia tree - Thes 
pesia populnea . 


பூப்பலாசு , முருக்கு , a tree - Butea fron . 

dosa . 


பூமரம் , ஓர் மரம் , கஞ்சிவடிச்சம் , honey tree 
--Schleichera trijuga . It is also known as gum 
lac tree , lac tree . Tree 50 - ft , high with 
small greenish flowers confined to dry 
forests Fruit is quite smooth , bark is 
astringent , powdered and rubbed with oil 
is used in itch .. Fruit is eaten . oil from the 
seed is used for burning , Lac is produced 
in the young branches. It gives a yellow 
resin . 


பூப்பலகை , ஓர் மரம் , a tree . 


பூப்பனை , நிலப்பனை , ground palm - 

culigo orchioides ; 2. காய்க்காத 
ஆண்பனை , male palmyra palm . 


Cur 
பனை . 


பூபரிப்பயறு , பாசிப் பயறு , pillipesara - 

Phaseolus trilobus , 


black 


பூப்பாசம் , கருஞ் சீரகம் , a plant , 

cumin Nigella sativa . 


பூமருதம் , 

வெண்மருது ; tree - Terminalia 
paniculata. 


பூப்பாலை , 


பூமருது , queen s flower , sea flower , Indian 

blood wort - Lagerstromia flosregina. 


பூப்பிஞ்சு , இளம் பிஞ்சு , very tender fruit . 
2 பூவே பிஞ்சாவது , 

flower becoming 
fruit e . g . fig . 


பூமலடு , தங்கம் . refined gold . 


பூமலர் , இரச கற்பூரம் , subchloride of mer 

cury . 


பூப்புலி, ருது வாகாத பெண் , immature girl . 


பூமலி, மூளை , brain . 


பூப்பு , மகளிர் சூதகம் , catamania - menstu . 

ation . 


பூமலிகம் , இரேசகம் , the vital air passing 

through the left nostril . 


பூப்புடத்தைலம் , குழித்தைலம் , oil extrac . 

ted by a variety of calcination . 


பூமலேகினம் , சங்கங்குப்பி , a shrub with an 

offensive smell -- Valkameris inermis ;; 2 . 
ஞாழல் ; a species of fragrant tree - Crocus 
sativa . 


பூப்புடம் , குழிப்புடம் அல்லது பூமிப்புடம் , 
இது 3 விதம் ,. 1 . மண் வைப்பூப்புடம் , 
2. குழிப்பூப்புடம் . 3. பூபதனப்புடம் , a 
variety of calcination . It is mostly used to 
extract oil from barks , etc. 


பூமலேசனம் , see பூமலேக்கினம் , 


- 


பூமகள் தேவி , மனோசிலை , red orpiment 

red arsenic . 


பூமாதளை , காய்க்காது பூமாத்திரம் விடும் 

ஓர் வகை மாதுளை , பூ மாதுளம் 4. a male 
variety of tree -- 

Punica granatum . 


3430 


பூமிசருக்கரை 


பூமிப்பரீட்சை 


பூச்சருக்கரைக் 
மாண்டம் . 


கிழங்கு , 


See 


பூம் கூ ஷ் 


பூமாது , கற்றாழை , a plant - aloe ; 2. வாலைப் 

பெண் , the great power Sakti ; 3. அத்தினி 
சாதிப்பெண் , one of the four classes of 
women divided according to their lust . 


பூமிசர்க்கரைக் கிழங்கு , ஓர் கிழங்கு , பிரமே 
கம் , வெள்ளை விழல் , சுரம் , மூலம் போம் . 
தேகம் பூரிக்கும் . 


பூமாது நீர் . வழலை நாதம் , the efflorescence 

of the soil of fuller s earth . 


பூமிசர்க்கரை மூலம் , பூமி சருக்கரைக் கிழ 
ங்கு , which see . 


பூமாதுளை , see 


பூமாதளை . 


பூமிசாரம் , see பூசாரம் . 


Melia 


பூமாரி , 

வேப்பமரம் , neem tree 
indica alias Azadirachta indica . 


fuller s 


பூமி , பூநீறு , which see . 


பூமிச்சுரங்கம் , 
பூமிச்சுவர்க்கம் , 
பூமிச்செருக்கம் , 
பூமிச்செருக்கன் , 


உவர் மண் , 
earth , 


பூமிகதம்பம் , நிலக்கடம்பு , a tree 

acaulis . 


justicia 


பூமித்தைலம் , மண் தைலம் , kerosine . 


பூமிகந்தகம் , காளான் , mushroom . 


al 


- 


பூமிகுசுமாண்டம் , பூமி கூழ்ப்பாண்டம் , a 
creeper 

Batatus paniculata alias Ipomoea 
digitata . 


- 


பூமிநாதச் சுண்ணம் , முப்பூச் சுண்ணம், a 

superior medicinal powder prepared and 
used in alchemy and in medicines. The 
ingredients of which consists of three kinds 
of salts . It is called king of medicines in 
Tamil Medicical Science owing to its extra 
ordinary curative in all diseases in the 
human system .. 


a 


பூமிகுருவகம் , வெள்ளெருக்கு . 

white 
flowered plant yielding milky juice - Madar 
calotropis gigantea . 


பூமி கூழ் மாண்டம் , 


See 


பூமி குகமாண்டம் , 


பூமிக்கல் , அப்பிரக பாஷாணம் , a kind of 
native arsenic . 


பூமிநாதம் , வழலை , the essence from the 

soil of fuller s earth ; 2. இந்துப்பு , rock 
salt ; 3. வெடியுப்பு , nitrate; 4 , காந்தம் , 
magnet ; 5 , சவர்க்காரம் , soap ; 6. இரும்பு , 
iron ; 7. காஸ்மீரப் படிகம் , Cashmere 
mineral stone ; 8. பூநீறு , which see ; 9 . 
வெடியுப்புச் சுண்ணம் , calcined potassium 
nitrate . 


பூமிக்கு நாயகன் , காஸ்மீரக்கல் , a kind of 

mineral stone . 


சுக்கான்கல் , 


lime 


பூமிக்குள் வளர்ந்தகல் , 
stone . 


பூமி நாயகம் , நீலிவேர் , the root of indigo 
plant ; 2 . 

2. நாக்குப்பூச்சி , earth worm ; 3 . 
நிலவேம்பு Justicia paniculata . 


பூமிக்கூர்மை , பொட்டிலுப்பு அல்லது வெடி 
யுப்பு , salt petre ; nitrate of potase . 


பூமி நாயகன் , நிலவேம்பு , a plant Justicia 

paniculata : 2. காஸ்மீரக் கல் , a mineral 
stone of Cashmere . 


பூமிசங்குணம் , நான் முகப் புல் , a spieces of 
four sided grass . 


பூமி நிம்பம் , 


நிலவேம்பு , see 


பூமிநாயகன் . 


பூமிசண்பகம் , ஓர் சண்பகம் , a tree 

Kaempferia rotunda . 


பூமிபத்திரி , முத்திருக்கஞ்செடி , 
Asaram europucum . 


a plant 


பூமிசம்பு , சிறுதேக்கு , knot plant - 

dron serratum . 


Cleoder) 


பூமிபிசாசம் , பனை , a tree -- Palmyra ,, 


பூமிபுரண்டி . நிலம் புரணடி , which see . 


பூமி சருக்கரை , சீந்தில் சர்க்கரை , 2 bitter 

substance prepared from the stalk of fi 
தில் , moon creeper --Tinosphora cordifolia 
alias Cocculus cordifolia . 


பூமிப்பரீட்சை , கலைக்கியானத்தி லொன்று , 
one of 64 sciences -- Geology 


3431 


பூமேனி 


பூயவஸ்தி 


பூமிப்பனை , நிலப்பனை , a plant -- ground பூமொட்டு , பூஅரும்பு , flower bud . 
palm Curculigo orchioides . 

பூம்பதரை , பாதிரி, which see . 
பூமிப்புடம் , குழி தோணடிப் புதைத்து வைத் 

தெடுத்தல் , a process of subjecting medi 
cines to the heat of the earth ; 2. காய்ச் 

பூமபழம் , சவுக்கார எண்ணெயைப் போக்கும் 
சிய தைலத்தையோ அல்லது புடமிட்ட 

ஓர் பழம் , a fruit capable of removing the 

oil from the fuller s eorth . 
மருந்தையோ சுத்தியடைவதற்காக வேண் 
டிப் பூமிக்குள் புதைத்து வைத்தெடுத்தல் , 
prepared oil or calcined medicine is subjec 

பூமபனை , 
ted to the heat of the earth by burrying it 

ஆண்பனை , male palmyra . 
in the earth in order to get itself purified . பூப்பனை , 


} 


பூமியாமலகம் , see பூமியாமலகி , 


பூம்பாதிரி , 


2 . 


பூமியாமலகி , பூமியாமலகம், a plant 

Phyllanthus niruri. 


பூம்பாளை , இளம்பாளை , young spadix ; 
ஓர் சம்பா நெல் , a variety of paddy . 3. தென் 
உனம்பாளை cocoanut spadix ,. 


பூமியாலம் , பூதணம் , which see . 


பூம்பாறை , பூநீறு விளையும் 
earth .. 


பூமி , - fuller s 


பூமியிலயிக்கியமாதல் , மண்ணாய்ப் போதல் , 
இறத்தல் , to die - to get decomposed . 


பூம் பிஞ்சு , இளம் பிஞ்சு , the young of an 

immature fruit . 


பூமியில் சமாதி வைத்தல் , பூமிப்புடம் வைத் 
தல் , see பூமிப்புடம் 


பூமியில் சேர்த்தல் , புதைத்தல் , to burry . 


பூம்புகை , நறும்புகை, a fragrant smoke ; an 

incense 2 , பூம்புல் , புதர்செடி , சுனைகள் செறி 
1558 ), a shrut --- Eupatorium semiserratum 


பூமியுட நாதம் , பிண்டமாவு , the pulverized 

foetus for extracting medicines . 


பூமியுப் , பூநீறு , which see . 


பூயசிராவம் , கண் சந்துகளில் வீக்க முண் 
டாகிப் பழுத்து சீழ் வடிந்து கொண்டு சந்தி 
( சன்னி ) பாத லட்சணத்துடன் கூடியிருக்கு 
மோர் கண்ணேய் , an eye disease marked 
by swelling at the angles , and oozing of pus . 


பூமியுறுப்பிலக்கணம் , பிருதிவி நூல் , Geo 
logy . 


பூயதி , செறித்தற்குறிய , digestive . 


பூமிருது , See வழலை . 


பூய துட்டவிரத்தம் . Pyemia . 


பூமிலாபம் , மரணம் . death . 


பயத்துவம் , சீழ் கொள்ளல் , suppuration . 


பூமிவிளா, நிலவிளா , which see . 


பூயபாவம் , சீழ் பிடித்தல் , formation of pus 

as in வித்திரதி ( abscess ) . 


பூமி வெளுப்பு மண் , சுதை மண் , ( சுண் 
ணாம்பு மண் ) which see , 


பூயம் , சீழ் , pus ; 2 , முறிந்த இரத்தம் , a 
precipitated blood ; 3 . 

கண் பீளை , 

eye 
dirt purulent exduate from the eye . 


பூமி வெள்ளை , வீரம் , corrosive subtimate 
per chloride mercury . 


2. நில 


பூமிவேர் , பூநாகம் , earth worm ; 

( வேர் root under the earth . 


பூயாத்தம் . இரத்தம் , சீழ் , a disease in which 

bloody or blood streaked pus in discharged 
through the nostrils either as the effect of 
a blow on the region of the forehead or 
through the highly heated condition of the 
local blood . Pitham and Kapam – Bloody 
pus . 


பூமீன் கெண்டை . 


பூமுகிழ் another , 


பூமேனி 


skin as soft as flower . 


பூயவஸ்தி , empyema . 


3432 


பூரக்கட்டு 


பூரணசந்திரோதயம் 


பூயவலசிரோகம் , ( பூயம் + அலசி ) வெள்விழிச் 
சந்தில் வீக்கத்தைத் தருகின்ற சிறிய கட்டி 
கள் எழும்பி கண்களில் மாறாத பீளையைத் 
தள்ளுமோர் 

கண்ணோய் , a suppurated 
swelling occurring at the joining of the 
eyelids and the white coat and exuding a 
sort of foetid and dense pus . 


பூரக்களிம்பு . பரங்கிப்புண்ணுக்கு உபயோ 
கிக்கும் ஓர் வித இரசக்களிம்பு . an ointment 
prepared with subchloride of mercury as 
chief ingredient and used for chancre and 
other venereal ulcers . 


பூரக்கிலேதம் , பூரம் சேர்ந்த ஒர் கழுவு நீர் , 
a black wash . 


பூயாரி , வேம்பு . margosa trce ; 

see பியாரி 
கம் : 

2. நில வேம்பு , a plant - justicia 
paniculata . 


பூரசம் , பூமியின் சத்து , அதாவது 
which see .. 


பூநீர் , 


பூயாசலம் , 


கண் பீளை , eye dirt . 


பூரச்சுண்ணம் . 

பூரத்தை பூநீரிலிட்டு 7 நாள் 
அரைத்து சிப்பியில் செலுத்திப் பொதிந்து 
புட மிடச் கண்ணமாகும் , calcined subchlo - 
ride of (mercury. Purified Sub - chloride of 
mercury is well ground with efflorescince 
salt ( பூநீறுவுப்பு ) and luted after keeping it 
in oxyster shell and then calcined . 


tree 


Aza 


பூயாரிகம் , வேப்பமரம் ; neem 

dirachta indica . 


பூயாலசம் , 

கண்களின் சந்துகளில் வீங்கி 
ஊசியால் குத்துவதுபோல் வேதனை யுண் 
டாகி நாற்றமுடன் சீழ் வடியும் ஓர்வித கண் 
ணோய் , an eye disease marked by swelling 
at the angles of the eye with pricking pain 
and discharge of bad smelling pus . 


பூரணகருப்பம் . எல்லா அவயவங்களும் 
வெளிதோன்றி அமையப் பெற்று உடம்பும் 
மடைந்து காணும் 

நிலைமை ; 
நிறைந்த கருப்பம் , full term or period of 
pragnancy . 


பக்குவ 


a kind of 


பூரகப்புல் , மத்தங் காய்ப்புல் , 
grass . see பூரகம் . 


பூரண கருப்பிணி , நிறைகருப்பிணி , woman 
in full term of pregnancy , woman quick 
with child . 


சுகமடைதல் , 


பூரண குணம் . முழுமையாக 
complete cure . 


பூரகம் , மத்தங்காய்ப்புல் , a kind of grass - 
Cynosurus Egyptius ; 2. நறுக்குத்திப்பிலி , 
root of pepper longus ; மூச்சு வுள்ளே 
வாங்கல் , to breath in the vital air through 
nostrils . ( சந்திரநாடி சூரிய நாடிகளினால் 
பிராண வாயுவை உள்ளே யிழுத்தல் ) . 


பூரண கிருதம் , see 


பூரானகிருதம் . 


பூரணக்கிறிமானம் , திலக விருட்சம் , a tree . 


பூரகாக்கி , பூலா , which see . 


subchloride of 


பூரக்கட்டு , கட்டினபூரம் , 

mercury which is bound . 


பூரண சந்திராதி மாத்திரை, நத்தைச் சூரி 
தேவதாரு , நன்னாரி , காண்டாமிருகக்கொம்பு 
இவைகளுடன் கடைசரக்கு சேர்த்துச் செய் 
யுமோர் மாத்திரை ; இதனால் குழந்தை நோய் 
அதிசாரம் , நீர்க்கடுப்பு , பெரும்பாடு 
வெட்டை , முதலிய நோய்கள் போம் , a pill 
containing Nathaisuri , horn of rhinocerose 
etc. prescribed for menorrhoegia . diarrhoea 
children s disease etc. 


பூரணகந்திரோதய சூரணம் , இரத்தம் சுத்தி 
யாகும் . a powder for purification of blood . 


பூரக்கட்டு , ( செய்யும் முறை ) ; சீனப்பூரம் 1 
பலம் மூலைப்பாலில் 3 நாள் ஊற வைத்து 
எடுத்துலர்த்தி ஒரு சட்டியில் துளசி ரசம் 
பிழிந்து அதில் பூரத்தை வைத்து அடுப் 
பேற்றி சிறு தீயாக அந்த ரசம் சுண்டும் 
வரை எரித்தெடுத்தால் கட்டி விடும் , first 
purlfy the China subchloride of mercury 
by soaking it in human breast milk for 3 
days and dry it , and then put it in a vessel 
containing eight times its weight of 
ocimum sanctum juice and heat till the 
juice evaporates . This is one of the 
methods of binding subchloride ofmercury . 


பூரண சந்திரோதயம் . வீரிய விருத்தியை 
உண்டாக்கும் ஓர் ஆயுள் வேத சிறந்த 
மருந்து , பற்பல நோயையும் போக்கும் . an 
infallible Ayurvedic medicine capable of 
curing many ailments and promoting secre 
tion of semen It is a Siddha Medicine too . 
it contains gold , sulphur and mercury . 


3433 


பூாண நாடி 


பூர்ணன் 


பூரண நூல் , See பூரண சூத்திரம் . 


பூரணபலம் , பெருங்கம்பிப் பூடு , a plant . 


பூரணசந்திரோதய ரசம் , அதிசாரம் இரத்த 

பேதி , புளித்தேப்பம் , சூலை வலி , பரிணாம 
சூலை இவைகள் தீரும் . இது ஒரு ஆ - வே 
இரசாயனம் , a Rasayana powder in Ayurveda 
prescribed for all kinds of diarrhoea dysen . 
tery , soar belching ( eructation ) acute pain 
and parinama soolai . 


பூரணபலன் , முழுபலன் , full strength - 

benefit .. 


full 


பூரணபாண்டித்தியம் , possessing full quali 

fication . 


பூரண சாத்திரம் , see 


பூரண சூத்திரம் . 


பூரணபிண்டம் , முழுவளர்ச்சி பெற்ற கரு , 
full grown foetus 


பூரணபுட்பி , குதிரைவாலி , which see . 


பூரணசிங்கி , கொங்கணர் வாதகாவியத்தில் 
சொல்லிய முறையின்படி உடும்பு , ஆமை 
முதலிய 4 வகை பிராணிகளின் நெய்யை 
வாங்கி அதற்கு புனுகு சவாது சேர்த்தும் 
மற்றும் நிமிளை சூதம் முதலிய 21 சுன்னமும் 
வீரம் பூரம் முதலிய 15 மருந்தினங்களும் 
சேர்த்தும் அரைத்த மெழுகு , இதுவே தைக் 
கும் சாரணைக் கும் உதவும் , a wax like pre 
paration mentioned in Konganar s Vadha 
kavyam used in alchemy and for animation 
of mercurial pill . 


பூரண பிரசவம் , complete successful delivery 

of child . 


பூரணமதுமேகம் , திரிதோஷகால வித்தியா 
சத்தினால் நோயாளியை நெடுநாளைக்கு உயி 
ருடன் வைத்திருக்கு மோர்வகை மதுமேகம் , 
இது கஷ்டசாத்தியம் , diabetes which does 
not end the life .. 


பூரணசிசு , 

பூரண கர்ப்பமாகி வளர்ந்து 
பிறந்த குழந்தை , full grown child born 
after full period of pregnency . 


பூரணமாதம் , பத்தாமாதத்திய கருப்பம் அல் 
லது முழுமாதத்திய கருப்பம் , full term 
pregnancy . 


பூரணசூத்திரம் , அகஸ்தியர் தமிழில் செய்த 
ஓர் வைத்திய நூல் . a Tamil Medical work 
compiled by Agastya Rishi . 


eye of 


பூரணச்சௌக்கியம் , முழுதும் குணப்படல் , 
complete cure . 


பூரணம் , உடம்பின் 

ஞானக் கண் , 
wisdom ;; 2. குழிப்புண்ணில் 

ஆற்றக் 
கூடிய மருந்தை நிரப்புதல் , to fill the per 
ferating u ! cer with medicire; 3. பூரண 
சந்திரோதய மருந்து , a medicine containing 
gold , mercury and sulphur ; 4. இலவங்கப் 

cinmamum bark ; 5 , கொழுக் 
கட்டை என்னும் பலகாரத்தின் உள்ளீடு 
that which is kept inside the confection 
called கொழுக்கட்டை , which see , 6 . 
குறைவா யிருப்பதைப் பூர்த்தி பண்ணும் 
வஸ்து . that which completes the deficit ; 
7. பெண்குறி , female private part . 


பட்டை , 


5ee 


பூரணச் சுண்ணம் , முப்புச் கண்ணம் 
பூமிநாதச் சண்ணம் , 


. 


பூரணஞ்செயநீர் , பூ நெருப்பு செயநீர் , a 

pungent liquid prepared out of பூநீறு . 


பூரணத்திற் புக்கியாடல் , உ . டலினின்று 
உயிரை தன்னிச்சைப்படி பிரித்தலும் மறு 
படி உடலிற் கொண்டுவந்து சேர்த்தலும் , 
கூடுவிட்டு கூடு பாய்தல் , Soul passing 
from one body to the other , 


பூரணலேகியம் , See பூரணாதி . 


பூரணவயசு , 


நிறைவயது , long age . 


பூரணவயது , 


2.வ 


பூரணத்தினுப்பு . சத்தியுப்பு அல்லது 
ருப்பு , a kind of salt . 


பூரணத்தின் நீர் , 


பூரணவியவன் , He who is omnipresent , per 

vades all things and who possessed of that 
quality of one whose wish is not moved by 
the result and is not attached to any 
object .. 


பூரண நாடி . இரத்த நிறைந்திருக்கும் நரம் 
பில் ஓடும் நாடி , 

full pulsation felt in the 
artery full of blood . 


பூரணன் , மிருதபாஷாணம் , a kind of arsenic , 


3334 


பூரபதங்கம் 


பூரிக்காய் 


பூரணாதி , பழம்புளி, the essence of the brain 
of the foetus ; 2 கஞ்சாவினால் செய்யப் 
படும் ஓர்வகை லேகிய மருந்து , an electuary 
prepared with Ganja as chief ingredient . 


பூரணாதியுத்திரம் , விசுத்தி , one of the six 
mystic centras 

centras situated at the neck 
Cervical region 


பூரம் ( வைப்பு ) வெடியுப்பு , சீனம் , காரம் , ( சரி 
யிடை ) கூட்டி , அரைத்து சந்தனக் கஷா 
யத்தில் கரைத்து கூழ்போல் பாததிரத்தி 
லிட்டு , இதில் வால்மிளகு போட்டு பூமிக் 
குள் ஒரு மண்டலம் வைத்துப்பிறகு எடுக்கப் 
பூரம் குருவாக நிற்கும் , இதுதான் முதன் 
மையான சரக்கு சித்தர் செய்யும் முறை ( மச் 
சமுனி - 800 ) subchloride of mercury . Its 
Preparation as given in Match muni 800 -- 
Saltpetre . alum . borax equal parts . grind 
well , mix well with sandal wood decoction to 
the consistence of gruel and cubeb powder 
and lute well and burry under the earth for 
forty days . 


பூரணாதியுப்பு , யாகவுப்பு , a kind of salt used 

in medicines , 


பூரணதிலேகியம் , கஞ்சாவோடு மருந்து சரக் 
குகளை சேர்த்துச் செய்யும் ஓர்வகை லேகி 
யம் , இது யோகத்தைக் கைகூடச் செய்யும் . 
a confection prepared from the mixture of 
ganjah and other medicinal drugs incorpo 
rated with honey , sugar , ghee etc. 


பூரவர்க்கம் , பூனைக்காலி, a climbing plant 

Cowitch -- Dolichos pruricus . 


பூரவுண்டை பூர மருந்தின் குளிகை , a pill 

prepared with subchloride of mercury as 
one of the ingredients . 


பூரயுை , 


} 


முழுவயது , long life . 


பூரணயுசு . 


பூரவுப்பு , சத்தியுப்பு which see , இது ஓர் 
வைப்புச் சரக்கு, இதில் சாறு வராத் தழை 
களில் எல்லாம் சாறு வரும் , even brittle 
leaves will give juice if pounded with this 

2 , கற்பூரவுப்பு , which see . 


Salt ; 2 , 


பூரணி , இலவமரம் , silk cotton tree - Bom 

bax malabarica ; 2 , இலவங்கம் , cloves ; 
3 , தேவி , the goddess Sakti or Universal 
power . 


பூராசருக்கரை, நாட்டுச் சருக்கரை , course 
sugar . 


பூரணிரசம் , இலவம்பிசின் , resin of பூரணி , 

which see . 


பூராடமாஞ்சி , செம்பருத்தி ; red cotton plant . 

Gossypium arboreum . 


-- 


பூரண்டம் , பேரரத்தை , underground stem 

greater galangal - Alpinia galangal { major ) , 


சந்து . 


பூரதங்கம் , நெல்லிப் பருப்பு , kernel of the 

seed of Indian gooseberry , 


பூரான் , அநேக கால்களையுடைய ஓர் விஷ 

a venamous creature of the cente. 
pede or myriapod family -- Scolopindra 
myriapoda - Centepede. 2. புனங்கொட்டை 
முதலிய வற்றின் பருப்பு the kernel of 
mono colytendons such as palmyra etc. 


பூர திகாரம் , சீனக்காரம் , alum . 


Indian burr 


பூரதியூரம் , நாயுருவி , a plant 

Achyranthus aspera . 


. 


3 
. 


. 


பூரான் கடி , பூரான் வகை 8 . அவையாவன : 
1 கரும் பூரான் ; 2 . 

2. வெண் பூரான் ; 
செம்பூரான் ; 4 . 

மண் பூரான் ; 

5. காட்ட 
டுப் பூரான் ; 6. பூசிறுரான் ; 7. பெரும் 
பூரான் ; 8. சாணிப் பூரான் ; இவைகளின் 
கடி , bite of centipede . 


பூரந்தனம் , கொடி மாதுளை , a kind of cree . 

per - Citrus medicalinomum . 


பூரபதி , பச்சைக் கருப்பூரம் , 


பூரான் காவிக்கல் , மஞ்சட் காவிக்கல் , 
yellowish red stone , 


an 


பூரம் , ஓர் மருந்து . இரச கர்ப்பூரம் , impure 
subchloride of mercury ; 

2. பூரான் , 
centiped cr milleped on account of its 
numerous legs ; 3 , தேள் , scorpion ; 4 . 
கருப்பூரம் , camphor . 


பூரி , புல் , grass ; 2. பொன் : gold ; 3. பப் 

பரப்புளி . elephant tamarind Adansonia 
digitata ; 4. நரி யிலந்தை , jackal jujuba . 


பூரிகா , அகில் , aguila or eagle wood , 


பூரபதங்கம் , sublimed subchloride of mer . 

cury . 


பூரிக்காய் , சவுரிக்காய் , 
santhus palmata . 


a fruit - Tricho . 


3435 


பூருவ பட்சணம் 


பூர்வசெயநீர் 


பூரிக்கொண்டை 


பூருவம் , பழமை , oldness ; 2. ஆதி , original . 


பூரிதயம் , சிறு தக்காளி , small tomato . 


பூரோத்தம் , தாமரை வளையம் , coil of the 

lotus stalk . 


பூரித்த நீர்ப்பை , பருத்த மூத்திரப்பை , 
tended bladder . 


dis 


பூர்ச்சபத்திரம் , ஓர் பூடு , a herb 

bhojpattra .. 


Betula 


பூரித்தல் , நிரப்புதல் , filling ; as in அம்மை 

பூரித்தல் ; 2. பருத்தல் , growing : large as 
in pustules or ulcers . 


பூர்த்தமலர் , see பூநீறு . 


பூர்த்தம் , நிறைவு , saturation . 


பூரித்தியம் , மூக்கிரட்டை , a prostate plant 

Boerhaavia diffusa . 


- 


பூர்த்தல் , the full bloom of a fiower ; 2 . 

பாண்டடத்தின்மேல் உப்பு படி.தல் , deposit 
of salt on pots containing salt . 


பூரி நகர் , அகில் , 


see பூரிகா. 


கன்னி , a tree 


- 


பூரிநெல்லி , காட்டுக் 
Acronychia laurifolia . 


பூாத்தவிலயனம் , நிறையும்படி 
கரைப்பு , saturated solution . 


கரைத்த 


பூர்த்தவீக்கம் . 


பூரிப்பு , மித்தி , fulness ; as in அம்மை பூரிப்பு ; 

2 . உடம்பின் பூரிப்பு ; in high spirits ; to 
to get elated . 


பூர்த்தி , நொச்சில் , a garden plant -- Vitex 

negundo ; 2. நிறைவு , saturation . 


பூரிப்புளி, பப்பரப்புளி, a 

sonia digitata . 


plant - Adan 


பூர்த்தித்தல் , நிறையும்படி 
saturate , 

, 


கரைத்தல் , 


பூரிமரம் , ஆனைப் புளியமரம் , monkey bread 

tree -- Adansonia digitata ,. 


சுண் 


பூர்த்தெடுத்த சுண்ணம் , தாளித்த 

O, 1014 , slaked lime . 


பூரிமாயன் , நரி , jackal . 


பூர்வகண்டம் , ஓர் ஆயுள்வேத நூல் , an 
Ayurvedic Science . 


பூரிமாயு , ஆண் நரி , male jackal . 


பூர்வகர்மம் , see அசுத்த மாயைத் தோற்றம் , 


பூரியர் , நிலவேம்பு , a plant ; 

நிலவேம்பு , a plant ; ground neem 
Justicia paniculata . 


பூர்வகாத்திரம் , தலை , head . 


பூரு , புருவம் , eye brow . 


பூர்வகுணம் , மருந்துகளுக்கு இயற்கை 
யாகவே ஆதிமுதல் ஏற்பட்ட குணம் , the 
natural properties of drug or medicine . 


பூருகம் , மரம் , tree . 


பூருண்டி, மல்லிகை, 

jasmine ; 2. வேலி 
பருத்தி , a twiner - Daemia extensa . 


பூர்வகுளம் , பனிநீர் , dew water ; 2. சுத்த 

சலம் , crystal or pure water ; 3. பனிக் 
குடத்து நீர் , liquor amni . 


பூருது , பூநீறு , which see ; 

which see ; 2. ருது நீர் 
menses . 


பூர்வக்கியானி, முன்சன்ம காரியங்களை நினை 
வில் வைத்திருப்பவர் , one who remembers 
his condition in his former life . 


பூருவசனனம் , 

birth . 


முற்பிறப்பு , the previous 


பூருவசன்மம் , see பூருவசனனம் . 


பூர்வசுரசம் , முதிர்ந்த நொச்சி , a tree aged 
- Vitex negundo. 


பூருவதேகம் , பழயவுடம்பு , original body. 


பூர்வசெயநீர் , சாகாவுப்பு செயநீர் , a liquid 
extracted from the salt obtained from the 
foetus . 


பூருவபட்சணம் , கந்தகம் , sulphur , 


3436 


பூலத்திகிரி 


பூலியாத்தி 


பூர்வமுப்பு , தலைப்பிண்டத்தின் மேல் பூக்கும் 

நவரசமுப்பு , the white coating of salt 
found on the first born child of a woman . 


பூலா , புல்லாந்தி , a plant - Phyllanthus or 

Flueggia genus , பலவகைப்படும்: 


1 


வெட்பூலா , Careya arborea . 


2 . 


வெள்ளைப் 

பூலா அல்லது 

வெண் 
பூலா , bears white fruits -- Flueggea .. 
lencopyrus . 


பூர்வரூபம் , உடம்பில் இயற்கையாகவே 
யுள்ள நோயின் தன்மையைக் குறிப்பிடும் 
கறிகள் , that which indicates the natural 
diseases existing already in the system ; 
2. நோய் காண்பதற்குமுன் காணும் அறி 
குறிகள் , preliminary symptoms of 
disease , premonitory symptoms or indi . 
cations of a disease . 


3. கருப்பு பூலா , Bears black fruits . 


a 


பூர்வவேதம் , ஆதிகாலத்து வேதங்கள் ; 

இவை 4 வகை; தைத்திரியம் , பெளடிகம் , 
தலவகாரம் , சாமவேதம் என்பன , the Prean 
cient Vedam which cosists of four parts 

Thaithirium , Poudikam Thalavakaram 
and Samam ., 


4. வறட்பூலா , Flueggia microcarpa . 
5. நீர்ப்பூலா , Phyllanthus reticulatus . 
8. சிவப்புப் பூலா , Bryonia rham noides . 
7. பேய்பூலா , Rhamnus wightii . 


8. கிச்சலி கிழங்கு , a plant and its tuber 

Curcuma Zedoaria . 


1. தைத்திரியம் அற ஒழுக்கமாகிய 
ஐந்து பெரிய வேள்விகளைப் ப 

பற்றிச் 
சொல்வது முதலாவதாகிய பாகம் . 


பூலாகிகம் , பூவந்திமரம் , see பூவந்தி . 


2 . 


- 


பௌடிகம் பொருள் பற்றிய ஒழுக் 
கமாகிய அரசநீதியைப் பற்றியது . 


பூலாங்கிழங்கு , ஒர் கிழங்கு, the root of 

பெருங் கிச்சிலிக் கிழங்கு . Curcuma 
zadoarla .. 


- 


பூலை 


3 . 


தலவகாரம் 

முல்லை. நிலத்துச் செய் 
கையாகிய கற்பொழுக்கத்தை அறி 


விப்பது . 


பூலாசம் , புல்லாந்தி , Flueggia leucopyrus ; 
2. நீர்ப்பூலா, Phyllanthus relieulatus . 


பூலாஞ்சி , பூனைப்புல் , a grass . 


4. சாமவேதம் அறம் , பொருள் , இன் 

பம் ஆக இம்மூன்றின் நிலையாமை 
பற்றியும் அதற்கு மேலுள்ள வீடு 
பேறாகிய அழிவற்ற பேரின்பப் 
பொருளை நன்கு விளக்குவது . 


பூலாத்தி , பூர்க்கும் மருது , flowering murdan 

Terminelia paniculata . 


பூர்வான்னம் , முற்பகல் , forenoon 


பூலாப்பட்டை , பூலாமரத்தின் பட்டை , bark 
of பூலா which see . 


பூர்வோதம் , நீர்ப்பூலா , 

Phyllanthus reticulatus. 


a water plant 


பூலாமூலம் , see 


பூலாங் கிழங்கு , 


பூலதா நாடி, நோயில்லா மனிதனின் நாடி 
நடை , See சொஸ்த நாடி , healthy pulse . 
இது காலையில் சீதளமில்லாமலும் , பகலில் 
உஷ்ணமாயும் சாயுங்காலத்தில் தீவிரமாயும் 
ந .- க்கும் . 


பூலாவேர்பட்டை , பூலாவேரின் மேல்தோல் , 
bark of the root of புல்லாந்தி , which see- 
see பூலான் . 


பூலதை , நாங்கூழ் , an intestinal worm ; round 

worm ; 2. படர்கொடி , a creeping plant , 
cherry nut meg -- Polyalthia fragrans ; 3 . 
பூநாகம் , a small snake or worm existing in 
flowers especially in that of fragrant screw 
spine . 


பூலான் , கருப்பு பூல்லான் , black honey 

shrub Phyllanthus reticulatus ; 2. முள் 
ளில்லா வெண்பூல்லாந்தி , white honey 
shrub . 


பூலி , வெண்பூலி, வெள்ளை புல்லாந்தி , see 
பூலான் . 


பூலத்தி , மருதமரம் , a 

alata . 


tree 


Terminelia 


பூலிகா , சுடு துரத்தி , which see . 


பூலத்திகம் , 


} 


see 


லா . 


பூலத்திகிரி , 


பூலியாத்தி , மலையாளத்தில் விளையும் ஓர் 
வகை ஆத்தி , a shrub - Bunhinia malabarica . 


3437 


பூவந்தெட்டி 


பூவன்தெட்டி 


பூவந்தெத்தி - Memeylon heyeanum . 


பூலை , அணிற்பிள்ளை , squirrel ; 2 கிச்சி 
லிக் கிழங்கு , long zedoary - root of Cur 
cuma zedoarja . 


பூவம் , கொஞ்சி , honey tree - Schleichera 
trijuga - காட்டுப்பூவம் , விரத்தயூவம் , பிரப் 
பம்பூவம் . 


flower of 


பூலைப்பூ , பூயைச் செடியின் பூ , 
சிறுபூலை . 


பூவம்பழம் . கொஞ்சிப்பழம் , fruit of பூவம் 
which see .. 


பூல் , பூலா , புல்லாந்து , which see . 


பூவகை . 


பூவரசம்பட்டை , பூவரசமரத்தின் பட்டை , 100 
வருஷத்திய மரத்தின் பட்டைக்குக் குட்டம் 
போம் , bark of portia tree - Thespesia 
populnea bark of hundred years old tree is 
said to cure leprosy . 


தாது 


பூவகை லேகியம் , 

விர்த்தியையும் 
இரத்த ஆறலையும் உண்டாக்கி மேக வகை 
சுரம் முதலிய வியாதிகளைப் போக்க , பூவி 
னங்களைக் கொண்டு செய்யும் ஒர் வகை 
லேகியம் , a confection or electuary pre 
pared from flowers and other ingredients . 


பூவரசம்பழுப்பு , புழுத்த புண்ணையாற்றும் , 
yellow aged leaf of Portia tree . It heals 
ulcers infested with worms , 


பூவரலம்வேர் . root of Portia tree . 


பூவசுமரம் , மன்னா, a tree flowering ash - 

Fraxinus ornus 


பூவடிவிதழ் bracts . 


பூவரசு , பூ வரசுமரம் , 100 வருஷத்திய பூவரசு 
வேர் , நாட்பட்ட குட்டம் போம் ; சமூலம் 
கிருமி விரணம் , காணாக்கடி , விஷ பாகம் 
பெருவயிறு கரப்பான் சிரங்கு 
பிரமேகம் போம் , tulipor Portia tree 
--Thespesia populnea . 


பூவண்டமயிர் , 


வெண்காயம் , onion . 


பூவண்டம் , 


பூவதி 


Nephalium iongana . 


பூவத்தி , மருது ,, a tree - Terminelia alata ; 

2 . பூ மரம் , flowering fog - Schlerichera 
trijuga . 


பூவரசுப்பால் , எச்சல் தழும்பு முதலிய சரும 
ரோகங்களுக்கு உபயோகப்படும் 

பூவரசு 
மரத்தின் பால் , the yellow milk or juice of 
the fruit of Portia tree is used for ring 
worm and other skin diseases . 


பூவந்தம் , 


நிலாவிரை , a plant - Indian 
senna Cassia lanceolata . 


பூவரிசி , 


- 


பூவந்தவம் , 


பூவரும்பு , பூமொக்கு , flower bud . 


பூவழலை ,see பூநீறு ; 2. சவர்க்காரம் , fuller s 

earth ; 3. ருதுநீர் , menses . 


பூவந்தி , நெய்க் கொட்டான் , three lobed 

soup nut tree – Sapindus emarginatus . It 
is like soap (மணிப்புங்கு ) because its berry 
produces much froth when agitated with 
water ; 2. ஓர் மருந்து , a medicinal prepa 
ration ; 3. புன்கு மரம் , a tree Dalber 
gia arborea .. 


பூவளர்த்தி , கண்ணிமை ரோகம் , a disease of 


eye lid . 


பூவனம் , see பூவரசு . 


பூவந்திப்பட்டை , பூவந்தி மரப்பட்டை , bark 
பூவந்தி , which see . 


பூவன் , பூவன் வாழைமரம் , a kind of plantain 
tree -- Poovam ; 2 , பூவம் , which see ; 3 . 
காட்டுப்பூவன் 

dragon s eye Neph 
elium longana . 


பூவந்திப்பழம் , மணிப்புங்குப் பழம் , which 


see . 


பூவன்குருந்தழை , - Vernonia anthelmentica . 


பூவந்திமாம் , நெய்க்கொட்டான் , see பூவந்தி . 


Medinilla 


பூவன்தெட்டி , ஓர்காசா , bilberry 
heyneamum . 


பூவந்தெட்டி , see பூவந்தெத்தி . 


3438 


பூவின்குரு நீறு 


பூழிற்குமிழ் 


பூவன்பழம் , நெய்க் கொட்டான் பழம் , soap 
nut tree . see பூவந்தி . 


பூவின் சருக்கரை , பூ + இன் சருக்கரை 
sugar extracted from flowers; 2 , பூமிச்சர்க் 
கரைக் கிழங்கு which see . 


பூவாடங்கேழ்வரகு , a kind of Ragi . 


பூவுசிலை , ஓர் வாகை , sirissa tree - Albizzia .. 


பூவா திகாரம் , சீனக்காரம் , alum . 


பூவுனா , காட்டிலுப்பை , forest bassia - wild 

mohawah tree Bassia latifolia . 


-- 


பூவாது காய்க்குமரம் , ஆல் முதலியன , tree 

that bares fruit without flowering like fig . 
banyan etc , 


பூவுமாமரம் , பூவந்திமரம் , see பூவந்தி . 


of the 


பூவாத்தாள் , see பூநீறு . 


பூவுள் , பூவின் உட்பக்கம் , inside 

flower corolla , 


பூவாமரம் , கோளி , trees yielding without 

flowering See வனஸ்பதி 


பூவெண்ணெய் , பூக்களைக் கொண்டு காய்ச் 
சின வாசனைத் தைலம் , fragrant oil prep 
ared with flowers ; 2. ஓர் பூடு, a climbing 
flower plant - Sarcostigma kleinii 


பூவாரை , see பழம்புளி , 


a variety of 


பூவாழை , ஒருவகை வாழை , 
Plantain - Poovan . 


பூவெண்புள்ளி , opacity of the lens ( an eye 

disease ) . 


பூவிதழ் , பூந்தோடு , petal of a flower . 


பூவெள்ளெழுத்து , 


பூவிந்து , வீரம் , per • chloride of mercury ; 2 . 

அப்பிரகம் , mica talcum . 


பூவேர் , பூநாகம் , earth worm . 


பூவை , காயாமரம் , a tree unyielding . 


பூவிந்து நாதம் , see பூவிந்து . 


பூவிரணம் , ஆண் குறியின் மலரிலுண்டா தம் 

புண் , sore on the glans pensis . 


பூவை , கிளி , parrot ; 2. நாகனவாய்ப் புள் , 

the maina bird ; 3 , ஓர் காசா , iron wood ; 
4. பெண் woman ;; 5. குயில் , a bird with 
melodiustune - Indian Curkoo ; 6. கீரிப்புழு , 
an intestinal worm - thread worm --- Oxyuris . 


பூவிரால் , 


- 


பூவிரோசனம் , மருந்து தெளித்த பூவை முகர் பூவோடு , தொட்டிப் பாஷாணம் , red arsenic 
வதினால் பேதியாதல் . motion caused by 

- orpiment .. 
smelling flower sprinkled with medicine . 

பூழக்கரம் , கோஷ்டம் , a drug - Arabian 
பூவிலாப்பாலை , ஓர் விதபாலை , stinking swa costum Costus speciosus . 
llow wort - Pentatropis microphylla . 

பூழான் , கவுதாரி , a bird - Partridge ; 2 . 
பூவிழல் , கண்ணிற் பூவிழல் . cataract of the காணாங்கோழி , a kind of jungle fowl with 
eye . 

long legs ; 3. சம்பங்கோழி , Turkey . 


பூவிளாம் , கற்பாஷாணம் , a kind of native 

arsenic . 


பூழியசணி , பூசணி , pumpkin - a kind of 

gourd . 


பூவிளா, 


பூழியபலம் , SE ! e பூகணி . 


பூவிளையுந்தேசம் , பூநீறு எடுக்குமிடம் , பழியாசிகம் , சீமையகத்தி , ring worm shrub 
fuller s earth where efflorescence is 

Cassia alata . 
collected . 

பூழில் , அகில் , eagle wood . 
பூவிற்கண்ணி , அத்தி , fig tree . 

பூழிற்குமிழ் , ஓர் குமிழ மரம் , kandahar tree 
பூவின் குருநீறு , 

Gmelina arborca , 


3439 


பூனீறு 


பூனைக்காய்வே aar 


பூழ் , see பூழான் . 


பூநீற்றுக்குரு , சட்டைமுனி 1000 - ல் சொல்லி 
யுள்ள ஓர் இரசவாத மருந்து , an alchemical 
preparation told in the text – Sattaimuni 
1000 . 


பூழக்கரம் , See பூழக்கரம் , 


2. புழுதி , 


பூழ்தி , புலால் , flesh or raw meat ; 

dust . 


பூனை , இலவம் பிசின் , the gum of silk cotton 

tree ; 2. காஞ்சொறி , a kind of nettle - 
Tragia involugrata; 3. சிறுகாஞ் சொறி ,, 
Tragia cannabina ; 4. ஓர் வீட்டில் வளர்க் 
கும் மிருகம் , பூனை , cat - Felis demestica . 


Portia tree ; 2 . 

2. பூவந்தி , 


பூளம் , பூவரசு , 

which see . 


பூனைக்கடுவொளி , கஸ்தூரி யெலும்பு , which 


பூளிகம் , சிறுபூளை , a small annual plant . 


See . 


பூளிபலம் , See பூழியபலம் . 


பூனைக்கண்கல் , ஓர் மணி , a gem ; Cat s eye . 
( வைடூரியம் ) . 


பூளை , இலவம்பஞ்சு , silk cotton tree 

Bombax malabarica ; 2. ஓர் மருந்து செடி , 
a medicinal herb -- 1 | lecebrum lanatum ; 
3. பீளை - சிறுபீளை , பெரும்பீளை , என இரு 

Achyranthes lanata alias Aerva 
lanata . 


பூனைக்கண் குங்கிலியம் , ரூமி மஸ்தகி , mas 
ticha -- Mastic cat s eye dammer - Pistacia 
lentiscus . 


வகை 


பூனைக்கழற்சி , ஓர் வகைக் கழற்சி ; a grey 
coloured creeper - Caesalpinia munosoides . 


பூளைக்கொடி , a climbing wort plant -Herua 

scandens . 


பூளைப்பஞ்சு, 


} 


பூளைப்பூ , 


இலவம்பஞ்சு, silk cotton 
tree , see பூளை ; 2. பெரும் 
பூளை , javanese wort 
plant Aerva javanica . 


பூனைக்காச்சி , ஓர் கொடி , காயின் மேல்தோல் 
பூனை யின் மேல்தோல் போல் உரோமமுடை 
யதாயிருக்கும் ; கொடியிலைகள் 

அவரைக் 
கொடி போன்றது ; காய் கணையுள்ளதா 
யிருக்கும் ; காயினுள்ளிருக்கும் பருப்பு 
மாவு சத்துள்ள தாயிருக்கும் ; இம்மாவினை 
ஏழைமக்கள் பிட்டு முதலிய சிற்றுணவாகச் 
செயதுண்பார்கள் ; இச்செடி கோடிக் 
கரைக்காட்டில் மிகுதியாயுள்ளது , a twiner 
like lablab . The fruit is covered with 
hair . The flour of the seed is used for 
making pudding and eaten by the poor , 
It grows abundantly in the forest at Kodi . 
Karai . 


பூறுகம் , 


} 


தண்ணீர் மிட்டான் , thorny 
climber - water root 
Asparagus sarmentosis . 


பூறுகியம் , 


பூனண்டம் , 


தகரை , a plant - Cassia tora .. 


பூனைக்கடி , பூனைக்கடியின் விஷம் , bite of cat . 


- 


பூனாற்கண்ணிக் கீரை , ஓர் செடி , a plant 

| llecebrum sessile .. 


பூனாகக்கிண்ணி , See + நா கக்கிண்ணி , 
பூநாகத்தில் இரசம் கட்டும் . 


பூனைக்காஞ்சொறி , கிருமி , திமிர்ப் பூச்சி 
இவைகளை வெளிப்படுத்த 

உபயோகப் 
படுத்த உபயோகிக்கும் ஓர் பூண்டு . a climly 
ing plant used in medicine to bring out 
intestinal worms , germ etc , 

பூனைக் 
காலி . 


see 


பூனாகம் , இலைக்கள்ளி , leafy spurge . 


பூனாச்சிப்புல் , see குறத்திப்பாசி . 


பூனைக் காட்டஞ் சிலந்தி , ஓர் வகைச் சிலந்தி 
an insect . 


பூனிப்பயறு , பாசிப்பயறு . 


பூனைக்காந்தி , 


பூனில் , அகில் , eagie wood . 


பூனைக்காய்ஞ் சொறி , see பூனைக்காஞ்சொறி . 


பூனீர்சுண்ணம் , calcified பூநீறு , which see . 


பூனீறு , சவர்க்காரம் , soap ; 

2. பிண்டமாவு , 
which see ; 3 , பூநீறு , which see . 


பூ னைக்காய் வேளை , ஓர் வகைக் காய்வேளை , 
a species of a Goicon which see --Galega 
villosa .. 


3440 


பூனைப்புடுக்கன் காய் 


பூனை விரேதனம் 


பூனைக்காரிகம் , பூனைப்புல் , which see . 


பூனைப்பு தித்தான் , see பூனைக்காலி . 


பூனைக்காலவரை , பூனைக்காலிவித்து . 


பூனையண்டம் . 


see 


பூனைப்பீசின் . 


பூனைப்புரண்டி , cat s purr . 


பூனைப்புரண்டி சத்தம் , purring heart sound . 


பூனைக்காலி , கலவிக்கு வேண்டிய பலத்தைக் 

கொடுக்கும் ஓர் செடி , பூனைக்காஞ் சொறி , 
a climing plant used as a nerve tonic to 
promote sexual intercourse - Common , 
cowitch -- Mucana pruricus , the infusion 
of the pods is a remedy for dropsy and 
intestinal worms , the seeds are aphrodisiac . 


பூனைப்புலி, see கக்கு நாறி , a tree . 
பூனைப்புல் , , பூனையாதரம் , which see . 


பூளைப்பூண்டு, ஓர் விஷப்பூண்டு, a poison 
ous drug . 


பூனைக்காலி வித்து , இது பார்ப்பதற்கு அவ 
ரைக் கொட்டை போலிருக்கும் , seed of the 
climber - Mucana pruricus ; 2. கரும்பூனைக் 
காலிவித்து கருப் பாயிருக்கும் . 


புனையவரை, பூனை மயிரைப்போல் முசுமுசுப் 
பாயுள்ள ஓர் வகை யவரை , 

see பூனைக் 
காலி வித்து . 


பூனைக்கிழங்கு , 


சுணங்கு விருட்சம் , which 


ஓர்வகைக் கீரை , 


பூனைப்பேரிகம் , 
$ ee ., 


a kind of 


பூனைக்கீரை , 

greens ,, 


பூனை மடி , 


see பூளைப்பிடுக்கன் . 


பூனைக்குடல் , ஓர்வித நரம்புக் கயறு , cat jut ; 
2. பூனையின் குடல் , intestines of cat . 


பூனைக்கெளிறு , 


பூனை மயிர் , see பூனைக்கழற்சி ; 2 வெள்ளை 

மயிர் , thin fine hair on the foetus : the fine 
dowony hair found on the body except the 
pulams and soles Lanugo .. 


பூனைச்சத்தம் , நெஞ்சில் உண்டாகும் சத்தம் , 

a cardiac murmur like the mewing of a cat 
-- Bruit depiceulement .. 


பூனை மூ: லி , குப்பைமேனி , see புனைப்பகை . 
பூனையடிச் சிலந்தி , a kind of cancer . 


ear 


தனைச் செவி , குறை காது , deformed 
like of a cat . 


பூனையாதரம் , பூனைப்புல் , a kind of grass . 


ப 


சாறு , 


பூனை தொழுஞ்சாறு , குப்பை மேனிச் 
juice of rubbish plant Acalypha indica . 


னையின் தண்டு , பூனைக்கீரைத் தண்டு , 
stalk of your $ 500 , which see . 


பூனை வகை , different kinds of Cat s : 


பூனைத் திசை , தென் கிழக்கு ; அக்கினிதிக்கு 
south east , 


- 


Betavian teak 


பூனைத்தேக்கு , a tree 

Klichuhovia hospita . 


1 , மீன் கொல்லிப் பூனை , Felis viverrina . 
2 . சிவிங்கிப் பூனை . Felis bengalinse . 
3. புலிப் பூனை , Felis rubiginosa . 
4. காட்டுப் பூனை , Felis chaus . 
5. வீட்டுப் பூனை , Felis domestica . 
6. புனுகு பூனை , Civet cat Viverra 

civettina . 


பூனைப்பகை , குப்பைமேனி - Acalypha indica . 


பூளைப்பகைவன் , 


எலி , rat . 


பூனைப்பகைவன் முள் , எலிமுள்ளு, bone of 
rat . 


பூனைய்பஞ்சு , 


னைவணங்கி , குப்பைமேனி , cat worship 
ped plant ; rubbish plant -- Acalypha indica . 
It is used as vermifuge and as an antitode 
for poisonous bites , cats eat its root , and 
rub its head and neck over it ; 2. நாயுருவி , 
a plant - Achyranthes aspera . 


பூனைப்பீசன் , see பூனையண்டம் , scrotum 

of- cat; 2 . ஒரு கொடி , a creeper . 


பூனைப்பருந்து , 


பூ 


y cooroury , cat s tail grass — Timothy 

grass . 


பூனைப்பிடுக்கன் , 


ஓர் மரம் , a tree - Gre 
wia scabrophylla . 


பூனைவித்து , பூனைக்காலிவிரை. 


which see . 


பூனைப்புடுக்கு , 


பூனைப்புடுக்கன் காய் , இது 

பட்டவிடம் 
விரணமாகும் , the fruit of Maicana pruricus . 


பூனை விரந்தி , 
பூனைவிரு தனம் , 
பூனை விரேதனம் , J 


ஓர் கொடி , a climbing 
creeper- Capparis rox 
burghii . 


பெ 


பெட்டைத்தனம் 


பெண்டன் 


பெகுபுத்திரி, அம்பளங்காய் , 

அம்பளங்காய் , a plant cap 
able of binding - salt petre . 


பெட்டையன் , ஆண்மையற்றவன் , impot 

ant effiminate man , an individual in whom 
male and female ; characteristics are com 
bined ; 2. அலி , ennuch . 


பெங்கு , ஓர் வகைக் கள் , a kind of toddy . 


பெசலத்தி , a plant - Dolichondrone falcata . 


. 


பெச்சேஷரா , see 


பெண் , பெண் , 

பெண் , girl ; 2 . பெண் பிள்ளை 
female of the human species , woman ; 3 . 
விலங்கின் பெண் , female of animals ; 4 . 

கந்தகம் , sulphur ; 5. கற்றாழை , aloe . 
பெண் கரு . சுரோணிதம் , menstrual blood ., 


பலாசு 


பெடகருவாள் , கொட்டைக் கரந்தை , a plant 
which see . 


பெண் கலவி , 

intercourse 


sexual 


ஸ்திரி சம்போகம் , 
conjugal felicity. 


- 


பெடித்திரியான் , தழுதாழை , a shrub - cle 

rodendron phlomoides. 


பெண் காந்தம் , female magnet having little 

or none of magnetic power . 


பெடை , பெட்டை , a female bird as in பெட் 
டைக் கோழி . 


பெண்காணாச் சையோகம் , பெண்காணாச் 
சையோகம் பிடித்து தானால் , பேசாமற் கொல் 
லுமடா பிறநீர்க் கோவை . 


பெட்டகத்துத்தி . see கஸ்தூரி வெண்டை . 


பெட்டி , மூபரிவாய் , hare lipped mouth ; a 

deformed mouth . 


பெண் காமக்களை , 


காமநீர் , female 


semen . 


பெண் காமம் , 
maidens . 


amorous ardours of young 


பெட்டிக்கோரை, ஓர் வகைக் கோரைப் புல் , 
a kind of cyprus grass . 


சாம்பிராணி , 


பெண்குமஞ்சான் , 
frankin cense . 


incense ; 


பெட்டிலிக் குழல் , நச்சுக்குழல் , 
pipe . 


poisonous 


பெட்டிவெல்லம் , பனை வெல்லம் , பனங்கருப் 
பட்டி , palm jaggery . 


பெண்குறி , யோனி , female genital - puden 
dum mulibae . 

. 


பெண் குறிப்புண் , 


see யோனிப் புண் . 


பெட்டை , see பெடை 
பெடை , female of camel , 

, 
ass , horse etc. 


பெண் சங்கமம் . 
with woman . 


பெண் போகம் , intercourse 


பெட்டேகம் , see செந்தக்காளி 


பெட்டைக் கண் , சாய்ந்த , கண் quint eye . 


பெண் சரக்கு , புளிப்புச் சரக்கு , acid substance 

such tamarind , vinegar , fruit etc. 


பெட்டைக் கண்ணன் , சிறு கண்ணையுடை 
யவன் , one possessing small eyes . 


பெண் சரக்குச் சத்து , acid . 


{ 


பெட்டைக் கோழி , பெண்கோழி , a female 
fow ) - hen . 


பெண் செருப்படை , பெருஞ் செருப்படை , a 
prostate plant with large leaves as opposed 
to சிறு செருப்படை, 


பெட்டைக் குரல் , ennuchoid voice ; 

voice ; a high 
falsetto voice in man resembling that of a 
woman or ennuch . 


பெண்டகன் , பேடி , a ennuch . 


பெட்டைச்சி , பெண் பிள்ளை , woman . 


பெண்டகை , அலித்தன்மை , 

பெண்ணின் 
தன்மை , woman hood , feminine quality . 
பெண்டமுதமூலி , கொட்டைக் கரந்தை , 
which see . 


யிழந்து 


பெட்டைத்தனம் , ஆண்மையை 
பெண் நடத்தையை மேற்கொள்பவன் , the 
loss of male characters and assumption of 
famale characters -- Anandria . 


பெண்டன் , see பெண்டகன் . 


3442 


பெண்ணசை 


பெண்ணுறுப்பு 


பெண்டாளல் , பெண்ணைக் கெடுத்தல் , sedu 
cing a woman . 


பெண்ணாண்மை , பெண்ணுக்கேற்பட்ட 
ஆணுக்குரிய நடத்தை , the assumption of 
male characterstics by a woman Masculi 
nity - Viraginity . 


பெண்டு , see பெண் , woman in general , 


பெண்டுக் கழைத்தல் , to call upon or force a 

woman for sexual intercourse . 


பெண்ணாதம் , நாதம் , the semen of a woman ; 

2. மாதவிடாய் , menstrual blood . 


பெண்டுகசட்டி , one who is interested in 

dealing with or attending to the affairs of 
woman ; பெண்கள் 

நாணமுறாதவாறு சரச 
மாகப் பேசிப் பழகியிருப்பவன் . 


பெண்ணின் பருவம் , வாலை 1-16 , தருணி 

17-30 , பிரவிடை . 31-50 , விருத்தை 51 - 
முதல் , Vallai stage up to 16 years old , 
Tharuni from 17 to 30 years , Piravidai 
from 31 to 50 years , Viruthai from 5 | on 
wards . 


பெண்டுகம் , see கழற்சி , 


பெண்டைக்கால் , 


பருவபெயர் 


வயது 


பெண்ணகம் , நீர்முள்ளி , which see , 


அமுதநிலை 


பேதை 


பெண் குறி , 


பெண்ணங்கம் , 
female.. 


genital of a 


--- 


7 வயதுவரை 
11 வயதுவரை 
12 வயதுவரை 
19 வயதுவரை 
25 வயதுவரை 
31 வயதுவரை 


பெதும்பை 
மங்கை 
மடந்தை 
அரிவை 
தெரிவை 
பேரிளம் 
பெண் 


உச்சி , 
நெற்றி 
உதடு . 
பிடரி , 
சன்னம் , 
குய்யம் . 


பெண்ணடி , பெண்ணின் உள்மூலம் அல்லது 
தாது , female rectum or uterus , 


- 


பெண்ணமுதம் , கொட்டைக் காந்தை , which 


see . 


42 வயதுவரை 


அல்குல் . 


Qusor course , an hermaphrodite -- a female in 

whom the genital organs are similar to 
those of the male - Androgyna . 


பெண்ணமுரி , பெண் மூத்திரம் , the urine of 

female Children or girl or woman , 


பெண்ணின் தத்துவம் , சோதிட நூற்படி 
இன்ன இன்ன நட்சத்திரங்களிற் பிறந்த 
பெண் இன்னவிதமான இயற்கை குணங் 
களைப் பெறுவாள் , இது எட்டு வகைப்படும் ; 
according to astrology the character of the 
female will change according to the star at 
the time of her birth . 


பெண்ணரசு , அல்லிராணி , Queen Alli . 


பெண்ணரவம் , பெண் பாம்பு , female snake ; 
2 , பெண்போகம் , sexual intercourse . 


பெண்ணலம் , பெண்ணின் இன்பம் , Conjugal 
felicity . 


1. தெய்வ தத்துவம் , 
2. முனித் தத்துவம் . 
3 . நாகத் தத்துவம் . 
4. காந்தர்வத் தத்துவம் . 
5. பூதத்தத்துவம் , 
6. இயக்கித் தத்துவம் . 
7. அரக்கித் தத்துவம் . 
8 . பைசாத் தத்துவம் . 


பெண்ணழுக்கு , ருதுநீர் , menstrual fluid . 


பெண்ணன் , see பெட்டை , one destitute of 
manly power . 


பெண் ணாகா , ஸ்திரீசம் போகம் உதவாது , 
not to have connection with woman . 


பெண்ணீர் , பெண் பிள்ளையின் சிறுநீர் அல் 
லது ; மூத்திரம் , the urine of a girl , see 
பெண்ணமுரி . 


பெண்ணாசிகம் , தக்காளி , tomato . 


பெண்ணாசை, மூவகையாசையில் பெண்பால் 
விரும்பு மாசை , desire for woman . 


பெண்ணுறுப்பு , பெண்குறி , the genital of a 
female ( in botany ) ; 2. மகரந்தக் குழா 
யின் நடுவே நிற்பது , pistil . 


3443 


பெண் தத்துவப் புணர்ச்சி 


பெண்ப 23 ) 


பெண்ணூற்றுத் தோஷம் , பெண் குழந்தை ஒவ்வொருவகைப் பெண்களுக்கும் காரணங் 
களைத் தாக்கும் தோஷக் குற்றங்களினால் 

களாவன : நாகபக்கரணம் முதலிய ஏழு 

வகை லீலைகள் தெய்வத் தத்துவப் பெண் 
எற்படும் நோய்கள் ; இது சாதாரணமாய் 5 

களுக் கரியது , இப்படியே மற்ற வகைகளுக் 
மாதத்திய கருப்பிணி புருஷனிடம் புணர் கும் சொல்லியுள்ளது . 

different methods 
ந்து எழுந்து வரும்போது பெண்குழந்தை of intercourse according to the character 
எதிரில் பார்ப்பதனால் உண்டாகும் , இது 

or variety of the woman , 
மாதிரியே ஆண்குழந்தை எதிர்ப்பட்டாலும் 
குற்றம் ஏற்படும் , அது 

பெண தள்ளல் , பெண்சம்போகமில்லா திருத் 
ஆணூற்றுத் 

தல் , அதாவது விலக்கல் ( மருந்து சாப்பிடும் 
தோஷம் எனப்படும் , அப்படி உண்டான 

போது உண்டான பத்தியம் ) to avoid 
தோடம் , தாய்வழியாக வயிற்றில் இருக்கும் sexual intercourse . 
கருவுக்கும் உண்டாகி , அது பிறந்தஉடன் 
அதற்கு வயிறு வலித்தல் , களுக்குதல் . பெண் துடரி , நீரிழிவைப் போக்கவும் ஆண் 
முகம் கருகிப் பேய்முகம் போற் காணப் வசியம் உண்டடாகவு உபயோகிக்கு 
படல் என்பவைகளாம் , 

மூலிகை , a plant used for diabetes and also 
a woman after 

for influencing men 
intercourse in the night were to see a 
woman of five months pregnancy first when 
she comes out of the bed in the next 

பெண் பருவம் , ஏழுலகை பருவங்கள் see 

பெண்ணின் பருவம் . 
morning , the foetus in the womb gets 
affected and when it is born it suffers from 
pain in the abdomen and its face will be 

பெண்தோஷம் , சம்போகத்தினால் ஏற்படும் 
shrinked and look devilish . This is பெண் 

சன்னி , சுரம் முதலிய தோஷம் , delirium , 
னூற்றுத் தோடம் . Male after intercourse fever ect . , and caused by intercourse with a 
in the night were to see the five months 

woman in menses ; 2. குழந்தைகளுக்குண் 
pregnant woman first when he comes out டாகும் ஓர்தோவும் இதனால் குழந்தைகளு 
of the bed the next morning , tha foetus in 

க்கு நெஞ்சு வரண்டு கண் குளிந்து வெளுத்து 
the womb will be affected ; when it is 

பெருமூச்சு , வியர்வை , மயக்கம் இவைகள் 
born it suffers from pain in the abdomen 

உண்டாகும் , morbid affection in children 
etc. This is ஆண் ஊற்றுத் தோடம் . 

from various causes such as the child being 

the first to fall in sight or to be touched or 
" அரிவை யர்க்கும் ஆணகட்கும் அதனில் தோட taken by a woman after she is vitiated by 

மேதென்றால் abortion intercourse menses etc. It is of 6 
கருவாம அஞ்சு மாதத்தில் கானில கலந்த தாய் 

kinds : 1.பெண்ணூற்றுத் தோடம் ( சையோக 

முகத்தைப் 
பெறுவாள் அந்தப் பிள்ளைக்குப்பேனில் சுளுக்கும் ஸ்திரி தோடம் ) ; 2. அழிதோஷம் ( கர்ப்பம் 

வயிற்றுவலி 

அழிந்த தோடம் ) ; 3. குளித்தவள் கண்ட 
கருகு முகமும் பேயின் குணங் கணடே யறிந்து 

கொள்வீரே 

தோஷம் ; 4. தளத்தவள் எடுத்த தோஷம் 

5. முட்டுதோஷம் ( தார ஸ்திரி தோஷம் ) 6 . 
-பாலவாகடம் . 

குளிச தோடம் (பாலவாடகம் ) or குளி 

தோஷம் ; see குழந்தை தோஷம் , 
பெண்ணை , பன , palmyra tree ; 2 , பெண் 
மரம் . female tree ; 3. நீர்முள்ளி . thorny 
plant Hygrophila spinosa alias Aster 

பெண் நீர் , சிறு பெண் மூத்திரம் , urine of a 
cantha longifolia. 

girl ; 2. menstrual fluid . 


--- 


- 


- 


பெண்ணோட்டம் , நரிப்பயறு , a plant 
dew gram 

Phaseolus aconiti folius , 


பெண் பத்தியம் , மருந்துண்ணுங்கால் 

சையோகம் விடல் observation of diet , 
when taking medicine by avoiding inter 
course . 


பெண் தண்டு , காதினுட்புறத்துத் 

internal ear . 


தண்டு , 


பெண் பகசம் , செம் மரு தோன்றி , red frag 

. 
rant nail dye Lawsonia spinosh . 


பெண் தத்துவப் புணர்ச்சி , பெண்களின் 
இயற்கைத் தன்மையில் வாய்ந்த ஷை 8 
வகைப் பெண்களைக் கொக்கோக நுற்படி 
இன்ன இன்ன வகைப் பெண்ணை இன்ன 
எ தமாய்ப் புணர வேண்டும் என்று பலவித 
காரணங்களைக் கொண்டு செய்யும் புணர்ச்சி ; 


பெண்பனை , காய்க்கும் பனை , palmyra palm 

yielding fruits . 


3444 


பெண்மரை 


பெண் வழலை 


பெண்பால் , பெண் , female in generai ; 2 

முலைப்பால் , breast milk . 


பெண் பிசாசு , female devil 


பெண் மலடு , பெண்களுக்கு 
பெண்களுக்கு மாதந்த 

மாதந்த ருது 
காலத்தில் வெளிப்படும் இரத்தமானது திரி 
தோஷத்தினால் கருஞ் சிவப்பாயும் மஞ்சள் 
அல்லது நீல நிறநிறமாயும் சீழைப் போல் 
வெளுப்பாயும் கட்டியாயும் மலமூத்திர நிற 
மாகவுள்ள இக் குணங்களினால் கருத்தரியா 
திருக்குந் தன்மை , steribility or barrenness 
in woman due to several causes such as 
irregularities in menses or defective men 
struation in which the discharge assumes 
several colours forming some times clots . 


பெண் பிரண்டை , புளி பிரண்டை a climber 

hairy wild vine - Vitis setosa . 


பெண் பிள்ளை , பெண் , woman ; 2 . 

2. பெண் 
குழந்தை , female child , 


பெண் மாயமூலம் பார்த்தல் , பெண்ணோடு 
சேர் தல் , to copulate with woman . 


பெண்பீசம் , சினைப்பை , overium . 


பெண்மாயம் , See பெண் மயக்கம் , 


பெண் மாலை , பவளம் , coral . 


பெண் பைத்தியம் . பெண் போகத்திலே எப் 
போதும் நினைவேயிருத்தல் insane sexual 
desire in the male as opposed to one in the 
female Nymphomania .. 


பெண்மாவைக்கிழங்கு , 


பெண்போகம் , பெண் சம்போகம் , sexual 

connection . It is prohibited before 16 and 
after 70 years .. 


பெண்மூங்கில் , சாதாரண குழாய் மூங்கில் , 

a common bamboo . Female bamboo ; Hollow 
bamboo See மூங்கில் . The silicious concre 
tion known as tabasheer is a bluish white 
concrete light substance a secretion from 
the joints of the reed on a state of disease 
- malformation or fracture . it unsists of 
901 % of silica a minute quantity of lime and 
vegetable matter . see மூங்கிலுப்பு . 


பெண் போகவிடம் , பெண் 

புணர்ச்சியால் 
நேர்ந்த விஷநோய்கள் , disedse caused by 
vitiated intercourse .. 


பெண் மூச்சு , பெண் மூர்க்கம் , obstinacy of 
woman . 


பெண்மகள் , பெண் 


See 


பெண்பிள்ளை , 


பெண் மஞ்சள் , a variety of tumeric used by 

woman for smearing , round shaped tuber 
of turmeric 


பெண் மூத்திரதாரை , பெண்கள் மூத்திரப் 
பையினின்று அல் தலுக்கு ( வந்து சேரும் ) 
பின்வழியாய் வரும் மூத்திரவழி , female 
Urethra - Urethra mulicbre . 


பெண் மஞ்சான் , 


see 


பெண்குமஞ்சான் . 


பெண்மை , பெண் தன்மை , womanliness . 


பெண் மதம் , see 


பெண் காமக்களை . 


பெண்மையல், see பெண்மயக்கம் . 


பெண் மயக்கம் , 


பெண்ரோகம் , பெண்களினால் உண்டாகும் 
Glarus, venereal diseases . 


see 


பெண்போகம் . 


பெண்மயல் , 


பெண்லிங்கம் , யோணிலிங்கம் , clitoris . 


பெண் வகை , நான்கு சாதிப்பெண் , பதுமினி 

சித்தினி - சங்கினி - அத்தினி, 
தொகையகராதி , four classes of women 


see 


பெண்மரம் , புறவயிரமுள்ள மரம் , பனை , மூங் 
கில் , 

கமுகு , தெங்கு முதலியன , a tree 
having outer portion of stem harder than 
inside , such as palms ; 2 . காய்க்குமரம் , 
fruit bearing trees as opposed to those that 
that cannot bear fruits ; 3. மிருதுவான 
மரம் , soft spongy tree . 


பெண்வண்டு , தேள் , 


பெண்வதம் , Gynecology . 


பெண் மரை , பெண்ணெருமை , the she of a 
buffalo or elk , 

, 


பெண்வழலை , மாதத்துடக்கு , menstrual blood 
2 நாதம் , woman semen . 


3445 


பெத்தனத்தி 


பொட்டிக்கீரை 


பெண்விலக்கல் , sexual separation , 


பெத்தி , கறிமுள்ளி , a thorny plant - prickly 

night shade Solanum indicum . 


பெண்வில்வம் , இதன் பட்டை , பூ மஞ்சள் 

நிறமானவை , cf , ஆண்வில்வம் , its bark 
flower are yellow . 


பெத்திகை , பெருமுள் கத்தரி , brinjal with 
thorns . 


பெண் வெறுத்தோன் , woman hater 
ogynist . 


Mis 


பெந்தம் , பெத்தம் . which see . 


பெதரிகாளம் , காஞ்சிரை அல்லது எட்டி . a 

poisonous tree --Strychnos nuxvomica . 


பெந்தனம் , 
பெந்திப்பு . 


See பெத்தம் , 


| 


பெதிகாரம் , பொரிகாரம் . borax . 


பெந்திபேகம் , சிறு நீலி , indigo plant -- small . 


பெந்தை , அவலட்சணமாய்ப் பருத்தது . to 
grow 100 bulky and clumsy un - wieldy . 


பெதும்பை , பதினொறு வயதுப்பெண் , girl 
aged eleven years ; 2. எட்டு முதல் பதினொரு 
வயதுவரையுள்ள பெண் , girl aged from 
eight to eleven years . ( 9 வயதுப்பெண் 
அமுதநிலை நெற்றி ) 3. பெண் பொது 
woman in general. 


பெந்தைக்கண் , பெரியகண் , big eyes ugly to 

look at ; 2. முட்டைக்கண் , goggle eye . 


பெப்பமரம் , புளிகரணை , which see . 


பெத்தகாலம் , இலயகாலம் ; பிறவித்துன்ப 

மடையுகாலம் ; the period or time during 
which the soul in the body is subjected to 
karma or other evils from previous births, 


பெப்பர்மிண்டு , ஓர் சீனதேசத்துச் செடி , a 

small plant looks like பூதினா , ( Mint ) - 
Marrubium vulgare . 


பெத்தணத்தி , See பேதனத்தி 


பெப்பாசிட்டி , ஓர் பூடு ; இதன் காய் ஈரம்பட 
வெடிக்கும் . இதை அப்பளாசிட்டி என்பது 
முண்டு , a therb . See பேப்பாசிட்டி , 


பெத்தமுத்தி , இலயமுத்தி - பந்தம் வீடு 

the two states of the soul bondage and 
liberation . 


பெப்பிகனம் , வேங்கை , a tree -- Kino tree ,. 


பெத்தமுருவம் , பெருங்குரும்பை , a plant . 


பெயர் சொல்லான் , வசம்பு , 
Acorus calamus . 


sweat flag 


பெத்தமூலம் , சிறுவழுதலை , a plant of the 

brinjal species -- Solanum jacquini . 


பெயர் தனம் , 


1 


} 


see பெப்பிகனம் , 


பெயர் தானம் , 


பெத்தம் , கட்டு , bondage ; 2. பந்தம் , spiritual 

bondage ; 3. சேர்மானம் , earthly attach 
ment ; materialism as connection . 


பெயர்தல் , metastasis transference of 

bodily function or disease etc from one 
part or organ to another ; transformation of 
chemical compounds into others in process 
of assimilation by an organism , 


பெத்ததிசை , ஆன்மாபாசத்திற் குட்பட்டிருக் 
கும் காலம் , the period during which soul 
in the body remains subjected to mate 
rialism , 


பெயர்த்தவம் , ஓர் கொடி , ( தெள்ளு ) a 
climber . 


பெத்தலர் , நேர்வாளம் , Croton plant . 


பெத்தலாம் , 


பெய்கலம் , கொள்கலம் , a receiving vessel as 

in distillation retort or receiver . 


} 


See பெத்த முருவம் . 


பெத்தல் , 


பெய்தல் , கொட்டல் , விடுதல் , pouring into 

2. செறித்தல் , inserting ; stuffing ; 3. 
போடுதல் , placing or putting in . 


பெத்தற்குரும்பை , பெருங்குரும்பை , a plant . 


பெத்தனத்தி , See பேதனத்தி . 


பெரட்டிக்கீரை , a kind of greens . 


3446 


பெரியகண்ணாகம் 


பெரிய தகரம் 


Oui Oun , a disease like dropsy caused by 

the deficiency of vitamin - Thiamine hydro 
chloride marked by swelling of the body . 


பெரிமாதப் பூடு , 

தழுதாழை, a tree 
Clerodendron phlomoides. 


NOTE by C. D. இது பெரிய கண்களையுடைய 
துத்த நாகத்தைக் குறிக்கும் , the cut 

cut or 
broken surface of zinc will appear with big 
facets or islets where as சிறு கண் நாகம் 
broken surface will possess small facets of 
istats . When zinc is purified or consoli - 
dated these facets must become smaller & 
smaller and disappear finally . 


பெரிய , பெரு . large , broad ; 2 , நீண்ட , long ; 

3. பருத்த , big ; buiky . 


பெரிய அந்தர் தாமரை , See பெரிய ஆகாசத் 
தாமரை . 


பெரிய கம்பி , பெருங் கம்பிப் பூடு , a large 

species of gum plant - Cumby resin tree - 
Gardenia gummifera alias O. latifolia . 


பெரிய அறுகு , யானையறுகு , a kind of grass 
- Panicum ischoemoides . 


Tacca 


பெரிய கருணைக் கிழங்கு , a corm 

pinnatifida. 


பெரிய ஆகாசத்தாமரை, பெரி. ! அந்தரத் 

GT LOGOUT , a water or aquatic plant 
variety of — Pistia stratiotes . 


big 


பெரிய களா , பெருங்களா, 

பெருங்களா , a plant 
thorns - Carissa carandas . 


with 


mace 


பெரிய ஆம்பல் , பெருவல்லி; அல்லி , 2 big 

species of water lily --- Nymphae edulis . 


பெரிய காட்டு சாதிக்காய் , wild 

Myristica mulubarica. 


பெரிய ஆல் , வடவிருட்சம் , Big banyan tree 

Ficus bengalensis . 


பெரிய குண்டுமணி , யானை குண்டுமணி a 
tree -- Adananthera pavonina .. 


பெரிய ஆவிரை , see ஆவிரை . 


பெரிய குருடனார் . பாம்பாட்டிச் சித்தனின் 
தகப்பன் , father of Pambuhatti Siddhar . 


பெரிய இரசாயினி , - Lymphatic vessel . 


பெரிய கடலை , 


பூசனிக்காய் , pumpkin , 


பெரிய இலவங்கப்பட்டை , மொத்து இலவங் 
கம் பட்டை , Wild Cinemon Cassia bark 

Cassia lignea .. 


பெரிய கோ சாதகி . பேய்ப் பீர்க்கு , a wild 

bitter kind of gourd - Luffa amara . 


- 


பெரிய கோவை , பெருங்கோவை , a Ta rge 
caper a climbr Bryonia grandis . 


பெரிய ஈஞ்சு , see பேரீஞ்சு . 


பெரிய உடைமரம் . 


பெரிய சலவாதி , மலங்கழித்தல் , going to 

stools . 


-- 


பெரிய உதியம் , a tree Spathe trumpet 

flower tree — Addichos crispa . 


பெரிய சாலி , ராலிமரம் அல்லது மராமரம் sea 

side Indian oak Eugenia racemosa . 


பெரிய எலுமிச்சை , கொடி நாரத்தை , lemon 
fruit - Citrus lemonum . 


பெரிய சிவப்பம் மான் பச்சரிசி , a milky plant 

--- Euphorbia pilulifera red variety . 


பெரிய எழுத்தாணிப் பூடு , an prostate herb 

large variety of Lactuca sarmentosa . 


பெரிய சீரம் . பெருஞ் சீரகம் அல்லது சோம்பு 
a plant - Pimpinella anisum . 


பெரிய சேரான் , a tree glabrous marking nut 

Semicarpus travancoria . 


பெரிய ஏலக்காய் , காட்டேலம் , greater or 
Ethiopian cardoman -- Capsules or Amo 
Amonum subulatum . see பேரேலம் , 

. 


num 


பெரிய சோதி , மகா மூலிகை 23 - ல் ஒன்று , 

one of the 23 - kinds of drugs of higher 
qualities . 


பெரிய கண்ணாகம் , பெரிய கண்களையுடைய 
ஓர் வகை நாகப்பாம்பு , as opposed to சிறு 
கண்ணாகம் a species of cobra with big eyes . 


பெரிய தகரம் , கிரந்தி தகரம் , which see . 


3447 


பெரிய முருங்கை 


பெரியாணங்கை நீர் 


பெரிய தகரை, பெருந்தகரை - Cassia sophera ; 
2. பொன்னாவிரை , a plant shrub - Cassia 
auriculata ; 3. பேராவிரை , which see . 


பெரிய முள்ளங்கத்திரி, 
thorns . 


a brinjal with 


பெரிய முள்ளங்கி , இரசத்தைத் தாக்குமோர் 
மூலிகை , a plant acting on mercury . 


பெரிய மூக்கறட்டை , see மூக்கறட்டை . 


பெரிய தக்காளி , cape 

gooseberry ; edible 
winter cherry - Physalis peruviana . The 
fruit exactly resembles the winter cherry 
of English gardens . It is concealed in leaf 
appendage . The young shoots bear the 
finest fruits . Fruits make good preserve . 


பெரியமூளை , அமுதமூளை . cerebrum . 


பெரிய தழற் கொடி , larger scratch wort 

Mucana monosperma . 


பெரியம்மான் பச்சரிசி , பெருஞ்சித்திரப் 
பாலாடை a milky plant Euphorbia 
pilulifera. 


பெரிய தும்பை , ஓர் வகைத் தும்பை , a plant 

--- Leucus cephalotus . 


பெரியம்மை , ஓர் வைசூரி ; முதலில் காய்ச்ச 
லுண்டாகி கடனைப் பிரமாணம் கொப்புளங் 
கள் உடம்பு முழுவதும் முத்துகள் போலே 
எழும்பி உடம்புவலி , கீல் தளர்ச்சி முதலிய 
குணங்களுண்டாகு 

மோர்வகை அம்மை , 
( வ - மொழி மசூரிகை ) , small pox with 
large eruptions or blebs - 

Variola pimp 
hegosa . 


பெரிய தெள்ளுக்காய்ச் செடி , Negrobean 

plant , the pods are highly irritating 
Mucona monosperma 

alias Carpopogon 
monospermum .. 


பெரிய நங்கை , பெரியாணங்கை as opposed 

to சிறியாணங்கை - Polygala elongata as 
opposed to Polygala grinersis. 


பெரியலவங்கப் பட்டை.. , கருவரப் பட்டை , 

Cassia bark tree - Cinnamomum tamala . 


பெரிய வழுதலை , a big brinjal with thorns . 


பெரிய நறுவிலி , பெருநறுவிலி, a tree large 

sebesteus Cordia myxa alias C , obliques , 


- 


பெரியவாகாசத் தாமரை , See பெரிய ஆகா 
சத் தாமரை . 


பெரிய நாய் முள்ளு , ஓர் 

kirid of ulcer , 


விரணநோய் , 


a 


பெரிய வாத்தி , a tree - Bauhmia purpurea . 


பெரிய நுணா . 


a tree 


Morinda citrifolia . 


பெரிய விலை , முடக்கற்றான் , palsy curer - 

Cardiospermum helicacabum . 


பெரிய நோவு , மிகுவலி , severe pain ; 2 . 

பிரசவ வளி , labour pain . 


பெரிய வில்வம் , பெருவில்வம் , a tree - Aegle 
marmelos . 

. 


பெரிய படலம் , 


பெரியவுரி, வண்ணானவரி- indigofera. 


ஊர்க் குருவி , a big species 


பெரிய பாசம் , 

of sparrow 


பெரிய வெலுமிச்சை , பிள்ளையார் எலுமிச்சை, 
large lime - giant 1emon - Citrus medica 
limonum .. 


பெரிய பாண்டத்தி , ஒர் வகைத் தொட்டி 
wirangi Goot , a kind of red arsenic or orpi 
ment . 


பெரிய வெள்ளை , பிரஸ்நபரணி , which see . 


பெரியபுடம் , a big fire with cow dung cakes 

for calcination , 


பெரியன் அளவு , ஒருபலம் அல்லது ஒருவிராக 
0070 L-, one palam or one pagoda weight . 


பெரிய பூளை , பெரும் பூளை , which see . 


பெரியாணங்கை , பற்பவகைக்கும் , செந்தூர 
வகைக்கும் , விடத்திற்கும் 2. பயோகிக்கும் 
ஓர் சிறந்த மூலிகை , a very rare plant used 
in medicines and in poisons . 


பெரிய மாவிலிங்கம் , பெருமாவிலிங்கம் , 
Lingam tree – Crataeva religiosa . 


பெரியாணங்கை நீர் , ருது நீர் , menstrual 

fiuid ; 2. சிறுநீர் , urine . 


பெரிய முருங்கை , large morinda . 


3448 


பெருகளா 


பெருங்கட்டுக்கொடி 


பெரியாதளை , காட்டாமணக்கு , 
Jatropha curcas . 


a plant - 


பெருகா கோளி , நீரிழிவைப் போக்கும் ஓர் 

1605 $ 17Garof , unidentifled plant said 
to cure diabets .. 


பெரியா நங்கை , பெரிய நங்கை , which see . 


பெருகாஞ்சி , 


பெரியா நீதம் , பெருமருந்து அல்லது ஈஸ்வர 
மூலி -- Aristolochia indica . 


பெருகாஞ் சொறி , பெருங் காஞ்சொறி , as 
upposed to பூனை அல்லது புன் காஞ்சொறி , 
large climbing nettle - Tragia involucrata . 


பெரியாமணக்கு , பெரிய விதைகளைத் தரும் 

ஆமணக்குச் செடி , caster plant which yields 
large sized seeds - Ricinus communis . 


பெருகி see 


துத்தம் . 


பெருகிலை , a plant 

natum . 


Cleodendron infortu , 


பெரியானாதி , தான்றி , a tree - Terminalia 

bellerica . 


பெருகுதல் , see பெருகல் ; 2. பருத்தல் 

as ir வயிறு . enlargement as of stomach . 


பெரியோருண்ணுங் கற்பம் , கஞ்சாயிலை, 

முப்புக்குரு, leaf of ganja plant - Indian 
hemp 

Cannabis sativa, 


பெருகுவேறு , வேறு தயிர் , fresh curd . 


பெரியவீடு கொள்ளி , see பெருவிடுகொள் . 


பெருக்க மரம் , பப்பரப் புளிமரம் , a species 

of large tree , brahmin tamarind tree - 
Adansonia digitata . 

. 


பெரின்பானல் . 


பெரு , பெரிய , ! arge ; 2 பருத்த , bulky : 3 . 

நீண்ட , long . - 


பெருக்கி , நாதம் , menstrual blood ; 2. விந்து 

semon . 


பெரு ஈசன் , எருமை , buffalo . 


பெருக்கு , மாதப் பெருக்கு , menstruation ; 

2. வெள்ளம் , overflowing as நீர்ப்பெருக்கு 
in diabetes . and இரத்தப் பெருக்கு , in hae 
morrhage ; 3. பப்பரப்புளி, fruit of Adan 
sonia digitata.. 


பெருகடம்பை . பெருங்கடம்பை மரம் , a tree 

Barringtonia acutangula. 


பெருக்கு வேளை , உச்சிப் பொழுது. midday . 


பெருகமுடித்தல் , 


பெருங்கடம்பு . பெரிய கடம்பு மரம் , see 
பெருங்கடம்பை . 


பெருகம்பு , தயிர்ச்சலம் , whey water thin 

fluid found in the formation of curd . 


பெருங்கடம்பை , Hyjal tree 

acutanglea .. 


Barringtonia 


பெருகரண்டி நிறை , பெரிய கரண்டியளவு , 
table spoonful as opposed to சிறுகரண்டி 
நிறை , teaspoonful . 


பெருங்கடப்பைக் கிழங்கு , 


பெருங்கடற்றாமரை ஒர் கடல்மீன் , a sea fish 

--Discosomia .. 


பெருகரந்தை, பெருங்கொட்டைக் கரந்தை 
as opposed to சிறுகொட்டைக் கரந்தை , 
Indian globe thistle --Sphoecranthus indicus . 


பெருங் கடுகு , செங்கடுகு , red mustard . 


பெருகல் , பெருகுதல் , distending ; 2. வளர் 

தல் , growing in size ; 3. வீங்கல் , swell 
ing ; 4. அதிகமாதல் , increasing . 


பெருங்கடுக்காய் , கப்பற் கடுக்காய் , a big 
gall nut 


பெருங்கடுச்சி , தழுதாழை , a tree - Clero 
dendron phlomoides . 


பெருகளர்வா , see களர்வா . 


பெருகளா, கார்கொள் மரம் , a tree - Salva . 

dora indica ; 2. பெரியகளாக்காய் , large 
caranda -- Carissa carandas . 


பெருங்கட்டுக் கொடி , 

தண்ணீர் 

கட்டுங் 
கொடி . as opposed to சிறு கட்டுக்கொடி , 
coagulating creeper ; broom 

creeper 
Cocculus villosus ( bigger variety ). 


3449 


பெருங்காசா 


பெருங்கிடை 


பெருங்கத்தரி , பெரிய கத்திரிக்காய் , big 
brinjal . 


பெருங்காசி . பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு , 
anise fruit - Pimpinella anisum . 


பெருங்கத்தாரி , செங்கந்தாரி . which see . 


பெருங்காஞ் சொறி , ஓச் வகைக் காஞ்சொறி , 
a twiner - Tragia involucrata . 


பெருங்கத்திகம் , தருப்பைப்புல் , sacred grass . 


பெருங்காஞ் சொறி , பெரிய செந்தொட்டி , a 
plant , See செந்தொட்டி . 


பெருங்கம்பிப் பூடு , see பெரிய கம்பி . 


பெருங்காமிசம் , தாளிசபத்திரி , which see . 


பெருங்கம்பில் , 


see 


பெரிய கம்பி . 


பெருங்கரணை , see பெரிய கருணைக் கிழங்கு . 


பெருங்காயக்கலவை மெழுகு . நடகாயம் , a 
compound pill of asafoetida. 


பெருங்கரணை ; சேனைக்கிழங்கு , large yam ; 

elephant yam Amorphophallus campanu 
latus , 


பெருங்காய நாறி , பெருங்காயப் பால்மரம் , 
that which has the smell of asafoetida 


பெருங்கரண்டி , பெரிய கரண்டி , big spoon ; 
table spoon . 


பெருங்காயப்பால் , a resinous gum obtained 

from the root of Ferula foetida, it is 
powerful antispasmodic , stimulent and 
expectorant useful in hysteria and bronchial 
affections.. 


பெருங்கரந்தம் , see 


கடற்பிலா . 


பெருங்கரப்பான் , a variety of skin disease 

affecting mostly , children - a variety of stro 
phulus in which the papules are larger , not 
inflmed Strophulus candidus . 


பெருங்காயம் , பாரசீக தேசத்தில் விளையும் 

ஓர் செடியின் வேரிலிருந்து எடுக்கும் பால் , 
Ferula asafoetida an exudatien from the 
root of a plant growing in Persia . It is 
used in curry and other food. It is stoma 
chic , antispasmodic and anthelmintic . 


பெருங்கரிசல் , தேரையர் செய்த ஓர் தமிழ் 

வைத்திய நூல் , a Tamil Medical Work 
compiled by sage Theriyar . 


பெருங்காயம் , ஓர் மருந்து ; வயிற்றுவலி , 
பொருமல் , சூதகசன்னி , சூதக வயிற்றுவலி 
போம் . 


பெருங்களா , see பெரியகளா . 


பெருங்காரை , ஓர்வகைக் காரை ; வலிக்காரை . 
a shrup with edible leaves --Divine Jasmine 
-- Randia uliginosa ; 2. ஒருமீன் , a kind of 
fish ; 3. மதுக்காரை , a tree . 


மந்தாரை , 


jasmine 


பெருங்கள்ளி , கள்ளி 
Spurge - Plumeria alba . 


பெருங்காராமணி , பெரிய காராமணிப்பயறு , 
cow gram or cow pea - Vigna Catiang alias 
Vigna unguiculata . 


பெருங்கறி , செங்கீரைத் தண்டு , red vaiety 

of Amaranthus . 


பெருங்கற்றாதி , தாளிப்பனை . which see . 


பெருங்கால், } திகைப்பூடு , which see. 


black 


பெருங்கால் , 


யானைக்கால் , elephantiasis of 


பெருங்கற்றாழை , கருங்கற்றாழை , 
variety of Aloe . 


the leg .. 


big mushroom 


edible 


பெருங்காளான் , 

kind of fungus . 


- 


Convol 


பெருங்காகிரி , தாளி , a creeper 
vulusorder . 


பெருங்காமகோளி, unidentified plant , 


பெருங்கானம் , பேய்த்தும்பை , a plant - devil 
thumbai . 


பெருங்காக்கணத்தி , காட்டுக் காக்கணத்தி , பெருங்கானல் பேய்ச்சி , 

பேய்த் தும்பை , 
see தாக்கணத்தி . 

which see . 


பெருங்காசா , iron wood tree -- big variety 

of Memycylon edule . 


பெருங்கிடை. , நெட்டி , a plant 

nomene indica alias A. aspera . 


Aechig 


3450 


பெருங்குரல் நாரை 


பெருங்குகையான் 


பெருங்கிரந்தி , ஓர்வகைக் கிரந்தி நோய் , a | பெருங்குரு , மருட்கிழங்கு , see பெருங்குருமல் . 
kind of veneral visease . 

பெருங்குருடு , சக்கரவாகப்புள் , a fabulous 
பெருங் கிலுகிலுப்பை , a plant - large rattle bird said to devour elephants . 
wort Crotolaria laburnifolia (major .) 

பெருங்குருந்து , காட்டுக்குருந்து , a kind of 
பெருங்கிழங்கு , பெருமருந்து . ஈசுரவேர் , a wild lemon tree Indian wild lime 
twiner - Aristolochia indica . 

Atlantia monophylla ; 2. மலைக்கு நந்து , 
hill lemon tree , 


பெருங்கிளா , பெருங்களா , which see . 


பெருங்குருந் தொட்டி . பேராமுட்டி , a medi 
cinal drug -- Pavonia odorata . 


பெருங்கிளுவை , பாலில்லாப் பெண்களுக்குப் 
பாலுண்டாக்கும் ஓர் பறவைக்கறி , a birds 
meat which ( when taken collects milk in 
the woman s breast ) is lactogogue . 


பெருங்குருமல் , மருட் கிழங்கு , lowstring 

hemp root -- Sanseveira rox burghiana .. 


Indian 


பெருங்கீரிப் பூடு , கீரிப்புரண்டான் ,, 

snake root Ophiorrihza mungoos . 


பெருங்குரும்பை , ஓர் மருந்துச் செடி , a herb 
aceous plant ; 2. கோஷ்டம் , a plant 
Arabian costus ; 3 பூலாங் கிழங்கு , long 
zedoary Carcuma zedoaria . 


பெருங்குடலதோமுகம் , மலக்குடலில் கீழாக 
ஓடும் ஓர்பகுதி , descending colorn . 


பெருங்குலிகம் , தகரை , 

Cassia tora .. 


foetid 


cassia 


பெருங்குடலழற்சி , See பெருங்குடற்றாபனம் . 


a 


பெருங்குடல் , மலக்குடல் , சிறுகுடல் ஈறாகத் 
தொடங்கி அபான வாயில்வரை 5 அடி நீள 
முள்ள மலக்குடல், large intestine it 
extends from caecum to the rectum , 


பெருங்குழம்பு , அகஸ்தியர் குழம்பு , 
medicine of wax consistency useful for 
various diseases . cf. கௌசிகர் குழம்பு . 


பெருங்குடல் குறுக்கு , மலக்குடலில் குறுக் 
காக ஓடும் ஓர்பகுதி , transverse colon . 


பெருங்குறட்டை , காக்கணங் 

கொவ்வை , 
a wild creeper with blue fiowers – Clitoria 
ternatea : 2 . 

ஈசரமூலி , Indian birth woot 
Aristolochia indica . 


பெருங்குடல் நழுகல் , coloptosis . 


பெருங்குறிஞ்சா, நறுங்குறிஞ்சா, a plant ;; 

scammony swallow wort am Asclepias vormi . 
toria . 


பெருங்குடல்வலி, மலகுடல்வலி , pain of the 

colon Cololalgia . 


பெருங்குறிஞ்சி , செங்கிறிஞ்சி , red coorinjy 

tree -- Gluta travancoria . 


பெருங்குடற்கோளாறு , மலக்குடலிற் ஏற்ப 
டும் நோய் , any disease or disorder of 
colon Colonopathy : 


பெருங்குறுந் தொட்டி . சிவப்புக் குறுந் 
தொட்டி . 

see குறுந்தொட்டி . 


பெருங்குடற்றாமனம் , பெருங்குடலழற்சி , 

inflammation of the large intestine 
Colonitis . 


பெருங்குறுந்தோ திகம் குருந்து . a tree . 


பெருங்குன்றி , மஞ்சாடி அல்லது 
பெருங்குட்டம் , குறைநோய் அல்லது தொழு 

யானைக் 
நோய் , leprosy . 

குன்றிமணி , a tree -- Adananthera pavonina . 


பெருங்கெண்டை , 


a disease . 


பெருங்குமரி , கருங்கற்றாழை , யானைக் கற் 
றாழை , elephant aloe - Agave Americana . 


பெருங்கைமூலி. 


பெருங்குமிழ் , குமிழமாம் , cashmere tree -- 

Gmelina arborea ; 2. தசமூலத்தொன்று , 
it is one of the ten roots ( dasamula ) . 


பெருங்கையால் , ஓர் சிறுகொடி கிலுகிலுப் 
பை , a creeper . 


பெருங்குரல் நாரை , ஓர்வகை நாரை , a kind 
of heron . 


நீர் , 


பெருங்கையான் , ஐங்காய 
காய ஜெயநீர் . 


see ஐங் 


3451 


பெருங்கோளி 


பெருஞ்சீரகம் 


பெருங்கொடிக்கீரை , see பிளிச்சிறுகீரை . பெருசங்கன் , a shrub with thorns Aze 

matetracantha . 
பெருங்கொடி முந்திரி , பெரிய திராட்சைக 
ளாக காய்க்கும் கொடி , இப்பழத்தால் சோம பெருசா , ஓர் வகைக் கல் , a kind of stone . 
ரோகம் , தாவர விஷம் , உன் மாதம் மூத்திர Turquoise stone 
தோஷம் போம் , உடம்பு குளிர்ச்சி , கண் துலக் ! 
கம் சுக்கில விருத்தியுண்டாம் , large grape பெருச்சாளி , ஓர் பெரிய எலி இனம் , bandi 
vine -Vitis vinifera . 

coot . 


- 


பெருங்கொடிமூலி, தபைச் சுருளி, which see . 


பெருஞ்சண்பகம் , as opposed to (சிறு சண்ட 
கம் ) see சண்பகம் . 


பெருங்கொடிவேலி, see வலியகொடிவேலி . 


பெருஞ்சாதிக்காய் , large nut meg - Myristica 

malabarica . 


பெருங்கொடுப்பை . பெரிய அல்லது செழு 
மையாக உள்ள பொன்னாங்கண்ணி , which 


see . 


பெருஞ்சாதிச் சேவல் , சீமைச் சேவல் , a large 

variety of European cock foul. 


பெருங்கொண்டலாத்தி , புழுக்குத்திப்பறவை , 
a bird ; a large species of houp . 


பெருஞ்சாதிப்பூ . வெள்ளை 

ஒழுக்கைப் 
போக்கும் ஓர் வகைப்பூ , the flower of a 
plant capable of curing gonorrhoea . 


பெருங்கொத்தவரை , large or long cluster 

bean . 


பெருஞ்சாம்பிராணி , பிரமி , a prostate plant 

Gratiola moniera . 


பெருங்கொய்யா , சிவப்புக் கொய்யா , red 
guava . 


பெருஞ்சாரணை , மூக்கரைச்சாரணை , which see 


a 


பெருங் கொழுமிச்சை , கடற்கொழுஞ்சி , 
variety of lime. 


பெருஞ்சிமிட்டி , பேய்சிமிட்டி , a creeper bitter 

apple - Cucumis colocynthis . 


பெருங் கொன்றை , ஓரு வகைக் கொன்றை ; 
சரக்கொன்றை மரம் Cassia fistula . 


பெருஞ்சிரங்கு , யானை சிரங்கு , Scabies . 


பெருங் கொன்னை , குளோப்புக் கொன்னை 
a variety of cassia tree — Cassia glanca . 


பெருசிருங்கி , ஆட்டுச்செவி , a kind of medi 


nal plant .. 


பெருங் கோரை , நாட்டுச் சடாமாஞ்சில் , 

kind of Indian grass - Indian spikenard . 


பெருஞ்சிலும்பான் , ஓர் பூடு , an herb . 


பெருஞ்சிவதை, கருப்புச் சிவதை, black 
turpethroot - Thomasa turpethum { nigrum ) . 


பெருங் கோரைக் கிழங்கு , பிசிறு கோரைக் 
கிழங்கு , large sedge - Cyperus umbellatus , 


பெருங் கோவகம் , சோதிப்புல் , 


which see .. 


பெருஞ்சின்னி , சீதசின்னி. ( விஷக்கடி யைப் 
போக்கும் ) , a plant used as an antidote in 
poisonous bites ; 2. சிறுசின்னி - காணாக் 
கடி விஷம்போக்கி . 


பெருங் கோவிகம் , கோவை , a climber large 

caper Bryonia grandis . 


- 


பெருஞ்சீசிகம் , சோம்பு , see பெருஞ்சீரகம் . 


பெருங் கோவை , செங்கோவை ; saffron caper 

· Rhynchocarpa foelia . 


பெருங் கோழிகம் , முத்தக் காசு , coray root 

small sedge - Cyperus rotundus . 


பெருஞ்சீரக புட்பம் , சோம்பு புட்பம் , flower 
of Genby which see . 


பெருங் கோழியவரை , West indian sea side 

bean Canavalia obtusifolia . 


பெருஞ்சீரகம் , சோம்பு , anise seed - Pimpinella 

anisum alias Anethum Foeniculum . 
னால் குழந்தை மாந்தம் , புளிப்பு , வாந்தி , 
வயிற்றுவலி , பொருமல் போம் , it cures 
indigestion of children , vomiting , stomach 
pain etc. 


பெருங் கோளி , Mahamadan tooth brush tree 

- Salvodora persica . 


3452 


பெருத்தல் 


பெரு நிம்பம் 


பெருஞ்சீரம் , see பெருஞ்சீரகம் . 


பெருநகக்கொன்றை , நரிக்கொன்னை அல் 
லது சிவப்புக் கொன்றை , a tree - Indian 
laburnam Cassia marginata . 


பெருஞ்சுணைச்சி , see பெருங்காஞ்சொறி , 


பெருஞ்சுந்தரி , கல்லரளி , which see . 


பெருநண்டு , பெரிய நண்டு , a large crab ; 2 . 
கடல் நண்டு , sea crab . 


பெருஞ்சுருட்டை , ஓர்வகைப் பாம்பு , a kind 
of snake .. 


பெருநீந்தியா வட்டம் , பெரும் பூவையுடைய 
நந்தியாவட்டம் , a plant having double white 
petals ; 2 , அடுக்கு நந்தியாவட்டம் , 

Taberno montana coronaria . 


பெருஞ்சூலி , see மருட்சூலி. 


பெருஞ்சூலினி, அகச்சூலி , a tree . 


பெருநவ்வல் , 


பெருஞ்லை , ஓர்சூலை , a disease marked by 

shooting pain . 


பெருதறளை , ஓர்வகை நறளைப்பூடு , a large 
species of winding plant - Cissus vitigenea ; 
2. புளிநறளை Vitis lanata . 


--- 


பெருஞ்செண்பகம் , சிவப்புச் சண்பகம் . red 
champauk . 


பெருநறுவிலி , விருசமரம் , a tree yielding 
large fruits -- Cordia obliqua alias c . 
fulvosa ., 


பெருஞ்செந்திராய் , See திராய் . 


பெருஞ்செந்தொட்டி , see பெருங்காஞ்சொறி 


பெரு நன்னாரி , மாகாளி, a twiner அல்லது 
மாவிலங்கிழங்கு . 


பெருஞ்செப்புத் தொட்டி .. சிவப்புச்செந் 
தொட்டிப் பாஷாணம் , a prepared arsenic . 


பெருநாகதாளி, big cactus . 


பெரு நாகப்பூ . தக்கோலம் , ஓர்பூடு, a medici 

nal herb -- Mesua ferrea . 


பெருஞ் செம்பரத்தை , a shrub double 

petaled Shoe flower plant - Hibiscus rosa . 
sinensis . ( Hibiscus rosasinensis ) 


பெரு நாகேசுரம் , as opposed to சிறுநாகப்பூ . 


பெருஞ் செய்யான் , ஓர் தேள் , a kind of scor 

pion ; 2. பெரும் பூரான் , a big centipede . 


பெருநாங்கில் , a tree , 


பெருஞ் செரிப்பான் , see சாலி , tree 


பெருநாங்குலிகம் , பெருநாங்கில் , a tree . 


பெருநாடி , a big artery . 


பெருஞ்செருப்படி , வட்டச் செருப்படை , a 

plant ( prostate ) with large leaves like 
that of swan --- Cordenia procumbens. 


பெருநாணல் , நாணற்றட்டை, a large species 
of reed -- Arundo Karka; 2. கொருக்குத் 
தட்டை , writing reed . 


பெஞ்சொறி , தவளைச் சொறி , ( வட , மொ ) 
பதுமகண்டக ரோகம் , a skin disease toad 
skin - Phrynoderma , 


பெருநாரத்தை , கடார நாரத்தை , a tree ; 2 , 
பப்பளிமாசு , - Citrus grandis . 


பெருஞ்சோதி , See பெரியசோதி . 


பெருஞ்சோலி . 


பெருநாரை , ஒர் பருத்தநாரை , common adju 

tant bird or Gigantic stork - a scavenger 
attending slaughter house and burning 
grounds ; roosts on tops of houses . Its head 
is said to contain a zahrmorah or poison 
killer stone . Telugu name of the bird is 
பீறு தல கொங்கா . 


பெருதாளி . 


பெருத்தகாயம் , 
hurt . 


வலுத்தகாயம் , 


grievous | பெருநாவல் , சம்பு நாவல் , large Jamoon 

Eugenia jambos . 


பெருத்தல் , பருமையாதல் , to grow stout ; to 

grow big : becoming bulky . 


பெருநிம்பம் , வேம்பு , Margose tree 

achta indica .. 


Azadir 


3453 


பெருந்தாரா 


பெருந்தேசி 


பெரு நிலவேம்பு , as opposed to சிறுநில 

to சிறுநில | பெருந்தாழை , பெரிய தாழை , Big screw pine 
வேம்பு . 

-- Pandanus odoratissimus ; 2. சீமைக்கற் 

றாழை , great aloe ; foreign aloe - Furcraca 
பெருநீர் , கடல் , sea ; 2. சமுத்திரம் , ocean . gigantia ; 3. யானை கற்றாழை , Agave 

Agave sisalana or Agave veracrwz . 
பெரு நூல் , அகஸ்தியர் இராமதேவர் செய்த 

தமிழ் வைத்திய நூல்கள் ; அகஸ்தியர் பெருந்தாளி . மலைத்தாளி , a large species of 
செய்த 12 காண்டங்களங்கிய 12,000 வேறு creeper - Convolvulus . 
நூல்களில் காணாமார்க்கம் இந்நூலில் காண 
QUILD , Name of two Tamil medical works பெருந்திணை , பொருந்தாக்காமம் , sexual con 

nection without consent and by violence -- 
compiled by Agastiar and Ramadevar 

rape . See வழுவுடைக் காமம் , 
separately . 

பெருந்திப்பிலி , யானைத் திப்பிலி , elephant 
பெருநெருஞ்சி , யானை நெருஞ்சி , a large 

long pepper Scindapsus officinalis . 
thistle - Tribulus longinosus ; Bedalium 
muria , 

பெருந்திரட்டு , காலாங்கி நாதர் செய்த ஓர் 

தமிழ் வைத்திய நூல் , a Tamil Medical 
பெருநெருப்பு , பெருந் தீ , conflagration i . e , Science compiled by Kalanginather . 
காடாக்கினி , 

டெருந்திராய் , 
பெருநெல்லி , நெல்லிமரம் , a tree Indian goose 
berry --Phyllanthus emblica ,. 

பெருந்திருக்கை , a kind of fish with long 

tail . 
பெருந்தக்காளி , தக்காளி , see 

பெரிய 
தக்காளி . 

பெருந்தில்லை , ஓர் மரம் , a species of தில்லை 

tree - Exoecaria agallocha . 
பெருந்தடிமல் . influenza . 

பெருந்தீனன் , பெருந்தீனிக்காரன் , glutton . 
பெருந்தட்டைப்பயறு , காராமணிப்பயறு , as 
opposed to சிறு தட்டைப்பயறு , cow pea - பெருந்தீன் . பேருணவு . rich food . 
Vigna unguiculata . 

பெருந்துத்தி , துத்தி , big variety of 
பெருந்தரா , திராய்ப்பூடு, a prostate plant country mallow - Abutilon polyandrum 
Fumaria parviflora. 

alias A. indicum . 


a 


பெருந்தலைக் கறையான் . ஓர் வகைக் கறை 
யான் , big species of white ant . 


பெருந்தும்பை . 
cephalotes . 


ஒரு வகை தும்பை , Leucus 


பெருந்தும்மட்டி , பெரியவகை துமட்டி , which 


see . 


பெருந்தலைத் திமிங்கிலம் , large head whale 

Sperm whale Euphysetes macroce 
phalus . The hools have an enormous head 
with numerous teeth in the lower jaw , the 
upper teeth being concealed in the gums . 
The substance umbergris ( மீனம்பர் ) is a 
concrection found in their intestines . Sper 
maceti . which is a fatty substance found in 
the head cavities ; it is white tasteless and 
crystaline . 


பெருந்துவரை, பெரிய 

துவரை , மலைத் 
துவரை . a plant yielding big sized red 
gram Cajanus indicus alias C. Cajan . 


பெருத் துறட்.டி , சூறை , a plant - Zizyphus 

rugosus - சதுரகிரி மலையிலுள்ள ஓர் பூடு , 


பெருந்துளசி , மலைத்துளசி , a large variety 
of Holy basil 

Ocimum gratissimum . 


tree 


பெருந்தாமரை , மலைத்தாமரை , a 
Simlax macrophylla . 


பெருந்தெல்லு , See யானை த்தெல்லு . 


பெருந்தாரா , வனத்தாரா , a wild duck ; a 
heron . 


பெருந்தேசி , கொடியெலுமிச்சை , a variety 
of lemon without seeds , 


3454 


பெருமருந்து 


பெருமுள்ளி 


பெருந்தேட் கொடுக்கி , கருங் கிரந்தியைப் 
போக்கும் ஓர் செடி , வெந்தேட் கொடுக்கி , 
a big species of தேட் கொடுக்கி , which see 


பெருமலர்க்கொன்றை , பெரும் பூக்கொன்றை 
அல்லது செழுமலர்க்கொன்றை , large 
flower cassia - Cassia florida . 


பெருமலச்சேர்க்கை , மலச்சிக்கு , constipation . 


பெருந்தேன் , பேரிலையான் கூட்டுந்தேன் , a 
good honey produced by or collected 
by large bees . 


பெருமலம் , புங்கு , Pongamia glabra . 


பெருந்தோடை , ஆடாதோடை , a shrub 
Adathoda vasica , 


a 


பெருமலைகலக்கி , ஓர் பூண்டு. 

Adiantum caudatum . 


plant - 


- 


பெருப்பிற்சாவா , கற்றாழை , Indian aloe 

Barbados aloes Aloe vera .. 


பெருமல்லரி , 
பெருமல்லி , 


பெருமரம் , which see . 


பெருமஞ்சரி , தேரையர் கரிசலிற் சொல்லிய 
ஔஷத வர்க்கத்தி லொன்று , one of the 
drugs mentioned in Karisal by Theran . 


2. தச 


பெருமல்லிகை, பேராமல்லி , 

a species of 
jasmine Jasminum undulatum ; 
மூலத்தொன்று , one of the ten plants used 
in preparing tonic , medicaments . 


நீர்ப் 


பெருமணிக்கோட்டுவான் , ஓரு பெரு 
பறவை , a large water bird . 


பெருமா , யானை , elephant , a large animal . 


பெருமண்டவாதம் , 


a 


vild 


பெருமந்தாரை , காட்டு மந்தாரை , 
flowering tree of Butca genus 


பெருமாண்டி , செருப்படை. a prostate plant 
Molugo lotoides 
lotoides or 

coldenia 

pro 
combens .. 


பெருமயிற் கொன்றை , royal peacock flower 
shrub or tree 

Poincian regia . 


பெருமாந்தம் , ஓர்வகை மாந்த நோய் , a dis 

ease in children due to indigestion . 


பெருமரச்சக்கை , 


பெருமான் , விந்து , semen ; 2. ரசம் , mercury . 


bark of பெருமாம் . which 
see . 


பெருமரத்தோல் , 


பெருமிட்டை ., 


பீநாறி , 


a tree with bad 

foetida . 


பெருமரத்துப்பட்டை , பெருமர வேர்பட்டை 
root bark of coromandel Ailanthes 
excelsa . 


பெருமுட்டை , smell -- Sterculia 


பெருமீன் , யானைமீன் , large fish . 


பெருமரத் துப்பால் . 

மட்டிப்பால் , 
exadation of நாறு மரம் , Ailanthes excelsa , 


இதுவே 


. 


பெருமுக்குளிக் கீரை , இதுவே முக்குளிக் 
கீரை , mukkuli green - Portulaca pilosa . 


- 


பெருமுசுட்டை, ஓர் பூண்டு , a plant - Bind 

weed - | pomea staphylina . 


- 


பெருமரம் , பெருங்கள்ளி , a big tree 

Plu 
mosa alba ; 2. பீநாறி , a stink tree 
Stcrculia foetida ; 3 . நாறுமரம் Coroman 
del Japanese and Malabar are different 
species, they are respectively Ailanthes , 
excelsa ; A. glandulosa , & A. malabaricus . 
Decoction of the bark of stem & root of 
A. excelsa is a tonic ; 

கழுதை விட்டை 
மரம் , stercalia guttata . 


பெருமுண்டினி , திருவாத்தி , a shrub or small 

tree - holy mountain ebony Bauhinia 
tomentosa . 


- 


பெருமுத்தக்காசு , பெருங் கோரைக் கிழங்கு , 
large sedge Cyperus umbellatus. 


பெருமராசிதம் , வெள்ளைக் கொழுஞ்சி , white 
flowered orange . 


பெருமுத்திரிகம் , சிறுவழுதலை , a plant wild 

Indian brinjal -- Solanum indicum . 


பெருமருந்து , ஈசுரமூலி , பாம்பு விஷம் முறி 
யும்படி கொடுக்கும் மருந்து , a twiner - 
Aristoluchia indica ; g ven for snake bites . 


பெருமுள்ளி, காட்டுமுள்ளி அல்லது காடகம் , 
large nail dye 

Barleria genus . 


3455 


பெரும்பாண்டு 


பெரும்பஞ்சமூலம் 
பொமுள்ளிலவு, பேயிலவு, tree yellow silk 

Cochlospermum gossypium . 


cotton 


பெரும்பஞ்சமூலம் , தழுதாழை , a shrub or 

tree grown in the hedge Clerodendron 
phlomoides . 


பெருமுன்னை , பேய் அல்லது மலை முன்னை , a 
tree- Premna sarratifolia.. 


பெரும்பஞ்சமூலம் , ஐந்து மூலிவகைகள் , five 

medical plants :: 


1 . 


பெருமூங்கில் , மலைமூங்கில் , mountain bam 

boo or large bamboo - large variety of 
Bambusa arundinacea . 


தழுதாழை , Clerodendron phlo 
moides . 


பெருமூசுகி , தேக்கு , teak tree - Tectona 
grandis . 

. 


2 . 

பாதிரி , Stereospermum Suaveolens .. 
3. பெருங்குமிழ் , Gmelina arborea . 


வாகை , Albizzia lebbek , 


பெருமூச்சு , 

breathing . 


நடு மூச்சு , sighing ; hard 


5. வில்வம் , Aegle marmelos . 


பெருமூச்சுக் கொள்ளல் , பெருமூச்சு விடல் , 

sighing :: 2. மேல்மூச்சு , hard breathing ; 
3. ஆழ்ந்தமூச்சு , deep breathing Yogi s 
breath as opposed to சிறுமூச்சு ordinary 
breatlling . 


பெரும்பயறு , மொச்சைப்பயறு , field bean 

Dolichos ; 2. பெருங் காராமணி , big cow 
pea -- Vigna unguiculata .. 


பெரும்பருத்தி , இலண்டன் பருத்தி , London 
cotton .. 


பெருமூலி , பெருமருந்து சுற்றுக் கொடி , a 
twiner - Aristolochia indica.. 


பெரும் பருந்து , கூகை , a species of kite . 


பெருமூலிப்போக்கு , மருத்துவத்தில் 

பெரு 
மூலியை பலவிதமாக உபயோகித்தல் , the 
many ways of ernploying the drug பெரு 
மூலி . in medicine . 


பெரும்பறவை , எண்காற் பறவை , a fabulous 

bird with eight legs named சரபம் .. 


பெரும்பனசை , 


பெருமூளை , பெரியமூளை , cerebrum . 


ஓர்வகை அம்மை , 3 
variety of pox . 


பெரும் பனையன் , 


பெரும் மூளை கோளம் . cerebral hemisphere . 


பெருமேகம் , மேகநோய் , Syphilis . 


பெரும்பனமபூ . palmyra - Cotyledon found 

inside the germinating palmyra nut . 


பெருமை , பெருங்குமிழ் , a tree - Gmelinea 
arborea ; 

; 2. பெருவழுதலை , big brinjal . 


which 


பெரும்பன்னாடை large பன்னாடை 

see . 
பெரும்பாகற் கிழங்கு , 


red spinach 


பெரும்பசளை , செம்பசளை , 

Spinacia oleracea rubrum . 


பெரும்பாச்சோற்றி , see பெரும்பாற்சொற்றி 


பெரும்பசிரி , பெரிய இலைகளையுடைய பசிரிக் 
கீரை , common spinach - Spinacia oleracea ; 
2. செம்பசளை . See பெரும்பசளை . 
பெரும்பஞ்சட்டை , பிரப்பூந்தாளி. - Litsaea 
tomentosa . 


பெரும்படுவன் , a kind of skin disease affect 

ing the legs . 


பெரும்பாடு , பெண்களுக்கு மி தமிஞ்சிக் 
காணும் சூதகவொழுக்கு, an immoderate 
secrection of the menstrual discharge 
Menorrhagia ; 2. பெண்கள் மாதவிடாய் 
ஆகுங்காலத்தில் ஒழுகும் இரத்தம் சரியாய் 
வராது தடைபடுவதினால் பெரும்பாடு உண் 
டாகும் ; கருப்பையின் நுனியிலுள்ள இரத்த 
சரங்கள் பலம் குறைந்து நார்கள் தளர்ச்சி 
யாகி கருப்பைகன்றி உடம்பில் 
உபரியாகிக் காணும் ; See வாதப் பெரும் 
பாடு . 


பெரும்பஞ்சமூலம் , as opposed to சிறு பஞ்ச 

மூலம் - பாதிரி , வாகை , பெருங்குமிழ் , வில் 
வம் , தழுதாழை - Stereospermum suaveo . 
lans , Albizzia labbek , Gmelina arborea ,, 
Aegle marmelos , and Clerodendron phla - 
moides as opposed to சிறுவழுதுளை , சிறு 
நெருஞ்சி , கண்டங்கத்திரி , சிறு மல்லிகை , 
பெருமல்லிகை . 


பெரும்பாண்டம் , பூசனி , pumpkin .. 


பெரும்பாண்டு , 


3456 


பெரும்புலால் 


பெருரோகக்குடோரி 


பெரும்புல் , ஓர் வகைப் பெரிய புல் , a large 


பெரும்பாதிரி , பெரிய பூவுள்ள பாதிரிமரம் 
a tree with large flowers — Dolichandrone 
rheedii . 


sized grass .. 


பெரும்பாந்தள் , பெரும்பாம்பு , a kind of large 
snake . 


பெரும்புளி நறளை , a creeper , large புளி 

நறளை . which see , 


பெரும்புள் , கூகை, a large owl . 


பெரும்பாய்ச்சல் , கண்ணீர் பெய்துகொண் 
டிருக்கும் ஓர் கண்ணோய் , an eye disease 
marked by heavy tears . 


பெரும்புள்ளடி , as opposed to சிறு புள்ளடி . 


பெரும்புறா, large sized pigeon . 


பெரும்பாலை , 


பெரும்பூகி , தேய்காய் , ( ocoanut . 


- 


பெரும்பாற்சொற்றி , 


Ruellia Secunda . 


பெரும்பிணி , குறை நோய் , leprosy . 


பெரும்பூசினி , கலியாண பூசனி . சாம்பாற் 
பூசனி, இதனால் மூத்திரக் கிரிச்சரம் சார 
மேகம் இடுமருந்து , பித்த சுரம் , பேய்ச்சொறி 
பிரமேகம் போம் , ash pumpkin (fruit ) 
Benincosa cerifera. 


பெரும் பிண்ணாக்கு , பிண்ணாக்குக் கீரை . as 
Opposed to சிறு பிண்ணாக்குக் கீரை , Melo 
chia corchori folia . 


பெரும்பூணிதம் , see பெருஞ்சுரை , 


பெரும் பிரண்டை , ஓர் வகைப் பிரண்டைக் 
கொடி a large creeping plant of the species 
of 19 TUNT -- Vitis quadrangularis . 


பெரும்பூதாலம் , கல்லால் , which 

, see ; 2 . 
ஓர் 

பூவரசு , a tree - Thespesia 
populnea . 


வகை 


- 


பெரும் புரமி , see மலைப்பிரமி . 


பெரும்பூ நாகக் கிருமி , சிலேட்டுமத்தால் 
இரைப்பையி லுண்டாகும் ஏழுவகை பூச்சி 
களிலொன்று , round warm . see 

சிலேட்டு 
மக் கிரிமி . 


பெரும்பிலா . பொன்னாவிரை , which see . 


பெரும் பிளவை , இராச பிளவை . corbuncle . 


பெரும்பூம் பாதிரி , 


see பெரும் பாதிரி, 


See , 


பெரும்பீர்க்கு , பெரிய பீர்க்கு large ridged- | பெரும்பூம்பா திரி-- Dolichondrone rheedii . 
gaurd as opposed to சிறு பீர்க்கு smal !! 
variety . 

பெரும்பூளை , பெரும் பீழை , see பெரும்பீளை ; 

2 . கண்பீளைச் செடி , see பெரும்பூம்பாதிரி . 
பெரும்பீலிகை , enlarged spleen . 

. 

பெரும்பூனைக்காலி, பூனைக்காஞ் சொறி which 
பெரும்பிழை , பெரும் பூளை , which see 

பெரும்பேதி , அதிசாரம் , diarrhoea . 
பெரும்பிளை , இதுவே பாஷானை பேதி , இச் 
செடியினால் கல்லடைப்புத் தீரும் , as opposed | பெரும்பொழுது , 

பெரும்பொழுது , ஆறு பருவம் , six seasons 
to சிறு பீளை- Achyranthes lanata . 

of the year . 1. இளவேனில் காலம் , spring 

season ; 2. முது வேனில் காலம் , summer ; 3 , 
பெரும்புடம் , see கனபுட 

ம் . 

மாரிகாலம் , rainy season ; 4. குளிர்காலம் , 
cold season ; 5. முன்பனிகாலம் . early dew , 

evening dew ; 6. பின் பனிகாலம் , late 
பெரும் புடல் , பேய்ப்புடல் , a creeper , see dew i e . morning dew , 
பேய்ப்புடல். 

பெரும்போகம் . வரம்பு கடந்து செய்யும் 
பெரும்புண் , பெரிய புண் , a large sore . 

கலவி , excess of sexual intercourse . 

பெருரோகக் குடோரி , குட்டத்தைத் தீர்க்கு 
பெரும்புத்திகா , தண்ணீர் மிட்டான் , கொடி 
a climber Asparagus sarmentosis . 

மருந்து . அன்றியும் பாம்பு கடி விஷம் , கண்ட 
மாலை பிளவைக்கும் கொடுக்கலாம் , a medi 

cine to cure leprosy , snake bite , scrofula 
பெரும் புலால் ஓர் மீன் , a large fish . 

and carbuncle . 


3457 


பெருவாகைப்பட்டை 


பெருவிடுக்காள் 


பெருரோகம் , பெருநோய் அல்லது குட்டம் , 
leprosy . 


பெருவாதி , பழம்புளி, old tamarind . 


பெருவாத்தி , see பெரியவாத்தி . 


பெருலவங்கப் பட்டை , துவே லவங்கப் 

ULOL . , thick or large Cinnamum bark . 


பெருவாயன் , கழுதை , ass . 


பெருலாகிதம் , ஓர் புடல் , a variety of snake 

gourd creeper .. 


பெருவாயன்பால் , கழுதைப்பால் , milk of an 
a55 . 


பெருவகை, காய்கறி வகைகளில் பெரியது ; 
பெருராசி , large variety - amongst vegetable 
kingdom . 


பெருவாய் நீர் , கழுதை மூத்திரம் , urine of an 


ass . 


பெருவணில் , large squirrel . 


பெருவாய்வழி , பெண்யோனி வழி , vaginal 
passage . 


பெருவாரி , 

disease . 


கொள்ளை நோய் , 


an epidemic 


2. வாத 


பெருவாரிக்கட்டி , pestilential bubo . 


பெருவயிறு , உடம்பு வெளுத்து , வற்றி , 
சீரண கருவிகள் மந்தித்து , மலந் திய்ந்து , 
சிறுநீர் சுருங்கி , அன்னம் செல்லாது வயிறு 
பெருத்தல் , abdominal dropsy ; 
மும் கபமும் 

கூடிக் 

கொதித்தெழுவதால் 
வயிற்றில் வாய்வு திரண்டு கொப்பூழ் வீங்கி , 
கண் வெளுத்து , கை காலுடம்பு உளைந்து 
அசதியாகி , விலாப்புறம் வலித்து வயிறு 
பெருத்து மினுமினுத்துக் காணும் , சிறுநீர் 
குறைந்து போம் , Ascites due to the dis 
eases of liver and spleen . 


பெருவாரிக் கழிச்சல் , epidemic dysentery . 


பெருவாரிக் காமாலை . epidemic jaundice . 


பெருவாரிக் காய்ச்சல் , கோதாரிக் காய்ச்சல் , 
pestilential fever -- Influenza ; 2. கொள் 
ளைக் காய்ச்சல் , plague ; 3. கட்டிக் காய்ச் 
சல் , plegue . 


பெருவரை, பெரிய மூங்கில் , large bamboo . 


பெருவலாகம் , மருட்கற்றாழை , a variety of 

aloe .. 


பெருவாரிகரம் , 

fluenza . 


fever of small pox ; in 


பெருவாரிச்சுரம் , See பெருவாரிக் காய்ச்சல் . 


பெருவலி , மிக்கவலி , much pain ; 2 , இழுப்பு , 

filts . 


பெருவாரி நோய் , தொற்று வியாதி , pest 
pestilence . 


பெருவழி , பெண்குறி , vagina ; 2 , யோனித் 

துவாரம் , vaginal passage . 


பெருவாரிப் பினக்காமாலை , epidemic catar 

rhal jaundice , 


பெருவழுதலை 


பெருவத்துறை ) 


பெருவழுதுணம் , 


பெருங்கத்திரி , a 
variety of brinjal piant 
bearing big fruits 
Solanum indicum . 


பெருவால் , விழுதுடைய பெரிய ஆலமரம் , a 

large banyan tree with many adventitious 
roots . 


பெருவிச்சி , as opposed சிறு விச்சி . 


பெருவள்ளி , பெரிய வள்ளிக் கிழங்குக் 

கொடி , a creeping plant - Discorca sativa ; 
2. யாமிசுக் கிழங்கு , --Discorca alata ; 3 . 
ஆறுவள்ளிக் கிழங்கு . large esculent root ; 
4. மரவள்ளிக் கிழங்கு . tapioca - Manihot 
utilissima ,, 


பெருவிடாய்க் கொள்ளல் , மிக்க தாகத்தால் 
பீடித்தல் , being affected with intense 
thirst . 


பெருவிடுகொள் , ஓர்பூடு , a plant . 


பெருவாகை, பெரிய வாகைமரம் , a large tree 

Mimosa flexuosa ; 2. வேலிப்பருத்தி , a 
creeper -- Daemia extensa . 


பெருவிடுகொள்ளி , 


see 


பெருவிடுகொள் . 


பெருவாகைப் பட்டை , bark of பெருவாகை , 
which see . 

. 


பெருவிடுக்காள் , காவளை , devil 

Leucas linifolia . 


leucas 


3458 


பெருவிரல் மடிப்பு 


பெலன் செய்தல் 


பெருவியாதி , குட்டம், leprosy ; 2 , கிரந்தி 
நோய் , venereal disease Syphilis . 


பெருவிரல் மூட்டு , காலின் பெருவிரல் மூட்டு , 

the basal joint of the great toe . 


பெருவிரற்சதை , a muscle that extends the 

thumb -- Antithenar . 


பெருவியாதி , உடல் சிவந்து திமிரேறி - பரிச் 
மற்று மூக்கிமையினடி நாவு தடித்து , கை 
கால் குறுகி வெடித்து புண்ணாகி முகம் வியர் 
த்து , காதில் சீழ் வடிந்து நாற்றம் விசும் ஓர் 
குட்டநோய் ; பெருவீக்கம் , leprosy marked 
by numbness mutilation of toes and fingers, 
fissures , ulcers with foul smell etc. 


பெருவிரியகா, கீழ்க்காய் நெல்லி , indian 

phyllanthus Phyllanthus niruri . 


பெருவிரியன் , ஓர் வகை விரியன் பாம்பு , a 

variety of shake . 


- 


பெருவிளா, விளாமரம் , wood apple tree 

Feronia elephantum . 


--- 


பெருவிளி , நறுவிளி , a tree - Cordia angusti 

folia . 


horse 


பெருவீடுகொள் , கொள்ளுச் செடி , 
gram - 

Dolichos biflorus . 


NOTE- It is a chronic disease of the skin 

which goes to the extent of affecting the 
under lying tissues even to the nerves 
and bones . It is a constitutional disease 
through heredity and it can also be accquised 
through contact or occasional association . 
Persons naturally predisposed to it may 
escape the contagion . Though children of 
leprous parents may escape the disease, the 
subsequent generations may be affected . 
Dietic errors in food combinations such as 
milk and fish , liquid and only foods , etc. , 
may also bring about the disease . Several 
are the causes attributed to it in Indian 
Medicine and modern theory says it is 
caused by the germ basillus leprose . 


பெருவீளி, விரச மரம் . a tree . 


பெருவெக்கை நோய் , வைசூரி நோய் , small 
pox ;; 

2. வாந்தி பிராந்தி . 


மலை 


வெங்காயம் , 


பெருவெங்காயம் , 
onion . 


big 


பெருவெலுமிச்சை , See 

பேரெலுமிச்சை , 
large sized lime - Italian lemon . 


பெருவெளி, ஏக வெளி , open sky .. 


பெருவேளை , a plant - Polanicia icosandra ; 

2. நாய்வேளை , deaf or wild mustard 
Cleome viscosa . 


Symptoms : - are burning and itching sense 
tion , change of complextion , extreme 
insensibility , to the touch . piercing sensa 
tion , ulcerations and sores all over the 
body with foetid discharges . The other 
symptoms vary according to the varieties 
which are eighteen in number according to 
Indian Medicine . 

All the skin diseases other than the above 
varieties in European Medicine will fall 
under Soodrakustam . In the advanced stage 
of leprosy will be found discoluration of the 
whole body , change of features , ulcerations 
all over the body with fetid discharges , 
sheding or flesh in fragments mutilation of 
the limbs obliteration of the entire nose 
etc. Even bones and morrow are affected . 


பெருவேம்பு . மலை வேம்பு , mountain ncem 

common bead tree Melia azatıract . 


Oui Gurf , Berry Berry plant . 


பெலசாலியரிசி , வெள்ளரிசி , white rice . 


பெலப்பித்தல் , பலப்படுத்தல் , to invigorate . 


பெலம் , 


வல்லமை அல்லது 
- Strength . 


பலம் , 


பெருவிரணம் , large ulcer . 


பெலன் , 


பெருவிரல் , காலின் 

காலின் பெருவிரல் , great toe ; 
60 > கயின் பெருவிரல் , thumb . 


பெவசியமாதல் , உறுதியாகச் சித்திபெறல் , 

to attain succes --surely. 


பெருவிரல் மடிப்பு , a condition in which the 

great toe is displaced under the others — 
Undertoe . 


பெலன் செய்தல் , 

invigorating, 


வல்லமை யுண்டாக்கள் , 


3459 


பெற்ற குழந்தை 


பென்னை 


பெலிவலமூலி , பெருமருந்து , 

ஒரு சுற்றுக் 
09109 , - Indian birth wort -- Aristolochia 
indica . 


பெற்ற மலடு , கருவற்ற தினால் உடல் 
பெருத்து வலித்து சிறுநீர் கழுதை மூத்திரம் 
போல் இறங்குமோர் வியாதி , a disease in 
woman caused by sterility after giving birth 
to one or two children , See கதலிமலடு . 


பெல்காம் அக்ரோட்டு . பெல்காம் தேசத்து 
அக்ரோட் பருப்பு , Belgaum walnut - Aleu . 
rites triloba or Juglans regia , 


பெற்றாரற்ற பிள்ளை , தாய் தந்தையரில்லாக் 
(குழந்தை , parentless child -- Orphan . 


பெல்லடோனா , Belladona . 


பெற்றார் . தாய் தந்தையர் , parents . 


பெல்லடோனாவுப்பு . 


பெல்லம் , பெருமுத்தக் காசு , which see . 


யறிந்து 


பெற்றியறிதல் , as in பிண்க்கேற்ற பெற்றி 

or தேக நிலைமைக்கேற்ற பெற்றி 
யறிந்து தன்மையை அறிதல் , to study the 
nature of anything . 


பெல்லி , சூனியம் , sorcery . 


பெல்லௌணம் , நாயுருவி செடி . Indian burr 

- Achyranthes aspera , 


பெற்றிழந்த மலடி , குழந்தைகளைப் பெற்றும் 
ஓன்றாவது தங்காமல் இறந்ததின் நிமித்தம் 
பிள்ளை பெறாத மலடியாகவே கருதப்படும் 
பெண் , 

a women whose children are all 
dead . 


பெறல் , பெறுதல் , to give birth ; 2. பிரச 

வித்தல் , to deliver child ; begetting 


பெறுக்குதல் , துடைப்பத்தினால் சுத்தம் செய் 
தல் , sweeping with the broom . 


பெனல் பழம் , ஐரோப்பா தேசத்தில் விளையு 
மோர் வாசனையுள்ள பழய் , Fennel fruit . 


பெறுக்குமாறு , விளக்குமாறு , broorn . 


பென்னுகம் , கழற்சி , a thorny creeper . 


பெற்ற குழந்தை, பிறந்த சொந்தக் குழந்தை , 
one s own child . 


பென்னை , யானை , elephant ; 

சம் , Banyan tree . 


2 , பூதவிருட் 


பே 


பேசியிழைகள் 


பேட்டம் 


பே , நுரை , foam ; froth . 


பேசிலம் , யானை , elephant . 


பேகடம் , ஓர்வித மீன் , a variety of fish . 


பேசிவாசிகை , சடாமாஞ்சில் , a medicinal 
grass 

Valerian or Indian spikenard 
Cyperus stoloniferus 


- 


பேகம் , தவளை , frog, ஓர் வகை அப்பிரகம் , 
a variety of mica . 


பே சிவாதம் . see மேகவாயு 


பேகன் , ஆண் தவளை , male frog 2. கடை 
வள்ளல் எழுவரி லொருவன் , one of the 
seven generous persons of Tamilnad , 


பேசிவிவரணம் , மனித வுடம்பின் தசை நார் 
விவரத்தையும் குணாதிசயங்களையும் பற்றிய 
ஓர் நூல் Myography . 


பேகி , பெண தவளை , female frog . 


lime 


பேசுங்கனிமா தர் , எலுமிச்சம் பழம் , 
fruit , 


பேசகம் , ஆந்தை , owl . 


பேசா 


பேசகி , யானை , elephant 


பேசுமெழுத்து , மனம் , opposed to 
வெழுத்து வாசி , 


பேசங்கம் , 


see 


மாங்கிஷபேதி . 


பேச்சக்கா யெறும்பு , பேய்க்கா யெறும்பு , 
which see . 


பேசமுடியாமை, பேசக் கூடானம , absence 

of the power of speech Apponia . 


- 


பேச்சாயி , see பேச்சியம்மை . 


பேசலம் . 2 மை , a dumb person ; 2. குயில் 

Indian cuckoo . 


பேச்சி . நா தவுப்பு , salt prepared from efflo . 

rescence found in the soil of fuller s earth . 


பேசாதி காயம் , பிராணாயம் , the physical and 
silent state of a yogi who is absorbed in பேச்சியம்மை, அறிஞரால் பேசப்படுபவளா 
scientific breathing, 

கிய லட்கமித் தாய் , Goddess Lakshmi , 
2. மதுரை வைகைக் 

கரையிலுள்ள ஒரு 

அம்மை , 
பேசா நிலை . மௌன nou , the state in 
which the yogi is passed into trance . 

| பேச்சுக்குளரல் , பேச்சு தடுமாற்றம் , dis 

torted or imperfect utterance of speech 
பேசி , உடம்பிலுள்ள அசைவுகளும்குக் கார Cararthria . 
ணமான தசை நார் , muscle ; 2. இரண்டு 
மாதத்திய கருப்பிண்டம் , two months old 
foetus ; 3. முட்டை , egg . 

பேச்சுத் திடம் , well pronounced ; clear 

speech . 
பேசிகோசம் , முட்டை , egg ; 2. முதிராத 
பிண்டம் , embryo . 

பேச்சுமூச்சில்லாமை , சொர்ணையில்லாமை , 

unconscious state , swooning ; 2. மரணங் 
Gui014, fascia covering the muscles ; 

. 

கிட்டல் , nearing death . 
thin sheath of fiberous tissue. 

பேச்சுமெதுவு, மெல்ல சன்னமாக பேசுதல் , 

slowness of utterance --- Brady phemia . 
பேசித்துவம் , muscularity . 


பேச்சையிலை , 


பேசிபாரிசம் . நரம்பை , தசைநார் இவைகள் 
சம்பந்தமான பாரிச வாயு a disease 
Essential paralysis . 


பேடகம் , மீன் , a fish . 


பேசியிலக்கணம் , மனிதவுடம்பின் தசைநார் 
களைப்பற்றிய ஓர் நூல் , Myology , 


பேடணம் , பொடி செய்தல் , to pulverize ; to 

powder , 


பேசியிழைகள் , muscular fibres . 


பேடம் , வெள்ளாடு , goat . 


3461 


பேதனம் 


பேதிகாலிகம் 


பேடன் , 


} 


அலி , Hermo phrodite . 


பேதனா, சீமை மாதுளை விரை , quince seed 

syrian rue Pyrus cydonia alias Cynodia 
vulgaris . 


பேடி , 


பேடி , பெண்ணாடு , she goat , 


பேதனி , see பேதன மருந்து . 


பேடிசம் , 


see பேடிசவித்தை . 


பேதாகம் பேதம் , பூனைக்காலி , which see . 


மயக்குங் 


தொழில், 


பேடிசவித்தை . 

hypnotism . 


பேதாதிகம் , காட்டிலுப்பை , 
mowah Bassia latifolia 


a tree ; wild 


- 


state of 


பேடித்தனம் , அலித்தன்மை , 
impotency . 


பே தாதிபேதம் , பலபேதம் , different kinds 

or varieties .. 


பேடு , அலித்தன்மை , impotancy ; 2. பெண் 

பறவை , fennale bird ; hen . 


பேதாபேதம் , see பேதாதிபேதம் . 


milk 


பேடுமூஞ்சி , பெண்பிள்ளை முகரூபம் , woma 
nish face. 


பேதாரிக் குறண்டி, பாற்குறண்டி , 
corandy - Lepidagathis pungens .. 


பேதனா 


பேடை , பறவைப்பெண் , female of birds . 


பேணிப் பார்த்தல் , நோயாளிகளைக் கவனித் 
தல் , Nursing . 


பேதகமணி , 
பேதகி , 


} 


பேதானா. See Owe 

கருஞ்சிவப்பும் பிசு 
பிசுப்புமுள்ள ஓர் விதை-- Quince seed . 
பேதி , இந்துப்பு, epsom salt ; 2 இரசம் , 
mercury ; 3. பேதம் , change ; variation ; 
4. கழிச்சல் , purging ; 

5. நேர்வாளம் , 
croton seed : 6. அசீரணக் கழிச்சல் , diarr 
hoea ; 7. வாந்திபேதி , cholera ; 8. பேதி 
மருந்து , purgative ; 9. அன்னபேதி , green 
vitriol ; 10. குடலிலுள்ள மலங்களை யுடை 
த்து வெளிப்படுத்துந் தன்மை , the quality 
of evacuting the bowels . 


வெண்காரம் , borax . 


பேதகம் , பேதம் , difference. 


பேதநம் , பன்றி , hog . 


பேதபுத்தி , sense of difference . 


பேதிவகை: varieties of diarrhoea : 


பேதமயம் , கும்பகம் , suppresion of breath . 


பேதமிஷக் , ( யுனா) கஸ்தூரிப் பிரமி , 

Unani drug .. 


1. வாந்திபேதி , chlorea . 
2. சீதபேதி , dysentery . 
3. இரத்தபேதி , bloody motion . 
4 , புழுபேதி , motion due to worms . 


an 


பேதம் , பேய்க் கொம்மட்டி , fruit of a cree , 

per ; bitter melon - Colocynth - Citrullus 
Colocynth ; வேற்றுமை, change ; 
variation . 


பேதியாதலை நிறுத்தல் , to 


பேதி கட்டல் , 

stop motion . 


பேதாம் , தில்லைமரம் , a tree yielding milky 

juice -- Excoecaria agallocha . 


பேதிகந்தகம் , see இரேவல் சின்னி , Ceylon 

gamboge -- Product of Garcinia morella .. 


பேதரம்பால் , தில்லைப்பால் , the milky juice 

of the thollai tree which affords a gum . 


பேதிகா , காட்டுக் கருவேப்பிலை , wild curry 

leaf Murraya poenigii . 


போதனத்தி , 


பேதிகாரி , ஆற்றுத் தும்மட்டிகாய் , fruit 

bitter apple Citrullus colocynthus ; 
2 , பேதி மருந்து , cathartic . 


பேதனமருந்து , மலத்தை இளக்கச் செய்யும் 
மருந்து . laxative medicines . 


பேதனம் , இறுகிய மலத்தை 
தனமை , laxative . 


உடைக்குந் 


பேதிகாலிகம் , சிவதை வேர் , Indian jalap ; 

turpeth root - Ipomaea turpetham . 


3462 


பேதிப்போச்கு 


பேத்தை 


வயிறு 


போதிமருந்து , பேதியுண்டாவதற்குக் கொடுக் 

கும் மருந்து , a medicine given for cleansing 
the bowels ; cathartic , purgative . 


பேதிகுன்மம் , 

வலித்து கழிந்து 
உடம் வறட்சியினால் உலர்ந்து மருந்துண் 
டாலும் தங்காது வியர்த்து தண்ணீராய் 
விடாது பேதியாகும் ஓர் நோய் , ( யூ கி 
1200 ) a disease marked by motions with 
pain abdomen , driness of the body with 
emaciation etc. 


பேதி மாத்திரை, பேதியை யுண்டாக்கு மாத் 
திரை , pills causing motions . 


பேதியாகுமூலி , பேதியை யுண்டாகும் சரக்த 
anything that causes motions 

such as 
சிவதை , நேர் வாளம் , நிலாவரை etc. 


(பேதிக்கிழங்கு , சீனக்கிழங்கு , 

jalappa 
a purgative drug - Ipomaea purge . 


பேதியாதல் , having motions . 


பேதிக்கினி , antilax .. 


பேதியாவரை, 
senna . 


சூரத்தாவிரை, Tinnevelly 


பேதிக்குக் கொடுத்தல் , பேதிக்குக் கொள் 

ளல் , பேதிக்குக் குடித்தல் . to take a purga 
tive in the form of liquid , oils , pills, 
powder etc. 


பேதியாவிகம் , நேர்வாளம் , croton seed . 


பேதிக்கொட்டு , 


பேதியுப்பு , saline purgative . 


பேதியுறை , see பேதிமருந்து , 


பேதிசுராங்குசம் , சகல சுரங்களுக்குமாகக் 
கொடுக்கப்படும் ஓர் ஆயுள் வேத மருந்து , an 
Ayurvedic medicine given for fevers . 


பேதியைக் கட்டு மூலி , வசம்பு , sweet flag 

-- Acorus calamus . 


பேதிச்சி , கருப்புச் சித்திர மூலம் . black plum 

bago plant - Plumbago capensis . 


பேதிரஞ்சனம் , see தணக்கு . a tree . 


பேதிதயம் , காட்டுக்கத்திரி , wild brinjal- 
Solanum . 


போதி வாளம் , நேர்வாளம் , croton seed . 


பேதின்னீர் , தமரகம் , which see . 


பேதித்தல் , பேதியாதல் , purging ( in alchemy ) ; 

2. மாறுபடச் செய்தல் , to change chemic 
ally ; 3. வேற்றுமைப்படுதல் , to bring 
about chemical decomposition ; 4 . நாடி 
வித்தியாசப்படல் , change in pulsation . 


பேது , மதிமயக்கம் ; mental derangement . 

2 .. உ.ன்மத்தம் , mania ; insanity . 


wild 


பேதுகம் , காட்டுச் சீரகம் ,, a plant 

cumin - Vernonia anthelmintica , 


பேதித்து நடத்தல் , நாடி வீத்தியாசப்பட்டு 
ஓடுதல் , variation or deviation in the beat 
ing of pulse . 


பேதுறல் , மதி மயங்குதல் , being perplexed ; 

2. புத்தி கலங்குதல் , confusion of mind . 


பேதிபண்ணுதல் , விரேசனம் செய்தல் , to 
cause purging . 


பேதுறுதல் , see 


பேதுறல் . 


to 


be 


பேதிபுடுங்கல் . பேதியுண்டாதல் , 

attacked with diarrhoea . 


பேதை , கள் , toddy or any intoxicating 

liquid ; 2. வெகுளி, young person of sim 
plicity Ingenue ; 3. ஏழு வயதுப் பெண் , 
5 to 7 years girl -- ( அமுத நிலை . 

உச்சி ) ; 
4 பெண் , woman ; 5. பேடி . eunach . 


பேதி பூபதி மாத்திரை, ஊதுமாந்தத்திற்கு 
தயாரித்துக் கொடுக்கும் மாத்திரை , a pill 
prepared and prescribed for diarrhoea 
attended with swelling arising from indiges 
tion in children . 


பேதையர் பொன் . 
gold . 


மாற்றுப் பொன் , fool s 


பேத்துவம் , அமுதம் , nectar ; 2. நெய் , ghee . 


பேதிப்பு , see பேதம் . 


பேதிப்போக்கு , 


பேத்தை , ஓர்வகை மீன் , a kind of fish ; 2 . 

காமாலை வீக்கம் , swelling to jaundice . 


3 : 463 


பேயாமணக்கு 


பேய்க்கண்டல் 


பேத்தைபற்றுதல் , காமாலை வீக்கமுண்டா 
தல் , to contract swelling by dropsy . 


பேயால் , கல்லால் ; ஓர் வகை ஆல் 
dalhonsie . 

. 


Ficus 


பேப்பாட்சி , see பேய்ப்பாட்சி , a plant . 


பேயாவாரை . நாற்றத் தகரை , a kind of 

beans used in medicines — Cassia occiden 
tails . 


பேமாசிகம் , பேய்க்கடலை , wild pulse . 


பேயாவிரை , 


see 


பேயாவாரை . 


பேயகத்தி , சீமையகத்தி , ringworm shrub 
Cassia alata . 


பேயாவீரம் , ஆவாரை , Tanner s 

Cassia auriculata . 


cassia 


பேயகற்றுதல் , பேயோட்டுதல் , to remove 

the devilish nature ; 2. மயக்கம் தெரிவித் 
தல் , decharming . 


பேயிஞ்சி , ) 
பேயீஞ்சு, ) 

Cycas revoluta . 


பேயகிக் காளான் , 
mushroom ,, 


பேய்க் காளான் , 


wild 


பேயிண்டு , see பேயிஞ்சி . 


பேயத்தி , கசப்பத்தி , காட்டத்தி , a wild and 

bitter kind of figtree Ficus hispida, fruit 
and bark emetic ; bark antiperiodic . 
இவ்வகையில் பட்டாணியைப் போல் சிறு 
காய்களையுடையது ஓர் இனம் , - Ficus poly 

. 
carpa . 


பேயிட சுவாளிகா , பேய்க் கரும்பு , wild 
variety of sugarcane Saccharum arund . 
inacum . 


பேயிருமல் , கக்குவான் , whooping cough . 


பேயத்திப் பட்டை , bark of பேயத்தி which 

see .. It is antiperiodic and emetic . 


பேயிலவு , முள்ளிலவு . a tree , silk cotton 

tree - 8ombax malabaricum . 


பேயிலிசிகம் . நாகதாளி , cactus . 


பேயம் , கஞ்சி , rice gruel ; 2. நீர் , water; 3 . 

பால் , milk ; 4. குடிக்கு மருந்து , liquid 
medicine e - g . Decoction . 


பேயிலுப்மை , காட்டிலுப்பை , wild mowalh 

Bassia latifolia . 


பேயம்மான் பச்சரிசி , சின்னம் மான் பச்சரிசி , 

thyme leaved spurge Euphorbia_ , thyni . 
folia alias F. macrophylla . 


2. பசு , 


பேயூடம் , அமுதம் , nectar ; 
பேயூஷம் , 


Cow , 
fresh 


பேயருளாந்தை , பூதபுட்பம் , a species of 

trumpet flower - Oroxylum indicum . 


3 . புது வெண்ணெய் , 
butter . 


பேயவரை , காட்டவரை . wild beans having 
medicinal properties Canavalia gladiata, 


பேயூமத்தை , மருளூமத்தை , a variety of 

dhatura Xanthium orientalis . 


- 


பேயூவிதம் , நாய்க்கற்றாழை , a variety of 
aloe 


பேயனம் , 


கோதும்பை a variety of leuncus . 


காட்டெலுமிச்சை . 


wild 


பேயெலுமிச்சை , 
lime . 


பேயனுள்ளி, } காட்டுள்ளி , wild onion . 


பேயெள்ளு, காட்டெள்ளு, wild sesame . 


பேயன் கனி . 

ஒரு வகை வாழைபழம் ; 

மலமிளக்கியாக பயன் 
பேயன் வாழை , J 

படும் , a variety of plan 
tain fruit used as laxative . 


} 


பேயோடாடி , சிவகரந்தை , which see . 


பேயோட்டி , ஓர் மரம் , a tree . 


பேயா , நோயாளிக்குக் கொடுக்கும் ஓர் விதக் 
$ 0657 , conji given for convalscents . 


போயாணான் , காட்டோணான் , a wild lizard . 


பேயாமணக்கு , ஓர் ஆமணக்கு . a wild castor 

oil plant . 


பேய்க்கண்டல் , see கண்டல் , a tree Rhizo 

phora mangla . 


3464 


பேய்க்கரும்பு 


பேய்ச்சுண்டை 


பேய்க்கடம்பான் , பிசாசுமீன் , devil fish ; 2 . 
ஓர் கடல்மீன் , octopus . 


பேய்க்கனி, பேயன் வாழை , 

plantain used as laxative , 


a variety of 


பேய் , பிசாசு , devil ; 2. கசப்பு , bitter . 


பேய்க்காளான் , மஞ்சட் காளான் , a kind of 
yellow mushroom . 


பேய்க்கஞ்சான் . see சாணாக்கிகீரை . 


பேய்க்காந்தாள் 


- 


Rhizophra mucronata . 


பேய்க்கடலை , கசப்புக்கடலை , a bitter kind of 
gram , 


பேய்க்குமட்டி , பேய்க் கொம்மட்டி , அல்லது 
ஆற்றுத் தும்மட்டி , a wild gourd - bitter 
apple or melon – Citrullous colocynthis , 


பேய்க்கடுக்காய் , சிறுக்கடுக்காய் , a tree 
myrobalam of Travancore Terminelia 
paniculata . 


பேய்க் குறிஞ்சான் , அஞ்சனத்திற் குதவும் 
மருந்து , a herb used in magic . 


பேய்க்கண்டகம் , பேய்த்தேற்றா, wild clearing 
nut . Strychnos potatorum 


பேய்க்குன்றி , காட்டுக் குன்றிமணி , a wild 
species of குன்றி , which see . 


பேய்க்கத்திரி , காட்டுக் கத்திரி , wild brinjal . 


பேய்க்குருந்து 


Atlantia ceylanica . 


பேய்க்கரிப்பான் , காட்டுக் கரிப்பான் , wild . 
variety of eclipse plant. 


பேய்க்கொம்மட்டி , ஆற்றுத் தும்மட்டி 
prostate plant - Cucurnis colocynthis . 


பேய்க் கருங்காலி, வெள்ளைக் கருங்காலி , 
whité variety of Acacia catechu , 


பேய்க்கருடன் கிழங்கு , wild sky root 

Bryonia epigaea , 


பேய்க்கொம்மட்டி எண்ணெய் , கும்மட்டி 
எண்ணெய் , oil prepared out of the fruit 
ஆற்றுத் தும்மட்டி which see . 


பேய்க்கொள் , காட்டுக் கொள் . wild horse 
gram . 


பேய்க்கடி , Rabies or canine madness ; an 

acute disease of the central nervous system 
occuring in dogs and other animals by means 
of bites . When it occurs in human beings 
it is called hydrophobia . 


பேய்க்கொல்லி , ஓர் செடி , a plant . 


பேய்ச்சாளை , ஓர் மீன் , a kind of fish . 


பேய்க்கருணை , wild yam . 


பேய்ச்சி , 5ea பேய்ப்பீர்க்கு . 


பேய்க்களா , wild களா , which see . 


பேய்ச்சிங்கி , பேய்முசுட்டை , a creeper . 


பேய்க்கல் , வெள்ளைச் சுக்கான்கல் , white lime 
stone . 


பேய்க்கற்றாழை , பெரு மேகம்போம் ; அதிக 
நீர் , உடம்பெரிச்சல் போம் , இது இரும்பைத் 
தங்கமாக்கும் . a variety of Aloe which is 
capable of transmuting iron into gold 
demon aloe - Aloe ramosa ; 2. 
கற்றாழை , elephant aloe -- American aloe 

- Agave Americana ; 3. கசப்புள்ள சோற் 
றுக்கற்றாழை ; இது 

கிடைப்பது அரிது . 
bitter aloe .. 


பேய்ச்சீந்தில் , see ஆகாச கருடன் , sky 
root creeper ; 2. கருஞ்சீந்தில் black variety 
of சீந்தில் which see ; 3 . 

ஆகாச கருடன் 
கிழாங்கு அரையாப்பு , வெள்ளை , கொறுக்கு 
இவைகள் போம் , பாம்பு நடுங்கும் , the sky 
root is a remedy for venerial disease 
gonorrhoea & chancre .. 


ஆணைக் 


பேய்ச்சீபிதம் , sce நிலப்புரண்டி . a plant . 


பேய்ச்சீயக்காய் , 
Acacia pennata . 


a shrub --Rusty mimosa- 


பேய்க்காயெறும்பு , a small black ant with 
long feet . see பேச்சக்கா யெறும்பு. 


பேய்ச்சீலியம் , see பேய்க்கடலை . 


பேய்க்கரும்பு , காட்டுக்கரும்பு ; கரும்புபோல் 
உருவமுடையதும் மதுரச் சுவையில்லாதது 
மான ஒரு வகைப் புல்லினம், 


பேய்ச்சுண்டை , நாய்ச் சுண்டை , a plant - 
Solanum gigantium . 


3465 


பேய்ச்சுரைப்பாணி 


பேய்த்துயர்போக்கி 


பேய்ச் கர , 


பேய்க்காளான் 


which see 


பேய்ச்சூலை , நா.பியைச் சுற்றி வலித்து 

ஆணுக்கு வலபக்கமும் பெண்ணுக்கு இடப் 
பக்கமும் வீங்கிக் காணும் ஓர் நோய் , யூகி 
1200 ) a disease wherein there is pain 
round the navel with swelling on the right 
side in the male , and with swelling on the 
left side in fernale . 


பேய்ச்சேதிகம் , see பேய்க் கற்றாழை , demon 
aloe Aloe ramosa . 


பேய்ச்சுரை , இது சுரைக்கொடியைப் போல் 
காய்கள் மட்டும் வில்வக்காயைப் போல் 
பருமனாய் இருக்கும் . இக்காயைப் புசித்தால் 
கசக்கும் . இதன் 

விதையை 

மாத்திரம் , 
கொண்டுவந்து குழித்தைலமாக 

இறக்கி 
கழஞ்சித் தைலத்தில் நெய் தேன் சமன் 
சேர்த்து சூத செந்தூரத்தில் குழைத்துப் 
புசிக்க மூர்ச்சை யாகும் . அச்சமயத்தில் ஒரு 
வர் இருந்து மேற்படி தைலத்தைத் தேகத்தி 
லும் பாதங்களிலும் 

தடவுவதுடன் 

ஓரு 
அகப்பை பசும் பால் வீதம் 21 - நாள் வரை 
யில் உட்கொள்ள கொடுக்க மூர்ச்சை தெளி 
யும் . தேகமும் சித்தியாகும் . 


பேய்ச்சேம்பு , see கல்லடிச் சேம்பு , a plant 

wild Indian kales ( unidentified ). 


பேய்ச்சேம்புக் கிழங்கு , tuber of பேய்ச்சேம்பு . 


கடி உடம்பில் 


பேய்ச்சொறி , மேக சம்பந்தத்தினால் அடிக் 

தினவு கண்டு காசுபோல் 
தடித்து சிவந்து மறையும் ஒர் வகை சொறி 
Corus , a skin disease marked by scratch 
ing sensation and small patches on the body . 
It is said to be caused by venerial origin 
Sacbies -- itch , 


அடிணும் பால் பெய்து கைப்பறாது பேய்ச்சுரைக்காய் " 

( வெற்றிவேற்கை ) 
போர் நிறுத்திப் பேய்ச்சுரையறுத்து 

( நாயகா அகவல் ) 


பேய்த்தக்காளி, பெருந்தக்காளி, large tomato 
plant - Solanum lycospersicum . 


பேய்த்தண்ணீர் , மது நீர் , liquor - any intoxi 

cating liquid . 


பேய்த்தரிதி , see காட்டுக் கத்திரி, 
indian brinjai Solanum indicum . 


wild 


This looks like ordinary bottle gourd 
creeper but the fruit is like that of bael 
tree . it is bitter to taste . An oil is 
extracted from its seeds by the process of 
குழித்தைலம் . If11 pagoda weight or 40 
Jeweller s bead weight of this oil is mixed 
with equal quantity or weight of honey and 
ghee , and mixod with calined red powder 
of mercury and taken , the person swoons . 
At that time a person must smear this oil 
over the body and sole of the foot of the 
swooned person and also feed the person 
with tollock of pure cow s milk . It nursed 
in this way for 21 days , the person being 
releived of the swooning condition , rises 
up with full consiousness . His body and 
mind are rejuvenated , 


பேய்த்தம்பட்டை , காட்டுத் தம்பட்டை , wild 
sword bean - Canavalia lusiformis . 


பேய்த்தலைக்கையான் , 


பேய்த் தாமரை. மலைத் தாமரை , a species 
of lotus - a tree . 


Guwsgroy wild screw pine which has no 

smell - White variety . 


- 


பேய்ச்சுரைக்கட்டி , கட்டி எழும்புமிடத்தில் 

பேய்த்திமிட்டி , See பேய்க் கொம்மட்டி . 
நெருப்பினால் சுட்டதுபோல் எரிவுண்டாகி 
கருப்பு , சிவப்பு , கொப்புளங்களாய் உடம்பு 
முழுதும் பரவி , பேய்ச் சுரைப் பிஞ்சைப் 

பேய்த் தும்பை , காட்டுத் தும்பை , a plant 

- Phlomis zeylanica . 
போல் காணும், a skin disease marked by 
black and red blebs all over the body with 

பேய்த் தும்மகி , நச்சுப்புல் , poisonous grass . 
burning sensation . The blebs appear like 
tender of பேய்ச் சுரை . Hence the name . 

பேய்த் தும்மட்டி , see பேய்க் கொம்மட்டி 

அல்லது வரிக்கொம்மட்டி . 
பேய்ச்சுரைப்பரணி , பேய்ச் சுரைக் குடுக்கை 
a small round case or vessel made out of பேய்த் துயர் போக்கி , எட்டி , a tree - nux 
the shell of பேய்ச்சுரை ; see எட்டிச்சிமிழ் . vomico . 


3466 


பேய்நெல் 


பேய்த் துவரை , கசப்புத் துவரை , bitter red 
gram .. 


பேய்ப்பாதிகம் 
பேய்நோய் , பேய்ப் பிடித்ததனால் ஏற்படும் 
நோய்கள் , the demoniaca ! disease 
Hysteria , epilepsy , dancing mania and 
other disorders of the nervous system are 
considered as demoniacal diseases. 


பேய்த்துவிகம் , பேயன் வாழை , a variety of 

plantain fruit used as laxative . 


பேய்த் துளசி , நாய்த் 

துளசி , 

அஞ்சனத் 
திற்குதவும் , white basil - Indian tea used 
in magic . 


NOTE : - The demon theory is one in which 

the malignant spirit is supposed to have 
been provoked whether witting by or un 
witting by enters the body of the offender 
and annoys him in various ways and afflicts 
him with certain kinds of diseases. 


பேய்த்தூ சிகம் , See பேய்க்கடலை . 


பேய்த்தேர் . 


பேய்ந்தை , புள்ளித் திரட்டை யென்னும் 
உணவுக்குதவும் ஓர் கடல் மீன் , a sea fish fit 
for eating . 


பேய்த்தேற்றான் , பொறித்தேற்றான் , a kind 
of clearing nut . 

. 


பேய்ப்பசலை , 


கசப்புப் பசலிக் கீரை , a 
wild kind of Portulaca . 


பேய் நரி , வெறிகொண்ட நரி , rabid jackal . 


பேய்ப்பசளை , 


பேய் நாய் , வெறிநாய் , rabid dog . 


பேய்ப்பசி , oracious appetite --abnormal in 

crease in the sensation of hunger- Hypero 
rexia , Bulimia . 


பேய் நாய்க்கடி , bite of a rabid dog . 


பேய்ப்பரிதி , போயுள்ளி , wild onion . 


பேய்ப்பருத்தி , காட்டுப்பருத்தி , wild cotton , 


பேய்ப்பலமிரட்டி , See பேய்மிரட்டி . 


பேய்ப் பலவன் , 
greens . 


படுவன் கீரை , a kind of 


பேய்ப்பலா , see பேய்ப்பிலா . 


பேய் நாய்க்கடி சன்னி , வெறி கொண்ட 

நாயின் வாய்நீர் கடித்த காயத்தில் இறங்கி 
இரத்தத்தில் சென்று நரம்புகளுக்குப் பரவும் 
ஓர்வகை நோய் . இதனால் விரணமுண்டாகி 
கண் மயக்கம் , தாள் பிடிப்பு , வாய் நீரூறல் , 
சுரம் , தாகம் , மூர்ச்சை , மார்புவலி முதலிய 
குணங்களுண்டாகும் , a disease produced 
by the bite of a mad or rabid dog , one of 
the characteristic symptom is an aversion 
to or dread or inability to swallow water 
or other liquids - சலபயரோகம் - Hydro - 
phobia other symptoms are : vague feeling 
of unconciousness , melancholy , gloom , 
irritability of temper , frightfull dreams 
and shivering . Sometimes twitching of the 
face , fear and dismay , stiffness of the neck , 
difficulty of breathing with suffocative 
spasmº especially when the patient 
attempts to drink , turgid face protruding 
eye balls , foaming at the month , claws at 
the throat . In cubation period is one to 
four days after which the patient dies from 
exhaustion . It should be distinguished 
from tetanus . 


பேய்ப்பலாதி , குப்பைக்கீரை, 
greens .. 


rubbish 


பேய்ப் பாகல் , நாய்ப்பாகல் , a creeping plant 
which see . 


பேய்ப்பாகிகம் , பேய்ப்பாற் சொற்றி , which 
sce , 


பேய்ப்பாக்கு , காட்டுப்பாக்கு , wild arecanut . 


பேய்ப்பாசிகம் , பேயத்தி , wild fig . 


பேய்ப்பாச்சி , see பேய்ப்பட்ாசி , 


பேய் நிலை நோய் , பிசாசு கொண்டவர்களைப் 
போல் குணங்குறி காட்டும் நோய் , Hysteria. 


பேய்ப்பாடால் , ஓர் காட்ட வரை, 
dolichos . 


wild 


பேய்நெல் , மலை நெல் , paddy grown in 
mountains . 


பேய்ப்பாதிகம் , see பேயூமத்தை . 


3467 


பேய்ப்புடவி 


பேய்மிருகக்கடி 


பேய்ப்பாலை , நாய்ப்பாலை அல்லது நஞ்சறுப் 
பான் பூடு , a plant - Tylophora asthmatica , 


பேய்ப்பாற் சொரி , See பேய்ப்பாற் சொற்றி . 


பேய்ப் புல் , நஞ்கப்புல் , a red species of pois 
onous grass. It is full of little dots ; 2. $ 2602 
யைப்போல் திரண்டிருக்கும் கணைப்புல் இது 
மலையில் முளைக்கும் , மார்பு நோய் , எலிவிஷம் 
வாயு குத்தல் போம் , a kind of pubescent 
grass growing on mountains . It is useful 
for chestpain , rat bite etc. 


பேய்ப்பாற் சொற்றி , See பேய்ப்பாற் 
சொற்றி , அதிசாரம் , உட்சூடு , இரத்தக் 
கிராணி போம் , மெலிந்த குழந்தை பருக்கும் , 
a creeping plant a kind of Rucilla 
secunda .. 


பேய்ப் பூலா, a plant 

Rhamnus wightii . 


Indian buck thorn - 


பேய்மதி , மருளூமத்தை , which see . 


பேய்ப்பாற்சோற்றி , see பேய்பாற்சொற்றி . 


பேய்ப்பானிகம் , see பேய்க்கொள்ளு . 


பேய் மருட்டி , see பேய்த்தும்பை ; இரட்டைப் 

பேய்மிரட்டி ; விடாக்காய்ச்சலில் வியர்வை 
யுண்டாக்க வேண்டி வேது பிடிக்க உபயோ 
கிக்கும் ஓர் செடி , Malabar cat mint - Anis . 
omcles Malabarica - a medicinal plant used 
when children have convulsions owing to 
excess fever , 


- 


பேய்ப்பிடி , பேய்மருட்டி , which see . 


பேய்ப் பிடித்தல் . demoniacal possession . 


பேய்ப் பிண்டம் , a monstrous foetus whose 
head is represented by a spapeless mass 
Hemiacephala . 


-- 


பேய் மலடி , பேய்மலடால் 

பாதிக்கப்பட்ட 
பென , woman affected by பேய்மலடு , 
which see . 


a 


tree 


பேய்ப் பிலா, கொட்டைப்பலா 
Artocarpus hirsuta . 


பேய் மலடு , பேயால்வரும் மலட்டுத்தனம் ,, 
sterility caused by devils . 


பேய் மாடி , புளிநரளை , which see . 


பேய்ப்பீர்க்கங்கூடு , 

பீர்க்கங் 

கூடுபோல் 
மனிதவுடம்பு , முழுவதிலும் பரவியிருக்கும் 
நாடி வர்க்கங்களின் கூட்டம் , the net work 
of nervous system which exists in the 
human body . 


பேய் மாந்தம் , indigestion in children said to 

be caused by devil . 


சிறு பிள் 


பேய் மாலம் , அறியாமையும் 
ளைத்தனமுமான செயல்கள் . 


பேய்ப் பீர்க்கு , கசப்புப் பீர்க்கு , a wild and 

bitter kind of ridged gourd - Luffa amara . 


பேய் மாலிகம் , see பேய்க்குமட்டி . 


பேய்ப்பீர்க்குத் தைலம் , தாதுவைக் கட்டும் 
ஓர் வகைத் தைலம் , a medicated oil which 
binds the semen . 


பேய்மாலை , மாமாட்ைச்செடி , a plant . 


- 


பேய்ப் பீர்க்கு விதை , இதனால் துட்டகடி 
விஷம் போம் , seed of பேய்ப்பீர்க்கு , cures 
poisonous bite . 


பேய் மிரட்டி , வெதுப்படக்கி , a plant 

Ballota disticha இரட்டைப் பேய்மிரட்டி 
என்று ஓர் 

வகை யுண்டு . This is Aniso 
metes malabarica எரு முட்டைப் பீநாறி 
என்றும் அழைக்கப்படும் ; 2. கிலிகிலுப்பை , 
a plant whose seeds rattle in the legumen 
Crotalaria verrucosa . 


பேய்ப் பீலிகம் , see பேய்ப் பாக்கு . 


பேய்ப் புகையிலை , மலைப் புகையிலை , moun 
tain tabcco .. 


பேய்ப்புடல் , கசப்புப்புடலை , al very 

bitter kind of wild snake 
பேய்ப்புடோல் , gourd Trichasanthes 

laciniosa 2. கீழே தள்ளும் மயக்கம் போம் , it 
cures severe giddiness . 


பேய்மிரட்டு , ஓர் வகைக் கிரகதோஷம் ; இது 
பேய்மிரட்டிக்கஷாயத்தாற் போம் , a malady 
due to bad planetary positions . This is 
cured by the decoction of பேய்மிரட்டி . 


பேய் மிருகக்கடி , the bite of a rabid animal 

such as dog . jackal , wolf , cat etc - Hydro 
phobia . 


பேய்ப் புடவி , see பேய்க்காளான் . 


3468 


பேய்வெருட்டி 


பேராமுட்டி 


பேய் மிளகாய் , ஒரு வகை மலைமிளகாய் 

a variety of chilly - Capsicum fastigiatum . 


பேய்வெள்ளரி , கசப்பு 
cucumber . 


வெள்ளரி , bitter 


பேய் வேலன் , 

see பேய்வேல் , 


பேய்முசுட்டை , சிறுமுகட்டை , a creeper 

silver weed Malabar convolvulus 
Argyreia malabarica . 


பேய் வேல் , a tree - Acacia farnesiana see 

பீவேல் , stinking acacia . 


பேய்முஷ்டி, see பேய்முசுட்டை , 1pomea 
malabarica or ) . Candicans . 


பேய் வேளி , பேய்க்கொள்ளு , wild horse . 
gram . 


பேய்முல்லை , காட்டு முல்லை , a species of 
jasmine - Jasminum angustifolium . 


Sesbania 


பேரகத்தி , அகத்தி மரம் , a tree 

grandiflora .. 


பேய்முள்ளி , see காட்டுமுள்ளி . 


பேரகம் , சோளம் , maize . 


பேய் முன்னை , காட்டு முன்னை , Elephant 
creeper Argyreia speciosa. 


பேரசதி , அதிசுழுத்தி , coma . 


பேய் மொச்சை , காட்டு மொச்சை . wild field 
bean --Dolichos lablab vartypicus . 


a kind of 


பேரஞ்சனம் , ஓர் வகைக் கடலை , 
pulse . 


பேய் மோச்சி , 


SE : e பேய்மிரட்டி , 


பேய்வரகு , காட்டு விரகு , a wild variety of 

Kodo millet . 


பேரடம் , வெண்ணொச்சி . a garden plant , a 
white shievs of நொச்சி – Vitex negundo . 


powder of 


பேய்வரளி , 


பேரண்டச் சூரணம், calcined 

human skull bone . 


see ஆற்றலரி . 


பேரண்ட பேரொளி , மூளை , brain . 


பேய் வாதம் , வயிறு நெஞ்சுக்குழி கண்ட 
முதலிய விடங்களில் வீக்கங் கண்டு நிமிர 
வும் குனியவும் முடியாத ஓர் வாத நோய் , 
disease due to wind humour marked by 
swelling in the abdomen , neck & chest pit 
and inability to bend or stretch . 


பேரண்ட முடிவு . 

தலையின் விஷக்கல் , a 
poisonous stone said to be inside the skull . 


பேய்வாதுமை , கசப்பு 
almond . 


62/ IT SYD, a bitter 


பேரண்டம் , தலையோடு , human skull bone ; 
2 . மூளை , brain ; 3. உப்புமணி , கட்டிய கல் 
லுப்பு , இதனால் வெடியுப்பு கட்டும் , beads 
made of binding salt ; 3 . 

3. வழலை , which 
see ; 5. நரி , jackal . 


பேய் வாழை , பேயன் வாழை , a variety of 

plantain fruit given as laxative - martaban 
banana Musa sapientum ( marta banica ) . 


பேரண்ட வெளி , மூளை , 
Cerebrum .. 


brain ; 2 , உச்சி , 


பேரண்டாதி , 


see 


பேராமணக்கு . 


பேய் வித்தை , சூனிய வித்தை , black art 
socery : witch craft . 


பேரகத்தி , கறிமுள்ளி , a plant which see 

2 , அத்திமரம் , fig tree . 


பேய் வித்தைக்காரன் , மாந்திரீகன் , enchanter . 


horse 


பேய்வெட்டி , அமுக்கிரா , 
Withania somni ferra , 


root 


- 


பேரத்திரி , பேய்க்கரும்பு , wild sugarcane . 


பேராரல் , பெரிய ஆரால் மீன் ,. 
fish . 


a 


kind of 


பேய் வெண்காயம் , நரி வெங்காயம் , wild 
onion .. 


பேய் வெருட்டி , பேய்மருட்டி , which 
2 , கிலுகிலுப்பை , which see . 


பேரமட்டி , 
போமுட்டி . 
பேராமுட்டி , 


a plant 


see ;; 


குருவிச்சிப் பூடு , 
Pavonia odorata . 


3469 


பேராமட்டி 


பேரிக்காய் 


பேரம் , உடம்பு , body . 


போத்தலை ) 


பேரரத்தை , 

பெரிய அரத்தைப் பூடு , 

இதனால் வாத முன்னிசிவு 
பேரறத்தை , பின்னிசிவு வலிப்பு சன்னி 
பாதம் நடுக்கற்சுரம் கிளைக்கும் புண் தலைப் 
பாரம் , பெண் ருது தோஷம் போம் , a plant 
greater galangal - Alpinia galanga . It cures 
fits, delirium shivering fever , heaviness of 
the head , menstrual disorder etc. 


பேராமணக்கு , பெரிய ஆமணக்குச் செடி , 

castor plant of large seeded variety 
Ricinus inerrnis – Ricinus Communis as 
opposed to சிற்றாமணக்கு . Its oil is not 
used in medicine , only that of the smaller 
variety is used in medicine . The former is 
used as ( oferila 5070 Goud ) lamp oil . 


பேராமம் , பேராமக்கணம் , which see . 


பேராமரோகம் , see பேராமக் கணம் . 


பேரரமல்லி , ஓர் மல்லிகை , a creeper long 

tubed - Arabian jasmine - Jasminum Sambac 
alias Jasminum undulatum . 


The plant has greenish fragrant flowers . 
Javanese plant imported . Brown under 
ground stem ( rhysome ) is used in medi 
cine . It has a faint armotic smell and pun 
gent taste . It is used as infusion or decoc 
tion and rarely as powder in fevers , rheu 
matism and catarrhal affections, Seeds 
possess similar medicinal properties . It is 
substituted for British 

peppermint 
( புதினா ) . The smaller variety lesser 
Galangal ( சிற்றரத்தை ) is more used 
than the bigger variety ( greater galangal ) . 


பேராமுட்டி , See பராமுட்ட் : 2 , மயிர்களை 
நீக்க வுபயோகிக்கும் ஓர் சரக்கு , this is an 
hair destroying drug . 


பேராமை , இளைப்பு , மேல் சுவாசம் , சலமடைத் 

துக் கொள்ளல் முதலிய குறிகளைக் காட்டு 
மோர் நோய் , a disease with followings 
symptoms retention of urine , heavy 
breathing and fatigue . 


பேரவம் , நரி . jackal ; 2. நரி வழுக்கை , a 

plant . 


பேராமை , See பேராமக் கணம் , 


பேரவரை , பெரிய அவரைச்செடி , a creeper 
of large sized beans Dolichos lablab . 


பேராமைக்கட்டி , வயிற்றில் காணும் பருத்த 
ஆமக்கட்டி , Tumour in the abdomen . 


பேரவுப்பு , see சத்தியுப்பு , a kind of salt . 


பேராம்பல்கட்டி , உடம்பெங்கும் வீங்கி தண் 
ணீர் கோத்து மேல்மூச்சாகித் துன்புறுத் 
தும் நோய் : உ.டல் பொருமி , மாதர் மேலிச் 
சையுண்டாகிப் புளிப்பு மேலாசையாகும் . a 
disease characterised by swelling all over 
the body heavy breathing . liking for sour 
things and women . 


பேரவுரி , நீல அவுரி , Indigo plant . 


பேரறுகு , பெரிய அறுகம்புல் , யானை அறுகு , 
large sized அறுகம்புல் , which see . 


பேராரல் , as opposed to 

as opposed to சிற்றாரல் மீன் ;; 
பழமலக்கட்டு போம் , a kind of fish . 


பேராச்சுரம் , விடாச்சுரம் , continous fever . 


பேரால் , பெரிய ஆலமரம் , big banyan tree 

- Ficus bengaleusis . 


- 


பேரா நிம்பம் , வேம்பு , Margosa tree 
Azadirachta indica . 


பேராவனல் , உடம்பழற்சி , body feeling very 

hot . 


பேராந்தை , நிலாமுகிப்புள் , a large kind of 

owl Greek Partridge. 


பேராவரை, 


} 


பொன்னாவிரை, which see . 


பேராவிரை, 


பேராளி , மூளை , brain . 


பேராமக் கணம் , குழந்தைகளுக்குக் கை கால் 
குளிர்ந்து கண் வளையமாகி திடுக்கிட்டு 
ஏங்கி வயிறு பொருமிக் கழியும் ஓர்வகை 
நோய் , 3 disease in children attended 
with chillness of the extremities , noisy 
bowels diarrhoea etc , 


பேரிகி , பேய்த்துவரை , which see . 


பேரிக்காய் , ஓர்வகைத் தித்திப்புக்காய் ; அம் 
பளங்காய் , Pears country Pyrus 
Communis . 

. 


பேராமட்டி , see பேரமுட்டி . 


3470 


பேரீச்சவெல்லம் 


பேரூணன் 


பேரிசவேதி , பேய்த்துவரை , which sce . 


பேரீச்சு , 
பேரீந்து . 
பேரீஞ்சு . 


} 


பேரீச்சம் பழம் , which ree . 


பேரிடையாள் , சிற்றாமணக்கு, a species of 

castor which bears small seeds Ricinus 
communis . 


- 


பேரீத்தம் பழம் , see 


பேரீச்சம் பழம் . 


பேரீரா , ஓர் சீனச்செடி , a Chinese plant , 


போன்ற 


பேரிதழ் , பெண் கரின் அல்குலிலிருந்து இரு 
பக்கமும் இறங்கி 

ஆசன 

வாயிலண்டை 
சென்று ஒன்றாக 

இணையும் உதட்டைப் 
தடித்த சதை பாகம் , 
பின்னே போகப்போகப் பருமை குறையும் , 
வெளிப்பக்கத்தில் மயிரடர்ந்த தோலினாலும் , 
உட்புறத்தில் சளி சவ்வினாலும் மூடப்பட் 
டுள்ளது - Labium majora . 


பேரு , 

சமுத்திரம் , ocean , sea ; 2 , சூரியன் , 
sun : 3 , நெருப்பு , fire; 4. பொன்மலை , 
gold mountain . 


பேருசாக்கல் , see பீரு சாக்கல் . 


பேரிரைப்பை , 


Rumer , 

. 


பேருடுப்பை , a plant - Eriolaena hookeri . 
ana See புளிசெவ்வந்தி . 


பேரிலந்தை , சீமையிலந்தை மரம் , foreign 

jujube tree Zizphus mauritiana. 


Dolichondrmi 


பேருடை , பெரியவுடை மரம் 
crispa . 


பேரிலாழம் , நாகப்பித்து , which see . 


eating 


பேரிளம் பெண் , நாற்பது வயதுப் பெண் , 
அமுதநிலை - அல்குலில் , a 

a woman of 40 


பேருணவு , மிதமிஞ்சின சாப்பாடு , 

to excess ; eating too much food ; 2. உயர்ந்த 
வுணவு , rich meals - principal food .. 


years old . 


பேருணவுண்போன் , பெருந்திண்டிக்காரன் . 
gourmand . 


பேரீகம் , வட்டத் திருப்பி , root of a creeper 

Cissampelos pareira ; 2. வச்சிரவல்லி . 
a climber - Vitis quadrangularis . 


பேருண்டம் , கருப்பந்தரித்தல் , கருப்பமுண் 
டாதல் , conceiving . 


பேரீகா , வெண்சோளம் , 


white maize .. 


பேருண்டி , 


see பேருணவு. 


பேரீச்சங்காய் , கற்சூரம் , fruit of the date 
palm - dates -- Phoenix dactylifera . 

. 


பேருதி . பெரிய உதிய மரம் . large elephant 

webera - Odina wodier . 


பேருந்தம் , நரி , jackal . 


(பேரீச்சங்குருத்து . இக்குருத்தைப் புசிக்க 
தன் மவலி போம் , இம்மரத்தின் இலைகளைக் 
கழித்துவிட்டு , நடுவில் சோதிக்க கிழங்கைப் 
போன்ற வெண் குருத்து உள்ளடங்கியிருக் 
கும் , இதனால் குன்மம் வாந்தி வயிற்றுவலி 
வயிற்றுப் பொருமல் போம் ; இது தின்ப 
தற்கு இனிப்பாகவிருக்கும் , the terminal 
shoot . it is used for gunmam , dyspepsia , 
vomiting . gurgling of the abdomen etc. 


பேருப்பு , சத்தியுப்பு , which see . 


பேருமரி , ஓர்வகை உமரிப்பூடு , see பவளக் 

காலி , a delicate britle saltish herb . 


பேருரையாள் , பேர் சொல்லால் , 
சொல்லான் . 


see 


பேர் 


பேரிச்சம்பழம் , அரேபியா , பாரசீகம் ஆகிய 

தேசங்களில் விளைந்து தேன்விட்டு பதப் 
படுத்திய கர்ச்சூரப்பழம் , dried fruit of date 
- Phoenix sylvestris . இதனால் பித்தம் மதம் 
மூர்ச்சை நோய்கள் , கரம் , தாகம் , இரத்த 
பித்தம் , நீரிழிவு , வாயிலைப்பு மலந்தம் அருசி 
முதலிய நோய்கள் போம் , It is used for 
the following diseases , fever , thirst, cons . 
tipation , diabetes tastelessness and இரத்த 
பித்தரோகம் . 


பேருழா , as opposed to சிற்றுழா , ஓர்வகை 
பெருந்துளசி , இச்செடியினிலை 

ஆசன 
வளைய மூன்றினுள் உள்வளைய முளையினா 
லேற்படும் , ஆசனக் கடுப்பைப் போக்கும் . 
a kind of large ocimum sanctum . It raleaves 
the irritating pain in the anus -sphincter . 


பேரீச்சம் பாளை , the spadix of date palm . 


பேருள்ளத்தாழி , வெங்காயம் , onion . 


பேரீச்சவெல்லம் , jaggery prepared out of 
the date palm sweet toddy . 


பேரூணன் , பெருந்திண்டி தின்போன் , Glut 
ton ; 2 , நீர்க் காக்கை , cormorant . 


3471 


பேலுதல் 


பேன்கொட்டை 


பேவாயான்விட்டை , 


பேரெலுமிச்சை , big lime - Citrus medico 

limonu mi . 


} 


நரி விட்டை, 
faeces of jackal . 


பேவாய்விட்டை , 


பேரெள் , ஓர்வகை எள் , a kind of gingelly 

seed ., 


பேழை , பெருவயிறு , large abdomen . 


பேரேலம் , See பெரிய ஏலக்காய் , 


பேழ்வாய் , பெருவாய் , large mouth . 


பேரொளி , மூளை , brain . 


பேளர் , ஓர் வைத்திய நூலாசிரியர் , the name 
of an author of a medical work . 


பேரோசனை , ஓர்வகை உபரசச் சரக்கு , இதன் 
சத்தினால் பிரளாமல் கவுனத்தில் ஓடலாம் , 
one of the 120- natural substances , with its 
power one can run in the air sky. 


பேறக்காசி , கருமுள்ளி , Indian night shade - 

Solanum indicum . 


பேறாவிரை, see பேராவிரை. 


பேர் , பெரிய , large . 


பேறுகாலம் , 


பேர் உப்பு , சத்தியுப்பு , which see . 


பிள்ளை பெறுங் காலம் . 


பேற்றுக்காலம் , 


பேர்க்கசி , கட்டுக் கொடி , coagulating cree 

per - Cocculus villosus . 


பேறெள் , பேரெள் , which see . 


பேர்க்காவி , புளிநறளை , woolly heart vine 

Vitis lanata .. 


பேனம் , நுரை , froth , foam ; 2. கடல் நுரை , 

cuttle fish bone . 


Acorus 


பேர்சொல்லான் , வசம்பு , sweet flag 
calamus .. 


பேனாதிமாத்திரை, ஓர் கண்ரோக மாத்திரை . 


பேர்மல்லி , கஞ்சாங்கோரை , a plant , white 
basil Ocimum album . 


பேன் , தலையிலுண்டாகும் பூச்சி , a small 

creature formed in the hairs of the head 
louse . 


பேலிகம் , காட்டுக் கத்தரி , wild brinjal . 


பேலிகா , நீர்மேல் நெருப்பு , which see . 


பேன் கொட்டை , 

காக்காய் கொல்லிவிரை , 
seeds of a plant cocculus indicus alias Ana 
mitra cocculus . இது மீன்களை மயங்கச் 
செய்து கரைவெளியில் கொண்டுவந்துசேர்க் 
கும் . இதில் பேன் சாகும் , The seeds are used 
to kill lice . When employed to the fish , they 
get fainted and are washed to the shore . 


பேலிகை , எச்சில் , spittle . 


பேலுதல் , மலங்கழித்தல் , to go to stools . 


பை 


பைசாசத் தூரிதம் 


பைத்திய சன்னி 


பைசாசநெல் , 
mountains . 


மலை நெல் , paddy grown in 


a 


பை , , 
தோற்பை , a membranous sac 

as in 
தீனிப்பை , மூத்திரப்பை recepacle in 
animals for food & water and urine ; 2 . 
குட.ல் , bowels ; 3 . 

அழகு beauty : 4 . 
நிறம் , colour ; 

பச்சை , green ; 6 . 
பாம்பின் படம் , the hood of a cobra ; 7 . 
பந்தகுணம் , slow nature . 


5 . 


பைகம்பச்சாரம் , 


see 


ஏகம்பச்சாரம் . 


பைசாப்புணர்ச்சி , பெண் தூங்கும்போது 
அல்லது மயங்கிக் கிடக்கும் பொது புணர் 
தல் , having sexual connection with a 
woman while is sleeping or unconscious ; 2 . 
பலவந்தமாய் அல்லது சம்மதமில்லாது 
கலவி செய்தல் , seducing a woman by force 
or without her consent ; 3. 24 லீலைகளில் 
ஒன்று . one of the 64 postures of sexual 
intercourse with a woman as described in 
Eretic Science called Kokkogam compiled by 
Kokogamuni .. 


பைகோ சிவப்பு, பைகோவில் விளையும் இரத் 
தினம் . Ruby found in Pegu . 


பைங் கண் , பசிய கண் , beautiful eyes . 


பைசாசமுள்ளி, 
lacquini. 


காட்டு முள்ளி , -- Solanum 


பைங் கதை , பச்சை மூங்கில் , green bamboo . 


பைங் காய் , பச்சைக்காய் , 


raw fruit . 


பைசாசம் , இரும்பு , iron ; 
3. பேய் , elf . 


2. பிசாசம் , devil ; 


பைங் கிளி , பச்சைக்கிளி , green parrot . 


பைங் குழி , கருப்பங்கொள்ளுமிடம் , womb . 
uterus . 


பைசாசி , சடாமாஞ்சில் , a kind of medicinal 

grass valerian or Indian spiknard - Cype 
rus stoloniferus . 


பைசு 


பால் , milk . 


பைங்கூலிகம் , பச்சைப்புல் , green ( not dried ) 

grass . 


பைஞ்ஸ்ரீலம் , மக்கட்பரப்பு , man kind ; 2 . 
மானிடப் பிறப்பு , human race ; பசிய 
நீலம் , greenish blue . 


3 . 


பைங்கூழ் , நோய் , disease ; 2. பச்சைப் 

புல் , green {fresh ) grass ; 3. பயிர் . crops . 


பைதிருதி , சொடிச் சம்பங்கி , sampac creeper . 


பைங்கூன் , காவட்டம் புல் , a kind of grass 
- Citronella 

Andropogon nardus . 


பைத்தம் , பித்தம் , bile . 


பைங்கொடி , பசுங்கொடி , a green creeper ; 
2. மெல்லியபெண் ( உவமையாகு பெயர் ) , 
a lean girl or woman . 


2. பச்சையாதல் , 


பைத்தல் , கோபம் , anger ) 

becoming green . 


பைத்திகம் , see பைத்தம் , 


பைங்கோரை , see சுளுந்து , torch tree - 

| xora pariflora . 


பைத்தியகாரத்தனம் , 
imbecile – Anility . 


the state of being 


பைசந்தி , ஓர்வித சத்தம் , sound from lungs ; 

2. கருபந்தரிக்குமிடம் , womb ; uterus . 


பைத்தியக்காரன் , பித்தம் 
mad or insane man . 


பிடித்தவன் , a 


பைசாசத்துத்தி , பேய்த்துத்தி , a kind of 
abutilon . 


பைத்தியங்காரி , புகையிலை , tobacco . 


பைசாசத்தும் புலா . பேய்த்தும்புலா , a plant . 


பைத்தியங்கொண்டாடுகிற , cory bantic . 


பைசாசத்தும் புலி , தூம்புரவாலி , a plant . 


பைசாசத்தும்பை , பேய்த்தும்பை , which see . 


பைத்திய சன்னி , அடிக்கடி எழுந்து ஓடி 
தரையிற் புரண்டு வாய்விட்டலறி சீலையை 
புரிந்து கிழித்து, ஆடிப்பாடிக் கைக்கொட் 
டும் ஓர்வித சன்னி நோய் , deliruim . 


பைசாசத்தூரிதம் , see பேயூமத்தை . 


3473 


பைத்தியம் 


பைமூலவாதம் 


பைத்தியச்சுரம் , பித்தத்தினால் வெறியை 

யுண்டாக்குமோர் வகை சுரம் , a kind of 
fever brought about by excess of bile 
humour causing perplexity of mind or 
madness which is due to the bilious 
affection . 


The causes are sudden panic , loss of 
wealth death of close relative especially 
loves or dear children , disappointments in 
life insults to dieties , evil spirits , malignant 
stars etc. , and taking certain drugs like 
seeds of dhatura and eating too much of 
ganja or its preparations . The sense of 
propriety of conduct is lost and the sense 
becomes clouded and the result is in 
sanity . 


பைத்திய தஞ்சம் , பைத்தியக் காரர்களை 
வைத்துக் காக்குமிடம் , -- Lunatic asylum . 


பைத்திய நாடி , பித்தநாடி , pulse indicating 
the bile humour ; bilious condition indi 
cated by pulsation ; 2. பைத்தியக் காரரின் 
நாடி நடை the pulsation indicating 
insanity .. 


பைத்திய நீக்கி , பைத்தியத்தை நீக்கு மூலிகை 
கள் , மிளகு , சித்தரத்தை , கோஷடம் , அதி 
மதுரம் , கிரந்தி நாகம் , விலாமிச்ச வேர் , 
சீரகம் , காட்டுச் சீரகம் , பிளப்பு சீரகம் , 
கொத்துமல்லி , செங்கடுகு , வெண்சிவதை 
வேர் , குங்குமப்பூ , அட்டுப்பு , கல்லுப்பு . 
drug that alleviate insanity . 


Some beings which partake the nature of 
dieties such as Ghandarvas, Yakshas, Asu 
ras , Nagas and Devils possess men by 
entering the human body in new moon or 
full moon . In insanity springing from the 
agency of super humen beings , the power 
of speech , knowledge of religious truths 
increase to unnatural proportions . The 
character of insanity depends much upon 
the type of the being he is possessed with 
as for instance by Rakshas or evil spirits , 
he is of a turbulent character as weeping , 
dancing . abusing . striking . 

placing his 
orgars in a ridiculous attitude , bawling 
out , running naked angry 

angry rebukes etc. 
Insanity not cured in 13 years becomes in 
Curable . 


பைத்தியப் புலப்பம் , delirium . 


பைத்தியப் புலம்பல் , பிதற்றல் , raving . 


பைத்தியமான , பித்து கொண்ட , rabid ; 2 , 
பைத்தியங் கொண்ட , mad . 


பைத்தியமிறக்குவோன் , பைத்திய நோயைத் 
தீர்ப்போன் , a specialist in the treatment 
of insanity - Alienist . 


பைத்தியரோகம் , See பைத்தியம் , a disease . 

lunacy. Insanity and other mental disorders 
are due to want of mental equilibrium ; 2 . 
பித்தமயக்கம் , giddiness ; 3. தலை சுற்றல் , 
vertigo . 


பைத்தியமிறங்கல் , பித்தம் குறைதல் , reduc 

tion of bile humour ; reduction of madness . 


பைத்தியமேகம் , பித்தமேகம் , mega disease 

due to vitia ion of bile humour . 


பைத்தியர்சாலை , பித்தர்சாலை , dark house . 


பைத்தியவிகாரம் , பைத்தியத்தால் அடை 

யும் மாறுதல் , change in attitude and 
character due to insanity . 


பைத்தியம் , பித்தமானது சிரசின் மேலேறி 
அகங்காரத்தை எழுப்புவதினால் புத்திக்கு 
பிரமை தோன்றி மனம்விட்டு கூத்தாடி 
வெளிவந்து பிசாசு கொண்டவன் போல் 
திரியும் ஓர்வித நோய் , A mental affection 
causing a disordered intelect and furious 
ness due to action of bile entering the 
brain - delirium - Non compos mentis ; 
madness . 


பைந்தினை , ஓர்வகைத் தினை , a kind of 

millet - Italian millet --- Setaria italica . 


பைந்தீலிகத் , பேய்ச்சுணடை அல்லது நாய் 
F GODT50 ) L..., a shrub - Solanum gigantium . 


பையிலம் , இரும்பு , iron . 


NOTE -- Insanity is a mental disease in 

which the mind is restless and vacant ; the 
understanding and knowledge are subject 
to errors ; actions become purposeless and 
speech incoherent . 

The fits of insanity 
increases in intensity immediately after 
meals and during new moon and full moon 
days .. 


பைமூலவாதம் , எறும்புகளின் பேச்சரிதல் , 

a science studying the language of ants ; 2 . 
பிபீல வாதம் , a system of philosophy 
amongst ancients ( similar to Epicurean 
philosophy ) about the theory of atoms 
and atomic nature , 


3474 


பையோடு பெறல் 


பைவாலி 


பைபீலிகை , எறும்பு , ant . 


பைரவம் , பேயகத்தி , which see ; 2 , பயங் 

கரமுகம் , fearful features . 


பைமாசு , பம்பளிமாசு , a variety of citrus fruit 

-- Pummelo - Citrus grandis . 


பைம் பேயகம் , பேய்ச் சீந்தில் which see . 


பைம்பொன் , yellow gold ; fine or pure gold ; 

பவள மல்லிகை , which see . 


பைரவம் , ஆயுள்வேதமுறையில் தயாரிக்கும் 
சிந்தூரங்கள் இவை பலவகை : ஆனந்த 
பைரவம் , சொர்ணானந்த பைரவம் , சுத்த 
பைரவம் , பிரம்மானந்த பைரவம் முதலியன 
வாம் , இதனால் சுரம் , திரிதோட நோய்கள் 
போம் , mineral preparations in Ayurveda 
are generally named பைரவம் , and 
usually given for various fevers . 


as 


பைம் பொன் மல்லிகை , see பவளமல்லிகை . 


பைம் பொன் மாதலிகம் , பொன்னூமத்தை , 
yellow fiowered dhatura Datura fastuosa 
( a variety of ) . 


பைரவ வாஞ்சனம் , சன்னி பாதகாலங்களில் 
ஆயுள்வேத முறையில் தயாரித்து கண்ணி 
லிடும் கலிக்கம் , eye solve prepared accord - 
ing to Ayurveda and used in fevers. 


பைம்பொன்னரளி, தங்கரளி அல்லது சொர் 

GOOTUL19., a large shrub with pretty yellow 
flowers - Stanolobium stans . 


பைரவன் , see வயிரவன் . 


லபயம் , விலாமிச்சை வேர் , which see . 


பைாவி , பத்திரகாளி , wife of Siva . 


பையுள் , நோய் , disease ; 2 . 


வலி , pain . 


பைரவி மாத்திரை , ஆயுள்வேத முறைப்படி 
செய்த ஓர் நாபி மாத்திரை, an aconite pill 
prepared by Ayurvedic method . 


பையோடு பெறல் , கர்ப்பபையோடு 

குழங் 
தையைப் பிரசவித்தல் . to deliver child 
covered with membranous sac . 


muur69 - cysticereus cellulosa . 


பொ 


பொக்கு மேகம் 


பொங்காரி 


பொகாரா , ஆலுப் பொகாரா , அல்லது ஆலு பொக்குலி, சாலாம்பிசின் , resin of indian 
பகோடா , fruit - bokhara plum - Prunus dammer Shorea robusta , 
communus . 

பொக்குவாய் , see பொக்கல் வாய் . 
பொகில் , பூவின் மொக்கு , flower bud . 

பொக்குளம் , கொப்புளம் , boil . 
பொகுட்டு , தாமரைக் கொட்டை , the seed 
of the lotus ; 2. மலை , hill , mountain . 

பொக்குளிப்பான் , கொப்புளிப்பான் , a kind 

of measles . 
பொகுவல் , ஓர் பறவை , a bird . 

பொக்கை , பல்லில்லாத , absence of teeth 
பொக்கணந்தூக்கி , ) முடக்கொற்றான் கும் 

Agomphosis . 

. 
பொக்கணப்பிச்சி , மட்டி, which see . 

பொக்கைவாய் , பல்லில்லாதவாய் , toothless 

mouth . 
பொக்கணம் , பெருமருந்து , a twining plant 
Indian birth wort - Aristolochia indica . 

பொங்கடி , யானை , elephant as being large 

footed . 
பொக்கணி , விரிந்த தொப்புள் , open navel . 

பொங்கம் , நெற்றி , forehead ; 2. வால் 
பொக்க நேத்திர சன்னி , 

இதனால் விக்கல் 

மிளகு , cubeb . 
தாகம் சுரம் , கண்ணீர் வடிதல் மயக்கம் ,, 
காதடைப்பு முதலிய குணங்களைக் காட்டும் 
நோய் , பாதிரி வேர்க்கஷாயத்தால் குணப் 

பொங்கரி , தூற்றாத நெற்பொரி , parched 
படும் , a disease characterised by fever , and unbruised paddy . 
tears , hiccups , thirst , giddiness etc. The 
decoction of the root of பாதிரி - Stereos . 
permum suaveolens , 

பொங்கர் , இலவமரம் , silk cotton tree ; 
சோலை , flower garden ; 3 .. 

வாடிய . 

withered flower ; 4. மலை , mountain . 
பொக்கமா முலைச்சி , 

கரந்தை , 
species of basil with offensive smell - Ver 
nonia arborea . 

பொங்கலன்னம் , பொங்கற் சாதம் , a rice 

preparation with green dholl , ghee and 
பொக்கலாம் , பெருமருந்து . see பொக்கனம் , condiments . 


- 


2 . 


நாறு 


பொக்கல் வாய் , பொக்குவாய் , a defective 

mouth without teeth - toothless mouth . 


பொக்கவிகை, 

நாறுகரந்தை , 
Vernonia arborea . 


a 


plant 


- 


பொங்கல் , சமைத்தல் , cooking ; 2 , கஞ்சி 

வடிக்காமற் சமைத்த அன்னம் , rice cooked 
without decanting the water with which 
it is boiled ; 3. பொங்குதல் , boiling : 4 , 
கள் , fermented liquor ; 5. மிகுதி , profu 
sion , excess ; 6. நாகம் , zinc ; 

6. நாகம் , zinc ; 7. கொதித் 
தல் , ebullition . 


பொக்கிணத் துப்பி , பெருங்கிழங்கு , a plant 
which see . 


பொக்கி லவணம் , திலாலவணம் , a kind of 
salt . 


பொங்கற்சாதம் , See பொங்கலன்னம் and 
பொங்கல் . 


பொக்கு , 


பல்லில்லாமை , absence of teeth 
- Anodontia . 


பொங்காரம் , see பொங்கல் ; 2. மிகுதுக்கம் , 

much affliction . 


பொக்குக்கல் , செம்பாறைக்கல் , red stone . 


பொக்குணந் தூக்கி , கும்மட்டி , a creeper - 
Bryonia callosa . 


பொங்காரரிமல்லி , வர்ண அந்திமல்லி , four 

o clock plant bearing coloured flowers 
Mirabilis jalappa . 


பொக்கு மேகம் , ஒரு நோய் , a disease . 


பொங்காரி , வெண்காரம் . borax . 


3476 


பொசுங்கு தல் 


பொடித்திரித்தாழை 


பொங்காரி சரக்குமித் துரு , See பொங்காரி . 


பொஸ்தகாய் , see போஸ்தகாய் . 


பொங்கி , ஓர்வித பளிங்கு , hulse glass ; 2 . 

இசுபகோல்விதை an Unani drug ; seed - 
Spogel fleawort Plantago decumbens , 


பொச்சடித்தல் , வெறுநாக்கைக் 
to bite the tongue . 


கடித்தல் , 


பொங்கிய கொங்கை , இரசித பாஷாணம், a 
kind of arsenic . 


பொச்சம் , உணவு . food ;; 2. தேங்காய் 
மட்டை 

the outer fibrous cover of a 
cocoanut . 


பொங்கிய தோஷம் , 


சங்க பாஷாணம் , 
a kind of native 
arsenic . 


பொச்சாலி , ஓர் வகை நெல் , a kind of paddy . 


பொங்கிய வாளம் , 


பொச்சை , காடு , forest ; 2. கரிகாடு , coal 

field ; 3. சிறு மபை , hill ; 4. மலை , moun 
tain ; 5. புழுக்கூடு , bee hive . 


பொங்கிய விதனம் , ஓர் கண்ணோய் ; இது 
கண்மங்கி வீங்கி , இரவில் வலியுடன் அதிக 
பீளை சாறும் , - ophthalmia. 


பொச்சை வயிறு , தொப்பை வயிறு ; paunch 
belly , 


பொங்கிலியம் , See மட்டிப்பால் , 


பொடக்கலிவம் , see நெட்டிதளம் . 


பொங்கிலீகம் , நீர்முள்ளி , a thorny plant 

Hygrophila auricalata alias Asteracantha 
longifolia 


பொடங்கு நாறி , see பிடங்கு நாறி . 


over 


பொடபத்திரி வேர் , 


பொங்கு , பொங்குதல் , boiling and 

flowing . 


பொடம் , ஆவாரை , a shrub , 

lata . 


Cassia auricu 


பொங்குதல் , கொதித்துக் கிளர்தல் , ebulli 
tion : 2 சாதம் சமைத்தல் , cooking rice; 
3 , கொதித்தல் , boiling . 


பொடி , சூரணம் , powder ; 2. பற்பம் , cal 

cined white powder ; 3. புகையிலைப் 
பொடி , snuff, 4 . 

பூந்தாது , - pollen of 
flowers ; 5. பொடித்தல் , to pulverise , 


பொங்கு நீர் , கொதிக்க வைத்த நீர் , boiled 
water .. 


பொங்கு பித்தம் , பித்தாதிக்கம் , excess of bile 

humour . 


பொடிக்கட்டு , சிறுகட்டுக்கொடி , acreeper ; 
broom creeper 

Small variety of Cocculus 
villosus . 


பொசி , துத்தம் , which see . 


worms : 


பொடிக்கிருமி , சிறு கிருமி , small 
germ .. 


பொசிதல் , கசிதல் , oozing out ; 2. நீர் பறி 

தல் , soaking through ; 3. நீரரும் பல் , 
exuding 


பொடிச்சிகம் , நாரை , stork . 


பொடிச்சிரங்கு , சிறு சிரங்கு , small itch . 


பொசித்தல் , உண்ணல் , eating . 


பொடிச்சிலை , மஞ்சட்கல் , a kind 
stone , 


of yellow 


பொசிப்பு , secretion , 


பொடித்தலை , விடத்தலை , a tree . 


பொசிவு , கசிவு , oozing out as in இரத்தக் 

கசிவு , effusion . 


பொசுக்கு , கு.சுவிடல் , to break wind ; 2 . 

பொசுக்குதல் , burning ; roasting . 


பொடித்தல் , தூளாக்கல் , reducing to pow 
der ; 2. முளைத்தல் , sprouting . 


பொசுங்கல் , கருகினது , that which has been 

blackened and over roasted or chared . 


பொடித்திடல் , மயிர் சிலிர்த்தல் , hair stand 
ing on its end ; 2. முளைத்தல் , springing 
up . shooting as in hairs ; 3. பொடி செய் 
தல் , pulverising .. 


பொசுங்குதல் , as in மயிர் பொசுங்குதல் . 
வெப்பத்தினால் தீய்தல் , to burn to charcoal 
by excess of heat . 


பொடித்திரித்தாழை , see தழுதாழை . 


3477 


பொட்டக்க் கறுங்கம் 


பொட்டுக்காரை 


பொடித்துப்போடல் , தூள் செய்து 
தல் , to powder and mix . 


கலத் 


பொட்டணம் ஒத்தல் , ஒத்தடங் கொடுத்தல் , 

giving fomentation with a bundle containg 
drug . 


பொடிபட்டுப்போதல் , as in நோய் நீங்கல் , 

getting rid of the disease . 


பொட்டணங்கட்டல் , packing in a paper or 

a species of cloth . 


பொடிப்பண்ணல் , மாவாக்கல் , grinding to 

fine powder ; 2. th BOOT BOOTUDT Å GU to calcine. 


பொட்டணம் , பொட்டலம் , a bundle of drugs 

or leaves for fomentation . 


பொடிப்பூரிகம் , நிலக்கடலை , ground nut 
Arachis hypogaea . 


பொட்டாணி கட்டல் , வேடுகட்டல் , formation 

of scum over milk or such other liquids ; 
tieiig a piece of cloth to the mouth of a 
vessel containg water to pit drugs on it and 
boil them in vapour . 


பொடி மீன் , small fish . 


பொடிமூலி, பூநீறு , efflorescence grown on 

the soil of the fuller s earth . 


பொட்டலிடல் , தலைமயிர் வறண்டு தும்பு 
படர்தல் , a disease of the hair in which it 
becomes dry and dusty - Crasia . 


பொடி இருமல் , சிணுக்கிருமல் , slight cough ; 

2 , குத்திருமல் , irritating cough . 


பொட்டல் , மயிர் முளைக்காமை , as தலைப் 
பொட்டல் ; தலை வழுக்கை , bald head . 


பொடி வரகு , 


a kind of millet . 

. 


பொடி வித்தை , small magic . 


பொட்டளி, உண்டையாகக் 
bundle up . 


கட்டல் , 


to 


பொடிவிளக்கணம் , பொன் முதவியவற்றை 
பொருந்தவைத்து ஊதல் , soldering : cemen 
ting . 


பொட்டளை , வெடியுப்பு , Salt petre . 


பொட்டிலுப்பு , சுத்தி செய்யாத வெடியுப்பு , 
unpurified salt petre -- Nitrate of potash . 


பொடுகு , ஓர் பூண்டு , a plant ; 2. அகறு , dan 
druff . 


பொட்டிலுப்பு செந்தூரி, 

செந்தூரி, நிலக்குரோசனை , 
which see , 


பொடுதலை . ஓர் பூண்டு , a prostate plant 

Lippia nodiflora alias Verbena nodiflora. 


பொட்டலுப்பு திராவகம் , வெடியுப்புத் திரா 
வகம் , nitric acid - Acidum nitricum . 


பொடுதலை , சீதபேதி , அதிசாரம் இருமல் 
போம் , , 
உடம்பு பலக்கும் , it cures 

cures diarr 
hoea . dysentery and cough . 


பொட்டியை, பொட்டிலுப்பு , nitre . 


பொடுதலைக் கொஞ்சி , 


பொடுதலைக்கொழுந்து , tender 
பொடுதலை . 


leaves of 


பொட்டு , துவரை முதலிய பயிறுகளின் மேல் 

தோல் , husk of pulses ; 2 , ஓர் புழுபூச்சி , 
an insect in its caterpillar state ; 3. ஓர் சத் 
திரக்கருவி , one of the 26 surgical instru .. 
ments ; 4. தானியப் பொட்டு , as in ஓமம் , 
husk ; 5. temporal region of the face . 


பொடுதலை லேகியம் , இதனால் 

உஷ்ண 
வாய் சம்பந்தப்பட்ட ரோகங்களெல்லாம் 
குணப்படும் , 

electuary 

prepared out of 
பொடுதலை which see . It cures diarrhoea 
and digestive troubles . 


பொட்டுக்கரண்டி , தெலுங்கு பிராமணர் கை 
யாளும் தாலிபொட்டின் அளவு கொண்ட 
இரும்புக் கரண்டி , tea spoon ; 

2. உச்சிக் 
கரண்டி , medium sezed spoon ; 3. முட் 
டைக்கரண்டி யளவு , table spoon . 


பொடுதாசி , 


புழுக்கப்பட்டை . 


பொட்டகத்துத்தி , பெட்டகத்துத்தி a variety 
of abutilon . 


பொட்டுக்கறிவள்ளி , ( spot + curry + Diosco 

rea genus) 496 Boi cuoirarf), which see . 


பொட்டகக் கறுங்கம் , முயல் , rabbit . 


பொட்டுக்காரை , ஓர் வகைச் சிறிய மீன் , a 
variety of small fish . 


3478 


பொதிந்து மூடல் 


பொதுவர் 


பொட்டுத்தாமரை , 

வட்டத்தாமரை , round | பொதிப்போதா , பெருநாரை , a large species 
leaved lotus 

of stork .. 
Macaranga indica . 


- 


Coromandal ebony 


பொட்டுத் துவரை 

Diospyros insignia . 


பொதிமணற்றரை, மணல் செறிந்த நிலப் 
பகுதி ; இது பெரும்பாலும் கடற்கரையை 
அடுத்த நெய்தல் நிலங்களின் பரப்புகளி 
லேயே யமையப் பெற்றிருக்கும் , sandy land . 


பொட்டுப் பூச்சி , ஒர் சிலந்திப் பூச்சி , a spider . 


பொதிய நாபி , மயிர் , hair . 


பொட்டுவிரசு , white long flowercd sebestin 

Cordia octandra , 


பொதியமுனி , தமிழ்ச் சித்த வைத்தியத்திற்கு 
முதன்மையான அகஸ்தியர் என்னும் முனி 
வராகிய சித்தர் , the chief of Siddhars 
( sages ) named Agastya -- the founder of 
Tamil Siddha Medicines . 


பொட்டெலும்பு , temporal bone . 


பெட்டை , குருடு , blindness . 


பொதியம் , ses பொதிகை; பொதிகை மலை . 
தென்மலை , a mountain near Cape Comorin , 
the chief seat of Siddhars . 


பொட்டைக்கண் , குருட்டுக்கண் , blindness . 


பொட்டைக் கழித்தல் , பயிறுககரின் மேல் 
தோலைப் போக்கல் , removal of husk from 
pulses . 


பொதியன் , பொதிகை மலையில் வாசம் செய் 
யும் , அகஸ்தியன் என்னும் சித்தன் , the 
Great Siddha named Agastya living in 
Pothigai hills , 


பொட்டைத்தலை , மயிரில்லாத அல்லது வழுக் 
கைத் தலை , clean shaven or bald head . 


பொதி , அரசு , a tree -- Ficus religiosa ; 2 .. 

ஆரை, an herb in the Marshy land . a kind of 
greens with four lobes Pseudoferns 
Marsilea quadrifolia. 


பொதியில் , see பொதிகை ; பாண்டி நாட்டி 
லுள்ள தொரு மலை ; இது தேவர் களுக்கும் 
சித்தர்களுக்கும் பொது விடமாதலால் 
இதற்கு இப்பெயர் , a public place where 
Devars and Siddhars Meet . 


பொதிர்ப்பு , நடுக்கம் , shivering ; 2. அச்சம் , 
fear .. 


Ficus 


பொதிவிருட்சம் , அரசு , a tree 
religosa . 


பொதிகை, பொதிய மலை , இதில் அகஸ்தி 
யர் என்னும் சித்தர் மற்ற சித்தர்களோடு 
இப்பொழுதும் இருப்பதாக சொல்வதினால் 
இதற்கு அகஸ்தியர் வாசம் என்றும் பெயர் , 
Pothigai hills near Cape Comorin in Tinne . 
velly Dt . said to be the present residence 
of the great Siddhar named Agastya and his 
disciples . 


பொதினா. 


புதினாக்கீரை , 


mint 


Mentha 


arvensis . 


பொ தீலகம் , பூனைப்புல் , a kind of grass . 


பொதிகைச்சார் , 


பொது , 


பொதிகமைலைப் பக்கம் 
சாரல் , adjoining 
பொதிகை hill . 


சாதாரணம், ordinary ; 2 , பொது 
வினம் , general; 3. எங்கும் பரவியது , 
Universal - Common . 


பொதிகைச்சார்பு . 


பொதிகை தட்சணன் , அகஸ்தியன் , Sage | பொதுமருந்து ,, எங்கும் கிடைக்கக்கூடிய 
Agastiar . 

மருந்து , சாதாரண மருந்து , ordinary medi 

cine obtainable every where : 2. எல்லா 
பொதிகை நாயகன் , அகஸ்தியன் , Sage வியாதிக்கும் ஒரே மருந்து , universal! 
Agastiar .. 

remedy ; one remedy for all diseases ; 3 . 

எல்லா மருந்திலும் சேரும் சரக்கு . common 
பொதிதல் , மறைதல் , concealing ; 2 . 

: மூடு ingrediant .. 
தல் , covering. 

பொதுமுறை . general direction . 
பொதிந்து மூடல் , காற்றுபுகாதபடி கெட்டி 
யாக மூடுதல் , to cover airtight . 

பொதுவர் , இடையர் , middle men . 


3479 


பொந்து 


பொய்ச்சுவாசமூட்டல் 


பொந்துத் தேன் , மரப்பொந்தில் கட்டும் 
தேன் , honey collected from the hive built 
in the hole of a tree . 


பொத்தி , பெண் குறியை துணியால் மறைப் 
பது , female cloth covering the private 

part ; 2. மடல் , spathe . 
பொத்திகடித் தைலம் , பொதுவாக அழிசிரங் 
கிற்கும் பெண்குறிப் புண்களுக்கும் உபயோ 
கிக்கும் தைலம் , a medicated oil useful for 
skin diseases . 


பொம்பம் , சுக்கு , dried ginger , 


பொம்மலி , பருத்தவள் , a stout woman . 


பொம்மல் , சோறு , cooked rice . 


பொத்திக் கரப்பான் , தண்டுக்கிரந்தி , ulcer 

or venereal sore of the penis . 


பொம்மாலி மாசு , பெருநாரத்தைப் பழம் , a 

big citrus fruit - Citrus decumana alias C. 
grandis . 


பொத்திக்கீரை 


பொத்திக் காளான் , மரப் பொந்துகளில் 
முளைக்கும் ஓர்வகைக் காளான் . a kind of 
mushroom grown in the holes of the trees . 


பொய் , மரப்பொந்து , a hole in the tree ; 2 , 

அடுப்பு , oven . 


பொய்க் கருப்பம் , false pregnancy 

pregnancy — mole 
pregnancy . 


பொய்கை , ஆந்தை , owl ; 2. தடாகம் , tank . 


பொத்திமலம் , ஆண் குறி , பெண்குறிகளிற் 
சேரும் அழுக்கு , dirt accumulated in the 

male or female ( private parts ) genitals . 
பொத்து , ஆண்குறி , male organ ; 2 , பெண் 

குறி ,female genital ; 3. மூடுதல் , covering ; 
4. மறைத்திருப்பது , that which is covered . 


பொய்கை நாரி , தாமரைக் கொடி , lotus plant . 


பொய்க்கடி , பருங்கடி . 


பொத்துதல் , மூடுதல் , to cover ; 2. மறைத் 
தல் , to hide . 


பொய்க் கண் , கண்மண்டை , 

socket of 
the eye ; 2. a film of glass , celluloid , ru b . 
ber etc , made in imitation of the front 
part of the globe of the eye and worn in 
the socket or over a blind eye for cosmetic 
reasons -- Artificial eye 


பொத்துமலம் , see பொத்திமலம் . 


பொத்துமான் , ஓர்வகை மான் , a kind of deer . 


பொய்க் கண்ணுறக்கம் , குறைந்த தூக்கம் , 
dozing ; half asleep . 


பொத்தை , பிலாச்சை , the sea frog : 2. பருத் 

தது , that which has grown stout or big .. 


பொய்க்காட்சி , நிலையில்லாத காட்சி , appil 
rent but not real . 


பொத்தைக் கள்ளி , முப்பட்டைக் கள்ளி,, 

traingular spurge -- Euphorbia tirucali this 
triangular but twisting . 


பொய்க்காத . நிசமான . infallible . 

. 
பொய்க்காத மருந்து , நிசமாகத் தவறாமல் 
குணப்படுத்தும் மருந்து . infallible remedy . 


பொத்தைக்கால் , யானைக்கால் , elephant leg . 


பொத்தைப்புளிமரம் , பப்பரப்புளி , 

which see .. 
பொந்தம் புளி , 


} 


பொய்க்கால் , போலிக்கால் , an artificial leg 

formed from a solid piece of wood 
hollowed to receive the stump and provi 
ded with a steel joint at the knee . 


பொத்தையன் , நீர்கோத்த வுடம்புள்ளவன் , 

a stout person ; one grown big owing to 
water accumulation in the system ; 2 . 
பருத்தவுடம்புள்ளவன் , a fat , bulky man . 


பொய்க்குருடு , 

blindness . 


போலிக் குருடு , 


simulated 


பொய்க்கூடு , உடம்பு , body . 


பொந்தர் , ஓர்வகை நீர்ப்பறவை , a water 

bird - gull . 
பொந்தன் வாழை , 

மொந்தன் வாழை , a 
variety of plantain mostly used for curry. 
பொந்தி , உடம்பு , body . 


பொய்க்கை , ஓர்மீன் , a kind of fish . 


பொய்சொன்னான் , தாழை , a kind of pine 
tree ., 


பொந்திகம் , பொறித்தேற்றா, a tree . 


பொந்து , மரப்பொந்து , a hole in the trunk 

or stem of a tree . 


பொய்ச்சுவாசமூட்டல் , a method of induc 

ing the normal function of respiration when 
it is temporarily in abeyance as in drowning 
-- Artificial respiration . 


3480 


பொய்வைத்தியம் 


பொரி நீர் 


பொய்த்தீட்டு , sea போலிச் சூதகம் . 


பொய்வைத்தியன் , a charlatan , a false frau 

dulent - empiric . 


பொய்த்துப் போதல் , பலனற்றுப் போதல் , 
becoming useless ; 2. சித்தியாகாது 
போதல் , becoming unsuccessful - failure. 


பொரி , 


நெற் பொரி , fried paddy ; 
2. வெண்காரம் , Borax . 


பொரிகாரம் , 


பொய்நோய் , பிரசவமல்லாது 

குடலைப்பற் 
றிய நோய் , false or spurious pain such as 
paroxysm of intestinal pain as distinguished 
from genuine labour pain 


பொரிகரப்பான் , 


பொரிகிரந்தி , ஓர் வகைத் தேமல் , a kind of 
skin disease . 


NOTE : - This is quite unconnected with 

uterine contraction and it is due to some 
intestional irritation , but not enteritis . 


பொரிகுட்டம் , ஓர் வகைக் குட்டநோய் , a 

kind of skin disease . 


பொய்ந்நீர் , கானல் நீர் . mirage owing to 
intense heat . 


பொரிக்கல் , சுக்கான் கல் , 

சுக்கான் கல் . lime stone ; 
சிலா நாயகம் , which see . 


2 . 


பொறிக்கறி , தாளித்த கறி , seasoned curry . 


பொய்ப்பசி , அசீரண 

அசீரண நோயினால் ஏற்படும் 
பசி , மண்ணீரலில் இருந்து வாத நீரானது 
அளவிற்கு அதிகமாய் இரைப் பையில் விழு 
வதினால் காணும் பசி , dyspeptic hunger ; 2 . 
இயற்கைக்கு விரோதமான பசி ; depraved 
or unnatural appetite - Allotriophagy . 


பொக்கறிப்பூட்டு , கறிப்புடலை , snake gourd 

fit for preparing curry , 


பொரிக்காரி , 


see 


பொரிகாரம் . 


பொய்ப் பாலூட்டல் , feeding of an infant by 

other , means that breast feeding by the 
mother - Artificial feeding . 


பொரிக்குழம்பு , புளி சேர்க்கப்படாத குழம்பு . 
sauce prepared without tamarind or lime . 


பொய்ப் பிரசவம் , false labour , 

நோய் 


See பொய் 


பொரிச்சல் , வெண்காரம் , borax ( it is of 

seven kinds ) . 


பொரிச்சி , தொட்டி பாஷாணம் , a kind of 


பொய்ப் பூ , பிஞ்சு பிடியாத 4 , flowers which 

are unfruitful. 


arsenic . 


பொய்மூக்கு , artificial nose . 


பொரிட்சு , small button tree - Anogeiss - 

ous acuminata . 


பொய்யதிலேற்றல் , அடுப்பிலேற்றல் , to put 


on oven .. 


பொரித்தண்டம் , அடைவைத்த கோழி முட் . 
டையின் ஓடு , see பொரித்த முட்டைத் 
தோல் . 


பொய்யாத , 


see 


பொய்க்காத . 


|| 


பொய்யாப்புள் , ஓர் வண்டு , a kind of beetle . 


பொரித்த படிகாரம் , நீரற்றபடிகாரம் , exsic 

cated alum-- Alumen exsiccatum - white 
spongy massofalum . 


பொய்யுறக்கம் , see 
See பொய்க் கண்ணுறக் 

பொரித்த முட்டைத்தோல் , குஞ்சி பொரித்த 
கம் . 

பிறகு எஞ்சிய முட்டை ஓடு , 

ஓடு , empty egg 

chell after hatching . 
பொய்யேப்பம் , false eructations . 

பொரித்தல் , குஞ்சு பொரித்தல் hatching ; 2 . 
பொய்வலி , see பொய்ப் பிரசவம் and பொய் பொரியல் செய்தல் , parching . 
நோய் , 

பொரி நீரன்னம் , வெந்நீர்ச் சாதம் , cooked 
பொய்வாழ்க்கை, பொய் வாழ்வு , false exis . rice in hot water . 
tence in life . 

பொரி நீர் , சாராயம் , arrack , any fermented 
பொய்வைத்தியம் , false treatment , quakery . liquor . 


3481 


பொருக்குமண் 


பொத்துவாய் மண்செய்தல் 


பொரி பொரிச்சான் , ஓர் பூண்டு , a plant . 


பொருட் பிரவஞ்சம் , நில முதல் நாதம் ஈறாகி 
யது , C. f . சொற்பிரவஞ்சம் . 


பொரிப்பூண்டு , கரப்பன்பூண்டு , இதனால் 
அக்கினிகிடம் கிரந்தி மேகம் போம் . a plant 
Lepidagaltes cristala ; 2. வயற்கள்ளி which 
see . 


பொருணி , கள் , toddy . 


பொருதல் , தும்பை , Leucus aspera . 


பொரிமலர் , புன்கு , a tree 

a tree which see . 


பொருதாகி , பெருந் தும்பை , large sized 
leucus; 2. see நீலோற்பலம் . 


பொரிமா , பொரியரிசிமா , flour of fried rice . 


பொரியரிசி , பொரித்த அரிசி , fried rice . 


பொருது , ஒன்றுசேரு , as in bones ; to join as 

in bones ., 


பொரியல் , பொரிக்கறி , parched curry ; 2. 

Quss $$ H , that which is parched . 


பொருத்தக் காலம் , சரியான வேளை , right 
time . 


பொருத்தம் , inoculation . 


பொரியுரூண்டை , 

அரிசி 

பொரி அல்லது 
வாதத்தைப் போக்கும் நெல்லுப்பொரியில் 
சர்க்கரைப்பாகு சேர்த்துச்செய்த உருண்டை 
ball of fried rice or paddy prepared with 
sugar syrup 


பொருத்தல் , மூட்டல் , to unit . 


பொருத்தவி , மான்செவிக் கள்ளி , deer s ear 

spurge Euphorbia neriifolia . 


பொருத்த வியாதி , inocculation disease . 


பொருகு , சோறு , cooked rice . 
பொருக்க நேத்திரசன்னி , உடல் மிகக் காய் 

ந்து கண் பருத்து , காதடைத்து , பிதற்ற 
லுடன் , விக்கல் , தாகம் , களைப்புண்டாக்கி 
5 நாளையில் கொல்லும் ஓர்வித சன்னி , 
kind of brain fever which would kill a man 
in five days after showing several symptoms 
such as high fever , dilatation of the eyes , 
hiccups, thirst , fatigue etc. See Quirós 
கேத்திர சன்னி . 


a 


பொருத்தி வைத்தல் , தலைக்குத் தைலம் தேய் 
த்துப் பிறகு நெடுநேரம் ஊறும்வரை காத் 
திருத்தல் , remaining for sometime after 
anointing with ( medicated ) oil ; 2 . 
பொருந்தும்படி வைத்தல் ; சீலை மருந்து 
முதலியவை நோய் கொண்டவிடத்தில் நன் 
றாய்ச் சேர அழுந்தல் , to place the medicinal 
gauze correctly and bandaging lightly . 


பொருட் குணம் 
( 10 ) their actions ; 


Properties of matter 


பொருத்து , மூட்டு , joint ; 2. முறிந்த எலும் 
பைப் பொருத்த்ல் , to set the fractured 
bones . 


1. Fluidity is moistening . 
2. Compactness is thickening . 
3. Humidity is like sliminess , 
4. Roughess is like absorption . 
5. Odoriferousness is mild and relish 

ing . 
6. Fetidness producing disgust and 

nausea . 


பொருத்து , கங்காளத்திலுள்ள எலும்புகள் 

டொன்று 
பொருந்தி இணைக்கும் இசைவு , Joint . 


ஒன்பே 


இணைக்க 


பொருத்து பந்தனி , ligament . 


7, Laxativeness restores the normal 

condition of che humours . 


பொருத்துப்பெயர்வு , dislocation of the joint , 


பொருத்துவாய் , ஒன்றோடொன்று பொரு 
ந்தி நிற்குமிடம் , articular surface ; 2. சந்து 
வாய் , joint surface . 


8. Nacotism changing the condition of 

vitality . 
9. Expansiveness permeating the whole 

organ . 
10. Subtility penetraling into the small 

capillaries and channels of the body 
பொருக்கு மண் , செதில் , flake which rises . 

when dried .. 


பொருத்துவாய்மண் செய்தல் , மருந்து பாண் 
டத்திற்கு மேற்சட்டிக்குமிடையேயுள்ள சந் 
திற்கும் சீலைமண் செய்தல் , to lute the 
mouths of two vessels together or to lute 
the lid with the mouth of the vessel or 
pot . 


3482 


பொருமி நாதம் 


பொல் 


பொருத் துவிடல் , முளிபிசகல் , to be dis 

located . 


much 


பொருமியிரைதல் , flatulence with 

gurgling sound in the abdomen . 


பொருத்து விலக்கு , மூட்டுவிலக்கு , disjoint . 


பொருமு , வாயுவினாலுப்பல் , to swell or 

bloat as the body with wind or indigestion . 


பொருத்துவோன் , முறிந்த எலும்பை இணைப் 
UUGÒT , bone setter . 


பொரும்பி , சுழலாவாரை , which see . 


பொருத் துளைச்சல் , மூட்டு குடைச்சல் , intense 
pain in the joint . 


பொரும்பிலாவேர் , மலைவேர் , mountain root ; 

2. வட்டத் திருப்பி , root of பொன் 
முசுட்டை Cissampelos pareira . 


பொருந்த வைத்தல் , நீட்டியோ , இழுத்தோ , 
வளைத்தோ சரியான இடத்தில் ( எலும்பை ) 
கொண்டுவந்து பொருத்துதல் , to set the 
broken bones by manipulation . 


பொரும்பிலி, ஓர் பயற்றஞ் செடி , a pulse 

plant .. 


பொருவாகற்றலை , ஓர் கடல் மீன் , a kind of 
silvery sea fish 

Sciaena vogleri . 


- 


பொருந்தாக் காமம் , புணரும் காலத்தில் இரு 

வர் போகமும் ஒன்றுபடாமை , மன விருப்ப 
மின்றிப் பிறருக்கு ஒப்புக்காக வேண்டி இரு 
வரும் கூடுதல் , one sided love . 


பொருவாகை , பெருவாகை , which see . 


பொருவாய் , 


கடல் கற்றலை மீன் , a kind of 


sea fish . 


பொருந்தாக் காலம் , மருந்து 

கொடுக்கத் 
தகாத வேளை , unsuitable time for adminis . 
tering medicine . 


leaf 


பொருவுவார் , தும்பையிலை ( தேரை ) 
leucas . 


பொருந்தாத நாள் , மருந்து சாப்பிடுவதற்கு 
ஆகாத நாள் , in - auspicious day for taking 
medicine. 


பொரையிலாதினி, சிறு புள்ளடி , a plant- 
Hedasarium . 


பொருந்தியிருத்தல் , See பொருத்தி வைத்தல் , 


பொலம் , 


பொன்னி 


பொன் , gold ; 2 . 
றம் , gold colour . 


பொலன் , 


பொருபொரும்பான் , ஒர் மரம் , a tree . 


பொருமலி, கொழுத்த பெண் , fat woman . 


பொருமல் , வயிற்றுப் பொருமல் . wind noise 

in the stomach , owing to indigestion 
flatulency : 2. அழுதல் , weeping. 


பொலவு , ஓர் செடி , Lance wood - Pteros 

ermum ley nearum . 1. ஒட்டப் பொலவு . 
P. rupiginosum ; 2 .... சிற்றிலைப் பொலவு; 3 . 
செம் பொலவு , cream leaved lance wood - 
Pterospermum suberifolium ; 4 .கருந்தோற் 
பொலவு ; 5 , தோற் பொலவு ; P. reticu 
latum; 6. மூலப் பொலவு ; 7. வட்டப் 
பொலவு , Pterospermum glabrescens ; 8 . 
FIGOT 607 QUTU21 , P. rubiginosum . 


பொருமல் கழிச்சல் , வயிறிரைந்து பேதியா 
தல் , diarrehoea with noisy abdomen . 


| 


பொருமல் மாந்தம் , அக்கினி மந்தம் , loss of 

appetite with flatulence . 


பொலிதல் , புணர்தல் , copulation . 


பொலிந்த மணற்பொடி , சவர்க்காரம் , which 


see . 


பொருமல்வாதம் , a disease marked by gurg . 

ling sound in the abdomen . 


பொருமற்கணம் , a disease in children mar 

ked by indigestion and flatulence , 


பொலிந்து நீறல் , புகழான கரு வங்கம் 
பொலிந்து நீரே to chemically combine 
and be reduced to ashes or powder . 


பொருமால் , நாகம் , zinc ; 2. நாகபாஷா 

GOOT U , a kind of arsenic . 


பொலிமதம் , நண்டு , crab ; 2. ஆண்குறி , 
penis . 


பொலுகுதல் , நீர் பறிதல் , oozing out . 


பொருமி நாதம் , இரச கற்பூரம் , sub chloride 
of mercury. 


பொல் , உருக்கத்தக்க , fit for melting . 


3483 


பொறிதட்டல் 


பொற்கையான் 


பொல்லா , தீய , bad ; 2. கொடிய , viru 
lent . 


பொறித்தேற்றா, பேய்த்தேற்றா, which see . 


பொறி நீர் . விந்து நீர் , semen . 


பொல்லா விஷம் , கொடிய 
poison .. 


விஷம் , 


rank 


பொறிமிளகு . 


பொல்லா வியாதி , கொடிய நோய் , a very 

bad disease ,, 


பொறியமலம் , 
arborea .. 


புன்கு , a tree 


Dalbergia 


பொழுது , காலம் , time ; season . 


பொறியரை, சிறு புள்ளடி , a plant -- Hedy 
sarum .. 


பொழுது சாய்தல் , ) அஸ்தமித்தல் , sun set ; 


பொறியார்த்தல் , See பொறிதட்டல் , 


பொழுது படுதல் , evening time . 


பொழுது திரும்பி , 

plant .. 


பொறியில்படல் , கன்னப் பொறியில் அடி . 
படல் , to be hit on the temple . 


சூரியகாந்தி , sunflower 


பொறிவிஷம் , ஓர் நோய் , a disease . 


பொழுது வணங்கி , சூரிய காந்திப்பூ , sun 
flower .. 


பொறிவிரியன் , ஓர்வகை விரியன் பாம்பு , a 
variety of snake. 


பொறி , புலப்பொறி , organ of the senses ; 2 . 

தேமல் , discoloured spot on the skin ; 3 . 
கன்னப்பொறி , temple . 


பொறை , 

கருப்பம் , embryo ; 
mountain . 

. 


2. மலை , 


பொறிகடலை , சிறுகடலை , Bengal gram ; 

பொறித்தகடலை , fried Bengal gram . 


2 . 


பொற் கடுக்காய் , பொன்னிறமான மஞ்சள் 
கடுக்காய் , yellow gall nut ; 2 , செங்கடுக் 
காய் , which see . 


பொறிகலங்கல் , See பொறிதட்டல் ; 2 , கண் 
மின்னுதல் , to blind eyes . 


பொற் கண்ணி , பொன்னாங்கண்ணி , sessile 

plant | llecebrum sessile . 


பொறிகரப்பன் . 


பொறிக்கல் , சுக்கான்கல் , lime stone; 2 . 
சிலாநாகக்கல் , which see . 


பொற்கமலம் , தொட்டி பாஷாணம் , a variety 
of arsenic . 


பொற்கருணை , ஓர் கருணைக்கிழங்கு , a variety 


பொறிக் காசகம் , மஞ்சளலரி , a plant with 

yellow flowers - yellow oleander - There 
tia nereifolia . 


of yam . 


பொற்காசிகம் , கொள்ளுக்கொடி , Horse gram 
creeper .. 


பொறிக்காளான் , பேய்க்காளான் , a variety 
of mushroom . 


பொற்காசு , கொள்ளு , horse gram . 


பொறிக்கேதனம் , மூகைப் புல் , a variety of 
grass . 


பொற்காணி , பொன்னாங்காணி , See பொற் 
கண்ணி . 


பொறிசில்வேர் . 


பொற்காய் . 


பொறிச்சி , தொட்டி பாஷாணம் , a kind of 
arsenic . 


பொற்காலி . 
QurộO GOTOL , golden coloured fish . 


பொறிதட்டல் , கண்முன் மின்மினிப் பூச்சி 
பறப்பது போல் தோற்றுதல் , an appea 
rance of motes floating before the eyes 
caused by the sudden affection of the retina 

Maseac volitante ; 2. பளிச்சிடுதல் , 
flashing . 


பொற்கையான் , பொற்றலைக் 

கையாங் 
தகரை . a plant with yellow flowers 
Eclypta prostata . See பொற்றலைக் 
கையான் தகரை. 


- 


3484 


பொற்புள்ளி 


பொன் 


பொற்கொங்கு , குங்கும பாஷாணம் , a kind பொற்பூ , சாதிபத்திரி , mace . 
of arsenic . 

பொற்றட்டு , அல்தல் ; பெண்குறி , female 
பொற் கொன்றை , வலிப்புகளைத் தீர்க்கு genital . 
மோர் பூடு , a plant . 

பொற்றலை , see பொற்கையான் . 
பொற் கொன்னை , ஓர் கற்பமூலிகை , a plant 
used by Siddhars for longevity . 

பொற்றலை கரிப்பான் , see பொற்றலை . 
பொற் கோபிதம் , மஞ்சள் வெற்றிலை, yellow | பொற்றலைகரிப்பான் , 
betel leaf tree bearing yellow frgrant 

இதன் காய் மிளகு 

போலிருக்கும் . இலையை கசக்கினால் கையில் 
flowers ., 

எரிச்சலுண்டாகும் , இதன் சாற்றைப் பாஷா 

ணங்களிற் சேர்த்து அரைத்துப் புடமிடச் 
பொற் சம்பங்கி , Golden chambac . 

செந்தூரமாகும் , அந்தச் செந்தூரத்தை ஓரு 
வாரம் சாப்பிட , காய சித்தியாகும் , a plant . 

Its fruits look like pepper , when squeezed 
பொற் சரக்கு , உ.யர்ந்த சரக்கு, superior 

with hands burning sensation is felt. Its 
drug . 

juice clacifies arsenics into red powder . If 

the red powder is taken for a week the 
பொற் சாமம் , கொன்றை , a cassia . 

body , it is said , will be rejuvenated . 


பொற் சாயல் , உடம்பின் பொன்மேனி . glit 
tering body . 


பொற்றலை கையாந்தகரை , see 

பொற்கை 
யான் , குன்ம கட்டியைப் போக்கும் , உடம்பு 
பொன் மேனியாம் , புத்திதெளியும் , It cures 
gunmam , makes intellect keen and body 
shining and glittering . இதில் சரக்குகள் 
சிந்தூரமாகும் , it calcifles minerals into red 
powder . 


பொற் சிலை , மனோசிலை , red orpiment . 


- 


பொற் சீந்தில் , நற்சீந்தில் , மது நீர் சயம் , 

பாம்பி விஷம் , இரத்தபித்தம் போம் , காய 
சித்தியுண்டாம் , aa climber Menisper 
mum cordifolia alias Tinosphora malabarica 
2. மஞ்சள் சீந்தில் , மகா மூலிகை 23 - ல் , 
ஒன்று , one of the 23 superior drugs named 
in Tamil medical works . 


பொற்றாது , see பொற்றலைக் கையாந்தகரை . 


செந் 


பொற்றாமரை , பொன்னிறத் தாமரை 
STIGT . red lotus . 


பொற் சீந்திற் கிழங்கு , root tuber of moon பொற்றாவல்லி , சீந்தில் கொடி moon cree 

creeper - Menispermum cordifolia . இதனால் per Menispermum cordifolia . 
மது நீர் , க்ஷயம் , அதிசுட்கம் , சர்ப்பவிஷம் 
போம் ; காயசித்தியுண்டாம் , It is capable பொற்றிக்கீரை , 
of curing diabetes, consumption , emsciation 
and snake bite . It is a rejuvenating drug . 

பொற்றேகராசம் , See பொற்றலைக் கையாந் 

தகரை . 
பொற்சுண்ணம் , பொற்றூள் , gold dust 

பொற்றேவ தாரி , மஞ்சள் தேவதாரி , which 
பொற்பத்திரம் , 

see . 
பொன் தகடு , leaf of gold . 
பொற் பாளம் , 

பொன் , சூரியன் , வியாழன் , தங்கம் , வெள்ளி , 
பொற்றமரம் , வேளை , a plant which see . 

. 

இரும்பு இவைகளின் பொதுப் பெயர் , com 
mon name for sun gold , iron , jupiter . 

Gold is considered as the root of life elixir . 
பொற் பாடகம் , see பற்பாடகம் .. 


பொற்புதைகுடியிருப்பு , கதண்டுக்கல் . 


பொற்புரவிகம் , பொன்னூமத்தை , dhatura 

bearing yellow flowers . 


Note- Gold is a very useful substance both 

in Siddha and Ayurveda Medicine for it 
enters into the composition and prepara 
tions of several kinds of medicines for 
various diseases . Pure leaf gold is used 
mostly in Unani medicine . It should be 
free from admixture of copper and silver , 


பொற்புள்ளி , ஓர் வைப்புப் பாஷாணம் , a 
prepared arsenic . 


3485 


பொன் 


பொன்மத்தை 


பொன் . அழகு , beauty ; 2 , பெண் குறி , female 

genital . 


பொன் கபுரு , ( இராம - சிவயோகம் ) . 


பொன் கணி , 
plant , 


பொன்னாங்காணி . 


sessile 


பொன்குண முருங்கை , ஓர் வாகை , Albizzia 
odoralissima . 


பொன் சாயல் , பொன்னிறம் போன்ற . similar 
to gold colour . 


பொன் சாறு . 


பொன்குற்றம் , திரை , களிம்பு the defects 
of gold , verdigiris . 


பொன் கொன்றை , 


see 


சரக்கொன்றை . 


பொன்கோலம் , see குறுப்பாலை . 


பொன்கோலா , 


பொன்சிலாசத்து , See 


சுவர்ணசிலாசத்து . 


The process of preparation of medicine 
from gold is more complicated and varied 
from that of Ayurveda and like wise the 
medicine is highly superior and useful in 
the treatment of diseases when compared 
to Ayurveda . Gold is considered as a 
valuable tonic and alterative . It has the 
power of increasing the strength and 
beauty ; to improve the intellect and 
memory , to clear the voice ; to improve 
the health and also to increase the sexual 
powers . Ordinarily it is used for diseases 
of the nervous system . impotency insanity . 
consumption , urinary disesses ctc . The 
principle alterative tonic in Ayurveda is 
the preparation called Makara dwaja con 
taining gold mercury and sulphur and is 
prescribed for nervous debility weakness 
of the brain , habitual costipation , general 
weakness , sexual disorders both in males 
and females . Tt is useful also for prema 
turc old age . 

( Calcined gold prepared by using அழு 
கன்னி Drosera indica is very useful in 
consumption and is better than any other 
preparation by C. D. ) . 

Great importance and pride is attached 
to this metal not because of its colour but 
of its purity at a higher temperature . The 
more it is heated , the more it is refined . 
In preference to all metals , it loses nothing 
when burnt or on heating and ignition is its 
real test ; it never loses its colour but it 
becomes brighter . Gold is always gold as 
it never tarnishes ;; it has no rust or 
verdigris like copper or iron . It does 
not loose its brilliancy or discreases in 
weight . Ordinary ritric acid has no effect 
on it . It can even suffer or survive great 
conflagration and funeral pyre . It is really 
surprising to note that the metal unsub 
dued by charcoal is easily and rapidly 
heated by chaff which has a greater power 
of fusion . Although silver is much brighter 
and more durable and shining is not so 
much valued as gold . It is more malleable 
and ductile than other metals and nothing 
can be better into thinner leaves nor 
divided more finely. Weaving method of 
gold and silver into fine fabrics is an ancient 
invention of India when other countries 
were wearing leaves and skin of animals . 


பொன் தட்டு , பொற்றட்டு . plate of gold . 


பொன் தாரம் , பொன்னரிதாரம் , Yellow orpi 
ment . 


பொன் பிறந்தகன்னி , see ஏ கம்பச் சாரம் , a 
salt . 


பொன் தாழை , மஞ்சட்டாழை ; செந்தாழை , 
yellow or red variety of fragrant screwpine. 


பொன் தூரிகம் , மஞ்சணத்தி , see நுரை . 


பொன்தோஷம் , களிம்பு , verdigiri - 


பொன்பணத்தூக்கு . as 

in ஓறும் பொன் 
பணத்தூக் கனுபானத்துள் (தேரை - 200 ) 
a weight . 


பொன் பாதிரி , ஓர்வகைப் பாதிரி , a tree -- 
Streospermum Chelanoidis . 


பொன்போல் வறுத்தல் , to fry till it attains 

gold colour or red colour . 


பொன்மட்டம் , மட்டப் பொன் , inferior gold . 


பொன்மத்தை, See பொன்னூமத்தை . 


3486 


பொன் வளையற்கல் 


பொன்னம்பர் 


பொன் மயிர்க் கொன்றை , ஓர்வித மஞ்சள் பொன்வறலாக வறுத்தல் , பொன்னிறமாக 
மயிர்க் கொன்றை , a plant 

Poinciana வறுத்தா), see பொன் போல் வறுத்தல் . 
regia .. 

பொன்வறுகல் , பொன்னிறமாக வறுத்தல் ,, 
பொன் மலை , ஏமமலை , gold mountain . 

See பொன் போல் வறுத்தல் 


பொன் முசுட்டை , பங்கம்பாளை , wound plant 

Sida acuta ; 2. அப்பட்டை , a twiner 
Cissampelos pareira. இதன் வேர் தான் வட் . 
டத்திருப்பி ; 3. பேய் முசுட்டை - Ipomea 
candicans. இதனால் உட்சூடுபோம் , it cures 
congenital heat . 


பொன்வறுப்பாய் வறுத்தல் , செந்நிறமுண் 
டாகும் படி வறுத்தல் , see பொன் போல் 
வறுத்தல . 


- 


பொன்வறுப்பு , see பொன் வறுகல் . 


பொன்வன்னக் காரிளை , கெந்தகம் , sulphur . 


பொன் முசுட்டை நெய் , இது சிறுபிள்ளைக் 
கிராணிக்குக் கொடுப்பது ,a ghee prepared 
out of OUTGOT ( por LOL root and given 
for diarrhoea in children . 


பொன்வன்னக் குறிஞ்சி , பெருங் குறிஞ்சி . 

a plant --- Strobillanthes sanguinens . 


பொன்முல்லை , ஓர்வகை முல்லை , a kind of 
Jasmine . 


பொன்வாய்ப்புள் , இச்சிலிக் குருவி , a kind of 
bird . 


பொன் மூங்கில் , முள்ளில்லா மூங்கில் , இது 
திருவாங்கூரில் விளையும் , thorn less bamboo 
of Travncore Oxytenanthera bourdillon . 


பொன் வித்து , தங்கமணல் , sand containing 

gold . 


பொன்விளைந்த கற்பத்தி லுற்பத்தி , 
பொன்னிமிளை . 


see 


பொன் மூலி , பொன்னாங்காணி , which see . 


பொன்றல் , சாதல் , dying . 


பொன் மெழுகு , ஓர் வகை மஞ்சள் மெழுகு , 
இதனால் சுரம் கண்ணோய் போம் , a kind of 
yellow wax .. 


பொன்னாவல்லி, சீந்திற்கொடி , moon creeper 

- Menisperrmum cordifolia . 


- 


பொன்மேக மாரி , see பொன்னாவாரை , 


பொன்றுதல் , see பொன்றல் . 


பொன் மேனி , பொன்னாங்காணி , which see ; 
2. தங்கத்தைப் போன்ற உடம்பு , gold 
coloured body . 


பொன்னகத்தி , சீமையகத்தி 


- 


Cassia alata . 


பொன்னங்காய் , see பொன்னங் கொட்டை . 


பொன் மேனிச்சி , பேய்க்கடலை , a bitter wild 
gram . 


பொன்னங் கொட்டை , பூவந்திக் கொட்டை . 
soap nut - Sapindus trifoliatus or s . emar 
ginatus 


பொன்மை , தூணியாங்கிஷம் , which see . 


பொன் மைத்திட்டை , see புட்டுத்திருப்பி . 


பொன்னசலம் , ஏமமலை , glod mountain . 


பொன் ரேக்கு , பொன் தகடு , gold leaf . 


பொன்னச்செரான் , glaborus marking nut 

Semicarpus . 


பொன்வண்டு , பொன்னிற வண்டு , gold 
coloured beetle cantherilis . 


பொன்னந்தி , 

மஞ்சள் அந்தி மல்லிகை , 
fouro clock plant with yellow flowers - 
Mirabilis jalappa . 


பொன் வண்ணச்சாலி , unindentified . 


பொன்வர்ணம், சிங்கிபாஷாணம் , a kind of 
arsenic .. 


பொன்னப்பிரகம் , 
yellow mica . 


மஞ்சள் நிற அப்பிரகம் , 


பொன் வர்ணி , கெந்தகம் , Sulphur . 


பொன்னம்பர் , மீனில் உற்பத்தியான மலக்கல் ; 

ஓர் மருந்து , a kind of mineral found in sea 
gold coloured amber ; 2 , பறவை எச்சில் , 
the dung of birds . 


பொன்வளையற்கல் , 


3487 


பொன்னாங்கண்ணி 


பொன்னாம்புவேர் 


முடிப்ப 


பொன்னம்பர் , அன்னபட் சியின் மலமானது பொன்னாங்கண்ணிச் சக்களத்தி , it is simir 
ஆகாசத்திலிருந்து கெலிப்போடு அக்கினி lar to GUN GT1187001 and found together 
யைப் போன்று நிறத்தை உடையதாய் Water olive - Hydrolea zeylanica alias 
வெப்பமான தரையில் விழுந்து அது இரும் 

Nama zeylanica .. 
பைப் போல் கெட்டிபட்டு ஆங்காங்கே 
சுருண்டு கொண்டிருக்கு மென்று ஓர் கதை 
உண்டு, இப் பொன்னம்பர் முப்பு 

பொன்னாங்காணி , see பொன்னாங்கண்ணி , 
தற்கு உபயோகப்படும் . 

பொன்னாங்காணித் தைலம் , பொன்னாங் 
2 , அன்னங்கள் சமுத்திரத்திற் சென்று காணிச்ச மூலச்சாறு உழக்கு எண்ணெய் , 
தாமரைச் சத்துக்களை விழுங்கி மேலே 
பறக்க என்றதினாலே சமுத்திரத்திலும் ஒரு 

இரண்டையும் கலந்து அதற்கு கோஷ்டம் 
வித தாமரை உண்டு என்று ஏற்படுகிறது ; 

பசும்பால் விட்டரைத்துக் கலக்கிக் காய்ச்சி 
மேற்கண்ட அன்னகள் 

ஆகாயத்தில் வடித்த தைலம் , இதனால் பித்தரோகம் , உஷ் 
நெருங்கிப் பலத்தோடு ஒன்றோ டொன்று ணம் , உ சுரம் , கைகால் கண் எரிச்சல் 
தாக்கி , கூட்டங்களாகச் சுற்றிப்பறந்து 

போம் , குளிர்ச்சியுண்டாம் . இச்சாப்பத்தியம் , 
தங்கும் போது அப்பட்சிகளின் மலங்கள் 
பூமியில் விழும் . இது இறுகிக் கெட்டிப்படு 

medicated prepared out of the juice of 
வதே இச்சரக்கெனப்படும் . இது அபூர்கூ sessile plant as chief ingrediant . It is a 
மான வேலைகளைச் செய்யத்தக்க ஆச்சரியம் bathing oil . It is cooling and good for the 
பொருந்தியது . இதைப் பலர் வேறுவித 
மாக உண்டாகட்பட்ட தென பலவிதமசகச் 

eyes and neurities . 
சொல்லுவார்கள் ; various versions of how 
Amber is formed as given above. 

பொன்னாங்காய் , பூவந்திக்காய் , soap nut 

raw fruit of Sapindus trifoliatus. 
பொன்னம்பலம் , see தில்லைமரம் . 

பொன்னாங்காய்ப்பழம் , பாம்பு விஷத்திற்கு 
பொன்னரிதாரம் , ஓர்வகை மஞ்சள் அரிதாரம் , 

கொடுப்பது , ripe fruit of sapindus trifolia 
yellow or golden colour orpiment - Yellow 

tus . It is given for snake bite . 
sulphuret of Arsenic .. 

பொன்னான்காலி, மஞ்சட் கரிப்பான் , a plant . 
பொன்னலரி , மஞ்சளலரி , 

Nerium odorum 
bearing yellow flowers , 

பொன்னாங்கொட்டை . பூவந்திக்கொட்டை , 

see பொன்னாங்காய் ,, 
பொன்னலாரி , மதனகாமப்பு , which see . 

பொன்னாணி , see ஆணி ; உரையாணி . 


பொன்வைர்வணங்கும் வேம்பு , a shrub 
Indigofera asphalathoides, 


பொன்னாந்தகரை , see பொன்னாவரை, படை 
முதலியவைகளுக்கு உபயோகப்படும் . 


பொன்னறுவிலி , Cordia setestena . 


பொன்னாகம் , see 

ஆசையம் . 


பொன்னாந்தட்டான் , ஓர் பறவை , இதன் 
கறியால் பிரமேக வெப்பம் , கரப்பான் போம் 
வீரிய தேஜசு உணடாம் , a bird whose flesh 
is edible . It cures certain skin diseases , 
venereal diseases and internal heat , 


பொன்னாகுங்கண்ணி , பொன்னாங்கண்ணி , 
prostate plant - Sessile plant Illecibrum 
sessile an edible green . 


பொன்னாமி , மஞ்சட்கொன்னை , 


which see . 


பொன்னாங்கண்ணி , பொன்னாங்காணி , பொன்னாம்பழம் , கொய்க்கொட்டான் , which 

see . 
கொடுப்பை , வழிநோய் , வாதகாசம் , சம்பி 
ரரோகம் , சீதளச் சூடு , பீலிகம் , மூலம் போம் , 
an herbaceous plant found in wet lands , 

பொன்னாம்பளம் , நெய்க்கொட்டான் , a plant 

four leaved soap nut Hemigyrosa 
tank bundes etc It is good for eye diseases , canescens , 
spleen diseases , piles and internal heat . It 
is an edible green . It calcifies copper into பொன்னாம்புமரவறா, Limodorun . 
red powder which is very useful in gastric 
& duodenal ulcers, tamarind should be 

பொன்னாம்புவேர் , ஆவாரை வேர் , the root 
avoided . 

of ஆவாரை which see , 


3488 


பொன்னிறத்தி 


பொன் குண முருங்கை 


பொன்னாரைக்கீரை , ஓர் வகைக் கீரை , a kind 
of greens . 


பொன்னிற நீர் , மஞ்சள் நிறமூத்திரம் , urine 

which is of straw colour . 


பொன்னார் சீதேவி . 


பொன்னிறப்புஷ்பி , see பொன்னூமத்தை . 


பொன்னிறமாட்சி , பொன்னிமிளை , which see . 


பொன்னாலங்காய் , 


பொன்னிறமுகிர்ந்தோன் . 


பொன்னி 


பொன்னாவடம் , மார்பெலும்பு , sternum . 


se e 
மிளை 


பொன்னிறசக்தி , 


பொன்னாவரம் , 

பொன்னிறம் கலந்த கரும் மஞ்சளும் 
பொன்னாவரை, see பொன்னாவிரை. 

பூவா மருதோள்றி , கருப்பும் 
பொன்னாவாரம் , 

கலந்த பூவுடைய மருதோன்றி , unarmed 
orange and black coloured nail dye - Cros .- 

sandra undulacfolia . 
பொன்னாவாரை , பூ நீலம் , 4 - பூ , தழை மஞ் 
சள் , மூலம் கறுப்பு ;, மொக்கு வெண்மை ; 

பொன்னிற வெற்றிலை , வெற்றிலைப் பழுப்பு . 
விதை கடுகு போலாம் , இதில் எதைச் சாப்பிட் 

மஞ்சள் வெற்றிலை , yellow betel leaf . 
டாலும் அனேக ஆண்டு இருக்கலாம் . ஓர் 
கற்ப மூலிகை , வட பொதிகையிலுள்ளது , 

பொன்னீ தரோகணி, 
foetid cassia smell of the plant very dis 
agreeable - leaves and seeds cathartic : 2 A 

பொன்னீர்ப்பூவல மருதோன்றி , gold colour 
plant cassia sophera alias Cassia occidentalis . 

ed nail dye -Lawsonia alba . 


பொன்னி , see பொற்றலை ; 2. பொன்னி 

றம் , gold colour ; 3. மஞ்சள் சாயம் , gold 
colour dye - Kamela dye - Mallotus phili 
pinensis . 


பொன்னுக்காதி , களிம்பற்ற செம்பு , Copper 
purified which does not rust . 


பொன்னிச்சி , கெவுரி பாஷாணம், a kind of 
arsenic . 


பொன்னுக்கு விங்கி , காதண்டை 

வீங்கும் 
ஓர் நோய் , கூவைக்கட்டு , புட்டாளம்மை , 
Inflammation of the parotid gland -mumps . 
It is believed that it is cured by wearing a 
gold chain , hence the name . 


பொன்னிமிளை ,மஞ்சள் நிமிளை , இதுசுவையில் 

பொன் 

னுருக்குங்காரம் , பொரிகாரம் , borax . 
முதல்தித்திப்பாயும் பிறகு சிறிது காரமும் கச 
ப்பும் கலந்ததாயுமிருக்கும் , சோகை மகோதரம் பொன்னுனி மூலி , see பொன்னூமத்தை 
போம் , gold coloured bismuth ; 2 , சுவர்ண 

பொன்னூமத்தன் , see 

பொன்னூமத்தை , 
மாட்சிகம் - ஓர் உபரச சரக்கு , one of the 

இதன் பச்சைத் தழையினால் 

சொர்ண 
minerals . 

மதைக் காணலாகும் , 

இதன் 

சாற்றைப் 

பிழிந்து ரவியில் காயவைத்து . செம்பை 
பொன்னிமிளை சுத்தி , நிமிளையை மூன்று 

யுருக்கிக் கிராசமீய பசுமையான தங்கமுண் 
நாள் , தாய்ப்பால் 

அல்லது 

பசுப் 

டாகும் , ( அக - மாஞ்) இத்தழையினால் சிங் 

கம், யாக முதலிய 
பாலில் ஊறவைத்து கழுவி எடுக்கவும் , It is 

காட்டில் வசிக்கு மிரு 

கங்க ளெல்லாம் மதமடங்கி வண்ங்கி வசிய 
purified by soaking it for 3 days in kadi , or 
breast milk or cow s milk and washing .. 

மாகும் , It is useful in alchemy to transmute 
copper into gold . It aids to conquer wild 

animals , lion , elephant etc. 
பொன்னிமிலை பற்பம் , இரத்த வாந்திபோம் , 
calcined powder of Qui sof1.8.2017 -arrests பொன்னூமத்தை . ஓர் வகை மஞ்சள் நிற 
haemoptesis . 

பூவுடைய ஊமத்தை dhatura bearing 

yellow flowers; 2. மருளூமத்தை . இதனால் 
பொன்னிலை , பொன் தகடு ; gold leaf . 

விரணக்கிரந்தி , நாட்சென்ற கிராணி , பித்த 
விஷசுரம் நீங்கும் , இது கொடிய நஞ்சாகை 

யால் வைத்தியர்கள் தேகபலம் நோய் பலம் 
பொன்னிறைச்சி , பொற்றிலைக் கையாந் அறிந்து வெகு சாக்கிரதையாய் உபயோ 
தகரை , which see . 

கிக்க வேண்டும் . a variety of dhatura . It is 

poisonous , and so must be used with caution . 
பொன்னிறத்தி , கண்டங்கத்திரி , a thorny 
shrubsolanum jacquini ; 2 , 

பொன்னூ 

பொன்குண முருங்கை , ஓர் வாகை- Allizzia 
மத்தை , which see . 

odoralissima . 


. 


போ 


போகம் 


போகர் 


போகக்கல் , செம்பாறைக்கல் , a kind of red 
gravel rock .. 


போகர் விடாப்பெண் , over sexed woman . 


போகக்களஞ்சி , பாவை , lady ; 2. பெண் , girl . 


போகக் குளிகை , a pill to increase the viri . 

lity or power of sexual intercourse . 


போகம் விடாப்பெண் , தூரவழி நடந்தவள் ; 
2 , தன்னை மறக்கும்படி மதுபானம் பண்ணி 
னவள் ; 3. நிர்த்தனம் செய்து இளைத்தவள் ; 
4. நான்காம் நாள் ருது ஸ்நானம் பண்ணின 
வள் ; 5. தாபசுரத்தினால் மெலிவுற்றவள் ! 6 . 
கர்ப்பிணியாயிருப்பவள் ; 7. நூதன புருஷ 
னுடன் புனைருபவள் ; 8. அமிர்த போசனம் 
பண்ணினவள் ; 9 பசியால் வருந்தியவள் . 
10. மாறுபட்ட குறியினையுடையவள் . 


போகசக்தி , கலவிக்குரிய ஆண்மை , power 
of sexual intercourse ; vital power . 


போகணம் , பெருமருந்து , a turning plant , 
Indian birth wort- Aristolochia indica . 


போகம் விலை தல் , காமவிச்சை யுண்டாதல் , 

increas of desire to have intercourse , 


போகணி , ஓர் வாய் அகண்ட பாத்திரம் , 3 
wide mouthed metal vessel . 


போகரோகணி , புல்லூரி, a parasitic plant . 


போகண்டன் , 5 வயது முதல் 16 வய துக் போகர் , ஓர் சித்தர் ; இவர் தமிழ் நாட்டு வேட் 
குட்பட்டவன் , a boy from 5 to 16 years . 

கோவர் வகுப்பைச் சார்ந்தவர் , இவரைச் 

சர்வசாஸ்திரங்களில் துறைபோய காரணம் 
போகத்தானம் , ஆனந்தமய கோசம் , that 

பற்றிப் போகர் என்று அழைப்பார்கள் ; 
state of insensibility pro 
போகஸ்தானம் , duced by excess of joy 

இவர் காலாங்கி நாதருக்கு முதல் மாணாக்கர் ; 
during meditation or concentration ; 2 . இவர் சதுரகிரியிலுள்ள காய கற்ப மூலிகை 
உடம்பு , body . 

களால் தேகசித்தி செய்து விளங்கியவர் ; 

இவர் எல்லா நாட்டு மொழிகளும் நன்கு 
போக நிதானம் , புணர்ச்சிக்குரிய காலம் ; தெரிந்து வாத வைத்திய யோக ஞானங் 
time suitable for copulation . 

களைப் பல நாட்டிலும் பரப்பி பலநாட்டு 

மொழிகளையந் திரட்டி தமிழில் ( 1700 ) ஆயி 
போகபிசாசிகை , பசி , hunger . 

ரத் தெழுநூறு பாடல்களால் ஒரு நிகண்டு 

செய்து தந்தவர் ; இவர் புலிப்பாணி , கரு 
போகப்ப விந்திரி , ஏகம்பச்சாரம் , a kind of வூரார் , கொங்கணவர் இடைக்காடர் முதலி 
salt mineral;2 போகம் புணர்ச்சி , intercourse . யோருக்கு அட்டமாசித்தி முதலிய சர்வ 
enjoyment ( in Philosophy ) it is the 

ஞானங்களையும் போதித்த ஆசாரியராவார் ; 
perception of objects upon which enjoy 
ment ensues . 

இவருடைய மாணாக்கருள் புலிப்பாணி 

பழனியிலும் இடைக்காடர் அருணாசலத்தி 
போகமணிச்சாறு . 

லும் ஆசிரமம் கொண்டு அமருவாராயினர் ; 

ஆசிரியராகிய போகரோ தமிழ் மாணவர் 
போகமிகவாசி , முட்பலாசு ,, a tree . 

சில நடன் சீனதேசத்திற் தச் சென்று பல 

see 
பலாசி , 

கருவி நூல்களும் இயந்திர நூல்களும் 

இயற்றி ஆங்குள்ளவரைப் படிப்பித்து அர 
போகமுண்டாக்கி , காமத்தை மூட்டும் வஸ்து சரால் மதிப்புப் பெற்றுத் திரும்பிவந்து 

increases the sexual power ; சதுரகிரியில் அமர்ந்தார் ; பிறகு அவ் 
following are a few such drugs , நறுந்தாளி விடத்தை விட்டுப் பழநி மலையை அடைந்து 
நன் முருங்கை , தூதுணம் , பசளை , அறு வாழ்வார் ஆயினார் . 
கீரை இதிலொன்றை புளிநீக்கி நெய்யிட்டு 
உண்ண நிர்வாகம் உண்டாம் . 

இவர் செய்ததாக சப்தகாண்டம் , நிக 

ண்டு , வைத்தியம் , சரக்கு வைப்பு , 
போகம் , கண்பூ . cataract of the eye ; திரட்டு , கற்பசூத்திரம் , உபதேசம் , முப்பு 
இரசம் , mercury ; 3. பெண்போகம் , sexual சூத்திரம் , அட்டாங்கயோகம் , பூஜாவிதி முத 
intercourse Coition ;; 4 .. சாலாங்க லிய நூல்களும் இன்னும் பல நூல்களும் 
UITO TUDOTIO , a kind of arsenic. 

பஞ்சபட்சி சாத்திரமும் இருக்கின்றன . 


drug that 


பல 


3490 


போகிப்பு 


போசரோணி 


போகர் சீஷன் , புலிப்பாணி , Pulipani a dis 

ciple of Bogar . 


போகித் தூரிதம் , மணத்தக்காளி , a plant - 
Solanum nigrum .. 


போகர் செம்பு வித்தை , தங்கச்செம்பு செய் 
யும் மார்க்கம் , the art of transmutation of 
copper into gold . 


போகில் , கொப்பூழ் , naval ; 2 , பறவை , a 
bird ; 3. பூவரும்பு , flower bud . 


போகர் பெரு நூல் , போகர் ஏழாயிரம் , 7000 

verses compiled by Bogar . a Siddhar . 


போகிவல்லயம் , } சந்தனம் , sandal wood . 


போகிவாசம் , சந்தனமரம் , sandal wood tree 

- Santalum album . 


போகவரிசி , கார்போகவரிசி , see போகி . 


ஈடு ,} 


போக வலிமை , பெண்ணிடம் சம்போகிக்க போக்கணந் தூக்கியிலை , 
வுள்ள சக்தி , the power of sexual inter 
course . 

போக்காடு , 
போக்கு , 

. 
போகவிச்சை , புணர்ச்சியில் ஆசை , liking to 
have intercourse . 

போக்கிவிடல் , குணப்படுத்தல் , as in நோய் , 

curing the disease . 
போகவிருத்திக் கீரைகள் , நறுந்தாளி, நன் 
முருங்கை , தூதுவளை , பசளை , அறுகீரை ,, 

போக்கிற் கொள்ளுதல் , பத்திய மில்லாமல் 
the greens that increase the power of viri 
lity ; they are given above . 

DOM SJ500 GODT60 , taking medicine in the 

usual course without observing dietic 
போகவிருப்பம் , see போகவிச்சை , 

restrictions . 


போகவிர்த்தி , நல்லரிசி , increase of harvest . 


போக்குக்கஞ்சி , see உரிமைக்கஞ்சி . 


போகா நிழலி , சாயாவிருட்சம் , a kind of tree 

which does not cast its shadow . 


போக்கு நீர் , நீர் ஒழுக்கு நோய் , , passing of 
more urine 

diabetes insipidus . 


போகாப்புனல் , ஆவியானவன்னி , 


vapour . 


போக்கு முலைச்சி , சிவகரந்தை , ceylon loolsy 

- Sphoeranthus zeylanica . 


போக்குலவணம் , திலாலவணம் , a kind of 
salt . 


போக்கொன்றை , 


போகி , கார்போகி விதை , seeds of a plant 

Psoralea corylifolia ; 2. பாம்பு , snake ; 3 . 
பூவரும்பு , flower bud ; 4. இரண்டு தரம் 
தீர்த்த கவுனக் குளிகை , a mercurial pill 
animated by a special process of calcination 
described in the Tamil Medical Science ; 5 , 
பெண் போகத்தில் அமிழ்ந்தினவன் , one 
immersed in sexual intercourse . 6. Guns 
தல் , enjoying sexual pleasure ; copulating ; 
7. கோரக்கர் கையிலுள்ள ஓர் கவுன 
குளிகை , a ball possessed by Korakar 
a Siddhar which enables him to travel in air . 


போங்கம் , மஞ்சாடிப்பூ , flower of the tree 
மஞ்சாடி . 


போங்காலம் , இறக்குங்காலம் , time of death . 


போசகம் , எட்டி , a tree nuxvomica -- Stry : 

chows nuxvomica . 


போகிகாந்தம் , காற்று , wind . 


போசகி , அகத்தி , a tree --Sesbania grandiflora 

alias coronilla grandiflora, 


போகிதேரம் , புளி நறளைக்கிழங்கு , the root 
of a creeper 

Cissus acida alias Vitis 
lanata .. 


போசம் , அகத்தி , see போசகி , 


போசரோகணி , கடுகு ரோகிணி , root of a 
plant Helleborus niger .. 


போகித்தல் , 


அனுபவித்தல் , experiencing 
sexual or animal pleasure; 
2. புணர்தல் , to have coitus . 


போகிப்பு . 


போசரோணி . see பெரு விடுகொள் 


3491 


போச்சியம் 


போடம் 


போசனகஸ்தூரி, நாரத்தங்காய் , or கச்சல் , 

fruit of a variety of citrus tree , 


போஸ்தக்காய் , fruit of poppy plant the 

seeds of which is called கசகசா . If wounded 
it yields opium ( அபினி ) a milk which be 
comes black when dried . 


போசனகுடாரி , சீரகம் , cumin seeds of the 

plant -- Cuminum cyminum . 


போஸ்தக்காய்ச் செடி , poppy plant - Gar 

- Paver somniferum . 


den poppy 


போசனக்குழல் , உணவுக்குழாய் , alimentary 
canal . 


போஷகதாது . திரிதாது , three dhathus - 

three humours . 


போசனக்குறடா , மிளகாய் , chilly ; fruit of 

a plant - Capsicum annum ; 2 . ஊறுகாய் , 
fruit such as limes , mango , etc preserved 
in salt .. 


போஷணக் கோளாறு , உணவு 

வகையி 
லேற்பட்ட குழப்பம் , derangement of the 
nutrition -- Trophopathy .. 


போசனசஞ்சீவி , எட்டு வகை குன்மத்திற்குக் 
கொடுக்கப்படும் மருந்து , a medicine given 
for the eight kinds of gunmum . 


போஷண , பலத்தைக் கொடுக்கிற , nutriti . 


OUS . 


போசனத்துக்கான , 
esculent . 


உணவுக் குதவும் . 


போஷணசாலை , குழந்தைகளைப் பால் 
கொடுத்து வளர்க்குமிடம் , nursing home . 


போசனப்பதார்த்தம் , தீன்பண்டம் , eatables . 


Guro 007 gu gja ), lacteal, the primary lym 

phatic vessel that remains in the centre of 
intestinal villies is known as lacteal . 


போசனப்பரிகாரம் , 


போசனப்பிரியம் , gastronome . 


போஷண நாடி , arteries contributing to the 

assimilation of food - Nutrient arteries . 


போசனப்பிரியன் , பேருணவு கொள்வோன் ; 
வயிறு தாரி , a glutton - epicure . 


போஷணரோகம் , any disease or disorder to 

nutritional causes - Trophonosis . 


போசனப்பெருக்கம் , உதராக்கினி விருத்தி 
யினால் அதிகமாகச் சாப்பிடல் , eating more 
due to excessive hunger . 


போஷணம் , உடம்பை வளர்த்துப் பலத்தைக் 
கொடுக்குந் தொழில், nutriment - Nutri . 
tion ; 2. கொழுப்பிக்குமுணவு, nourishing 
food - Nourishment . 


போசனம் , உணவு , food , 2 . உண்ணல் , 
eating ; 3 . அறிவு , knowledge . 


போஷிக்கத்தக்க , பலத்தைக் 
Nutritions . 


கொடுக்கும் , 


போசனாசயம் , இரைப்பை , stomach . 


போஷிக்குமுணவு, Nourishing food . 


போசனாந்தம் , சாப்பிட்ட பிறகு, உண்டபிறகு , 
at the end of meals , 


போசி , அரக்காம்பல் , a red water lily . 


போடகசுரம் , பயறுபிரமாணம் சிறு கொப்பு 
ளங்கள் உடம்பு முழுவதிலும் காணும் ஓர் 
வகை சுரம் , see அம்மைசுரம் , fever due 
the rising of biebs on the body , 


போடகநாறி , see போதக நாறி . 


போசிதான் மிசிரி , ( யுனா ) இதை சர்க்கரை 
பொங்களோடு சேர்த்து கிண்டிச் சாப்பிட 
இளைத்து தேகம் பருக்கும் . அன்றியும் தாது 
புஷ்டி நரம்புக்குப்பலம் உண்டாம் . கீழ் 
வாதம் இசிவு மகோதரம்போம் ; இது ஓர் 
விதை , a seed used by Unani doctors . 


போடகம் , கொப்புளிப்பான் ; chicken pox ; 

2. ஓர் அம்மை . a variety of small pox ; 
3. கொப்பளம் , bleb ; boil . 


போஜிதான்மிசரி , 


see 


போசிதான் மிசரி , 


போட செமிக்கி , வயிறு , belly . 


போச்சியம் . தின்பண்டம் , eatables . 


GUTLU , vesicle or bleb , pustule . 


3492 


பாதகிராந்தி 


போதனாவாக்கி 


போடி . சம்பு நாவல் மரம் , jambo tree 

Eugenia jambolana.. 


பட்டாணி , 
போடிவ பட்டாணி , ஓர் வகை 
a kind of pea 


போதகி வர்த்தமம் . கண் இரப்பைகளினுட் 
பாகத்தில் செந்நிறமான கட்டிகளுண்டாய் 
இரத்தம் வடிந்து கொண்டு நமையுடன் 
கூடிய மிக்க வலியையு முண்டாக்குமோர் 
கண்ணோய் , a number of red boils or 
postules resembling red mustard seeds 
attended with pain , itching and exudation 
of blood 


போடு , orabanche cernus . 

. 


} 


போட்களம் , பொடுதலை , a prostate plant போதக்கியம் . 

Lippia nodifolia alias 
போட்டா , Verbena nodifolia . 

போதக் கிரியை , சன்னியினால் தானே புலம் 

பிக் கொண்டே உடுத்திருக்கும் துணியைக் 
போடோ பில்லி , ஓர் சீன தேசச் செடி , a 

கிழித்தும் உண்ணாமல் மயக்கத்தோடு கிடக் 
Chinese plant . 

கும் ஓர் செய்கை , a delirious condition 

marked by crying , fainting, tearing of the 
போணம் , சோறு , cooked rice . 

cloth worn by him , etc. 
போ தகம் , காஞ்சிரை, nuxvomica tree 
Strychinos nuxvomica ; 2. 2017 600,- youth ; 

ஓர் பூடு , an herb . 
3. குழந்தைப் பருவம் , infancy ; 4. புலி , போதஸ் , 
சிங்கம் இவைகளின் குட்டி , the young of 
tiger , lion etc ; 5. யானை , elephant ; 6 . போ தச்சயம் , ஓர்வித மயக்கம் , அதிகழுத்தி , 
பசளை , a prostate palant Pottulaca oler a long or prolonged sleep Coma . 
acea ; 7. திப்பிலி, long pepper ; 8 நாக்கி 
லுள்ள கபம் , See போதக சிலேட்டுமம் ; 9 . போதத்தம் , சிவப்பு மந்தாரை , a tree - Bauhe 
வாகைப்பூநீர் , which sce . 

nia variegala . 


போ தசு . 


} 


போதக சிலேட்டுமம் , நாவிலிருக்கும் ஓர்வகை 
நீர்ப்பசை , a variety of Kapham named 
போதகம் , which is said to be at the tongue , 


போதநாசனி , கோவை , a creeper 
grandis . 


Bryonia 


கொள்ளிக் 

கட்டைத் 


போதம் , அறிவு , knowledge ; 2. ஞானம் , 
wisdom :: 3. யானைக்கன்று , young of an 
elephant . 


போதக நாறிமரம் , 
தேக்கு , a tree . 


போ தகப்புல் , a kind of grass . 

. 


போ தயத்தம் , பட்டாணி , pea pulse . 


போதகாசிகம் , மட்டிச்சாம்பிராணி , Benzoin . 


போதயந்தரத்தான் , சிறு காடை , abird ; quail . 


- 


போதகம் , 


Pisum 


pea seed 


தலையோடு , 


போ தயம், பட்டாணி , 
sativum . 


பேரண்டம் , 
cranium . 


} 


போ தகா , 


போதரவிடல் , 
breathing 


உயிர்த்தல் , 


respiring ; 


போதனமரம் , காசுக்கட்டி உண்டாகு மரம் 
Catchu nigrum . 


போதகி , கண்களில் கடுகளவு கட்டிகள் , கபத் 

தின் மேலீட்டினாலேற்படும் , small mustard 
size blabs in the cye due to excess of 
phlegm humour ; 2. பெண்ணூர்க் குருவி ,, 
a female species of sparrow ; 3. பசளைக் 
கொடி , spinach climber - Basella cordi 
folia ; 4 , வேங்கை மரம் , 

a tree 

Ptero 
carpus marsupium ; 5. சீரகம் , cumin seed ; 
6. ஒர் கண்வியாதி , a kind of eye disease ; 
See போதகிவர்த்தமம் . 


போ தனம் , புகை காட்டல் , funigating expos 
ing , to smoke ; 2 . அறிவு , knowledge: 3 . 
பாதாள மூலி , a creeper , ஆடு தின்னாப் 
பாவை , or கோரைக்கிழங்கு or சிறு நெருஞ் 
சில் or சீந்தில் , which see . 


போதனாவாக்கி , செம்முள்ளி , a red species 

of the Indian night shade Barleria 
prionitis . 


போத கிராந்தி , விஷ்ணு கிராந்தி . 


3493 


போந்து 


போலிச்சூதகம் 


போதனை , see 

see பேதனமரம் . 


போந்துகம் , பனை மரம் , 

Borassus flabellifer . 


palmyra 


tree 


போதா , a large stork ; heron ; crane . 

. 


போந்துகாதினை , மஞ்சள் தினை . yellow 
variety of Itallian millet - Setaria italica , 


போதி , அரச மரம் , a tree Ficus religiosa ; 

2 . மலை , mountain ; 3. அறிவு , knowledge . 


போந்துகாபீர்க்கு , 
Luffa aegyptiaca . 


நுரைபீர்க்கு , 


loofa 


போதிதரு , 


see போதி . 


போதிரன் , } 


போந்தை . see போந்து . 


போதிமம் , அரசு , 


tree - Ficus religiosa . 


போம்பல் , நீர்க்கடம்பு , water cadamba or 

female ca damba — Stephegyne parviflora . 


போது , காலம் , time ; season ; 2 , பூ , flo 

3. பூவரும்பு . flower bud ; 4. தாயரை , 
lotus . 


wer ;, 


tree 


Anthor 


போம்பறி , நிலக்கடம்பு . a 
cephalus cadamba . 


love - 


போ துகாலம் , பெண்கள் குழந்தை பெறும் 
பக்குவம் , பத்தாமாதம் , period of 
delivery , i.e , tenth month . 


போம்பனி , மருவு , a plant , maid s 

Artmesia abrotanum , 


போராமக்கணம் , குழந்தைகளுக்கு காணும் 
ஓர் நோய் , a children s disease . 


போதுமளவு . வேண்டிய மட்டும் , a sufficient 

quantity - Quantum sufficit . 


போர்க்கணம் குழந்தைகளுக்குவரும் 
நோய் , a children s disease . 


ஒரு 


or 


போ துளி, வெண்கடம்பு , 
common cadamba 

tree 
cademba . 


கடப்பமரம் , 
- Anthocephalus 


போத்தேங்காய் , வலிய தேங்காய் , a variety 
of cocoanut . 


போதை , மயக்கம் , alchoholic intoxication , 

2. சண்டக் கஞ்சா , ganjah -- Cannabis 
sativa . 


போதைப்புல் , காவட்டம் புல் , a kind of 
grass Citronella Andropogon nardus ; 

; 
2. கர்ப்பூரப்புல் , lemon grass from which 
oil is extracted - Andropogon citratis . 


போர்மாந்தம் , குழந்தைகளுக் குண்டாகும் 
எண்வகை மாந்தத்திலொன்று , 

one of the 
eight varieties of diseases caused by indi 
gestion in children marked by gurgling noice 
in the abdomen ; 2. குழந்தைகளுக்கு 
மயக்கமுண்டாகி , பாலுண்ணாமல் உடம் 
பிளைக்கும் ஓர்வகை மாந்தநோய் , a kind of 
indigestion in children attended with giddi 
ness. shaking of head , palpitation of heart 
sunken eyes etc. 


போத்திராயுதம் , பன்றி , pig ; hog . 


2. வெள்ளரி , 


போத்திரி , பன்றி , pig ; 
cucumber .. 


போர்வை , தோல் , skin . 


போலம் , நிலக்கடம்பு , see 


போம்பறி . 


போத்து , செம்போத்துக் குருவி , a bird - 
Indian cuckoo ; 2 , மிருகத்தின் ஆண் வகை ; 
the male among animals e.g. எருமைக்கடா ; 
3. தென்னம்பிள்ளை . young cocoanut plant 

Cocoanut seedlig ; 4. நீர்ச்சாதி , amphi 
bious animal . 


போலவங்கம் , பவளம் , coral ; 2 , கள் , toddy . 


- 


போலி , ஒட்டகம் , camel . 


போநாந்தை , பனை , palmyra tree - Boras 

sus flabellifer . இளம்பனை , young of palmyra . 


போலிச்சரக்கு , a false drug which resem 

bles the real one , 


போந்தி . பருமை , big : 2. வீக்கம் , swelling . 


போந்து , பனை , palmyra plam ; 2. இளம் 
பனை , young of palmyra ; 

3. வேங்கை 
மரம் , kino tree - Pterocarpus marsupium ; 
4. பல்லி , lizard . 


போலிச்சூதகம் , பொய்த்தீட்டு , மாதவிடாய்க் 
குண்டான குணங்களெல்லாம் 

இருந்தும் 
இரத்தமாத்திரம் வராதிருத்தல் , a condition 
in which the bodily symptoms of menstura . 
tion occur without any blood - Xero 
menia . 


3494 


போழ்தல் 


போனார்தேடி வழிமறித்தான் 


போழ்து , 


see 


போது . 


போலிச்சூல் , பொய்க்கருப்பம் . false preg 
nancy pseudo pregnancy - ~ Pseudo cyesis . 


போழ்துக்கு முன் பிடிக்கில் தும்பி , நாக 
சிங்கி . a medicinal plant which see 


போலிப்பிர மேகம் , சனன வுறுப்புகளில் 

அழுக்கு முதலிய மாசுகள் , சேர்ந்திருக்குங் 
காரணத்தினால் வீக்கங் கண்டுணடாகும் 
மேக நீரொழுக்கு , a 

disease caused by 
accumulation of dirt in the genitals but has 
the same symptoms as venereal disease . 


போழ்முகம் , பன்றி , hog . 


-- 


போளம் , நிலக்கடம்பு . see குயக்காலம் 
Anthocephalus cadamba ; 2 , கரியபோளம் , 

3. வெள்ளைபோளம் which see . 


which see ; 


போலிமருந்து , imitation medicine - false 

medicine which resembles the real medi 
cine . 


போளாங்கல் . gravel stone . 


போறை , கோரை . 

கோரை . a kind of grass , 


-- 


போலி முள்ளந்தண்டு , பீடிகை யெலும்பு - 

Sacrum . It is called false vertebral because 
the composed bone closely resembles the 
vertebral of the skin . 


போற்குன்றி , வரிக்குண்டுமணி , jewellers 
beed . 


போலிவிப்புருதிக் கட்டி , swelling : resembling 

an abscess . 


போற்ற , நிலப்பூசினி , 
Ipomea digitata. 


creeper - 


போலிவைத்தியம் , Charlatanism -- Quackery . 


போற்றிர சமூலி , மருளூமத்தை . which see . 


போல் , மூங்கில் , bamboo. 
போவகரியெலை , புங்கங்கொட்டை , soap nut . 


போனகம் , சோறு , cooked rice . 


போனகற்பி , கொக்கிறகு . feather of stork . 


போழ்தல் , பிளத்தல் , splitting ; 2. வெடித் 
தல் , gaping .. 


போனார் தேடி வழிமறித்தான் , 


பௌ 


பௌதிகம் 


பௌத்திரபோளம் 


பௌண்டிரவம் , பாஞ்சாலிக் கொடி . 


பௌதிக ரசாயனம் , பூதசம்பந்தமான இரசா 
யனம் , Physico chemical . 


பௌதிக , பூமிக்குரிய , physical ; 2. பூதசம் 
பந்தமான , relating to elements ; 3. இரசா 
யன , chemical . 


பௌதிக லோகம் , பஞ்ச பூதத்தால் அமைந்த 

வுலகம் , world founded on five elements 
Physical world . 


-- 


பௌதிகக் கவர்ச்சி , இரசாயனக் கவர்ச்சி , 

chemical attraction of atoms of the element 
of others resulting in chemical compound . 


பௌதிக வாதம் , இரசாயன நூல் , chemistry . 


பௌதிகவாதி , இரசாயன சாஸ்திரி , chemist . 


பௌதிகக் கிரணம் , Chemical ray . 


பௌதீகம் , கருநெல்லி , which see . 


பௌதிகக்கூட்டு , Chemical composition . 


பௌத்தர தாமரை , குளிர்தாமரை , lotus . 


பௌ திகக் கூட்டுப்பாடு , Chemical composi 
tion . 


பௌத்திரத்தினை 
Itallian millet , 


மஞ்சள் தினை 


yellow 


பௌதிகக் கூறுபாடு , Chemical analysis . 


பௌத்திரநெல்லி , அரிநெல்லி . 


பௌதிக சந்தி , Chemical union . 


பௌதிக சரக்கு , குக்கில் முதலியன , chemi 

cal drug as bdellium . 


பௌத்திரப் புல் , தருப்பைப் புல் , sacrificial 

or sacred grass ,. 


பௌதிக சரீரம் , பூதவுடம்பு , physical body ; 

2. ஐம்பூதத்திற்குரிய வுடம்பு , body consis 
ting of elements . 


பௌத்திரம் , See பெளத்திரரோகம் ; மூலத் 
தில் வாயுகண்டு மேகநீர் 

மேகநீர் சனித்து புரை 
யோடி சீழ் பாய்ச்சல் கண்டு முளை விழும் ஓர் 
Cibiru fistula in ano due to other causes 
than venereal. 


பௌதிக சாஸ்திரம் , ஓர் ஆயுள் வேத நூல் , 
an Ayurvedic science book · Physics . 


பௌதிக ஞானம் , ஐம்பூத சம்பந்தமான வுடம் 

பிற்குரிய ஞானம் , wisdom of man in his 
physical body ; 2. புத்தமதத்திற் கூறிய 

ஞானம் , the eminence of wisdom related 
to Buddhistic philosophy . 


பௌதிக பரீட்சைசாலை . இரசாயன விஷயங் 
களை ஆராய்ச்சி செய்யுமிடம் , chemical 
laboratory . 


பௌத்திர ரோகம் , போகத்தினால் 

கனல் 
மிஞ்சி மேகமுண்டாகி சேத்திற்கும் அபா 
னத்திற்கும் இடையில் கொடியின் அடிநரம் 
பின் மேலாவது அதன் இருபக்கத்திலாவது 
அண்டம் அபானவாயு ஆகிய இவைகளிலா 
வது நமைச்சலெடுத்து வீங்கி நொந்து 
கொப்புளித்து சீழும் சலமும் வடிந்து பிறகு 
புரையோடி நரம்பழுகி , கண்கள் உண்டாகி 
அதன் வழியே மூத்திரமும் மலமும் இறங்கி 
அதினால் உடம்பு மெலிந்து சாப்பாடு செல் 
லாது ஆயாசத்தையும் களைப்பையுமுண் 
டாக்கும் ஓர்வகை நோய் , a deep narrow 
sinuous ulcer extending between the sur 
face of the body and internal an cavity near 
the anus said to have been caused by 
accumulation of venereal secreations due 
to excess of heat caused by sexual inter 
course Fistula in ano caused by venereal 
disease.. 


பௌதிக புலன் , பூதசம்பந்தமான ஐம்புலனி 
லொன்று , one of the five physical senses . 


பௌதிக பிரிவினை , இரசாயன விதிப்படி ஒரு 
வஸ்துவினின்று பிரிதல் , Chemical decom - 
position . 


பௌதிக மங்கை , பொன்னாங்கண்ணி , sessile 

plant - Hlecebrum sessile alias Alter . 
nanthera sessile , 


பௌத்திர விரல் , மோதிர விரல் , ring finger . 


பௌதிகம் , பூதசம்பந்தம் , relating to five 

elements ; 2. புத்தசம்பந்தம் , Buddhistic . 


பௌத்திரபோளம் , See கரியபோளம் . 


3496 


பௌமம் 


பௌவம் 


பௌத்திர முருங்கை , புனல் முருங்கை , which 
see . 


பௌரகம் , நொச்சி , a garden plant - Vitex 

negundo . 


பௌத்திராயம் , see செந்திராய் , 


பளரிக்காய் , சவுரிக் காய் , fruit of climber 

Trichosanthes palmata . 


- 


பௌத்திராவம் , ஊதளை , physic nut plant 
Jatropha glandulifera, 


பௌருசத்துவம் , ஆண் தன்மை , manly 
power - 

Potency . 


பௌத்துவம் , மரகதம் , a precious gem ; 

emrald . 


பௌருசம் , புருடித்தன்மை , manliness . 


பௌரைக்கல் , கற்சிட்டம் , over burnt brick . 


பௌந்திரம் , See பௌத்திரம் . 


பௌலுருவி , புல்லுருவி , parasitic plant . 


பௌமம் , பூமி சம்பந்தம் , relating to earth ; 

physical ; 2. நிலத்திற் பிறப்பன , physical 
bodies . 


பௌவம் , கடல் , sea ; ocean ; 2 , உப்பு , salt ; 3 . 

நுரை , forth ; 4. நீர்குமிழ் , water bubble . 


மகரந்தம் 


மகரி 


மகதம் , see மகிழம் . 


மகரந்தவதி , பாதிரிப்பூ . flower of Stereos 

permum suoveolens . 


மக துருமம் , அரசு , a tree 


Ficus religiosa . 


மகரந்தவர்க்கம் , 


( Bot ) stamen . 


மகபொட்டி , குதிரைப்பல் மெழுகாகும் , a drug 

which is said to turn the tooth of the horse 
into a wax . 


மகரந்தாட்டகாசம் , முல்லைக்கொடி a variety 

of jasmine creeper - jasminum angustifolia .. 


மகர சால் , மாமரம் , mango tree . 


மகரந்திக , தேமாமரம் , sweet mango tree . 


- 


மகர சிதம் , கொன்னை , a tree 

rhombifolia alias C. fistula . 


Cassia 


மகரந்தெளகம் , பூ , 


flower . 


மகரப்பூ . 

see . 


see மகரந்தப்பூ : 2. வழலை , which 


மகர சியா , செழுமலர்க் 

கொன்றை , 
flowar cassia - Cassia florida ,, 


large 


மகரப்பூ . இதுவே மராட்டிப்பூ , which see . 


மகரதம் , கொடிவேலி, a plant , plumbago - 

Plumbago zeylanica . 


மகர மச்சம் , 


மகர மீன் , a fish , shark . 


மகரம் , பூந்தாது , pollen of flowers , 2. சுறா 

மீன் ; shark fish ; முதலை , corocodile . 


மகரம் . ( in Astrology ) capricarnus - Sword 

fish . 2. பன்றி மீன் , dolphin . 


மகரத் துவஜம் , ஓரு மருந்து , a medicine . It 

is considered as one of the brightest jewel 
of the Ayurveda , the most glorious achieve 
ment of ancient Rishis . It is obtained by 
taking 8 tolas of thin gold leaf , 64 tolas of 
mercury and 128 tolas of sulphur and mak . 
ing an amalgam . This is put in a narrow 
nacked glass bottle and placed in an even 
position in a sand bath and heated for 3 
days with strong fire . After cooling collect 
the medicine gathered round the neck 
of the bottle . 


மகர வாழை , காட்டுமல்லிகை , wild jasmine ; 

2. மருக , Origanum marjorana : 3 , 
வகை வாழை , 

a kind of plantain . 


tuber . colocasia 


மகர விருத்தி , சேம்பு . 

Colocasia antiquorum . 


மகரவிரி , சேம்பு , 


see 


மகர விருத்தி . 


மகரந்தத்தாள் . மகரந்தப் பையையுடைய 
பூங்காம்பு , stamen filament . 


மகரவே திகம் , வாலுளுவை . intellect tree 

Celastrus paniculata . 


மகரந்தப்பு , வெந்தயம் , fenugreek - Trigo 

nella foenumgraecum . 


மகராகரம் . 


} 


கடல் , see , ocean . 


மகரந்தப்பை , மகரந்தப் பொடியையுடைய 
பை , anther . 


மகராங்கம் , 


மகரந்தப்பொடி , பூந்தூள் அல்லது பூந்தாது , 
pollen grain ; 2. பூவின் நடுக்காம்புகளின் 
நுனியில் இருக்கும் பையிலடங்கிய பொடி , 
pollen grain found in the anthers . 


மகராசபூபதி , மூலாதாரம் , one of the six 

centres in the human system situated in the 
region of anus . 


மகராசமூலி, மண்ணீரல் , spleen . 


மகராலயமருதம் , 


see மகராலயம் , 


மகரந்தம் , கள் , toddy ; 2. குயில் , a bird 

- Indian cuckoo ; 3. பூந்தேன் , honey of 
flowers ; 4. பூந்தாது . pollen of flowers ; 

தேமா , a sweet mango tree . 


5. தேமா , 


மகராலயம் , உப்பு , common salt , 2 , கடல் , 

sea ; ocean . 


மகரந்தம் , கஸ்தூரி மல்லி , musk jasmine 

Jasminum pubescens. 


மகரி , கடல் , sea ; ocean . 


3498 


மகாகண்டம் 


மகாகிருதம் 


மகரிப்பு , கையாந்தகரை , a plant - Eclipta 
albo or E. prostata . 

, 


மகாகண்ணி , இந்திர பாஷாணம் , a variety 
of arsenic 


மகருதம் , கொடிவேலி , a plant plumbago - 

Plumbago zeylanica . 


மகாகதம் , காய்ச்சல் , fever , 2 , மிகுந்த 

வெப்பம் , intense heat ; 3. மிகுந்த கோபம் , 
great anger . 


a 


மகலாட்டி , குழந்தைப் பிள்ளைக்காரி , 
woman having child in arms . 


மகா கந்தம் , வெண்காயம் அல்லது உள்ளி , 

onion - Allium cepa ; 2. அரிசந்தனம், red 
Sandal - Pterocarpus santalinus . 


மகவாதரோகம் , 

diseases . 


complicated 


rheumatic 


மகா கரண சரீர நாசம் , Spiritual phenomena . 


மகவு , பிள்ளை , 

பிள்ளை , child . 


மகளிக்கீரை , ஓர் கீரை , a greens . 


மகாகல்யாணகம் , 

ஓர் வகை கிருதம் , a 
medicinal ghee in Ayurveda for insanity and 
for strenthening memory and under 
standing 


மகளிரான் மலர்மரம் , பத்துவித பூச்செடிகள் ; 

( தொகையகராதி ) மகிழ் , முல்லை , ஏழிலை , 
சண்பகம் , குரா , அசோகு , பாதிரி , புன்னை 
குருக்கத்தி , மரா முதலியன , a group of ten 
flowering trees or plants . 


மகா கற்பம் , சிறந்த கற்பமூலிகை , a superior 

drug to prolong life; drug of all healing 
potency ; 2. சித்தர்கள் உபயோகிக்கும் ஓர் 
சிறந்த மருந்து , a superior medicinal pre 
paration used by Siddhars to secure 
immortal youth .. 


மகளீது , see மகிழம்பூ . 


மகா பித்தம் , வில்வமரம் . bael tree - Aegle 

marmelos alias Crataeva marmelos . 


மகளோது , நரிப்பாலை , which see . 


மகனாலிமூலி , சிறுமுன்னை வேர் , See முன்னை . 


மகா காசம் , ஓர்வகைக் காசநோய் , a kind of 

virulent asthma or bronchitis ; 2. பரவெளி , 
atmosphere or ether . 


மகன்றில் , ஓர் பறவை , a bird . 


மகா , அளவற்ற , immense ; 

2 , உன்னத 
superior ; 

3. மேன்மையான , 
மிகுந்த , intense ; 5. பெரிய , great ; 6 . 
உயர்ந்த , high , 


மகாகாமி , மிக்ககாமங் கொண்டவன் , a lasci 
vious person ; 

2. முத்திருக்கஞ் செவி , a 
plant . which see . 


great ; 4 . 


மகாகாயம் , பெரிய உருவம் அல்லது யானை . 
elephant ; 2. பருத்தவுடம்பு , a stout body . 


மகா அகதம் , the name of an antitoxic prepa 

ration . 


மகா காலங்கம் , ஆதண்டை . a thorny shrub 

- Capparis horrida . 


மகா அவிழ்தம் , சுக்கு , dried ginger . 


மகா அவுஷத நாசனி, பூசினிக்காய் , pump • 

kin - Cucurbita pepo . 


மகா காலம் , நெடுங்காலம் , a long time ; 2 . 
மாமரம் , mango tree ; 3. குறட்டை , 
Korattay Trichosanthes salmata . 


மகாகச்சம் , 

mpuintain . 


சமுத்திரம் , ocean ; 


2. மலை , 


மகா காளி , ஆட்டுச்செவி அல்லது ஆடு தீண் 

டாப்பாலை , a bitter prostate plant 
Aristocochia bractata . 


மகா கிராவணி , ( real variety ) --- Hydrocotyle 

asiatica . 


மகாகணம் , குழந்தைகட்கு நாக்கு உதடு புண் 
ணாகி , கண் வெளுத்து , உடல் வெதும்பிக் 
காணும் ஓர்வகைக் கணை , a congenital dis 
ease of the children marked by anaemia , 
ulcerated tongue and lips . 


மகா கிரீவம் , ஓட்டை , Camel ; 2. நீண்ட 
கழுத்து , long neck . 


மகாகண்டம் , பெரிய முள்ளங்கி , large rad 

dish - Raphanus sativus. 


மகா கிருதம் , clarified butter other than . 

2. கும்பக்கிருதம் , fresh clarified butter . 


3499 


மகாகோஷா 


மகாசித்தாடன் 


மகாக்கினி , காடாக்கினி , great fire which 
see . 


மகாகுட்டம் , பெருவியாதி , leprosy . In this 

type of leprosy the skin contracts and with 
the bursting of the skin a piercing pain is 
felt in the affected parts . It loses all 
sensibility to the touch or heat and is 
accompanied by a general sense of lassitude 
in the limbs . 


மகாக்கினி , தீபாக்கினி, moderate fire spread 

ing flames . 


மகாங்கம் , ஒட்டை , camel . 


மகா குணபாடம் , தேரையர் செய்த ஓர் தமிழ் 

வைத்திய நூல் , a Tamil Medical Science 
( Materia medica ) by Theraiyer . 


மகாசகா வாடாத பூவுள்ள மறுதோன்றி 

மரம் , a tree yielding unfading 
மகாசகை flowers Gomphroena glo 

bosa ; 2. வாடாமல்லிகை, a kind unfading 
flower .. 


மகா குண்டலினி , the cosmic energy . 


மகா குமரி , குங்குமச் செவ்வந்தி , a big variety 

of red Chamomile - Chrysanthemum 
indicum ( red ) . 


மகாசங்கம் , எலும்பு , bone ; 2. நெற்றி , fore 
head . 


மகாசத்தி , சத்தி , the great universal power 

the female energy of deity . 


மகா கும்பாவம் , குமிள் அல்லது குமிழ், Kash 

mere tree - Gmelina arborea ; 2 , மேகாதி 
வாதம் , கபம் , கிரகணி , பாண்டு , இவைகளை 
நீக்கும் ஓர் மூலிகை , it is useful for anaemia , 
diarrhoea ( chronic ) , rheumatism etc. 


மகாசம்பு , பெருநாவல் , a tree yielding a 

large variety of jambo fruits Eugenia 
jamboo . 


- 


மகா கும்பி , பெரும் பூசினி , a larger variety 
of pumpkin - Cucurbita 

pepo ( large ). 


மகாசயம் , கொடிய சயநோய் , advanced con 

sumption : 2. சமுத்திரம் , ocean . 


மகா குழம்பு , அகஸ்தியர் பெருங்குழம்பு , a wax 
like medicine . 

, 


மகாசனி , வாலுளுவையரிசி , seed of intellect 

tree -- Celastrus paniculata . 


மகா கெந்தா , கறுப்புக்கடலை , a black pulse 

Bengal gram .. 


Ficus 


மகாசாயம் , ஆலமரம் , banyan tree 

bengalensis . 


மகா கெந்தம் , சீதேவி செங்கழுநீர் , which see . 


மகாசாரக்கந்தம் , பேரீச்சு , date wild variety 

Phoenix acaulis . 


மகாசாரம் , சிறு விடுகொள் , which see . 


மகா கோடா சுழிமாத்திரை , தாளகம் , வீரம் , 
கௌவுரி . லிங்கம் , பாஷாணம் , சூதம் , 
கெந்தி , துரிசி , வெண்காரம் , அன்னபேதி , 
பால்துத்தம் , மனோசிலை , செப்புத் தொட்டி , 
படிகாரம் , வாளம் , இவைகளைச் சுத்தி செய்து 
கடைச் சரக்குகளுடன் சேர்த்துத் தயாரித்து 
சித்த நூலிற் கண்ட அனுபானப்படி கொடுக் 
( தம் மாத்திரை , இதனால் மாலைக்கண் 
காமாலை , சோகை , விஷதோஷம் , விப்புருதி , 
பீலிகை, காசம் , 

கிரந்தி முதலியவைகள் 
தீரும் , a pill containing the above drugs 
which is used for jaundice , dropsy , bron 
chitis diseases of spleen , night blindness 
etc. 


மகாசாலி . பெரும் பீர்க்கு , big variety of 

ridge gourd ; 2. சிவப்புநெல் , red paddy : 
3. வெள்ளையரிசி , white rice ; 4. கோதுமை, 
wheat .. 


Luffa 


மகாசாலினி , தின்பீர்க்கு , a climber 

acutangula . 


மகா கோளி , unidentified plant . 


மகா சிங்கிச் சுண்ணம் , துருசுச் சுன்னம் , cal 

cined white powder of copper sulphate 
blue vitriol . 


- 


தாளிப்பனை , talipot 


மகா கோஷா , கற்கடகசிங்கி , மாமர குடும்பத் 
தைச்சேர்ந்த பிஸ்டேசியா இண்டகிரிமா 
மரத்தில் தோன்றும் கொம்பு போன்ற புது 
வளர்ச்சியாம் . a growth like the claws of 
crab seen on the leaves & petioles of Pista 
cia integerrima ; galls of Pistacia integerrima. 


மகாசித்திரசாயனம் , 
palm , 


மகாசித்தாடன் , 


3500 


மகா தானம் 


மகாநாதம் 


மகாதி , திப்பிலி , long pepper plant - Piper 

longum .. 


மகாசிந்தாதி லேகியம் , தீராத பாண்டு . 

காமாலை , சோகை , ஆகிய இவைகளுக்குக் 
கொடுக்கும் ஓர் வகை லேகியம் , 

இதன் 
செய்முறை அகத்தியர் வல்லாதி - 600 ல் 
பார்க்கவும், an electuary preparation as in 
Agastian Vallathi 600. It is useful in jaun 
dice , dropsy , anaemia etc. 


மகா திக்தம் , ஓர் கிருதம் , a bitter medicated 

ghee given for skin diseases . It is a Ayur 
vedic preparation . 


மகாசிராவி , கோவை , a climbing plant . 


மகா திம்பம் , பெருமரம் , a tree which see . 


மகாசிரோட்டம் , கிரகணி , chronic diarr 

hoea .. 


மகா திரகிருதம் , a medicinal ghee all kinds 
of leprosy . 

. 


மகாசுகந்த ரசம் , see இருசுவசற்பாட்சி . 


மகா சுக்கம் , see மகாகசா , 


மகா திராவகம் , ஆ வே . முறைப்படி சித்திர 
மூலவேர் , நாயுருவி , புளியம் பட்டை , இலைக் 
கள்ளி , பிரம்பு மூக்கிரட்டை , முதலியவை 
களைச் சுட்டுச் சாம்பலாக்கி மற்ற கடைச் 

க் தகளுடன் சேர்த்து வாலையிலிட்டு வடிக் 
கும் திராவகம் , an Ayurvedic preparation 
obtained by distilling the ashes of some 
plants along with some bazaar drugs . 


மகாசுராங்கிசக் குளிகை , ரசம் , கெந்தி , ஊமத் 
தம் விதை , திரிகடுகு சமன் கொண்டு எழு 
மிச்சம் பழச்சாற்றினால் அரைத்துருட்டிய 
மாத்திரை , தினசுரம் , இருமுறை சுரம் , மும் 
முறைச் சுரம் நாள்முறை சுரம் மற்றும் சுர 
வகை எல்லாம் போம் , a medicated pill pre 
pared with mercury . sulphur ect . , for 
fevers - intermittent fevers . 


மகா திலதம் , சாரிபாதி , which see . 


மகா திவ்விய மெழுகு , a wax like medicinal 

preparatior . 


மகா துருமம் , அரசு , a tree -- Ficus religiosa . 


மகாதேவி , the Great Mother . 


மகாசுவாசம் , கண்டத்தில் கலகல வென்ற 

சத்தத்துடன் விடும் பெரும் மூச்சு , a disease 
in which the patient breaths heavily lying 
unconcious , and a low rattling sound in the 
throat , eyes fixed in gaze and with cramps 
at his sides . 


மகாதேஜம் , 

silver . 


பாதரசம் , mercury or quick 


மகாசுவேதம் , சிறு வாலுளுவை , intellect 

plant Celastrus paniculata 


மகாதோஷக்குறி , உந்தியில் ஒரு 

விரல் 
பொருந்தும் எக்கி உயர எழும்பில் இத் 
C groqcrio ; a symptom or morbid condi 
tion தோஷம் . 


மகாசூலை , rheumatism . 


மகாதசம் , மாவுலிங்கம் , a tree - Crataeva 

religiosa . 


மகாதோஷ நீக்கி , சித்தா மல்லி , see சிற் 
றாமல்லி ; 2. பாவட்டை ; a small tree - 
Pavata indica . 


tusk of an 


மகாதந்தம் , யானைக்கொம்பு , 
elephant . 


மகாத்திரம் , தேக்கு . teak Tectona grandis. 
மகாத் துருவம் , வெண்கடம்பு , white cadamba 

- Anthrocephalus cadamba . 


மகாதமணி , இருதயத்தின் இடது பக்கத்தி 

னின்று கிளம்பும் ஓர் பெரிய செவ்விரதக் 
குழல் , a large artery starting from the left 
ventricle of the heart Aorta . 


மகா நங்கை , மிளகாய் நங்கை , which see . 


மகா நந்தை , கள் , toddy , 


மகாதலம் , அரிதாரம் , yellow orpiment , 


மகாதனம் , பொன் . gold . 


மகாநாகம் , சுரபுன்னை மரம் . a tree which 
see ; 2 , பெரும் பாம்பு , a big snake . 


மகாதாது , 


see 


மகா தனம் . 


மகாநாதம் , சங்கு , conch ; 2 , பொன் , gold ; 

3. பொன்னிமிளை , a kind of yellow bis 
muth . 


மகாதானம் , பெருங்கொட்டை , a big seed 


. 


3501 


மகா பத்திரி 


மகாபுடம் 


மகா நாரி , சுர புன்னை , see 


மகாநாகம் . 


மகாபலம் , மயிர் மாணிக்கம் , which see . 


மகா நிசி , நடு இரவு , mid night . 


மகா நித்திரை , பரணம் , eternal sleep - death . 


மகாபலம் , கொழிஞ்+ , orange tree - Citrus 

aurantifolia ; 2. பேராமுட்டி -- Pavonia 
odorata ; 3. தென்னை , cocoanut tree ; 4 . 
கொம்மட்டி மாதுளை , a kind of citron ; 5 . 

a thorny shrub Solanum 
trilobatum ; 6. கொழுமிச்சை . ஓர்வகை 
நார்மரம் ; இதன் பட்டையினின்று சணலைப் 
போன்ற நார் எடுக்கப்படும் , flax tree - 
Sida rhomboides the bark yields a flax like 
fibre.. 


தூதுவளை 


மகா நிம்பம் , பூவரசு மரம் , Portia tree 

Thespesia populnea ;; . 
மகா நிம்பர் , பெருவேம்பு . big species of 

neem tree ; 3. 100 வருஷத்திய வேப்பமரம் , a 
margosa tree of 100 years old - Melia indica 
alias Azadirachta indica ; 4. சர்க்கரை 
வேம்பு , neem whose bark is sweet to taste . 


மகாபலன் , வலிமையுள்ளவன் , a strong per 
son ;; 2 , காற்று , wind . 


மகாநிர்குண்டி தைலம் , கண்ணோய் சிரா 
பீனிசம் இவைகளுக்குத் தலை முழுகும் தைலம் 
a bathing oil prepared out of நொச்சி 
Vitex negundo . 


1மகாபலா , பேராமுட்டி , a plant --- Pavonia 

odorata ; 2. வரித்தும்மட்டி , a creeper 
Citrullus colocynthis ; 3. பேய்க் களா , 
which sec .. 


மகா நீலம் , கையாந்தகரை , a plant - Eclipta 

prostata ; 2. மரகதம் , a precious gem - 
emerald . 


மகாபலிகம் , வெள்ளைப் பூசினி , ash gourd 

Benincasa cerifera , 


மகாநேமி , சாகம் , crow . 


வில்வம் , 


a tree 


Crataeva 


மகாபக , 

marmelos . 


மகாந்தம் , மகரந்தம் , 


pollen ., 


மகாபஞ்சகாவிய கிருதம் , a medicated ghee 

used for epilepsy , insanity dropsy , abdo . 
minal tumour , piles . chlorosis and jaundice . 


மகாபாரிச வா தம் , கையுங் காலும் ஒருபக்கங் 
கனத்து , திமிர்த்து , உடல் வீழ்ந்து , நாவு 
தடுமாறிப் பிழைக்கும் . வழியில்லாது தீராத 
சன்னியை புண்டாக்குமோர் வாதம் , ( யூகி 
1200 ) para plegia . 


மகாபட்சி , ஆந்தை , owi . 

. 


மகாபாபத்தழகி , சீவகமூலி, which see . 


மகா பஞ்சமூலம் , ஐந்து வகையான மரத்தின் 
வேர் பட்டை.கள் சேர்ந்த கூட்டு ( வில்வம் , 
முன்னை , ஈகர் மூலி , பாதிரி , பெருமரம் ) the 
roots of the five trees or plants which see . 


மகம், பிராணம் , காகம் , crow . 


வெண்டாமரை , 


white lotus 


மகாபதுமம் , 

flower .. 


மகாப துமவிசர்ப்பி , பாலர்களுக்குத் தலையி 
லும் கீழ் வயிற்றிலுமுண்டாகி மரணத்தை 
யுண்டாக்கும் ; இது முதலில் நரம்பின் வழி 
யாக நெற்றியில் கண்டு 
கண்டு பிறகு 

மார்பி 
லிறங்கி கடைசியாகக் குதத்திலிறங்கும் , 
See பாலவிசர்ப்பி , a kind of scabis . 


மகாபுடம் , இரண்டு கசம் அகலம் , நீளம் , ஆழ 

முள்ள சதுரப் பள்ளத்தில் அல்லது குழி 
யில் 1000 , விரட்டியில் போடும் மருந்துப் 
புடம் , a process of calcining medicines in a 
pit measuring 2yds x 2yds x 2yds or 2 
cubic yeards with 1000 , cowdung cakes . 
The luted crucible with medicine is placed 
in the centre of the pile or above 750 cakes 
and set fire with camphor when all the 
cakes are completly burnt into ashes and 
cooled the crucible is taken out and 
opened 


மகாபத்திரம் , வில்வஇலை , leaf of bael tree , 
see விளம்பத்திரி ; 2 . 

2. See லோத்திரம் ; 3 . 
தேக்கு , teak ; 4. பனைமரம் , palmyra 
paim . 


மகாபத்திர , பூசபத்திரி , 

1 , பூசபத்திரி , a plant which see 


NOTE : : -- ஆயுள் வேதப்படி 2 முழம் சதுர 
மாயும் , 2 - முழம் ஆழமாயு பள்ளம் 
தோண்டி அதில் பாதிவரை காட்டுமுட்டை 
களைப் நிரப்பி அதன் மத்தியில் மருந்து 
பாண்டத்தை வைத்து மேலும் காட்டு முட் 
எடயை நிரப்பித் தீமூட்டிப் போடும் புடம் , 


சிவப்பாமணக்கு . 


red castor 


மகாபத்திரி , 

plant 


3502 


மகாமுகம் 


மகாரசம் 


மகாபுருஷம் , see மேனத , 


யோனி . பெண்குறி , 


a female 


மகாமுடி 
genital . 


மகாபூ , பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு , anise 

-- Aniseed - Anethum foeniculum . 


மகாமுனி , அகத்திய முனி , the great sage 

Agastya ; 2. தும்புரு , which see . 


மகாபூசிதம் , பெருஞ்சீரகம் , see மகா பூ . 


மகரமூர்க்கம் , நாரத்தை, bitter orange tree 

- a variety of citrus . 


மகாபூசுரபி , புன்னை , a tree - Alexandria 

laural Celophyllum apetalum . 


மகாபூதம் , பஞ்சபூதம் , five elements -- gross 

elements as opposed to suble elements . 


மகாபூதம் , gross element , 


மகாகபொம் , கொம்பட்டி , a creeping plant 

water melon Bryonia callosa or Citrullus 
vulgaris . 


மகா மூலி , 

ஆகாச கருடன் கிழங்கு , 

Sky root Climbing 
மகாமூலிகை, shrub - Bryonia epigaea ; 

2. கற்பத்துக்கு உதவும் சட்டமுனிவாத நூல் 
1000 த்தில் சொல்லியுள்ள 23 சிறந்த மூலி 
கைகள் , the 23 superior drugs related in 
the Tamil alchemical science 1000 of the 
Siddhar named Satta Muni All healing 
drugs of high potency . They are the drugs 
which secure for the user a mastery over 
the body . They are the lords of all the 
medicinal herbs and are followed by the 
rejuvenation of the system and enable the 
user to live for hundreds of years on the 
earth in the full enjoyment of a new body . 
The regime of diet and conduct is the same 
as for the Soma plant . 


மகாபெலா , See மகாபலா 


மகாபேகன் , தவளை , frog . 


மகாபைசாசிகம் , ஓர் கிருதம் , இது பைத்தி 
யத்திற்குதவும் , a medicated ghee for 
insanity . 


மகா பிரளயம் , dissolution 

dissolution of universe ; 
deluge . 


Compare this with ambrosia which is 
known in Ayurveda by the epithet of Soma , 
used for the prevention of death and decay 
of the body . The soma plant is classified 
into 24 species according to the difference 
of their habitats, structures epithets and 
potencies . Although it is mentioned in 
Rig Veda , it is now a days not within our 
reach . 


மகாப்பிராசத்தி , ஓர்வகை அப்பிரகம் , a kind 
of mica . 


மகாமூஷிகம் , பெருச்சாளி, bandicoot . 


மகாப்பிரியபான்னி , சிறுவிடு கொள் , which 
see , 


மகாமேகரோகம் , பிரமேகம் , which see , 


மகாமகரப்பூ , வழலை , which see . 


மகாமேதை , மருளூமத்தை , which see . 


மகாமேதைகண்டியல் , வெள்ளை , white 


மகாமக விருட்சம் , கற்பக மரம் , a celestial 

tree which gives whatever is wished for. 


மகாமேதோ, see மகா மேதை. 


மகாமண்டூரம் , a calcined red powder pre 

pared from iron gross . 


மகாமதம் , வெறி , intoxication 


madness , 


மகாயோனி , வாயுவானது யோனி கருப்பம் 
இவ்விடங்களில் புகும்போது அல்குலில் 
சதை வளர்ந்து விலாசமாக பருக்கும் ஓர் 
வகையான பெண்களுக்குண்டாகும் நோய் , 
a disease of the vagina wherein it is extre 
mely dilated. 


மகாமரு , கருப்பு வாகை , black species of 

வாகை , which see . 


மகாரச சூதம் , ஓர் மாமரம் , a kind of mango 

tree . 


மகாமால் , வில்வயிலை , leaf of bael tree . see 

மகாபத்திரம் , 


மகாரசதம் , பொன் , gold 


மகாமாயை , see மாயை . 


மகாமுகம், முதலை , crocodile . 


மகாரசம் , ஓர் மரம் , a tree ; 

ஓர் மரம் , a tree ; 2. கஞ்சி , rice 
water ; 3 காடி , any fermented liquid . 


3503 


மகாவன்னி 


மகாவில் 


மகாரசனம் , 


see மகா ரசதம் , 


சலோதர 


மகாவன்னிரசம் , 

ரோகத்திற்குக் 
கொடுக்கும் ஓர் ஆயுள் வேத மாத்திரை . an 
Ayurvedic pill given for ascites . 


மகாரசிங்கி , 


நாதம் , ovum . 


மிளகு , 


மகாரசிதகாரம் , 

nigrum . 


pepper 


Piper 


மகாரசிதம் , மாமரம் , mango tree . 
மகாரம் , கல்லுப்பு , rock salt ; 2. மகார 

வெழுத்து , the mystic letter ம . 
மகாரவி , கறுய்பரிசி , black rice . 


மகாவா தரோகய் , நரம்பைப் பற்றிய வியாதி 
மருந்தினால் தீர்ப்பதற்கு வசப்படாமலும் 
ஏதாவது ஒரு உறுப்பை நாசப்படுத்தும் 
வாதரோகங்கள் , இது ஆயுள வேதத்தின் 
படி 16 வகை. nervous disease such as palsy 
neuralgia etc. 


மகாரவுப்பு . கல்லுப்பு , rock salt . 
மகாராத்திரம் , நடு ராத்திரி , midnight . 
மகாராச மிருகாங்கம் , க்ஷயம் , காசம் , பாண்டு 
முதலிய நோய்களைப் போக்கும் ஓர் ஆயுள் 
வேத மாத்திரை, an Ayurvedic medicine 
used for consumption , bronchitis, anaemia 


மகாவிக்கல் . அதிக சப்தத்துடன் பிறக்கும் 

விக்கல் , hiccups which produces a feeling 
of crushing pain at the vulnerable parts 
stretches out the body ! n full shaking all the 
limbs and causes severe thirst , it occurs 
with a considerable force accompanied by 
a loud sound . 


மகாவிஷம் , ஏறில் இறங்காத விஷம் , an 

incurable poisonous bite . 


etc. 


மகாராச யோகி , 
comphor . 


பச்சைக் கற்பூரம் , cruda 


மகாவிஷ்ணு , மலையாறு , Mountain river . 


மகாவிந்து , அப்பிரகம் , mica , talc . 


மகாரிட்டம் , மலைவேம்பு , mountain neem 

Melia azedirachta . 


மகாவிம்பம் , 

emerald . 


மரகதம் , a 


precious gem ; 


மகாரேவதம் , முட்பலாசு , which see . 
மகாரோகம் , குட்டம் முதலான பெருவியாதி , 

big diseases like leprosy etc. 


மகாவியவீழி , விருசு , a tree , 


மகாலிங்கம் , a tree 

bera savietenoides . 


Weaver bean - Schre 


மகாவியாதி , a deep seated disease seriously 

affecting the vital principles foreboding a 
fatal , termination as பிரமேகம் , வாதநோய் , 


மகாலோகம் , காகம் , crow . 


மகாவக்கினி , 


மகா விருகதி , சேம்பு , a garden plant - Co 

locasia antiquorum or caludium nymphaci . 
folium . 


see 


கமலாக்கினி , 


மகாவன்னி , 


மகாவிருக்கம் , சதுரக் கள்ளி , a kind of 

Square spurge - Euphorbia antiquorum 
alias E. nerifolia . 


மகாவசந்தகுசுமரகதம் உதர நோய் , உன் 

மாதம் , பாண்டு , விஷபேதி , குன்மம் , வீக் 
கம் , க்ஷயம் , சுவாச காசம் , மேக நீர்ப்பேதி , 
குறை நோய் , மார்புவலி இவைகளைப் போக் 
கக்கூடிய ஓர் ஆயுள் வேத மாத்திரை . an 
Ayurvedic pill capable of curing some com 
plicated diseases as stomach complaints, 
lunacy , dropsy , cholera , dyspepsia swelling 
consumption , asthma , diarrhoea to venereal 
causes , leprosy chest complaints etc. 


- 


மகாவிருட்சம் , சதுரக்கள்ளி , see மகாவிருக் 

கம் ; 2. கொடிக் கள்ளி Sacrostemma 
intermedium ; 3. மராமரம் , a tree ~ Apo - 
rosa lindliyama ; 4. ஓமை ; which see , 


மகாவிருட்சாதி , புல்லூரி, a parasite plant . 


மகாகவி , see மகாவல்லி , 


மகாவிருத்தம் , see 


மகா விருக்கம் , 


மகாவல்லி , வசந்த மல்லிகை . a jasmine cree 

per of the spring season ; 2. வில்வம் , bael 
tree .. 


மகாவிருத்தி , see 


மகா விருகதி , 


கம் 


மகா வன்னி, சூதம் , mercury ; 2 , See 

லாக்கினி , 


மகாவில் , பேராமுட்டி , a medicinal plant -- 

Pavonia odorata . 


3504 


மகிளம்பூ 


மகோதரசுரூபி 


மகாவில்வம் , a tree -Limonia acidissima . see 

நாயெலுமிச்சை , 


மகிளி , மயிலிக் கீரை , மகிளியில் இரும்பைக் 

காய்ச்சித் தோய்க்கப் பொன்னாகும் , a kind 
of vegetable green . It is said to be capable 
of transmuting iron into gold . 


மகாவினிதம் , பேராமுட்டி , a medicinal plant 

see முகாவில் . 


f 


மகிள் , முள் மகிழ் , Indian bully tree - Sider 

oxylon tomentose . 


| 


மகாவின் பால் , 


பசுவின் பால் , cow s milk . 


மகீ , பசு , cow ; 


2. பூமி , earth . 


மகாவீரம் , குயில் , a bird - Indian cuckoo . 


மகீசனி , ஐந்திலை நொச்சி , a smail tree - 
Vitex negundo . 


மகாவெள்ளை , 


படிகக் கல் , a crystal stone , 


மகீருகம் , மரம் , a tree ; 2. தாவரம் , plants . 


மகாவேகம் , குரங்கு , animal 


Monkey . 


மகீலதை , நாங்கூழ் , vermiform appendix . 


மகானிலம் , தகரை , a plant 


Cassia tora ,, 


மகுடம் , மறைவு , as in கண் ம.தடம் , dimness 


of the eye 


மகான் . 


a great personage . 


மகுஷ்டகம் , - Phaseolus aconite folius . 


மகான்னம் , --Euruale ferox alias Anneslea 

spinosa . 


மகுமம் , மார்பு , breast ; chest . 


மகுரக்கா , வழுதலை , brinjal plant . 


மகி , தேவாங்கு , an animal which see . 


மகுரம் , கண்ணாடி : பளிங்கு , mi r ro r ; 
2. பூமொக்கு , flower bud 


மகி.கை , மூடுபனி , mist . 


மகிடம் . 


எருமை , buffalo . 


மகிடரோசனை , கோரோசனை , a biliary cal 
culus found in the abodomen of a buffalo , 

, 


மகுலம் , see மகிழமரம் , the bark is red and 

is bitter astringent and mucilaginous . It is 
a tonic and periodic. Water distilled from 
flowers is used in melancholia Flowers 
though not attractive in appearance is very 
fragrant . Berries are sweet and eaten . 


மக் 


மகிடி , நரம்பு பிசகல் . , be sprained ; 2 . 

களித்தல் , be dislocated , relapse . 


மகுளம் பல் , கவிழ்தும்பை , a plant - Nepata 
indica . 


மகிந்தகம் , எலி , rat ; 


2 . 


கீரி , mungoose 


மகூலம் , மலர்ந்த பூ , blossomed flower . 


மகேசம் , அப்பிரகம் , mica 


மகிமை , கொங்கணவர் , one of the Sid 

dhars named Konganavar , the author of 
several Tamil Medical Works . 


மகேசுவரி , தீமுறுகல் பாஷாணம் , 
phorus . 


phos 


மகிரி , நீலஞ் சோதி , a plant which see . 


மகேந்திரகதலி , ஓர் வித வாழை , a plantain 
grown in மகேந்திரம் . 


மகிழ மரம் . ஓர் பூ மரம் , a flowering tree 

Mimusops elengi. Title 
மகிழம் , from the fragrance of its 

flowers see மகுலம் ; 2. சீமை மகிழ் . a 
tree 

Chrysophyllum coinito . 


மகேந்திரசாலம் , அறுபத்தி நான்கு கலைக்கி 
யானத்தி லொன்றாகிய ஓர் மாய சாலம் , a 
kind of magic being one of the 64 arts and 
sciences ., 


மகிழம் பழம் , fruit of மகிழம் , which see . 


மகேந்திரம் , மகேந்திரமலை , 


Eastern ghats . 


மகிழ் மலர் , மகிழம் பூ . fragrant flower of 

மகிழ மரம் which see . 


மகேருகம் , ஓர் வகை மலக்கிருமி , a kind of 

worm in the intestine , 


பட்டாவியா மகி 


மகிளம் , see மகிழம் ; 2 
ழம் , 5ee சீமை மகிழ் . 


பகிளம் பூ , 


மகிழ மரத்தின் பூ , 


see மகிழ் 


மகோதரசுரூபி , முடக்கொற்றான் , a creeper ; 

- baloon vine palsycurer - Cardiospermum 
halicacabum . 


+ 


மலர் 


3505 


மக்கம் 


மக்கா திருநீற்றுப்பத்திரி 


மகோதம் , see மகிழம் . 


a tree 


Ficus reli 


மகோதயம் , அரசமரம் , 

giosa . 


மக்கலவாயு , பிரசவித்தவு ... னே யோனியைச் 
செவ்வையாய்ப் பிசைந்து வெளிக்காற்று 
நுழையாதபடி துணியால் இறுக்குக் கட்டு 
தல் வழக்கம் , அப்படிக்கட்டாவிடில் காற்று 
நுழைந்து யக்கலவாயு உண்டாகும் , a 
disease caused by mismanagement after 
delivery ; by not putting tight bandage 
round the abdomen 


மகோதரக் குணம் , ( மகா + உதரம் ) . 


வாடியே 


" மகோதரமான போதே வாய்வதும் நேரே யோடும் 
மகோதரமான போதே 

யூதிக்கொள்ளும் 
மகோதரமான போதே வயிற்றடி புறங்கால் வீங்கும் 
மகோதரமா போதே வந்திடும் குணமி தாமோ . 


மக்கல் , பழமையாகி கெட்டுப்போதல் , musty . 


மக்கல் நாற்றம் , ஓர் வகைத் துர்க்கந்தம் , 
கெட்ட நாற்றம் , fusty . 


an abnormal collection of serous fluid in 
the peritonial cavity . It is marked by fluct . 
uant painless swelling of the abdomen , It 
is due to local inflammation of the perito 
nium or to obstruction of venous circul 
ation Ascites ., 


மக்கல்லசூளை , see மக்கல்லம் , ஓர்வித சூலை 
நோய் , see மக்கல் வாயு . 


மகோதரம் , உடம்பில் வெப்பம் அதிகரித்து 
நீருண்டாகி உடம்பு கனத்து வயிற்றில் வாயு 
வும் நீருங் கோத்து பெருக்கும் , இராக் காலத் 
தில் வாயு கலைந்து வாதை மிகவுண்டாக்கி 
நெஞ்சுலர்ந்து தாகம் ஆயாசம் இவைகளை 
யுண்டாக்கும் ஓர் நோய் , கவுசை முற்றி 
மூன்று திங்களில் அடிகால் வீங்கி , கண் 
நீலமாயிருக்கும் ; நீர் பெருவயிறு, see 
மகோதரக்குணம். 2 , சுக்கிலம் , semen . 


மக்கல்லம் , பிரசவித்த பெண்களின் கருப் 

பையிலிருந்து அழுக்கு சரியாய் வெளிப் 
படாததினால் ஏற்படும் ஓர் கருப்ப தோஷம் . 
a disease in which lochia of newly delivered 
woman is obstructed in its exit by the 
local vayu and thereby causing growths 
( nodules ) below the naval on the sides of 
the pelvis or of the pubis . Severe piercing 
pain is felt about the region of navel 
stomach and bladder . 


மக்களிக்கு சுரம் , பழஞ்சுரம் , relapsing fever . 


மகோதர வியாதி 

குணம் , நீர் நோயின் 
குணம் , Leucophlegmatic . See மகோதரக் 
குணம் . 


மக்களித்தல் , சுளுக்குதல் , Sprain ; 2. வியாதி 

மீண்டும் வருதல் , relapsing of any disease; 
3. புரளுதல் , dislocating . 


மக்களிப்பு , see மக்களித்தல் . 


மகோதரன் , தீராப்பசியன் , a 

person with 
ravenous appetite which never gets 
appeased , 


மக்களுறை , மக்கள் மருந்து , medicine intended 
for human being .. 


மகோந்நதம் , பனை மரம் , 

Borassus flabellifer . 


palmyra tree 


மக்கள் , மனிதர் , human being . 


மக்கனம் , அமிழ்தல் , drowning . 


- 


மகோர கட்டம் . வெள்ளைப் பூண்டு . garlic 
Allium sativum . 


மக்கனீசம் , தங்கம் , refined gold . 


மகோற்பலம் , தாமரை , lotus flower . 


மகௌடதம் , சுக்கு , திப்பிலி வசம்பு , the 

group of three drugs namely · dryginger , 
long pepper and sweet flag . 


மக்காசோளம் , பெரிய சோளம் 

அல்லது 
துலுக்கச் சோளம் , Maize - Indian corn 
Zea mays alias Holchus sorghum . It is a 
tonic demulcent, aphrodisiac alterative , 
It is beneficial in cases of piles abdominal 
tumours , boils opthisis 


மகௌடதி , நன்மருந்து , acommon term used 

for different surgical medicanients . 


மக்கடம் , 
மர்க்கடம் , 


} 


குரங்கு , animall 


monkey . 


மக்கா திரு நீற்றுப்பத்திரி , ஜப்ஜாவிலை , மிக்க 
வாசனை 

யுடையதும் சின்னி யிலையைப் 
போன்றதுமான 

மக்கா தேசத்திய பூடு . 
இவ்விலையினால் தங்கம் மெழுகாகும் . a plant; 
holy ashes leaf; Ocimum basilicum . Sweet 
smelling plant ; the leaves are used to turn 
gold into wax like substance . 


மக்கம் , எருக்கு , a plant - Calotropis giganten . 


3506 


மக்குரு 


மங்கார நெய் 


மக்கி , ஓர் பிசின் , gamboge Stalaginits 

gambogioides ; 2. ஓர் குளிகை , a kind of 
pill : 3. இரேவல் சின்னிப்பால் --- Rhubarb 
milk . 


மக்குலம் , சிலாசத்து , a substance said to be 

oozing out from mountain . 


மக்குலி , 


} 


ஓர்வகைப் பூடு , a kind of herb . 


மக்மல் , 


NOTE : Product of Garcinia morella 

yellow resin imported from China . Siam 
and Ceylon , It occurs in three forms rolls 
of solid cylinders or hollow cylinders or 
cakes . Inodorous and insipid to taste it is 
drastic cathartic . 


மங்க காய் , மாங்காய் , mango . 


மங்கணக்கா , நெல்லிப் பருப்பு , seed of indina 
goose berry .. 


மக்கிகா , எருக்கு , mudar plant 

gigantia . 


Calatropis 


மங்கலகரப் புல் , அறுகம் புல் , the dub grass 

or devil s grass Cynoden dactylon . 


மங்கலப்பிரதை , மஞ்சள் , turmeric . 


மக்கிக் கலவை , பிசின் கலப்பு . a compound 

of gamboge .. 


மங்கல வீரியம் , ஓர்கொடி , a climber . 


மக்கிக் கிழங்கு , இரேவல்சின்னிக் கிழங்கு , 
which see . 


மங்கலா கரம் , நீண்டபுடலை , snake gourd 

Trichosanthes anguina . 


மங்கலி , சீதேவி செங்கழுநீர் , which see . 


மக்கிசா புகையிலை , மூக்குத்தூள் புகையிலை , 
tobacco used for preparing snuff . 


மங்கல்லீயம் , சந்தனம் , செவ்வியம் , தயிர் , 

பொன் , the group of four drugs - Sandal , 
pepper creper , curd and gold . 


மக்கிச் செடி , மக்கிப்பிசின் எடுக்கும் மைசூர் 
கன்னடம் ஆகிய விவ்விடங்களில் விளையும் 
ஓர்வகைச் சீனச்செடி , a kind of tree yield . 
ing gambogi . 


மங்கலியகதக் , 


} 


சிறுகடலை , small gram . 


மங்கலியகம் , 


மக்கிப் பால் , சியாம் தேசத்திலிருந்து வரும் 
ஓர்வகைப் பிசின் ; செடியில் மஞ்சள் நிற 
மாக உறைந்த பால் , a kind of gum derived 
from a tree in Siam . 


மக்கி மரம் , See மக்கிச்செடி , Ceylon gamboge 

Garcinia morella or G. elliptica ; tittle 
from the colour of the bark whitish clay , 
tree of 60ft high , bark turns black on drying 
thick bark of rusty colour . From tender 
twigs and fissures in the bark exudes a 
bright yellow juice which generally dries 
in the sun .. 


1.மங்கலி ரோகம் , ஆண்குறியிலும் பெண்குறி 
யின் புழையிலுமுண்டா தம் மீத்தோல் சீழ்க் 
கட்டி கள் ; இதற்கும் கொருக்குப் புண்ணிற் 
கும் பேதமுண்டு ; இது சங்கமத்தினா லேற் 
படும் தொத்து நோய் , a disease of the geni 
tals of both male and female due to 
intercourse . It is different from Syphilitic 


sore . 


மங்கல் , இறத்தல் , dying ; 2. கண்ணொரி 

குறைதல் , dullness of eye sight . 


There is another variety called Siam gam 
boge tree which is true ; one of the best 
purgatives in this country and a much 
stronger drug than jalap . 


மங்கல்லியம் , சந்தனம் , Sandal . 


மங்கல் வெளுப்பு , pallor . 


மக்கி முக்கி மரம் , ஓர் பிசின் மரம் , Indian gam - 

boge tree . 


மங்கல் வெள்ளை , paleness . 


மக்கிறந்தம் , பித்தளை , brass . 


மங்களியம் , அரசமரம் , a tree - Ficus reli 

giosa ; 2. பாலை , Palai tree . 


மக்கு , மந்ததணம் . dullness . 


மங்களை , ஆயுள் காலத்தின் ஒரு வகுப்பு , one 
of the three periods of life . 


மக்குதல் , See மக்கல் . 


மக்குரு , எலும்பு இளைத்தல் , emaciated bone . 


மங்கார நெய் , சுறாமீன் நெய் , shark liver 
oil . 


3507 


மங்கையர்பால் 


மசம் 


மங்காரம் , சுறாமீன் , shark . 


மங்கையர் பூத்த நாள் , the day of puberty . 


மங்கிலம் , காட்டாக்கினி , wild fire. 


மங்கையர் பூப்பு . சூதகம் 


Menstruration . 


மங்கிளிய கெசநாசனி, வன்னி , which see . 


மசகம் , கொசுகு , mosquito . 

கு . mosquito . 2. மயக்கம் , 
giddiness ; 3 மயிர் , hair , 


ப 


மங்கு , முகத்திலுண்டாகும் ஓர் மங்கல் நிற 
மான படை , இது ஓர் துர்க்குறி , see 
வங்கு , dis colouration of the skin specially 
in the face; 2 Porcelain . 

. 


மசகம் , பாலுண்ணி , painless black or white 

eruptions on the surface of the skin resem 
bling pulse in shape caused by aggravated 
condition of the bodily vayu - Lischen . 


மங்குத்து வலி , கர்பிணியின் 
மண்குத்து நோய் . 


நோய் , see 


மசகி , அத்திமரம் , fig tree -Ficus racemosa . 


மங்குஸ்தான் , ஒர்வகை சீனப்பழம் , Mangos 
teen Garcinia mangostena. 


மசகிற்புள் , ஓர் கடற் பறவை , 

ஓர் கடற் பறவை , a species of 
sea gull 


மசகுதல் , சுணங்கல் , மயங்குதல் , to become 
giddy . 


மங்குஸ்தான் பழவோடு , ப்பழத்தின் 
மேலோட்டை சத்து இறங்கும் படி கஷாயம் 
வைத்து , பெண்கள் யோனி அல்லது ஆச 
னம் வெளி தள்ளினால் 

கஷாயத்தினால் 
அலம்பிவர சுருக்கமடைந்து உள்ளுக் கிழுத் 
துக் கொள்ளும் , strong astringent ; used 
for dysentery and its decoction for prolapse 
of anus and uterus . 


மசக்கல் , தன்வசமாக்கல் , to bewitch ; 

, to 
enchant ; to charm 


மசக்கு , as in மாதர் , கை மசக்கு . 


மங்குரம் , பளிங்கு , mirror . 


மசக்குதல் , கசக்குதல் , pressing round ; 2 . 

கலக் ததல் , mixing ; 3. மயக்குதல் , to 
cause giddiness . 


மங்குல் , இரவு , night ; 2. மேகம் , cloud , 


மங்குவிட்டம் , அனுமூலு அவரை , மொச்சை , 
field bean Dolichos lablab ( typicus ) . 


-- 


மசக்கை , கருப்ப மசக்கு , morning sickness 

of pregnant woman ; 2. கருப்பத்தால் தலை 
முழுக்கு வராதிருத்தல் , suppression of 
menses due to conception ; 

3. கருப் 
பிணிக்குச் சாப்பாடிறங்காமல் மயக்கமுற்றி 
ருத்தல் , longings or aversions of conceived 
woman with giddiness 


மங்கை , கற்றாழை , aloe ; 2. இரசம், mercury , 
3, 12 வயதுப் பெண் , girl of 12 years, 
மங்கைக்கு அமுதம் தங்குமிடம் உதடு . 


மங்கை குணமாதர் , முந்திரை , which see . 


மசக்கைக்காரி , மசக்கையாக இருக்கும் கருப் 

பிணி . pregnant woman suffering from 
morning sickness . 


மங்கை சரக்கு , சுரோணிதம் , 

menstrual 

2. பெண் சுக்கி 
மங்கை நாதம் , லம் , female sperm . 


மசங்குதல் , மயங்குதல் , to get enchanted . 


மங்கைமூலி , வெள்ளை நாயுருவி , a white 

species of the plant Indian burr - Achyran 
thes aspera . 


மசதி , கடுகுரோகிணி , 

Picrorrhiza kurroa , 


a medicinal root -- 


கொன்றை , 


மசந்த கடுக்கை , செழுமலர்க் 

large flower cassia Cassia florida . 


- 


மங்கையக் கண்ணி , கற்பூரவல்லி , country 
borage --Coleus aromaticus alias C. amboy 
nicus. 


மசமசத்தல் , தினவு கொள்ளல் . itching .. 


மங்கைய நாதம் , see தேள் கொடுகியிலை . 


மசமசப்பு , சொறிவு , itching sensation . 


மங்கையரை மேவல் , பெண்போகம் , பெண் 
களைப் புணர்தல் , intercourse with woman . 


மசமசெனல் , 


see மசமசத்தல் . 


2 . 


மங்கையர் பால் , முலைப்பால் , human breast 

milk .. 


மசம் . அளவு , 

mosquito ; 3 
sound . 


measure ; 

கொசுகு . , 
கோபம் , anger ; 4. ஒலி 


3508 


மசிவு 


மச்சமாமூகம் 


மசரகம் , குருவி , a bird - sparrow . 


மசுக்கரம் , மூங்கில் , bamboo . 


மசரதம் , பேய்த் தேர் , mirage . 


மசுக்கரவி , மிதிபாகல் , a creeper bitter 

gourd small variety - Momordica charanta . 


மசரசமலர் , 


மசுரம் , கடலை , gram ; pulse . 


மசூசிகம் , see மசூரிகம் . 


மசரைப்புழு , குழந்தைகளுக்கு சீதம் கருத்து 
நுரைத்து கழியும் ஓர் வகை நோய் , 

a dis 
ease in children accompanied by black 
mucus clots ; 2. செறி புழு , a kind of worm 
in the intestine . 


மசூாம் , மூட்டுப்பூச்சி , bug . 


மசரோகம் , மறு , 
lichen . 


wart ; 2 . 


பாலுண்ணி ; 


மசூரி , குருநோய் , Small pox - variola , 

The yellow are copper 
மசூரிகம் , coloured pustules or erup . 

tions attended with pain , fever and burning : 
appear all over the body , face and inside 
the cavity of the mouth . See சின்ன 
அம்மை . 


மசண்டை , அந்திநேரம் , dusk of the evening , 

Sun set . 


மசாரகம் , இந்திர நீலமணி ; a kind of blue 

stone . 


மசூரிகா ரோகம் , சுரத்தினால் உடம்பு முழுதும் 
குருவெழும்பும் நோய் , a disease - eruptive 
fevers . 


மசாரம் , மரகதம் , a precious gem - emerald ; 

2 நீல ரத்தினம் , a blue gem sapphire . 


மசூரிகை , see மசூரி ; 2. கடலைக்கட்டி , boils 

of the size of gram . 


மசாலை , சம்பாரம் , condiments ; 2. குதிரைக் 
குக் கொடுக்கும் மருந்து . medicine given for 
horse . 


மசூரிப் பருப்பு . a kind of pulse . 


மசானைப் புல் . 


மச்ச குட்டம் , ஏலாவாலுகம் , which see . 


மசானச் சாம்பல் , பிணம் சுட்ட சாம்பல் , ashes 
of the corpse or dead body . 


மச்சங்கள் , இலாஞ்சன ரோகம் , moles . 


மச்சங்கொல்லி , புகையிலை , tobacco . 


மசானம் , சுடலை , cremation ground ; 2 . 

LOUJITG07 , burial ground . 


மச்ச சல்லி , 


} 


மீன் எலும்பு . fish bone . 


மச்ச செல்வி , 


மசிகாந்த சாதி , சைதன்னிய பிரகாசி சாதி 
யாகிய ஆண்சாதி வகையிலொன்று , one 
of the four classification of men . 


மசிதல் , நசிந்து குழைதல் , to be reduced 

to a pulp .. 


மச்சதாது , அஸ்தி தாதுக்குள்ளிருக்கும் ஓர் 
வகைத் தாதுப்பொருள் ; இது குறைந்தால் 
எலும்பில் துவாரம் விழும் , marrow of the 
bone . 


மசித்தல் , நேகவரைத்தல் , grinding to a fine 

paste or powder . 


மச்சதாதுகத சுரம் , a fever affecting the 

marrow of the bone . 


- 


மசியம் , கருஞ்சீரகம் , black cumin seeds 

Nigella sativa ; 2. மிளகு , pepper - Piper 
nigrum bitter gourd ( small variety • 
creeper Momordia charanta . 


மச்சத்தில் செனித்த மலக்கல் , பொன்னம்பர் , 

amber of a gold colour ; a mineral des 
cribed in the Tamil Siddha Medical science . 


மீனெலும்பு , fish bone 


மசிர் , அறுகு , dubgrass - Cynodon dactylon ; 

2. மயிர் , hair . 


மச்சத்தின் கச்சம் , 

cuttle bone . 


மசிவு , see மசிதல் . 


மச்சமா மூகம் , புல்லுருவி , a parasitic plant . 


3509 


மச்சியாச்சி 


மஞ்சகாசிரயம் 


மேஷ் 


மச்சிருங்கி , களா விழுதி அல்லது 
சிருங்கி . Indian ipecacuanha 

Gymnema 
sylvestre . 


மச்சினேயம் , கம்பம்புல் , a kind of grass . 


மச்சமுனி , ஓர் சித்தர் ; இவர் பிண்ணாக்கர் 
வளர்த்த பிள்ளை ; மேலும் அவரின் மாணாக் 
கருமாவார் ; சதாசிவன் கால ஞானத்தை 
உமாதேவிக்கு உபதேசிக்கும் போது உமா 
தேவி தூங்கிவிட அப்பொழுது கேட்டுக் 
கொண்டிருந்த மீனை மச்சமுனியாக ஈஸ்வ 
ரன் உற்பவிக்கச் செய்த ஓர் சித்தர் இவர் 
என்பதாக ஒரு கதையுண்டு, remarkable 
poet and philosopher who compiled seve 
ral works on medicine and alchemy in 
Tamil .. He was living in the same period 
as Agastiyar . History of his birth is given 
above 


மச்சேந்திர நாதன் , நவநாத சித்தரில் ஒரு 
வர் , one of the Siddhars . 


மச்சேந்திரன் , மச்சமுனி நாயனார் , a siddhar . 


மச்சமுனி திருமந்திரம் , 
காண்டம் -800 . 


மச்சமுனி 


கடைக் 


மச்சை , உட் சுரம் , internal fever . மூளைச் 
சத்து , marrow of the bone . (எலும்புக் தள் 
எரிருக்கும் மூளைச் சத்து ) எலும்பின் மத்தியி 
லிருக்கும் பசை) ; 2 . கடலிலுண்டாகும் 
மீனெலும்பு ; cuttle bone ; 3. மீனம்பர் . 
amber , a mineral . 


மச்சம் , மீன் , fish ; 2. இலாஞ்சனம் , mole . 


மச்ச ரூபன் , காய்ச்சு பாஷாணம் , a kind of 


மச்சை சமுற்பவம் , சுரோணித கீர் ,, mens 
trual blood . 

. 


arsenic . 


மச்சனா, ஆத்து முள்ளங்கி , raddish . 


மச்சை தாதுக் கிருமி , எலும்பின் மச்சையை 
யுண்ணும் கீடம் , parasite or germ that eats 
the marrow . 


மச்சா மேகம் , இது நாவல் வேரினால் தீரும் , a 

variety of Mega disease, It is cured by the 
infusion of the root of jambolana . 


மச்சைத் துவாரம் , medullary cavity . 


மச்சானுகதம் , impacted fracture . 


மச்சையெலும்பு , எருதின் மச்சை யெலும்பு . 

medulla rubra ; 2 . நிண வெலும்பு . 
marrow bone .. 


- 


மச்சி , பூனைக்காலி , a climbing plant ; cowitch 
Mucana pruriens ; 

2. கிச்சிலி , orange ; 
3. கணுக்கால் எலும்பு , ankle bone . 


மச்சையுருக்கி , எலும்பினுட்பசை வற்றுதல் . 
atrophy of bone marrow Panmyeloph 
thesis . 


மச்சிகை, 

curd .. 


மோர் , butter milk ; 2. தயிர் , 


மச்சை வாதம் , நாரத்தை , bitter orange 

Citrus family .. 


மச்சிக்கண்ணி , பொன்னாங்கண்ணி , sessile 

plant Illecebrum sessile alias Alternan 
thera sessile .. 


- 


மச்சை வித்திர தி , எலும்பின் மூளையைத் 
தாக்குமோர்விதக் கட்டி , abscess affecting 
the marrow . 


மச்சிக்கொடி , பூனைக்காலி ; see மச்சி . 


மச்சிப்பாசி , See மச்சியாச்சி . 


மச்சோமம் , osteoclastoma . 


a 


மச்சியம் , கடுகுரோகிணி . root used as 

purgative -- Picrorrhiza kurroa . 


யஜ்ஜா , see மச்சை , எலும்புக்குள் அடங்கி 
யிருக்கும் கொழுப்பு சம்பந்தமான சோறு 
போன்ற ஏழாவது தாது . 


மச்சியாகிதம் , 

eclipse plant 


பொற்றிலை கரிப்பான் , 
• Eclypta latifolia . 


மஸ்து , மதம் , lustiness . 


a 


மஸ் மாஞ்சரி , உத்தாமணி , 

Daemia extensa . 


மச்சியாங் கண்ணி , பொன்னாங்கண்ணி , see 
மச்சியாச்சி . 


creeper 


மச்சியாத்தி , 


மஞ்சகம் . கொக்கு , a bird ; stork . 


பொன்னாங்கண்ணி , sessile 
plant - | llecebrum sessile 
alias Alternanthera sessile , 


மச்சியாச்சி , 


மஞ்ச காசிரயம் , மூட்டுப் பூச்சி , bug . 


3510 


மஞ்சட்காஞ்சி 


மஞ்சட்கிவேதகம் 


மஞ்சக் கடப்பை , see மஞ்சட்கடம்பு . 


மஞ்சட் காட்சி , பார்ப்பவை யெல்லா மஞ்ச 

ளாகத் தோற்றல் , ? condition in which 
objects looked at appear yellow - Xantho - 
psia . 


மஞ்ச கணை , சுரம் , தாகம் இவைகளுக்குப் 
யோகிக்கும் ஓர் சரக்கு , a drug used for fever 
and thirst . 


மஞ்சக் கல் , உபரசத்திலொன்று . one of the 
120 natural drugs .. 


மஞ்சக் கொழுப்பன் . 


மஞ்சக் கொன்னை , மஞ்சட் கொன்றை , sut 
phur flowered cassia 

Cassia sulphurea . 


மஞ்சட் கடம்பு . ஓர் வகை கடப்பமரம் , a tree 

yellow wood or cadamba - Adina cordi 
folia , 


மஞ்சட் கடாகம் , பொன் முசுட்டை , a climber 

Cissampelos pareira. 


மஞ்சட் கடுக்காய் , வரிக்கடுக்காய் , a variety 

of gall nut . 


மஞ்சட் காமாலை , அக்கினி மந்தித்து அன்னம் 

ஒழித்து கண் மலம் நீர் மஞ்சணித்து இருக் 
கும் ஓர் வகைக் காமாலை நோய் , a disease 
which is characterised by yellowness of 
the eyes and skin due to the existence of 
bile in the blood , by loss of appetite and 
general lassitude yellow jaundice ; 2 . 
குழைந்தைகளுக்கு 2 - டலில் இரத்தம வற்றி 
வெதும் குளுப்பை பாய்ந்து , முகம் , கால் 
வீங்கி , நீர் மஞ்சள் நிறமாய் இறங்கும் ஓர் 
Grow , a disease in children marked by 

anaemia , dropsy and yellow urine . 
NOTE : - Jaundice is caused by a sluggish 

condition of the liver and generally follows 
neglected chlorosis or anemia . 

The body 
becomes greenish dark but generally yellow . 
The patient sees every surrounding object 
yellow . Colour of the urine is red or deep 
yellow , and stools white clay ; loss of stre 
ngth and energy sleeplessness slight fever , 
bodily pain burning sensation , thirst aver 
sion to food loss of digestive power , hatred 
towards sexual indulgense delusion are 
some of the symptoms of the disease . The 
two main classes are : one due to some 
obstruction machanical or caused by disease 
which prevents the out flow of bile from 
the gall bladder ; the other is due to some 
diseases of thie liver eg . cirrhosis . 

The herb Phyllanthus niruri ( கீழாநெல்லி ) 
pulp mixed with cured is given in the morn 
ing for three days with salt free diet . This 
cures the obstructive variety . 


மஞ்சட் கரிசலாங்கண்ணி , மஞ்சள் பூவிடும் 
ஓர் வகை கரிசலை , see மஞ்சட்கரிசாலை , 


மஞ்சட் கரிசாலை , மஞ்சட் கரிசலாங்கண்ணி , 

a variety of eclipse plant bearing yellow 
flowers Widelia biflord. 


-- 


மஞ்சட் கரிப்பான் , பொற்றிலைக் கரிப்பான் , 
see மஞ்சட்கரிசாலை . 


மஞ்சட் கரு , முட்டை மஞ்சள் கரு , yellow 
yolk of the egg . 


மஞ்சட் கலவாய் , ஓர் வகைக் கலவாய் மீன் , 

a yellow perch Serranus borbonicus . 


மஞ்சட் கல் , சொரிப் புள்ளிக் கல் , a kind of 

mineral salt . 


மஞ்சட் கனிச்சி - எட்டி . nuxvomica . 


மஞ்சட் காவி , மஞ்சட் நிறமான காவி , ochre 
of yellow colour . 


மஞ்சட்காளான் , ஓர் வகைக் காளான் , a kind 

of yellow mushroom . 


மஞ்சட் காசித் தும்பை , முகம் , கை , கால் , 

மூத்திரம் மஞ்சள் நிறம் அடைந்து உடம்பு 
முழுவதும் வீங்கி மினுமினுத்து மூச்சிவிடும் 
போது மஞ்சள் நாற்றம் வீசுமோர் நோய் . 
disease marked by yellowness of the whole 
body, swelling and shining of the body and 
the breath smells like turmerict 2 , பொன் 
னிறத்தும்பை . flowering plant with yellow 
flowers -- Bolsam . 


மஞ்சட் கிரிகம் , பொற் குண்டுமணி , jewel 

ler s bead - Abrus precatorius . 


மஞ்சட் கிலுகிலுப்பை , பெருங்கிலுகிலுப்பை , 
large rattle wort — Crotolaria laburnifolia . 


மஞ்சட் காஞ்சி , ஓர் மரம் , a tree ; a species | மஞ்சட் கிவே தகம் , பொற்றிலைக் கரப்பான் , 
of tree - Garcinia inberti . 

see மஞ்சட் கரிசாலை . 


3511 


மஞ்சட்சாரை 


மஞ்ச 


மஞ்சட் கிழங்கு , பேதிக் கிழங்கு , Rhuberb ; 

2. குளிக்கு மஞ்சள் , turmeric used by 
women while bathing . 


மஞ்சட் சித்தகத்தி , மஞ்சட் செம்பை . a small 

tree which bears yeilow flowers Cassia 
cuspidata ) . 


மஞ்சட் கெளிறு , a fish of golden colour. 


செவ்வந்திப் பூ . 


5ee 


மஞ்சட் சித்திரப்பூ . 
மஞ்சட் சாமந்தி . 


மஞ்சட் குச்சி , மரமஞ்சள் , tree turmeric 

Curcuma xanthorrhiza . 


மஞ்சட் சீனக்கிழங்கு . see மஞ்சட் கிழங்கு . 


பொற் குண்டுமணி , 


Barleria cus 


மஞ்சட் குண்டுமணி , 
see மஞ்சட் கிரகம் . 


மஞ்சட் செம்முள்ளி , a plant 
pidata .. 


மஞ்சட் செவ்வந்தி , ஓர் வகை செவ்வந்தி , 
See மஞ்சட் சித்திரப்பூ . 


மஞ்சட் குளியல் , பெண்கள் மஞ்சட் காப் 

பிட்டுக் குளித்தல் , இதனால் வியர்வை நாற் 
றம் கற்றாழை நாற்றம் முகரோகம் போம் , 
bath taken by women by using turmeric . 
This removes the bad smell of perspiration 
etc. 


see 


மக் 


மஞ்சட் சேவிதம் , மஞ்சட் சோளம் , 
காச் சோளம் , 


மஞ்சட்டி , மஞ்சிட்டி , a plant 

folia . 


Rubia cordia 


மஞ்சட் குறவான் , ஓர் கடல் மீன் , a sea fish 

- Trigger fish . 


மஞ்சட் கூவாளி , மஞ்சளரளி , மஞ்சட்பூ பூற் 
கும் அரளிசெடி , a plant with yellow flowers 

Neriumodorum . 


மஞ்சட்பட்டி , ஓர் மஞ்சட் பூண்டு Guiana 

golden funnel dog bane - Allemanda cathar 
tica . 


மஞ்சட்டிகுடி , 


மஞ்சட் கொன்னை , see 

see மஞ்சக் கொன்னை . 


மஞ்சட்கோகினி . மதன காமப்பூ , which see , 


மஞ்சட் பாவட்டை , ஓர்வகைப் பாவட்டை , a 

variety of Pavata indica bearing yellow 
flowers . 


மஞ்சட் கோங்கு , சடைக் கோங்கு , a variety 
of silk cotton tree , 


மஞ்சட்பால் , 


மஞ்சட் சாமந்தி . மஞ்சட் பூடைய சாமந்தி . மஞ்சட் பூ , மஞ்சட் பூ . yellow flower . 

yellow chamomile - Chrysanthemum coro 
narium , 

மஞ்சட்பூ கற்றாழை , Aloe bearing yellow 

flowers Barbadoes aloe . 
மஞ்சட் சாரி , மஞ்சள் வெற்றிலை , yellow 

betel leaf - (betel leaf which turned yellow | மஞ்சட் பூச்செடி , 
due to age . ) 

மஞ்சட் பூதை வேனை , ஓர் கற்ப மூலிகை , a 
மஞ்சட்சாரை, மஞ்சள் + சாரை Rock snake- rejuvenating cleome plant which bears 

Bungarus fasciatus B. annularis . It varies in yellow flowers Cleome chelidoni . 
size from 4 to 6 or 8 ft . body with alter 
nate broad black and yellowish rings exten மஞ்சட் பூலா . மஞ்சட் பூலாங்கிழங்கு Cur . 
ding across the belly . There are 25 to 33 cuma zedoaria . 
of these black rings round the trunk . Lower 
part and throat is uniform yellow . They மஞ்சட் பொரி , சொர்ணபேதி , a mineral dis 
prefer shade to sunshine . They are found solving gold .. 
in the open country , in grass , and low 
jungles ; has bony end of tail .. They மஞ்சணத்தி , நுணாமரம் , a tree with fragrant 
live in holes in the ground . Their bite is flowers - Morinda tinctoria . 
very dangerous but does not cause many 
deaths ,, 

மஞ்சனா Mullotus philipineusis . 


3512 


மஞ்சரம் 


மஞ்சளிள வஞ்சி 


மஞ்சணாங்கு , 


Garcinia spicata , 


Solanum 


மஞ்சரா , மணத்தக்காளி , a plant 
nigrum . 


மஞ்சணதி . மகாமேதை , a plant ( unidenti 

fied ).. 


மஞ்சணாத்தி , 
மஞ்சணற்றி , 


} 


மஞ்சரி , தளிர் , tender leaf ; 2. பூங்கொத்து , 

bunch of flowers; 3. காட்டு மஞ்சரி- Lino 
ciera purpurea ; 4. மலர்க் காம்பு . flower 
staik ; 5 நாயுருவி , a plant ; Indian burr - 
Achyranthes aspera ; 6 முத்து . pearl ; 7 . 
Hill olive - Linoceria wightil . 


See மஞ்சனத்தி . 


மஞ்சணாறி , see மஞ்சணத்தி , 


மஞ்சரிப் புட்பம் , புங்கு , a tree - Dalbergia 

arborea .. 


மஞ்சணாறிச் 
umbellata . 


செடி . 


ஒரு மரம் , 


Morinda 


மஞ்சணி , வேலிப் பருத்தி அல்லது உத்தா 
மணி , a twining creeper 

Daemia extensa 


மஞ்சரீகம் , மெல்லிய மருக்கொழுந்து , a kind 

of tender fragrant plant growing in the 
brackish soil - Southernweed - Maid s love 
--- Artmesla abrotanum or A. austriaca . 


- 


மஞ்சலவணம் . 


மஞ்சணத்தல் , மஞ்சள் நிறமாகல் , to turn 
yellow . 


மஞ்சலி , உருத்திரசடை , see மஞ்சலிக்கான் 


. 


மஞ்சணிப்பு, மஞ்சள் நிறம் , yellowness . 


மஞ்சணிறச் சூரணம் , மஞ்சள் செந்தூரம் , 

yellow colourel calcined powder - Crocus . 


மஞ்சலிக்கான் , உருத்திர சடை , sweet basil 

Ocimum basilicum . See மக்கா திருநீற் 
றுப் பத்திரி . 


மஞ்சணீர்ப் பிள்ளை , வளர்ப்பு பிள்ளை , adop • 
ted child . 


மஞ்ச லோகயம் , தூக்கணாங் குருவி , a bird 

which see the loxia bird that builds hang . 
ing nests on the top of trees 


மஞ்சணுணா, see மஞ்சணத்தி . 


மஞ்சணை , எண்ணெய்க் குங்குமம் , 3 red oily 
powder ; 2. முசலை ; ஓர் ஜாலமூலிகை , a 
herb used in magic . 


மஞ்ச வாகை , ஒருவகை வாகை , a variety of 

Sirissa tree -- Mimosa sirissa , 


மஞ்சதரம் , fascia . 


மஞ்சளந்தி மல்லி , மஞ்சள் நிறப் 

மஞ்சள் நிறப் பூவுடைய 
பத்திராக்ஷை, yellow flowered - Mirabilis 
jalappa 


மஞ்சதி , கையாந்தகரை , 
prostata , 


a plant -- Eclipta 


மஞ்சளரளி , மலையாளி 

Thevetia nerifolia . 


தங்க அரளி 


மஞ்சநீலம் , துருசு . copper sulphate . 


மஞ்சளரும்பி , } tinea prepared arsenic. 


பாஷாணம் , a 


மஞ்ச பத்திரி , அயச்சோடம் , a carnivorous 

plant ; பஞ்ச பத்திரி, இது தங்கத்தைச் 
செந் தூரிக்கும் - Drosera indica calcifies 
gold , very useful for tuberculosis . 


மஞ்சளலரி , ஓர் அலரி , oleander bearing 
yellow flowers 

Nerium odorum . 


மஞ்சமம் , அரக்காம்பல் , red water lily plant . 


மஞ்சளாவாரை , ஆவாரை , a shrub - Cassia 
auriculata .. 


மஞ்சம் , கொம்மட்டி மாதுளை அல்லது சீதளை 

Citrus medica - medica ; 2. தட்டில் 
cot ; 3. கடல் , sea . 


-- 


மஞ்சளிளங் கலையன் , ஓர் நெல் , a variety of 

paddy . 


மஞ்சம் புல் , நுணா 


Morinda tinctoria . 


மஞ்சளிள நீர்த் தென்னை கௌளி பாத்திரத் 
தென்னை , See மஞ்சட்தெங்கு . 


. 


மஞ்சரம் , முத்து . pearl; 2. இலைக்கள்ளி , 
leafy milk spurge 

Euphorbia neriifolia . 


மஞ்சளிள வஞ்சி , மயில் வஞ்சி . a tree . 


3513 


மஞ்சள் காரச்சீலை 


மஞ்சள் தென்னை 


மஞ்சள் , அரிசனம் , Indian Saffron : 


மஞ்சள் குரு , தேசிப் பழம் , lime fruit . 


மஞ்சள் குருவி . turmeric bulbul , white 

browed bush bulbul -- | xo s luteolus . 


மஞ்சள் கொன்லற , மஞ்சற்கொன்னை , which 


see 


மஞ்சள் சாமந்தி , see மஞ்சட் செவ்வந்தி , 


1. விரலி மஞ்சள் , turmeric Curcuma 

longa , 
2. சருகு மஞ்சள் . 
3. மஞ்சள் நிறம் , yellow colour . 
4. பூசு மஞ்சள் , turmeric used for 

bathing .. 
5 , கறிமஞ்சள் , curry turmeric . 
6. நாயுருவி , Indian burr . 
7. எலுமிச்சம் பழம் , lime fruit . 
8 . 

கூகை மஞ்சள் , கோஷ்டம் . 
9. கஸ்தூரி மஞ்சள் , 

Curcuma aroma 
ticus . 
10. குருவி , sparrow . 
11. நாட்டு மஞ்சள் , 

country or Indian 
saffren . 
12 . 

சீமை மஞ்சள் ; foreign turmeric . 
13. குரங்கு மஞ்சள் , monkey suffron . 


மஞ்சள் சின்னி . 


மஞ்சள் சீனக்கிழங்கு , 
கிழங்கு . 


see 


மஞ்சட் சீனக் 


மஞ்சள் செம்முள்ளி , which see . 


மஞ்சள் தணக்கு , see தணக்கு . 


மஞ்சள் தணக்கு , மஞ்சள் நிறமான தணக்கு 
which see . 


மஞ்சள் அப்பிரகம் , மஞ்சள் நிறமான அப்பிர 
கம் , yellow mica . 


-- 


மஞ்சள் தாரை , மஞ்தாரை , a tree 
purpurea .. 


Bauhinia 


மஞ்சள் கடம்பு . see 


மஞ்சள்கடம்பை . 


மஞ்சள் கடம்பை , மஞ்சள் நிறமான கடம்பை , 
yellow cadamba - Adina cordifolia . 


மஞ்சள் தாழை , பொன்னிறத் தாழை , yellow 

or yellowish red screw pine very fragrant 
flower Pandanus odoratissimus . 


மஞ்சள் கண் , ஓர் நோய் 


xanthelasma .. 


மஞ்சள் தாது . 


மஞ்சள் கரிசலாங்கண்ணி , 
கரிசலை . 


see 


மஞ்சட் 


மஞ்சள் திணை , திணை , Itaian 

Setaria italica . 


Millet 


மஞ்சள் காச்சியிள நீர் , see மஞ்சட் தெங்குநீர் . 


மஞ்சள் திருடி , title from yellow face and 

பாப்பாத்திய பாப்பாத்திக் கழுகு , 
which scavanger vulture - Neophron here 
nopterus . 


மஞ்சள் காமாலை , பித்த காமாலை , jaundice ; 
2 ; உடம்பு ஊதி முகம் , கை கால் , நாக்கு , 
மூத்திரம் மஞ்சள் நிறமடைந்து காணும் ஓர் 
Goow , a disease marked by dropsy and 
yellow coloured body and urine . 


மஞ்சள் துத்தி , மஞ்சட் பூவுடைய துத்தி , 
a plant - Abutilon indicum . 


மஞ்சள் காரம் , சங்கு மஞ்சள் , தலை மண்டை 
யோடு , அரிதாரம் . பால் துத்தம் கருங்குங்கி 

மஞ்சள் துவயம் , இருமஞ்சள் , two varieties 
லியம் சுட்டபழந்துணி பொடித்து அரைத்து 

of turmeric - மஞ்சள் ; மரமஞ்சள் . 
ரணங்கள் மேல் 

போட்டுவர ஆறும் , a 
powder made out of the drugs mentioned 

மஞ்சள் தெங்கு , கௌளி பாத்திரத் தென்னை , 
above for dusting ulcers . 

a variety of cocoanut tree bearing big cocoa 

nuts , whose shells are used as vessels . 
மஞ்சள் காரச்சீலை , பாதரசம் , கௌரி வீரம் 
அரிதாரம் மிர்தார் சிங்கி கடுக்காய்த் தோல் 
கடுக்காய் இவைகளைப் பொடித்து கோழி 

மஞ்சள் தெங்கு நீர் , மஞ்சள் தேங்காயின் 
முட்டை வெண்கருவில் 4 சாமம் அரைத் 

இளநீர் , tender cocoanut of yellow variety . 
துணியில் தடவிப்போட முளை மார்பாணி 
விரணம்கட்டிப் போம் , a yellow ointment மஞ்சள் தென்னை , cocoanut palm bearing 
for ulcers, 

yellow cocoanut .. 


3514 


மஞ்சள் மேகம் 


மஞ்சாளி 


மஞ்சள் தேமா , ஒட்டுமா மரம் , grafted mango 
tree , 


மஞ்சள் மூள்ளங்கி , காரட் கிழங்கு , carrot . 


மஞ்சள் தேன் மெழுகு , yellow bee s wax . 


மஞ்சள் மூத்திரம் , நீர் மஞ்சளாக இறங்கும் 
ஓர் நோய் , a disease marked by yellow 
urine - Jaundice . 


மஞ்சள் நாகதாளி , சப்பாத்துக் 

cactus opuntia dillenii . 


கள்ளி , 


மஞ்சள் ரத்தம் , ஓர் நோய் , a disease . 


மஞ்சள் நாங்கு , சோலைக் கொறுக்காய்ப் புளி , 
Malabar tamarind - Garcinia cambogia . 


மஞ்சள் வராமுள்ளி , இப்பூவில் தங்கம் செந் 
தூரமாகும் . Its flower calcines gold into 
red . 


மஞ்சள் நாறிப்பட்டை , நுணாப்பட்டை , bark 
of நுணா which see . 


முதுகில் 


மஞ்சள் வரிக்குறவான் , 

கறுப்பு 
மஞ்சள் வரிகளையுடைய கடல்மீன் , File 
fish . 


மஞ்சள் நிறசூரணம் , ஓர்வகை அயச் செந் 

தூரம் , a kind of red or yellow oxide of 
iron 

Crous . 


மஞ்சள் வர்ணி , தாளகம் , yellow orpiment . 


- 


மஞ்சள் நிறப்புட்பி , பூசினிக்காய் , pumpkin 

Cucurbita pepo . 


மஞ்சள் வீரி , மணலிக்கீரை . a bitter kitchen 

greens Gisekia pharnaceoides . 


- 


மஞ்சள் வெள்ளை , see மஞ்சள் மேகம் . 


மஞ்சள் நீர் , முட்டையின் மஞ்சட் 

கரு . 
yellow of an egg : 2. மஞ்சள் கரைத்த நீர் , 
water mixed turmeric : 3. மஞ்சள் நிற 
மான நீர் , yellow coloured water ; 4. மஞ்சள் 
நிறமான மூத்திரம் , yellow coloured urine . 


மஞ்சள் வெள்ளைக்கரு , முட்டை , egg . 


மஞ்சள் வெற்றிலை , பழுத்து மஞ்சளாக 
மாறிய வெற்றிலை , betel leaf turned yellow . 


மஞ்சள் நுனா . 
which see . 


மஞ்சணுணா , 


மஞ்சணத்தி . 


மஞ்சனம் , குளித்தல் , bathing . 


វិល 


மஞ்சள் பலகறை . மஞ்சள் நிறமான 
கறை , yellow cowry . 


மஞ்சனி , வேலிப் பருத்தி , a twiner - Daemia 

extensa 


மஞ்சள் பாவட்டை , see மஞ்சட் .. பாவட்டை . 


மஞ்சா, இலைக்கள்ளி , a leafy milk spurge 

Euphorbia nirulia ; 2 . மஞ்சள் நிறம் , 
yellow colour ; 3. நாயுருவி , Indian burr - 
Achyranthes aspera . 


மஞ்சள் பாவனத் திரவம் , ஓர் மருந்து , -tinc 
ture of turmeric . 


மஞ்சாக்குரு , தேசிப்பழம் , lime fruit . 


மஞ்சள் பூ , மஞ்சட் பூ , yellow flower . 


மஞ்சள் மந்தாரை , ஓர் வகை மந்தாரை , a 
variety of Bauhinia bearing yellow flowers 

Bauhinia candida . 


மஞ்சாடி , இரண்டு குன்றிமணி நிறை , two 
jeweller s bead weight ; 2. மஞ்சாடிக் 
கொட்டை , யானைக் குன்றிமணி seed of 
மஞ்சாடி மரம் ; 3. ஓர் மரம் ( யானைக்குன்றி 
மணி மரம் ) , Adananthera pavonia . See 
செம்மஞ்சாடி ; 4 , செவ்வள்ளிக் கொடி , red 
water lily . 


மஞ்சள் மல்லிகை, அமெரிக்கா தேசத்தில் 
உள்ள மஞ்சள் நிறமான மல்லிகை யினத் 
தைச் சேர்ந்த பூவையுடைய ஓர் விஷச்செடி , 
a poisonous climber resembling jasmine 
creeper found in S. America . It bears 
yellow flowers . 


மஞ்சாரி , கஞ்சாங்கோரை , a plant 
basil Ocimum album . 


white 


மஞ்சாரூகம் , நுணா , Indian mulberry - a tree 

Morinda tinctoria . 


மஞ்சள் மெழுகு , தேன் மெழுகு , bee s wax - 
Ceraflava . 


மஞ்சாமந்தி , மஞ்சள் செவ்வந்தி , which see . 


மஞ்சள் மேகம் , ஓர்வகை மேகநோய் , a kind 
of venereal disease . 


மஞ்சாளி, see மஞ்சாடி . 


3515 


மஞ்சிலை 


மடக்குக்குடல் 


மஞ்சிறு , கையாந்தகனர , see மஞ்சிரு . 


மஞ்சி , மருகு , a fragrant plant maid s love 

- Artmesia abrotanum or A. vulgaris ; 2 . 
மருள் , which see . 


மஞ்சினி , see புளிநறளை ; 

toiled rice . 


2. புழுங்கலரிசி , 


மஞ்சிகம் , தாளிக்கொடி , a winding plant 

Convolvulus striatus . 


மஞ்சீரகம் , கழற்சிக்கொடி , a thorny creeping 

shrub Caesalpania bonducella . 


மஞ்சிகா , செவ்வந்தி , which see ; 2. மயிற் 

கொன்னை Caesalpinia pulcherrima . 


- 


மஞ்சிகை , கையாந்தகரை , a plant Eclipta 
prostata ; 2. தாளிக்கொடி , a twining plant 

Convolvulus striatus . 


மஞ்சு , முதுகு , back ; 2 . அழகு . beauty ; 
3. இளமை , youthfulness ; 4. கட்டில் , cot ; 
7. பனி , dew ; 8 , மேகம் , cloud ; 9 , பலம் ; 
strength . 


மஞ்சுகம் , கொக்கு . stork . 


மஞ்சிக் கொன்னை , See மஞ்சி, 


மஞ்சூரம் , கடலை , gram . 
மஞ்ஞை, மயில் , peacock . 


a 


மஞ்சிடாலிகம் , மலை நொச்சி , hill riochi 

variety - Vitex negundo . 


மஞ்சிடாலை , வாழை , plantain . 


மஞ்ஞையீர்க்கு , மயிலிறகு , peacock feather . 
மடக்கந்தம் , see பழமுண்ணிப்பாலை . 


மஞ்சிடாவிகம் , மருவு , See மருக்கொழுந்து 
or மஞ்சி . 


மடக்கல் , முடக்கல் . bending as in limbs 

flexing . 


மஞ்சிட்டம் , மஞ்சாடி , which see . 
மஞ்சிட்டா , மண் திருட்டி , which see . 


மடக் கனியான் , ஓணான் , lizard . 


மடக்கிளி . ஓர் கிளி , a parrot . 


மடக்கிறால் , வேர் வகையிறால் மீன் , a kind of 

fish — Astacus carcinus . 


மடக்கீதம் , கௌரி பாஷாணம் , 
arsenic . 


a kind of 


மடக்கு . முடக்கு , flex . 


மஞ்சிட்டி மஞ்சூகம் , 

a creeper . Its 

seed is used in dyeing ; 2 . 
மஞ்சிஷ்டி, பெண்களுக்கு பிரசவித்த 

பிறகு அழுக்த விழ செய்யும் , its root is 
used for removing after birth and to colour 
medicinal oils red ; 2. செவ்வல்லிக் கொடி , 
which see 3. நுணாவேர்ப்பட்டை root 

bark of Indian mulberry - Morinda tinctovia . 
மஞ்சிட்டிக் கிழங்கு , கர்ப்பமுண்டாம்; இக் 
கிழங்கின் உட்புறம் சிவப்பாயிருக்க வேண் 
டும் ; வெளுத்திருந்தாலும் மற்ற நிறமாயிருந் 
தாலும் மருந்தில் சேர்க்க உதவாது , root 

Rubia manjista alias Rubia Cordifolia , 
Only that is red inside must be used ; 
others rejected . 


மடக்கு , ஓர் வகைப் பாத்திரம் , a big vessel 

generally used for distilling Saucer ; 2 . 
பெரிய அகல , eartharn to close the mouth 
of vessels or pots .. 


- 


மஞ்சிட்டி மேகம் , an alkaloid substance found 
in the urine - Haemohopor phyrimuria ,. 


மஞ்சிபத்திரி , see மருகு . 


மடக்குக்கட்டி , கீல்களிலும் சதைப்பற்றுகளி 

லும் , உண்டாகி கறுத்து அடி அகன்று , 
முளையுயர்ந்து நடுவில் பள்ளம் வீழ்ந்து 
நோயுள்ளதாய் மடக்கு கவிழ்த்தது போல் 
இருக்கும் ஓர் வகைக் கட்டி ; இதற்கு வட 
மொழியில் சாரவிகை யென்றுபெயர் , a kind 
of abscess with a broad base and pointed 
elevation and a depression at the centre of 
it ; attended with pain and suffering; an 
abscess which is raised at the margin and 
dipped in the centre so as to resemble an 
Indian saucer in its shape . 


மஞ்சிப்ல , வாழை , plantain tree . 


மஞ்சிரு , கையாந்தகரை , a plant 
prostata . 


Eclipta 


மஞ்சிலிக்கான் , உருத்திரசடை , holy basil 

a fragrant plant Ocimum basilicum , 


- 


மடக்குக் குடல் , ஓர் குடல் - transverse color 

or duodenum . 


மஞ்சிலை , செங்கல் , brick . 


3516 


மடக்கு வாலை 


மடலரிதாரம் 


மடக்கு சுரம் , மாறி மாறி வரும் சுரம் , a fever 

constantly recurringi intermittent fever . 


மடங்கல் , சிங்கம் , lion ; 2 , நோய் , disease : 

3. தாழை , fragrant screw pine ; 4. அத்தி 
fig tree ; 5. மாறிமாறி வருதல் , coming 
intermittently. 


மடங்கல் விரோதி , ) சரபம் அல்லது 

எண் 

காற்புள் , a fabulous 
மடங்கல் வைரி , eight legged bird sup 
posed to attack lion . 


மடக்குத் திராவகம் , ஒருதரம் எவ்வளவு சரக் 
கினின்று சாதரணமாகத் திராவகமிறக்கம் 
பட்டதோ அதேயளவு புதிதாக சரக்கை 
யிடித்து அத்துடன் மேற்கண்ட திராவ 
கத்தை யூற்றி மடக்குவாலையிலிட்டு எரித்து 
முன்னினும் அதிக காரமுடையதாக திராவ 
கம் இறங்கும் . The process of distillation is 
repeated as many times as required by using 
the distilled liquid instead of water , By 
this repeated process the medicine is made 
stronger cg . ஓமதிநீர் , 


மடங்கு , வியாதி , disease ; 2 அளவு ; weight 

one maund ; 3. பங்கு , share ; portion . 


மடங்கைப்பூடு , எழுத்தாணிப் பச்சிலை , a 

plant whose flower shoots up in the form 
of a style Microrhynchus sarmentosus 
alias Lactuca sarmentosa , 


மடசாம்பிராணி , மட்டிச்சாம்பிராணி , ben 

zoin obtained from Parkia biglandulosa . 


மடசுவர் , பால் , milk . 


செய்து 


மடதி , ஆலங்கட்டி , hail stone . 


மடந்தை . மரமஞ்சள் , tree turmeric 

Coscinium fenestratum ; 2 அரிதாரம் orpi 
mcnt 


மடக்குத் தைலம் , முதல் தரம் எச்சரக்குகளி 
னின்று கஷாயம் வடிக்கப்பட்டதோ அதே 
யளவுக்கு மறுபடியும் அச்சரக்குகளை பிடி 
த்து கஷாயஞ் செய்து முன் காய்ச்சிய 
தைலத்தில் போட்டுக் காய்ச்சி மறுபடியும் 
தைலமிறக்கி இப்படியே எவ்வளவு தடவை 
செய்ய வேண்டி வருமோ அம்முறையே 
மடக்கி ம ! ... க்கிச் 

கடைசியாக 
வடித்த தைலம் மடக்குத்தைல மாகும் இதற் 
குச் சத்துக் குணம் அதிக மெனக் கருதப் 
படும் , இம்மடக்குத் தைலம் செய்ய ஆரம் 
பிக்கும் போதே அதிக வளவில் செய்ய 
வேண்டியிருக்கும் , ஏனெனில் முறுக் 
கிப் பிடிப்பதால் தைலம் சேதப்படும் 
மட.க்குத் தைலத்தை நரம்பு சம்பந்தமான 
பாரிச வாதம் , பக்கவாதம் , முசுவாதம் , மேக 
வாயு , வாயுபிடிப்பு சூலைப்பிடிப்பு இவை 
களுக்கு மேல் தேய்த்து முறுக்கிப் பிடிக்க 
வுதவும் , eg . சிற்றாமுட்டி மடக்குத்தைலம் . 
Medicated oil is prepared as usual with 
certain ingredients . To this oil add the 
same ingredients as before boil and prepare 
the oil . To this oil add again the same 
ingredients and prepare the oil ; prepeat 
the process as many times as required and 
take the oil ; generally it is repeated for 
seven times , 


மடந்தையின் தாரத்தி 

prepared orpiment . 


பைப்பரிதாரம் , a 


மடப்பசுதி , கருங்கூளி, a black vulture . 


black 


மடப்பதிங்கம் , உளுந்து , 
Phaseolus mungo . 


-- 


gram 


ளிப்பால் , தென்னங் கள் , cocoanut 
toddy . 


மட்மடக்கி , வட்ட ததிருப்பி . root of twining 

plant Cissampelos pareira . 


மடமயில் , பெண் , an innocent girl . 


மடமை , அறிவின்மை , idiocy . 


மடம் , இரசம் , mercury ; 2. பெருங்காயம் , 

assafoetida . 


மடக்குவாலை , சாதாரணமாக விறக்கிய திரா 
வகத்திற்கு அதிக காரத்தை பூட்டவேண்டி , 
தண்ணீருக்குப் பதிலாக அத்திராவகத் 
தையே ஊற்றி யெரிக்க உ.பயோகிக்கும் 
ஓர்வித வாலை , an apparatus used for disti 
lation ; 2. ஓரு முறை வடித்த திராவகத்தில் 
மறுபடியும் முன்னளவுப்படி சரக்குகளைச் 
சேர்த்து எரித்து மறுபடியும் திராவகத்தை 
இறக்க வுபயோகிக்கும் வாலை , இப்படி 
மூன்று 

முறை மடக்கியது வெகுகாரமா 
னது , an apparatus used for distillation . 


மடலட்டு , பனை வெல்லம் , palm jaggery . 


மடலரிதாரம் , ஓர் வகை அரிதாரம் , இதில் 
பலகை, கட்டி என இரண்டுவித கரடுக்க 
ளுண்டு , சுரம் கிரந்தி வாயு போம் , a kind of 
flat and long orpiment resembling the leaf 
palmyra .. 


3517 


மடறுங்கி 


மடில் 


மடலின் பட்டைச் சாறு , juice of the stalk 

of the palmleaf. 


மடற்கள்ளி , ஓர்வகைக் கள்ளி , 

கள்ளி , a kind of 
spurge . 


மடலை , 


see 


மடல் . 


மடற்கூடு துத்தம் , see மடல் துத்தம் , 


மடற் சீதம் , கௌரி பாஷாணம் , a kind of 
arsenic . 


மடல் , ஈந்து , தாழை , கமுகு , தெங்கு , பனை , 

வாழை , இவற்றின் ஏடு , the flat and long 
leaves of date screw pine , areca palm , 
cocoanut , palmyra , piantain and their stalks 
or stems ; 2 , பூவிதழ் , patel of a flower : 
3. நிமை , eyelid . 


மடற் பனை , சங்குப்பனை , a tree . 


மடல் சிந்தூரக் களிம்பு , ஓர் களிம்பு , create 

of calamine .. 


மடற் பாலை , பூ மடற்பாளை , the tender 
flower sheath of palms . 


மடற்றுத்தம் , see மடல் துத்தம் . 


மடல் தாரம் , see 


மடலரிதாரம் . 


மடல் திருப்பி , வட்டத் திருப்பி , see 
மடக்கி . 


மடி , சோறு , cooked rice ; 2. தாழை , frag : 

rant screw pine ; 3. நோய் , disease ; 4 , 
சோம்பல் , idleness ; 5. சாதல் , to die ; 6 . 
முலைமேற்றிரள் , nipple , teat ; 7. வயிறு , 
belly ; stomach . 


of 


zinc 


மடல் துத்தக் களிம்பு , ointment 

carbonate . 


மடிகம் , தாழை , fragrant screw pine 

Pandanus odoratissimus . 


மடல் துத்தம் , மண்கட்டியைப்போல் மங்கல் 
நிறமுடையதாய் அகப்படும் ஓர் சரக்கு , 
prepared calamine Carbonate of zinc . 


மடிகால் , முடக்கின கால் , folded or flexed 

leg . 


மடல் துத்தம் சுத்தி , க 

கற்றாழைச் சாற்றோடு | மடிக்கதம் , மலைப்பூவரசு . mountain Portia 
தயிர் கலந்து ஊறவைத் தெடுத்தல் , purifi tree . 
cation of carbonate of zinc . Soak the subs . 
tance in the mixture of curd and juice of 
aloes . 

மடிக்குதல் , முடக்குதல் , flexing . 


மடல் துரிசி , copper sulphate . 


மடிக்குருவி , வெற்றிலை , betel leaf - Piper 

betel . 


மடல் நோக்கி , 


10 டிச்சுக் கட்டி , ஓர் புழு , a worm . 


மடவா , 


வாடாக் குறிஞ்சி , which see . 


மடிதல் , சாதல் , dying. 


மடவா மீன் , மடவை , ஓர் வகை மீன் , grey 

mullet fish - Mugil caephalus . 


மடிந்த காது , மடிந்தகன்ற காது , flap ear . 


மடவை , see மடவாமீன் ; 2. தனக்கு , a 

yellow flowered cotton tree . 


மடிந்துபோதல் , மடிதல் , which see . 


மடிப்பிளை , வங்கமணல் , lead ore . 


மடவைக் கறி , வாத நோய் , மூலமுளை , ஆக் 
திர பித்தவாதம் போம் , the flesh of 
the fish மடவை curesrheumatism , stomach , 
diseases and piles . 


மடிமத்தளன் . குடவன் நீறும் , a herb which 

calcifies brass , 


மடவைக் கெண்டை , 
small mullet . 


மடவாமீனின் ஓரினம் , 


மடிமை , சோம்புல் , idleness . 


மடியுண்டடிப்பான் , 
Cucurbita pepo , 


பூ சனி , pumpkin - 


மடவை மயக்கி , பெண்களை மயங்க வைக் 
கும் செடி , a plant which enchants woman . 


மடில் , தாழை , fragrant screw pine - pine 

grown in the brackish soil . 


மடறுங்கி , சிறுதும்பை , which see . 


3518 


மட்டம் 


மஷ்டு 


மடிவு , சாவு . death . 


மட்டம் , சாதிக்காய் , rut meg ; 2. சவ்வீரம் , 

corrosive sublimate; 3. நான்கு மாற்றுப் 
பொன் , low grade gold . 


மடுத்தல் , பருகல் , drinking ; 2. கஞ்சி குடித் 

தல் , taking gruel , 


மட்டாய்க் கூட்டல் , 
quantity . 


to add in moderate 


மடுமீன் , ஆற்றின் மடுவில் தங்கியிருக்கும் 
மீன் , fish existing in the deep place of a 
river . 


மட்டி , 


a tree - Terminalia tomentosa ,, 


மட்டி , சிப்பி , oyster . 


மடுவிப்புருதி , a kind of abscess .. 


மடை , சோறு , cooked rice ; 2. துவாரம் , 

hole ; cavity . 


மட்டிக்காய் , மட்டிக்கொடி காய் , fruit of 
மட்டிக்கொடி . 


மட்டிகேயம் , விளாத்தி , a tree ; which see . 


மடை நூல் , பாகசாஸ்திரம் , a book relating 

to cookery . 


மட்டிக்கொடி , a plant 


Morinda umbellata . 


மட்டிச் சாம்பிராணி , 


see மடசாம்பிராணி . 


மடையன் , மடையன் சாம்பிராணி , a kind of 
incense taken from Hardwickia pinnata ; 2 . 
துருசு , Copper sulphate ; 3. ஓர் பறவை , 
paddy bird . 


மட்டித்தல் , பூசுதல் , daubing as sandal paste 

Smear . 


- 


மடையன் நீர் , சுத்த கங்கை நீர் , crystal 
water . 


மட்டித்தேயம் , வெள்ளைக் கருங்காலி , a tree 

- Acacia catechu . 


மடையான் , ஓர் நீர்பறவை , a water bird 

Ardea . 


மட்டிப்பாம்பு , ஓர் பாம்பு , a variety of snake . 


மட்டிப்பாலை 


Ailanthus mulabania . 


மடையுப்பு , சோற்றுப்பு , common salt . 


மட்கடம் , மண் பாத்திரம் , pot . 


மட்கலசம் , 


மண்பாண்டம், earthern vessel , 


மட்கலம் , 


மட்டிப் பால் , சாம்பிராணி , Frank incense , 

2. பெருமரத்தின் பால் , resinus juice of Ailan 
thus Malabaricus alias A. pangelion . Frag . 
rant resinous balsam exudes from the 
trunk . It is dark brown or grey , plastic , 
opaque , very soft . When reduced to pow 
der and mixed with milk , it is a stimulant , 
astringent and expectorant . Bark in decoc 
tion and tincture is tonic and stomachic 
used in dyspestic complaints . 


மட்குகை , மண்குகை, crucible . 


a wild and 


1.0 ட் சத்திரியம் , பேய்ச் சுரை , 

bitter gourd . 


மட்சிகம் , ஈ , fly . 


மட்டிலை , பச்சிலை , green leaves . 


மட்சிமயம் , அதிமதுரம் , liquorice . 


மட்டிவாயன் , 


மட்டக்கோலூசி , 

26 சத்திரக் கருவிகளி 
OUTGOT D ; one of the twenty six surgical 
instruments. 


மட்டினம் , குகை செய்வதற்கான ஓர் வஸ்து .. 
a substance to make crucible . 


மட்டச்சுறா, ஓர் சுறாமீன் , 
fish . 


a kind of shark 


மட்டீச்சங்காய் , see மத்தீச்சங்காய் . 


மட்டப்பாறை , ஓர் கடல் மீன் , a sea fish . 


மட்டு , கள் , toddy ; 2 , தேன் , honey : 3 . 

அளவு , measure or quantity , proportion . 


மட்டம் , கரும்பு , நெல் , மூங்கில் , 

வாழை 
இவற்றின் கன்று , tender plant of sugar 
cane, paddy , bamboo , plantain etc. 


மஷ்டு , அழுக்கு , dirt ; dust and other impur 

rities in a liquid . 


3519 


மட்பாண்டம் 


மணத்தக் கள்ளி 


மட்பாத்திரம் , 
பாண்டம் , 


மட்பாண்டம் , 


see மட் 


மட்டுகா , 

வெள்ளைக் கீரைத்தண்டு 
Amaranthus (white ) . 
மட்டுக் கட்டுதல் , அளவிட்டு அறிதல் , to 
determine by mesuring as in wounds to 
insert a probe and determine the depth . 


மட்பொருள் , மண்ணின் பொருள் கள் , 
cates . 


sili 


மட்டுத் திட்டம் , சரி நிதானம் proportionate 

measure as in mixture or preparation of 
medicinal liquids .. 


மணக் கத்தம் புல் , ஓர் வகைப்புல் , a kind of 
grass . 


மட்டுப்படாமை , குணப்படாமை , showing 
no progress as in disease . 


மணக்கத்தையரிசி , a kind of red rice for 

making pudding and cakes ; good for health 
and strength . 


மணக் கரரை , 


மணற்காரை , see மணற்கல் . 


மட்டுப் படுதல் , குணப்படல் , showing pro 
gress . 


மணக் கிழத்தி , கறுப் பறுகு , a black variety 

of dub grass . 


மட்டுப்படுத்தல் . அளவுபடுத்தல் , to bring 

up to required proportion ; 2. குறைத்தல் , 
to lossen the proportion as to bring to a 
standard measure . 


மட்டுப் பிரமாணம் , சரியளவு , equal 

portion . 


pro 


மட்டு மதியம் , அளவு , 

னம் , proportion . 


மணக் குழம்பு, புசித்தவுடன் உ தராக்கினியை 
வன்மைப் படுத்த சந்தனத்துடன் பச்சைக் 
கற்பூரம் , கஸ்தூரி , குங்குமப்பூ . அகிற் 
கூட்டு , சவ்வாது முதலிய வாசனைத் திரவி 
யங்களை பன்னீரால் அரைத்துத் தயாரித்து 
வயிறு , மார்பு முதலிய அங்கங்களில் பூசுவ 
தான ஓர் குழம்பு , a sandal wood paste with 
other drugs is smeared over the abdomen , 
and chest in order to increase the diges 
tion . 


measure ; 


2. நிதா 


மட்டு மிஞ்சுதல் , அளவு மிஞ்சுதல் . to be 
excess in proportion ; 2. 

2. அளவு தப்புதல் , 
to go wrong in proportion . 


மட்டை , 


உடற்குறை . a headless body ; 2 . 
கமுகு , பனை முதலியவற்றின் மட்டை , the 
stalk or stem of the palm trees . 


மணக் கோலமூலி , காட்டு முருங்கை , wild 
morina tree ; 

2 . ஒரு வகை நில ஆவாரை , 
senna leaved shrub . 


மட்டைக் கோரை , ஓர் வகைக் கோரைப்புல் , 
a kind of nut grass 

Cyperus congus . 


- 


மணக் கோலம் , வாழை , plantain . 


மட்டைச் சாறு , 

பனை மட்டைச் சாறு . juice 
of the stalk or stem of the leaf . 


மணக் கோவை , ஓர் வகை கோவை , used 
for curry Kovai fruit tender — Coccinia 
indica . 


a kind of 


மட்டைத் தேள் , பிள்ளைத் தேள் , 
scorpion . 


மணங் கட்டுதல் , வாசனை சேர்த்தல் , to add 
fragrance . 


மட்டை நீர் , தெங்கு , பனை முதலிய மரப் 

பட்டைகளிற் பிழிந்த சாற்றினால் மூத்திர 
கிரிச்சாரம் , நீரிழிவு , பவுத்திரம் , விரணம் , 
வயிற்றுக் கடுப்பு போம் , juice of the stalk 
of cocoanut and palmyra is used for disurea , 
passing of excess urine , fistula in ano , 
pain abdomen and ulcers . 


மணங் கல் , பெரும் பானை . a large mud pot ! 

? , யானை , elephant . 


மணங்கு , ஆட்டுக்குட்டி , kid , lamb ; 2 . 
ஓர் நிறை ; a weight of 8 viss ; 3. இரு 
வாட்சி , a kind of fragrant jasmine ; 4 . 
குருக்கத்தி , which see . 


மட்பனை , நிலப்பனை , ground palm 

black 
musale -- Curculigo orchioides . 
மட்பாண்டம் , மண் பாத்திரம் , earthern 

vessel . 


மணத்தக் கள்ளி, இலைக் கள்ளி , leafy milk 

Spurge - Euphorbia neriifolia . 


3520 


மணலி 


மணல் மத்திகை 


மணலி , நாய்ப்பூளை , 2. மணலிக்கீரை , which 


SEe . 

. 


மணலிக் கீரை , ஓர்வகைக் கீரை ; வாதகபம் , 

மார்புச் சரி, திருமிரோகம் , பயித்திய 
Chirogio Curio , a kind of greens ; a bitter 
kitchen herb - Gisekia pharmacioides . It 
given for phlegm chest worms etc. 


மணத் தக்காளி , மிளகைப் போன்ற காயை 

டைய ஓர் செடி , a plant yielding berries 
resembling pepper Solanum nigrum . A 
small growing species of night shade bear 
ing , small white flowers and berries of either 
black or red colour when ripe . 11 to 3 ft . 
high with edible leaves . The leaves are coo 
ked and eaten . They contain riboflavin and 
so good ulcer mouth especially of corners of 
mouth . Its decoction is used in dropsical 
affections. Juice of the leaves is used in 
chronic enlargement of the liver . The 
berries are eaten . They are dried and used 
for curry , Their decoction is given for 
enlargement of liver and spleen . 


மணலிக் கோரை , உப்பங்கோரை , a kind of 


nut grass . 


மணலிசம் , மருக்கொழுந்து , maid s love - a 

fragrant plant Artmesia abrotanum alias 
A. vulgaris .. 


மணலிரும்பு , மணல் கலந்த இரும்பு , iorn ore . 


மணத் தவளை , மணற் பாங்குகளில் வசிக் மணலிரும்பு செந்தூரம் , காய கற்ப அயச் 
கும் தவளை , frog found in the sandy places . செந்தூரம் , iron oxide which would 

strengthen the body and prolong life . 
மணத் தவளை நெய் , சங்கிலி 

ஜாலத்தில் 
கையில் சூடேறாதபடி உபயோகிக்கும் மணத் மணலை , ஓர் மீன் , a kind of fish Mullet . 
தவளை யின் நெய் , the fat extracted from 
the sand frog and used in chain magic so as 

மணலொத்திடம் , மணலை வறுத்து ஒத்திட 
not to feel the heat . 

மிடல் , The application of hot sand for 

affected part of the body or limbs 
மணப் பதம் , தைலங்கள் காய்ச்சும் 

Arenation . 
போதுண்டாகும் வாசனையைக் கண்டு 
தைலத்தை யிறக்குமோர் பாக முறை , when மணல் , வெள்ளை மண் , sand . 
the medicinal oils are prepared a certain 
smell emanating from them indicates that 
they have reached a good condition to be 

மணல் கல்லு , sand stone . 
taken off from the oven . 

மணல் காய்ந்த நீர் , மணலை வறுத்து காய்ச்சி 
மணப் பாகு , It is முறுகாத வெல்லப் பாகு 

இறக்கிய நீர் , decoction prepared from 
which is opposed to முறுகிய வெல்லப் 

fried sand . very useful for thirst . 
( see குடசி ) அரோசிகம் போம் , 

It cures 
anorexia and nausea , 

மணல் கீரை , see மணலிக்கீரை . 


மணப்பாரி , ஓர் அம்மை , a kind of measles . 


மணல் குடி நீர் , 
காய்ந்த நீர் . 


மணற்கஷாயம் , See மணல் 


மணப் பிரண்டை , ஓர் வாசனைப் பிரண்டை - 
a kind of fragrant plant 

plant -- Vitis quadran , 
gularis ., 


மணல் கூகை , See மணற்றவளை . 


மணல் சீனி , மணல் சர்க்கரை , sugar- ( Aska ) 


மணப்பு , வாசணை , fragrance . 


மணல் தாரா , see மணற்றாரா . 


மணப் பூச்சு , சந்தனக்குழம்பை மார்பு , வயிறு 
இவ்விடங்களில் சாப்பிட்டவுடன் பூசுதல் , 
See மணக்குழம்பு . 


மணல் திட்டை , sand hill ; sand bank . 


மணப் பொடி , வாசணைப் பொடி , scented 
powder .. 


மணல் தொட்டி , மருந்தைப் புடம் போடு 
வதற்காக மணல் நிரப்பிய இரும்புத் 
தொட்டி , an iron tub full of sand used in 
the calcination of medicinal powders . 


மணமலி , 


} 


மருக்கொழுந்து , maid s love - 
a fragrant plant - Artmesia 
vulgaris alias Artmesia abro . 
tanum . 


மணல் மத்திகம் , 


மணலி , 


} 


ஓர்வித மணற் குளி 
யல் , sand bath 
Balneum arsenae . 


மணல் மத்திகை ,, 


3521 


மணற் கோவை 


மணி 


மணற் சீனி , மணல் சர்க்கரை . Askha sugar , 

அஷ்ட கிராம் . 


மணல் மறைவுபுடம் , புடம் போடுவதற்குரிய 
மருந்தடங்கிய குப்பியைக் கழுத்தளவு மண 
லுக் தள் புதைத்து வைத்தல் . to keep the 
bottle containing medicine to be calcined 
in slow ; cow dung fire concealed in the sand 
up to the neck .. 


மணற் பாக்கு , மணலிலிட்டு வைக்கும் பாக்கு , 

areca nut kept hidden or burried under the 
sand . 


மணல் முள்ளங்கி , see ஆற்றுமுள்ளங்கி . 


மணற் பாங்கு , மணலடர்ந்த நிலம் , sandy 
tract . 


மணல் வாரி , ஓர் நெல் , a kind of paddy ; 2 . 

ஓர் புல் , a kind of grass ; 3. 2 -Gans 
LOGOOT , mineral ores . 


மணற் பாறை , sedimentry rock ; rock formed 

by the seas and lakes depositing sand and 
mud in their shores or the bottom . 


மண வருக்கம் , பரிமள சரக்குவகை, aromatic 

substances . 


மணற் புடம் , மணல் மறைவில் போடும் புடம் , 
sand bath . 


மணவரை புடம் , மணல் புடம் , sand bath . 


மணவன்னம் , உப்பிலி , which see . 


மணற் பொருக்கு , கருஞ் 
lime stone . 


சுக்கான் , 


black 


மணவாளம் , நேர்வாளம் , croton seed . 


மணவீசம் , மாதளை , pomegranate . 


மணவு , பலகறை , Cowry . 


மணற் றவளை , மணலில் கிடக்கும் தவளை 

யின் ஓர் பேதம் , a kind of frog hidden in 
sand - mud irog Rhacophorus pleuros 
tictus ; 2. இதன் நெய்யினால் சங்கிலியைப் 
பழுக்கக் காய்ச்சூடு தாங்காமல் கையினால் 
உருவலாம் , Its ghee is used in chain magic . 


மணற்கல் , sand stone - a rock composed of 

sand cemented together . 


மணற்கஷாயம் , see 


மணல் குடிநீர் . 


மணற் காடை , மணலில் இருக்கும் பொன் 
னைச்சப்பி வாழும் தவளையைப் போன்ற ஓர் 
ஜெந்து , a creature like frog living on gold 
mixed up in sand or silicates. 


NOTE :. It is very variable in colour , some 

tirnes unspotted , at other times gold 
spotted ; some appear with blackish spots . 
At times golden yellow with brown spots 
or brown with darker spots . It will be 
found on banks of stream and in shrubs . 


மண 


மணற் காளான் , தவளை , a frog ; 2 . 

லில் முளைக்கும் காளான் , a kind of mush 
room grown in the sandy places . 


மணற்றாரா , ஓர் வகைத் தரா , 
duck .. 


a kind of 


மணற் குடிநீர் , தாகம் , அந்திர தாகம் இன் 
னும் பலவித தாகங்கட்கு மணற் வறுத்துக் 
கஷாயமாகப் 

போட்டு 

வடித்த நீர் , see 
மணல் காய்ந்த நீர் . 


மணற் குருவி , see மணற் காடை , தவளை 
யைப் போல் மண்ணிற் புகுந்து பொன்னைச் 
சப்பும் ஓர் வகைப் பிராணி , a frog like crea 
ture sucking gold from mud . 


மணி , 

கண் மணி , apple of the eye ; 2 . 
அழது , beauty ; 3 

ஓசை , sound . 4. இரத் 
தினம் , gem ; 5. முத்து . pearl ; 6. மணிக் 
கட்டு , wrist ; 7. பளிங்கு , glass ; மணி 
இரசமணி யென்பதை சில சித்த நூல்களில் 
அர்த்தமாகக் கொள்ளலாம் . இது 16 வகை 
இரச மணிகளுள் நோயைக் குணப்படுத்தக் 
கூடிய சக்தி வாய்ந்த ஓர் மணி . it is inter 
pretted as ball of mercury in the alchemy 
books . One of the 16 varieties of such 
balls which is capable of curing diseases . 


மணற் குன்று , புடம் போடுவதற்காகக் குவிக் 
கும் மணலின் திரள் , a heap of sand intended 
for purposes of calcination . 


மணற் கீரை , see 


மணலி கீரை . 


மணற் கூகை . 


மணற் றவளை , which see . 


மணற் கூர்கை , வளையலுப்பு a kind of salt . 


மணி , உருத்திராட்சம் , a sacred bead ; fruit 

of Eliocarpus tuberculatus ( bracelet tree) ; 
2 . பலகரை , gowri ; 3. பவளம் , coral ; 

மாத்திரை , pill ; 5. கோமேதகம் , cin 
namon stone ; 6. ஆண் 

6. ஆண் குறிமலர் , the 
front portion of the penis - glans penis ; 
7 . அகஸ்தியரால் தமிழில் செய்யப்பட்ட 
4000 - பாடல்களடங்கிய ஓர் வைத்திய நூல், 


மணற் கோவை ; ஓர் வகைக் கொவ்வை , a 

climbing plant - a species of Broynia grandis . 


3522 


மணிக்கடை நூல் 


மணி தளை 


மணிக்கட்டெலும்பு. மணிக்கட்டிலுள்ள எலு 
ம்புகள் , wrist bones - carpal bones - Osse 
corpi . 


மாரிக் கயறு , 


a Tamil Medical Science consisting of 4000 
stanzas compiled by the great Siddhar 
called Agastya ; 8. அதர் , wattles on the 
throat of the sheep ; 9 , கறுப்பு , blackness ; 
10. தாமரைக் கொட்டை , lotus seed ; 11 . 
மணி , an hour ; 12. துளசி , holy basil ; 
13. படுக்கைக்கல் , gravel ; 14. பென் 
குறியின் ஓர் உறுப்பு , a part of the female 
genital as in மணி வறுடல் , clitoris ; 15 . 
மருந்துக் கல் , a medicinal stone ; 
தாமணி , a twines ; 17. நவரத்தினம் , nine 
gems in general. 


} 


நாயுருவி , a plant - Indian 
burr 

Achyranthes 
aspera . 


மணிக் கருது , 


மணிக் கழலை , ஓர் விரண நோய் , an ulcer . 


16. உத் 


மணிக் காம்பு , தக்காளி , country gooseberry 
tomato . 


மணிக்காரி , வெண் காரம் , borax . 


NOTE : 


--- 


மணிக் காளி , மணத்தக்காளி , a plant 
Solanum nigrum . 


1. உத்தாமணி ; வேலிப்பருத்தி , hedge 

cotton Daemia extensa . 


மணிக் கிரந்தி , 


2. சந்தன மாமணி , 

rothi . 


நறுவிலி - Cordia 


மணிக் குடரோகம் , ஓர்வகைக் குடல் நோய் , 

tuberculosis of the bowels or small in 
testines . 


3 . உருத்திராட்ச மணி , small tree fruit 

of Eliocarpus tuberculatus 
துளசி மணி , beads made out of the 

stem of Ocimum sanctum . 
5. இரசமணி , bead of mercury . 
6 . கண் மணி , apple of the eye . 


மணிக் குடர் , மணிக் குடல் , small intestines ; 

2. நஞ்சு , poison . 


மணிக் குடல் , சிறுகுடல் , small intestines 

Mesentery . 


மணி கடம் , உத்தாமணி , a twiner - Daemia 

extensa . 


மணிக் குடற்புழு , சிறுகுடற் புழு , round 

worms occuping the upper part of the 
small intestines - Ascaris lumbricoides . 


மணி காசம் , ஓர்வகைக் கண்ணோய் , a disease 

of the eye affecting the pupil 


மணிக் குடற்றாபிதம் , inflammation of the 

mesentric glands Adenomesenteritis , 


மணி காரம் , வெண்காரம் , borax . 


மணி கானனம் , கழுத்து , neck . 


மணிக் கொட்டை , சிற்றாமணக்குக் 
கொட்டை , Castor seed - Seed of Ricinus 
communis . 


மணிக் கடை , 


மணிக்கட்டு , wrist . 


மணிக் கோவை , see சிறுமணிக்கோவை . 


மணிக்கட்டு , 


மணிக்கடை நாடி , 


மணிக்கட்டில் பார்க் 
கும் நாடி , 

Pulse selt 
at the wrist . 


மணிக்கட்டு நாடி , 


மணி சகம் , சந்திர காந்தம் , a moon stone ; a 

kind of mineral gem which is said to give 
out moisture when exposed to moon light 
due to condensation of the moon s rays 
coming in contact with it . 


மணிச்சம்பா , நீரழிவைப் போக்கும் ஓர்வகைச் 
சம்பா நெல் , a kind of paddy rice curine 
diabetes . 


மணிக் கடை நூல் , மணிக்கட்டுக்கு மேல் 
நான்கு விரல் தள்ளி கயிற்றினால் கையின் 
சுற்றளவை அளந்து கண்ட நீளத்தை அவ 
ரவர் கையினாலுள்ள விரற்கடை நீளத்துக் 
குத் தக்கபடி உடம்பிலுள்ள வியாதியை நிர் 
ணயித்தலைப் பற்றிக்கூறும் ஓர் நூல் , a 
treatise describing the methods of diag 
nosing diseases by using a thread and 
measuring the wrist and fingers. 


மணிச் சித்திரம் , பொற்றலைக் கரிப்பான் , a 

prostate plant - Eclipse plant bearing yellow 
flowers Eclipta prosta . 


மணிதளை , Indian wild olive 


Oleadioica .. 


3523 


மணிபூரகம் 


மணிமுசுட்டை 


Sola 


மணித் தக்காளி , ஓர் செடி , a plant 
num nigrum . 


stomach ; 


2 . 


மணிபூரம் , இரைக் குடர் , 
கொப்பூழ் , navel . 


மணப் பவம் , இருபது , twenty . 


மணித் தக்காளிப்பழம் , மணத்தக்காளி செடி 
யின் பழம் , fox grape berryes of the plant 

Solanum nigrum which are either red or 
black . 


மணிப் பால் , கடைக் கண் சிரங்கு , ulcer at 
the angle of the eye . 


மணிப் பாலெழும்பல் , 


மணித் துத்தி , சிறு துத்தி , small abutilon - 

Vine leafed bendi - Hibiscus vitifolius alias 
Hobtusifolia, leaves emollient . 

. 


மணிப் பிரண்டை , சரணைப் பிரண்டை , 
kind of Vitis - Leea sambucina .. 


மணித் தைலம் , ஆமணக்கு நெய் , 

நெய் , oil of 
castor seed Castor oil 


மணிநாகம் , இலிங்க பாஷாணம் , a kind of 

arsenic . 


மணிப் பிரவாளம் , மணிப்பிரவாள நடையில் 

எழுதிய உரை செய்யுள் நடை நூல்கள் , a 
style adopted in Tamil Literature which is a 
combination of many Sanskrit words and a 
few Tamil words . 


மணிநாடி , 


clitoris . 


மணி நீலகாசம் , கண்மணி கறுத்து . கண் 

கூசி , குத்தலுண்டாகிப் பார்வை புகைந்து 
காட்டுமோர் கண்ணோய் , cataract see 
( நீலகாசம் ) . 


மணிப் புங்கம் , ) பொன்னாங்காய் , soap nut 
மணிப் புங்கன் , tree , which see . On cher 
மணிப் புங்கு , கபம் கரையும் , it is use 

ful for the phlegm in the chest . 


மணிப் புறா , ஒர்வகைப் புறா , a variety of dove . 


எண் 


மணிநெய் , சிறு முத்துக் கொட்டை . 

ணெய் , oil pressed from the small castor 
seed only this oil is used in medicines . 


மணிப் புன்கு , நெய்க் கொட்டான் or மணிப் 
புங்கு , soap nut tree , same as மணி புங்கம் . 


மணிபந்தம் , மணிக் கூட்டு , wrist . 


மணிப் பூலாரிசி , see மணிப்புங்கன் . 


மணிபிடித்தல் , மணிக்கட்டைப் பிடித்து 
நாடி பார்த்தல் , to feel the pulse at the 
wrist .. 


மணிப் பேதி , அங்குலி , அதாவது விரல் 

களின் கணுக்களுக்கு ஏற்படும் வாதத்திற்கு 
கொடுக்கும் மருத்து , a medicine adminis 
tered rheumatic pains of the joints of the 
fingers . 


மணி பிந்துமாலை , கை , முளி , நெற்றி , மார்பு . 
தொடை இவ்விடங்களில் 

அழுந்தும்படி 
வைக்கும் பற்குறி , impressions of teeth 
made in the forehead , chest , thigh and 
wrist . 


மணிப் போலாதல் , to become like bead . 


மணிமந்தம் , இந்துப்பு , epsom salt . 


- 


மணிபீசம் , LON S / 201 , fruit pomegranate 

Punica granatum . 


மணிமந்திரம் , சரமாகிய வாசியின் இலட்சி 
யம் தெரிந்து நோயை வாசியால் ஆகிருஷ் 
ணம் செய்து குணப்படுத்து முறை , healing 
through scientific breathing. 


மணிபீடம் , a place composed of நாதவிந்து , 

within the triangle which has its apex down 
wards - jewelled Altar . 


மணிமா தரி , நல்ல மாதளை , a good pome 
granate fruit 

Punica granatum . 


- 


மணிபுத்தான் , 


மணியான் , சூரியன் , the sun . 


மணிபூமி , இரத்தினம் விளையும் நிலம் , ruby 
mine . 


மணியாமரம் , 


மணிபூரகம் . ஆறாதாரத்தினொன்று , 

one of 
the six mystic centres of the body situated 
at the navel region whose Goddess and 
God are Lakshmi and Vishnu perhaps it 
refers to solar plexus . 


மணிமிடற்றன் , துரிசி , blue vitriol . 


மணிமுசுட்டை பேய் முசுட்டை , which see . 


3524 


மணிலாயாத்தா 


மண் 


மணிமுத்து , வச்சிர வேங்கை, which see . 


மணிலாப் பயறு , வேர்க்கடலை , ground nut ; 

pulse . 


மணிமூலி , உத்தாமணி , a turning plant 

Daemia extensa . 


மணிவர பூதம் , மயிர் சிலிர்க்கும் 

சிலிர்க்தம் ஓர் பேய் 
நோய் , a fearful possession of devil . 


மணியங் காக்காய் , ஓர் காக்கை , a Royston 


crow 


மணி வருடல் , யோனி லிங்கத்தைக் கையி 

னால் உணர்ச்சி யுண்டாகும்படி தடவல் , 
tickling the clitoris to cause excitement. 


மணியபினி, சுத்தமான அபினி , pure , clean 

opium .. 


மணியாசி , ஓர் மரம் , a tree . 


மணிவளர்த்தி , கடைக்கண்ணில் பலதரமும் 
மணிப்பால் எழும்புவதும் உடைவதுமா 
யிருக்கும் ஓர்வகைக் கண்ணோய் , an eye 
disease affecting the corner of the eye by 
raising boils very often . 


மணியாட்டாங் கொடி , ஓர் கொடி , a climber . 


மணிவாளம் , உருக்கு , steel . 


மணியாடும் கோணம் , மனோன் மணித் தான 

மாகிய ஆக்கினை ; சிரசிலுள்ளது . one of 
the six mystic centres 

centres situated in the 
middle of the brain at the level where the 
two eye brows meet and Sadasivam and 
Manonmani are the God and Goddess of 
the centre .. 


மணிவித்து , 

சித்தா மணக்குக் 
small castor seed . 


கொட்டை , 


தூதுவளை , a 


மணிவித்தையுள்ளோன் , 
thorny climber the leaves are used in curry 
- Solanum trilobatum good for cough . 


மணியாத் தம்பம் , wry neck . 


மணியாத்தி , காட்டாத்தி , a small tree 

Bauhinia tomentosa its flower buds are 
used in medicine . 


மணிவீசம் , 
மணிவீசிரமம் , 


மாதுளை 
fruit . 


pomegranate 


மணியா மணக்கு , பறங்கியா மணக்கு , China 
castor plant . 


மணிவேம்பு , ஓர்வகை வேம்பு , a kind of 
margosa tree . 


மணியாயிரங்கல் , மணிபோலா தல் , coming 
down in the shape of beads ( கந்தகத்தை 
எடுக்கட்டி பாலில் சுத்தி செய்தால் மணி 
மணியாய் இரங்கும் ) to crystalise in the 
shape of beads. 


மணிவேர் , மணியைப் போன்ற திரட்சியை 

ஆங்காங்குடைய வேர் , a root bearing 
bead like elevations - these are bacterial 
nodules in the root system . 


மணியிலையான் , ஓர் ஈ , a kind of fly . 


மணீசகம் , சந்திரகாந்தக்கல் , 

சந்திரகாந்தக்கல் , moon stone 
emitting moisture when exposed to moon 
light . 


மணியீரல் , ஓரீரல் , an internal organ ; viscera , 


மணீவகம் , பூ . flower , 


மணியுப்பு , கறியுப்பு , common salt , 


மணைக் கட்டை , முலையில்லாத பெண் , breast 
less woman . 


மணியெலும்பு , 
vertebral . 


முதுகின் 


முள்ளந்தண்டு , 


மணிராக்கம் , இங்கு லிகம்; சாதிலிங்கம் , 
vermilion red sulphate of mercury . 


மண் , பிருதிவி ; மண்ணை யரைத்து பற்றுப் 
போடுவதால் வாதம் , இரத்தம் இவைகளி 
னாற் பிறக்கும் கட்டி , பிரணம் வாதப் பொரு 
மல் போம் ; இதைத் தின்றால் பாண்டு சம்ப 
விக்கும் , mud . It is used as external appli 
cation for certain diseases ; abscess georgi 
ing abdomen etc. , if eaten causes anaemia . 


மணிலாக் கடலை , வேர்க்கடலை , ground nut 
exported from Manilla - Arachis hypogaea . 

. 


மணிலாத்தா , 

மணில்லா சீத்தாப்பழம் , 
Manilla custard apple Anona reticulata . 


மண் , சுட்டசுண்ணாம்பு , burnt lime : 2. பூமி , 

earth ; 3 , அணு , atom , particle ; 4. மலை , 
mountain .. 


மணிலாயாத்தா, See மணிலாத்தா . 


3525 


மண் சில் 


மண்டல குஷ்டம். 


கருக்கட்டுதல் , 


to 


மண் கட்டுதல் , 

mould . 


make 


மண் சிறுமுட்டி , 


மண் கட்டை , உடம்பு , body . 


மண் சீலை , மருந்து 

கலசம் மேல் 

கவசம் 
செய்ய பயண்படும் மண் பூசிய துணி , 
a piece of cloth smcared with earth to lute 
the crucible containing medicine to be 
calcined . 


மண் கத்திரி , ஓர்வகைப் பாம்பு , இது மிக்க 
எரிச்சலையும் தருவதுடன் துள்ளவும் செய் 
யும் , a kind of snake. 


மண்சீயை சந்து 
செய்தல் . 


செய்தல் , see 


மண்சீலை 


2. ஓடு . 


மண்கலம் , சட்டி , 

சட்டி , earthern pot ; 
tile , pot piece . 


மண்சீலை செய்தல் , சீலை மண் செய்தல் , to 

lute the crucible which contains the medi 
cine to be calcined . 


மண்கல் , வெள்ளைச் சுக்கான் கல் , lime stone ; 
2. செங்கல் , brick . 


மண் சுதை 


சுண்ணம் , lime . 


மண் கல்லுச்சத்து , பலகல்லுச் சத்து , the 
essence of several stones . 


மண் சுமந்த வாசுகி , 


மண் செய்கை , சீலை மண் செய்தல் , which 
மண் செய்தல் , 1 see . 


மண் காரம் , 

soda - General term of soda . 
A crude carbonate of soda , which is obtained 
here in two ways as an efflorescence in 
the soil ; ( 2 ) from the ashes of certain salt 
worts or plants containing sodium . The 
former is F4G and the later is barilla of 
commerce .. 


மண்டகம் , ஓர் சிற்றுண்டி , a launcheon ; 2. 
சர்க்கரை போடாத கோதுமைப் பூரி , a 
wheat cake prepared without sugar . 


மண் குகை , மண்ணாற் செய்த குகை ; மூசை . 

2 . 
mud crucible for calcining medicine ; 
குளவிக் கூடு , wasp nest made of clay . 


மண்டகி , ஆமணக்கு , castor plant -- Ricinus 

communis 


மண்குத்தல் நோய் , see மண்குத்து நோய் 


மண்டம் , ஓர் வித கஞ்சி , a kind of rice pap : 

தலை மண்டை- , skull ; 3. ஆமணக்கு , 
castor plant ;; 4. தயிரேடு , cream of curd ; 
5. நொதி , beer yeast . 


மண் குத்திப் பாம்பு , ஓர் பாம்பு , a kind of 
snake . 


மண்டயந்தம் , சோறு , cooked rice . 


மண்குத்து நோய் , பெண்கள் பிரசவித்த 
வுடனே அழுக்கினால் மார்பு , தலை , கீழ்வயிறு 
இவ்விடங்களில் காணும் பொறுக்க முடி 
பாத குத்தல் நோய் , an unbearable pain due 
to the irregular discharge or retention of 
after birth . The pain is felt in the abdo 
men , chest , head and other places in the 
system . 


மண்டயிலம் , மண்ணிலூறுக் தயிலம் , oil 

springing from the earth - Crude oil ; 2 . 
மண்ணெண்ணெய் , kerosine oil or petrol ; 
3 மண்ணில் வடிக்குந் தைலம் , oil ex 
tracted from the mud , 


மண்டலகம் , பளிங்கு , mirror . 


மண் கூர்மை , வளையலுப்பு , a salt obtained 

from the fuller s earth . 


மண்டல காரகம் ; see முடக்கொத்தான் , a 

prostate plant - palsy curer . 


மண் சாடி , மண்ணாற் செய்த பாண்டம் , 
earthern jar ; 2. யானைக் குன்றி மரம் , a 
tree - Adunanthera pavonia . 


மண்சாடிக் குண்டுமணி , பெரிய குன்றிமணி , 
big retty seed . 


உ -ை 


மண்டல குஷ்டம் , கொப்புளங்கள் வட்ட 
வட்டமாக , பச்சை அல்லது சிவப்பு நிற 
மாகக் கண்டு நாளுக்கு நாள் அதிகமாய் 
67 ழும்பி 

ங் ஒன்றோடொன்று 
சேர்ந்து 

வேதளையை யுண்டாக்கு மோர் 
வகைக் குட்ட நோய் , a kind of leprosy 
attended with boils or ulcers which are red 
or green and crop up in circular form . 


மண் சிலை , கற் காவி , red ochre . 


மண் சில் , 


3526 


மண்டலி 


மண்டுதல் 


ஆண் 


தன் 


மண்டலக் குறி , காம நூற்படி பெண்ணின் 
கடிதடத்தில் 

நகங்களைச் 
சேர்த்துப் பதிய வைக்கும் ஓர் வகைக் குறி , 
( in Errotic science ) the impressions of finger 
nails made by the male on the vulva or 
fabium . 


NOTE- by C. D. gold calcined with this 

drug அழுகண்ணி is very useful in tuber . 
culosis . 


மண்டலிகம் , கருங் கூளி , black variety of 

vulture . 


மண்டல பேதி , 


மண்டலிகனை , 
nut ( raw ). 


கொட்டைப் பாக்கு , areca 


a 


small 


மண்டல மட்டி , சிற்றிலுப்பை , 
species of இலுப்பை which see 


மண்டலி சர்ப்பம் , See மண்டலி பாம்பு . 


மண்டல மிடுதல் , 40 நாள் புதைத்து வைத் 

gov , to burry medicines for 40 days in 
paddy heap or earth in order to get puri . 
fied . 


மண்டலி சிதம் , தேள் , scorpion 2 வயர்வை . 
perspiration ; 3. கடுகு , mustard - Brassica 
juncea . 


மண்டலம் , வட்டம் , circle ; sub division or 

circles as கிருஷ்ண மண்டலம் in the eye ; 2 . 
சக்கரம் , a mystic circular diagram , 3 . 
உடம்பு . body system ; 4. திரிமண்டலம் , 
the three regions of the body ; 5. மண் 
டல நிலை . a posture of standing in the yoga 
practice , 6. நாற்பது நாள் கொண்டு கால 
அளவு , a period of 40 days ; 7 . 
ணக்கு . castor plant ; 8 , ஓர் வகை நகக் 
குறி , see மண்டலக் குறி . 


மண்டலிப் பாம்பு , வளையமிடும் பாம்பு, 

சுருட்டை , பனையன் , விரியன் முதலியன , 
a snake generally found lying in circle, those 
which are large and slow and marked with 
ring like or circular spots on their skin and 
have the glow of the sun or fire - Viper 
snake , 


மண்டலு , இச்சி , which see . 


மண்டவாரிதி , முட்டைச் சிலந்தி which see . 


மண்டலம் சாப்பிடல் . 40 நாளைக்கு மருந்து 
கொள்ளல் , to take medicine for 40 days. 


மண்டற் சிங்கை , இண்டங் கொடி , a thorny 
climbing shrub - Acacia pinnata , 


மண்டலம் போடல் , 40 நாள் சூரிய புடமிடல் , 

to expose any medicinal preparation to the 
sun for 40 days . 


மண்டன காரியா . 


see திலக விருட்சம் . 


மண்டலாகாரம் , வட்ட வடிவம் , a circular 

figure . 


2 . 


கலங்கல் 


மண்டி , வண்டல் , sediment ; 

நீர் , muddy water . 


மண்டலாட்டி , காட்டிலுப்பை , wild mowah 
--Bassia latifolia. 


மண்டிகை , 


See அப்பவர்க்கம் . 


மண்டலாதி , மாங்காய் , mango . 


மண்டிக் கிடத்தல் , 
flelds - Agrestial . 


growing wild in the 


மண்டலாத்திரம் , மூக்கிரட்டை , an adda , 
ment creeper 

hog weed Boerhaavia 
rependa alias B procumbens . 


மண்டிதம் , சிறு கீரை , a kind of vegetable 
green 

Rubia cordibolia 


மண்டலார்த்தம் , பாதிவட்டம் , semi circular 


மண்டி பலா , பேய்ச் சுரை , which see . 


மண்டிலம் , வட்டமாயோடல் , al circular 

motion as in blood ; circulation of body in 
the human system . 


a kind 


மண்டு , see மண்டுதல் . 


மண்டலி , ஓர் வகை விரியன் பாம்பு : a large 
venomous serpent as இரத்த மண்டலி ; சீத 
மண்டலி . which see : 

of 
hoodless snake painted with circular 
patches or rings of various colour on their 
skin ; 2. நாய் , dog ; 3 , பூனை , cat ; 4 , 
அழுகண்ணி , an carnivorous herb - Dro 
sera peltat ? (நாட்டு அழுகண்ணி - D. indica ) ; 
5. ஓர் வகை எலி, a kind of rat : 6. குதிரை . 
horse ; 7. கொடிய விஷமுள்ள தேள் , a 
very venomous scorpion . 


மண்டுகம் , தவளை , frog . 


மண்டுதல் , புணர்தல் , having sexual connec 

tion . 


3527 


மண்டை 


மண்டைப்புழு மாளல் 


மண்டூக அப்பிரகம் , a kind of mica . 


மண்டைக் கடுவன் , ஓர்வகைத் தலைச்சிரங்கு , 
a kind of itch on the head . 


a kind of 


மண்டூக சீவன் . தவளைக் கல் , 
stone which see , 


மண்டைக் கட்டு , தலையில் கட்டும் கட்டு , a 
bandage to the head . 


மண்டைக்கட்டு சூலை , See மண்டைக்குத்து . 


மண்டூக பரணி , வல்லாரை, a prostate plant 

Penny wort - Hydrocotyle asiatica a 
brain tonic . It insures long life in the full 
vigour of retentive , memory and intellec 
tual faculties and would impart a godlike 
effulgence to the complexion . 


மண்டைக் கண் , தாழ்ந்தகண் , sunken eyes . 


மண்டுக பன்னி , அழிஞ்சில் , a medicinal tree 

uselui as an antidote in poisonous bites 
Alangium accuminatum . 


மண்டைக் கடிப்பன் , குழந்தைகளுக்குக் 
காணும் மண்டைச் சிரங்கு , 3 kind of erup . 
tion on the head in children Children 
scalp sore . 


மண்டைக் கல் , stone in the head eg . விரால் 

தலைக்கல் . 


மண்டூகம் , தவளை , frog , 2. தேரை , toad : 3 . 

இரும்புத்துரு, iron rust iron oxide; 4 . 
மண்டூரம்which see . 


மண்டைக் கபம் . 


மண்டுகி , பெண் தவளை , female frog . 


மண்டைக் கரு . 


மண்டூர செந்தூரம் , அயச் செந்தூரம் , red 
oxide of iron , ironfilth oxide . 


மண்டைக் குடைச்சல் , see பண்டைக்குத்து ; 
see தலைக்குத்து . 


மண்டூர சுத்தி , Ordinarily when iron is burnt , 

the filth or scales drop down . They are 
kuowr as மண்டூரம் . For purification that 
which is 100 years old is more preferable 
that 60 years old , usually prescribed or 
selected . One of less age should never be 
used in medicine . It should be brought ,, 
heated and dipped in cows urine for 7 
times . This is its purification . Then it 
can be used for calcination , 


மண்டைக்குத்து , 

ர்வகைக் குத்தல் 
நோயுள்ள தலைவலி , a kind of head ache in 
which the nerves and muscles of the neck 
are affected rendering the patient unable to 
move his head - Cephalagia . It is attended 
with shooting pain . 


மண்டைக்குழி , the cranial cavity . 


மண்டைக் கோழை . 


மண்டூரம் , கீச்சுக் கிட்டம், இரும்புக்கிட்டம் 

Hydrated - oxide of iron ; 2. இரும்புக்க 
தலி , இரும்புத்துகள் , iron filth . 


மண்டைச் சிலேட்டுமம் , மண்டைக் கயம் . 


மண்டூரம் , பழஞ்செங்கற் கிட்டம் , இரும்புக் 
கிட்டம் இவைகளைக் கொண்டு ஆயுள் 
வேதத்தில் பலவகை சிந்தூரங்களைச் செய் 
வதுண்டு , கத்தமண்டூரம் , மகாமண்டூரம் , 
சித்தமண்டூரம் , திரிகடுகாதி மண்டூரம் , நாரா 
யண மண்டூரம் . இது 5 வகை ; இது பாண்டு 
ஆறு வகையையும், ஆறுவித சோகையை 
யும் தணப்படுத்தும் , various preparations 
are made from மண்டூரம் , They are useful 
in anaemia and dropsy . 


மண்டைச் சூலை , 

மண்டையில் 

சூலத்தால் 
குத்துவது போல் நோகுதல் , a disease of 
the head in which pricking and tingling pain 
is felt inside the head as if sling by a 
poisonous insect .. 


மண்டைப்பரு . 


மண்டைப் புகைச்சல் . 


மண்டூர வடகம் , அயவடகம் , a iron medici . 

nal compound in the form of a big tablet. 


LOGOO GOLU 44 , worm of the cerebellum . 


மண்டெரி , பேரீந்தி , great fire ; 2 , காடாக் 

கினி , wild fire . 


மண்டைப்புழு மாண்டுபோதல் , ) death of 

the worm 
மண்டைப்புழு மாளல் , 

of the 
cerebellum . 


} 


மண்டை , தலையோடு , skull , 


3528 


மண்ணாட்டி 


மண்ணீரல் வீக்கம் 


மண்ணாதம் , உவர் மண் , dhoby s earth . 


மண்டைபீனசம் , கபாலக்கொதிப்பினால் மூக்கி 
லுண்டாகும் ஓர் நீர் ஒழுக்கு , catarrh of the 
nose . 

. 


மண்ணைனை , கருப்பிண்டம் , foetus . 


மண்டையடைப்பன் 


a disease of the head . 


மண்ணி நாங்கு , see 

மண்ணை நாங்கு . 


மண்டையிடி , ஓர்வகைத் தலை நோய் , a 
variety of head ache . 


மண்டையெலும்பு , cranial bone . 


மண்ணில் வேந்தன் , அரசு , a tree 

Ficus 
religiosa ; 2. எலுமிச்சை ; lime fruit ; 3 . 
பூ நாகம் , earth worm ; 4. வெற்றிலை , 
betel leaf; 5. முடி தும்பை , a fragrant 
flowering plant . 


மண்டையோடு , தலையோடு , skull bone . 


மண்டையோட்டுப் பொருத்து , மண்டை 

மண்ணிறம் , see மாங்கிஷச் சிலை . 
யெலும்புப் பொருத்து , joint of the skull 
bones --the sutures . 

மண்ணிற் கீழ் சேர்த்தல் , பூமிப்புடம் வைத் 
தல் ; புதைத்து வைத்தல் , to burry in the 

earth . 
மண்டைலம் , மண் தைலம் , kerosine . 


மண்வறட்சி , சூட்டினால் உண்டாகும் கபால 
வறட்சி , a disease of the head . 


மண்னரின் பிறட்டு , பேரோசனை , which see . 


மண்ணின் வர்த்தனம் . see இராசவர்த்தக்கல் . 


மண்டைவியாதி , தலைநோய் , disease of the 

head in general . 


மண்டைவியாதி மருந்து , medicine for the 

diseases of the head Cephalic . 


மண்டோதயக் கரடிமூலி , சிறு பசளை , Small 

indian purslane - Portulaca quadrfida . 


மண்ணகை, கச்சோலம் , a kind of aromatic 

substance . 


மண்ணீரல் , தசை , புழை , நரம்பு இவைகளி 

னால் ஏற்பட்டு மேலே சவ்வினால் மூடப்பட்டு 
நீல நிறமாகவும் 

உள்ளே 

செந்நிறமாகவு 
முள்ள ஓர் வகை ஈரல் , பூர்வத்தில் இதனால் 
தான் கோபம் , விசனம் , வெறுப்பு முதலிய 
குணங்களுக்கு காரணமாயுள்ள தெனக் 
கருதப்பட்டது , 

வயிற்றில் 

மேல் 
இடது பக்கம் இருக்கிறது , an organ in the 
upper left side of the abdomen , blue in 
colour out side and dark red inside . The 
ancients supposed it to be the seat of 
melancholy anger and vexation . It is one of 
the chief glands in the body . In normal 
condition it cannot be felt from out side 
unless it gets enlarged when it can be felt 
just under the ribs on the left side . 
certain diseases malaria and kalaazar it gets 
much enlarged - Spleen . 


மண்ணச்சூலை , See மண்டைச் சூலை , 


மண்ணடைப்பன் . ஓர் நோய் , a disease . 


மண்ணம் , சுண்ணாம்பு , burnt lime - slaked 

lime . 


மண்ணரசு , பூவரசு , Portia tree . 


மண்ணல் , கழுவல் , washing . 


மண்ணீரல் அடைப்பன்- spleenic apoplexy . 


மண்ணா, ஓர் வகை மீன் , a kind of fish . 


மண்ணீரல் குத்து , மண்ணீரலுக் குள்ளே 
காணப்படும் சிறு வெண்ணிறமான பை , 
malpighian bodies. 


மண்ணாகம் , 


See 


மண் நாகம் . 


1.மண்ணாகம் , பூ நாகம் , earth worm . 


மண்ணீரல் நோய் , splenic disease . 


மண்ணாக்கின் பூடு , 


மண்ணீரல் வீக்கம் , சுரக்கட்டி , இது விஷ 

சுரத்தினாலேற்படும் , enlargement of spleen 
as a result of malarial fever and kalaazar 
Spleenic chchexia . 


மண்ணாட்டி , மாரெலும்பு , breast bone - 
Sternum .. 


3529 


மண்ணெண்ணெய் 


மண் பாத்திரம் 


மண்ணீரற் கட்டி , மண்ணீரல் வீக்கம் , en 
largement of spleen , 


மண்ணை , வாலுளுவை , a drug plant - intel 

lect plant Celastrus paniculata ; 2. அறி 
விலான் , a dull person ; 3. இளமை , youth ; 
4 , பிசாசம் , பேய் , devil ; 5. வெங்காயம் , 
onion - Allium cepa , 


மண்ணீருள் , 


மண்ணீரல் , spleen . 


மண்ணீர் , கழுவு நீர் . lotion . 


மண்ணைக் கட்டி , அதிங்கு , a plant . 


- 


மண்ணுக் கிரையாய்ப் போதல் , சாதல் ; நீங் 

மண்ணை நாங்கு , மஞ்சள் நாங்கு , which see . 
குதல் , death , 

மண்ணைப் பூ . வெங்காயப் பூ , the flower of 
மண்ணுடையாள் , புல்லுருவி , a parasitic onion . 
plant . 

மண்ணை மணைத்தல் , காரசாரம் அற்றிருத் 
மண்ணுண்ணி , ஓர் பாம்பு . a kind of snake ; 

தல் , to be devoid of the essential charac 
2. மந்தன் a dull man ; 3. மண் புழு 

teristics . 
earth worm ., 

மண்னொட்டி , ஓர் வகை வெள்ளைப் பாஷா 
மண்ணுதலை விடக்கல் , அஞ்சனக்கல் , ணம் , white arsenic in its native state . 
which see . 

மண்ணோகதம் , ஓரு தலைப் பூடு , garlic with 
மண்ணுப்பு, துரிசை வெளுக்கச் செய்யு only one tooth . 
மோர் உ.ப்பு ; a salt that clacifies copper 
sulphate . 

மண்ணோடு , 

see ஓடு . 


மண் தயிலம் , see 


மண்டயியம் , 


NOTE : - உழமண்ணை நீரில் கரைத்து அடி 
யில் 3 துளை களுள்ள பாண்டத்தில் வைக் 
கோலைப்போட்டு , ஷை நீரை ஊற்றி அடியில் 
ஒரு பாண்டம் வைத்து , தெளிந்து வடியும் 
நீரைப் பிடிக்கவும் , இதைக் 

இதைக் காய்ச்ச 
பாகும் . இதுதான் மண்ணுப்பு, the fuller s 
earth is dissolved in water , fitered and 
boiled . The resulting salt is மண்ணுப்பு. 


மண் திண்ணிச் சத்து , செவ்வட்டை , centir 
pede . 


மண் திருஷ்டி , இம்பூறல் அல்லது இரத்த 

நாகி , maddar of Bengal - Oldenlandia 
umbellata . 


மண்ணுமுழுங்கி . கோவை , which see ; 


மண்ணுரங்கொண்ட , earth bound . 


தடிப்பா 


மண்ணுருவி , குழித்தைலம் , a medicated oil 

obtoined by a special process . 


மண்தைலம் , பூமிக்குள் உற்பத்தியாகி . 
இரங்கூன் , ருஷியா , பாரசீகம் முதலிய பிர 
தேசங்களில் ஏரிகளில் மிதக்குமதைச் சேக 
ரித்து , 

சர்க்கரை பாகுபோல் 
யிருக்குமோர் தைலம் , a thick oily substance 
found floating on the surface of tanks or 
lakes of Rangoon , Russia . Persia etc ; 2. 
பூமிக்குள் ஓதமில்லா விடங்களில் கொப் 
பளித்து 

மேலே கிளம்பும் ஓர் வகைத் 
தைலம், as in kerosine , petrol etc. 


மண்ணுளிக்காரம் , அரிதாரம் , orpiment . 


மண் நாகம் , see மண்ணுளிப் பாம்பு . 


மண்ணுளிப்பாம்பு , வெள்ளி, இரத்தம் ஆகிய 
விந்நிறங்களைப் பெற்று நீளமான பயற்றங் 
காயைப் போன்றதும் , காதில் நுழைய 
அபாயத்தைத் தருவதுமான ஓர் வகைப் 
பாம்பு , a kind of long snake endangering 
life when entering into ear , earth serpent 
Ophidii vene nosi. 


மண்பவளம் , வைப்பு முறையிற் களிமண் 
ணினாற் செய்த ஓர் வகை பவளம் , an arti 
ficial coral prepared out of clay . 


மண்பாச்சி ; மண்ணீரல் , spleen . 


மண்ணுளுவை , 

a fresh water fish which 
hides in the mud . 


மண்பாண்டம் , 


மட்கலம் , pot . 


மண்ணெண்ணெய் , மண் தைலம் , petroleum ; 
rock oli , 


மண் பாத்திரம் , 


3530 


மதங்காப்புல் 


பதப்பட்டை 


மண்மடக்கு , as in மண் மடக்கில் வைத்து 
மேல் மடக்கு மூடல் , earthern sauce or dish . 


மதங்கி , 16 வயது பெண் , girl of 16 years . 


மதங்கை , யானைத் திப்பிலி , long pepper -- 

Piper longum . 


மண் மலி , மருக்கொழுந்து , a fragrant plant 

or shrub ; Maid s love - Artemesia aus 
triaca . 


மதங்கொள்ளல் , மதத்தல் , to grow fatty , 

lusty .. 


மண் மறைவு , மண் மறைவில் புடம் போடல் , 

burrying under the earth or calcifying in 
Sand bath , 


மதசர்க்கரை , கன்னல் சர்க்கரை , cane sugar . 


மண்மாலை , 


செம்மண் . red earth .. 


மதசலம் , மதநீர் . rut . 


-nut of 


மண் மூடி , சாணாக்கு , a large earthern dish 


மதசவுண்டம் , சாதிக்காய் , nutmeg 

Myristica fragrans . 


மண் வட்டகை . 
ware . 


மண் பாத்திரம் , 


earthern 


மதசாரணை , தண்ணீர் மிட்டான் , water root 

Asparagus racemosa . 


மத , கொழு , fatty ; 2. மயங்கு , intoxicated . 


மதசாரம் , இலவு , silk cotton tree - Bombax 

malabarica . 


மதக சாம்பிராணி , 


see பரங்கி சாம்பிராணி , 


மதசாறம் , அன்னம் , swan . 


மதகம் , காஞ்.சிரை, a tree Strychinos 

nux - vomica ; 2 , சுக்கு , dry ginger .. 


- 


மதண்டி , 

வல்லாரை , a creeping plant 
Penny wort - Hydrocotyle asiatica. 


மதகரிக்கணை , யானைத் திப்பிலி , long pepper 

Piper longum . 


- 


ய தத்த கடுப்பு , பெண் மதங் கொள்வதால் 
யோனியிலுண்டாகும் ஒர் வெப்புணர்ச்சி , 


மதகரிக் குளம்பு , யானைக் குளம்பு. , foot of 
the elephant . 


யானை 


மூத்திரம் , 


urine 


மதகரி நீர் , 

elephant . 


மதத்தல் , 

மதங்கொள்ளல் , to grow fatty 
and lusty ; 2. மயங்குதல் , growing giddy ; 
3. வெறிகொள்ளல் , to become intoxicated . 


2. Bischofia 


மதகிரி வேம்பு- Cedrela torna ; 

javanica. 


மதத்தவள் , மதங்கொண்டவள் , a meritrici 

ous or a lusty woman ; intriguing woman . 


மதத்துப் போதல் , see மதத்தல் . 


மதகிரி வேம்பு , மலைவேம்பு , a tree of large 
size . 8-10 ft . in girth 60 to 80 ft . in height 
deeply cracked bark , large greenish white 
flowers found in hill forests . Bark power 
ful astringent though bitter . Stem gives 
transparent amber coloured gum . 


மதநாகமம் , see மதனாகமம் . 


மத நியை , மல்லிகைக் கொடி , jasmine 
creeper .. 


மதகுஞ்சரம் , அத்தி , fig . 


மதநிறம் , see மாங்கிஷச்சிலை . 


மதக்கம் , மயக்கம் , a stupor or giddiness 
due to over eating drinking or by opium 
etc. 


மதங்க நாதன் , நவநாத சித்தரில் ஒருவர் , 

one of the famous Siddhars . 


மதநீர் , மதசலம் இதுவே நாதம் , a secrection 

in woman through vagina when they grow 
fatty and lusty . 

. It should not be confused 
with the lubricating fluid of the vagina 
Ovarian fluid 


மதங்கள் , மிளகு , peppar - Piper nigrum , 

, 


மதநோய் , a disease causing lust .. 


மதங்காப்புல் , ஓர் வகை புல் , 

grass - Elensine acgyptiaca , 


a kind of 


மதப்பட்டை . கன்னா 


Avicinnia officinalis . 


3531 


மதமூச்சு 


மதர்ப்பு 


மதப்பன்னி , 


மதமூர்ச்சை , a disease . 


} 


வட்டத்திருப்பி , root of a 
twiner root of 

root of - Cissam 
pelos pareira . 


மதப்பானி , 


மதமெடுத்தல் , மதங்கொள்ளல் , 
lusty . 


to bebome 


மதப்பாளிப்பூடு , See 

creeper - palsy curer . 


முடக்கொற்றான் , a 


மதமெருதம் , ) 
மதமொய் . 


} 


யானை . elephant . 


மதப்பிரயோகம் , மதம் பொழிதல் , the secre 

tion in women through lust . The period 
by nut in animals . 


மதமேறல் , பெண்களுக்கு மதம் மென்மேலும் 
அதிகரித்தல் , increasing of lustiness in 
woman . 


மதப்பு . கொழுப்பு, fattiness . 


மதபுட்பி , ஆத்திமரம் , a tree 


Baubinia 


-- 


racemosa . 


மதம் , வலி, strength ; 2. மயக்கம் , intoxica 

tion ; inebriety ; 3. பைத்தியம் , madness ; 
4 , கொழுப்பு, fat ; 5 ; தேன் , honey ; 6 . 
காமவெறி , venereal heat ; 7. காமவிகாரம் , 
venereal passion , 


மதப்பூ , மராட்டி மொக்கு . a flower bud 
Bombax malabarica . 


மதமடக்கி , விந்து நீர் , semen , 


மதயந்தி , 
மதயந்திகை , 


ஓர் மல்லிகை , a kind of 
jasmine . 


மதமடக்கி நீர் , கருந்தேன் , black honey . 


மதயானையுப்பு . see உப்புக்குரு . 


மதமடு , வெள் வெங்காயம் . white onior . 


of a 


மதமதக்கால் , see மதிமுத்தர் தாழி . 


மதரப்பன்னி , வட்டத்திருப்பி , root 

twiner - Cissampelos pareira. 


மதரம் , இஞ்சி , ginger , 


1.மதமதப்பு , திமிர்ப்பு , to be without feeling 

or sensation ; 2 ஓர் அசாத்திய நோய் , an 
incurable disease ; 3. குட்டத்தினா லேற் 
படும் திமிர் , numbness caused py leprosy . 


மதரா க்கன் , சேவல் , cock . 


மதமதப்பூ , See மதன காமப் பூ . 


a 


மதரிகா , அமுக்கிரா , 
somnifera .. 


plant 


Withania 


மதமதெனல் , சொறனை குன்றல் , feeling no 
sensation to be parabysed in limbs ; being 
be numbed . 


மதமத்தகம் , கஞ்சா 

bis sativa . 


· Ganja plant 


Canna 


மதமத்தம் பூ . ஊமத்தைப் பூ , 
flower of Dhatura , 


unexpanded 


மதரோகம் , மதத்தை யுண்டாக்கும் வியாதி , 
a disease in woman 

man causing lust , charac 
terised by devolpment of too much fat in 
the system . The causes are many viz -want 
of physical exercise or exertion sedantery 
habits in life . rich food , day sleep , fat and 
animal food with a tendency to increase the 
adipose tissue to such an extent rendering 
person abnormally bulky in 

in size . The 
symptoms are short breath , thirst . exces 
sive sleep , excessive hunger loss of strength 
and sexual capacity , weakness of the heart 
in some cases 2. கொழுப்பு ரோகம் , 
cbesity or corpulence . 


மதமத்தன் , மதத்தினால் மயங்கிக் கிடப்ப 

வன் , one in drowsiness due to lustiness . 


மதமத்திமூலி , கரூமத்தை , black dhatura 

plant : Dhatura plant with black or blue 
flowers . 


- 


மதமத்தை , ஊமத்தை , dhatura . 


மதர்த்தல் , கொழுத்தலினால் மதங்கொள்ளல் , 
to grow lusty owing to fatness . 


மதமமுகம் , காரை , a shrub which see . 


மதமூச்சு , see மதமூர்ச்சை . 


மதர்ப்பு , கொழுப்பு : நெய்ப்பு , Suet , 


- 


மதனப்பூடு, 

3532 
மதனகாமியப்பூ 

மதனமஸ்து 
மதலம் , வெள்ளுள்ளி , garlic Allium மதனகாமப்பூ , ஓர் வகைப் பூச்சரக்கு . இதன் 
sativum . 

சமூலம் பொடிக்குத்தான் இண்டம் பொடி 

என்று பெயர் , cone of the male variety of a 
மதலிங்கம் , அமுக்கிறா. a plant -- Withania 

plant Cycus circillalis ; 2. மனோரஞ்சிதப் 
somnifera; 2. சிவனார் வேம்பு , Shiva s reem 

பூ , which see . 
Indigofera asphalathifolia. 

மதனகாமேசுரப்பூ , see மதனகாமப்பூ 2 . 
மதலை , கொன்றை மரம் Cassia fistula . 

ஊமத்தை மொக்கு the flower bud of 

Dhatura . 
மதன நாதம் , பிண்டமாவு , which see . 

மதனகாமேச்சுரமரம் , காம மரம் , which see . 
மதலை நீர் , குழந்தை மூத்திரம் , urine of a child . 

மதனகாமேச்சுர லேகியம் , விந்தைக் கட்டிப் 

போக சக்தியைக் கொடுக்த மோர்வகை 
மதலை மாசகி , மாதளை , a small tree - Punica லேகியம் , an electuary given to bind the 
granatum . 

semen and retain it . 
மதலையீனாமடவு , குழந்தை பெறாதபெண் , மதனகாமேச்சுரம் . See மதனகாமேச்சுரப்பூ . 
childless woman . 

மதனகாரை , மருக்காரை , which see . 
மதர்த்தவிழி , பெண்கள் விரகதாபம் அதாவது 
காம மிகுதியினால் உறக்கம் பிடிக்காத கண் 
loss of sleep due to love sickness . 

மதனகேதனம், மீன் , fish . 
மதவடக்கி , கள்ளிநீர் , juicc of spurge . 

மதனகைமலர் , மதனகாமியப் பூ . which see . 
மதவாசி , துரியம் , one of the five stations of 

மதனசம்போகி , சித்தினிசாதிப் பெண் , one 

of the four classifications of women divided 
soul . 

according to their lust . 
மா தவானை , வட்டக் கிலுகிலுப்பை , a plant ; a 
species of crotolaria Crotolaria laburni . மதனசலாகை , ஓர் மருந்து , a kind of medi 
folia . 

cine ; 2 , பெண் குயில் . female Indian 

cuckoo . 
மதவிரியசம் , See விரியசம் . 

மதனத்தண்டு , ஆண்குறி . penis . 
மதவிழி , பெண்களுக்கு 

மதங் கொள் 

மதனத்து மதுகம் , தேன் மெழுகு , bee swax . 
வதால் புருஷர்களை வெறிக்கப் பார்க்கும் 
கண் , staring look at men by woman due 
to excess of lust or veneral passion , 

மதனத்துவாரம் , பெண்குறி ; யோனிதுவாரம் , 

the vagina of a female . 
மதவெறி , இரத்தவெறி , giddiness caused by 
richness of blood ; 2. காமவெறி , venereal மதன நோய் , காமவிகாரம் , love sickness . 
passion ; 3. Gigo9.09. intoxication . 

மதனபலம் , மருக்காரை , which see . 
மதளையீணாமடவு , குழந்தை பெறாதபெண் , 
see மதலையீனாமடவு . 

மதனப்பாடகம் , குயில் , Indian Cuckoo . 
மதளைவையம் , காஞ்சொறி , a kind of nettle , 

மதனப்பால் , முலைப்பால் , breast milk . 
( மதன காகளம் , குயில் , a bird - Indian cuckoo . 

மதனப்பூ , ஓர் பூண்டு , a plant Cycus 

circinalis ; 2. பச்சோந்தி 
மதனகாகுரவம் , புறா . dove . 

அல்லது காமரூபி , chame 

Lacerta chameleon . 
மதனகாந்தி , மதனவாரிப்பூ , which see . 

மதனமஞ்சரி , கிளிஞ்சில் , bivalve shell . 
மதனகாமியப் பூ . Indian cowslip Pergu 
laria minor see மதனகாமப்பூ , 

மதனமஸ்து , see காம மரம் . 


- 


3533 


மதனாயுதம் 


மதாரம் 


மதனாலயம் , பெண் குறி , the genital of a 

female -- Pudendum mulibre ; 2. தாமரை , 
lotus flower . 


மதனியை , 
creeper . 


மல்லிகைக்கொடி , jasmine 


மதனை , கள் , toddy . 


மதனமந்தாரம் , கண்சிவந்து குத்தலுண்டாகி , 

பீளை சேர்ந்து அரிப்புண்டாகும் ; அன்றியும் 
பார்வை அடிக்கடி புகைந்து காட்டி , பச் 
சோந்தியைப் போல் நிறம் மாறி மாறிப் 
பேதித்துக் காட்டுமோர் கண்ணோய் ; கண் 
குத்து வலி , பீளை சேரல் , பார்வை புகைச்சல் , 
கண் தினவு முதலியன இதன் குணங்க 
ளாம் , an eye disease characterised by the 
following symptoms redness of the eye , 
pricking pain and itching , purulent dis 
charge , often the vision is blurred or in 
distinct , the eye colour changes often as 
chamelcon changes its colour ; 2. இரவில் 
கண் இருண்டு , பார்வை புகைந்து . பீளை 
சேர்ந்து சிவக்கும் , blindness at night and 
redness of the eyes with discharge . 


மதன் , அழகு , beauty ; 2. கலக்கம் , pertur 
bation ; perplexity ; 3. வலிமை , strength ; 
4. தேன் , honey . 


மதன்சோலை , இரசிதமலை , silver mountain . 


மதன் பூ . 

வசியத்திற் குபயோகிக்கும் ஓர் 
வகைப் பூ . a kind of flower used in influen 
cing a person , 


மதனம் , தேன் மெழுகு , bee s wax ; 

2. மருக் 
காரை , which see ; 

; 

3. காமம் , passion ; 4 . 
மௌனம் , silence ; 5. மனக்கலக்கம் , per 
plexity . 


மதா , சிறட்டி , பிரண்டை , a climber - Vitis 

quadrangularis . 


மதனரூபம் , காமரூபி ; பச்சோந்தி , chameleon . 


மதாகம் , இலுப்பை , a tree 
bassia - Bassia longifolia. 


long leaved 


மதனலிங்கம் , அமுக்கிரு , a plant 

nia somnifera . 


Witha . 


மதாக்கினி , பட்கரமூலம் , which see , 


lascivious 


மதனலீலை , காமவிளையாட்டு , 
actions or indulgeness . 


மதாசலம் , யானை , elephant . 


மதனவல்லி , வாலை - Goddess of universal 

energy . 


மதனவல்லிச் சுண்ணம் , முப்பூச்சுண்ணம் , 

a superior kind of white calcined powder 
used in alchemy and in curing diseases - an 
infalliable remedy used for rejuvenation . 


மதாத்தியம் , கள் , சாராயம் அதிகமாக குடித் 

ததினால் அல்லது போதையினால் ஏற்படும் 
நோய் , a kind of disease arising from intoxi . 
cation due to liquor ; 2. நினைவு மறந்து 
மரம் போல் சாய்ந்து மூர்ச்சை யுற்றவன் 
போல் தேகம் அசைவற்றுக் கிடத்தல் , to lie 
down senselessly . 

The third stage of alchoholic intoxication 
in which the wisdom falls unconscious , 
bereft of all powers of action of memory . 
of juding the ethic effect of his acts . 


மதனவல்லி நீர் , சுத்தசலம் , liquor amni ; 
clear water . 


un 


மதனவல்லிப் பூடு , காமப்பூ , a plant 

blossemed flower of Dhatura . 


மதாந்தாம் , the other or foreign opinion . 


போது 


மதா மடையம் , 


கண்ணிமை , eye lid . 


மதனாங்குசம் , see மதனாயுதம் ; 2. கலவியின் 

பெண்ணின் நிதம்பத்திற்குள் 
ஆணின் நடுவிரலையும் ஆழிவிரலையும் சேர் 
த்துவிட்டுக் குடைதல் , introducing the mid 
and ring fingers into the vagina during 
intercourse and stir to cause excitement . 


மதா மத்து , மிக வெறி , great lust , intense 
venereal passion . 


மதனாட்சி , தீவதாட்சி , which see . 


furious 


மதாமஸ்து , பெருமதங்கொள்ளல் , 
passion ; great lust . 


மதனாபதி , துரியாதீதம் , 
stations of soul . 


one of the five 


மதாரம் , கஸ்தூரி, musk ; 2. பன்றி , pig : 

3. யானை மைதுனம் , sexual connection of 
elephants ; 4. wir207 , elephant . 


மதனாயுதம் , ஆண்குறி , penis . 


3534 


மதிக்காந்தம் 


மதிபதிச்சம் 


மதாலகம் , கொன்றை , flowering tree 
மதாலம் , 1 Cassia . 


மதிசலம் , மதிநீர் , செயநீர் . pungent liquid 

extracted from exposing to the moon . 


மதாலாபி , குயில் , a bird - Indian cuckoo . 


மதிசாக்கினி, சிறு வாலுளுவை யரிசி , a plant 
which see . 


மதாளித்தல் , மிகவும் மதங்கொள்ளல் , grow 

ing very passionate or lusty ; 2. கொழுப் 
பேறல் , to grow fatty . 


மதிசாரம், கெம்பு , one of the nine gems 
Ruby .. 


மதிசிக்குரு , புனல் முருங்கை , a tree Indi 

gofera arcuata .. 


மதிசிறந்த மூலம் , 


பிளந்து 


மதி , வெள்ளி , silver ; 2. அறிவு , intellect ; 

sense ;; 3. சந்திரன் , moon ; 4. வழலை ,, 
which see ; 

5. கொழுத்தல் , becoming fat ; 
6 . கட்டி வெள்ளி , ingot of silver ; 7.கர்ப்ப 
முறல் , conceiving : 8. மதங் கொள்ளல் , 
growing libidinous ; 9. சுத்த வெள்ளி , pure ; 
silver ; 10 . 

மருது , 

a tree which see ; 
11. மாதம் , month ; 12. சந்திர காந்தி 
moon light ; 13. செம்பு , copper ; 14. அதி 
மதுரம் , liquorice ;; 15. நீல பாஷாணம் , 
a kind of arsenic ; 16. கற்பூரம் , camphor ; 
17 ஞாபகம் , memory ; 

18 . பானபாத் 
திரம் , drinking vessel ; 19 , அவரை , bean ; 
20 அசோகு , asoka tree ; 21. இந்துப்பு , 
sind salt ; 22. வெடியுப்பு , salt pitre . 


மதிசெய நீர் , 9 அல்லது 10 மாதத்தியக் 
கருப்பிண்டத்திலிருந்து இறக்கும் செயநீர் . 
அண்டத்தைப் 

அதனோடு கம்பி 
யுப்பு , சிவசுண்ணக்காரச் சுண்ணம் , இவை 
களைச் சேர்த்து அதினின்று இறங்கும் செய்ய 
நீர் ( தன் வந்திரி ) a pungent liquid extracted 
for 9 or 10 months old foetus by adding 
some salts said above ; 2 .. 

வாவை 
செயநீர் , pungent liquid . 


மதிச்சாரம் , சவ்வீரம் , a medicinal compound 
-- Corrosive sublimate . 


three 


மதிகடல் . 


மதிச்சுண்ணய் , முப்பு , calicined 

salts which includes efflorescence , 


மதிகம் , மோர் , butter milk . 


மதிதம் , மோர் , butter milk . 


மதிகயம் , ஓர் வகைத் தெள்ளுக் கொடி , a 
creeper , which see . 


மதிதறு , பொன் மணல் , gold ore . 


மதிகாத்தி , காஸ்மீர படிக்கல் , 
mineral stone found in 
2. பளிங்கு . crystal ; mirror. 


a kind of 
Cashmere . 


மதிதிராணம் , கரும்பு , sugarcane . 


மதிதேயல், மூச்சை 

யடக்கி விடுவதற்கு 
பழக்கம் பண்ணல் . to lower exhalation . 


மதிகாலம் , இரா காலம் , night time . 


lusty ; 2 . 


மதித்தல் , மதத்தல் , growing 

கொழுத்தல் , becoming fatty . 


Epsom salt 


மதி கூர்மை , இந்துப்பு. a salt 

Magnessium Sulphate . 


மதித்தல் , நிதம்பத்தில் கோசத்தைப் புகுத்தி 
கற்றுதல் , to insert the penis into the 
vagina and to come round . 


மதிகெடுதல் , மயக்குதல் , to stupify . 


மதிகேடு , புத்தி கெடுதல் . to lose sense ; 2 . 
பைத்தியங் கொள்ளல் , becoming mad , 


மதிநிலசாதி , அஸ்தசுக சாதியாகிய ஆண் 
சாதி நால்வகையில் ஓன்று one of the four 
classes of men . 


சந்திரகலை பதிற்று .. 


moon s 


மதிக்கலை , 

digit . 


மதிநீர் , மதிசலம் . which see . 


மதிக் கல் , சந்திர காந்தக் கல் , moon stone . 


மதிபதி , செந்தினை , red milett . 


- 


மதிக்காந்தம் , சந்திர காந்தம் , moon stone 
i.e , a stone which emits moisture when 
exposed to moon light . 


Celas 


மதிபதிச்சம் , வாலுளுவை , a plant 

trus panniculata . 


3535 


மதிமலை 


மதியுப்பு 
மதிமாராட்டம் , புத்தி தடுமாறல் , perplexity 
of mind . 


a twiner 


-- 


மதிபாணி , வட்டத் திருப்பி . 
Cissampelos paraira . 


மதிபூரம் , பச்சைக் கற்பூரம் , crude camphor . 


மதிமெழுகு . 


மதிப்பிரமம் , மதிமயக்கம் , confusion of 

mind s bewilderment - Hallu 
மதிப்பிரமை . ) cination . 


மதிமேகக்கல் , மந்தாரச் சிலை , 

mineral stone . 


a kind of 


மதிப்பிரமம் , a disease - Amentia with mild 

symptoms Amentia paranoides . 


மதிமுத்தர் தாழி , earthern jars in which the 
dead were secured ( in Archeology ) Ancient 
kistvaens . 

. 


மதிப் பிராந்தி , see மதிப்பிரமை, 


மதிய கந்தம் , மாமரம் , mango tree . 


மதிப்புருடம் , வைடூரியம் , one of nine gems 
--Cat s eye . 


மதிய நிறம் , நீலஞ் சோதி . a plant which see . 


மதிமணல் , வெள்ளி மணல் , silver ore . 


ம்திய மிர்தம் , அடி நாவில் ஊறும் அமிர்தம் , 

the liquid that spring from the bottom of 
the tongue ; 2. நஞ்சுக் கொடி , navel cord , 
3 , சாராயம் , arrack ; 4. ஓர் வகை பானம் ; 
a kind of drink . 

. 


மதிமந்தம் , கண் சிவந்து உருத்தி , பீளை 
கட்டி , நீர் வடிந்து , பார்வை குன்றும் ஓர் 
கண் வியாதி , an 

eye disease 
accompanied with inflammation , pain dim 
ness of sight etc. 


வகை 


மதிமயக்கப் பூடு , see மதிமயக்கி . 


மதிய முதம் , மனதை ஒருநிலையில் உட்கார்ந்து 
சுழி முனையை இடைவிடாது பார்ப்பதினாរស់ 
மூளையினின்று உண்ணாக்கு 

வழியாய்ச் 
சொட்டும் ஒர்வித பால் , a liquid resembling 
milk — ambrosia - said to be oozing out 
from the cerebrum by concentrating the 
mind by gazing at the eye brows ; 2. சந் 
திராமுர்தம் , ambrosia , 


மதிமயக்கப்பொடி , சித்த பிரமையாகி சொற் 
படி நடக்கும்படிக்கு மனிதர் மேல் தூவும் 
தூள் , powder thrown on a person to get 
him perplexed and obey the orders . 


மதியம் , சந்திரன் , moon ; 2. கள்ளு சாராயம் , 
toddy and arrack . 


மதிமயக்கம் , புத்திமயக்கம் , confusion of 
mind ( in Philosophy ) 

அறிவு விளக்கம் 
இன்மை , not possessing ; clear intellect : 


மதியரிசி , வெட்பாலரிசி , which see . 


மத்தம் , 


madness ; 2 . 


மதிமயக்கம் , உன் 
வெறி , chorea , 


மதியாந்திரகசம் , a disease - Tabes mesen . 

terica . 


மதியாந்திரம் . 


மதிமயக்கி , கொன்றை Cassia tree ; 2 . 

ஓர் பூ , a plant causing bewilderment (திகை 
பூடு which see ) ; 3. கள் . toddy . 


மதியா நங்கை , see சிறியாணங்கை . 


மதிமயாம் , see மதிமயக்கி . 


மதியாலடிமூலி , மருளூமத்தை , a variety of 
dhatura ; which see . 

. 


மதிமயக்கித் திராவகம் , சங்குத் திராவகம் ,, 

an acid extracted for several salts . 


Saccharam 


மதியிக்கா , கரும்பு , sugarcane 

officinarum .. 


மதிமயங்கல் , 


புத்திதடுமாறல் , see மதி 
மாராட்டம் . 


மதியில்மிக்கான் , நீலபாஷாணம் , a kind of 
prepared arsenic . 


மதிமயங்குதல் , 


மதியுடையன் , முப்பூவாதிகள் , alchemists . 


மதிமரசம் , சந்திரன் , moon . 


மதிமருண்ட , மயக்கங்கொண்ட , besotted .. 


மதியுப்பு , வளையலுப்பு , a salt prepared from 
the soil of fuller s earth ; 2. பிண்டவுப்பு . 
a salt extracted from the foetus ; 3. இந் 
துப்பு . salt from Sind . See சந்திரனுப்பு . 


மதிமலை , வெள்ளி மலை , 


silver mountain . 

. 


3536 


மதுகம் 


மதுக்காளி தைலம் 


மதியைக் கெடுத்தான் , see மதிமயக்கி 


மதிரம் , மது , toddy ; 2. மதுரம் , sweetness . 


மதுகரம் , வண்டு , honey bee ; 2. ஆண் 
வண்டு , male beetle ; 3. தேன் . honey of 
flowers ; 4. வச்சநாபி , aconite root ; 
பழம் , fruit . 


மதிரவி , வாலைரசம் , quick silver . 


Saccharum 


மதுகவடி , வெட்டிவேர் , khus khus root , 


மதிருணம் , கரும்பு , sugar cane 
officinarum . 


மது கவல்லி , அதிமதுரம் . liquorice . 


மதிலவணம் , இந்துப்பு , which see , 
மதிலா தியுப்பு , see சத்தியுப்பு . 


மது காதிதம் , புன்னை , a tree - Alexandrian 

laurel .. 


மதில் , இஞ்சி , ginger . 


bird 


- 


Indian 


மதிவட்டை , ஓர் நோய் , a disease . 


1.மது கரியனம் , 
மது கோடம் , 

குயில் , 
மது கோஷம் | Cuckoo 


மதுகாரி , 


மதிவல்லி , கொத்தான் கொடி , a twiggy plant 

Cassyta filiformis . 
மதிவாமியம் , சீந்திற்கொடி , moon creeper 

Tinosphora cordifolia 


தேனீ , honey bee . 


மதுகிருது , 


மதிவாம்பல் , சீந்தில் . see மதிவாமியம் 


மது காரை , ஓர் பூண்டு , a plant 
tetrandra . See மருகாரை . 


Webera 


மதிவாயிபம் , மரவுரி நாதாக்கள் சட்டை . a 
coat from the fibres of the tree worn by 
yogis to protect themselves from cold . 


மதுகாரைப் பட்டை , bark used in dysentery ; 

bark of மதுகாரை , which see . 


Hibiscus 


மதிவாவி , செம்பரத்தை , a shrub 
rosasinensis . 


வெள்ளுள்ளி , garlic 


மதுகிய கெந்தம் , 
Allium sativum . 


மதிவீடு , சந்திரகலை , vital air passing through 

left nostril . 


மதுகுக் குடிகை , 7 
மதுகுக் குடீ , 


} 


எலுமிச்சை , lime tree 

Citrus medica var 
acida . 


- 


மதுகேசடம் , see மதுகாரி . 


மதிற் கள்ளி , வேலிக்கள்ளி , a kind of spurge 

Euphorbia gerlus . 
மது , அசோத . Asoka tree ; 2. அதிமதுரம் , 
wild licorice ; 3. அமுதம் , nector ; 4. இலுப் 
பைப் - திராவகம் --Sweet liquor distilled 
from mohwa flowers --- flowers of Bassia 
longifolia ; 5. கள் , sweet liquor toddy ; 6 . 
தேன் , honey ; 7. மகரந்தம் , Pollen of flowers ; 
8. வசந்தகாலம் , Spring season ; 9. சர்க்கரை . 
sugar ; 10. உருசி , taste ; 11. பால் , milk ; 
12. மஸ்துள்ளது , nutrious substance ; 13 . 
நீர் , water . 


மதுகை , பலம் , strength . 


மதுக்காரை Randia malabarica ; Gardenia 

turgida . See மதுகாரை ; மருக்காரை, Sweet 
emetic root . 


மதுக்காமம் , ஈருள்ளி , onion - Allium cepa . 


மதுகண்டம் , குயில் , a bird - Indian cuckoo 
மதுகந்தம் , இலுப்பை மரம் , a tree - mohwa 
tree -- Bassia longifolia; 2 , மகிழமரம் , a tree 

Mimusops elengi . 


மதுக்கிரமம் , 

comb , 


தேன்கூடு, bee hive ; honey 


மதிக மாதுரம் , 
மதுகமானிரம் , 
மதுகமா விரம் , 


அதிமதுரம் , ticorice, 


மதுக்கெண்டை , ஓர் கெண்டை மீன் , a kind 
of carp fish . 


மதுக்காளம் , see மருக்காரை , 


-- 


மதுகம் , இலுப்பைமரம் , a tree , 

Bassia 
longifolia ; 2. எட்டிமரம் , a tree -- Strych 
nos nuxvomica; 3. துத்தநாகம் , zinc ; 4 , 
பலா , jack tree ; 5. அதிமதுரம் , wild 
liquorice Glycyrriza glabra; 
திப்பு, sweetness ; 7. தேன்மெழுகு , Bee s 


6. தித் 


மதுக்காளி தைலம் , ஆடாதோடை 
எண்ணெய் , See அக , வை , காவியம் ( 1500 

59 ) . oil prepared out of - Adathoda 
vasica , 


wax . 


3537 


மது தம் 


மதுபன்னி 


மதுசஞ்சம் , 


மதுதாது , பொன்னிமிளை , which see . 


} 


கொடி முந்திரிகை , grapes 

Vitis vinifera . 


மது 


துசஞ்சை , 


மது தூதிகம் , பனங்கள்ளு . palmyra toddy . 


மது சத்துருமம் , இலுப்பை மரம் , a tree with 

sweet fragrant flowers Bassia longifolia . 


மது தூ தம் , மாமரம் , mango tree -- Mangifera 

indica ; 2. தேன் honey ; 3. கள் , toddy . 


மதுசம் , குங்கிலியம் , a kind of incense 
resinous gum . 


மது தூலி, 

molasses . 


கறுப்பஞ்சாற்று பாணி . 


மது சர்க்கரை , தேனிலிருந்து எடுக்கும் சர்க் 
கரை , sugar obtained from honey . 


மது தோஷம் , மது பழக்கத்தால் வரும் கேடு 
கள் , diseases due to intoxicating drinks . 


மதுசலம் . see மது நீர் . 


மதுத் துருமம் , இலுப்பை மரம் , a tree with 

fragrant flowers -- Bassia longifolia .. 


மதுச்சாரம் , நவச்சாரம் , chloride of ammonia 
a metallic cement ; 2. சாராயச்சத்து , 
alchohol ; 3. ஆயுள்வேதப்படி செய்யும் 
அரிஷ்டம் , ஆசவம் முதலியன . Aristam and 
Asavam prepared an Ayurveda . 


மதுத் தூரு , இலுப்பை , a tree - Bassia longi 

folia . 


மது நாலிகேரம் , ஓர் வகைத் தென்னை மரம் , 

a variety of cocoanut tree . 


மதுசாவா , பெருங் குரும்பை , an herbacious 

plant .. 


மது நீர் , மதுமேகம் , diabetes ; mellitus . 


மது சிட்டம் , 


} 


மெழுகு, wax . 


மதுநேதிரு , 
மது நோலேகம் , 


} தேனீ , honey bee . 


மதுசேஷமதனம் , 


மது சிரவம் , பலாவிளி, a plant which see . 


Bryonia 


மதுபக்கு , கோவை , 
a creeper 

grandis alias Coccinea indica . 


மது சிரோணி , பெருங்குரும்பை , 


see மது 


சாவா . 


மதுபம் , கள் , toddy ; 2. வண்டு , beetle ; 3 . 

gouf , honey sucker . 


மது சேஷம் , 


} 


தேன் மெழுகு , bee s wax . 


மது சிஷ்டம் , 


மதுபரணி , குமதை , a tree . 


மது சோஷயம் , அதிமதுரம் , liquorice . 


மதுபரன் , சீந்தில் , See மதுபரிணிகை. 


மதுஸ்மிகம் , ) 


பறங்கிச்சக்கை , china root . 


மதுபரிணிகை , ) சீந்தில் , moon creeper 
மதுபர்ணிகை, , Tinosphera cordifolia ; 2 . 

அவுரி - Indigofera tinctoria . 


மதுஸ்மிகி , 


j 


- 


மதுஸ்மிக ரசாயனம் , a medicinal powder 
prepared with china 

china root as chief in . 
gredient.. 


மதுபர்ணி , பெருங்குமிழ் , Kashmere tree 
Gmalia arborea ; 2. கிலீடகம் , ஒரு வகை 
அதிமதுரம் , a plant - Glyeyrrhize glabra . 


மதுச்சாவா , see மது சாவா , 


மதுபலம் , ஓர் வகைத் தென்னை , a variety of 
cocoanut .. 


மதுச்சிரம் , சீந்தில் , moon creeper - Tinosp 
hora cordifolia . 


மதுபலிதம் , நீராகாரம் , water in which cooked 

rice is soaked . 


மதுச்சுவரம் , குயில் , a bird - Indian cuckoo . 


மதுபவம் , தேன் கற்கண்டு , sugarcandy formed 
in honey .. 


மதுஷதம் , மெழுகு , wax . 


மதுதம் , சூகரோகம் , which see . 


மதுபன்னி , see மதுபர்ணிகை, 


3538 


மதுமலாகம் 


மதுமேகம் 


மல்லிகை , 


மது பாகம் , தேன்பாகம் ; தேன் மேல் வருகிற 
பாகம் , the scum on the surface of honey ; 
2 புங்கு , a tree -Dalbergia arborea . 


மதுமல்லி , இரட்டை 

a kind 
jasmine with two whorl of petals ; 2 . 
அடுக்கு மலலிகை , jasmine with multi ring 
( whore) of petals . 


மது பாயி , வண்டு , beetle . 


மது மாது , அத்தினி சாதிப் பெண் , see மது 
மடந்தை . 


மது பானம் , சுராபானம் , sweet drink ; 2 , 

கட்குடித்தல் , drinking liquor ; 3. சாரயம் , 
arrack ; 4 , 850T COT JANT , Cocoanut toddy . 


மது மாமிசம் , கள்ளும் இறைச்சியும் , liquor 
and mutton . 


மதுபானி , குடியன் , drunkard . 


மது மூத்திரம் , மூத்திரத்தில் சர்க்கரை தேங் 

கும் ஓர் நோய், urine which contains sugar . 


மது பீசம் , மாதுளை , a fruit - Pomegranate, 


மதுபைத்தியம் , சாரயம் குடிப்பதிலேயே பைத் 

தியம் , an unctrollable desire for spiri tuous 
liquor - Dipsomania . 


மது மூத்திர ரோகம் , a disease where in 

there is discharge of copious urine contain 
ing sugar .. 


மதுப்பரணி , கொம்மட்டி மாதுளை , a kind of 
citron 


- Citrus genus . 


மது மூலம் , சர்க்கரை வள்ளிக் கிழங்கு , sweet 
Potato , 


மதுப் பிரமேகப் , ஆண்குறி வலித்துத் தேன் 
போல் நீர் இறங்கி எறும்பு மொய்த்தலுடன் 
நாளத்தில் விரண மாகித் துன்புறுத்து மோர் 
நோய் , an urinary disease marked by honey 
coloured urine , ulcer in the penis and ants 
gather where the urine is passed , indicating 
its sweetness . 


மதுமேகபில்லை , மூங்கிலுப்பு , அதிமதுரப் 
பால் கரஹீவிதை பருப்புக் கீரை விதை, பூங் 
காவி , கருவேலம்பிசின் , வாதுமைப்பிசின் , 
வெண் சந்தனம் , பூமாதுளம்பூ , 

பச்சைக் 
கருப்பூரம் ஆகிய இவைகளை ஆவாரம் பூச் 
சாற்றினால் அரைத்துத் தயாரித்த மாத் 
திரை , a pill prepared by grinding the 
above drugs with juice of the flowers of 
Cassia auriculata . 


மதுப்பு , தேன் , honey . 


Vitis vini . 


மது மஞ்சம் , முந்திரிகை , grapes 

fera . 


மது மடந்தை , அத்தினிசாதிப் பெண் , one of 
the four classes of women divided according 
to their lust . 


மதுமேகம் , இனிப்பான சிறுநீர் வெளிப்படும் 
ஓரு நோய் , Diabetes . It is 

a common 
term for the disease technically called Dia 
betes mellitus. It is characterised by an 
inordinate discharge of urine containing 
grape sugar accompanied by thirst together 
with loss of flesh and strength . 


மது மத்தகம், a kind of confection having for 

its.ingredients powdered rice , barley and 
honey . 


மது மத்தை , ஓர் ஊமத்தை , a plant - blower 

ing plant of species of dhatura. 


NOTE :-- 1. All types of Premegam not 

properly treated and attended to at the on 
set may develope into that of Madhu megam 
which is incurable . 


மது மயக்கம் , குடிவெறி , intoxication . 


மதுமராடம் , கொக்கு , stork . 


NOTE : - 2 . 

2. A Premega patient afflicted 
with deep seated abscess and other distres 
ing symtoms found to supervene in the 
disease should be pronounced as suffering 
from madhumegam and adjudged incurable . 


மது மருந்து , ஆசவம் , அரிஷ்டம் , அபினி , 

மாஜினம் , பூரணாதி , முதலிய இலாகிரி 
மருந்துகள் , names of medicines containing 
intoxicants . 


NOTE : - 3. A madhumega patient seeks a 

hating place while walking wants a place to 
sit on while walking ; lies down if he finds 
a sitting place and sleeps if he lies down . 


மதுயலாகம் , பனங்கற்கண்டு , pa | my r a 
sugarcandy . 


3539 


மதுரப்பீலி 


மதுமா 


மதுர சப்பீலு , பெருங் குரும்பை , which see .. 


மது மேகம் , அதிக 

அளவாக 

சர்க்கரை 
கலந்து மூத்திரம் இறங்கும் ஓர் நோய் , a 
disease in which sweet urine is discharged 
--Diabetes mellitus ; 2. நீரிழிவு, diabetes ; 3 
அதிமூத்திர நோய் ; a disease with copious 
discharge of urine due to venereal causes 
Diabetes incipidus . உடம்பின் மதுரத்தை 
உறுக்கிக்கொண்டுவரும் ஓர் நோய் ; 
உடம்பில் மதுரத்தை யுண்டாக்கு தலாலிப் 
பெயர் , இது சீரண மது மேகம் என்றும் 
பூரண மது மேகம் என்றும் இருவகைப் 
படும் . 


மதுரசம் , கரும்பு, sugarcane - Saccharum 
officinarum ; 2. கொடி முந்திரிகை . grapes 

Vitis vinifera; 3. தித்திப்பு ரசம் , sweet 
juice; 4. சாராயம் , liquor , 5 .. பனைப் 
பொது , palmyra ; 6 , பேரீந்து , date fruit . 


மதுர சம்பீரம் , see 


மதுர சப்பீரம் , 


மதுரசவல்லி, திராட்சைக் கொடி , vine crea 
per - Vitis vinifera . 


மது மோகி , வண்டு , honey bee . 


மதுரசா , 


மது யோனி , கொடி முந்திரிகை , a climber 

--Vine grapes -- Vitis vinifera . 


பெருங்குரும்பை , which see . 


மதுரசை , J 


மருள் , a plant 


Sanseviera 


மதுர எண்ணெய் , குழந்தைகள் தோஷத் 

திற்குக் கொடுக்கும் ஓர்வகை எண்ணெய் , 
medicated oil given to children for morbid 
conditions caused by birds , stars , vitiated 
woman etc. 


மதுர சாதேவி , 

zeylanica , 


மதுரஞ்சம் , வெள்ளை சாரணை , 
plant - Trianthem obcerdata . 


a prostate 


மதுரகம் , இலுப்பை , a sweet fragrant 
flowering tree – Bassia longifolia; 2. TL 19. 
a tree - Strychonos nux vomica ; 3 

அதி 
மதுரம் , liquorice ; 4 , குன்றி , jeweller s 
bead . 


மதுரதோஷம் , விஷத்தினாலேற்பட்ட 
தோஷம் , morbid condition caused by 
poison . 


மதுரத் தண்ணீர் , இளநீர் , tender cocoanut . 


மதுர காடகம் , பொற்றலைக் கையாந்தகரை 
a plant ; a species of Eclypta prostrata which 
bears yellow flowers . 


மதுர நாபி , தித்திப்பு வசநாபி , sweet aconite 

root . 


மதுரக் கசப் . , வேம்பு , neem tree - Melia 

indica . 


மதுர பரிசம் , பெருங்காஞ் சொறி , a large 

variety of Tragia involucrata , 


மதுரக் கபம் , கப நீரில் இரத்தம் சேர்வதினால் 
உண்டாகும் ஓர் தித்திப்பான கபம் , phlegm 
which tastes sweet due to the presence of 
blood in it . 


மதுரபலம் . தற்பூசினிப் பழம் , water melon 

Citrullus vulgaris ; 2. இலந்தைப் பழம், 
fruit jujube - Zizyphus jujuba. 


மதுர சகாரி , 


see மதுரகாடகம் . 


மதுரபலா , வெள்ளரிப் பழம் , ripe fruit of 

cucumber -- Cucumis sativus . 


மதுர சக்குரும்பை , 
see பெருங் குரும்பை , 
தென்னங் குரும்பை , young fruits of cocoa 
nut . 


மதுரபாகம் , பாக் தமரம் , areca nut palm - 

Areca catechu . 


மதுர சச்சங்கு , முட்சங்கு , four spined mone 

tia , a shrub - Azama tetracantha , 


மதுரபாகசம் , கள் , toddy . 


மதுரபித்தம் , ஓர் வகைப் 

variety of pitha disease , 


பித்தநோய் , a 


மதுர சப்பாத்து , 


பெருங்காயம் , asafoe . 
tida ; 2 கொடிப்பாலை , 
a variety of palai. 


1 


மதுர சப்பாலை , 


மதுர பீகம் , தேங்காய்ப் பூடு , a herb . 


மதுர சப்பீரம் , இனிப்பெலுமிச்சை, sweet 
lime - Citrus variety ; 2 கிச்சிலி , orange . 


மதுரமரிச்சி , முட்பலாசு , which see . 


மதுரமா , பனிப்பயறு , dew gram 

|lus aconitifolius . 


Phaseo 


மதுரப்பீலி, 


3540 


மதுராவா 


மதுலவனம் 


மதுரமாக்கு , தித்திப்பேற்றல் , dulcify . 


மதுரமிருத்தி , நாரத்தை , a variety of Citrus 

fruit . 


மதுரி . குங்குமச் செவ்வந்தி , a kind of red 

flower - Chrysanthumum indicum ; 2 . 
தித்திப்புக் கோவை , a creeper - Coccinea 
indica ; 3 , நிலப்பனை . ground palm ; a plant 
-- Curculigo orchioides; 4. பேய்த்தும்மட்டி , 
bitter apple Cucumis colocynthis . 


மதுரிகம் 


Foeniculam vulgaris 


மதுரம் , செஞ்சந்தனம் , red sandal ; 2. தித் 
திப்பு, sweetness ; 3. அதிமதுரம் , wild 
licorice ; 4. கொடி முந்திரிகை , grape vine 

Vitis vinifera ; 5 . துத்தநாகம் , zinc ; 
6. நஞ்சு , poison ; 7. முந்திரிகை , grapes ; 
8. மூளை , brain ; 9. தயிர் , curd ; 10 . 
( 8,607 roof Gari , root of jeweller s bead ; 
11. கள் , toddy ; 1 ? பலன்டுறுக பாவா 
ணம் , a prepared arsenic . 


மதுரிசனபேதி , குய்ய பேதி , which see . 


மதுரித்தல் , உருசித்தல் , to give taste ; 2 . 

தித்தித்தல் , becoming sweet ; sweetening . 


மதுர ரசம் , பனைமரத்தின் கள்ளு , palmyra 
toddy . 


மதுரிப்பித்தல் , தித்திப்பாகச் 
edulcorate .. 


செய்தல் , 


மதுரிப்பு . தித்திப்பு , sweetness ; 

tastfulness ., 


2. உருசி , 


மதுரவல்லி , சர்க்கரை வள்ளிக் கொடி , sweet 

potato creeper Ipomoea batatus ; 2 . 
சர்க்கரை வேம்பு . a tree sweet neem , a 
variety of Melia indica . 


மதுருதி , கற்பூரம் , camphor . 


மதுரவள்ளி , வத்தலைக் கொடி , a creeping 

plant ; 2. grå 650TOITOA - Ipomoea batatus. 


மதுரை , னிப்பானது . sweet ; 2. மதுர 

வஸ் து , that which is sweet; 2. கள் , 
toddy or sweet liquor. 


மதுரவிபாகம் , இனிப்பு , the taste of sweet 


ness . 


சிரக கோளி , 


an unknown 


மதுரவிராட்சி , 

plant . 


மதுரைக் கலம் , கண் 

வியாதிகளுக்காகத் 
தயாரித்து அரைத்த மருந்தை , கலத்தினடி 
யில் பில்லை தட்டிக் காய வைப்பதற்காக 
உபயோகிக்கும் , மதுரையிற் செய்த உண் 
கலம் , a dish prepared at Madurai for dry 
ing eye medicines , 


மதுரவேர் , அதிமதுரம் , wild liquorice . 


மதுரை மாணிச்கம் , பெருச்சாளி , bandicoot . 


மதுரா , சிவதை, turpeth root - Thomaea 
turpethum ; 2 , அதிமதுரம் , liquorice ; 3 . 
கண்பூ , cataract ); 4. கிளிமூக்கு , beak of 
parrot ,, 


மதுரை வாளி , துரிஞ்சல் , which see 


மதுராசம் , பனை மரம் , palmyra tree . 


மதுரோதகம் , நல்ல தண்ணீர்க் கடல் , sea 
of fresh water . 


கரகோளி , 


மதுராசி , 

napeca . 


a herb 


Tizyphus 


மது ரோவா , திருநாமப்பாலை , a climber wild 

sarasaprilla -Semilax macraphylla . 


மதுராசுர ரோகம் . ஓர் கரநோய் , a variety of 

fever . 


மது ரௌஷதம் , தேனில் கலந்த மருந்து , 
medicine mixed with honey . 


மதுராச்சி , சர்க்கரை , sugar . 


மதுர்ச்சி , பொன்னிமிளை , which see . 


மதுராணி , தாமரைக் கிழங்கு , root of lotus . 


tree 


மதுராதி , கற்பூரம் , camphor . 


மதுர் பாகி , 

கடுக்காய் , gall nut 
Terminalia chebula . 


மதுராலாபை , நாகணவாய்ப்புள் , a bird - 
Mina . 


மதுலம் , மஸ்துள்ள பொருள் , any substance 

promoting lust 


மதுராவா , கிரி முருக்கு , a tree which see . 


மதுலவனம் , ஓர் வகை யுப்பு , tartaric acid 


3541 


மதுவேகன் 


மத்தகம் 


basil 


மதுலனாதசம் , கருந்துளசி , black 

Ocimum sanctum ( black variety ) . 


மதுறதிப்பூடு , பிரமியிலை , the leaf of the 

creeper பிரமி - Gratiola monieri . 


மதுலாய பருப்பு , புங்கங் கொட்டை , 
soap nut .. 


மதுறாடம் , உடும்பு , a big variety of lizard 
which lives in water - It has double tongue 

Guana . 


மதுகம் , காட்டிலுப்பை , wild Bassia longi 

folia ; 2. எட்டி வரம் , a tree Strychnos 
nuxvomica ; 3 , வண்டு , honey bee ; 4 . 
குருவி , sparrow ;; 5. அதிமதுரம் , wild 
liquorice. 


மதுனம் , திப்பிலி மூலம் , a plant - root of 

piper longum . 


மதூகரம் , வண்டு , honey bee . 


மதுவம் , கள் , 

கள் , toddy ; 2. வண்டு honey bee . 


மதகவலர் , இலுப்பைப்பூ , the sweet flo 

wers mohwa tree Bassia longifolia. 


மதுவர்க்கம் , மருந்து வகைகளை இடித்துச் 
சூரணித்துக் காய்ச்சியும் காய்ச்சாமலும் , ஆச 
வம் , அரிஷ்டம் என இருவகை முறையா 
லிறக்கிப் பக்குவப்படுத்தும் வகைகள் . 
medicines containing alcohol . 


மதூசம் . எட்டி , a tree - Strychnus 

vomica . 


nux 


மதூச்சிட்டம் , தேன் மெழுகு, bee s wax : 
2. தேனீ , honey bee . 


மதுவளம் , குயில் . a melodious tumed bird 

- Indian cuckoo . 


மதூத்தம் , சிறு நாகப் பூ , a plant - Cassia 

buds Mesua fenca .. 


மதுவடிக்குஞ் சாலை , சாராயம் காய்சுமிடம் , 

brewary a place where liquor is distilled . 


மதுவசியன் , சிறு காடை , a bird - quail . 


மதூலி , நன்னாரி , a twiner with fragrant 

root Indian Sarsaparilla ; 2. அதிமதுரம் 
wild licorice ; 3. மாமரம் , mango tree - 
Mangifera indica 


மதுவச்சிரம் , வச்சிரக்கல் , diamond . 


மதூலிகம் , அதிமதுரம் . wild licorice . 


மதுவடித்தல் , சாராயங் காய்ச்சி யெடுத்தல் , 
distilling arrack or other liquor . 


மதூலிகா , மாமரம் . mango tree 

tree - Mangi 
fera indica . 


a red 


மதுவண்டப் பூடு , செவ்வா மணக்கு , 
variety of castor plant , 


மதூலி காலிகம் , தேன் பாகு , syrup of sugar 
of honey consistency . 


மதுமஸ்துப்பால் . 


மதுவாலு , காட்டுக் 

காட்டுக் கிழங்கு , Goa potato 
Disscorea venleata . 


மதூமத்தை, மயக்கத்தைக் கொடுக்கும் 
ஊமத்தை , dhatura that causes giddiness. 


மது விருட்சம் . 


see 


நெய் மரம் . 


மதோன் மத்தம் , மிகு வெறியள் , insance 
person , 2. மதத்தினால் உண்டாகும் வெறி , 
madness due to lust . 


மது விலக்கு , கள் முதலிய மதுபான வகை 
களை நீக்குதல் , abstinence of liquor . 


மத்குணம் , மூட்டுப்பூச்சி , bug ; 2. யானை , 
elephant , 


மது வீசம் , மாதளை , a small tree -pome. 

granate - Punica granatum . 


மதுவை விட்டெழும்பி , 
beetle . 


கருவண்டு, 


black 


மத்தகஜம் , மூலாதாரம் , one of the six centres 

of the human system where is God 
Ganesan , 


மதுவேகன் , 


மத்தகமூலம் , கழுத்து , neck . 


லொன்று . 


மேக நோய் 20 

வகைகளி 
one of the 20 varieties of Mega 


diseases . 


மத்தகம் , தலை , head : 


2 ; நெற்றி , fore head . 


3542 


மத்தவராணம் 


மத்தித்தல் 


மத்தகாசம் , ஓர்வகைக் கண்ணோய் , a kind of 
eye disease . 


மத்தனம் , கடைதல் , churning . 

. 


மத்தனலிங்கம் , மருக்காரை , a plant Mauri 
tius plum 

Fracourtia ramantchi . 


மஸ்தகி , ரூமிமஸ்தகி , a unani medicinal drug 
Mastich , 

பழச்சாறு அல்லது 
மனிதர் மூத்திரத்தில் சுத்தியாகும் , it is 
purified in the juice of limc or human 
urine . 


மத்தனிகா , மருக்காரை ; See மத்தனலிங்கம் , 


மத்தனும் பழம் , பொன்னாங்காய் , 
soapnut tree. 


fruit of 


மஸ்தகி சூரணம் , powder of மஸ்தகி which 
see . 


மத்தன் , கரூமத்தை , black or blue flowered 
dhatura ; 2. ஊமத்தை , dhatura in general . 


மத்தகீசம் , 


} 


யானை , elephant . 


மத்தகீசன் , 


மஸ்தான் , 


பைத்தியக்காரன் . a lunatic ; 
a mad man . 


மத்தகுணம் , மதகுணம் , lusty character . 


மஸ் தன் , 


மத்தக்காளி , ஓர் பூண்டு , a plant . 


மஸ்தா , 


கோரை , nut grass 
rotundus 


Cyperus 


மத்தங்காய் , ஊமத்தங்காய் , fruit of dhatura , 


மத்தாகி , தேன் , honey . 


of grass 


மத்தங்காய்ப் புல் , ஓர்வகைப் புல் , a variety 

-- Cynosurus egyptius ; 2. சிவிப்பு 
சாமை, a red variety of Samai Panicum 
miliare ., 


மந்தாகிக் கூடு , 


தேன் மெழுகு, bee s wax . 


மத்தாகிதம் , தேன் , honey , 


மத்தங் கோரை , பாய்க் கோரை . 
with which mat is made . 


a weed 


மத்தாடி , கரூமத்தை , dhatura bearing blue 

or black flowers Dhatura fastuosa . 


மத்தஞ்சார் , சவுட்டுப்பு , 
from fuller s earth ; 2 . 
juice of dhatura . 


a salt extracted 
ஊமத்தஞ் சார் , 


மத்தாடிப் புகை . ஊமத்த பூப்புகை , காசத் 
திற்குப் பிடிப்பது . smoking the dry flower 
powcer of dhatura specially of the black 
variety for dhatura . 


மத்தப் பிரமத்தன் , மதோன் மத்தன் , 
வெறியன் , an insane person . 


மிக 


மத்தி , நடு , middle ; 2. கலத்தல் , mix 


மத்தப் புடல் , பன்றிப்புடல் , a variety of 

snake gourd which is short and stout . 


மஸ்தி , எலும்பு , bone . 


மத்த மேதிகம் , பலாவீழி . 


மத்திகப்பூ , சிறு நாகப்பூ , which see . 


மத்திகா, பருத்தி , cotton plant - Gossypium 

herbaccum . 


மத்தம் , எருமை கடா , he buffalo ; 2 , குயில் , 

a bird of melodious voice - Indian cuckoo ; 
3. உன் மத்தம் intoxication from liquor ; 
4. மதம் , giddiness from passion or lust . 
5. மத்து , churning rod ; 6. ஊமத்தை , 
dhatura .. 


மத்திகை , நடுவிரல் , middle finger . 


மத்திட்சியம் , ( in Ayurvedha ) any medicine 

or substance acting on the brain . 


மத்தயம் , நீர்க் கடம்பு , a tree growing near 
water - Nanclea purpurea , 


மத்தித்த மருந்து , powders made into a 

paste with sugar 
மத்தித்த சூரணம் , honey and swallowed . 

confection , 


or 


மத்தான் , கரூமத்தை , black variety or blue 

variety of dhautra . 


மத்தவாரணம் , பாக்கு வெற்றிலைத் துவை 
யல் , a paste made out of betel and areca 
nut .. 


மத்தித்தல் , கடை . தல் , churning , 2. தேய்த் 
தல் , rubbing : 3. குழைத்தல் , mixing ; 
4. மருந்தை அனுபானத்தோடு கலத்தல் , 
mixing up the medicine with something 
palatable . 


3543 


மத்திய பாதம் 


மத்தியானம் 


மத்திய கந்தம் , மாமரம் , mango tree --Man 
மத்திய கந்தம் , , gifera indica . 


மத்தியபான மதரோகம் , மதுபானத்தினால் 
முகத்தில் ஒளி குன்றி குரல் கெட்டு எவரி 
டத்திலும் நிராசையாகி உடம்பில் கெடு 
தியை யுண்டாக்கும் ஓர் நோய் , alchoholic 
insanity attended with dark face, dull voice 
etc. 


மத்திபம் , 


see மத்திமம் . 


மத்திம , நடு , sub acute . 


மத்திய பானம் , 

drink . 


மதுபானம் , alchoholic 


மத்திப்புத் தைலம் . 


மத்திம கூர்மை , திலாலவணம் , sal extrac 
ted from rape seed . 


மத்திய புடமிடல் , moderate fire made with 

cowdung cakes for calcination . 


மத்திய மண்டபம் , மது நுரை , the froth of 
liduor ; 


மத்திமக் கலவி , 16 வயதுப் பெண்ணும் 20 
வயது ஆணும் வருஷத்திற் கொருமுறை 
புரியும் புணர்ச்சி ; intercourse performed 
once a year by 16 year old girl and 20 years 
old youth ; 2 . அன்பில்லாத ஒருவரை 
மற்றொருவர் அன்பு 

வைத்து சிற் 
றின்ப வழியால் கூடுதல் . intercourse bet 
ween a person who loves and the other who 
doesn t love . 


மத்தியமம் . இடுப்பு , waist ; 2 . 

2. நடு , mid . 
dle plaee ; 3. நடுவிரல் , middle finger . 


மத்தியம் , கள்ளு அல்லது சாராயம் , toddy 
or arrack ; 2. மயக்கவஸ்து . any substance 
that causes giddiness . 


மத்திமச்சம் , வாலுளுவை , intellect plant 

Celastrius paniculatus . 


மத்தியமிகை , கன்னிப் பெண் , middle aged 

girl , who is chaste.. 


மத்திமப் பிரகிருதி , உடம்பில் பித்தத்தின் 
தன்மை அதிகமாகப் பெற்றிருத்தல் , bilious 
temperament of the body . 


மத்திய முருந்து , tender part or shoot that 

is in the middle . 


மத்திமம் , இடை , waist ; 2 , நடு . middle , 
mediocrity ; 3. குறைந்த பார்வை , as in கண் 
மத்தியம் , short sightedness . 


மத்தியம்பீ , வசம்பு , sweet 
clamus .. 


flag - Acorus 


மத்திய ரேகை , நடுவரி , mesial line . 


மத்திமை. கண்களை 

மூடி 

நாசி மத்தியில் 
திருஷ்டியை வைத்து நடு நெற்றியைப் 
பார்ப்பது , to fix the eyes on the tip of 
the nose . 


மத்திய விருத்தம் , உந்தி , navel ; தொப்புள் , 
( கொப்பூழ் ) umbelicus . 


மத்திமை , நடுவிரல் , middle finger . 


மத்திய வுறுப்பு , இடுப்பு . waist . 


மத்திய கெந்தம் , மகிழம் பூ , a very fragrant 

small flower of a tree - Mimusops elengi . 


மத்தியாத்திரம் , சிறு குடல்களை முதுகுடன் 
இணைக்கும் ஓர் சவ்வு , mesentery a mem 
brance in the abdominal cavity serving to 
retain the intestines and their appendages 
in proper position by uniting them wiih the 
vertibral column . 


மத்திய தேகம் , நடுத்தரமான உடம்பு , ordi 
nary body of normal health and growth . 


2. நடுத் 


மத்தியத் தலம் , இடுப்பு , waist , 

தானம் , middle place. 


மத்தியா மோதம் , மகிழ மரம் , a tree which 
bears small flowers which are very fragrant 
but not attractive - Mimusops elengi . 


மத்திய தேக வியாதி . 


மத்தியான சுரம் , உருமத்தில் காணும் ஓர் 
வகைக் காய்ச்சல் , a fever appearing at 
noon --midday . 


மத்திய பாதம் , சின்ன மூளையின் இரண்டு 
பாகங்களையும் இணைத்துக்கொண்டிருக்கும் 
நார்க் கட்டுகளாலாகிய கால்களில் ஒன்று , 
one of fibrous bands by which the cerebellum 
is attached to the brain stem - Middle 
crus or cerebellar peduncle . 


மத்தியானம் , 


உச்சிப் பொழுது , 


midday ; 


noori . 


3544 


மத்தகதி 


மந்ததரம் 


மத்திரக் கல் , கருங்கல் . granite . 


மத்திரிதய நாடி . 

காக நடையைப் போல் 
ஓடும் நாடி , a pulse of normal beating com 
pared to crow s walking . 


மந்த காசம் , முகம் , காது , ஊரலெடுத்து , 
மூக்குக் கரகரத்து , தும்மலுடன் நீர் வடிந்து 
நெஞ்சில் கபங்கட்டி மந்தார காலங்களில் 
நோய் அதிகரித்து , இருமல் இளைப்புண்டாகி 
நெஞ்சு விலாவில் வலி காணும் ஓர் சயரோ 
கம் , a disease characterised by cough , hard 
breathing , expectoration , pain in the chest 
and ribs and attended with discharge of 
phlegm in cloudy days - Asthma .. 


மத்தின் சாறு , ஊமத்தஞ் சாறு , juice of 

dhatura leaves . 


மத்தின் வேர் , ஊமத்தையின் வேர் , root of 
dhatura . 


மந்தக ரசியம் . 


see 


மந்தகாசம் . 


" இட்டமாந் தேற்றாக்கொட்டை மத்தின் வேர் வசம்பு 

ஞசள் " ( பரராச சேகரம் ) . 


மந்தகுணம் , செறியாத் தன்மை , indigestion . 


மத்தீச்சங் காய்- Mezoneurum cucullatum , 


மந்தக் காய்ச்சல் , செரியாமையினால் குழந் 
தைகட்கு சாதாரணமாய்க் காணும் ஓர் 
வகைக் காய்ச்சல் , fever due to indigestion 
common in children . 


or 


மத்து , தயிர் 

மருந்து கடையுமத்து , 
churning rod or pestle ; 2. ஊமத்தை 
dhatura ; 3 , வலிமை , strength ; 4 , தயிர்ச் 
சலம் , curd water ; 5. மோர்த் 

மோர்த் தெளிவு . 
the clear fluid that comes to the top of 
butter milk when it is kept for sometime . 


மந்தக் குணம் , சிலேட்டுமத் தொழிலினால் 

உண்டவுணவு செரியாது உ . டம்பிற்கு ஏற் 
படுமோர் நோய் ; dullness caused by indi 
gestion which is caused by excessive phleg 
matic condition of the body ; 
குணம் , mild quality . 


2. சாந்த 


மஸ்து , தயிர் , curd ; 2. பைத்தியம் , insane ; 

3. Qum , intoxication ; 4. தயிர்த் தண் 
goof it , water deposited on the surface of 
the curd ,, 


மந்தக்குழந்தை , மந்தகுணமுடைய குழந்தை , 
a dull child . 


யந்தக்கொதி , ஓர் நோய் , a disease . 


மஸ்து பானியம் , சரக்கு, liquor . 


மந்தசம் , வெண்னெய் , butter . 


கலந்து 


மஸ்துமீக ரசாயனபாகம் , சூரண பாகங்களை 
நெய் , தேன் , சர்க்கரை 

கிளறி 
யுண்ணுதல் , பிணியுற்று மருந்து சாப்பிட் 
டுக் குணமான பின் ஒரு வருஷத்திற்குள் 
ளாக இதைச் சாப்பிட வேண்டும் , அதற்கு 
மேற்படில் பலனில்லை , a preparation to 
invigorate the system after illness . The 
powder of such drugs is mixed with ghee , 
honey and sugar . 


மந்தசன்னி , உடல் காய்ந்து கைகால் குளிர் 

ந்து நாவு கறுத்து மலங்கட்டி தலை > 
மயக்கங் நாணுமோர் வகைச்சன்னி , a kind 
of delirious fever accompanied by chillness 
of extrimities , constipation of bowels , 
headache , giddiness etc. 


மந்தசானம் , தூக்கம் , sleep ; 2. நெருப்பு , 
fire. 


மத்துவம் , போதை , intoxicant .. 


மந்தசீர்க்காரம் , புணர்ச்சியில் பரவசமுறும் 
பெண்கள் வாயால் உறிஞ்சுகின்ற சிற் 
GUDF , small sound produced by mouth 
by women who is very passionate and 
lusty . 


மத்துவாசவம் , பன்னீர் , 


rose water . 


மத்தை , மஸ்துள்ளது , 
ஊமத்தை , dhatura . 


intoxicant ; 

; 


2 . 


மந்தசுரம் , உடல் காய்ந்து வெளுத்து நாவ 
றண்டு தடித்துத் தித்திக்கும் இருமலுடன் 
காயும் ஒரு காய்ச்சல் , a kind of fever accom 
panied with thirst and cough . see மந்தக் 
காய்ச்சல் . 


மத்தையை , நாணமும் காமமும் சமமாக 
வுள்ளவள் , a woman of normal modesty 
and love ; 2. இடுப்பு , 

waist ; 3 . நடு 
விரல் , middle finger . 


மந்தச்சூடு , சுபாவத்தைக் காட்டிலும் , சற்று 
அதிகமான சூடு , slight heat than normal . 


- 


மத்தகதி , தாமத நடை . , as in puise 

beat ; 2. மெல்லிய நடை , slow pace . 


slow 


யந்ததரம் , சோம்பல் , dullness ; 2 வெண்ணெய் , 
butter . 


3545 


மந்தவாந்தி 


மந்தாரகாசம் 


மந்தவிரோதி , 
மந்தவைரி, 


} 


கக்கு , dried ginger . 


மந்தநாசயாத்திரை , மலசலக்கட்டு , பெருங் 
கழிச்சல் , பொருமல் குத்தல் , புளியேப்பம் 
இவைகளை நிவர்த்திக்கும் ஓர் வகை மாத் 
திரை, a pill that is given for constipation 
retention of urine , gurgling in the abdomen , 
cliarrhoea , belching etc. 


மந்தனகாந்தம் , ஊசிக்காந்தம் , a magnet of 

load stone attracting needle . 


மந்தநாடி , மெதுவாய் ஓடும் நாடி நடை , slow 
pulse . 


மந்தனம் , கடைதல் 


Churning . 


மந்தபுத்தி , dementia . 


மந்தன் கள்ளி , ஒரு வகை கள்ளி , cement 
plant , winged square plant Euphorbia 
trigone .. 


மந்தபேதி , diarrhoea caused by indigestion . 


மந்தப்பசி , மந்தாக்கினி , a disease 
exia.. 


Anor 


மந்தாக்கினி , உண்டவுணவை யுடனே தகிக் 
காமல் , வயிற்றிரைச்சல் , குடலிரைச்சல் , 
வயிறுப்பிசம் 

முதலிய 

குணங்களையுண் 
டாக்கி வெகு நேரத்திற்குப்பின் செரிக்கும் 
தன்மை , difficulty in digestion food ; betated 
digestion attened with noise in the bowels , 
flatulence etc , at early stage 


மந்ததாகம் , 


மந்தப்படுதல் , அசீரணித்தல் , causing indi 

gestion . 


மந்தாக்கினிரோகம் , சாதாரணமாயுண்ணும் 
பதார்த்தங்களை எரிக்கத் தக்க வல்லமை 
யில்லாத நிருவகம் ; குன்மம் , dyspepsia . 


மந்தப்பார்வை , குறைந்த பார்வை , short 
sightedness ; 2 . 

2. கம்மலான பார்வை , dull 
ness of vision Caligo . 


மந்தப்பிரசவம் , வலிக்குறைவான பிரசவம் , 
powerless labour . 


மந்தாக்கினி வாயு , பசி மிகவுண்டடாகி கண் 

டதைத்தின்ன விரும்பி அதனை உட்கொள்ள 
மாட்டாது வாந்தி யெடுத்து வயிற்றில் எரிச் 
சல் கண்டு பலங் குறைந்து உடம்பு வெளுக் 
கும் ஓர் நோய் , a disease caused by indiges 
tion and marked by vomiting, burning in 
the abdomen , loss of strength etc in spite 
of seeming hunger . 


மந்தமதி , குறைந்தறிவு , dull sense, 


மந்தமா , யானை , elephant . 


மந்தாசம் , செம்மந்திக் குரங்கு a kind of red 
faced monkey . 


மந்தம் , அசீரணம் , indigestion ; 2. ஓர் நோய் , 

a disease ; 3. ஓர் வகைக் கண்ணோய் , an 
eye disease ; 4 வெறி , drunkenness ; 5. ஓர் 
வகைக் கஷாயம் , a kind of decoction ; E. 
திரா , which see ; 7. சோம்பல் , dullness . 


மந்தாயு , அற்பவாயுசு , short life. 


மந்தாரகம் , வெள்ளெருக்கு , white madar 
Calatropis gigantia bearing white flowers ; 
2 , மந்தாரை , a tree ; which see . 


மந்தரமஞ்சி , சூதபாஷாணம் , a variety of 
arsenic . 


மந்தரம் , சோம்பு , dullness ; 2 . 
3 வெண்ணெய் , butter 

) 2 . 
mirror . 


பழம் , fruit ; 
4 . பளிங்கு , 


மந்தவாதரோகம் , பித்தத்தினால் கண்ணிற்கு 
மயக்கத்தையும் , நடைக்கு மந்தத்தையும் 
உண்டாக்குமோர் வாதநோய் , a disease 
marked by slow movements , and giddiness 
caused by wind and bile humours respecti 
vely , 


மந்தார காசம் , மந்தார காலத்தில் காணும் 

ஓர் வகைக் காசநோய் , a kind of asthma 
attacking during rainy or cloudy season ; 
( இதன் வடமொழி தமகசுவாச ரோகம் ) 

The type of Asthma which is accompanied 
by such symptoms as thirst , perspiration , 
vomiting and a rattling sound in the throat . 
It finds aggaravation specially in fou ! 
weather , weakness , cough , aversion to 
food , fever, fainting fits etc are other 
symptoms . 


மந்தவாந்தி , அசீரணத்தால் உண்டாகும் 
வாந்தி , vomiting caused by indigestion , 


2. கண்ணைச் சுற்றி வரையுண்டாகி அரிப் 
பெடுத்துக் கண் சிவந்து வலித்து விழி 


3546 


மந்தார திமிரம் 


மந்தாரை 


மந்தார பீதம் , பித்தளை 
containing brass ore . 


மலை , 


mountain 


சிறுத்து , கருவிழியில் மேக நிறந்தை பிறப் 
பிக்கும் ஓர் வகை கண்ணோய் , a kind of 
eye disease causing inflammation , itching 
sensation and developing cataract in the 
eye . 


மந்தாரப்புண் , ஆறாப்புண் , a chronic sore . 


3. சசப்பு , புளிப்பு பண்டங்களை விரும்பி 
தின்பதினாலும் , உடம்பு கனத்தல் மலபந்தம் 
பெண் போகம் முதலிய காரணங்களினாலும் 
கண் புகைச்சலுண்டாகி சாயுங்கால நேரத் 
திலும் மழை காலத்தில் மேகம் கம்மலாயிருக் 
கும் பொழுதும் பார்வையைக் குறைக்கு 
மோர் 

கண்ணோய் , an 
marked by loss of sight in the evening or 
night and cloudy whether. 


மந்தாரப்பூ See மந்தாரை , இராசவசியம் , 
கண் குளிர்ச்சி யுண்டாம் , உடம்பு சூடுபோம் , 
the flower of மந்தாரை is useful in reduce 
ing congenital heat of the body . to cool the 
eyes and in influencing kings and great 
persons , 


வாகை 


eye disease 


மந்தாடி மஞ்சி , 

சூதபாஷரணம் , a kind of 
மந்தார மஞ்சிகம் . ) prepared arsenic . 


மந்தாரகாந்தி , பிடாலவணம் , a kind of prep 
ared salt . 


மந்தார மணி முடி சர்ப்பம் , நாகமலை , moun 

tain containing zinc ore , 


மந்தார கெங்கையோன் , துரிசி , copper sulp . 
hate - blue vitriol 


மந்தார மேரு , தொட்டி 
arsenic ; orpiment . 

. 


பாஷாணம் , red 


மந்தாரக்கணம் , குழைந்தைகளுக்கு மழை 
காலத்தில் வயிறூதி சுரம் மயக்கத்தை யுண் 
டாக்கு மோர் வகைக் கண்ணோய் , a conge 
nital morbid condition in children marked 
by the following symptoms during rainy 
seasons : fever bloating of abdomen and 
giddines . 


மந்தாரம் , வெள்ளெருக்கு , madar bearing 

white flowers Calatropis gigantia ; 2 . 
செவ்வகத்தி , sesbania grandiflora bearing 
red flowers ; 3. செம்பரத்தை , shoe flower 
shrub — Hibiscus rosa sinensis ; 

4. முள் 
முருக்கு . a thorny tree - Erythrina indica ; 
5. செஞ்சந்தனம் , red sandal . 


மந்தாரக்கல் , ஈரற்கல் , a red or black stone 
forming one of the 120 kinds of minerals 
described in Tamil Siddhar s medicinal 
scienee . 


தும்மல் 


மந்தாரக் கொன்றை , ஓர் வகைக் கொன்றை , 
a kind of Cassia , 


மந்தார வரட்சி காசம் , காதும் நாசியும் கர 
கரத்து , 

மிகவுண்டாய் . மூக்கி 
னின்று நீர் ஒழுகித் தலை கனத்து உடல் 
வறண்டு வாய்வு மிகவுண்டாகி மயக்க முன் 
டாதி மதிகெட்டுக் காணும் , aa disease 
marked by irritation of ear and nose , sneez 
ing running of the nose , heaviness of the 
head , dryness of the body , giddiness and 
loss of sense . 


மந்தாரசு . வெள்ளெருக்கு , a milky shrub 
bearing white coloured 

flowers Calat 
ropis gigantia . 
மந்தார சுவாசம் , சுவாசகாசம் , asthma . see 
மந்தார காசம் ; மழை 

மேகம் , குளிர்ந்த 
தண்ணீர் , சீதாள பண்டம் ஆகிய இவை 
களினால் உண்டாகு மோர் வகைக் காசம் , a 
disease caused by eating cold causing 
substances drinking cold water and by 
cloudy and rainy seasons . 


மந்தாரவிலை , a large mountain ebony 

Bauhimia vahſii . 


மந்தாரிகம் , முள் முருங்கை ; 
thrina indica 


a tree 


Ery 


மந்தாரச்சிலை , ஓர் வகை மருந்துக்கல் ; வள் 
ளக்கல் , a kind of medicinal stone . ( இதன் 
சத்தால் சூடன் செம்பாதம் ) 


மந்தாரை , ஓர் பூஞ்செடி , a flowering tree 
Bauhinia candida ; 2. ஓர்மரம் , Bauhinia vahlii . 


NOTE- This is of different varieties as 


மந்தாரசிந்து , கற்பாஷாணம் , 
arsenical poison . 


a 


kind of 


1 , கொக்கிறது அல்லது வெள்ளை மந் 

தாரை , கொக்கு மந்தாரை , cranes 
feather Bauhinia acuminata . 


மந்தார திமிரம் , கருமணியில் புகையெழுப்பி 
அந்தி நேரத்தில் இருளை யுண்டாக்கிப் பிறகு 
ஒரு நாழிகைக் கெல்லாம் தெளிவைத் தரு 
மோர் கண்ணோய் , an eye disease which 
causes dimness of sight in the evening but 
clears after some time , 


2. மஞ்சள் மந்தாரை . yellow or saffron 

mountain epony - Bauhinia mountain 
ebony Bauhinia tomentosa . 


3547 


மந்திப்பு 


மந்திரவாதி 


3. 


காட்டு மந்தாரை, wild mountain 
ebony Bauhinia tomentosel ( wild ) . 


மந்திரக் குளியல் , see மந்திர ஸ்நானம் . 


மந்திரகூடம் , கருங்கல் , granite . 


a . 


4. சிவப்பு மந்தாரை , Bauhinia purpurea . 

செம்மந்தாரை , varigated or pink 
yellow mountain ebony Bauhinia 
variegata .. 


மந்திர கூர்மை , இந்துப்பு , rock salt . 


5 . 


மந்திர கேசி , 


கிளியிறகு மந்தாரை , purple moun 
tain ebony 

Bauhinia purpurea . 
பெரு மந்தாரை 

அல்லது இலை 
மந்தாரை , large 
mountain ebony 

Bauhinia vahlii . 


மந்திர சத்தி , மந்திர பலன் , magical power 
force of concentration . 


6 . 


or great leaved 


மந்திர சஞ்சீவி , இந்திர கோபம் , an insect 

Cochineal insect Coccus cacti . 


7 படர்மந்தாரை , spreading variegated 

mountainebony - Bauhinia monandria . 
8. கொடி மந்தாரை , climbing mountain 

ebony Bauhinia anguina . 


மந்திர சத்திமூலி , கருந்தேக்கு , black teak . 


மந்திர சரக்கூடம் , 


see மந்திர கூடம் . 


9. அந்தி மந்தாரை , flowering plant 

which blossoms in the evening - 
Mirabilis jalappa . 


மந்திர சாஸ்திரம் , மந்திரவித்தை , in ( Magical 

science ) a famous book by Shankarachariar 
consisting of 100 stanzas - the first 4 | stan 
zas forming ஆனந்த லகரி and the rest 
சௌந்திரியலகரி 


10 . 


மலை மந்தாரை . 


11 . 


- 


கள்ளி மந்தாரை , jasmine spurge 
Plumeria acutifolia , variety I to 8 
belong to the same genus , 9 and 12 
are of different family . 


மந்திர சிகிச்சை , மந்திரத்தினால் நோயை கண் 
டித்தல் , magnetic or magical 

cure of 
diseases . 


மந்தாரைப் பூ . flower of Bauhinia plant .. 


மந்தானம் , மத்து , pestle for 

medicines ; 2 . கடையு மத்து , 
staff as used in churning curd . 


pounding 
churning 


மந்திரத் தம்பம் , மந்திர சக்தியினால் தம் 

பித்தல் , to bind any 
மந்திரத் தம்பனம் , ) thing by magical power 

as in binding mercury water etc. 


மந்திர ஸ்நானம் , magic bath by which devil s 
மந்தி , ஆடுதின்னாப் பாளை , a prostate plant and diseases are cured . 
very bitter - Aristolochia bracteata ; 2 . 
பெண் கருங்குரங்கு , female of a black 
monkey :; 3 . பெண் குரங்கு ( பொது ) 

மந்திர பசு , பூனை , cat . 
female monkey in common ; 

in common ; 4. குரங்கு , 
monkey ; 5. வண்டு , beetle ; 6. மந்தித் 

beetle ; 6. மந்தித் | மந்திர பீடம் , அனாகதம் , one of the six 
தல் , indigestion . 

mystic centres of the body of which Rudra 

and his spouse are God and Godess . 
மந்திட்டி , ) 

see மஞ்சிட்டி வேர் . 
மந்திஷ்டி, 

மந்திர பூதரத்துமன் , கருடன் , a brahmini 
kite - King of birds . 


மந்தித்தல் , மந்த மடைதல் , being undigested 
want of appetite , 2. மந்தமுண்டாதல் , caus 
ing loss of appetite . 


மந்திரம் , கடல் , 
மந்திரம் , magic . 


sea ; 


2. கள் , toddy : 3 . 


மந்தித்தவயிறு , அசீரண மடைந்த வயிறு , 
distempered stomach . 


மந்திரம் கால் மதி முக்கால் , மந்திரம் - சூரி 
யன் + கால் மதி - சந்திரன் , முக்கால் - அங் 
குட்டப் பிரமாணம் . 


மந்திர வசியம் , மயக்கு , spell . 


மந்திப்பு , மந்தம் , indigestion - want of 
appetite absence or diminition of appetite 
occuring in gastric diseases fever , and 
many other chronic affections . 


மந்திரவாதி , ஈ . fly . 


3548 


மந்நியா 


மயக்கமின்மை 


மந்திர வித்தை , மந்திர வேலை , magical art . 


மயிக்க , வஞ்சிக்கொடி , which see . 


மந்திர வுச்சாடனம் , மந்திரம் செபித்தல் , 
Chanting mantrams . 


2 . 


indigestion ; 


மப்பு , மந்தம் , 

giddiness . 


மயக்கம் , 


மந்திர ரூபி , இந்திர பாஷாணம் , a kind of 

prepared arseric. 


மப்புக் சோளம் , மந்தத்தை யுண்டாக்கு 
மோர் வகைச்சோளம் , Indian millet which is 
difficult for digestion . 


மந்திராங்கம் , சவ்வு , mucus membrance . 


மப்புண்டாதல் , மப்பு தோன்றுதல் , feeling 
loss of appetite . 


மத்திராய் , கச்சந்திராய் a species of bitter 
edible plant -- indian chick weed -- Mollugo 
parviflora. 


மப்பு மந்தாரம் , cloudy whether . 


மம , நீர் , water ; 2. அதிர்ஷ்டம் , luck 


மந்திரி , see 

see திராய் ; 2 . அதிவிடையம், 
root - Aconitum heterophyllum ; 3. கள் 
விற்போன் , one sells toddy ; 4. குபேரன் , 
rich person . 


மமதை யடக்கி , கருந்தேன் , honey collected 

from honey combs built on the branches of 
trees ; 2 , பெண் மூலம் , which see 


மந்திரித்தல் , செபித்தல் , magic spell . 


மமதை யுண்டாக்கி , வெண் 
ஆண் மூலம் . 


தேன் , 


see 


மந்திரினி, கருமானம் , black art , witch 

craft . 


மமுத்தை, ஆதளை , castor plant 

communis .. 


Ricinus 


மந்தினி , ஆடுதின்னாப் பாளை , a bitter pros 

tate plant Aristolochia bracteata . 


மந்திரினி மை , 


see மாந்திரீக மை . 


மமைக்குறிஞ்சி , பெருங் குறிஞ்சி , a plant 
which 

see ; 2. மயக்கம் , giddiness ; 3 , 
சோம்பு , withering . 


மந்து . காய் வேளை , a plant . 


மம்புதா , கோரைக் கிழங்கு, a fragrant root 

Cyprus rotandus . 


மந்தை , 


மம்மட்டி , 


மந்தைப் பெருச்சாளி , தூது வளை , a thorny 
creeping plant Solanum trilobatum , 


சிற்றாமுட்டி . a medicinal plant 
- Pavonia zeylanica . 


மம்மத்திரி, 


வேர் , 


black 


மந்தைவாசி , கருஞ்சிவதை 
turpeth root - Thomaea turpethum . 


மம்மர் , மயக்கம் , lasciviousness ; 2. மோகம் , 

lust . 


மாம்மா தகி , 

see தேட்கொடுக்கி . 


Premana 


மந்தோக்கினி , முன்னை , a tree 
integrifolia . 


மம்மாதிகம் , மாங்கிஷ பேதி , see மம்மாயி . 


மந்தோட்டணம் . உஷ்ண சீதளம் . 
caused by excess of heat . 


cold 


மம்மாயி , மாங்கிஷ பேதி , solvent of flesh - 

a mineral which dissolves meat . 


மந்தோட்டாண வாரி , 
warm water . 


இளவெந்நீர் , luke 


மம்முட்டிப் பூடு , see மாமுட்டிப் பூடு . 

. 


மந்தோரணி , see மந்தோக்கினி . 


மயகண்டோதியம் , தகரை , which see 


மந்தோற்சாகம் , இளஞ் சூடு , lukewarmness . 


மயக்கடி , மயக்கம் , giddiness . 


மந்தியா, கழுத்தின் பின் புறத்தில் காதின் 
கீழ் இருபுறங்களிலும் ஓடும் 

சிரைகள் , 
jugular vein one on each side of the throat . 


மயக்கத்தக்க , delusive . 
மயக்கமின்மை , சொரணையோடிருத்தல் , con 
ciousness .. 


3549 


மயக்குறல் 


மயணம் போல் 


மயக்க முறல் , மயக்க முண்டாதல் , to be 

inconscious ; 2. இளைப்படைதல் . fainting .. 


மயக்குறை ,, உண்ர்ச்சி யில்லாமற் செய்யு 

மருந்து , a medicine capable of depriving 
the feeling such as Chloroform Anes 
thetic ; 2. மயக்கத்தைதரு மருந்து , stupe 
fying drugs or medicines, 


மயக்க மேறல் . மயக்கங் கொள்ளல் , grow 
ing giddy ; 2. to be intoxicated . 


மயக்கமோடல் , 


மயங்கிய நித்திரை, unconscious sleep . 


மயக்கந் தெளிதல் , to 
regain consciousness 
to recover from un 


மயக்கமோட்டல் , 
conciousness . 

. 


மயங்கல் , 


புத்தி கலங்கல் , being ench 
anted or allured ; 2. வெறி 
கொள்ளல் , being intoxicated . 


மயங்குதல் , 


மயக்கம் , உன் மத்தம் , mental delusion ; 2 . 

மயங்கல் , stupor ; 3. மருந்தின் மயக்கம் , 
anesthesia ;; 4. சோம்பு , drowsiness ; 5 . 
காமவெறி . sexual bewilderment ; 6. மதிகேடு 
stupor ; sexual bewilderment , 


மயங்குஷம் , மாங்கிஷபேதி , solvent of flesh . 
மயங்குறுதி , முசுமுசுக்கை , a climbing plant 

- Bryonia scabra . 


- 


மயசுபடில் தண்டவாளம் , வெள்ளிய மணல் , 
tin ore . 


மயக்கரவம் , 


see மயக்கு சர்ப்பம் . 


மயப்பு , சாரம் , essence ; 2. நிறம் , colour . 


மயக்கல் , மயக்க முண்டாகச் செய்தல் , infa 
tuate , hypnotesing or mesmerising . 

. 


மயம் , அழகு , beauty ; 2 , ஒட்டை , camel ; 
3. ஊமத்தங்காய் , dhatura fruit ; 4. விசே 
ஷம் , as அன்னமயம் . 


மயக்கி , சல்லிக்கொடி , navel cord ; 2 . சுக் 

கிலம் , semen ; 3. மயக்கத்தக்க , narcotic ; 
4. மருந்து மயக்கு , medicinal drugs or 
medicines inducing abnormal sleep — deep 
sleep - Narcotic . 


மபாரை , ஓர் மீன் , a kind of fish . 


மயடைப்பூச்சி , நாகப்பூச்சி கிருமி . a round 
worm - Ascaris; 2 , கீரிப்பூச்சி , thread worm 
- oxyuris . 


மயக்கிடை , மயக்கம் , giddiness . 


மயர்வு , see மயக்கம் , 


which 


மயக்கிக்குண்ணி , jeweller s bead 

causes giddiness etc. 


மயல் , உன்மத்தம் , delusion ; bewilderment ; 

2 , மயக்கம் , lust ; sexual infatuation .. 


மயக்கிவினாம் . கற்பூரம் , camphor . 


மயவலக்கம் , வெள்ளி , silver . 


மயக்கு , மந்திரத்தால் வசியப்படுத்தல் , 
enchanting .. 


மயற்கிழங்கு , மரவள்ளிக் கிழங்கு , tapioca 

Manihot utilissima . 


மயக்கு சர்ப்பம் ,, 

கண்ணில் விஷமுடைய 
தாய் , பார்வை சற்று பட்டாலும் மயக்கத் 
தையுண்டாக்குமோர் பாம்பு , a kind of 
snake whose mere sight develops giddiness . 


மயனத்தைலம் , இசிவு , வீக்கம் முதலியவை 

களுக்கு பூசுந் தைலம் , a medicated oil 
distilled from bee s wax and other sub 
stances and in swelling , paralysis , injury , 
burns etc. 


மயக்குசன்னி , a variety delirium . 


மயனபதம் , மெழுகுபதம் , of the consistency 

of wax . 


மயக்குந்தாது , சிலாமத பாஷாணம் . 


மயன மாயாட்டல் , மயன மாயரைத்தல் , to 

grind to powder - to grind as finely as 


wax . 


மயக்கு மருந்து , see மயக்குறை ; 2. தூக் 

கத்தைதரு மருந்து , a medicine that causes 
sleep . 


மயனம் , மெழுகு ; மை , wax . 


மயனம் போல் , மெழுகு போல் , as fine as 


மயக்குறல் , மயக்கமடைதல் , to be deprived 

of feeling or sensation . 


Wax . 


3550 


மயிர்க்கழித்தல் 


மயிர்ச்சாந்து 


மயானக் கஷாயம் , பூசபத்திரி , which see . 


செய்து 


மயிர்க் கற்றை , 

முகச்வரம் 
கொள்ளுவதற்குச் சவர்க்கார மிட்டு முகத் 
தில் பூச உபயோகிக்கும் மயிர்கள் நெருங் 
கக் கட்டிய முடிச்சு . brush . 


மயானப் பூடு , எலும்பு , bone . 


மயான மரம் , புன்க மரம் , pongamia tree . 


மயிர்க்கால் , உரோமத் துவாரம் , hair follicle . 


மயானம் , சுடுகாடு , burning or burial ground . 


மயிசவுகம் , 


மயிர்க்கால் ரோகம் , a disease of hair follicle 

Tricho papillosum , 


மயிசிங்கி , see மயிர்சிங்கி . 


மயிசுசி , பெரும்பாக்கு , big areca nut . 


மயிர்க் கிளர்ச்சி , உரோமச் சிலிர்ப்பு , hair 

standing on ends---Horripilation as in fevers . 


மயிடம் , எருமை , she buffalo ; 2. இலவம்பிசின் ; 

the gum of silk cotton tree . 


மயிர்க்குச்சி , மயிர் கட்டிய குச்சி , brush . 


கோரோசனை , 


மயிடரோசனை , எருமைக் 

bezoar of buffalo . 


மயிர்க் குட்டம் . ஓர் நோய் , a disease - a dis 

temper which makes the hairs fall off . 


மயிடவிருக்கம் , எருமை விருட்சம் , spurge . 


மயிர்க் குட்டி , கம்பளிப் பூச்சி , caterpillar ; 

2. எரி புழு , canker worm . 


மயிடி , எருமை , buffalo . 


மயிடோசனை , see மயிடரோச்சனை 


ஓர் 


மயிதாலக்கடி , மயிலாலக்கடி , which see . 


மயிர்க் குத்து . 

வகைக் கண்ணோய் 
இமையில் கண்ணில் தத்தல் , இதிற் கண் பூ 
விழுந்து கண் இருளல் ; see முடமயிர் , a 
disease of the hairs of the eyelid which turn 
in wards . 


மயிரகம் , நாயுருவி , a plant - Indian burr 

Achyranthes aspera . 


மயிர்க் குந்தம் , ஓர் மருந்து , a medicine . 


மயிரங்காய் , see மரிமாங்காய் ; 2. சிவப்பு 
காட்டு மயிரங்காய் , wild mango . 


மயிராகமம் , ஊமத்தை , a plant - Dhatura . 


மயிர்க் குரு , உரோம துவாரத்தில் தோன்றிய 
பரு . pimple appearing in the hair follicle . 


மயிரிடை , மயிரளவு , hair s breath . 


மயிர்க் குருந்து , hair root 


மயிரில்லாதது , ( in Botany ) - Glaborus . 


மயிர்க் குறடு , 
மயிர்ச் சிமிட்டா, 
hairs . 


மயிரை பிடுங்குவதற்கு 
பயன்படும் 

குறடா 
Tweezer for pulling out 


மயிரிழை போன்ற , hair like - Capillary . 


மயிருதிர்தல் , dropping of hairs - Alopacia . 


மயிர்க் கூச்சிடுதல் , மயிர் சிலுர்த்தல் , hair 
standing on ends 


மயிரோசம் , அரிதாரம் , orpiment . 


மயிரோசனை , கோரோசனை , bezoar ; 2. மயிர் 

மாணிக்கம் , which see . 


மயிர்க் கொத்து , மயிர் மாணிக்கக் கொத்து , 
bunch of மயிர் மாணிக்கம் . 


மயிர் , உரோமம் , hair , உபர சச்சரக்கி 

லொன்று , It is one of the 120 kinds of 
the natural bodies . 


மயிர்க் கொழுந்து , மயிர் மாணிக்கக் 
கொழுந்து , tender leaves of மயிர் மாணிக் 
கம் , 


மயிர்க் கட்டி , a concretion in the stomach 

or intestine formed of hair - a hairball 
Tricho bezoar . 


மயிற் கொன்றை . ஓர் பூ மரம் , a flowering 

tree - gold mohur - Caesalpinia pulcherrima , 


மயிர்க்கோரை , ஓர் புல் , a variety of grass . 


மயிர்க்கம்பி , 


ஊமத்தங்காய் , dhatura fruit. 


மயிர்க் கழித்தல் , 


மயிர்ச் சாந்து , கூந்தல் தைலம் , hair oil . 

Pomade - Pomatum . 


சிரைத்தல் . shaving . 


3551 


மயிர்ப்பிளவை 


மயிலம் 


மயிர்ச் சாயம் , மயிர்க்கப்ப . hair dye . 


மயிர்ச் சிலிர்த்தல் , see 


மயிர் கூச்சிடுதல் . 


மயிர்ச்சிகை . see மயூரச் சிகை , மயிற் 
சிக்கி , இதில் நாகம் கட்டும் . This drug 
calciens zinc . 


மயிர்ப் புழுவெட்டு , இமையிலும் குவளையி 
லும் கூச்சமும் அரிப்பு முண்டாகி நீர் வடிந்து 
இமைகள் வீங்கி சிறு முளைகள் போல 
காணப்பட்டு, மயிர்கள் உ திர்ந்தும் சதை 
யில் இரத்தம் வடியுமோர் 

கண்ணோய் 
( அ ந.வி. ) an eye diseases marked by 
itching of the eyeball and 

and lids , tears , 
swelling the lids . appearance of small 
pimples , bleeding and falling of the hairs 
of the lid . 


மயிர்ச் சுட்ட சாம்பல் , ash of burnt hair , 


மயிர்ச் சுண்ணம் , தலைமயிர் , 

மயிலிறகு . 
கவரிமான் , மயிர் - கரடி மயிர் ஆகிய இம் 
மயிரை வழலையைக் கொண்டு சுண்ணமாக 
செய்து , இது வேதைக் குதவும் , calcined 
hair the human head : a variety of deer 
( கவரி மான் which see) and bear and 
feather of peacock prepared with வழலை 
which see . This is used in alchemy . 


மயிர்ப் புழு வெட்டு , இமை வீங்கி , பிளை 

சார்ந்து , முளை தோன்றி , இமை மயிர் உதிர் 
தல் , an eye disease marked by falling of 
the hairs of the eyelid , swelling of the lids 
and discharge . 


மயிர்ப் புளகம்-- Horripilation . 


மயிர்ப் போக்கு , falling of hair . 


மயிர்ச் சூடு , warmth created by hair . 


மயிர்த் தின்றல் , hair eating - Trichophagy . 


மயிர் மாணிக்கம் , கோரோசனை , bezoar ; 2 . 

ஓர் செடி , country mallow - Sida retusa 
alias s , Cordifolia see குருந்தொட்டி ; 3 . 
அழகுக் கொடி , (மேகம் வெட்டை தீரும் ) a 
twiner with beautiful flowers. 


மயிர்த் தோல் , 
vagina . 


யோனி அல்லது 


அல்குல் 


மயிர் மேகம் , 


மயிர்த் தோல் விடல் , பெண்ணாசையை நீக் 
கல் . to get rid of the desire for woman . 


மயிர் மினுக்கி , a dressing of the hair to 

make it glossy - Brilliantine . 


மயிர் நரைத்தல் , மயிர் வெளுத்தல் , grey 

ness of the hair --Tricho polycosis .. 


மயிர் முடி , குடுமி , hair knot . 


மயிர் நுனி , tip of the hair . 


மயிர் வளர்க்கு நீர் , hair wash . 


மயிர் நோய் , மயிரிலுண்டாகும் நோய் , Tri 
chopathy , riTcho nosis . 


மயிர் வெடிப்பு . see மயிர் பிளப்பு . 


மயிர் வோசம் , அரிதாரம் , orpiment . 


மயிற் பறித்தல் , as in முறிக்கு மூரி கொட்டா 
முன்னெற்றியிலே மயிர் பறிக்கும் ( பரராச 
சேகரம் ) 


2.எருமை , 


மயிலடி , குருந்து , centre core ; 

buffalo ., see மயிலடி நொச்சி , 


மயிர் போன்ற , மிகவும் மெல்லிய , capillary . 


மயிலடி , மயிலை ; which see . 


மயிர்ப் பாலம் , 

நினைவில் தோன்றும் ஓர் 
காட்சி . an imaginary line forming an illu 
sinn described in yoga philosophy in Tamil. 


மயிலடிக் குருந்து , ஓர் வகைக் குருந்த மரம் . 

a kind of sacred tree - Niebubria linearis . 


மயிர்ப் பிச்சு ரோகம் - Trichologia . 


மயிலடி நொச்சி , tall peacock foot tree - 

Vitex altissuma . 


மயிர்ப் பினப்பு . 


see 


மயிர் பிளவு . 


மயில் மேனி , குப்பை மேனி ; see 


மயிலம் , 


மயிர் பிளவு , மயிர் நுனி பிளத்தல் . split 

ting of the hair Tricho clasis . 


மயிர்ப் பிளவை , ஓர் பரு , 

scurf on the hair . 


a carbuncle ; a 


மயிலம் , குப்பைமேனி , a plant - Acalypha 

indica ; 2. மயிலிறது . peacock feather; 
3. ஓர் மல்லிகை ---- jasmine flower . 


3552 


பயிலெச்சக் களங்கு 


மயில்கற்பம் 


a canivorous 


மயிலாசகம் . தொழுகண்ணி , 

plant - Drosera indica , 


மயிலுச் சிட்டம் , பாம்பு , snake . 


பயிலெச்சங் களங்கு வேதை , மயிலின் எச் 
சத்தினின்று தயாரிக்கும் செந்தூரம் ,இது 
வேதைக் குபயோகப்படும் ; இதை வெள்ளிச் 
செம்பில் , 10 - 1 கொடுத்து 

உருக்கி 
எடுக்க 8 மாற்றுப் பொன்னாகும் , இச் செந் 
தூரத்தை மண்டலம் தேனிற் கொள்ள 
உடம்பு கற்றூணாகும் ; சட்டை தள்ளும் , 
red calcined powder prepared from the 
excreta of peacock is used in alchemy . If 
this is taken for 40 days the body becomes 
strong ; old skin peels off . 


மயிலாடுங் குருந்து , 


See மயிலடிக் குருந்து . 


மயிலாத்தி . வெள்ளைச் சாரணை , a prostate 

plant - Trianthema decandra . 


மயிலாரை மூலி , a rare plant with virtues of 

alchemy . அரிதாரம் செந்தூரமாகும் 
வேதைக்குதவும் ( இராமதே --- 500 ) . It 
calcines orpiment into red which is useful in 
alchemy . 


மயிலெண்ணெய் , மருந்தெண்ணெய் , a medi 

cinal oil prepared from peacock s feet - 
Adeps pavonis ; பாரிச வாயு , பிடிப்பு இவை 
களுக்கு மேலே பூசுமெண்ணெய் , oil used 
for smearing in the affected parts in certain 
diseases such as paralysis , rheumatism gout 
etc. ) 


மயிலாலிக்கடி , see பிசின் பட்டை . 


மயிலெள் , ஓர் எள் , a kind of rape seed . 


மயிலாளி , மயிலாளி வேர் படை . root bark 
of மயிலாளி , see பிசின் பட்டை 


மயிலேபம் , தக்கோலம் , a plant - Eugenia 

jambolana . 


மயிலான் பருத்தி , see 

see இலாடன் பருத்தி . 


மயிலேயம் , see ஏலா வாலுகம் . 


மயிலி . See 

which see .. 


செங்கத்தாரி ; 


2 . 


மயிலடி , 


மயிலிகம் , 


மயிலை . இருவாட்சி . a kind of jasmine ; 2. மீன் 

fish ; 3. சாம்பல் நிறம் , ash colour ; + . மயி 
லடி நொச்சி , which see . 


see 


மருளுமத்தை . 


மயிலிதம் , இலாமிச்சை , see 


மயீலியம் . 


மயிலை சென்னை , செந்தினை , red millet . 


கிச்சிலி , 


மயிலியம் , செம்பருத்தி , red cotton plant - 

Gossypium ; 2 . இலாமிச்சை , root of 
Andropogon muricatus ; 3. சோதிப் பூடு ,. 
which see . 


மயிலைச் சேபிகம் , கமலாப்பழம் , 

orange -Citrus variety . 


மயிலை நந்தி , மருதோன்றி , a tree - Lawsonia 

alba . 


மயிலிறகு , மயில் தோகை யிறகு , Peacock 
feather . 


மயிலை நாதி , நாய்துளசி , a plant which see . 


மயிலிறகு சத்தி . see செருந்தி , 


மயிலோசை மரம் , see மயிலாடுங் குருந்து , 


மயிலிறகு சத்து , குளிகையிட்டு ஓடும் காணும் 
நடுக்கம் போம் . 


மயில் , மயில் , peacock ; 

2 . செங்கத்தாரி , 
which see ; 3 . கறுப்புக் காக்கணம், a 
variety of twiner ( சங்குபுட்பம் ) bearing 
blue flowers - Clitoria ternatea , 


மயிலிறகுச் சாம்பல் , 


ash of peacock feather 


மயில் கசப்பு , மயில்பித்து , bile of peacock . 


மயிலிறகு பற்பம் , மாறா விக்கலுக்காகக் 
கொடுக்கு மோர் வகைப் பற்பம் , the ash of 
peacock feather is given for hiccups . 


மயில் கண்டம் , neck of peacock . 


மயிலெச்சக் களங்கு , மயிலின் பீயினின்று 
தயாரிக்கும் ஓர் வகை செந்தூரக் களங்கு , 
a metallic compound prepared from the 
excreta of peacock after it is calcined red . 


மயில் கழுத்து வண்ணம் , see மயில் கழுத்து 
நிறம் , 


மயில் கற்பம் , a rejuvenation 

a rejuvenation preparation . 


3553 


மயில் முட்டைக் கற்பம் 


மயிற் குலிகம் 


Coronilla 


மயில் முனிவன் , அகத்தி , a tree 

grandiflora. 


மயில் கொண்டை . Peacock + crest - Aud 

der grass-- Mountain hair ( see மலைகலக்கி ) 
peacock s tail - Adiantum genus . Indigen 
ous in the Himalayas Leaves sweetish 
with slight bitterness and astringency con . 
sidered medicinally tonic and given in 
powder . 


மயில் ரோசனம் , ஓர் கடைச்சரக்கு , a bazaar 
drug . 


மயில் விரோதி , பச்சோந்தி chameleon , 


ன்றை , 


மயில் விசிறி , மயிலிறகினால் செய்த விசிறி ; 

இதனால் விஷம் , சன்னிபாதம் , மயக்கம் . 
வாத பித்த கோபம் , விக்கல் 

இவைகள் 
போம் ; புத்தி அறிவு விளங்கும் , fan made 
of peacock s feather . It alleviates , hiccups , 
delirious fever giddiness , fainting etc . 


மயில்கொன்றை . 

ஓர் வதைக் கொ 

pe a cock 
மயில்கொன்னை , 

flower tree - Caesal . 
pinia pulcherrima . இது நில ஆவாரைக்கு 
பதிலாக உபயோகிக்கும் சரக்கு, This is 
used as substitute for Indian or Tinnevelli 
Senna . It is a shrub of 10- ft high , flowers 
Orange varigated crimson ; common in 
gardens . The bark is ash coloured . All 
parts are powerfully , emmenogogue ; roots 
are acid and tonic . In excess it is poison 
ous . Leaves in the form of decoction is 
purgative and used for senna . Seeds in 
powder are remedy in colic . Flowers and 
fruits are also used medicinally . The whole 
is an ornamental hedge plant . 


மயிறை , தக்கோலம் , a plant - Eugenia 

jambolana; 2. ஆரல் , which see . 


மயிற்கம் , நாயுருவி , a plant - Achyranthes 

aspera ; 2. ஊமத்தை , dhatura ; 3. துருசு , 
blue vitriol ; 4. நாய்வேளை . a plant wild 
mustard Cleome viscosa ; 5. மயில் , 
peacock . 


- 


மயில் சக்கை சாரம் , ஓர் 
variety of salt . 


வகை யுப்பு , a 


மயிருகமம் , ஊமத்தங்காய் , a thorn apple - 

fruit of Dhatura . 


மயிற் கம்பி , see மயிருகமம் . 


மயில் துத்தம் , see மயிற்றுத்தம் ; சாப்பிட்ட 
விஷமருந்தை வெளிப்படுத்தும் , it is given 
internally to elliminate the poison taken 
orally by causing , vomiting . 


மயிற் கழுத்து நிறம் , கருப்பும் சிவப்பும் கலந்த 
ஊதாநிறம் , the colour of the peacock s 
neck 


மயில் தோகை , மயிலிறது . peacock feather. 


• மயில் நாகு , சிலேட்டுமத்தால் விளைந்த மேக 

சம்பந்தமான 10 - நீரிழிவிலொன்று ; இதனால் 
மூத்திரம் 6. மாதத்திய காடி நாற்றம் போல 
வும் , கள்ளைப் போன்ற நாற்றமும் வீசும் , 
It is one of the ten urinary diseases caused 
by phlegm humour where in the urine 
emits the smell of toddy or six months old 
vinegar . 


மயிற் கறி , மயில் இறைச்சி , the flesh of 

peacock ; it is astringent saline in taste and 
is benificial to the skin ; helps the growth 
of the hair ; improves the voice , intellect 
and appetite ; imparts strength and vigour 
to the organs of sight and hearing . 


மயிற் காலடிப்பூடு 


மயிற் கால் , மயிரின் துவாரம் , hair fallicle . 


மயில் நீலமாசி , நிலப்பனை , ground palm 

a plant - Curculigo orchioides . 


மயிற் குச்சி , see மயிரக்குச்சி . 


மயில் நெய் , கெந்தகத்தை சிவக்கச் செய்யும் 
மயிலின் கொழுப்பு , fat of peacock which 
is capable of imparting red colour to 
suiphour . 


மயிற் குச்சு , மயூர்ச்சிகை, which see . 


மயிற் குஞ்சு, peacock chick . 


மயில்புடம் , ஓர்வகை மருந்துப்புடம் , one of 

the methods of calcining medicine . 


மயிற் குப்பிகம் , மயிற்காலெண்ணெய் , medi 

cinal oil prepared with the legs of peacock . 


மயிற் குருத்து , See மயிலடிக் குருந்து . 


மயில் முட்டைக் கற்பம் , நரை திரையற்று 
நெடுங்காலமிருக்கச் சாப்பிடும் ஓர் காயாதி 
கற்பம் , a medicine prepared out of the 
egg of peacock for rejuvenation . 


மயிற் குலிகம் , மயிலிறகு , peacock feather . 


3554 


மயூரகம் 


மயூர்ச் சிகை 


மயிற் கொடி , மருக்களங் கொடி , which see . 


மயூரகாரி , பெருவாகை , 


which see . 


மயிற்கொண்டைப்புல் , See மயிற்கொண்டை . 


மயூரகேசம் , மயிற் சிகை , hair of peacock 

feather , 


மயிற்கொன்றை , ஓர் பூமரம் , a flowering tree 

-- gold mohur -- Caesalpinia pulcherrima , 


- 


மயூர கொன்னை , See மயிற் கொன்னை . 


மயிற் கொன்றை , see மைக்கொன்றை , see 
மயிலகொன்றை . 


மயூர கோபிகம் , see 


நிலக் கடம்பு . 


மயூரக் கிரிங்கம் , துத்தம் , vitriol . 


மயிற் கொன்னை , see மயிற்கொன்றை . 


மயூர சூடம் , 


தூணியாங்கப் பிசின் , a resin . 


மயிற்சிகை, See மபூரச்சிகை ; மயிற்சிக்கி ; 
இதில் நாகம் கட்டும் , This drug calcines 
zinc . 


மயூரச் சிரிதம் , மயில் மலம் , excreta of pea 

cock . 


மயிற் சிகை , peacock s crest . 


மயூரச் சிகை , see தாமிரச் சினசு , 2. மயிலிற 
கின் மயிர் , hair of peacock feather . 


மயிற் சிக்கி , a medicinal drug . 


மயிற் சீலி , மயிலிலை மரம் , which see . 


மயூரச் செம்பு , 

மயிலிறகினின்று எடுக்கும் 
செம்பு , copper extracted from peacock 
feather . 


மயிற் டு , 

crest . 


மயிற் கொண்டை , 


peacock s 


மயூரத்திறகு , மயிலிறகு , peacock s feather . 


மயிற் பட்டை , 
which see , 

, 


செங்கத்தாரிப் பட்டை , 


மயூர பதம் , கொங்கையின் 

அடிப்புறத்தில் 
பெருவிரலும் மற்ற 4 விரல்களும் மேற்புறத் 
திலுமாக வைக்கும் நகக்குறி , nail impre 
sions on the breast as described above . 


மயிற் பீலி , மயிலிறகு , peacock s feather . 


மயிற் பேலவம் , see மயிற்கொன்னை . 


மயூர பிச்சம் , மயிர்ப் பீலி . 


மயூர்ப் பூடு , பூநீறு , which see . 


மயிற்றுத்தம் , துருசி , copper sulphate ; 2 . 
நாள்பட்ட மேகம் , பெண்கள் வெள்ளைப் 
பிரமேகம் போம் ; இதற்கு பீச்சுக்முழலினால் 
பீச்சவும் , It is used a lotion in cases of 
leucorrhoea .. 


மயூர மயில் , 


மயிலிறகு , peacock feather , 


மயிற்றோகை , மயில்வால் , tail of peacock . 


மயூரம் , மயில் . peacock ; 2. ஓர் யோகநிலை ,. 
one of the sitting postures of yogi : 3 . 
மயிற் கொன்றை , 

which 

see ; 

4 . 
ஊமத்தை , dhatura ; 5 , நாயுருவி , Achy 
ranthes aspera : 6. குரோசானி -- Henbane 
seed -- Hyoscyamus nigrum . 


மயினப் பிரமேகம் , குய்யம் , குதத்தின் அடி 
நரம்பு குத்தல் கண்டு புறங்காலில் திமிருண் 
டாகி வெள்ளைகண்டு வீணாத்தண்டு முனை 
யில் துர்மாமிசம் சுருண்டிருக்கும் ஒர் மேக 
நோய் , a kind of venereal disease marked 
by pain in the anus region , white discharge 
etc. 


மயூர வண்டம் , மயில் முட்டை , egg of pea 
cock . 


மயினா . 


மயூரா , see மயூர்ச் சிகை . 


a bird 


- 


Mina . 


மயூரம் , மயில் , peacock . 


மயூராசனம் , ஓர் யோக நிலை , a sitting pos 
ture in yoga .. 


மயூராரி , ஓந்தி , 

lizard . 


chameleon ; 


2 . 


பல்லி , 


மயூரகம் , துருசு , copper sulphate ; 2. நாயு 
ருவி , a plant - Indian burr - Achyranthes 
aspera ; 

3. மயில் , peacock ; 4. நாய் 
வேளை , wild mustard plant -Clome vis 
cosa ; 5 . ஊமத்தை , 

dhatura ; 6 , பேரி 
லாழம் . which see . 


மயூர்ச் சிகை , ஓர் பூண்டு , 
sia cristata . 


a plant 


Celo 


3555 


மரக்காவிகம் 


மரணகாலம் 


மயெடம் , see மயிடம் . 


மரங்கொத்தி , ஓர் பறவை , a bird , wood 
picker , see தச்சன் குருவி , 


மயேடப் பிசின் , இலவம் பிசின் , resin of 

silk cotton .. 


மரசபின் , பெருங் குரும்பை , which see . 


மயேனம் , அரேணுகம் , a kind of gallnut .. 


மரச்சம்பங்கி , ஓர்வகைச் சம்பங்கி , a tree 
with fragrant flowers . See சண்பகம் . 


மரகடி , ஓட்டை மரம் , a tree . 


eme 


மரகதப் பச்சை , நாகப் பச்சை , a gem 
rald . 


மரச்சாம்பல் , மரத்தைக் கொளுத்தி அதி 
னின்று எடுக்கும் சாம்பல் , wood ashes . 


மரகதப் பத்திரி , நீர்ப் பாசி , which see .. 


1 


மரச்சீலைக்கல் , கண்டகிச்சிலை , see கண்டகிக் 

கல் , a mineral stone found in the river of 
Gandhaki near Benares called by the name 
சாலக்கிராமம் . 


மரகதம் , see பொரும் பிலி ; 

2 . 
நிறம் , green colour ; 3. பச்சை , 
emerald . 


பச்சை 
a gem 


மரகத வாஞ்சை , வாலைப்பூ நீர் , a substance 

obtained from the fuller s earth , 


மரச்சீனி, ஆள் வள்ளி or மரவள்ளிக் கிழங்கு , 
the root of tapico plant- Manihot utilissima ; 
இதன் விஷத்தைப் போக்கிய மாவுக்கு 
இப்பெயர் வழங்கும் , its purified flour is 
known as topiaca . 


மரகம் , பேதி , which see . 


மரக் கரி , கட்டைக் சரி , charcoal ; 2 , நிலக் 
-கரி , coal . 


மரச்சுரைக்காய் , ஓர்வகைச் சுரைக்காய் , a 
variety of bottle gourd - Kigelia pinnata . 


காய் , a fruit 


மரக் களங்காய் , சீனத்துக் 

native of China . 


மரச்சுக்கு , 


மரச்சூசிகம் , see மராமாம் . 


மரக் களி , களிப் பாக்கு , a preparation of 

arecanut . 


2. கள் 


மரச்செரிந்தம் , சோலை , a grove ; 

toddy . 


மரக்கள்ளி , கள்ளி மரம் , a tree 


spurge , 


மரக்கறி , காய்கறி , vegetable . 


மரச்செறிவு , சோலை , grove ; 2 , மரம் பொது . 
tree in common . 


மரக் கற்றாழை , யானைக் கற்றாழை , a kind 

of Aloe Agave americana ; 2. கருங் கற் 
றாழை , black variety of Aloe . 


மரச்சோற்றியரிசி , சவ்வரிசி , sago . 


மரண உபாதை , மரணவேதனை , pangs of 

death ; the death struggle - Agony . 


மரக் காடு , முண்டினி விருட்சம் , which see . 


மரக்காரை , ஓர் மரம் , a tree , See மருக்காரை . 


மரண ஏதுக்கள் , இறப்பதற்கு முன் காணுங் 
குறிகள் , the foreborings of death . 


மரணகண்டி . 


மரக் காளான் , மரப்பொந்தில் முளைக்குங் 
காளான் , a mushroom grown on trees ; 
2. பேய்க்காளான் . a variety of mushroom ! 
3. பர்மா தேசத்தின் மூங்கிலிலுண்டாகு 
மோர்வகைக் காளான் , a fungus grown on 
bamboos in Burma . 


ஓர் நூல் , a book . 


மரணகண் 

டிகை , 


மரணகண்டிதம் , மரணகாலம் 

நிச்சயிப்பு , 
determinig the period of death , 


மா காரம் , 


மரக் காவிகம் , பாற்சாம்பிராணி , white dam 

mar - a variety of Boswellia serrata ( typica ) . 


மரணகாலம் , இறக்குங்காலம் ; சாவறுதி ,, 
period of death . 


3556 


மரணங்கிட்டல் 


மரணமிதற் சாகாவுப்பு 


மரணக்கண் குறி , இறக்குங் காலத்தில் கண் 
கள் கறுப்பாகவும் , பளபளப்பு ஈனமாயும் 
மங்கலடைந்து , பார்வையும் கம்மலாகவும் 
தோன்றும் அடையாளங்கள் , the 

eye 
symptoms of death - the eyes lose the 
lustre and become dull , sight becomes dim 
or lost ; no eye reflex .. 


மரண சன்னி , உயிரைக் கொண்டு போகும் 

ஓர் வகை சன்னி , a kind of brain fever 
resulting in death Acute delirium -- 
Fever originating from the wrath fire of the 
God Siva is virtually the sum total of all 
bodily diseases and is therefore called the 
lord of all bodily diseases . It is common 
to all created beings ( human and animals ) 
and affects the whole organism . It is incur 
able and is present in all cases at the time 
of death . It is rightly called the destroyer 
of created beings . 


மரணக்குறி , சாவடையாளம் ; இக்குறி 
அனேகம் இருப்பினும் முக்கியமாக 
நோயாளியின் கண் , பல் நீல நிறமடைந்து 
வாயினால் சுவாசம் விட்டு , தொண்டையில் 
கோழைகட்டி மேல் சுவாசம் , கண் பஞ்சடை 
கிறதோ உடனே மரணம் ; அன்றியும் தலை 
யுருட்டல் , வாயில் வழிபார்த்தல் , பிதற்றலு 
IDIT UD, symptoms of death . 
மரணக்குறி : 


மரண சூசம் , see 


மரண சூதகம் . 


uncleanliness 


மாண சூதகம் . சாவு தீட்டு , 
from death . 


மரணத் தம்பனம் , மரணத்தை நிறுத்தல் , 
suspension of death . 


at 


மரணத் தருவாய் , இறக்கும் போது , 
the time of death . 


மரணத்திற்குப்பின்னான் , post mortem . 


மரான திசை , 


1. the life breath becomes afflicted . 
2 . consciousness becomes suspended , 
3. limbs cast of their strength .. 
4. exertions ceasc . 
5. the senses lose their functions . 
6 perceptions become obstructed . 
7. the mind is subjected to anxiety . 
8. memory leaves the mind , 
9. intelligence is lost . 
10. brightness of complexion vanishcs . 
II . modesty departs . 

. 
12. disease and all its afflictions dis 

appear . 
13. strength and courage are lost , fear 

overtakes . 
14 . conduct and disposition undergo 

through changes . 
15. emission takes place without cause . 
16. the wind takes an upward direction 

and there comes hard breathing . 
17. the blood arid flesh sustain diminition 

and decay 
18. the heat of the body disappears . 

. 
19. the joints bccomc loose and slac 

kened . 
20 . a change is found in the voice , 
21. serspiration on the head and fore 

head . see மரணக் கண் குறி . 


மரண நாடி . இறக்கும் காலத்தில் ஓடும் நாடி , 
காலையில் சுபாவமாய்ச் சிலேட்டும நாடி 
மிகவும் வேகமாய் நடந்து மத்தியானத்தில் 
சுபாவமாய் நடக்க வேண்டிய பித்தநாடி 
துடிதுடித்தும் , மாலையில் நடக்கும் வாதநாடி 
நடக்காது அடங்கி விட்டால் அப்பொழுதே 
LOI COOY LONT ID, pulsation of death , 


அடிாகி 


NOTE ( by C D ) காலையில் சுபாவமாய் நடக் 
கும் வாதநாடி நடக்காது 
மாலையில் நடக்கும் கபநாடி வேகமாய் நடந் 
தால் என்று இருக்க வேண்டும் . 


மரண பயம் , இறப்பதற்கு பயப்படுதல் , 
dread of death , 


until the 


மரண பரியந்தம் , சாகும் வரை , 

time of death , 


மரணக்குறி காட்டல் , 
டல் , death boding . 


இறக்குங் குறி காட் 


மரணப் போர் , இறப்பதற்கு முன் காணும் 
ஓர் நிலைமை , struggling for death . 


மரணக் கெடி , 


மரண பயம் , fear of death , 


மரணமடைதல் , இறத்தல் , dying . 


மரணங் கிட்டல் , சாவு நெருங்கல் , apprach 

ing death . 


see 


மரண மிதற் சாகா வுப்பு , 
படருப்பு . 


முடியண்ட 


3557 


மரத்துப்போகச் செய்தல் 


மரப்படி கட்டுகள் 


மரத்துப்போதல் , சொரணையறல் , to get 
benumbed .. 


மரணம் , சாவு , death , உடம்பிற்கும் பிராண 

வாயுவிற்கும் இயல்பாக ஏற்பட்ட ஓர்வித 
தொந்தத்தினால் ஆயுளுண்டாகி , பிறகு கால 
கதியால் அவைகளுக்குண்டான பந்தம் 
இழந்து வெவ்வேறாகப் பிரிந்து உடலை 
விட்டு அழியும் ஓர் நிலைமை, a state by 
which the body is perished owing to the 
liberation of soul from its natural bondage 
to the body in the usual course of life. 


மரத்துவக்கு , மரத்துப் பட்டை , the bark of 
a tree . 


மரத்துவ வாழை . see மருத்துவ வாழை . 


மரண வாசல் , 

door .. 


சாகுந் தருவாயில் , 


death 


மரத்து வெள்ளை , 

படிகத்தைப் 

போல் பிர 
மரத்து வெள்ளைப் படிகம் , 

காசமான 
வெள்ளைக் குங்குலியம் , white dammer 
Vateria indica --- Indian copal . 


} 


மரண வாயில் , see 


மரண வாசல் , 


மரணவாய்வு , தனஞ் சயன் , which controls 

the body after death . 


மரத்தூள், இரம்பத்தூள் , a very fine saw 

dust used in surgical dressings . 


மரண வேதனை , இறக்கும் பொழுது படும் 
கஷ்டங்கள் , agony or pangs of death . 


மரத்தெண்ணெய் , மரவெண்ணெய் . wood 
oil as in sandal wood oil . 


மரணாவஸ்தை, see மரண வேதனை . 


மரத்தைலம் , wood oil . 


மரணமடைதல் , to die 


மரணித்தல் , 

mortality . 


மரத்தோல் , இலை , leaf of a tree ; 2. மரத்துப் 

பட்டை , bark of a tree , 


மரணிப்பு . மரணம் , death . 


மர நா , விறைத்த நாக்கு , a tongue which 

become stiff with cold or got benumbed . 


மரணை , இறத்தல் ; சாதல் , dyirg ; death . 


மரணோத்தரகாட்சி . post mortum appearance . 


மர நாய் , மரத்தில் வாழும் நாய் , a species of 

dog living on trees – the palmyra dog - 
the hole cat . 


மரணோபாயம் . 


மரநாரத 

பத்தை , ஓர்வகை நாரத்த . a kind of 
tree - Citron as opposed to கொடி நாரத்தை 


மரதம் , சாவு , death . 


மரதாணி , மருதாணி . 


மரநோய் , புல்லுருவி , parasitic plant 

Loranthus pentandrus . 


மர துத்தி , ஓர்வகைத் துத்தி , a tree - Hydro 

carpus alpine . 


மரந்தம் , பூந்தேன் , honey derived 

derived from 
flowers .. 


மரத்தத்தி , மரத்து + அத்தி , fig of the tree . 


tree 


Musa 


மா பலா , 

வாழை , plantain 
paradisiaca .. 


மரத்தம் , ஓரிரத்தினம் , a kind of gem or ruby . 


2. மரத் 


மரத்தல் , பிரமித்தல் , bewildering ; 
துப் போதல் , dullness of the 

sense of 
touch - to grow benumbed -- Amblyaphia . 
மரத்தினால் கிண்டல், துடுப்பினால் கிளறல் , 

to stir with a wooden rod . 


மரபிலக்கணம் , வைத்தியற்குண்டான வார்த் 
தைகளைத் தகுந்தபடி உபயோகித்தல் , the 
use of appropriate technical 

technical terms in 
medicine . 


மரபு , குணம் , nature ; 2 , பழமை , old ; anti 

quity as in நூன்மரபு . 


மரத்து ஒத்து- Loranthus elasticus , 


மரப்பட்டை , மரத்தோல் , bark of a tree ; rind . 


மரத்துப்போகச் செய்தல் , the process of 

getting or rendering a part of the body or 
the whole insensible — Anesthetization . 


மரப் படிகட்டுகள் , ஏணி , wooden ladder . 


3558 


மரமுதன் மருந்து 


மரவட்டை நோய் 


மரப்பாச்சி , முலையில்லாமை , the condition of 

being without well formed breast or 
mamma Amastia . 


மரமுந்திரி , முந்திரி மரம் , Opposite to கொடி 
முந்திரி , cashew nut tree 

nut tree -- Anacardium 
occidentale . 


மரப் பாம்பு , tree snake - Dendrophidae . 


மரமூலம் , மரவேர் , the root of a tree . 


மரம் , விருட்சம் tree . 


மரப்பிசின் , மரத்திலுண்டாகும் பிசின் , gum 

from the tree - balsam ; tree exudation 
consisting of tree gum and resin mixed so 
that it requires both water and alchohal to 
disolve it entirely. These are chiefly used 
in medicine for nervous diseases , 


மரம்போற் கிடத்தல் , வாதத்தினால் உடம் 
பிற்கு ஏற்பட்ட ஓர் நிலைமை , prostration 
of body due to rheumatism affecting the 
joints . 


மரப்புண் , ஆறாத கலும்பு புண் , a chronic sore; 
See திருவடிப்புண் . 


மரம் வழுக்கை , மரத்தின் இளங்காய் , ten 

der fruits; 2. இளவழுக்கைச் சாறு . juice 
of tender fruits as tender cocoanut tree . 


மரப்புழு , wood worm 


- 


Abisinthium .. 


மரப் பொந்து , மரக் குகை , a hole in the 

trunk or branch of a tree 


மரயம் , புளியம் பிராணி , the outer skin of 

fibre of tamarind tree . 


மரயெண்ணெய் , see மரத் தெண்ணெய் . 


மரப்பொந்து தேன் , மரப் பொந்தில் சாக்கள் 
கட்டும் தேன் . 


மரரோசனம் , மரப்பிசின் , resin from the tree , 


மரலுகம் , குங்குமப் பூ , European suffron 

Crocus sativus . 


மரமஞ்சள் , மரத்திலுண்டாகும் மஞ்சள் ; 
குச்சி மஞ்சள் , tree turmeric - Coscinium 
fenestratum , alias Menispermum fenestra 
tum ; 2. இலங்கை , மலையாளம் காடுகளில் 
விளையுமோர் கசப்புச் சரக்கு , முக்குக் கணம் 
மூலம் , அரோசியம் , கணச் சுரம் போம் , 
சுவாசத்தை அறுக்கும் , a bitter root grown 
in the forest of Ceylon and Malabar . It 
cures piles , nausea congenital morbid con 
ditions fever etc. 


மரல் , கடல் , sea , 2. அரலை . a shrub ; 3 . 

கற்றாழை , a kind of aloe ; 4. மருள் , which 
see . 


மரவக்கல் சத்து , பலகல் சத்து . the essence 

of several stones ,, 


மரவசாதி , பயிரபதி சாதியாகிய ஆண்சாதி 
நால் வகையிலொன்று , one of the four 
classes of men . 


மரமதம் , கள் , toddy . 


மரமந்தாரை , ஓர்- , மரம் , a flower tree 

Bauhinia variagata 


மரவட்டை , ஓர் வகையட்டை . a creature 

wood louse millepedes . இது பல மாதிரி .. 
மழை காலத்தில் வீட்டைச் சுற்றியும் கிரா 
மம் , தோட்டம் , கூரைவீடு இவ்விடங்ககரில் 
விசேஷமாயும் தன் உடலை 2 , 3 . சுற்றாக 
இடுக்கிக் கொள்ளுந் தன்மையது , ஆயிரக் 
கால் , there are several varieties of this 
creature known by the same name . They 
are found in the gardens and round houses 
specially after rains . 


மரமல்லி , மரமல்லிகை அல்லது கார்க்குமரம் , 

Indian cork – tree jasmine - Milling tonia 
portensis . 


. 


மர மனோரஞ்சிதம் , ஓர் வகை வாசனைப்பூ , a 

green flower with six petals when blossomed 
turns slightly yellow , gives very 

very good 
odour Cananga odorata. 


மரவட்டைக் கடி , 


bite of மரவட்டை , 


மரமாஞ்சி , 


மரமா மல்லிகை , 


see 


மரமல்லிகை . 


மரவட்டை நோய் , குழைந்தைகள் இதனைப் 
பிடித்து கடிப்பதினால் விஷமேறி சில நாளைக் 
குள் உடம்பு வெளுத்து இரத்தம் குறைந்து 
மரணத்தை யுண்டாக்குமோர் நோய் , a 
disease in children attended with bloodles 
sness and anaemia and causing death ; some 
times due to the poison caused by their 
biting the millepedes accidentally . 


மரமுதன் மருந்து , a general term for diffe 
rent surgical medicaments 

ஓடதி . 


-- 


3559 


மரவுப்புச்சத்து 


மராகதம்பம் 


மரவணில் , ஓர் அணில் , a kind of squirrel 

living in trees . 


மரவுப்புச் செய்நீர் , சாம்பலுப்புச் ஜெயநீர் 

Liquor potassium . 


மரவண்டு , மரத்தை 

மரத்தை துளைக்கும் வண்டு , a 
beetle boring holes in the trees - Wood 
borer ; Wood fretter . 


மரவுரி , சீரம் , the bark of a tree - bark tree 

Antiaris toxicaria ; 2. சித்தர் அணியும் 
FL - 6016 . , the fibrous coat worn by Siddhars 
to protect themselves from cold -- a cover 
ing obtained from the substance or fibre 
between the bark and wood of a certain 
tree used by Sanyasees instead of cloth see 
நாதாக்கள் சட்டை .. 


மரவதம் , குங்குமம் , saffron . 


மரவ தீதம், பனங்கருப்பட்டி , palmyra jaggery , 


மரவத்தி , see மரத்தத்தி . 


மரவெட்டி , புல்லுருவி , 

புல்லுருவி , parasitic plant , see 
நீரடி முத்து . 


மரவம் , தங் : தமமரம் , a fragrant tree -- Scarlet 

croton tree --Mallotus philippinensis ,, 


மரவயிரம் - the inner core of the tree which 

has become very hard . 


மரவெண்ணெய் , மரத்தினின்று இறக்கு 

Gumi 60 gwio , an oil extracted from the 
wood of trees such as sanda wood oil 
Macassur oil - Diptero carpus turbinatus , 
சரும ரோகங்களுக் குபயோகிப்பது . 


மரவரலி , 
மரவரளி , 


} ஓர் வகை அரளிப்பூ - Abs 


tonia schiolaris . 


மரவெலி, மரத்தில் வாழும் எலி , a kind of 

rate living in tree - Tree rat - Musnemo 
ralis or M. brunneus . 


மரவல்லிக் கிழங்கு , மலையாளத்தில் விளையும் 
ஆள்வள்ளிக் கிழங்கு - root of tapioca 
plant grown in Malabar – Manihot uti 
lissima ; the root is eaten . 


மரவெள்ளை , வெள்ளைக் குங்குலியம் , which 


see . 


மரவள்ளிக் கிழங்கு , see மரவல்லிக் கிழங்கு 
see மரச்சீன . 


பரவேர் . பல ஆண்டுகளாக இருக்கும் வேர் 

மரத்தின் தன்மையதாகவே ஒத்திருக்கும் 
வேர் , root taking the characterics of a tree 
by reason of its long existence such as 
Banyan . 


- 


மரவள்ளி மரம் 

utilissima . 


a small 


tree 


Manihot 


மரவாடை யெலும்பு , கணுக்கால் யெலும்பு . 
ankle bone .. 


மரவை , மரச்செப்பு , உலோகங்களின் களிம் 
பேறாதபடி மருந்துகள் வைப்பதற்காக மரத் 
தினால் செய்யும் பாத்திரங்கள் அல்லது டப் 
பிகள் , wooden vessels or jar for preserv • 
ing medicines and drugs such as camphor 
Benzoin etc. 


மரவாணி , புல்லூரி 


- 


a parasitic plant .. 


மரவிடம் , தாவர விஷம் 


Vegetable poison . 


மாவொட்டி . புல்லுருவி , parasitic plant . 


மரவீடம் , sea மரவிடம் . 


மரவீழி , see வீழி . 


மரவொல்லி , கதம்பை யொல்லி , a withered 
grass ., 


மரவுகா , குளப்பாலை , which see , 


மரவொளிகா , சோதி விருட்சம் , which seP , 


மரவுப்பு , மரம் முதலிய மூலிகைகளின் சாம்பலி 

லிருந்து எடுக்கும் ஓர் வகையுப்பு . Impure 
carbonate of potash - ash salt — Potassac 
carbonas ! 2. It is also called salt of tartar 
obtained by the incineration of wood . 


மரா , அரசமரம் , a sacred tree Ficus reli . 

giosa ; 2. ஆச்சாமரம் , ebony tree - Dios 
pyros ebenaster ; 3. வெண்கடம்பு , white 
species of flowering tree sacred to God --- 
Anthocephalus cadamba . See Eugenia 
racemosa . 


மரவுப்பு காரம் , மாச்சாம்பலுப்பு காரம் , Potash . 


Pot 


Cadamba in 


மரவுப்புச் சத்து , சாம்பலுப்புச் சத்து 
ash impura - Potassium . 


மராகதம்பம் , கடம்பு , a tree 

general . 


3560 


மரிகிரந்தி 


மரியங்காய் 


மராகிகா , வெண்கடம்பு, a tree - Anthroce 

phalus cadamba . 


மரிகோவை , கோவை , a climber yielding red 

fruits - Bryonia grandis or Coccinia indica . 


மராசகம் , பன்னீர் , rose water . 


மரிக்கு மாவு , ரொட்டி செய்யும் ஓர் வகை 
மாவு , flour for making bread . 


மராசகி , நிலக்கடலை , ground nut . 


மரிக்கை , இறத்தல் , dying ; death . 


மராடம் , 

plum 


மருக்காரை , a plant - Mauritius 
Fracourtia ramantchi . 


மரிக் கொழுந்து , see மருக்கொழுந்து . 


மராட ராட்சதம் , யாளி , a fabulous animal like 

lion . 


மரிசகம் , 


tree 


Gmelina 


மரிசம் , 
மரிசி , 


- 


மிளகு , pepper 


மராடிகம் , நிலக்குமிழ் , a 

arborea , 


} 


Piper nigrum . 


மராட்டம் , புறமயிர் , hairs of the body . 


மரிசாதி யெண்ணெய் , see மரியாதி யெண் 
ணெய் . 


மராட்டிப் பிசின் , 


மரிசினம் , வால் மிளகு , cubeb . 


மரிச்சந்தம் 


Adventitial cells . 


மராட்டி மொக்கு , ஓர் வகை 

மொக்கு , un 
6xpanded flower of dhatura ; இதற்கு பதி 
லாக அன்னாசிப் பூவைக் கடைகளில் மோச 
டியாக விற்பதுண்டு; 2. ஓர் போதை 
உஸ்து , an intoxicant - flower birds of 
Bombax malabarica , 


மரிச்சம் , ) மாமரம் , 

mango tree 
மரிச்சன் , I fera indica . 


Mangi . 


சிசு . 


மராயம் , see மராடம் . 


மரித்த பிண்டம் , வயிற்றில் இறந்த 
dead foetus 


மராமரம் , see மரா ; பிராமரம் Aporosa 
lindleyana ; 2. சூடன் கட்டும் , It is said to 
consolidate camphor , 


மரித்தல் , இறத்தல் , dying . 


மரித்தவப் பாசி , கடற் பாசி , which see . 


மரார் , see கடம்பு . 


மரிப்பு , இறப்பு , death . 


Pomegranate 


Punica 


- 


- 


மராயம் , மாதளை 
granatum .. 


மரிமா , see மரிமாங்காய் . 


மராலம் , கண்ணிமை, collyrium for the 

eye ; 2 , மாதளை , pomegranate , 3. குதிரை , 
horse ,, 4. தாரா which see . 


மரிமாங்காய் , ஓர் வகை மாங்காய் , அம்பா 
லம் , a variety of small mangoes - Spon 
dias mangifera ,, 

see அம்பளங்காய் . 2 . 
காட்டு மாமரம் , wild mango tree . This 

is different from the one 
yielding சாரப் பருப்பு . 


மராளகம் , நிலவாகை , which see . 


wild mango 


மராளம் , see மராயம் ; 2. அன்னப் பறவை , 

Swan . 


மராளாசனம் , தாமரை மலர் , lotus flower . 


மரிமாஞ் செடி , மரி மாங்காய் மரம் , a tree 
yielding மரிமாங்காய் , 

which see . 


மரிகடகம் , 


see பெருங் குரும்பை . 


மரிமாங்காய் மரம் 


மரிமாமரம் , 

Mangifera . 


Spondias 


மரிகம் , முருங்கை , a tree ; drumstick tree 

- Moringa oleifera 


மரியங்காய் , காட்டு மாங்காய் , wild mango . 

மரிமாங்காய் , புளிமாங்காய் என்றும் 
பெயர் ; சீனத்துக்காய் , see அம்பளங்காய் 


மரிகிரந்தி , ஓர் வகை கிரந்தி , a kind of ulcer 

or carbuncle resulting in death . 


see 


3561 


மருக்காரை 


மருட்காய் 


மருக்காரம் பழம் , குடல்வாதம் போம் . 


மரியங் கொழுந்து , 

இதுவே காட்டு மாங் 
கொழுந்து , tender leaves of மரி மாங்காய் 
மரம் . 


மருக்காளங் காய் , ஓர்வகைப் பேதிக்காய் , a 
fruit that causes motions . 


மரிவேங்கை , 


see 


நரிவேங்கை . 


மரீசம் , மிளகு , pepper 


Piper nigrum . 


மருக்கிழங்கு , ஓர்வகைக் கிழங்கு , a variety 
of tuber . 


மரீசினம் , 


வால் மிளகு , cubebs . 


மருக்குலு பழம் , a fruit - Chirmgia glabra . 


மருக்குருப்புல் , a kind of grass . 


மரு . மருக்கொழுந்து , a fragrant plant , 

southern wood - Artemesia austriaca ; 2 . 
ஒர் வாசனைப் புல் , a fragrant grass —- Ori 
ganum majorana ; 3. பரு , தோலில் காணும் 
சிறு பருக்கள் , warts and pimples . 


மருக்கூவிகம் , நீர்க்கடம்பு , female cadamba 

- Stephegyne parvifolia . 


மருகம் , மான் , deer . 


மருக் கொழுந்து , ஓர் வாசனைச்செடி , a frag 

rant plant lady s love Southern wood 
Artemesia austriaca . 


மருகம்போகி , கற்றாழை , a plant 


aloe . 


மருகு , ஓர் வாசனைப் பூண்டு , a fragrant leaf 

- Organum marjorana; 2. காட்டு மல்லிகை, 
jasminum Angustifolium ; 3. மகர வாழை , 
a kind of plantain . 


மருக்கொழுந்து சக்களத்தி , அளத துப் 
பச்சை , a plant growing in brackish soil 
near the seashore generally and resembles 
மருக்கொழுந்து , in appearance but not in 
smell . 


மருக்கம் , உடம்பு . body ; 2. சிவகரந்தை 
which see ; 3. மருக்கொழுந்து , a fragrant 
plant Artemesia austriaca ; 
pepper - Piper nigrum . 


4. மிளகு , 


மங்கு . 


பெண் இடை 

female waist ; 
2. பக்கம் , side . 


மங்குல் , 


மருக்களங்கி , நின்று சிணுங்கி , which see . 


மருங்கு சூலை , பக்கசூலை , a disease marked 

by shooting pain in the sides - chest or 
abdomen , 


மருக்களம் , See மயிர் மாணிக்கம் , a creeper . 


மருக்கடம் , குரங்கு , ape ; monkey . 


மருங்கை , பிரசவித்த 5 ஆம் நாள் , fifth day of 

delivery . 


மருக்கடாசியம் , செம்பு , copper . 


மருங்கின் பக்கம் . 


மருக்காதிதம் , நில வேம்பு , a plant - the creat 

Andrographis paniculata. 


மருச்சகம் , கொம்பட்டி மாதளை , a kind of 

citron fruit - Citrus medica 


மருஞ்சாகம் , இரச கற்பூரம் , subchloride of 

mercury 


மருட்கற்றாழை , காதுவலிக்காக உபயோகிக் 
கும் ஓர்வகைக் கற்றாழை, a kind of aloes 
used in ear ache . 


மருக்காரை , மருக்களாங்காய் , emetic nut . 
Bushy gardenia Randia durnetorum . 

. 
Shrub or tree 6-10 ft high armed ; white 
flowers very common in the plains ; fruit 
resembles a small yellow apple ; has fleshy 
pulp and a peculiar sickly smell . The root 
bark and fruit are used as emetic . It 
intoxicates fish . இவ்வேரினால் சீதக்கடுப்பு , 
கரப்பான் , கணமாந்தம் போம் ; இது வாந்தி 
மருந்து ; இதன் பழத்தால் சுரம் , வயிற்றுப் 
பிசம் , மூர்ச்சை , மகோதரம் போம் ; புத்தி 
தெளிவடையும் , Its root alleviates irrita 
tion in dysentery , skin disease , congenital 
morbid conditions due to indigestion but 
causes vomiting . Its fruit is good for fever , 
bloating of abdomen , ascites etc. It also 
causes vomiting . 


மருட்கனி , எட்டிப்பழம் , எட்டிக்காய் , 
nux - vomica fruit . 


மருட்காய் , உடம்பு முற்றிலும் வலியில்லாமல் 
வரிசை வரிசையாகக் காய்காயாக எழும்பு 
கின்ற நோய் , a disease with wort like 
eruptions over the body. 


3562 


மருதங்கிளி 


மருது 


மருட்காவரிசி , கார்போகரிசி , seeds of Psora 
lea corylifolia. 


மருதணி , see மருதாணி . 


மருட் கிழங்கு , மருளின்வேர் , root of மருள் - 
Sauseveira zeylanica . 2. மருள் , நெஞ்சு கபம் , 
சோகை , மூலம் போம் . 


மருத நிலம் , நாட்டைச் சார்ந்த நிலம் , பயிர் 
நிலம் , நீர் வளமுள்ள இந்நிலத்தில் வாழ் 
பவர்களுக்கு வாத பித்த சிலேட்டும் ரோகங் 
கள் அணுகாது , agricultural region . Those 
who live here willbe healthy . 


மருட்கிழங்கு கற்றாழை , root of a variety of 

aloes used for ear ache . 


மருதமரம் , 


see 


மருது . 


மருட் சாராயம் , பிராந்தி , brandy. 


மருதம் , மருத நிலம் , which see ; 2 . 

மருத 
மரம் , a tree - Terminalia alata ; 3 . 

வயல் , 
rice field . 


மருட்சி , அறிவின்மை , ignorance ; 2 , மயக் 

கம் , confusion , perplexity of mind . 


மருதம்பட்டை- Bark of Myrica ; Box myrtle , 

sapida .. 


மருட் சூலி , பெருஞ்சூலி , a tree . 


மருட்டம் , கள் , toddy ; that which threatens 

intoxication . 


மருதம் பட்டைத் தூள் , வாந்தி பேதி கண்ட 
வர்களுக்கு கை காலில் தேய்க்கும் தூள் , 
powder of the bark of Myrica applied and 
rubbed over the hand and legs of those 
afflicted with cholera . 


மருட்டல் , மயக்குதல் , fascinating ; 2 , பயப் 

படுத்தல் , threatening . 


மருத நிலை , 


மருட்டி , கள் , toddy . 


மருதாகினி , பீனிச மொச்சை , a creeper . 


மருட்டிரம் , பெருந்தும்பை , which see , 


மருதாணி , நகங்களுக்கு சிவப்பு வர்ணம் 
ஏற்ற பயன்படும் இலைகளையுடைய குத்துச் 
செடி , fragrant nail dye - Lawsonia spinosa 
alias L. alba . Its flowers are sweet smelling . 


மருட்டு , மயக்கு , fascinate . 


மருட்டுதல் , மயக்குதல் , to enchant . 


மருட்டு வித்தை , மயக்கு வித்தை , art of be • 
witching ; hypnotising - Mesmerising . 

. 


மருட் பன்றி . 


மருட் பார்வை , 
widered look . 


வெருண்ட 

பார்வை , 


be .. 


மருண்ட பார்வை , 

மானைப் போன்ற 
பார்வை . 


மருது , மருத மரம் , பிள்ளை மருது அல்லது 

வெண் மருது , white winged myrobala m 
Terminalia paniculata ; 
2. கருமருது- Negrois olive - Terminalia 

tomentosa .. 
3. செம்மருது - Indian blood wort 

Lagerstroemia flosreginae. 
+ . பூ மருது-- Terminalia glabra . 
5. சூல மருது - பேய் கடுக்காய் , myrobalam 

of Travancore - Terminalia travancore 

neis . 
6. குல மருது 

Terminalia arjuna 
7. நீர்மருது - Terminalia angustifolia , 
8. வெள்ளை மருது - same as வெண் மருது . 
9 ஆற்று மருது- see மருதை . 
10. கலிமருது . 
11. கருப்புமருது-- same as கருமருது . 
12 . வட மருது-- Terminalia alata . 
13. புலவை மருது - same as வடமருது . 
14 , அட மருது-- Bridelia retusa , a tree of 

Terminalia genus. There are different 
varieties as mentioned above , 


மருண்டை , மருந்துருண்டை , medicinal bolus . 


மருண் மாலை . இருட்டாகிவரும் சாயுங்காலம் : 
2. அந்திப் பொழுது . dusk of the evening . 
night fall. 


மருதக் கருப்பொருள் , மருத நிலத்தில் உற் 
பத்தியாகும் பொருள்கள் , men , animals and 
other things of the agricultural tracts . 


மருதங்கிளி , ஓர் வகைக் கிளி , a kind of 

parrot in agricultural tracts . 


3563 


மருத் துகன் 


மருத்துவ நூல் 


மருதும்பை , 


மருத் துன்ணி , பாம்பு , snake , 2. காற்றைப் 
புரிப்பது , that which lives on air . 


மருதுமேற் புல்லுருவி , a parasitic plant grow . 

ing on மருது . 


மருத்து நீர் , மருந்து கலந்த நீர் , lotion ; medi 

cated water . 


மருதெணை , see 


மருதாணி , 


மருத்து நெய் , பசு நெய்யுடன் சரக்குகளைச் 
சேர்த்துக் காய்ச்சி எடுக்கும் நெய் , medi 
cated ghee . See கிருதம் , 


மருதை , ஆற்று மருது , river maruthai , 

liquid extract of this may cause fall of blood 
pressure . It is a cardiac tonic . 


மருத்துப் பதம் , பரமாணு , an atom . 


மருதாகிகம் , மாலையம் பூ . 


மருத்துப் பலம் , ஆலங்கட்டி மழை , shower 
of hail stone . 


மருதோணி , see 


மருதாணி , 


மருத்துப் பாரதம் , தேரையர் செய்த ஓர் 

தமிழ் வைத்திய நூல் , a book on Tamil 
medicine written allegorically by Therayar 
where in diseases are compared to Goura 
vas and medicines to Pandavas and the war 
between them is described . 


மருதோன்றி , அழவண்ணம் , see அழவனம் 
இவ்வேர் ருதுகால சோணித தோஷம் போம் ; 
இரும்பு செம்பாகும் , இதன் வேரை 40 - நாள் 
கஷாயமிட்டுச் சாப்பிட ஆரம்ப தட்டம் 
போம் , ஐவணம் , ஐவர்ணி ; 1. பொன்னீர்ப் 
பூவல மருதோன்றி ; 2 . பொன்னிறங் 
கலந்த கரும்பூவல மருதோன்றி , a plant 
which lends a beautiful colour to nails , 
hands and feet - Henna plant sweet smeli 
ing camphire Lawsonia alba . It is known 
ds ஐவணம் , ஐவர்ணி , The decoction of its 
root is good for early leprosy and chronic 
ulcers . 


மருத்துப் பூண்டு , ஓஷதி ; இது 4 வகையுள் 
ளது : மரம் , செடி , கொடி , புல் ; இது ஒவ் 
வொன்றிலும் பல வர்கங்களுள்ளன : அவை 

வேர் , பட்டை , கட்டை , சாறு , 
இலை , பூ , பழம் , விதை என்பன , the 
different kinds of plant and their parts used 
in medicine . 


யாவன : 


மருத்தன் , மருத்துவன் , doctor ; 

2. வாயு 

, 
air ; 3 மருத்துவ 

வேலை பார்ப்போன் , 
accoucher , 


மருத்துப் பை , மருத்துச் சரக்கு , medicinal 
drug; 2. மருந்து வைக்கும் பை a bag 
consisting of medicines . 


- 


மருத்தாதி , சீந்திற்கொடி , moon creeper 
Tinosphora cordifolia. 


மருத்து மரம் , வைத்தியத்திற் குபயோகப் 
படும் மரங்கள் , tree in common used in 
medicine . 


மருத்தாது , தேன் , honey . 


வாழை , 


a 


மருத்துமா வாழை , 

ஒருவகை 
variety of plantain tree , 


மருத்தி போதி , நாயுருவி , a plant - indian 

burr - Achyranthes aspera . 


- 


மருத்துவ , பிரசவ , obstetrical , 


மருத்திரா , நாயுருவி , a plant - Achyranthes 

aspera . 


மருத்துவக் கலைஞன் , வைத்திய நூல்களைப் 
படித்துத் தெளிந் தவன் , professor of 
medicine . 


மருத்தீடு , see மருந்தீடு . 


மருத்தீண்டா மரம் , மராமரம் , which see . 


மருத்துவக்குறி , நோய் இலக்கணம் ; குறி , 
clinical symptoms . 


மருத்து , காற்று , wind ; 2. வாதம் , windy . 


மருத்துவசாலை , medical hall . 


மருத்து - bodily and mental exertion in the 

human body .. 


மருத்துவ நூல் , மக்களுக்குவரும் நோய்களை 
யும் அவற்றைத் தீர்க்கும் முறைகளையும் ,, 
பத்தியங்களையும் விவரமாக கூறும் நூல் . 
book on medicine , 


மருத்துகன் , பண்டிதன் , one who is skilled 

in midwifery . 


3564 


மருநாதிப்பூடு 


மருந்தீடுபிடித்தம் 


மருத்துவ பயிற்சி , midwifery . 


மருந்தம் , தாலம்ப பாஷாணம் , a kind of natu 
ral arsenic ; 2. நஞ்சு , poison . 

. 


மருத்துவப் பெண் , see மருத்துவிச்சி . 


| 


| 


மருத்துவம் , வைத்தியம் , practice of medi . 
cine ; 2. பிள்ளைப்பேறு ; 3. பிரசவ சிகிச்சை ; 
மருந்து கூறும் நூல், midwifery - obstetrics . 


எண 


மருத்துவரை , மருத்துமாமலை ; சஞ்சீவிமலை , 

mountains containing valuable medicinal 
plants .. 


மருத் துஞ்சீவி மலை , 


மருத் துவரை , பிரசவ அரை , latyour room ; 

mountain consisting of 
drugs . 


மருந்தருந்துங் காலம் , இன்னின்ன நோய் 
களுக்கு இத்தனை காலம் மருந்து சாப்பிட் , 
டால் அப்பிணி நீங்குவதுமன்றி மறுபடியும் 
வாராதென்று 

என்னும் நூலின் 
விதிப் பிரகாரம் நிர்ணயிக்கும் காலவரை 
யறை ; உதாரணமாக - சுக்கில நாட்டம் 
அபகமாரம் வல்லை ரோகம் உன் மாதம் 1 வரு 
ஷம் ; கிரீச்சரம் , துட்டவிரணம் , அகமரி , 
மதுமேகம் 10 மாதங்கள் ; உ . தரவர்த்தம் , 
பச்சவாதம் ஏழு வித்திரதிக்கட்டி 6 மாதம் ; 
பகந்தரமூலம் , ரத்தசூலை , வாதசூலை ; ரத்த 
குன்மம் , அசிர்க்கரம் , ஆநாகம் , அஷ்டிலம் , 
திமிரம் , குன்மம் , சயம் 4 மாதம் ; இருதக 
விருதவாதம் மூர்ச்சை தபுல்லிய விரணம் 
ஆமலபித்தம் , சீதபித்தம் , அலசம் , சோம ரோ 
கம் 3 மாதம் ; வாந்தி , விக்கல் , கணம் , மாந் 
தம் , அதிசாரம் 3 மண்டலம் ; வாதம் காமாலை 
2 மண்டலம் ; பலவித பாண்டு சோவை 
அட்டய , கோதரம் துளி பிரதிதுளி 3 மண்ட 
லம் ; புரான சுரம் கிர கணி 4 மண்டலம் , the 
period of talking medicine varies with the 
variety of disease . The list is given above . 


மருத்துவ வாழை , 


see 


மருத்துமா வாழை . 


மருத்துவனாணை , நோயாளியிடந் 

உண்மை 
யாகவே நடந்து கொள்வதாகவும் தப்பு வழி 
யில் நடந்துகொள்ளாமலும் இருப்பதாகவும் 
ஆணையிடல் , oath taken by physician pro 
mising to treat patients to the best of his 
knowledge ability and not to hurt them 
nor behave in wrong ways Hippocratic 
oath . 


மருந்தனு பானம் , மருந்துடன் பருகவது , 

that which is taken along with the medi. 
cine such as honey , sugar , ghee butter etc 

vehicle . 


மருந் திடு பித்தம் இடுமருந்தா லேற்பட்ட ஓர் 

பித்தநோய் , Pitha disease created by இடு 
மருந்து , love philter . 


மருத்துவனிலக்கணம் , 7 physician should 

first observe the vital condition of the 
patient before commencing the medical 
treatment . After that the nature of the 
disease , the country and season of the year 
in which it has made its appearance as well 

the state of digestion , age , body , 
strength ,, disposition , habit , previous 
treatment , natural temperament and the 
power of endurance of the patient etc. , 
should be observed and carefully examined . 


மருந்திழைத்தல் , மருந்து உரைத்தல் , mixing 

or rubbing pills or medicine with the 
vehicle . 


as the 


மருந்திற்காதி , வில்வம் , bael tree --Crataeva 
marmelos . 


viru 


மருத்துவன் , மருத்துவத்தில் வல்லவன் , one 

skilled in treating diseases . 


மருந்தின் வீறு , மருந்தின் வேகம் , the 

lence or severity of medicine, 


மருத்துவன் , பிரசவம் பார்ப்போன் , accou . 
cheur . 


மருந்தின் வேகம் , மருந்தினாலேற்பட்ட 

வழற்சி , irritation caused by the virulence 
of medicine . 


மருத் துவாகம் , 
smoke . 


நெருப்பு , fire ; 


2. புகை , 


மருந்தீடு , இடுமருந்து , a love philter ; 2 . 

வசியயீடு , a potion exciting love . 


மருந்தீடு கள்ளி , மருந்துக்கள்ளி , which see . 


மருத்துவிச்சி , 

பிள்ளைப்பேறு பார்க்கும் 
Ou soot , midwife ; Accoucheuse. 
மருத்தெண்ணெய் , see மருந்தெண்ணெய் . 
மருநாதிப்பூடு , சிறியாணங்கை . a plant 
Polygala glabra as opposed to பெரியா 
ணங்கை . 


மருந்தீடு பித்தம் , மருந்திட்டினா லுண்டாகும் 
அடி வயிற்றுவலி ; தூக்கமின்மை , sleep 
lessness and pain in the lower abdomen 
caused by மருந்தீடு , which see .. 


3565 


மருந்து கொடுப்போன் 


மருந்துச்சரக்கு வியாபாரி 


மருந்தீடு முறியப்பண்ணி , பூசினிக்காய் , 
ash pumpkin - Cucurbita alba . 


மருந்து கொள் காலம் , 3-40 நாள் ( மண் 
டலம் ) see மருந்தருந்துங்காலம் , 


மருந்தீடு விஷம்போக்கி , காண்டா மிருகக் 
கொம்பு , horn of Rhinoceros . 


மருந்து சத்தி , மருந்தின் பலம் , 
medicine . 


power of 


மருந்து சிவத்தல் , the reddening of the 

medicine that is being calcined . 


மருந்து , 

உடம்பின் இயக்கத்திற்காக 
வேண்டி உதவியைத் தரவும் நோயைக் 
கண்டித்தும் அல்லது பலத்தைக் குறைத் 
தும் பழைய நிலைக்காவது அல்லது முன்னை 
விட பலமுண்டாகவாவது செய்யும் வஸ்து , 
a substance that helps to alleviate or 
erradicale the disease , gives strength to 
the body and normalizes the functions of 
the body . 


மருந்து செய்தல் , மருந்து தயாரித்தல் , pre 
paration of medicine. 


- 


மருந்து , அமுதம் , nector ; 2 . 

ஔடதம் , 
medicine ; 3. வசிய மருந்து , love potion . 
NOTE 1. அடிமருந்து சவக்காரம் ; 2 . 
வடிமருந்து சாராயம் ; 3. குடிமருந்து , 

- கஞ்சா; 4. இடிமருந்து -வெடியுப்பு . 
மருந்து ஏறுதல் , மருந்து உடம்பில் ஏற்றுக் 
கொள்ளுதல் . See மருந்து பிடித்தல் . 


மருந்து காட்டம் , மருந்து வேகம் , severity of 
medicine . 


மருந்து செய்முறை , சித்த வைத்தியம் : 

1 . 
புடமிடல் ; 2. எரிப்பு திட்டம் ; 3. கிளறு 
தல் ; 4. குழம்பு பாகம் ; 5. கட்டு முறை 
( சரக்கு கட்டு ) ; 6. சுத்தி முறை ; 7 , வாலை 
யிலிடல் ; 8. கைபாகம் ; செய்பாகம் : 9 . 
சுருக்குக் கொடுத்தல் ; 10. சுயரசம் இறக் 
கல் ; 11. இடித்தல் ; வடித்தல் ; 12. சீலை 
மண் செய்தல் ; 13. வெயிலுலர்த்தல் ; 14 . 
புதைத்து வைத்தல் ; 15 புனற்பாகம் : 16 . 
மறுவுலைப் பாய்ச்சல் ; 17. பிட்டு மார்க்கம் ; 
18. பதங்கமுறை --பதங்கித்தல் ; 19. குப்பி 
எரிப்பு ; 20 , வைப்பு முறை : 21. கற்பமுறை ; 
22.வாத முறை ; 23. கிராசம்கொடுத்தல் ; 24 . 
களங்குமுறை ; 25 . ஊத்து முறை ; 

26 . 
அரைப்புத் திட்டம் ; 27. வேதை மார்க்கம் ; 
28 . புகை காட்டல் ; 29. வேது பிடித்தல் ; 
30. ஒத்தடம் ; 

31 . துவாலையிடல் ; 32 . 
தலை முழுக்காட்டல் ; பற்றுபோடல் ; 
34. கலிக்கமிடல் ; 35-36 . 

சிகிச்சை 
முறை . The various methods adopted to 
prepare the medicines and methods of using 
them externally are given above which see , 


மருந்து காந்தி . 


மருந்து கூட்டல் , மருந்து கலத்தல் , dis 

pensing. 
மருந்து கூட்டுவோன் . மருந்து கலப்போன் . 
compounder -- dispensing chemist. 


33 . 


மருந்து கொள்ளல் , மருந்து சாப்பிடல் . to 
take medicine . 


மருந்துக் கலப்பு . பல மருந்து சேர்க்கை , 
mixture . 


மருந்து செய்வோன் , மருந்தை 

கலந்து 
கொடுப்பவன் , compounder . 


மருந்துக்கள்ளி , புருஷர்களை வசியப்படுத்து 
வதற்காக மருந்திடும் பெண் , an intriguing 
woman using philters for men . 


மருந்து சேர்த்தல் , மருந்து கலத்தல் , which 


See . 


மருந்துக் கஷாயம் , boiled medicated decoc 

tion spozem .. 
மருந்துக் குணம் , மருந்தின் தன்மை , the 

therapeutic effect of medicine ; quality or 
effect of medicine . 


மருந்து சேர்வை , கலப்பு மருந்து , mixture ; 
2. சீலை மருந்து , plaster . 


மருந்துச் சத்து , மருந்தின் சாரம் , essence of 
medicine the active principle of a drug or 
medicine . 


NOTE- The therapeutic effect of medicine or 

drug is not according to its taste but its 
விபாகம் which mostly depends on the taste . 


மருந்துச் சிரக்கியல் , nature of the medici 
nal drug . 

. 


மருந்து கொடுத்தல் , மருந்து செலுத்துதல் , 
to administer medicine . 


மருந்து கொடுப்போன் , வைத்தியன் , medi 
cal practitioner . 


மருந்துச் சரக்கு வியாபாரி , 
போன் , druggist . 


மரு 


மூலிகை விற் 


3566 


மருந்து பாய்ச்சல் 


மருந்து முடித்தல் 


மருந்துச் சார் , மூலிகைச் சார் , juice of drugs ; 
2. மருந்துச் சத்து , essencc of medicine , 


மருந்து பிடித்தல் , மருந்து உடம்புற்கு ஏற் 
றுக் கொள்ளுதல் , இது தேகக்கூறு பிரகா 
ரம் சம்பந்தப்பட்டது , individual suscepti 
bility to the action of a particular drug 
see தேகக் கூறு . 


மருந்துச் சிலை . அஞ்சனக் கல் , sulphuret of 

antimony . 


மருந்துச் சீலை , காரச் சீலை , lint . 


மருந்துப் பிரயோகம் , மருந்தை உள்ளுக்குக் 
கொடுத்தல் , administeration of medicine 
internally . 


மருந்துச் சூடு , மருந்தின் வேகத்தினால் உடம்பு 
வெப்பங்கொள்ளல் , body becoming hot 
due to virulity of the medicine taken inter 
nally . 


மருந்து பசை , கொழுப்பு அல்லது எண் 
ணெய்களுடன் , மருந்து வகைகளைச் சேர்த்து 
மேற் பூச்சு மருந்தாக வுபயோகிக்கும் ஓர் 
பசை , creams or oils for external applica 
tion . 


மருந்துணைச் சாதி , மருந்து , medicine . 


மருந்து 


கொடுத் 


மருந்து பிரயோகித்தல் , 

தல் , . administering medicine. 


மருந்துப் பூசல் , மருந்தை மேற்பூச்சாகப் பூசு 
தல் , to smear or anoint medicine . 


மருந்துண்ட மாய்க்கிறை , மருந்து சாப்பிட்ட 
வுடன் வாய்க் கசப்போ அல்லது வேறுவித 
மருந்தின் சுவையை மாற்றுவதற்காக 
உண்டமருந்தின் தன்மையைக் கெடுக்காத 
படி பிற உட்கொளளும் வஸ்துகள் அதா 
வது கொட்டைப் பாக்குச் சீவல, தேன் , 
திராட்சை , வெற்றிலைக் காம்பு , கிராம்பு , பச் 
சைக் கற்பூரத் தூள் முதலியன . substance 
taken after taking medicine so that the 
medicines bad taste may disappear , such 
substances are clove stalk , of betel , areca 
nut . honey , dried grapes and crude camphor . 


மருந்துப்பூடு , medicinal herb . 


மருந்துப் பைத்தியம் , மருந்தீட்டினால் பைத் 
தியங் கொள்ளல் , becoming insane through 
philter or through which craft . 


மருந்துண்டை , 
மருந்துருண்டை , 


கல்பம் - bolus .. 
மாத்திரை. pillor வடகம் . 


மருந்துப் பொடி , medicinal powder . 


மருத்துண்பான் , நோயாளன் , patient . 


மருந்துப் பொடித்தல் , மருந்தைத் தூளாக் 
கல் , to powder medicine .. 


மருந்து தக்கல் , வாந்தி யெடாது மருந்தை 
செறுமித்துக் கொள்ளல் , to contain or 
retain medicine in the stomach without 
vomiting : 


மருந்துப் போதை , கஞ்சா , அபினி மயக்கம் , 

intoxication through Ganja , opium , aristams 
and asavams . 


மருந்து தாக்கல் , மருந்தை மேன் மேலும் பிர 

யோகித்தல் , to administer to many medi 
cines , to stuff the body with medicine . 


மருந்துப்போதைப் பழக்கம் , See இலாகிரிப் 
பழக்கம் , drug habit . 


மருந்துப் போக்கு , 


the way the medicine 


acts . 


மருந்து நியமம் , வியாதிக்கேற்ற மருந்தின் 
குறிப்பு, prescription . 


மருந்துமலை , கன்னியா குமரிக்கு மேற்கே 
யிருக்கும் மருந்து மாமலை , See மருந்து வாழ் 


medicated 


மருந்து நீர் , மருந்து கலந்த நீர் , 

water ; lotion . 


மலை , 


மருந்து நெடி , to smell or strong odour of 

the medicine . 


மருந்து பலித்தல் , see 


மருந்து பிடித்தல் . 


மருந்து முடித்தல் , மருந்து தயாரித்து முடிவு 
செய்தல் ; முடித்து எடுக்கும் போது தம்தம் 
வழிபடு கடவுளை முறைப்படி பூசை செய்து 
தியானித்த பின் எடுக்க வேண்டும் என்பது 
வைத்தியர்கள் கடமை , என்பதை மறக்கப் 
படாது ; கடவுள்மீது நம்பிக்கை வைத்த 
எவ் விஷயத்தையும் 

தொடங்கி 

முடிக்க 
வேண்டும் ; மருந்தை அரைக்கும் போதும்புட 
மிடும் போதும் எரிக்கும் போதும் தியானித் 


மருந்து பாயசம் , 


emulsion . 


மருந்து பாய்ச்சல் , மருந்தை உடம்பில் ஊசி 
குத்தி பிரயோகித்தல் , injecting medicine . 


3567 


மருந்துவகை 


மருந்து வேகம் 


துக் கொண்டே செய்தல் வேண்டும் , when 
the preparation is completed , God must be 
worshiped before using it like - wise the 
God must be worshiped when commensing 
to prepare the medicine ; even at the time 
of calcination the worship must be done . 
Hindus must worship especially Vinayagar . 


மருந்து முரண்பாடு , incompatability of the 

ingredients in the medicine - such as add 
ing equal quantities of honey and ghee . 


மருந்து முறிதல் , 


} 


மருந்தின் சத்து அறல் , 
medicine being render 
ed in effective . 


மருந்து முறிவு , 


மருந்துவகை , சித்த வைத்தியம் ; 1. இளக் 
கம்; ? . நெய் மருந்து ; 3 , மருத்தை இர 
சாயனம் ; 4. உருண்டை ; 5. உப்பு ; 5. தீநீர் 
7. மூக்குப் பொடி ( முகருப்பு ) 8. கற்பம் ; 
9. பொடி அல்லது தூள் ; 10 . வேதை , 
11. பிட்டு : 12 

பதங்கம் ; 

13 , பற்பம் 
அல்லது 

வெள்ளை ; 14. செந்தூரம் ; 
(சிவப்பு ) 15. குழம்பு ( அகஸ்தியர் ) ; 16 . 
கஞ்சி ( பொரி ) : 17 . மாத்திரை ; 18. குடி 
நீர் , ( கஷாயம் ) ; 19 . கலிக்கம் ( கண் ) ; 
21. பூசு மருந்து ; 21. புகை ; 22. பற்று 
( பத்து ) ; 23 . சுண்ணம் ; 24 . 

மெழுகு 
25 . கலவை ( கலப்பு மருந்து ) ; 26. கருப்பு ; 
27. துணை மருந்து ( சூரணம் அல்லது குடி 
நீர் ) 28 உடுமரம் ; 29 

கண்மை ; 

30 . 
31 . சர்க்கரை ; 

32. மருந் 
தெண்ணெய்; 33 , பாலை ; 34. சிலை 
யெண் ணெடய் ; 35 . வேது ; 

36 . 
காரம் ; 37 . முலாம் (களிம்பு ) ; 38 / 
கபாடம் ; 39. சீலை மருந்து ( சேர்வை சீலை ) ; 
40. கற்கம் ) ; 41 , கொப்புளிக்கு நீர் ; 42.சுட 
ரெண்ணெய் ; The various varieties of 
medicines prepared according to Ayurveda 
and Siddha systems are given above which 
see . 


சூரணம் ; 


- 


மருந்து முறிப்பு , மருந்தின் கொடுமையை நீக் 
குவதற்கு பிரதி மருந்து ; 1- வாளமுறிப்பு ,, 
வசம்புசுட்ட சாம்பல் ; அபினிக்கு சுக்கு 
கஷாயம் ; இரசம் அவுரிவேர்க் கஷாயம் ; 
வீரம் - தென்னங்கள் ; 2. நெய்ச்சிட்டியிலைச் 
சாறு ; பூரம் - பாகலிலைச் சாறு : தாளகம் 

நீலிவேர் , ஆவாரம்பூ , வெட்டிவேர் , சீர 
தம் , ஆவிரம் , 

வேளைவேர் , 

அவுரிவேர் , 
சுக்கு , பருத்தியிலை , சிறுநாகப் பூ கஷாயம் , 
antitode for certain poisonous drugs or 
drugs that act drastically . Some are 
mentioned above with their antitodes . 
which see . 


-- 


மருந்து முறை , வியாதிக்குத்தக்க மருந்தின் 
நிர்ணயம் , prescription . 


மருந்து மூர்க்கம் , see மருந்து வேகம் . 


மருந்துவாழ் மலை , கன்னியா குமரிக்கு மேற் 
கிலிருக்கும் சஞ்சீவி மலையில் எல்லாவித மூலி 
கைகளும் நிறைந்த சித்தர்கள் வசிப்பதாகச் 
சொல்லும் ஓர்மலை ; இதற்கு மருத்துமா மலை 
யென்றும் பெயர் . mountain where good 
rejuvenating of medicinal herbs are found 

Sanjeevi hill which is west of Cape 
comorin said to be the abode of Siddhars is 
one such mountain . 


மருந்து மூலம் , மருந்தின் வழியாக , through 

thie medicine . 


மருந்துரம் , மருந்தின் சத்து , essence or power 

of the medicine . 


மருந்துவிதி , see மருந்து முறை . 


மருந்து வீரியம் , See மருந்துவேகம் . 


மருந்து வயது , மாத்திரை 1 - வருஷம் ; எண் 
ணெய் 1. வருஷம் ; லேகியம் கிருதம் 2. வரு 
ஷம் ; தைலம் 3 வருஷம் ; பற்பம் 100 வரு 
ஷம் ; சிந்தூரம் 75 வருஷம் ; பதங்கம் 10 
வருஷம் ; உருக்த மாத்திரை 10 வருஷம் ; 
குழம்பு 5 வருஷம் , age of the various prepa 
rations of medicine ; they are given above . 


மருந்துவீரு , See மருந்து வீரியம் . 


மருந்து வெண்ணெய் , emulsion eg : குங்கு 
லிய வெண்ணெய் . 


மருந்து வெப்பம் , heat produced when the 

medicine is used . 


மருந்துவகை , ஆயுள்வேதம் : 1. இலேகி 

யம் ; 2. கிருதம் ; 3. தைலம் , 4. கல்கம் , 
5 . இலவணம் ; 6. திராவகம் ; 7. ஆக்கி 
ராணம் ; 8 இரசாயனம் ; 9. சூரணம் ; 
10. இரசவாதம் ; 11. சிந்தூரம் ; 12. ஆச 
வம் ; 13. அரிட்டம் ; 14 . அர்க்கம் ; 15 . 
சூடிகம் ; 16. க்ஷாரம் ; 17. இலேபம் ; 18 . 
நேத்தி ரௌஷதம் ; 19 . பானக்கம் ; 20 . 
சத்துவம் ; 21 , பஸ்பம் ; 22, இரசௌவு 
தம் ; 23. வடகம் . 


மருந்து வேகம் , மருந்தின் வீறு . potency or 

virulence of medicine ; 2. மருந்து வேகத் 
தினற் காணும் குருக்கள் , drug rashes by 
-using such drugs as qunine , iodide of 
Potassium , hairdyes arsenic and mercurial 
preparations . 


3568 


மருந்தூணல் 


மருமபீடம் 


மருந்து வேர் , மருந்தின் குணமுடைய வேர் , 
medicinal root . 


மருந்தூணமை , உடம்பில் மருந்து 

மருந்து பிடிக் 
காமை , medicine not being assimilated into 


the system . 


மருந்துறை , வெகுட்டல் மருந்துகளை எளிதில் 
விழுங்குவதற்காக உபயோகப் படுத்தும் 
சர்க்கரையால் செய்த ஓர்உறை , a soluble 
case for enclosing certain bitter and nause 
ous medicines eg . gelatin capsules or 
coating the pill and tablets with sugar , 


மருந்தெண்ணெய் , மூலிகைச் சரக்கிட்டெரிந்த 

Gr son 2007 w ), medicinal oil prepared with 
drugs . 


மருந்தூசி , injection needle . 


மருந்தூசியேற்றல் , injection . 


மருந்தெரிக்கும் விறகு , புளியமரம் , சதுரக் 
கள்ளி , வெட்பாலை , வேங்கை ,, உதிர 
வேங்கை , வெள்வேல் பட்டை , காசா , 
ஆவாரை , வல்லாரை , வெட்பாலைக் கரி , fire 
wood of various trees are recommended for 
making fire ; for preparing துளைத்தைலம் . 
குடித்தைலம் , use firewood of இலந்தை 
and உசிலம் ; for பிடித்தைலம் used fire . 
wood of புளியமரம் , இலுப்பை மரம் ; for 
high class oils used for fevers etc. , use 
சிற்றாமுட்டி and 

ஆவாரை ; only one 
variety must be used at a time . 


மருந்தூட்டல் , நோயாளிக்கு மருந்து கொடுத் 
தல் , administering medicine to patients . 


மருந்தூட்டி பிண்டம் வாங்கல் , மருந்தினால் 

கருவழித்துப் பிண்டத்தை வெளிவாங்கல் , 
extracting foetus by application of drugs or 
medicines through vagina or by administer 
ing it internally . 


மருந்தெரித்தல் , புடமிடல் , calcining 


மருந்தெழுதல் , கண்ணில் மருந்து தீட்டல் , 

application of medicine such as collyrium to 
the eye with a copper , silver or glass rod ; 
2 அக்கிகாணில் செம்மண் பூசல் , applica 
tion of red - ochre in erysepelas . 


மருந்தூட்டுங் காலம் , வாதபித்த சிலேட்டும 
நோயாளிகளுக்கு சாப்பாட்டிற்கு முந்தியோ , 
நடுவிலோ அல்லது பிந்தியோ மருந்துண் 
ணக் கொடுத்தல் , time of administering 
medicine to the sick in relation to his diet , 
2 , வாத நோயாளிக்கு உணவுக்கு முன்னும் , 
பித்த நோயாளிக்கு நடுவிலும் , சிலேட்டும் 
நோயாளிக்கு பின்னும் கொடுப்பதென 
அறிக , those who suffer from Vatha 
diseases must take medicine before food ; 
those suffering from Pitha diseases must 
take during food and those suffering from 
Kaph.a diseases must take after diet. 


மருந்தை முறிக்கும் வஸ்துக்கள் , கொம்பு 
பாகல் ; பயற்றங்காய் , கொத்தவரை, வெள் 
ளரிக்காய் , புகையிலை , அகத்தியிலை , சிறு 
கீரை etc. ,, names of some drugs that 
inhibit the effect or action of good medi 
cine are given above which see . 


மருந்தை முறித்தல் , as வெள்ளரிக் காய் , 

அகத்திக்கீரை , புகையிலை , inhibition of the 
action of the medicine by using such drugs 
as tobacco , leaves of அகத்தி etc. 


மருபுகா , வாழை . plantain tree . 


மருந்தூட்டும் பாத்திரம் , மருந்துகளை யிட்டு 
நோயாளிக்கு கொடுப்பதற்காக உபயோ 
கிக்கும் பொன் , வெள்ளி , தாம்பிரம் , வெண் 
கலம் முதலிய பாத்திர நகள் ; இதன் முறை 
தெரியாவிடில் பீங்கான் அல்லது குயவன் 
பாத்திரமே மேலானது . vessels made of 
different metals are used to give diet and 
medicines to patient which is chosen accor 
ding to the disease he suffers . The 
earthern or porcelain vessels can be used 
for all . 


மருபூலிகம் , பீனிசவவரை . a creeper . 


மருப்பவம் , ஒட்டொட்டிப் புல் , a kind of 

grass which sticks to the clothes -- Desmo 
chacta attopurpurea , 


மருந்தூட்டு வான் , காலப்படி மருந்தைப் பிர 
யோகிப்பவன் , Nurse . 


மருப்பறுகு , கருப்பறுகு, 


black variety of 


dub grass . 


மருந்தூணல் , உடம்பில் மருந்து பிடித்தல் ,, 

absorption or assimilation of medicine into 


மருப்பு , இஞ்சி , ginger ; 2. விலங்கின் கொம்பு , 

horn of animals , 


the system .. 


மருப்பூண்டு , see தவனம் , 


NOTE ( by C. D. ) the calcined powders given 

with honey are absorbed in the tongue 
itself . 


மருமபீடம் , பெண்குறி ; ஆண்குறி , genitals 

either female or male . 


3569 


மருவு 


மருள் 


மருமவலி . 


மருவுகா, புடலை , snake gourd --Trichosan 

thes anguina. 


மருமம் , உயிர் நிலை , seat of life; 

chest , 


2. மார்பு , 


மருவுதல் , புணர்தல் , copulate ; மருகு , which 


see . 


மருமாங்காய் , see அம்பாலம் . 


மருவுதல் , see மருவல் . 


மருமாதிக் கொழுந்து , நிலத்துளசி , a plant 

Ocimum prostatum . 


மருவேக நீர் , புனற் பாகம் , a preparation 

where in the rice is boiled or cooked for 
second time and given to fever patients. 


மருமாதுளை , கொடி மாதுளை . a creeper of 
cirton variety .. 


மருவேம்பு , கறி வேம்பு , curry leaves tree- 

Murraya koenigii . 


மருமாலிகை , கஸ்தூரி , musk . 


மருவ கங்கா பாத்திரம் , கழுதைமான் புள்ளி , 
a plant - Acanthus illicifolius . 


மருளங் கிழங்கு , மருட் கிழங்கு , a kind of 

root .. 


மருவ கத்தி , தோதகத்தி , which see . 


மருளல் , பயப்படல் , fearing ; 2. மயங்கல் , 

being bewildered . 


மருவகம் , மருக் கொழுந்து , a fragrant shrub 

Artimesia austriaca . 


மருளூமத்தை , ஓர் வகை யூமத்தை , இதனால் 
குளிர்சுரம் சில் விஷம் போம் , a kind of 
dhatura -- good for certain fevers ; 2 . 
பேயூமத்தை , which see . 


மருவ கா , 


see 


பெரியாணங்கை . 


மருவகீதசி , 


see 


மதுக்காரை . 


மருவக் காய்ச்சல் , 


மருவம் . மார்பு . chest or lungs . 


Note -- it is so called from the idea 

that the traveller treading upon the plant 
becomes intoxicated and loses his way 
Barweed , confusion plant , headache plant ,. 
Indian xanthium - Xanthium strumarium 
and Indicum . It is said to be a cure for 
head ache on one side ; flowers small white 
common in the road sides in the most part 
of the country , whole plant is diaphardic and 
sedative in decoction oil is used in medicine 
for burns .. 


மருவல் , அணைதல் , copulation . 


மருவவலி , மார்பு நோய் , chest pain . 


மருவளி , பாலை , palai tree , 


see 


மருவாரி . 


மருளூவிகம் , see 


பேய்ப் பீர்க்கு . 


மருவள்ளி , வெற்றிலை வள்ளி , a creeper . 


மருவாரி , பாலை , iron wood tree - Mimusops 

hexandrus , 


மருள் , உன் மத்தம் , bewilderment of mind , 

delusion ; 2. கள் , toddy ; 3. மயக்கம் , 
giddiness ; 4. மருட் கிழங்கு , a kind of 
root 

Sansicvera zeylanica ; 5 பேயாட் 
டம் , devilry . 


மருவாரிகம் , பீர்க்கு , luffa - ridge gourel 

Luffa acutangula . 


மருவாலிகம் , பிரண்டை , a climber -- Vitis 

quadrangularis . 


NOTE-- Ecstasy : a state resembling catalepsy 

in which a person labouring under deep 
emotion becomes wholly absorbed in some 
idea purely religious or religious excitement . 
When people give way to excessive emotion 
which brings with it the swoon or fit of 
unconsciousness especially when some 
devotees are engaged in chanting aloud or 
dancing, in singing parties in the praise of 
God It is not to be regarded as an state 
of communion with the diety it is a dis . 
ease from psychological changes in the 
system consciousness should be restored 
just as in the case of a swoon . 


மருவாளி , பச்சைக் கற்பூரம் , crude camphor . 


மருவு . கண் சிவப்பு , கண் சிறுத்துக் கண் 

Gooi ii 119.961), an eye disease marked by red . 
ness of the eye and watering . 


3570 


மரையிருதயம் 


மர்மத்தானநோய்கள் 


மருள் கிழங்கு , ஓர் வகைக் கிழங்கு , a kind 
of root --- Sanseviera zeylanica ; see மரு 
ளங் கிழங்கு . 


மரையோர் விந்து , வாலைரசம் , purified mer 

cury got from Cinnabar. 


மர்க்கடகம் , பெருங்காயம் , asafoetida . 


மருள் கிரந்தி , 


மருள் கொண்ட , பைத்தியம் பிடித்த demen . 
ted . 


மர்க்கடப் பிப்பிலி , நாயுருவி , a plant - 

- 
Achyranthes aspera . 


மர்க்கடமுகம் , குரங்கு முகம் , monkey face . 


மருள் தேகம் . மாயை சம்பந்தமாய் தனக்கு 
தெரியாமல் அகங்காரம் கொள்வது , 

ego 
tism caused by Maya . 


மர்க்கடம் , 


குரங்கு , monkey . 


மர்க்கடர் , 


மருள் நார் , அரலை , a shrub the fibre of 

which is used for cordage . 


மர்க்கடாசியம் , தாமிரம் , copper . 


மருள் மட்டை , காது 

வலிக்காகச் சாறு 
பிழிந்து காதிலிட வுதவும் ஓர் செடியின் 
மட்டைப் போன்ற இலை , the leaf of a plant 
used in ear ache , 


மர்க்கடி , பூனைக்காலி , a plant resembling 

cat s paw cowhage plant ---Mucana pruriens. 


மர்க்கடிப் புனுகு . 
--zibet .. 


பூனைப்புனுகு , civet cat 


மருள் மத்தம் , see 


மருளுமத்தை . 


மாயை 


மருள் மாயை , 

இரண்டிலொன்று , 
see இருள் மாயை , one of the two mayas . 


மர்க்கரம் , கையாந்தகரை . a plant - Eclipta 

prostata . 


மர்க்கவிகம் , மர்க்கட பிப் பிலி , which see . 


மருள்மாலை , மயக்கந்தரு மாலைக்காலம் , even 

ing time ; 2. ஒருவகை ஊமத்தை , a kind 
dhatura --head ache plant . 


மர்க்காளம் , see மருக்காளம் , 


மரூகம் , மயில் , peacock . 


மர்த்தசகாசாரி , see பொரும்பிலி , 


மர்த்தனஞ் செய்தல் , to massage . 


மரை , ஓர்வகை மான் , a kind of deer --elk ; 

the largest existing species of the deer 
found in Europe and Asia and chiefly in 
North America where it is called Moose ; 
2. தவளை , frog ; 3 , தாமரை , lotus . 


மர்த்தனம் , இடித்தல் , pounding ; 2. அரைத் 

தல் , grinding ; 3. பிசைதல் , mixing with 
fingers; 4. சூரணித்தல் , powdering; 5 . 
கடைதல் , churning ; 6 , தேய்த்தல் , rub 
bing ; 7. உடம்பை பிடித்துவிடல் , massag 
ing the body . 


மரைக் கிழங்கு , தாமரைக் கிழங்கு , root of 

lotus plant . 


மரைக் குளிரி , நீர்ச்சேம்பு அல்லது குளிரி , 
a plant - water archer Saggitaria obtusi 
folia , 


மர்த்தித்தல் , மருந்து கலத்தல் , compounding 

medicines ; 2. குழைத்தல் , mixing up ; 3 . 
கடைதல் , churning . 


மரைக் கொடி , தாமரை , lotus plant . 


மர்மத்தலம் , See மர்மத்தானம். 


மரை நீகம் , தவளை , frog . 


மரைப் புண் , தவளைப்புண் ; தவளைச்சொறி , 
toad skin . 


மர்மத்தானம் , ஆண் அல்லது பெண்குறி , 

male or female genital; 2. மூன்று மூன்று 
முடிச்சுகளுள்ள நரம்புத்தானம் , the seat of 
the nervous system consisting of 3 knots - 
Vital parts ; 3. vulnerable parts ; 4. vital 
parts of the body . 


மரைப் பூ , தாமரைப்பூ , lotus flower . 


மரைமா 


Sonneratia apetala . 


மர்மத்தான நோய்கள் , diseases of which are 

seated in the marmas and consequently con 
sidered serious . 


மரையிருதயம் , 


3571 


மலக்குடல் 


மலசலபந்தம் 


மர்மம் . 


மலக் குடார மெழுக்கு , ஆநாக ரோகத்திற் 
( குக் கொடுக்கும் ஓர் ஆயுள் வேத மருந்து , 
an Ayurvedic medicine prescribed for cons 
tipation or other intestinal complaints . 


மர்மவேதி , கல்லுசில் , a chip of stone . 


மலஅக்கிரமம் . 


மலக்குழாய் , rectum . 


மலக் கொட்டல் , மலப் போக்கு , diarrhoea . 


மலகாரி , மலத்தை இளக்கச் செய்யு மருந்து , 

any medicine having the power or quality 
of loosening or opening the intestines and 
relieving from constipation Laxative 
medicine. See மலம் போக்கி . 


மலக் கொழுப்பு , மலத்தோடு கலந்து வெளி 
வரும் கொழுப்பு, excretin ; stercorin . 


மல கிதிசம் , கீழ்க்காய் நெல்லி , 
Phyllanthus niruri . 


a plant 


மலங் கக்கல் , 


faecal vomiting . 


மலக்கட்டு , மலச்சிக்கல் , 

the bowels Costiveness . 


constipation of 


மலங் கருகல் , மலம் தீய்தல் , foecal matter 

being rendered black owing to excessive 
heat in the Moolatharam . 


மலக்கட்டுக் கிருமி , parasites in the bowels . 


மலங்கழித்தல் , மலபாதை 
oneself . 


நீக்கல் , casing 


மலக்கட்டு நீக்கல் , மலச்சிக்கலை ஒழுங்கு 
படுத்துதல் , regulating the bowels . 


மலங் கறுத்தல் , 


see மலங்கருகல் . 


மலக்கழிவு, மலம் இறங்கல் , alvine discharge . 


மலங்காடு , மலைப் 

region ., 


பாங்கு . mountainous 


மலக் கனம் , பொன்னம்பர் , amber of a gold 

colour or yellow colour ; 2. ஓர் தாது , 
a minerall described in Tamil medical 
science ,, 


see 


மலை க்காரை 


Gardenia 


மலங்காரை , 

targiela . 


மலங்கி , 


நுரை , 


fram ; froth . 


மலக்காப் பழம் , பொன்னாங்காய் , soap nut . 


மலங்கிளுவை . see மலைக்கிளுவை- Balsm . 
odendron caudatum . 


மலக் கால் , அபானன் வாயு , one of the ten 

vital airs which is situated at the pelvic 
region .. 


மலங்கு , விலாங்குமீன் , a fish characterised 

by its slimy serpent like body which is 
considered as excellent food -- an eel . 


மலக் கிருமி , அதிக மலம் சேருவதாலும் , பச் 
சைத் தானியம் , இலைக்கறி , கிழங்கு வகை 
கள் உண்பதினாலும் பக்குவாசயத் தானத் 
தில் 

பிறந்து மலக்குடலில் உ.லாவிக் 
கொண்டு பெருங் கூட்டங்களாக சக்கர 
வடிவாயும் பருத்தும் மெல்லியதாயுமிருக்கும் 
பூச்சிகள் . Intestinal parasites or worms . 


மலங்குகண் , இராக்காலத்தில் கண்ணில் 
நீர் ததும்பி பகலில் மலங்கும் ஓர்வகைக் 
கண்ணோய் , an eye disease which brings on 
water in the cye during night . 


மலக்கிருமி ரோகம் , சிறுவர்களுக்கு வயிற் 

றில் மலப்புழுக்கள் சேருவதினால் உண்டா 
கும் நோய் , diseases amongst children 
caused by the accumulation of intestinal 
warms . 


மலசம்பந்தம் , மலத்தோடு 
to get mixed with faeces. 


கூடியிருத்தல் , 


மலசலக்கட்டு , மலசலசிக்கு , constipation and 

retention of urine . 


மலக் குடர் , மலக்குடல் ; மலவாசயம் large 
intestine; 2. பீக்குடல் , colon . 


மலக் குடல் , நாம் உட்கொள்ளும் உணவு 
சீரணித்து 

பிறகு அதிலேற்பட்பட்ட . 
கழிவுப் பொருள்கள் போய்ச் சேரும் குடலை 
சேர்ந்த ஓர் பகுதி , that part of the large 
intestine that extends from caelum to the 
anus . 


மட்சலசிக்கு , மலம் அல்லது மூத்திரம் வெளி 

வராது தடைப்படல் , obstruction of faeces or 
urine ; 2. வாந்தி பேதியின் ஓர் அறிகுறி , 
stopage of urine is the symptom of chlorea ; 
3. ஓர் மரணக்குறி . a symptom of death . 


மலசலபந்தம் , See மலசலக்கட்டு . 


3572 


( மலா ான 


மலட்டுப்பட்ட சி தோஷம் 


மலசலமடக்கல் , 


மலசலம் , பீ , மூத்திரம் , faeces and urine . 


மலடி , பிள்ளை பெறாப் பெண் ; 1. இடையுற்ற 
மலடி , 2. தடித்த மலடி ; 3. பேய்மலடி ; 4 . 
தெய்வ மலடி ; 5. புழு மலடி ; 6 பெற்றிழ 
ந்த மலடி ; மலட்டுப் புழுவினால் இப்படி பல 
வித மலடிகள் உண்டு. a barren woman due 
to worms there are different varieties 
sterility . 


மலசலம் விடுத்தல் , மல சலம் இரண்டையும் 
காலை 

மாலையில் , சிக்கலின்றி விடுவது , 
passing of faeces and urine freely . 


- 


மலடிகாணுவாள் , பூனை , cat . 


excrements 


or 


மலசலாதி , மலமூத்திரம் , 

faeces and urine . 


மலடிமாந்தம் , 8 வித மாந்தத்திலொன்று . one 
of eight varieties of மாந்தம் . 


மலசலா திக்கிருத்தல் , 
மலசலாதிக்குப் போதல் , 


மலங்கழித்தல் , 
to go to stools ; 
easing one self . 


மலடு . கருவற்றது , sterlity ; barrenness ; 
2. ஈனாமை , Aphoria ; இது நான்குவகை : 

1. ஆதி மலடு . 2 கதலி மலடு , 
3 . காக மலடு . 4 , கருப்ப மலடு . 


மலசலோ தயம் , மூத்திரமிறங்கி மலங்கழிதல் , 

passing of faeces after urination . 


மலசனாதி , வெள்ளைப்பூண்டு , garlic-- Allium 

sativum . 


மலடு பாவல் கிழங்கு , நாய்க்கடி விஷத் 
திற்கு உபயோகமாகும் , root useful for dog 
bite . 


சீரகம் , 


black 


மலசுத்தி , மலங்கழித்தல் . going to stools 

evacuation of the excrementa , 


மலட்டாக் கு தம்பு , கருஞ் 
cumin Nigella sativa . 


மலட்டு , கருவற்ற , sterile -- Agonous . 


மலகண்டசி , 5ee மலைச்சண்டை . 


மலசுரம் , மலச்சிக்கலினால் ஏற்படும் காய்ச்சல் , 

fever arising from constipation 


மலட்டுக் கிருமி , மலட்டுப் 

பூச்சி , some 

worms that eat away 
மலட்டுப் புழு : 

the semen . This is curd 
by a medicated oil- கலிங்காதி எண்ணெய் 
the chief ingredients, being colycynth and 
மலை வேம்பு which see . 


} 


மலசோதினை , மலத்தைப் பரிட்சித்தல் , 
examination of the excretion . 


நிறை 


மலச்சரக்கு , கடல் நுரை , cutle fish . 


மலச்சிக்கல் , retension of faeces from any 

Constipation . 


மலட்டுக்குக் காரணங்கள் , கருக் குழியில் 
பாசி படருதல் , கருக் குழியில் வாயு 
தல் , கிருமியிருத்தல் , கிரகதோஷம் , தெய் 
வக் குற்றம் முதலியன . The causes for 
sterility : due to some impurities or extra 
growth in the walls of the uterus due to 
wind humour , due to Kirumi ( worms ) due 
to some condition of the house where they 
dwell ; see மனையடி சாத்திரம் மனை அளவு 
and due to wrath of God . 


cause 


- 


மலச்சிக்கு , மலம் குடலினின்று வெளிவராது 
தடைபடல் , constipation . 


மலச்சூடு , 

மலச்சிக்கலினால் ஏற்படும் உஷ் 
ணம் , heat created by constipation 


மலட்டுச் சதை , 

பெண்கள் பிள்ளை பெறாது 
மலடானதினால் உடம்பில் சதையுண்டாதல் , 
growing stout owing to sterility . 


மலஞ்சரித்தல் , மலபாதை நீக்கல் , going to 
stools .) 


மலட்டு நோய் , see 


மலட்டு ரோகம் . 


மலஞ்சோதனையாதல் , மலங்கழிதல் , to have 
motion .. 


மலட்டுப்பட்சி தோஷம் , குழந்தைகளுக்கு 
ஆயாசத்துடன் இளைப்பு உச்சியில் குழி 
விழுதல் , வாந்தி , பேதி , தாகம் , தேகக் 
காம்பகை ஆகிய குணங்களை யுண்டாக்கு 
மோர் நோய் , a morbid condition of a child 
caused by a sterile bird . The symptoms 
are exhaustion, sitting in the apex of the 
head , vomiting . diarrhoea , thirst, and heat 
of the body .. 


மலடன் , பிள்ளையில்லா தவன் , a male with 

out issues ( impotent man ) . 


மலடான , கருவற்ற , sterile . 


3573 


மலந்தள்ளல் 


மலப்புளி 


மலந் திண்ணியத்தி , sand paper fig -Ficus 

waperrima . 


மலந் தீய்தல் , see 


மலங் கருகல் . 


மலட்டு ரோகம் , சுக்கில சுரோணிதங்களில் 
வாதாதிகளாலுண்டாகிற தோஷங்களினா 
லும் சன்மாந்திர பாவங்களினாலும் ஏற்படும் 
ஓர் நோய் , இது ஆண் மலடு , பெண மலடு 
என இருவகைப்படும் ; 2. கர்ப்பத்தில் கிருமி 
மிகுதியாலும் , வாயு சேர்க்கையாலும் , 
போகத்தினாலேற்பட்ட சூட்டினாலும் ஏற் 
பட்டு கண்ணிடை சிவந்து உந்தியது 
உயர்ந்து காணும் ( பூகி . -1200 ) a disease 
by which men or women are rendered in 
capable of producing child by reason of 
defective semen or menses in 

them . 
Sterility of female and sterility of male 
are the two varieties . 


மலபகா , இடுகொள் , which see . 


மல பத்தகர வன்னம் , rice causing consti 

pation 


மலபந்த நாடி , pulse indicating constipation ,, 


மலபந்தம் , மலக் கட்டு . 

bowels - constipation 
sion of stools . 


binding of the 
complete supres 


மலட்டெண்ணெய் , a medicated oil given 

for female sterility . 


மலபந்த ரோகம் , see மலபந்தம் . 


மலதா , தென்னை மரம் , cocoanut palm . 


basil 


மலதிதம் , கஞ்சாங்கோரை , white 
Ocimum album . 


மலபந்த வாயு , the wind that binds the 

bowels and causes constipation . 


மலத்தம்ப வாயு , 


மலபந்தனஞ் செய்தல் , மலத்தைக் கட்டுப் 
படுத்தல் , to constipate . 


மலத்தியம் , ( மும்மலம் , the three evil pas 
மலத்திரயம் , sions of the soul . 


மலபந்தனம் , மலக் கட்டு , constipation . 


மலத் துவாரம் , அபான வாயில் , outer hairy 

orifice of the rectum - anus . 


மலாற்பம் , மலத்தை ஒன்றுசேர்த்து அதி 
னின்று யந்திரத்தினாலுண்டாகுக் எரு ; இது 
பயிருக்குதவும் , pondrette composite . 


மலத் துளை , see மலத் துவாரம் .. 


மலபாதை , see மலவாதை . 


மலத் தூசிதம் , அழுக்கு , dirt . 


மலபேதம் , different kinds of faeces .. 


மலத்தைத் தள்ளிச்சி , கற்றாழை , aloes . 


root of a small 


மலபேதினி, கடுகுரோகணி , 
" plant - Picrorrhiza kurroa . 


கடுக்காய் , Indian 


மலத்தை யறுப்போன் , 
gall nut .. 


மலப்பரீட்சை , 


see 


மல சோதனை . 


மல நாசினி , பிரமி . a prostate plant 

Gratiola minicri ; 2. சாதி பத்திரி , mace , 


மலப்பாண்டம் , உடம்பு , human body . 


மலப்பிர விருத்தி , see மலப்போக்கு . 


மலநீக்கஞ் செய்தல் , defecation .. 


மல நீர் , faeces and urine . 


மலப்புழு , மலத்திலுண்டாகும் புழு . worms 

which have their orgin in the faeces accu 
mulated in the bowels . 


மல நீர்க் கசிவு , oozing of faeces and urine ; 

passing of stools. 


மல நீர்க்கட்டு , binding of urine and stools . 


மலநேசிதச்சி , கற்றாழை , aloes . 


மலப்புளி, வழலை , effloresence found on the 

soil of fuller s earth ; 2. 6 மாதத்துப் பிண் 
டத்தை இடித்து அதற்கு முப்பூ சேர்க்க 
உண்டாகும் புளி . by adding the முப்பு , the 
three salts to the 6 months old foetus and 
pounding them together a substance like 
tamarind is obtained . 


மலந் தள்ளல் , ( முசுட்டை மலத்தை இளக் 
கும் ) . 


3574 


மலமேகம் 


மலயவிரேதம் 


மலப்பெருக்கு , diarrhoea . 


மலப்பை , மலவாசயம் , large intestine and 

rectum . 


மலம் , அழுக்கு , filth ; 2. இரத்தம், blood ; 

3. ஊன் , serum ; 4. எலும்பின் மூளை , 
marrow ; 5. மூத்திரம் , urine ; 6. காதுக் 
குறும்பி , ear wax ; 7. கோழை , phlegm ; 
8 , வியர்வை , sweat ; 

9 .. கண் பீளை , eye 
dirt ; 10. கற்பூரம் . camphor ; 

camphor ; 11 : தாது . 
semen ; 12. நகம் , nail ; இவை பொதுவாக 
உடம்பினின்று கழலும் கழிவுப் பொருள் 
கள் , excretions of the body in general ; 
13. பந்தம் , bondage ; 14. வண்டல் , drag ; 
sediment . 


மலப்போக்கு , motions . 


மலமடைப்பு . See மலச்சிக்கல் . 


மலமறிப்பு , மலபந்தம் , constipation . 


மலமறுக்கல் , ( மலம் + அறுக்கல் ) ; மலபந் 
தம் நீக்கல் , passing motion ; 2. ( மலம் + 
மறுக்கல் ) ; மலபந்தம் , constipation . 


மலம் , உடலினின்று வெளித் தள்ளப்பட 

வேண்டிய கழிவுப் பொருள்களாக அழிந்து 
விடும் அணுக்கள் . the bodily excretions 
and secrections liable to be ejected from 
the system . There atom products are 
finally destroyed ; they are the metabolic 
wastes that should be eliminated or got 
rid off ( from the body ) . 


மலமஞ்சத்தி . 


மலமா திப்பூடு , வழுதலை , which see . 


பலமார்க்கம் , excretions from anus , urethera , 

eyes , ears , mouth and skin { sweat ) , 


மலம் தள்ளல் , மலங்கழித்தல் , alvine ; dis 
charge . see மலக்கழிவு . 


மலமார்க்கம் , passage of faeces . 


மலம்பருத்தி , see மலையம்பருத்தி . 


மலமிகு தல் , see மலப்பெருக்கு . 


மலம்புங்கு , See மலைப்புங்கு . 


மலமிளகல் , to lax in the bowels . 


மலம் புரு , கார்போகவரிசி , seeds - Psoralea 

corylifolia . 


மலம்புளி, See மலைப்புளி . 


மலமிளக்கி , மலத்தை யிளக்கச்செய்து ஒரு 

முறை வெளிப்படுத்து மருந்து , Aperient ; 
substances which slightly increase the 
action of the bowels chiefly by stimulating 
the muscular coat as honey . tamarind , figs , 
prune , sulphur , magnesia castor oil etc. 


மலம் போக்கி . 

மலத்தை 

இளக்கச்செய்து 
வௌப்படுத்து மருந்து laxative ; 
பேதியை யுண்டாக்கு மருந்து , purgative , 


மலமிறுகல் , மலக்கட்டு , binding of bowels to 

be costive . 


மலர்வழுத்திறங்கல் , passing of faeces due 

to slippery condition caused by paraffin and 
such other substances. 


மலயசம் , 


மலமூத்திரக் கிருமம் , the regulation of pas 

sing faeces and urine including their quan 
tity , quality etc. 


சந்தனம் , sandal . 


பலயசுகம் , 


மலமூத்திர நிரோ தனம் , மல மூத்திரத்தை 

அடக்கல் , abstaining or restraining the 
passing of faeces and urine . 


மலயத் துருமம் , சந்தன மரம் , sandal wood 

tree --Pterocarpus santalinus ( Red Sanders ) . 


மலய முனி , அகத்தியர் , the Siddha named 

Agasthiyar .. 


மலமூத்திரம் , மலமும் மூத்திரமும் , excreta 

and urine ., 


மலயம் , சந்தனம் ,, sandal; 2 . பொதிகை 

மலை , Pothigai hills in Tinnevelly Dt , the 
abode of Agastya . 


மலமூத்திராதி , மலமூத்திர முதலியவை, 
excreta urine and other things . 


மலமேகம் , ஓர் மேகம் , a disease . 


மலய விரேதம் , திப்பிலி , long peper --Piper 

longum . 


3575 


மலர்த்தேன் 


மலாகா கெந்தம் 


மலயாசலம் , பொதிகை , 


Mount Pothigai . 


மலர்ந்த பூ , விரிந்த பூ , full blown flower . 


மலர்வலாம் , 


மலயோத் பலம் , சந்தனம் , sandal wood ; 2 . 

குளிர்ந்த சலம் , cold water , 


சலாசத்து , silajit : 


மலவறட்சி , வறட்சியினால் மலம் தடைபடல், 
costive . 


மலர சுனையாள் , கருந்துளசி , black basil 

Ocimum sanctum ( black ) . 


மலரண்ணரியா , சிவப்பு நெல் , red 


paddy .. 


மலவாகி , கடைக் குடல் , last part of the 

intestines rectum , opening at the anus . 


மலரந்திரம் , பெருங் குடல் , colon . 


மலவாசயம் , மலப்பை , the big intestines 

colon . 


மலா விழித்தல் , பரக்க விழித்தல் , விரிவாய் 

விழித்தல் , opening eyes fully ; wide open 
ing of the eyes . 


மலவாதசன்னி , குழந்தைகட்கு மலபந்தத்தி 

னால் வாயு சேர்ந்து வயிறு நொந்து கைகால் 
நாவு தடித்து பாலுண்ணாது துன்புறுத்தும் 
Gmw , a disease caused by constipation 
marked by pain abdomen etc. 


a kind of 


மலருக்கு நாயகம் , கருவண்டு 

black beetle . 


மலருதல் , பூத்தல் , blooming : blossoming . 


மலவாத ரோகம் , மலபந்தத்தினா லேற்படும் 
நோய் , diseases arising from constipation , 
see மலா விருத வாதம் . 


மலரேடு , பூவிதழ் , petal . 


மலரோகிணி , கடுகு ரோகிணி , root of Pic 

rorhiza kurrooa . 


மலவாதை , மலங் கழிக்க வேண்டித் துன்பப் 
படல் , urgency to stool . 


மலவாயில் , மலத்துவாரம் , anus . 


மலர் , பூ . flower ; 2. மலர் , blossom , 3 . 

ஆண்குறி மலர் , glans; penis : 4. மலரென் 
னேவல் , bloom ; 5. மலரல் , expanding ; 
6. முகமலர் ; 

; சந்தோஷத்தைக் குறிக்கு 
முகம் , cheerful appearance . 


மலவாய் மாங்காய் , ஆசனவாயிற் றோன்றும் 
மாங்காயைப் போன்ற கட்டி , a swelling at 
the anus - orifice . 


மலர்க்கா , புட்பவனம் , flower garden . 


மலவிசர்ச்சனம் , 
stool . 


மலங்கழித்தல் to go to 


மலர்க்குழைக் கண்ணன் , சிறுகாடை , quail . 


மலறவம் , பிண்ணாக்கு . oil cake . 


மலர்க் கொன்றை , பூக்கும் கொன்றை மரம் , 
cassia tree yielding flowers . 


மலறிசிவஞ்சம் , பசளை , which see . 


மலர்ச்சி , அலர்ச்சி , blossoming : 


மலற்கு , மலையாமணக்கு . the coral tree 

Jatropha multifida, 


மலர் தல் , விரிதல் , opening ; expanding . 


மலர் தாங்கி , ஓர் வகைக் கொடி , a variety 

of creeping plant. 


மலாகா , பினாங்கு தேசத்தை அடுத்த ஓர் 

ஊர் . the Malaca islands of the 
மலாக்கா , straits settlement were from 

many drugs were imported in ancient days . 


மலர்த்தாள் , மலர்க் காம்பு , flower stalk 

pedicle of a flower . 


மலாகா கட்டை , மலாக்கா சந்தனக்கட்டை 
Malaca sandal wood . 


மலர்த் திரள் , பூங்கொத்து , bunch of flowers . 


பாளையின் பூ . 


மலர்த் தெங்கு , தென்னம் 
flowers of cocoanut palm . 


மலாகா கெந்தம் , அபான வாயுவைய் போக் 
கும் மலாக்கா தேசத்திலிருந்து இறக் தமதி 
யாகுமோர் வகைக் கெந்தகம் , a 

a kind of 
sulphur obtained from Malaca capable of 
curing the windy nature of the intestines . 


மலர்த்தேன் , பூந்தேன் , honey from flowers ; 

2. பூந்தாது , anther or pollen of flowers . 


3576 


மலாரு 


மலாகா சந்தனம் , மலாயா தேசத்தினின்று 
வரும் ஓர் வகைச் சந்தனத் தூள் , sandal 
powder obtained from Malaca , 


மலார் , இளங்கொம்பு , tender branches used 

as fuel for burning medicines such as 
sulphur etc. 


மலாவகம் , பிண்ணாக்கு , oil cake . 


மலாகா சாம்பிராணி , மலாக்கா தேசத்தி 
னின்று வரும் ஒர்வகைச் சாம்பிராணி , a 
kind of incense Malaca Benzoin — Styrax 
benzoin , 


consti . 


மலாவிருத ரோகம் , 
மலாவிருத வாதம் , 


மலபந்தம் , 
pation . 


மலாகாயேலம் , மலாகா தேசத்து ஏலக்காய் , 
a kind of cardomam from Malaca Ammo 
nium xanthoides . 


மலாறு , மலையாமணக்கு , the coral tree - 

Jatropha multifida , 


மலிக்காரம் , அரிதாரம் , orpiment . 


மலாக்கா சாம்பிராணி , பாற்சாம்பிராணி , 
Malaca Benzoin 


மலிசம் , அரசமரம் , a religious tree -- Ficus 

religiosa .. 


மலனற்று இருத்தல் , 


மலிலாதி , see மருதாளி . 


மலாக்கா நாவல் , Malaca jamoon -- Eugenia 

malaca . 


மலினப்பிரமேகம் , see மயினப்பிரமேகம் . 


மலாசயக் கிருமி , மலக்குடலில் உள்ளே புழு 
த்த பூச்சிகள் , worms in the colon and 
rectum . 


மலினப்பெண் , மலினி , which see 


மலினமுகம் , 
monkey . 

. 


கருங்குரங்கு . black faced 


மலாசயம் , சிறிய குடலின் கீழ்ப்பகுதியாகிய 
பெருங்குடலாகிய மலந்தங்கு குடல் , large 
intestines ; 2. மலப்பை , rectum . 


மலினமுகன் , இறந்தான் , ghost ; 2. வண்டு , 

black beetle ; 3. தீயோன் , cruel man . 


மலாசயம் , உ . ணவின் கழிவுப் பொருள்கள் 
சேர்ந்திருக்கும் குதத்திற்கு 

மேல்பாகத்தி 
லுள்ள குடலின் ஓர் பகுதி --Rectum . 


மலினம் , கருப்பு . black ; 2. இரத்த தாதுவி 

லுண்டாகும் அழுக்கு , impurities in the 
blood ; 3. அழுக்கு , dirt ; 4. சூதகம் ; 
menustrual blood ; 5. கிட்டம் , scoria , 


மலா சித்தியான் , see மதகரி வேம்பு 


மலாசு , சிறுபூளை , which see . 


Allium 


மலினவல்லி , தின்னும் பீர்க்கங்காய் , luffa 
which is edible ridge 

gourd - Luffa 
acutangula . 


மலாஞ்சி , வெள்ளுள்ளி, garlic 
sativum . 


-- 


மலாடு , மலைநாடு , mountainous country ; 2 , 

மலையாளம் , Malayalam , 


மலினி, மாதவிடாய்ப் பெண் , a woman in 

menses .. 


மலா தாகம் , the receptacle of impure matter . 


மலீமசம் , அழுக்கு . dirt ; filth ; 2 , அசுத்தம் , 

uncleanliness ; 3 , இரும்பு , iron . 


மலா தூங்கா , வன்னி , which see . 


மலாந்திரம் , மலந்தங்குங் குடல் , See மலா 
சயம் . 


மலுங்குமார் , மக்காதேசத்து மகமதியர்கள் , 

Muslims of Mecca ; 2. சிறிய தேசத்தவர் 
கள் , Syrians . 


மலேரியக் கிருமி , malarial parasite . 


மலாமட்டி , பேரிலுப்பை , a big variety of 
இலுப்பை , which see . 


மலாயனம் . 


மலை , மலைத்தொடர் , mountain range ; 
முடியண்டம் , skull ; 3. பாறை , rock ; 4 . 
மண்ணுங் கல்லுங் கலந்து திரண்ட ஓர் 
முட்டு , a heap of mud and stone . 


மலாரு , See மலாறு . 


3577 


மலைக்காய்ச்சல் 


LD 2 க்கொய்யா 


மலை ஊவை , ஓர் வகைப் பழம் , a kind of 

fruit . 


kind of 


மலைக்கால் 

முடவாட்டுக்கல் , 
mineral stone . 


மலைக் காவகி , பெருங் காக்கோளி , 
(( not identified .) 


a plant 


மலை கலக்கி , ஓர் பூண்டு , கட்டி உடைய 
அறுத்துப் பூசும் ஓர் மூலிகை , a herb . Its 
paste when smeared will burst the abscess 

Adianthum caudatum see மயிற் 
கொண்டை , 


மலைக் காளான் , பெருங் காளான் , 
room which is large . 


a mush 


மலைகாய் , 


see அணடக்கல் . 


மலைக்காசினி , 


மலைக்கஞ்சா, ஒர் கொடிய நஞ்சு , a virulent 

poisonous plant . 


மலைக்கிட்டம் . எரிமலையினின்று வெளிவரும் 
உருக்தக் கிட்டம் . Lava . 


மலைக்கடுகு , ஓர் கடுகு , a variety of mustard . 


மலைக் கிரந்தி , blue nail dye - Barberia nelida . 


மலைக்கட்டுக் கொடி , பெருங் கட்டுக் கொடி . 
Smilax pseudo China . 


மலைக் கிரந்தி நாயகம் , Targe pink nail dye 

Barberia mentosa . 


மலைக்கரி , பிடங்கு நாறி , which see . 


balsam 


Balsinoden 


மலைக் கிளுவை , hill 

dron pubescens. 


மலைக்கரு , கட்டுக்கொடி சாத்திர வேதி , a 
kind of mineral obtained in mountains. 


மலக்குக் குறுப்பான் , ஓர் பறவை , 


a bird . 


மலைக் கருணை . sorrow less tree ( அசோகம் ) 

Saraca indicum . 


மலைக் குஞ்சரம் , மருள் , மருகு , which see . 
10 லைக் குடோரி , உருக்கு . steel ,. 


மலைக்கல் , 


a kind of mineral stone . 


மலைக் குருத்தி , 


Indian 


winter 


மலைக்களா , 

carondah . 


green 


hill 


மலைகுருவேர் , 


Abrus preca 


மலைக் குண்டுமணி , mountain 

torius . 


மலைக் களாக்காய் , கபத்திற்காக வுபயோகிக் 
கும் ஓர் புளிப்பான காய் carondah fruit . 


மலைக் குரட்டை- Euonumous dichotomus . 


மலைக்கள்ளி , hill milk hedge - Kalanchoe 
laciniata , 


மலைக் குதண்டம் , see மலைக் கிரந்தி நாயகம் . 


மலைக்கற்றாழை , பெருங்கற்றாழை , big aloe 

Agave vivipera . It has same qualities as 
America aloe . It is otherwise known as 
பிரம்ம ராக்காசி . 


மலைக்குரவன் , சூதபாஷாணம் , 
arsenic . 


a kind of 


மலைக் குருந்தாளி , a plant 


Sida aculata . 


மலைக்கபைச்சி , 


மலைக்குருந் தொல்லி , see மலைக் குறுந்தாளி . 


மலைக்காக்கணத்தி , பெருங் காக்கண ங் 
கொடி , a large variety of twiner - Clitoria 
tenatea . 


மலைக் குருவி . தன்றிமணி , jeweller s bead . 

2. சாத்திர வேதி , which see . 


which 


மலைக் காஞ்சிரம் , வெள்ளை 

நாகை , 
$ ee . 


மலைக் குறிஞ்சா, பெருங் குறிஞ்சி . 
see ; 2. கல் கிளிஞ்சி , red cedar 
rela toona . 


which 
Ced 


hill rose mallow 


மலைக் காட்டுப் பருத்தி , 

Hibiscus cavescens . 


நாயகம் , 


see 


மலைக் கு றுண்டை 
கிரந்தி நாயகம் . 


மலைக் 


மலைக் காத்தான் , நத்தைச் சூரி . 


மலைக் குன்றி மணி வேர் . அதிமதுரம் . liqu • 
மலைக் குன்றி வேர் , 1 orice . 


வேர் } 


மலைக்காய்ச்சல் , மலையிலிருந்துவரும் சுனைத் 

தண்ணீரைக் குடிப்பதினாலேற்படும் ஓர் 
வகை சுரம் , a kind of ſever caused by 
drinking the mountain spring water 
Mountain fever -- Malarial fever . 


மலைக் கொஞ்சி - Cullenia excelsa . 
மலைக் கொய்யா , hill gouva fruit . 


3578 


மலைச்சிறியன் 


மலைத்தாமரை 


wild 


மலைக் கொஞ்சில் , மலைக் கொஞ்சி , 
durian - Cullenia excelsa . 


மலைச்சிறு கொய்யா , தவிட்டுக் கொய்யா , 

hill gooseberry Rhodomyrtus tomentosa . 
a small tree resembling myrtle . 


மலைக் கொன்றை , பெருங் கொன்றை . a 
plant Cassia montenia , 


மனைச்சுக்கான் பழம் 


- 


Broyonia genus . 

. 


மலைக் கொன்னை . மலைக் கொன்றை , which 


see . 


மலைச்சுண்டை , இதுவே சுண்டை . மார்ச்சளி, 
கிருமி நோய் போம் , a wild shrub - Solanum 
pubescens . 


மலைக் கோங்கு , mountain silk cotton tree . 


மலைச் சுருக்காய் , கட்டுக் கொடி , which see . 


மலைக் கோன் , ஓர் கொன்றை , king of moun 
tains Acrocarpus fraxinifolius . 


மலைச்சூலி , பெருஞ்சூலி , a tree which see . 


மலைக்கோன் , 


see 


மலைக்கொன்றை . 


மலைச்செந் தொட்டி , பெருஞ் செந்தொட்டி ; 
பேராமுட்டி - Pavonia odorata . 


மலைக்கோரான் , அசோகு ,, 
indica . 


Saraca 


a tree 


a kind of 


மலைச்செம்பு , தாம்பூரச் சிகை 
mineral . 


மலைசாரி , கிளிஞ்சில் , bi - valve shell . 


சிமிக்கி ; 


சிமிக் 


twiner 


2 . 


மனை சிமிக்கை, மலைச் 

கிப் பூ , which see . 


மலைச்சேவிகம் , பெரு மருந்து , a 

Aristolochia indica . 


மர்லசுரம் , 


மலைச்சோதி , சோதி விருட்சம் , which see . 


மலைக்காய்ச்சல் , 


Sse 


மலை சுமந்த வெண்கொடி , 


மலைச்சோம்பு , see சீமைச் சோம்பு . 


மலைச்சக்கரம் , காலக் கிராமம் , 


மலைத்தளிச் சுயம்பு , பூரம் , subchloride of 

mercury . 


மலைச் சர்க்கரைவள்ளி , பெருவள்ளிக் கொடி , 
a creeper - Ipomoea batatas ; 2. மரவள்ளி , a 
plant - Manihot utilissima .. 


மலை தாங்கி , ஓர் கொடி , a creeper - Sida 
lanceolata ; 2. இதைக் குளிசமாட கல்லை 
சுலபமாய் 

யெலுப்பலாம் ; பங்கம்பாளை 
வட்டத்தி நப்பி ; இரைப்பை வாயு போம் ; 
இதன் வித்து தினையைப் போலிருக்கும் . 


மலைச்சடையன் - Bischofia javanica . 


மலைச்சாரல் , மலைப்பக்கம் , 
mountain . 


the slope of a 


மலை தாங்கி , பங்கம்பாளை -- Aristolochia bra . 

ctata ; 2 , பொன் முசுட்டை , a twiner 
Cissampelos pareira. 


மலைச்சார்பின் பூ நீர் , குறிஞ்சி நிலத்துப் பூ 

நீறு , efflorence of fuller s earth of mount 
ainous region , 


மலைத்த கரம்புல் , see காவட்டம் புல் ; வாசனைப் 
புல் , 


மலைச்சார்பு , 
tract .. 


குறிஞ்சி நிலம் , mountainous 


மலைத்தகரை , சீமையகத்தி , ring worm plant 

-Cassia alata . 


மலைச்சி , நச்சுப்புல் , a kind of poisonous grass . 


மலைத்தணக்கு , ஓர் மரம் , bastard cedar 

Hymeno dictyon obovatum- See இலை . மேற் 
காய் ; also - விலாரி , 


மலைச்சிமிக்கி 

Passiflora . 


mountain passion flower --- 


-- 


மபைத்தல் , தடுமாறல் , bewilderment . 


மலைச்சிலை 


- 


green carbonate of copper . 


மலைத்தாசி , see மலைச்சக்கரம் , 


மலைச்சிறியன் , ஓர் மலைப்பழம் , stone bikky ; 

2 , Elercarpus munvomi . 


மலைத்தாமரை , ஓர் தாமரை- smilax ovalifolia . 


3579 


மலை நாங்கல் 


மலைப் பறச்சி 


Pav . 


மலைத்தாரிகம் , பெருஞ் செந்தொட்டி 
onia odorata . 


மலை நாதம் , வக்கிராந்த பாஷாணம் , a kind of 

arsenic ; 2. கல்மதம் , rock alum - Bitumen; 
one of the 120 kinds of natural Substances ;; 
3. சாத்திரவேதி , which 

which see ; 

4 , இரசித 
மலை , mountain with silver ore . 


மலைத்தாமை , See மலைத்துடக்கு . 


மிளகு . 


மலத்திருக்கல் , 
nigrum 


pepper 


Piper 


மலை நாரத்தை , கிடார நாரத்தை , mountain 

orange a citron tree Limonia alata . 


- 


மலத்துடக்கு , see கல்மதம் . 


மலை நார் , கல்நார் , storie - fibre- Asbestos . 


மலைத்துத்தி , பெருந்துத்தி , a tree . 


மலை நாவல், clove like black plum 

caryophylla ; 2 , Mesua terrea . 


Euginea 


மலைத் தும்பை , ஓர் வகைத் தும்பை மரம் , a 

kind of flowering tree . 


மலை நெல் , மலையில் விளையும் மட்ட நெல் ; 
பேய்நெல் , mountain paddy . 


தும்மட்டி.-- Circumis 


மலைத்தும்மட்டி , ஓர் 
See முள்வெள்ளரி 


மலை நெல்லி , பெருநெல்லி மரம் , a large 

species of Indian gooseberry tree growing 
in mountains — Emblica officinalis .. 


மலைத்துருச்சி , மாங்கிஷபேதி , which see . 


- 


மலைத்துவரை , காட்டுத் துவரை , a plant ; 
Hill choll -- Cytisus cugam . 


மலை நொச்சி , மலையில் விளையும் நொச்சி 
Vitex negundo . 


மலைத்துவிகம் , பெருநாங்கில் , a tree . 


மலை நோய் , an abnormal condition due to 

breathing of an insufficient amount of 
oxygen or rarefied air found at high eleva 
tions on the mountain . 


மலைத்துளசி , கற்றுளசி , stone basil 

mum genus . 


oci 


மலைத் தூவிதம் , பெருங் கொன்னை , 


which 


see . 


மலைபடு திரவியம் , மலையின்மேல் விளையும் 
பொருள்கள் ; மிளகு , கோஷ்டம் , ஏலம் , 
அதில் , குங்குமம் , the produce of mountains 
- pepper , eagle wood , car < iomum etc. 


cocoanut 


foetid | 


மலைத்தேங்காய் , hill 
sterculia .. 


மலைத்தேவதாரம் , வெள்ளையகில் , which see . : 

மலைப்பகா , பெருமுன்னை , a tree which see . 


மலைத்தேனீ , hill honey bee . 


மலைத்தேன் , மலையில் கட்டுந் தேன் ; கொம்புத் 
தேன் ; இது மருந்துக் குதவும் , honey 
obtained from the bee - hive built on 
mountains . 


மலைப் பச்சை , ஓர்வகை மூலிகை , a kind of 

wild jasmine yielding red flowers ; 2. பச் 
சிலை மரம் , a tree bearing fruits like crange 
and white flowers – Xanthochymces picto 
rius : 3 , குளவி , beetle . 


மலைப்படலம் , வ காரம் , the mystic letter 

Va . 


மலைத்தேன் நாகை 


Sterculia foetida , 


மலைத்தொடக்கு , see மலைத்துடக்கு . 


மலைப் பண்ணைக்கீரை , a kind of greens . 


மலை நஞ்சு, கல்மதம் , which see . 


எருக்கிலை , leaf of Calotropis 


மலைப்பரிதி , 

gigantia . 


hill 


cobra 


மலை நாகன் . 
elaps . 


Opheophagus 


மலைப் பருத்தி , மலையில் விளையும் பருத்திமரம் , 

hill cotton - Cochlospermum gossypium . 


மலை நாடு , வடபொதிகை , North Pothigai . 


மலைப்பறச்சி , கலைச்செம்பு , a superior kind 

of copper . 


மலை நாங்கல் , 


3580 


மலை முசுட்டை 


மலைப்புளிப்பழம் 
மலைப் பாகல் , காட்டுப் பாகல் , wild bitter 
* gourd . 


மலைப்புறா, மலையிலுலாவும் புறா. rock pigeon . 


மலைப் பூசிதம் , மலை யாத்தி . A tree . 


மலைப் பாசி , கற்பாசி , store or rock moss . 


மலைப்பாசி சத்து , கற்பூர சலாசத்து , which 
see . 


மலைப் பூடு , ஓர்வகைப் பூடு , a plant ; 2. மலை 
மூலிகை , mountain herb . 


a kind 


மலைப் பூவரசி , காட்டுப் பூவரசு , a tree ; wild 

portia . 


மனைப் பா தம் , அப்பிரக பாஷாணம் , 
arsenic . 


a tree 


மலைப் பூவிகம் , சேங்கொட்டை , 
Semicarpus anacardium , 


மலைப் பாம் | Boa 


- 


Python . 


மலைப்பாம்பு வெட்டி , see பாம்பு வெட்டி . 


மலைப் பேரீஞ்சு 
Cycas beddomei . 


Cuddapafern patron 


மலைப் பாரிசாதம் , see பவளமல்லிகை . 


மலைமகிழடி , 


மலைப் பாலை , ஓர்வகை மரம் , a kind of tree ; 
இது குடசப்பாலையை ஒத்திருக்கும் . 


மக மஞ்சரளி , மலையரளி , mountain oleander . 


மலைப்பிஞ்சு , கல் , stone . 


மலைமஞ்சாடி , 


-- Brmosia travancorica . 


மலைப்பி பீலிகா , மலையெறும்பு , mountain ant , 


மலைமஞ்சி , see மருள் , 


மலைப்பிரண்டை , see மணிப்பிரண்டை . 


மலைமண் சாடி , see மலை மஞ்சாடி , 


மலைப் பிரமி , பெரும்பிரமி , a plant . 


மலைமதம் , கல்மதம் , which see . 


மலைப் பிராசிதம் , பிராய் மரம் , which see . 


மலைமந்தாரை , காட்டு மந்தாரை , wild butea . 


மலைமந்திகா , சாமந்திப் பூ , which see , 


மலைப் பிறங்கம் , உலோகமணல் , a kind of 
metalic ore obtained in mountains . 


Randia 


மலைப் பீர்க்கு , பாகல் . 


மமை மருக்காரை, hill emetic nut 

caudelleana . 


மலைப் புகையிலை , காட்டுப் புகையிலை , wild 
tobacco ., 


மலையல்லிகை, காட்டு மல்லிகை, wild 

Jasmine , mountain creeper of the species of 
jasmine ; 2. ஓர் மரம் , a tree Milling 
tonia hortensis . 


- 


மலைப்புங்கு , a tree - Gareinia travancoria . 


மலைப் புரசு , காட்டுப்புரசு , wild butea . 


மலைப் புல் , கதிர்ப்புல் , sacred grass . 


மலைமா , புளிமா பைத்தியத்தை போக்கும் 
மலைமா மரம் , hill mango , which is said to 
Cure mania Balsmodendron caudatum . 


மலைப் புளி , 
tamarind . 


மலையில் விளையும் புளி , hill 


மலைமாணிக்கம் , காட்டு வெக்கலி , a plant - 
Anacolosa densiflora . 


மலைமா துகம் , கந்தகம் . sulphur , 


மனப் புளிச்சை , hill hemp bendy - Hibiscus 

furcatus or H. aculeatus ,. it has white 
strong flaxy fibres but very prickly and unfit 
for handling . 


மலைமாமிகம் , 


see அழிஞ்சில் , 


மலைப் புளிப்பழம் , 

Xanthochymus . 


yellow 


mangosteen 


which see , 2 


மலை முசுட்டை , முசுட்டை , 
creeper . 


3581 


மலையமுனி 


மலையாவாரம் 


மலையம்சம் , see மலையரசி , 


மலைமுரிகம் , கல்லூரி , a rare drug ( unidenti 

fied ). 


மலையம்பருத்தி , coral flowered ordura tree 

Sterculia colorata . 


bitter 


மலை முருங்கை , கசப்பு முருங்கை , 
drumstick tree . 


மகாயாசம் , சந்தனம் , sandal wood tree . 


மலை முலைக்கால் , முடவாட்டுக்கால் , 


which 


see . 


மலையரசன் , மிளகு , pepper -- Piper nigrum ; 

2. இமயமலை , Himalayas ; 3 . புலி , tiger . 


மலைமுல்லை , mountain jasmine . 


மலையரசன் நகம் , புலிநகம் , claw s of tiger . 


மலை முழை , மலைக் குகை , cave in the moun 

tain . 


மலையரசி , see மலையரம் . 


மலைமுள்ளங்கி , காட்டு முள்ளங்கி , a plant 

wild or mountain radish - Raphanus sativus . 


LOPUTPANT - Premna tomentosa . 


மலைமுனி , மகிழ மரம் , a tree bearing very 

fragrant flowers ; which see . 


மலையரளி , மஞ்சள் அரளி, a tree olender 

bearing yellow flowers. 


மலையலரி , மஞ்சளலரி , yellow oleander . 


மாக முனிவன் , அகத்தியர் . Saint Agastyar . 


மலையவரை , 


hill bean 


- 


Sophora glauca . 


மலைமுன்னை , பெருமுன்னை ; which see . 


மலையழுவை , tiger . 


மலை மூங்கில் , பெருமூங்கில் , stout and large 

bamboo .. 


மலையன் , ஓர் வகை சாமை , a kind of millet 

Panicum miliare . 


மலைமூலிகை , மலையில் விளையும் மருந்துப் 
பூண்டு , mountain medicinal herbs . 


mountain 


மலையாசலம் , பொதிகை மலை , 
Pothigai the abode of Agasthya . 


மலைமேக சொர்ணக்கல் , இரசாவர்த்தக்கல் , 
a kind of gem ; which see . 


the great 


மலையாசலவாசி , அகத்தியர் , 

Siddha named Agastya , 


மலையகத்தி , ஒர் வகை கசப்பகத்தி , a bitter 

kind sesbania , 


மலையசம் , சந்தனம் , sandal wood ; 2. மலையாடு , 

mountain sheep .. 


மலையாடு , ஓர் வகை யாடு , a kind of moun 

tain sheep - yawk - chamois - Ibex ; 2. moun 
tain goat . four horned antelope .-- Tetra 
ceros quadricornis . 


மலையாட்டுயர் , தாமரையிலை , lotus leaf. 


கிண்று , 


மலையதிசயம் , இரசக் 

கருமூலி 
விளைவு ; கருஞ் செந்தாமரை சடை மரம் ; 
சவ்வாது மரம் ; செம்புரவி ; பொன் மான் ; 
கரும்பசு ; செம்புலி, காமதேனு ; தேவதா 
விருட்சம் ; கொண்டபேரண்ட பட்சி ; பொன் 
பட்சி ; செந்நிறக் கொக்கு ; சிவப்பு காக்கை ; 
பொன் கருடன் ; வெள்ளைக் காக்கை ; 
wonders of mountain . The above men 
tioned things it seems are found. 


மலையாத்தி , மலையில் விளையும் ஆத்தி மரம் . 
a kind of mountain tree Bauhinia mala , 
barica . 


மலையாமணக்கு , ஓர் ஆமணக்கு , a kind of 

castor palant grown in mountains - Jatro 
pha multifida . 


sandal 


மலையத்தி , கல்லத்தி , a kind 

of tree 
Ficus artissima alias F. macrocarpus . 


மலையாரம் , வெண் சந்தனம் , white 

wood tree Santanum album , 


four 


மலையந்திமல்லி , அந்தி மந்தாரை , 

o clock plant - Mirabilis jalappa . 


மலையாவரம் , 
மலையாவரை , 


Cassia tomentosa . 


மலையாவாரம் , 


மலையவாரை , 


மலையமுனி , அகத்திய முனி , saint Agastiya 


which see . 


3582 


மலையில் தொங்குங்கால் 


மலையேலம் 


மகயாவிகம் , மிளகு , pepper - Piper nigrum . 


மலை யில் வைரவன் , பாக்கு , - arecanut . 


மலையாவிரை , a plant 


--- 


Cassia siamea .. 


மலையிற்றொங்குங்கால் , 
மலையினுடமுஷிக்கால் , 
மலையினோங்குங்கால் , 


} 


முடவா ட்டின் 
கால் , which 
see . 


மலையாளக் கருவாப்பட்டை , 
bark of Malabar. 


Cinnamomum 


மலையினுச்சி , மாமிசபேதி , a solvent of flesh . 


மலையாளச் சேப்பங்கிழங்கு , 4- அடி நீளம் 1 . 

அடி அகலமுள்ளதாய் மலையாளத்தில் விளை 
யும் சேப்பங்கிழங்கு , a variety of very long 
and stout colocasia , is grown in Malabar 
Malabar colocasia . 


மலையின் முனிமரம் , அகத்திமரம் , a tree - 

Sesbania grandiflora . 


மிளகு 


மலையின் முனிவன் , 

pepper ; 2 . 
அகத்தியர் , Agastyar ; 3. அத்திமரம் , fig 
tree Ficus glomerata .. 


மலையாளச் சேனைக்கிழங்கு , மலையாளத்தில் 
விளையும் ஒருவகைக் கருணைக்கிழங்கு , Mala 

elephant foot yam --- Amorpho 
p.hallus campanulatus . 


மலையீஞ்சு, 


bar yam 


} 


ஓர்வகை யீச்சமரம் , a species 
of palm whose bark is used 
in distilling liquid . 


மலையீந்து . 


மலையீருள்ளி , பெருவெங்காயம் , big onion - 
| Allium cepa . 


மலையாளத்தாறு , மலையாளத்தில் விளையும் 
ஆறுவகைச் சரக்குகள் : கொச்சி வீரம் ; 
மிளகு ; திப்பிலி ; ஏலம் ; கிராம்பு ; 

சித்த 
ரத்தை , six articles manufactured or grown 
in Malabar ; which see . 


மலையுதி , 


மலையுதயம் , which see . 


மலையூதி , 


மலையாளம் , 


மலையாளத்து மிளகு , pep • 
per 

Malabar 
Piper nigrum . 


grown in 


மலையு தியம் , கதிர்வேம்பு , a tree - Garuga 

pinnata . 


மலையாளி , 


மலையாறு , தாம்பிர புட்பகம் , a kind of plant . 


மலையுருக்கன் , காட்டு வெற்றிலைக் கொடி , 
wild betel 

Piper betel . 


மலையானிகம் , மலைக்காளான் , mountain | மலையூவக்காய் , மலையில் விளையும் அக்ரோ 
mush room . 

ட்டு - Wall nut tree - jovis glans alias 

Juglans regia . 
மடை யிசம் , சந்தனம் , Sandal wood tree 
Pterocarpus santalinus. 

மலையெருக்கு , பாம்பின் விஷத்தைத் தீர்த்து 

உயிரைக் காக்குமோர் மகா மூலி , a plant 
மலையிச்சி , கல்லிச்சி , shining leaved fig lika Calotropis gigantia . Which cures snake 
Ficus retusa . 

bite and saves life . 


| 


மலையிஞ்சி , ginger grown in mountain . 


மலையெலி , mountain rat -- Marmot . 


மலையிரு குணத்தோன் , காய்ச்சற் பாஷா 
sooria , a kind of prepared poison . 


மலையெலுமிச்சை , பெருஎலுமிச்சை ; இதுவே 
கொளுஞ்சி நாரத்தை ; கொடி நாரத்தை 
அல்லது துரிஞ்சி எனப்படும் , a big variety 
of lime grown on the hills - a citron or 
lime variety . 


மலையிரும்பு , உலோக பணல், iron ore . 


மலையிரு வேலி , ஓர்வகைப் புல் , a kind of 

grass grown on hills . 


மலையேந்தி , மலை தாங்கி , which see . 


மலையிலுப்பை , ஓர் மர விசேஷம் , a kind of 

இலுப்பை , which see . 


மலையேலம் , பேரேலம் , நாவறட்சி , சுரம் , நீர்ச் 
சுருக்கு , வறட்சி , அருசி போம் , greater 
cardamom or wild cardamon - Amomum 
subulatum .. 


மலையில் தொங்குங்கால் , See மலையிற்றொங் 
குங்கால் , 


3583 


மலைவுராசம் 


மலலோ பாதை 


மலைராசநாதாளி . 


மலைவெட்டு. சந்தனம், sandal wood tree 
மலைவெட்பு . 

Pterocarpus santalinus . 


மலைருதுவு . 


அன்னபேதி , green vitriol 
Sulphate of iron . 


மலைவெட்புசம் , சந்தனக் களபம் , mixure of 

sandal wood paste . 


மலைராசன் , கரடி , bear . 


மலைவெருகு , காட்டுப் பூனை - Calamomilam . 


மலைருது , 


} 


கல்மதம் , which see . 


மலைவெலி, மலையில் வசிக்கும் எலி , Marmot . 


மலை இரத்தம் , 


மலைவசம்பு . யானை வசம்பு . mountain sweet 
flag - Acorus calamus ; 2. கோஷ்டம் , 
Arabian costus - Costus speciosus ; 3 . 
pepper grown on hills 

Piper 
nigrum . 


மலைவெண்டை , 

( Hill & Bendy ) Hibiscus 
collinus - H eriocarpus . A small tree with 
spreading branches with heart shaped ,, 
smooth leaves pale rose coloured , flower 
with dark puca coloured eye ; flowering 
all through the year . 


மிளகு , 


- 


மலைவட்டை , 

ஆற்றுச் சஞ்சலை , mountain 
Tamana oil tree Hydnocarpus al pina . 


மலைவெற்றிலை , காட்டு வெற்றிலை , See மலை 
புருக்கன் . 


Stro 


மலைவண்ணக் குறிஞ்சா , cone head 
bilanthus sessilis . 


மலைவேங்கை , a 
B. spinosa . 


tree 


Bridelia retusa or 


மலைவள்ளி , மலையில் விளையும் வள்ளிச்செடி ., 

mountain sweet potato - Jatropha mani - 
hot alias Manihot utilissima, 


மலைவேசிகம் , see மலைப்பச்சை , 


மலைவன்வாசி , உடும்பு . guana . 


மலைவேப்பம் , மலை வேம்பு , a kind of margosa 

tree with tripinnata leaf – Persian lilac 
See மலை வேம்பு . 


மலைவன்னி ; ஓர் விஷமரம் , a poisonous tree . 


1 


மலைவாகை , ஓர் வாகை , brush bean - Pithe 

colobium subcoriaceum . 


மலை வேப்பம் வேர்ப்பட்டை , மலை வேம்பின் 
வேர்ப்பட்டை , root bark of மலை வேம்பு . 


மலைவேப்பை , மலைவேம்பு , which see . 


மலைவாச பஞ்சம் , மிளகு , pepper - Pipper 
nigrum ; 2. கோஷ்டம் , a medcinal plant 
Arabian costus - Costus speciosus . 


- 


மலைவாசி , பன்றி , pig ; 2. முட்பன்றி , porcu 
3. pine ; வசுவாசி ,a tree , 


மலைவேம்பின் பிசின் , மலை வேப்ப மரத்தின் 
பிசின் ; இது 

தாதுபுஷ்டி யுண்டாக்கும் , 
gum of மலை வேம்பு ; it is a tonic and 
aphrodisiac - 


மலைவாசிக் கொம்பு , பன்றிக்கொம்பு , canine 
tooth of boar . 


மலைவேம்பு , ஓர்வகை வேப்ப மரம் ; see மலை 
வேப்பம் . 


மலைவாழை , கானல் வாழை , a plantain tree 

growing on mountains, 


Note ( by C. D. ) oil is prepared with the 

juice of its leaves colycinth and other drugs 
and given for sterility of women caused 
especially by Kirumi . It can be used for all 
varieties except Athimaladu . 


மலைவிரரலி , காட்டு வரகு . 


மலைவீரியம் , அன்ன பேதி , green vitriol 

Sulphate of iron . 


மலைவேர்ச்காலி , வெள்ளாடு , goat . 


மலைவு , மயக்கம் , delusion ; 2. மனக்குழப்பம் , 

confusion of mind . 


மலோசிகம் , 


இலவம் பிசின் , the gum of 
silk cotton tree Bombax 
malabaricum . 


மலோடம் , 


மலைவுராசம் , இலிங்க பாஷாணம் , cinnabar 
which is a poison . 


மலோ பாதை 


urging to pass stools . 


3584 


மல்லாந்து போதல் 


மல்லிகை 


- 


மல் , களிப்பிரண்டை , a variety of Vitis quad | மல்லி , கொத்துமல்லி , coriander Coriand 

rangularis ; 2 , முந்திரிப்பழம் , cashew nut rum sativum ;; 2. மல்லிகை, jasmine . 1 
fruit , 

சிற்றாமல்லி ; 2 பேரமல்லி ; 3. கொத்துமல்லி ; 
4. நாகமல்லி are the four varieties of 

malli . 
மல் , வல்லமை , strength ; robustness ; 2 . 
வளமை , fertility ; 3. உப்பு, salt . 

மல்லிகம் , பிரப்பஞ் செடி , Cane; 2. மல்லிகை , 

flower - Arabian jasmine Jasminum 
மல்கலம் , கருப்ப வழுக்கையின் சேர்க்கை 

sambac ; 3. மருளுமத்தை , a kind of dha 

tura Xanthium strumarium . 
யால் உண்டாகும் வேதனை , pain due to 
impurities in the uterus , 

மல்லிகா , see மல்லிகை . 


மல்கல் , பெருகல் , increasing . 


மல்லிகாதி , செம்பரத்தை , a small flowering 

tree Hibiscus rosasinensis . 


மல்காத்தல் , முதுகு கீழ்ப்படும்படி கிடத்தல் , 
lying on one s back . 


மல்லிகா புட்பி , குசபாலை , 

bitter bark and seeds 
antidysenterica . 


a tree with 

Hollarrhena 


மல்கோவா , ஓர் வகை மாம்பழம் ; சுக்கில 
விருத்தியாகும் , a variety of large mango 
fruit . 


a 


மல்லிகா மோதினி , குண்டுமல்லிகை , 
soecies of jasmine bearing multi whoral 
petals . 


மல்தாரம் , அரிதாரம் , 

தாரம் , which see . 


orpiment ; 2. மால் 


மல்லிகை , மல்லிகைப் பூ , Jasmine flower ; 2 , 
மருளூமத்தை , a kind of dhatura , See 
மல்லிகம் . 


மல் துவரை 


Mountain cajanus . 


--- 


. 


மல்புறு , கார்போகவரிசி , the seed of a plant 

- Psoralea corylifolia . 


மல்லகம் , சிறு வாலுளுவை , seed of intellect 

plant --- Cilastrus paniculata . 


மல்லகை , மல்லிகை , jasmine flower . 


மல்லங்கிளுவை , 


7 


- spreading balsam 
Balsmodendron gilea 
densa .. 


மல்லம்கிளுவை , 


மல்லசம் , மிளகு , pepper 


Piper nigrum 


மல்லம் , வல்லமை , strength . 


1. மல்லிகை , Jasminum Sambac or ) . un 

dulatum ., 
2. காட்டு மல்லிகை,( முல்லை ) - Jasminum 

angustifolium . 
3 . பவளமல்லிகை (பவளகால் மல்லிகை ) 

Nyclanthes arbortristis . 
4 , மரமல்லிகை- Millingtonia portensis 

- a tall tree . 
5 . வாடா மல்லிகை , a plant --- amaranth 

Gomphrena globosa . 
6 , இளஞ்சார மல்லிகை, samc as No.7 . 
7. இரங்கூன் மல்லிகை , Rangion Jas 

mine - inisqualis indica . 
8. சீன மல்லிகை , Chirra jasmine Tira 

cheiospermum Jasmi noides . 
9 . சீமை மல்லிகை , இதுவே சிமிக்கிப்பூ 

--- Passiflora bounaportea. 

வன மல்லிகை , Jasminum auriculatum ., 
11. படர் மல்லிகை , Jasminum grandi 

florum .. 
12. பேரா மல்லிகை, Jasminum heyneana . 
13 , கஸ் தாரி மல்லிகை , musk jasmine 

J. pubecens . 
14 . நாக மல்லிகை , downy jasmine ~ J , 

arborescens . 
15. சிறுமல்லிகை , முல்லை , J. angustifolia. 
16. குட மல்லிகை, shining jasmine - J. 

calophyllum . 


மல்லன் , வலியோன் , strong man 


wrestler .. 


10 . 


மல்லாக் கொட்டை , நிலக்கடலை , ground nut 

Arachis hypogaea . 


மல்லாத்தல் , உட்புறத்தை மேலாகப் புரட் 
டல் , turn one to lie on the back , 


மல்லாந்து கிடத்தல் , the attitude of one 

lying on the back - Supine supination ( n ) . 


மல்லாந்து போதல் , இறத்தல் , to die . 


3585 


மவுக தம் 


மழலை 


மல்லைக்கோன் . 


- 


மல்லை நாங்கல் . 


மவுக்கல்லுப்பு , அண்டவுப்பு , a salt extracted 

from the human skull . 


மவுத்தி , செத்தவுடல் ; பிணம் , dead body - 

. 


17. ஊசி மல்லிகை , bushy smooth Jas 

mine - needle jasmine J. auricula 

tion or J. Rigidum , 
18 . கரு மல்லிகை , smooth jasmine -- j . 

Ritchiei . 
19. செப்பு மல்லிகை , Golden jasmine - 

] . humile . 
20. சாதி மல்லிகை , spanish jasmine J. 

grandiflorum . 
21. சிற்றா மல்லிகை . 
22. கொடி மல்லிகை , See படர்மல்லிகை . 
23. செம்மல்லிகை , 
24. கிரி மல்லிகை , Rosebay Hollarr 

hena antidysenterica . 
25. பிச்சி ( மல்லிகை ப்பூ , same as No , 

20. but one petal of the flower is 
tinted pink outside . 


மவுத்திகம் , முத்து , pearl . 
மவுத்திபந்தி , செத்தவிடம் , place wherein 

death ; occured . 


- 


மவுத்தினி, பிரேதம் ; செத்தவுடல் , Corpse 

dead body . 
மவுனக்குறிச்சாரல் , உடம்பிற் குள் கரிருக்கும் 
ஓர் தத்துவம் , a vital powder inside the 
body . 
மவுனக் குடுக்கை , கஞ்சாக் குடுக்கை , pipe 
for smoking Ganja , 


மல்லிகைச் சம்பா , ஓர்வகை வாசனையுள்ள 
நெல் , a kind of smelling paddy . 


the 


மல்லிகைச் செண்பகப்பாலை , ஓர்வகை செண் 
பகப்பாலை , common ceylon laurel - Litsaca 
zeylanica . 


மவுனசித்தன் , சித்தரில் தேறினவன் , 

best of the Siddhar s class . 


மவுனசிலாயுதன் , ஆமை , tortoise . 


மவுனப் பாம்பு , ஓர்வகைப் பாம்பு , a kind of 
snake , 


மல்லிகைப் பூ , See மல்லிகை ; போகமிகவுண் 
டாம் ; உடம்பு சூடு , கோழை , கண் மயக்கம் 
போம் ; மல்லிகைப் பூ வைத்துக்கட்ட பால் 
சுரப்பு குறையும் . if the flowers are applied 
and bandaged to the breast the milk 
secretion is inhibited . 


மவுனம் , மாயையானது அற்று , மனம் தெளி 
வடைந்து அறிவில் கூடும் ஓர் சமாதி நிலை , 
a state of silent contemplation . 


மல்லிகையரிசி , உருளரிசி , தனியா - Corian . 

der seeds of Coriandrum sativum , 


மறவா நினையா மவுனத் திருக்கில் 
பிறவார் இறவார் பினை " 

( ஔவைக்குறள் ) . 


மல்லிதாசி , பல்லி , lizard , 


மவுன விந்து , 


மல்லி பத்திரம் , ஓர்வகைக் காளான் , a kind 
mushroom , 


மவுனவீடு , நஞ்சுக் கொடி , navel cord 

Placental cord . 


மல்லிப் பூ , மல்லிகை , jasmine flower .. 


மல்லியக் கீரை . 


மவுனவுரு , செபம் , chanting - while in prayer . 


மல்லியப் பூ , colloquial for மல்லிகைப்பூ . 


மல்லியரிசி , See மல்லிகையரிசி , 


மல்லுக்கட்டல் , to quarrel . 


மவுனி , ஆமை , tortoise , 2 . மவுனத்தை 
பழகும் அல்லது மவுன 

நிலைகொள்ளும் 
Groof), a sage who is at practice or attains 
that state of silent contemplation in which 
the sense is obsorbed in soul thereby for . 
getting the world and over coming the law 
of Karma . 


மல்லூகம் , புழு , worm . 


மல்லைக் கொடி . 


மழ , இளமையான , young . 


மல்லை , தீப்பூடு , which see . 
மவுகதம் , பொட்டிலுப்பு , salt petre 

sium nitrate . 


Potas 


மழம் ... } இளமை , youth . 


3586 


மழைக் காற்று 


மறப்புறாப் புணர்ச்சி 


மழலைப் பேச்சு , 
of childrer) . 


குதயை வார்த்தை , prathing 


மழைத் தண்ணீர், மழையினின், 

மழையினின்று கிடைத்த 
சலம் , rain water Aqua plurialis . It is 
ambrosiac in its nature ; pleasant and bene . 
ficial to life . It is enlivening , in vigorating , 
anti - pyrotic and anti - hypnotic and conquers 
vertigo . It is most wholesome to the body . 


மழவன் , கட்டிளமையோன் , a young men 
robust in health , 


மழவு , இளமை, youth ; 2. குழந்தை . child ; 
3. புத்திரன் , son , 


மழை நீர் , see 


மழைத் தண்ணீர் . 


மழித்தல் , மொட்டையாக்கல் , removing the 

hair from the head ; making bald . 


மழு . எரியிரும் ... red hot iron . 


மழை மரம் , 

ஆப்பிரிக்காவிற்கு மேற்கே 
யுள்ள ஓர் தீவிலுள்ள அதிசயமான மரம் , 
இது 40 to 48 அடி உயர முள்ளதாயும் இரு 
வில் இம் மரத்தைச் சுற்றி மேகம் கவிந்து 
கொண்டு ஈரம் வேரினின்று கிளை களுக்கேறி 

லைகளின் வழியாய் ஓர் இரவிற்கி 20,000 
ton நீர் வடிவதாகவும் சொல்லப்படுகிறது . 
See , பொருளகராதி a tall tree in west: 
Africa which is surrounded by clouds at 
night Large amount of water is shed from 
its leaves .. 


மழுக்கம் , தோற்றமின்மை , defect in sight . 


மழுக்கல் , மழுக்குதல் , bruising ; cleaning as 

rice. கூர் மழுக்கல் . 


மழுங்கல் , கண்ணொளி குறைதல் . growing 
மழுங்கு தல் , ] dull ineye sight , 2. பொலிவழி 
தல் , losing lustre . 


மழை வண்ணக் குறிஞ்சி, மேக நிறமான 

பூவை யுடைய ஓர் மரம் , a tree that yields 
sky coloured flowers --- Lawsonia spinosa . 


மளிகாரம் , வெண்காரம் , borax . 


மழுப்போல் காய்தல் , நன்றாய்க் கொதிக்க 

வைத்தல் , heating anything to that temper 
rature of a red hot iron 


மளிக்காரம் , அரிதாரம் , yellow orpiment . 


LD முமொட்டை தலை முழுவதிலும் மயிரில் 

QUIT ) , clean shaven - complete baldness . 


மளுங்கு , ஓர் பிராணி , a creature , 


மகள , 


கற்றாழை , aloe . 


மழுவெண்ணெய் , நெருப்பைக் குளிர்விக்கு 

மெண்ணெய் , oil poured in to put out the 
red hot iron ; 2 , சூட்டுக்கோலால் முறித்த 
GT GO 0.007 , rape seed oil and other Oils 
heated with a red hot iron for purposes of 
removing its evil effects , 


மள்ளம் , வல்லமை, strength ; , robustness ; 

2 வலி , force . 


and 


மள்ளர் , பலசாலி , strong 

person . 


powerfu ! 


மழுவேந்துங் கோபன் , சிவனார் வேம்பு , 

Shiva s neem - Indigofera asphalathifolia 
alias Asphalathoides indicus . 


மள்ளல் , 


see 


மள்ளம் . 


மறதி , 


மறப்பு, forgetfulness . 


மழை , குளிர்ச்சி , coolness ; 2 . நீர் , water ; 

3. யேகம் , cloud ; 4. மாரி , rain 


மறத்தல் , மறந்துவிடல் , forgetting . 


மழை காலம் , மாரி காலம் , rainy season . 


மறந்து தூங்கல் , அசதியாய்த் 
deep sleep due to exhaution . 


தூங்கல் , 


மழைக் கண்ணி , ஓர் பறவை , a bird ; 2 . 
ஓயாது கண்ணினின்று நீர் வடியும் ரோகத் 
தையுடைய பெண் 

a woman with always 
water in the eyes 


மறப்பாச்சி , பெண் களுக்கு முலையிலி ரத்த 
வோட்டம் தடைப்பட்டு அதனால் முலை பொ * 
க்காமலிருக்கும் ஓர் நோய் , atrophy of mar : 
mary glands -- 

Mastatrophia . 


மழைக்காலிருட்டு , மழையடுத்த பேரிருள் , 
complete darkness due to collection of dark 
clouds during rainy season , 


மறப்புலி, சிங்கம் , lion . 


மழைக் காற்று , சீந்தல் காற்று , குளிர் காற்று ; 
moist and cold weather , 


மறப்புறாப் புணர்ச்சி , இடைபடாத போகம் , 
intercourse without any interval , 


3587 


மறு 


மறுமணிப்பிள்ளை 


மறமலி , யானை , elephant . 


மறுகல் , நோய்த் திரும்பல் , relapse of a dis 


ease . 


மறமறத்தல் , இரத்தவோட்டம் தடைப் 

படுவதினாலேற்படும் 
மறமறப்பு , 

திமிர் , benumbing sensa 
tion owing to obstruction of the circulation 
of the blood . 


மறு காய்ச்சல் , மறுபடியும் திரும்ப வரும் 
காய்ச்சல் , relapse fever . 


மறுகுதல் , புரளுதல் , to roll in bud . 


மறம் , கொலை , murder; 2 , கோபம் , anger ; 
3. பிணக்கு , disagreement ; 4 , வல்லமை , 
strength . 


மறுகை , நுங்கு , the kernel of a palmyra 

fruit .. 


மறுக்கம் , மனக்கலக்கம் , confusion of mind ; 

2. துன்பம் , distress . 


மறலி , அகில் , eagle wood ; 2. குங்குமப் பூ . 
European Saffron - Crocus sativus ; 3. தக் 
கோலம் , a plant - Eugenia jumbolana ; 4 . 
மயக்கம் , delusion . 


மறுக்காரங் காய் , ஓர்வகைக் காய் , a kind of 

fruit - Gardenia dumetorum . 


மறல் , சாதல் , dying; 2. மயக்கம் , Suspen - 
sion of mind ; 3. மறதி , forgetfulness . 


மறுக்காரை , See மருக்காரை , 


மறவன் , சிலேட்டுமம் , phlegm . 


மறுக்குத்து , ஓர்வகைச் செடி , a kind of plant . 


மறவி , கள் , toddy ; any spirituous liquor ; 

2. மயக்கம் , delusion ; 3. நாவி , aconite ; 
4. பதினி , sweet palmyra juice . 


மறுதண்டமூலி , கருஞ் செம்பை , a shrub 
bearing blue papilionaceous flowers ; which 


see , 


மறாதிக்காய் , சிறு தும்மட்டிக்காய் , a creeper 
which see . 


மறுதலித்தல் , திரும்பவுண்டாதல் , relapse ; 
2. வேறுபடல் , to differ . 


மறி , ஆடு , குதிரை முதலியவற்றின் குட்டி , மறு துடரி . 

the young of a sheep , horse etc ; 2 , மான் , 
deer ; 3. கஸ்தூரி மான் , musk deer ; 4 . மறு துடை , மறுமாங்காய் , See மரிமாங்காய் . 
தடுத்தல் ; obstruct ; 5. ஆட்டுப்பால் , milk 
of sheep ; 6. ஓமம் , seeds Carum copti- மறுபத்தியம் , பிறப்பத்தியம் , the second 
cum ., 

course of diet after talking medicine . 


- 


மறிக்கல் , சுக்கான் கல் , lime stone , 


மறிக்காங்கல் , see மறிக்கல் , 


மறிக் குளம்பு , மான் குளம்பு , loof of deer . 


மறுபாகம் , ஒரு தடவை பக்குவமாகக் காய்ச் 
சியோ அல்லது சமைத்தோ அல்லது தயா 
ரித்தோ இறக்கிய வஸ்துக்களை மறுபடியும் 
ஒருதரம் அடுப்பில் வைத்துப் பாகம் செய் 
வது ; இது விஷத்தை ஒக்கும் ; சுண்டக் 
கறி , heating or boiling the preparations 
that have remained over night after eating . 
This is considered not good for health . 


மறிமலம் , 

bowels .. 


மறிபட்ட மலம் , constiputed 


மறிமாங்காய் , ஓர்வகைப் புளிச்ச மாங்காய் ; 
See மரி மாங்காய் , 


next birth 


மறுபிறப்பு , 
மறுபிறவி , 


} 


மறுசனனம் , 
re - birth . 


மறு , கறுப்பு நிறமும் மறத்தலு முடையதாய் 
நோவில்லாத உயர்ந்த காய்ப்புகளை எழுப் 
பும் ஓர்வகைக் குட்டம் , a skin disease 
marked by black growths on the skin . 


மறுபிறவி , திரும்பவும் தோன்றல் , reproduc 
tion . 


மறு புறகம் , குரங்கு , monkey . 


மறு , பரு , warts ; 2. மச்சம் , moles ; 3 . 

குட்டட ம் , leprosy ; 4. மாசு , stain ; 5 . 
தேமல் , breckle . 


மறு மணிப்பிள்ளை , கீரிப் பிள்ளை , mungoose 

Viverra mungo . 


3588 


மறைத்தல் 


மறைவு மார்க்கம் 


மறு மண்டலீகன் , செய்யான் , a poisonous 
creature . 


மறை நீலி , கொத்த மல்லி , seed of coriander 

Coriandrum sativum , 


மறுமாசி , 


மறைப்பு , இரகசியமான விஷயங்களைச் 

சொல்லாது ஓளித்தல் , concealing secrets ; 
2. தன் உருவத்தை மறைத்துக் கொள்ளல் , 
hiding once one body . 


மறு முள் , அம்மை இறங்குவதற்கு முன் 
ஸ்நானம் செய்விப்பதால் சுரங்காய்ந்து பரு 
மாதிரி முள் முள்ளாக உடம்பு 

முழுவதும் 
புடைத்து ரணங்காணும் ஓர் நோய் ; இத 
னால் சுரமும் மறுமுள் புடைத்து ரணமுங் 
காணும் , vacciniola - Rash of small pox 
Varicola verrucosa . 


see 


மறுமுள் பாய்தல் , வைசூரிக்குப்பின் காணும் 
தோஷ சம்பந்தமான 

பருக்கள் ; அம்மை 
வார்த்த ஒன்பது நாளைக்குள்ளும் இறங்கு 
வதற்கு முன்னும் இளங் குருவாயிருக்கும் 
போதும் தலைக்குத் தண்ணீர் விட மறுமுள் 
காணும் , an early oil bath in small pox causes 
this disease when fever relapses and vesi 
cles appear . 


மறைப்பு மை , உருவத்தைப் பிறர் காணாத 
படி தன்னை மறைத்துக் கொள்வதற்காக 
சித்தர்கள் செய்யும் ஓர் மை , அழிஞ்சில் 
வித்து இதற்குதவும் , வசிய மையும் செய்ய 
லாம் 

கொங்கணர் தண்டகபட்சணி , 
( 100 ) . see மாற்று மை , see உருமாற்று 
மை , a wax like preparation , ungeant made 
by Siddhar s which when applied makes the 
body invisible . Seed of Alangium delapi 
talium is useful to make such preparation . 
See Konganar dhautaga patchini - 100 . 


கரும் 


மறுமுள் ரணம் , ulcers formed by recur 

rence of vesicles . 


மறுமை , மறு பிறப்பு, next birth . 


மறைப்பு வித்தை , தேசிப்பித்தும் 
பூனைக் கண்ணும் பித்தும் குழியானை நாத 
விந்தும் முதற் சீலையில் அரைத்து திரியில் 
ஊட்டி கருவா மணக்கெண்ணெய் அகலி 
லிட்டுச் சூடு காட்டி , கருந்தேசி மண்டை 
யோட்டில் மைவாங்கி மாவிலிங்கச் சிமிழில் 
அடைத்து திலதம் போட முன்னுருவம் 
மறையும் (உரோம - 500 ) , the preparation 
of the ungeant - waxlike preparation is 
given it is said above which is taken from 
Romarishi 500 , This ungeant when applied 
to the forehead , the body becomes invisible . 


மறுமொழி பேசாதாள் , சாயா விருட்சம் . a 
tree which does not cast its shadow . 


மறுவடையால் 

மூடல் , மருந்தை சவளை 
யாக்கித் தோசைப்போல் தட்டிய மற்றொரு 
அடையினால் மூடல் , to cover the medi 
cine with medicinal preparation pressed 
like a round flat rice cake . 


Portu 


மறை மூலி , பசளை . a green herb 

laca qudrifida . 


the 


மறையாதி குழைச்சார் , பசளைச் சார் , 
express juice of பசளை , which see . 


கஸ்தூரி 


மறுவல் , கஸ்தூரி, musk ; 
மிருகம் , musk deer . 


மறையிரு குளத்தோன் , காய்ச்சற் பாஷா 
6007in , a kind of prepared arsenic . 


மறுவி , 


see மறுவல் . 


மறுவித் தேலம் , ஓர் மீன் எண்ணெய் . 

மறையோர் விந்து . வாலை ரசம் , quick sil 
codliver oil . 

ver extracted from cinnabar by a special 

process ., 
மறுவுலைப் பாய்ச்சல் , ஒரு முறை வெந்த 
சாதத்தை மறுபடியும் மறு உலையிலேற்றி 
வேகவைத்து வடித்து சல ரூபமாக்கல் , 

மறைவு , தோன்றாமை , invisibility ; 2. பிறர் 
புனற்பாகம் . which see , to boil the cooked 

கண்ணுக்குத் தெரியாதபடி 

மறைத்துக் 
rice that had been boiled once . After 

OSTOTU S to make oneself invisible to 

others . 
churning, this can be given to those suffer 
ing from fever . 

மறைவு மார்க்கம் , சித்தர்கள் 

தங்களைப் 
மறுருது வாராமை , 

absence of menses after பிறர் காணாதபடி மறைத்துக் கொள்வதற் 
puberty . 

காக வேண்டிய வழிகள் , (உரோம ரிஷி 

500 ) அகஸ்தியர் ( பூரண சூத்திரம் . பரிபூர 
மறை , இரகசியம் , secret . 

ணம் 400 ) ( இராம தேவர் 500 ) ( பிரம்ம முனி 
கருக்கடை , போகர் சனன சாகரம் 557) . The 

methods by which the Siddhar s make them . 
மறைத்தல் , மூடல் . ஒளித்தல் , covering ; selves invisible to others . The reference 
hiding . 

books are given above which see . 


. 


3589 


மனக்காட்சி 


மனங்கொள்ளாமை 


மற்கடம் , குரங்கு , monkey . 


மனக்காய்ச்சல் , மனக் கொதிப்பு , irritation 
by mind . 


மற்கடி , பூனைக்காஞ் சொறி , a plant , cow . 

hage - Tragea cannabina . 


மனக்கிளர்ச்சி , mental emotion . 


மற்கரை, மலடி , 


a barren woman . 


மனக்குரங்கு , மனம் போன 

போக்கின்படி 
செய்யச் சொல்லும் ஓர் தன்மை , a state of 
mind which is not firm but goes in many 
diverse ways . 


மற்சகேந்திர வாயு , மாதவிடாய்ப் பெண்க 
ளுடன் சம்போகம் செய்வதினா லுண்டாகும் 
ஓர்வித வாயு நோய் , a kind of rheumatic 
disease caused by having sexual intercourse 
with menses women . 


மனக்குருடு , அறிவீனம் , foolishness ; 2 . 

புத்தியில்லாமை, ignorance . 


மற்சியம் , மீன் , fish . 


LOGOTÁ O X004 , perturbation of mind . 


- 


மற்புறு , கார்போகவரிசி , babehi seeds 
Psoralea corylifolia ( seeds of ) . 


மனக்குவிவு . மனது ஒருப்படல் , unity of 

mind ; 2. மனதின் ஒருமை , concentration 
or oneness of mind . 


மற்றஞ் செரிச்சான் , உப்பு , common sait . 


மனக்குழப்பம் , மனச்சஞ்சலம் , confusion of 
mind ; 2. ஒருமிப்பின்மை , diversion of 
mind . 


மற்றமாகாள் , மருளூமத்தை , 
dhatura . 


a kind of 


LOGOTÁ mp , craving of mind . 


மற்றோதய மூலி , நிலப்பனை , ground palm . 


மனக்கூர்மை , தேர்ந்தவறிவு , keens intelli 
gence .. 


மனக்கடினம் , mental rigidity . 


மனக் கண் , ஞானக்கண் , eye of wisdom . 


மனக்கொதிப்பு, கோபம் , anger . 


மனக்கயம் , முசுறுப் புல் , a kind of grass . 


மனக்கோணல் , 
mind . 


மனக்கெடுதி , affection of 


மனக்கரு . 

mind , 


மனத்தின் மூலம், the origin of 


மனக்கோளாறு , மனக்கேடு , mental disorder 

Affectus animi . 


மனக்கருவி , 

faculty . 


மனத்தின் சக்தி , intellectual 


மனங்கசிதல் , இரங்கல் , sympathising . 


மனங்கரை தல் , see மனங்கசிதல் . 


மனக்கலக்கம் , மனக்குழப்பம் , agitation ; 

confusion of mind . 


மனங்கனிதல் , maturity of mind . 


மனங்குவிதல் , மனது ஒருமைபடல் , oneness 

of mind Convergence of mind . 


NOTE : -- Amental disorder characterised 

by mental confusion of varying degree 
sometimes so severe as to approach stupor 
-- Amentia . It is also called confusional 
insanity , 


மனங்குழைதல் , agitation of mind . 


மனக்கவலை , மனவிசாரம் , anxiety of mind . 


மனங்குன்றல் , மனம் ஒடுங்கல் , converging 

of mind ; 2. மனத்தளர்ச்சி , dejection of 
mind . 


மனக்களிப்பு , உள்ளில் ஆனந்தங் கொள் 
ளல் , internal joy . 


மனங்கொள்ளல் , விரும்புதல் , desire . 


மனக்காட்சி , மானதக்காட்சி , perception by 
the senses . 


மனங் கொள்ளாமை , மனம் விரும்பாமை , 
undesireful . 


3590 


மன துருக்கம் 


மனப்பிரமை 


மனச்சஞ்சலம் , 

tressed mind . 


மனத்துக்கம் , grief ; dis 


மனத் தோர்மை , 
mind , 


மனதின் ஒருமை , unity of 


மனச்சவம் , tendency or inclination of mind . 


weakness of mind 


mentall 


மனத் தளர்ச்சி , 

langour . 


மனச்சலனம் , unrest of mind . 


மனத் திரிவு , மனவிகாரம் , change of mind . 


மனச்சலிப்பு , depression or dejection of 

mind . 


மனத் துயர் . மனத் துன்பம் , 

affliction of mind ., 


anxiety 


or 


மனச்சாட்சி , மனத்தின் அத்தாட்சி , consci 
ousness . 


மனத் துன்பம் , mental distress- Aerunima . 


மனச் சார்பு , மனப்பற்று . attraction of mind . 


மனத் தெளிவு , composmentis . 


மனச்சிலா , பெருங்கம்பிப் பூடு , a plant which 
see ,. 


மனத் தேற்றம் , மனத் திடம் , strength of 

mind ; firmness of mind . 


மனச்சிலை , காரமும் கசப்பும் கலந்த சுவை ; 

mixture of pungent and bitter taste . 


மனத்தோற்றம் , illusion of mind . 


மன நில , see மனோநிலை . 


மனச்சுத்தம் , மனத்தூய்மை , purity of mind . 


மனநோக்கம் , mental impression . 


மனச் சோர்வு , மனந் தளர்தல் , mental lan 
gour 

exhaustion of mind . 


- 


மனந் தளம்புதல் , மனமசைதல் , restlessness 

of mind . 


மனஞ் சகித்தல் , to be put up with , to 

endure . 


மனந்தளர்தல் , மனச்சோர்வடைதல் , losing 
courage . 


மனஞ் சலிக்கவுண்ணல் , eating to ones own 

disire . 


மற்றொன்றைப் 


மனந் திரும்புதல் , மனம் 
பற்றுதல் , turn of mind 


மனஞ் சலித்தல் , 
mind . 


மனமலுத்தல் , disgust of 


மனம் 


தேர்ச்சியடைதல் . 


மனந் தெளிதல் , 

development of mind . 


மனதடக்கம் பண்ணல் , to control mind . 


மன தழுக்கு , impurity of mind . 


மனப்பற்று , மனத்தின் பற்றுதல் , attraction 

of mind. 


மனதார . 


மனப் பூரணமாக , 


conscientious . 


மனப்பற்றற்ற , இரக்கமில்லாத , cold . 
hearted . 


மனதிலுன்னல் , மனதில் தியானித்தல் , inter 
nal meditation , 


மனப்பாகா , பனைச் சர்க்கரை . sugar of pal 
myra .. 


LOGT SI, mind . It is reckoned to be an organ 

in the body situated in the heart . 


மனப்பான்மை , 


cast of mind , 


மனது சஞ்சனிக்காரன் , ஞானி , Sage - man 
with wisdom . 


மனப்பிணி , மனவியாதி , mental aborration . 


மன துரிமை . 


மனப்பித்து , a mental disease characterised 

by systenatised delusion - Paranoia , 


மனக் 


மனதுருக்கம் , 

mind . 


கசிவு , sympathetic 


of 


மனப் பிரமை , மனமயக்கம் , delusion 

mind ; 2. சித்தப் பிரமை , hallucination . 


3591 


மனம் 


மனிதசுகரண வாதம் 


மனரோகம் , மனவியாதி , mental disease . 


மனப் பிராந்தி . a mental disorder marked 

by stupor immobility and indifference 
Amentia attonita . 


மனலயம் , மனம் லயப்படல் ; See மனோலயம் . 


மனப் பூரணம் . மனப் பூர்த்தி , fullness of 

mind ; 2. பிராணாயாமம் , which see . 


மனலீயம் , மிளகுத் தக்காளி , fruit of Solanum 
nigrum .. 


மனப் பேய் , மதிமயக்கு , hallucination . 


மனவமைதி 


- 


Composure of mind , 


நினைவு 


மனப் பைத்தியம் , 

mental aberration . 


தடுமாற்றம் , 


மனவிகாரம் , மனப்பிராந்தி , a mental disorder 

attendented by great excitement and cont 
inuous haltucinations -- Amentia agitata ; 
intellectual aberration . 


மனப் பொறி , பிராணாயாமம் , which see . 


LOGOT U GLISS . willful way of mind . 


மனவியல்பு , மனத்தின் தன்மை , 
mind . 


cast of 


மனமகிழ்ச்சி . complacence , 


மனமட வாஞ்சை , சாரைப் 


பாம்பு , which 


மனவு , சங்கு , conch ; 2. இரத்தினம் , gem . 


see . 


மனமயக்கி , 


see திகைப்பூடு , 


மனவுறுதி , மனத்திடம் , determination ; firm 

ness of mind . 


மனமாதகி , மலை , mountain . 


மனவுழைப்பு , 


from 


மனமார , see மன தார , willingness 

bottom of the heart . 


மனவெழுச்சி , மனப்புள காங்கிதம் , mental 
emotion ; 2. ஊக்கம் , perseverence . 


மனமாற , மன தாற , from the bottom of the 

heart . 


மனவெறுப்பு , மனக்கசப்பு , vexation of mind ; 

alienation of mind . 


மனமாறச் செய்தல் 


- 


to do conscientiously. 


மனமுடைதல் , 
hearted , 


மனங்கெடுதல் , broken 


மனமுரண்டு , stubbornness of mind . 


மனவேகி , ஓர் வித இரசகுளிகை ; விவரத்திற் 
குக் கருவூரார் குருநூலைப் பார்க்கவும் , con 
solidated mercury ball . See Karurar guru 
nool , 


மனவே தி , சாராயம் , arrack . 


மனமுருகி , ஓரு செடி , a plant . 
மனமுரைத்தல் , dictation of mind . 
மன முறிவு , மன வெறுப்பு , vexation 
mind . 


of 


மனவொடுக்கம் 


concentration 


of mind . 


மனவொருமை 


oneness of mind . 


மனமுறுகல் , see மனதுறுகல் . 


மனனம் , சிந்தித்தல் , meditation . 


மனாகுலம் , மனத்துன்பம் , distress of mind . 


மனம் , மனமானது எப்பொழுதும் ஒன் 

றையே நாடி நிற்கும் ; அசைவற்று நிற்கும் 
சுபாவம் அதற்கு கிடையவே கிடையாது . 
ஆகவே மன தளவை நிறுத்தல் வல்லோர் 
கடமை , mind ; it is always vacillating ; it 
is the seat of consciousness thought ,, 
volition and feeling ; soul opposed to body.. 


மனிதக்கணச் சிகிச்சை , உலோக பாஷாணங் 
களல்லாது மூலிகை முதலியவைகளைக் 
கொண்டு செய்யும் வைத்தியம் , treatment 
of diseases with vegetable drugs only . 


மனம் , இந்துப்பு , rock salt ; 2. சிந்தை , mind ; 

3. வாசி , which sPe ; 4. ஆகாய சம்பந்த 
மாய் சூட்சமமான இந்திரியம் ; இது அப்பு , 
தேயு , வாயு இம்மூன்றும் கூடியது , an unseen 
organ belonging to et her element It is 
said to be composed of water , fire and 
wind elements . 


மனிதசுபாவம் 


human nature . 


மனிதசுகரண வாதம் , 


3592 


மனோக்கியம் 


மனோதயக்கரஞ்சன் 


மனிததத்துவம் , ஆண்தன்மை , manly power . 


human 


urine ., 


It 


is 


மனித மூத்திரம் 

strong antitoxil . 


மனிதமூலி , see மனோசிலை . 


மனித வைத்தியம் , see மானுட வைத்தியம் , 
See மனிதக் கணச்சிகிச்சை 


மனிலாப்பயறு , வேர்க்கடலை , ground nut ; 

fruit of Arachis hypogaea . 


மனோசக்தி , மனோவல்லமை , power of mind . 
மனோசக்திபீடம் , கும்பகம் , retention of vital 

air inhalation and exhalation being the 1st 
and 2nd stages - retention of breath 2nd 

stages of breathing . 
மனோசங்கற்பம் , மனக்கருத்து , inlention . 
மனோசஞ்சலம் , துக்கம் , grief ; distress . 
மனோசலம் , விவேகம் , intellect . 
மனோசலனப் பைத்தியம் , மனோ விகாரத்தி 
னால் ஏற்படும் பைத்தியம் , emotional or 
impulsive insanity - Affective insanity . 

. 
மனோசலனம் , மனவசைவு , vasilation of mind ; 

2. மனோவிகாரம் , changes of mind ; several 
aspects of mind . 
மனோசாஞ்சல்லியம் , மனோசலனம் , which see . 
மனோசாட்சி , மனச்சாட்சி , conscience . 


மனுசை , பெண் , female. 


மனுடன் , ஆத்துமா , soul ; 2. மனிதன் , man . 


மனுப்பா.ை வேர் 


root of மனுப்பாலை . 


மனைக்கிடங்கு , பூனைக்காலி , a twining plant , 

cowitch , cowhage - Mucuna pruriens . 


மனைக்கோள் , பல்லி , lizard . 


மனோசாந்தம் , 


மபைச்சிலை , see மனச்சிலை . 


} 


peace of mind . 


மனோசாந்தி , 


மனைத்தேன் , வீட்டில் கட்டுந்தேன் , honey 
obtained from bee - hives built in the house 

building . 


விளைவு 
ஒன்று ; 


மனோசிலம் , 

பாஷாணம் 32 - ல் 

இது அரிதாரம் 
மனோசிலை , அகப்படும் பூமிக்குக் கீழே 
தோண்ட மனோசிலை கிடைக்கும் , one of the 
32 kinds of native arsenic - Red orpiment ; 
2. சிவந்த பரிதாரம் , red arsenic - Arseni . 
cum bisulphure ( impure bisulphuret of 
arsenic ) ; 3 , மடலரிதாரம், realgar . 


மனைப்படு விரட்டி , see வீட்டு விரட்டி . 


மனைப்புறா, வீட்டில் வளர்க்கும்புறா, pigeons 
reared in houses . 


மனைமரம் , தேற்றாமரம் , clearing nut shrub --- 

Strychnos potatorum . 


மனோசிலை, red orpiment ; it is of four kinds : 
1. மனோசிலை . 

2. சியாமாங்கி . 
3. கரவீரம் . 

4 , துவிகண்டம் . 


மனையம் , செந்தினை , red millet . 


மனையாள் முறைமசக்கி , 


( In Ayurveda ) it is purified by being 
rubbed with the juice of lime or ginger . 
it is used internally in fever , skin diseases , 
cough , asthma etc. , and externally in skin 
diseases . Realgar mixed with ashes of 
நாயருவி , { Achyranthes aspera ) is used 
externally for leucoderma . 


மனோகதம் , எண்ணம் , thought . 


மனோகரக்கல் , சூடானைக்கல் , a kind of min 

eral stone ; one of the 120 natural substance , 


மனோசிலை மாத்திரை, pill 
orpiment . 


made of red 


மனோகரம் , அழகு , beauty ; 2. சந்தோஷம் . 

delight ; 3. குளிரி , peacock feather fan . 


மனோசிலையை மார்க்கமாக்கி , கருங்கொடி , a 
twiner which see . 


மனோகாரமூலி , கற்பூரவல்லி , a pot herb ;; 

thick leaved lavender Anisochilus 
carnosus . 


மனோசிலையை மெழுகாக்கி , கிளிமூக்கு ; பரு 
த்தி , cotton - Gossypium arboreum . 


மனோக்கியம் , காய்ப்பாகல் , a bitter gourd ; 
2. அழகு , beauty . 


மனோதயக் கரஞ்சன் , சிறுமுன்னை , which 
see , 


3593 


மனோமாசி 


மனோவெறி 


மனோமாயம் . 


மனோதய ஞானத்தி , கழுதைத் தும்பை , a 
plant Borago indica alias Trichodesma 
indicum . 


மனோயஞ்சம் , முட்பலாசு , which see . 


மனோதயப்பால் , எருக்கம்பால் , milky exuda 
tion of calotropis gigantea. 

மனோரஞ்சித் தைலம் , cardial balm . 
மனோதயம் , சிலந்தி , Spider ; 2 , எருக்கு , 

மனோரஞ்சிதம் , மனம் பிரியம் . delightness of 

mind ; 2. ஓர்வகைப்பூ , a flower - Tail . 
calotropis gigantea . 

grape creeper ; 3. குணரஞ்சிதம் , cupicls 

plant - Artabortys odoratissima . 
மனோதயவான் , யோகி , yogi . 

மனோரஞ்சிவி , 
மனோதாரி, கிட்டிக் கிழங்கு , a root tuber of 
acalypha . 

மனோரதம் , முட்டைக் கோசு , cabbage - 

Brassica oleracea capitata . 
மனோதுக்கம் , மனத்துக்கம் , mental grief. 

மனோராச்சியம் , வீணெண்ணம் , useless 
மனோதைரியம் , மனத்திடன் , resoluteness 

thoughts - building castles in the air . 
of mind . 

மனோலயம் , மனவொடுக்கம் , extrication of 

thought and will , 
மனோநிலை , state of mind or stability of 
mind . 

மனோலோபம் , மனவிடுக்கம் , narrow minded 

ness . 
மனோபலம் , state or strength of mind to 

மனோவகநாடி , 

the channel of communica 
endure suffering or pain , 

tion of Jiva ( soul ) with the sensorium at the 

base of the brain . 
மனோபவம் , மனத்திலுதித்தது , intention . 

மனோவன்மை , மனதின் வல்லமை , strength 
மனோபாவம் , state or condition of mind .. 

or power of mind -- Will power . 

மனோவாக்கு , thought and speech . 
மனோபூசை , உட்பூசை; மானதபூசை , inter 
nal meditation , 

மனோவாக்குக் கெட்டாத , not be reached by 

thought or speech i - e , incomprehensible 

and ineffable. 
மனோமகுட தூபம் , பளிங்கு , சாம்பிராணி , 

சந்தனத்தூள் , மட்டிப்பால் , ஓமப்பொட்டு , மனோவசி , மனதினாலேயே குணப்படுத்தல் , 
வெள்ளைப் பூண்டு , வாய்விளங்கம் , அழ Psychic healing . 
வணை இவைகளைச் 

சமனெடை 
கொண்டு உடம்பு காந்தலுக்குப் புகைபோட மனோவிகாரம் , மனதின் திரிபு : changes of 
சீதளத்தைத் தடுக்கும் ; விஷக்காற்று நோய் mind ; several aspects of mind . 
களையுந் தடுக்கும் , a fumegating powder of 
above mentioned drugs for fever and to 
purify the air to prevent air borne diseases . 

மனோவியாக்கூலம் , grief ; sick of mind . 

மனோவியாதி , Psychosis ; melancholia . 
மனோமயக்கோசம் , See மனோமயம் . 

மனோவியாபாரம் , reaction of mind . 
மனோமயம் , பஞ்ச கோசத் தொன்று . mental 
organs with the faculty of thought operat மனோவிருத்தி , மனதின் வியாபாரம் , reaction 
ing through the person -2 . one of the 

of mind , 
five cases investing the soul . 

மனோவிருத்தி வாதம் , வாதம் நரம்புகளில் 

பிரவேசித்து மனக்கெடுதியை விளைவிக்கும் 
மனோமயம் , exercisc of mental power in the ஓர் வகை வாதநோய் , இது 1 வருஷத்திற்கு 
united action of sensation , perception and 

மேல் அசாத்தியம் , a kind of rheumatism 
reflection . 

affecting the nervous system thereby caus . 
ing mental derangements ,, 


விதை 


மனோமாசி , ஆகாச கருடன் , a creeping plant | மனோவெறி , mild melancholia with sudden 
-- Bryonia epigua .. 

violent action Amentia occulta , 


3594 


மன்மத வேகம் 


மன்கனப்பிடித்தல் 


மனோவேகக்குளிகை, ஓர் இரச ( குளிகை ) , 

மணி , கவுனம்பாய்வதற்காகத் தயாரித்தது , 
( கால் வேகக் குளிகை ) an animated ball of 
consolidated mercury 

which makes its 
possess or walk in the air . 


மன்மதவேதனை , காம வேதனைகள் ; 1. உன் 
மத்தம் , confusion of mind ; 2 . 

2. மதனம் , 
sensual desire ; 3. சம்போகம் , possession ; 
4. சந்தாபம் , great heat ; 5. வசீகரனாம் , 

eagerness of mind . 
மன்மதன் கணை , மாமரம் , mango tree 

Mangifera indica ,, 


- 


மனோவேகம் . மனத்திலுதிக்கும் எண்ணத் 
தின் விரைவு , the velocity of mind . 


யோனிலிங்கம் , 


மன்மதன் வெற்றிக்குடை , 
-Clitoris 


மனோன் மணி , அப்பிரகம் , mica - talc ; 2 . 
மனம் . mind ; 3 . உள்மனம் , inner mind , 
மனம் + உள்மணி , மனோன் மணி . அதாவது 
மனத்தினுள் மணி , மனத்திற்குள்ளே 
யிருக்கும் இரத்தினம் போன்றது , an epithet 
for Sakthi .. 


மன்மதாலயம் , மாமரம் , mango tree ;; 2 . 
ஆலமரம் , 

Banyan tree ; 3. அல்குல் , 
vulva .. 


இந்துப்பு . rock salt 


மனோன்மனித் தாய் , 

( sodium chloride ) . 


மன்யாத்தம்பம் , கோணக் கழுத்து , torli 
collis 2. ஒரு பக்கம் சாய்ந்த கழுத்து , wry 
neck , 


மனோன்மணி புட்பம் , 


மன்றம் , வாசனை , 

வாசனை , fragrance , perfume ; 2 . 
சபை , hall . 


மனோன் மணி நாதம் , அப்பிரகம் , mica . 


மன்றல் , கலியாணம் , marriage 2. வாசனை , 

scent . 


மனோன் மணிமயனம் , தசாண்டத்து மெழு 
கில் சூதம் , கெந்தி , பூரம் , காரம் சாரம் , இவை 
கனின் கன்னத்தைச் சேர்த்து மத்தித்த 
மெழுகு , a waxlike preparation . 


மன்றல் காட்சி , marriage ; celebration . 


மன் , வாதரோகம் ; a disease 


rheumatism . 


மன்று , பூவரசு . portia tree . 


மன்னன் , கோடா சூரி , a kind of arsenic . 


மன்மத கிரகம் , பெண்குறி , the genital of a 

fernale ; 2. கடிதடம் , mons veneris , 


மன்னன் மரம் , அரசமரம் , a religious tree 

Ficus religiosa .. 


மன்மதக் குழம்பு , வீரிய விருத்திக்காகத் 
தேரையர் நூலிற் கூறியுள்ள ஓர் மருந்து , 
an aphrodisiac medicine by Theran . 


மன்னா , 


see துரஞ்சபீன் , Manna , substance 
supplied as food to Israelites ; 2. exuda 
tion of Tamarix gallica . 


மன்னியு , கோபம் , anger ; 2. துக்கம் , distress . 


மன்மத சிந்தாமணி செந்தூரம் , ஆண்குறி 
சிறுத்து அதன் தளர்ச்சி சோர்வு முதலிய 
வைகளும் தீர்ந்து முறுக்கேறிப் பருத்து 
புருஷத் தன்மையுண்டாகும் , a red calcined 
powder capable of revitalising man and him 
potent. 


மன்னியை , பிடரி நரம்பு , nerves running in 

the nape of the neck ; see விசை நரம்பு . 


மன்னின் பிரட்டு . பேரோசனை , one of 120 

kinds of natural bodies described in Tamil 
Siddhar s medical science . 


மன்மதபதாகை , 

கலவிங்ன்போது பெண் 
ணின் யோனிக்குள் ஆணின் சுட்டுவிரலை 
யும் நடுவிரலையும் சேர்த்துப் புகட்டி சுழற் 
றுதல் , turning the two fingers - midfinger 
and fore finger that are introduced into the 
vagina during intercourse . 


மயிலிறகு , 


மன்னுயிராட்சதன் , 
feather . 


peacock s 


மன்மதபாணம் , ஓரி வகை மல்லிகை , a kind 

of jasmine with petals about 2 inches long . 


மன்னுயிர், ஆன்மா, human life ; 2 , சீவன் ; 
soul . 


மன்மதம் , காமம் , passion lasciviousness ,, 
மன்மதவாளி , தண்டு , ஆண் குறி , penis . 


மன்னுயிர்க் காலன் , வெள்ளை பாஷாணம் . 
white arsenie . 


மன்னை , தொண்டை , throat , 
bloated cheeks .. 


2 , கதுப்பு ,. 


மன்மத வீரியம் , விந்து பெருக்கு , excessive 

production of semen . 


1.மன்னைப் பிடித்தல் , choking - to seize by 

throat , 


மன்மத வேகம் ) , காமவிச்சை . sexual desire . 


மர் 


மாகதி 


மாகுட்டம் 


மாகதிசம் , மனோரஞ்சிதப் பூ . flower of மனோ 

ரஞ்சிதம் - Artabortys odoratissima . 


மாகத்தி , தில்லை , a tree which see . 


மா , இடித்த மா , flour ; 2. குதிரை, பன்றி , 

யானை இவற்றின் ஆண் , the male of a 
horse , pig . elephant etc ; 3. அறிவு, intel 
ligence ; 4. மா மரம் , mango tree Mangi 
fera indica ; 5 , நஞ்சுக்கொடி , novel cord ; 
6. வண்டு , beetle ; 7. பசுமஞ்சள் , saffron ; 
8. தேன் , honey ; 9. இளநீர் , the water of 
tender coconut ; 

10. மாம்பழம் , mango 
ripe fruit ; 11. கறுப்பு , blackness; 12 . 
குதிரை , horse ; 13 உலிமை , strength ; 
14. தாய் , mother ; 15. இருபத்தொன்று . 
twentyone ; 16 . 

மரணம் , death ; 17 
வெறுப்பு, disgust ; 18. இடை , middle ; 
19. கரடி bear . 


மாகந்தம் , மாமரம் , mango tree ; 2. பன்னீர் , 

rose water . 


மாகந்தி , நெல்லிமரம் , a tree - Indian goose 

berry ; 2. அமுக்கிறா. a drug - Winter 
cherry of Europe Physalis somnifera . 
Indian variety ris Withania somnifera , 


மாகந்திகம் , 
மாகந்திகா. 


நெல்லி , a tree - Emblica 
officinalis . 


1. காட்டுமா , wild mango -- Mangifera 

syivatica . 
2. புளிமா , sour mango . 
3. தேமா -- Mangifera indica . 
4. மரிமா , Hogplum - Spondias dulcis . 
5 . மரைமா Sonneratia apetala . 

வனமா ; அதாவது சித்திர மூலம் , 
plumbago . 


மாகம் , எருக்கு , a milky shrub -- Calotropis 

gigantea . 


6 . 


மாகயம் , 
மாகரம் , 


} 


கௌரி பாஷாணம் , a kind of 
arsenic.. 


மாஎண்ணெய் 


மாகரனி , கருங்குன்றி , black jeweller s bead 

black variety of Abrus precatorius . 


மாகக்கல் , கானற்கல் , which see . 


மாகசம் , கையாந்தகரை , a plant 
prostata . 

. 


Eclipta 


மாகாணி , ஒருபடி , a measure ; பதினாறில் 
ஒரு பங்கு ; 1/16 வீசம் . 


மாகடம் , செந்நாயுருவி , see மாகட்டகம் . 


மாகா தி மெழுகு , அண்டமுடியினால் செய்யும் 
ஓர் மெழுகு , a wax like preparation pre 
pared out of skull bone . 


மாகடற்பிறந்த கோதை . இலட்சுமி , God 

dess Lakshmi as born out of the ocean 
when it was churned by both Devas and 
Asuras , 


மாகாளி , நாகத்தைச் செந்தூரமாக்கு மோர் 
500G , a twiner capable of reducing zinc 
into red oxide ; 2. களாவிழுது , which 
see ; 3. see மாவலிக்கிழங்கு அல்லது பெரு 
நன்னாரி , 


மாகட்டகம் , செந்நாயுருவி , a red variety of 
நாயுருவி , a plant - Achyranthes aspera . 


பாகணத்தி , நாகணத்தி , which see . 


a twiner 


மாகாளிக் கிழங்கு , பெருநன்னாரி , 

Hemidesmus indicus . 


மாகதப்படி , see இடைப்படி ; 2. 12- பலம் 
கொண்ட அளவு , a measure of 12 palams . 


மாகாளிசரன் , களாவிழுது , மேஷ சிருங்கி 
அல்லது சிறு குறிஞ்.சா , Indian ipecacuanha 

Gymnema sylvestre. 


- 


மாக தமுருகி , மனமுருகி , a plant . 


மாகுக்கி , பெருவயிறு , a big stomach . 


மாகதம் , செங்குளவி , a red - beetle ; 3. சீர 

கம் , cumin ; 3. see ரோம விருட்சம் . 


மாகுஞ்சம் , தேவதாரு . 
tree eagle wood . 


a kind of fragrant 


- 


மாகதி , சீனி , sugar ; 2. திப்பிலி , long pep . 

per -- Piper longum ; 3. முல்லைக்கொடி , a 
kind of jasmine -- Jasminum trichotomum .. 


மாகுட்டம் , பெருங்குட்டம் , leprosy . 


3596 


மாக்களிக்கட்டு 


மாங்காய்ப்பிஞ்சு 


மாகுணத்தி , புளிகறணை , a creeper which { மாக்கனுடையாள் மூலி , 

species of Euphorbia. 


சதுரக்கள்ளி , 


a 


see . 


மாகுதம் , 
மாகுத்தம் , 


பூனைக் காலி , 


see மாகுதி , 


மாக்குசம் , தேன் , honey . 


மாக்குத்தம் , see மாகுத்தம் . 


பாகு தவத்தி , மலையத்தி , which see . 


மாக்கூடம் , பல் , tooth . 


மாகுதி , பூனைக்காலி , a creeper resembling 

cat s paw . cowitch , cowhage -- Mucuna 
pruriens . 


மாக்கூர், 
மாக்கூறு . } 


} starch . 


. 


மாகூதா , பலகறை . 


climber 


மாக்கொடி , பெரிய கொடி , large 
| . like கழற்சி . 


மாகேயம் , 


பவளம் , coral . 


மாகேயி , 
மாகை , 


} 


மாங்கபுட்பம் , மாமரம் , mango tree --- Man 

gifera indica . 


பசு , 


COW . 


மாகையம் , 


பசு முன்னை , which see . 


மாங்கரியான் , குப்பைமேனி , rubbish plant 

-- Acalypha indica . 


மாகோசரி , பேராமல்லி , a species of jas 

mine - jasminum undulatum . 


மாங்கன் , ஓர் மீன் , a kind of fish , 2 . ஓரீரல் , 

a liver . 


மாக்கசங்கு , இந்துப்பு , rock salt . 


மாங்காயிஞ்சி , ginger smelling like mango 

fruit . 


மாக்கடப்பு , indian fantana --Lantana indica . 


மாங்காயீரல் , குண்டிக்காய் , kidney . 


மாக்கடு , சூரத்துக் கடுக்காய் , a kind of gall 

nut imported from Surat , 


mango 


fruit 


மாங்காய் , மாமரத்தின் காய் , 
( unripe ) , 


மாக்க செம்பு , 


மாக்கட்டு , a soft pasty application made of 

flour (of any kind ) for abscess , sore etc. 
see உபநாகங்கட்டு - Cataplasmata . 


மாங்காய் , மாமரத்தின் காய் , சுக்கில நாசம் 
உண்டாம் , விரணம் ஆறாது . 

புண்களில் 
வெடிப்புண்டாகும் , பற் கூச்சமுண்டாம் . 
mango unripe fruit not good for health . 


மாக்கம் , கையாந்தகரை , a plant - Eclipta 
prostata . 


மாக்கரைத்த பேதி , அசீரணத்தினாலேற்படும் 

LDE SCU11, diarrhoea due to indigestion . 
the stools look like flour mixed with water . 


மாங்காய்த் தலை , very small head 

cephalic. 


Micro 


மாக்கல் , குப்பிக்கு மூடும் பல் பக்கல் , a kind 

of stone , a soft stone of greyish blue colour 
used for making small pots and dishes . 
There is a harden variety in Mysore called 
சிலைக்கல் for making idols and images ; 2 . 
உபரசத்தி லொன்று , one of the 120 
natural substances stealite . 


மாங்காய்த் தலையன் , சிறிய தலையையுடைய 

பைத்தியக்காரன் , a person with small 
flatlened skull and prominent ears , he is an 
idiot called also Shah Doulab s mouse on 
account of his resemblance to that creature . 


மாங்காய்ப் பால் , சூதக்குரு செய்ய வுதவும் , 

milky exudation is useful to prepare quint 
essence of mercury . 


. 


மாங்காய்ப்பிசின் , gum of mango tree . 


மாக்களிக்கட்டு , மாவைக் களியாகக் கிண்டி 

சூடாக புண் , கட்டி முதலானவைகளின் 
மேல் 

வைத்துக் கட்டல் , a soft pasty 
external application made by boiling any 
flour as basis with water and applied warm 
to abscess sore etc , poultice application 
--Cataplasmata. 


- 


மாங்காய்ப் பிஞ்சு . tender mango good for 

heaith , it can be used as pickle. 


3597 


மாங்கிஷ வாசகன் 


மாசப் பிரவேசம் 


மாங்காய் வற்றல் , dried pieces of salt 

pickled mango i - e , pieces of mango kept for 
sometime mixed with sufficient quantity of 
common salt . 


மாங்கிரி , உ.லோத்திரட்சம் , bark of a tree 

Simplocos racemosa . 


மாங்கிளுவை - Mango balsam . 


மாங்காரிகை , see மாங்கிளுவை , a tree , 


மாங்குளம்பு , see மான் குளம்பு . 


மாங்காளி , வேளை 


which see . 


மாங்கிஷக்கல் , உ . பரச வகையிலொன்று ; 
one of the mineral stones ; see ஈரக்கல்) 
and ஈரற்கல் . 


மாங்கொட்டை , மாம்பழத்தின் கொட்டை , 

nut of mango ; இதன் பருப்பால் சீதபேதி 
இரத்தாதிசாரம் இரத்தக் கடுப்பு , மூலச்சூடு 
GUILD , its kernel is useful in dysentery, 
passing of bloody stools , pain in the lower 
abdomen etc. 


மாங்கிஷச் சிலை , 
See 
ஈரற்கல் ; ஈரக்கல் . 


மாங்கிஷக் கல் , see 


மாசகணி , ஊதாப்பூ , cuspidate leaved - jungle 

geranium - Ixora nigricans . 


மாசகோளி , தேட்கொடுக்கி , which see . 


மாங்கிஷ சுரம் , குழந்தைகளுக்கு அதிகமாய் 
சுரம் காய்ந் உடல் நடுங்கி இரத்தம் 
வற்றி உடல் வெளுத்து மேல் மூச்சிடும் ஓர் 
நோய் , a children s disease marked by 
fever , shivering anaemia and high breath . 


மாசக்கல் , தவளைக்கல் , which see . 


மாசக்காய் , மாசிக்காய் ; ஓர் மருந்துச் சரக்கு , 

a medicinal drug - oak gall Quercus 
infectoria Q. roleur . 


- 


மாங்கில் தோன் ) 


மாங்கிஷ சூலை , 

மொளி 

முதலான 

அசைவு ஸ்தானங்க 
மாங்கிஷ தோஷம் , ளில் வீங்கி வெடித் 
துப் புலால் நாறும் ஓர் நோய் , a sort of 
rheumatic disease where the joint swells , 
bursts and emits smell as that of rotten 
flesh . 


மாசங்கம் , சூதகம் , menses of woman . 


மாசச் சித்திரம் , வரகு , a millet - Kodo millet 

Paspalum scrobiculatum . 


மாசடி , வால்மிளகு, cubebs . 


மாங்கிஷ தீநீர் , பட்சியினத்தினின்று மயிர் , 
தோல் , மூக்கு , குடல் , கால் , கொழுப்பு முத 
லியவைகளைப் போக்கி உரலில் நைய இடித் 
துத் தண்ணீரில் போட்டு அதன் கூடக் 
கடைச்சரக்குஞ் சேர்த்து வாலையில் வைத்து 
வடிக்கும் திராவகம் ; ( ஆண் தன்மையுண் 
LITID ) water distilled from the flesh of 
birds as mentioned above . It is aphrodi . 
siac and tonic , 


மாசடையான் , வன்னி , suma tree - Prosopis 

Spicigera ; 2. கஞ்சா, narcotic leaves of 
a plant Cannabis sativa used by smokers 
for intoxication , 


மாங்கிஷ நீராக்கி , see மாமிசபேதி . 


மாசத்தி , கருநொச்சி , a dark green , evergreen 

plant found in gardens in hedge row - 
Genderussa vulgaris ; 2. பூநாகம் , earth 
worm ; a small snake in flowers specially of 
fragrant screw pine , 


மாங்கிஷ பட்சணி , மாமிசம் 
one who eats meat .. 


புசிப்போன் , 


Doli 


மாஷத்துவம் , மொச்சை , field bean 

chos labiab typicus . 


மாங்கிஷபேதி , விரணங்களின் துன்மாங்கி 

ஷத்தைக் கரையச் செய்யும் ஓர் மருந்து , a 
mineral capable of dissolving over growth 
of flesh in ulcers ; 2. ஓர் உபரசச்சரக்கு , 
a kind of mineral substance . 


மாசந்தனி , பிரமதண்டு , a ash coloured plant 

- Jamaica yellow thistle ; Mexican poppy - 
Argemona mexicana . The juice of the 
plant is applied for toad s skin . இதன் 
சாறு தவளைச் சொறிக்கு பூசலாம் . 


மாங்கிசம் , மாமிசம் , meat . 


மாங்கிஷம் , see மாங்கிசம் , 


மாச பரணி 


- Teramnus labiatis . 


மாங்கிஷ வாசத்தோன் , 
மாங்கிஷ வாசகன் , 


} 


கஸ்தூரி, musk ; 
2 ,எலும்பு , bone . 


மாசப் பிரவேசம் , மாதவிடாய் , menses . 


3598 


மாஷா 


மாசிக்காய் 


மாசாதம் , கூழ் , pudding : pap . 


மாசயனி, உடம்பிலே சிதைந்த வணுக்களை 
வாங்கி இரத்தத்திலே செலுத்துங் குழல் , 
lymphatics - lymphatic vessels . 


மாசாதி , சைதன்னிய பிரகாச சாதியாகிய 
ஆண்சாதி நான்கு வகையிலொன்று , one 
of four divisions of men . 


மாசயனிக் கிரந்தி , ganglia of the lymphatics . 


மாசரம் , கஞ்சிமேற் படரும் மேல் ஏடு , the thin 

cream like coaling on the surface of the rice 
water . 


மாசாரம் , 


see மாசரம் . 


மாசாலம் , ஓர் மாயவித்தை, a kind of magic . 


மாசலம் , ஓர் நோய் , 

ஓர் நோய் , a disease ; 
crocodile . 


2 , முதலை , 


மாசானப் பருவதம் , இரசித மலை , mountain 

containing silver ore . 


மாசவாருள்ளி , கொட்டைப்பாசி , which see . 


மாசவிடாய் , பெண்களின் மாதவிடாய் ; 
மசவொழுக்கு , 3 menses of woman . 


மாசி , See மாசி பத்திரி ; 

2 .. 

see மாசிக் 
காய் ; 3. மேகம் , cloud ; 4. மலம் , motion ; 
ஓர் வகைக்கண் சீராகம் , a variety of eye 
disease.. 


மாசற்ற , அழுக்கில்லாத , without impuri 
ties ; 2. புடமிட்ட , calcined . 


மாசிகம் , ஓர் மருந்து , a medicine .. 


மாசிகா , அம்பளங்காய் , which see . 


மாசற்ற கதலம் , இரும்பு , iron . 


மாசிகை , பறவை , a bird . 


மாசற்ற காந்தம் , ஞாழல் , which see , 


மாசிக் காயுப்பு , மாசிக்காயினின்று சேகரிக்கு 
முப்பு , tannic acid . 


மாசற்ற சோதி , சூடன் ; கற்பூரம் , Camphor . 


மாசற்ற நீர் , பனிக்குடத்து நீர் , liquor 

amni a discharge in woman just before 
delivery .. 


மாசிக்காய் , மாசக்காய் , இதனால் அக்கரம் 

வெப்பு கணச்சூடு , குழந்தை நோய் போம் , 
oak galls - Quercus infectoria . It cures 
stomatitis , congenital heat , fever etc. 


மாசற்ற பத்திரம் , புன்னை , which see . 


மாசற்ற மலை , நாக மலை , mountain contain 

ing zinc ore . 


மாசற்ற ரூபி , கற்பூரம் , camphor . 


மாசற்ற லிங்கம் , கொண்டகச் சிலை , a kind of 

pure black stone without impurities used 
for making idols as lingam 


NOTE ( by c.D. ) இது உண்மையில் காயல்ல . 
கழலைக் குழவி , ( gall wasp ) குடும்பத்தைச் 
(( Cynipida ) சேர்ந்த சில வகைப் பூச்சிகள் 
முட்டையிடுவதற்காக ஒரு வகை மரத்தைத் 
துளைக்கும் போது காயமுற்ற பகுதியில் 
உள்ளதிசுக்கள் அபரிமித வளர்ச்சி ( Hyper 
trophy ) அடைதலாலும் , பால் வடிந்து 
உறைவதாலும் கழலைகள் போன்ற புது 
வளர்ச்சிகள் தோன்றுகின்றன , முட்டை 
பொரிந்து புழுவாகி , கூட்டுப் புழுவாகி 
பின் பூச்சியாக வளர்ந்ததும் அதைச் சுற்றி 
யுள்ள கழலையில் ஒரு சிறு துளை செய்து 
அது 

வெளியேறிவிடும் . இதனால் தான் 
மாசக் காயில் அநேகமாக சிறு துளை காணப் 
படும் ; துளை விழுந்த காயை விட துளை 
விழாத காய்தான் மருந்து செய்ய சிறத்தது , 
ஏனெனில் அப் புழுக்கள் அந்த கழலையின் 
உ..ள் பாகத்தை தின்று விடுவதால்தான் - 
துளை விழாத கழலையில் முட்டை பொரிந்து 
புழுவாவதில்லை . அது கெட்டியாகவே யிருக் 


மாசற்ற வர்ணத் தூள் , ஏமமணல் . gold ore . 


மாசற்ற வர்ணம் , 


அன்ன பேதி , green 
vitriol - 

sulphate of 
iron . 


மாசற்ற வண்ணம் . 


மாசற்ற வாளம் , சுத்தி செய்த நேர்வாளம் , 

, 
purified croton seed . 


மாஷா , 8 - குன்றி மணி யெடை , a weight of 

8 jeweller s bead . 


கும் , 


3599 


மாஜினம் 


மாச்சல் 


மாஜீன் , See மாஜினம் . 


மாசிக்காய்க் கஷாயம் , மாசிக்காயினின்று 
வடிக்கும் கஷாயம் , decoction of oak gall. 


மாசிக்காய்க் களிம்பு , an ointment prepared 
from oak gali . 


மாசு , அழுக்கு , dirt , filth ; 2. கருமை , black 

ness ; 3. மேகம் , cloud . 


மாசுகட்டி . 


மாசிங்கம் , கலைமான் கொம்பு , horn of stag 

Deer s horn ,, 


மாசுகம் , பீர்க்கு , ribbed gound . 


மாசுகி , மிளகாய் , chilly 


- 


Capsicum annum . 


மாசித்த கன்னி , நாறு கரந்தை ; கொட்டைக் 

கரந்தை , Indian globe thistle -- Sphoeran 
thus indicus .. 


மாசுக்காரம் , see மாசுக்கரம் . 


மாசுணம் , பாம்பு , snake ; 2. பெரும் பாம்பு . 

rock or mountain snake . 


மாசித் தண்ணீர் . மாசி மாதத்துப் பனித் 
தண்ணீர் , 

dew water collected in the 
month of மாசி , February and March ; 2 , 
பனி கலந்த தண்ணீர் , water mixed with 
dew water ., 


நாய்ப்பாகல் , a creeper which 


மாசுணி , 
மாசுதம் , 


see . 


மாசித்தர் யோசம் , பேரோசனை , a kind of 

peculiar stone used by Siddhar s while fiy 
ing in the aerial regions to afford stability ; 
2. ஓர் வகை உபரசச் சரக்கு , a kind of mine 
ral stone described in Tamil Medical 
Science . 


மாசு தீர்தல் , அழுக்கு நீங்கல் : குற்றம் வில 
கல் ; களிம்பு போக்கல் ; மாசுதீர்ந்து சுத்தி 
யாம் , purification . 


மாசுபடர்தல் , கண்ணில் படருமோர் நோய் , 
an eye disease marked by growth of film . 


black 


மாசித் திக்கல் , கருங்கல் , 
stone . 


granite 


மாசுபலம் , see பம்பிளிமாசு . 


மாசிப் பச்சை , 
பச்சை . 


Arternesia 


indica ; வாசப் 


மாசு மங்கையர் , கொட்டைக் கரந்தை , See 
மாசித்தகன்னி . 


மாசிப் பச்சோபிதம் , மர மல்லிகை , a tree jas 

mine which see . 


மாசுமருவற்ற, களங்கமில்லாத , without any 

blemish ,, 


மாசுரசுரம் , அம்மைச் சுரம் , pox fever . 


மாசிப்பத்திரி , ஓர் கசப்புப் பூடு , a 

a bitter 
plant . Indian worm wood -- Arternesia 
indica alias A. absinthium alias A. vulgaris . 
The produce or dried plant is brought 
from Persia ;; contains a bitter azoized 
matter , resinous , bitter green volatile oil , 
salts of potash albumin , fecula , affords to 
medicine an extract ; a tincture , syrup etc. 


மாசூரசுரம் , உடம்பில் குருவை எழுப்பும் ஓர் 

வகைக் கொடுஞ்சுரம் , an eruptive fever of 
virulent type ; eruptions appear all over the 
body . 


மாசெடி, வால்மிளகு , cubebs . 


மாசிப் பத்திரியெண்ணெய் , volatile is com 

phoraceous of repellsive bitterness used as 
vermifuge . 


மாசை , பொன் , gold 


மாசோணி , மாசபரணி , which see . 


மாசிலம் , மனோசிலை , red orpiment - impure 

bisphurate of arsenic . 


மாச்சச்காய் , see மாசிக்காய் . 


வெள்ளைப் 


மாசிவித்தில் தயாங்குஞ் சோதி , 
பாஷாணம் , white arsenic . 


மாச்சத்து , starch . 


மாச்சரேகம் , மிளகாய் நங்கை , a plant . 


மாசிவிளக்கொளி , சிங்கம் ; சிம்பம் , lion . 


மாச்சல் , see மாய்ச்சல் 2 , சாவருத்தம் , 

agony of death ; 3. OTGOOT ID , dying . 


மாஜினம் , majoon ; an opium preparation . 


3600 


மாஞ்சில் 


மாஷா புஷ்டிகா 


மாச்சாதம் , see மாசாதம் . 


மஞ்சசெவிக்கள்ளி , see மான் செவிக்கள்ளி . 


மாச்சி , 

பாம்பு கொல்லி , a plant 

Herb of repentance or grace 
மாச்சிதம் , Common rue -- Ruta grave 

otus- a plant which cures snake bites . 


மாடக்கனி , தேவாங்கு , sloth - a kind of 

animal moving with great slowness on the 
ground -- Mammals of S. America . 


- 


மாடக்கனிவாய் , கருங்குளவி , a black beetle . 


மாச்சிலை , மாக்கல்லு , spanish chalk . 


மாடக் கொள்ளு , see சிறுவிடு கொள்ளு . 


மாச்சிவிடாய் , மாதசூதகம் , woman s menses . 


seed -- Cuminum 


மாடடம் , சீரகம் , cumin 

cyminum .. 


மாச்சுக்கு , மாவைப்போல் நொருங்கும் வெண் 

மையான சுக்கு , dried ginger without fibre 
- { white & soft ). 


மாடத்ததிபதி , காட்டெருமை, wild buffalo - 

Bison . 


மாஞாலம் , மாசாலம் , a kind of magical art ; 

2. பேரூமத்தை , a big variety of dhatura . 


மாடபர்ணி 


Teramus labiatus ,. 


மாஞ்சகத்தி , see மராமரம் , a tree 

lindleyana . 


- Aporosa 


மாடப்புறா, ஓர் வகை வீட்டுப்புறா, a dove 
bred in houses domestic pigeon . 


மாஞ்சத்தி , See மரா மரம் . 


மாடப்புறா கண்ணிறம் , அமுக்கிறா. winter 

cherry - a plant Withain somnifera . 


-- 


மாஞ்சரோகணி , ஓர் காயசித்தி மூலிகை , 
a rejuvenating plant.. 


மாடமுட்டை , கண்பீளை , discharge from the 

eye .. 


மாஞ்சரோகணியம் , 


see மாஞ்சரோகணி , 


மாஞ்சாரை . 


Phaseolus 


மாடம் , உளுந்து , black gram 

mungo ; 2 , வீடு , house . 


grass ; 2 . 


மாடனம் , முட்டைக்கோசு , cabbage - Bras 

sica oleracea capitata . 


. 


மாஞ்சி , பெருங்கோரை, a large species of 

2 சடாமாஞ்சில் , valerian root ; 
Cyperus stoloniferus ; 3. வாசனைப்பண 
டம் , a fragrant substance ; 4. மகிழமரம் , 
Mimusops elengi . 


மாடன் , துருசு . 

copper . 


blue vitriol — sulphate of 


மாஞ்சிடம் , வெண்கூளி , which see . 


மாடன்விற் கொடிச்சி , கற்பூரம் , camphor . 


மாஞ்சி பாத்திரி , அழுகண்ணி , a carniverous 
plant - Drosera indica . 

. 


மாஷகம் , see மாசகம் . 


மாஷபுஷ்டிகா, பெருவிடுகொள் , which see . 


பஞ்சில் பொருத்தம் , இலுப்பை , a tree 
Bassia longifolia . 


மாஷமண் செய்தல் , to lute with black gram 
flour . 


மாஞ்சிரை 


Astitachya longifolia. 


மாஷப்பன்றி , 


மாஞ்சி ரோகணி , கண்புகைச்சலை நீக்கும் ஓர் 

91,600B, a herb useful for eye diseases , It 
removes dimness of sight . 


மாஷம் , உளுந்து , black gram Phaseolus 

mungo ; 2. ஓர்வகை விரணக் கட்டி , an 
abscess . 


மாஞ்சில் , ஓர் மருந்து , a medicine ; 2. சடா 
மாஞ்சில் , Indian spikenered - Valerian root 
--Cyperus stoloniferus ; 3. ஓமம் , ajwon 
seed - Carum ajowan ; 4. மகிழமரம் , a 
flowering tree - Mimusops elengil; the 
flowers are very fragrant ; 5 , கௌரி பாஷா 
ணம் , a kind of arsenic . 


மாஷயவம் , மிளகு சாரணை , a creeper which 


see . 


மாஷாபுஷ்டிகா , பெருவிடுகொள் , which see 


3601 


மாட்டம் 


மாணிக்கம் 


மாடிலாதீதம் , செந்நாய் , which see . 


மாட்டடல் , தீமூட்டல் , to set fire. 


மாடு , பொன் , gold ; 2. மாடு , cattle ; 3 . மாட்டிறைச்சி , மாட்டுக் கறி , Beef - Caro . 
அகன் மணி , a flat gem . 

bubula .. It was not a forbidden food . 

Charaka speaks of it as an article of diet . 
மாடு பிடுங்கி cattle devourer ; 2 , கழுகு , 

It is not good for health . 
common brown vulture . 

மாட்டுக் குளம்பு . பச்சிலைக்கொடி . 

See 

சாகடம் ; 2. cow s hoof .. 
மாடு மீன் , தலையினுச்சியி லிருந்து கொம்பு 
போல் இரண்டு வளர்ந்திருக்கும் காரணத் மாட்டுக் கொட்பு , ஓர் உபரசச்சாக்கு , horns 
தைப்பற்றி இதற்கு இப்பெயர் . ஓர் கடல் 

of cattle .. ( பசுவின் கொம்பு , cow s horn ) 
மீன் இதற்கு பணப் பெட்டி மீன் என்று a kind of natural body , 
ஆங்கிலப் பெயர் , coffer fish with two 
horn like growths on the head . 

It is a sea 

மாட்டுக் கொழுப்பு , மாட்டின் நிணம் , tallow 
fish . 

Adeps juvena .. 
மாடுன்னிப்பாசம் , அணிப்பிள்ளை , squirrel . | மாட்டுச்சாபிகம் , கோரோசி ணை ,, Bezor 

orientale . 
மாடை , பொன் , gold . 

மாட்டுச்சிலும்பன, பெருஞ்சிலும்பன் , a plant . 
மாஷையிடை , உளுந்தொடை , a black 
மாடையிடை , gram weight ,, 

மாட்டுதல் , see மாட்டல் . 


மாட்சா , பேய்த்தும்மட்டி , 
Cucumis colocynthis . 


a creeper 


மாட்டுப்பரங்கி , கலியாணபூசினி , ash pump 
kin . 


மாட்சிகதாது , அயக்கந்தகம் , Iron pyrites . மாட்டுப்பல் , மாட்டின் பல் , tooth of cattle ; 

It is met with in many parts of India . lt 2. அகன்றபல் , broad tooth . 
grows in the river ; Tapi and 

it copes 
with the divine ambrosia in its highly மாட்டுப்பிலாச்சை . 
therapeutic . 

. properties . has been 
used in medicine from a very remote | மாட்டுப்பூசினி, 

ஷ 

ம் நீங்குவதற்காகக் 
period . It occurs in two forms dark 

கொடுக்கும் ஓர் பழம் , a kind of fruit given 

as antidote against poison . 
yellow nodules with golden lustre and in 
silvery radiated crystals called respectively : 

மாட்டுமழு , சூடுபோடல் , branding . 
சொர்ண மாட் சிகம் , and தார் மாட்சிகம் . 
It was originally believed to contain gold 

மாட்டுமுளைக் காளான் , ஓர்வகைக் காளான் , 
and silver respectively ; chemically it is 

a kind of mushroom . 
known as bisulphate of iron . It is purified 
by soaking in ihe solution of rock salt in 

மாணி , ஆண்குறி , penis ; 2 , மருக்கம் , body ; 
the juice of lime . Physicians used to pre 3 இந்துப்பு , rock salt . 
pare medicines mixed with other ingredi 
ents and prescribe them for diseases as மாணிகை, எட்டுப் பலம்கொண்ட நிறை , a 
anaemia , urinary diseases , ascites , anasarca weight of 8 palams .. 
prurigo etc. It is also used as tonic and 
alterative . 

மாணிக்கதீபம் , ஓர் சிறந்த இரத்தினம் , 

very bright ruby or gem . 
மாட் சிகற்பம் , நிமிளை பற்பம் , calcined pyrite . 

மாணிக்க பூடு , பிண்டம் . foetus . 
மாட்சிகம் , பொன்னிமிளை , yellow coloured 
bismuth - iron pyrite . See மாட்சிக தாது ; 

மாணிக்கம் , ஓர்வகை உயர்ந்த சிவப்பு கல் , a 
2 , ஓர்வகை தேன் , a kind of honey secreted , 
by tawny bee s and considered best . 

Ruby ; 2. நவமணியிலொன்று . 
one of the nine gems ; 3. பாம்பு கக்கிய ஓர் 

6560 , a gem supposed to be in the head of 
மாட்டம் , சீரகம் , cumin seed Cuminum cobra ; 

ர் சிலந்தி , carbuncle ; 5 . 
cyminum . 

பேரண்டம் , cranium . 


red gem 


-- 


3602 


மாதத்தீட்டு 


மாதர் பிணி 


மாணிக்கறாலம் , மரகதம் , a green gem - 

emerald . 


மாத நம் , இலவங்கம் , clove . 


மாத நாலி , ஏலரிசி , cardamon seed . 


மாணிக்குறி , ஆண்குறி , the male organ 
Penis . 


மாதப் பிரவிடை , See 


மாத சூதகம் . 


மாணிச்சாறு , 
leaf ,, 


இலைச்சாறு , juice from the 


மாதப் புறா , ஓர் வகை நீர்ப் பறவை , a kind 
of aquatic bird - Onocrotalus . 

It is a 
migration bird which remains here during 
winter , 


மானிபந்தம் , 


உப்பு , salt . 


மாணிமந்தம் , 


மாதப் பெருக்கு , see மாத தூரம் . 


மாத முழுக்கு , see 


மாதவிடாய் . 


மாணிமலைப்படை , கட்டுக் காடை , a bird -- 
glide . 


மாணீர்ச்சாறு , இலைத்தண்ணீர் , juice of leaf . 


மாதம் , மாசம் , month ; 2. கடைதல் , churn - 
ing : 3. கிராம்பு , clove ; 4. கொல்லல் , kil - 
ting ; 5. உபாதை , suffering: 


மாண்டவர் , ( பரிபாஷை ) தேங்காய் , cocoa 
nut . 


மா தரம் , எலுமிச்சம் பழம் , lime fruit . 


மாதரழகி , 

Sanctum . 


பெருந்துளசி , 


large ocimum 


மாண்டார் , இறந்தோர் , the dead . 


மாண்டு போதல் , இறத்தல் , to die , தீர்தல் , 
destroyed ( in alchemy ) இறத்தல் . 


மாதரிச்சை , பெண்கள் மேலுண்டாகும் விருப் 
பம் , sexual desire in females . 


மாதகந்தாம் , பருத்தி , cotton . 


மாதரிடு மருந்து , பெண்கள் புருஷர்களைத் 
தம்வசமாக்கி , தம்மிஷ்டப்படி நடக்கச் செய் 
யும்படிக்கு வெற்றிலை , திண்பண்டம் இவை 
களில் சேர்த்துக் கொடுக்கும் ஓர் மருந்து , 
See இடுமருந்து .. 


மா தங்கசிந்து , யானைக்காஞ் சொறி , which 


see , 


மாதரிடு விஷம் , மாதரிடு மருந்து , 
See 


which 


மாதங்கி , கலைச் செம்பு ; கற் செம்பு , which 


see . 


மாதருடமவுனாதி 


அபினி , Opium . 


மாதசிக சுரம் , 


மாதருதாக்கட்டி , கருப்பாயாசக் கட்டி abscess 

in the uterus . 


மாதசுரம் , மாதத்திற்கொருமுறை வருங்காய்ச் 
சல் , a fever coming orice in a month ; 2. பில்ற 
க்காய்ச்சல் , ஒவ்வொரு பிறைக்கும் வரும் 
சுரம் , i . e , periodical fever coming every 
month . 


மாதர் , 


பெண்கள் , women . 


மாதர் காய் , தேங்காய் , Cocoanut . 


மாதசுரூபி , கருவண்டு , black beetle . 


மாதர் காய்ச்சல் , காமக் காய்ச்சல் , fever due 
to passion . 


மாதசுரூபிதம் , எலி , rat . 


மாதர் குணச்சீலம் , கெந்தகம் , sulphur . 


மாதசூதகம் , மாத தூரம் , woman s menses , 


மாதர் குலம் , மாதர் வம்சம் , class of women . 


மாததூரம் , மகளிர் சூதகம் , woman s monthly 


முலைப்பால் , 


huraan 


மாதர் பால் , 

milk , 


breast 


course . 


மாதர் பிணி , பெண் வியாதி , venereal dis . 


மாதத்தீட்டு , see மாதசூதகம் . 


ease . 


3603 


மாதவி 


மாதளை 


மாதர் போகம் , 


பெண் போகம் , intercourse , 


மாதவி , வசந்த மலலிகை , jasmine . 


மாதவிகை, வசந்த மல்லிகைக் கொடி , the 
jasmine grown in spring season - Gaertnera 


மாதர் மணத்தை முறிந்தோட்டி , 
மாதர் தோஷம் , morbid condition caused 

specially in children by woman when she is 
in vitiated condition . 


racemosa . 


மா தவிக் கொடி , ஓர் வகைக் கொடி a tall 
climber - Melina 

Melina racemosa or a kind of 
creeper 

Combretum ovalifolicum . 


மாதர் லிங்கம் , பெண் குறியின் நடுவிலிரும் 

ஓர் நரம்புப் பகுதி , clitoris . 
மாதலி , வசம்பு , sweet flag - Acorus calamus 


மாதவிடாய் , 

see 
monthly course 


மாதத் தீட்டு , woman s 
Catamenia . 


Punica 


மாதலுங்கம் , மாதளை , pomegrante 
granatum .. 


மாதவிடாய் சன்னி , fever with attends dur 

ing menses . 


மாதவ சுந்தரி , பூமி , earth . 


மாத விடாய் சூலை , pain in the abdomen 

during the periods. 


மாதவ சுரன் , புட்பராகம் , one of nine gems 

Topaz . 


-- 


மாதவிடாய்த் தோஷம் , disorders of menses . 
மாதவிடாய் வயிற்றுவலி , மாதவிடாய் சூலை , 
which see . 


மாதவ நிதானம் , one of the teatises on 

medicine dwelling extensively on the diag 
nosis of diseases . The author is Madhava 
who was born in Goiconda in S. India and 
was the primeninister to the Raja of Vijaya 
nagaram in the 12th Century A. D. 


வழுவு , 


See 


மாதவிடாய் 
தோஷம் . 


மாதவிடாய் 


மா தவிடை , மாதவிடாய் , monthly periods . 


மாதவப் பிரியம் . சிவப்புப் பூசினி , pumpkin 

Cucurbita maxima or C. pepo . 


மாதவிலக்கு , மாதவிடாய் 
மாதவிலக்கல் , 5 periods . 


monthly 


-- 


மா தவம் , கள் , spirituous liquor - fermented 
liquid ; 2. வசந்த காலம் , spring season ; 
3. தேனினால் பக்குவம் செய்த ஓர் மது , 
intoxicating preparation from honey ; 4 , 
இனிமை , sweet ; 5. இலுப்பை , a tree 
Bassia longifolia ; 6. யோக நிஷ்டை , a 
posture of yoga . 


மாதளம் , see மாதுளை , pomegranate 

Punica granatum . 
மாதளம் , see மா துளங் காய் ; பிஞ்சு, tender 
fruits of pomegranate , பலவித கழிச்சல் 
Curri , good for dysentery and diarrhoea . 


1 


மாதவம் பரிவாள் , காட்டு முருங்கை , a tree ; 
wild moringa . 


மாதளம்பூ , flower of pomegranate - a variety 

of pomegranate plant ; which bears only 
flowers and no fruit . Its flowers are useful 
for worship & magic . 


மாதவம் புரிவாள் , தாரையிலை . leaf of lotus . 


மாதளம் வேர்ப்பட்டை , 

மாதளை வேர்ப் 
பட்டை , 

root bark of Punica granatum . 


மாதவ ரொட்டி , கருந்துளசி , black species 

of holy basil - Ocimum sanctum . 


மாதவல்லி , சித்தினி சாதிப் பெண் , one of 

the four classes of women divided accord 
ing to their lust . 


மா தவழகி , வட்டக் கிலுகிலுப்பை , round 

rattle wort ; one of varieties of Crolalaria 
laburnifolia . 


மாதளை , ஓர் மரம் , a tree 15 -- 20 ft . red 

flowers ; longevity of tree remarkable. A ] ] 
parts are rich in tannic acid and act medici 
nally as astringents and anthelmintic . 
There are several varieties and those with 
yellow flowers are very rare . The male 
variety is called பூமாதுளை which doesnot 
bare fruits . Some bare sweet fruits and 
some sour fruits . Bark is anthelmen tic , 
the rind , flowers are astringents used as 
decoction or powder with cloves for such 
bowel complaints as are not accompanied 
with tenesmus . 


மா தவனிறம் , சடைச்சி , which see . 


மாதவாசிப் பூடு , தேட்கொக்கி யிலை ; which 
see ., 


ஓர் 


மாதவி , குருக்கத்தி , Melina racemosa - 
கொடி . இதனால் தலைநோய் , தாகம் , சிலேட் 
டும் விரணம் ,பித்தகோபம் பல பிஷம் போம் , 
It cures thirst , head ache ulcers etc. 


1 .. ப . மாதளை , 

male variety of pome 
granate .. 
2. புளிப்பு மாதளை , which bears only 

sour fruits ; fruits useful in vomiting . 


3604 


மா திமி 


மா துங்கம் 


மாதிகம் , யானை நெருஞ்சில் , a plant which 


see . 


மாதிகா , முட்பலா , a tree . 


மாதித்தா, கிளி முருக்கு , a plant which see , 
see கிளிமூக்கு . 


3. தித்திப்பு மாதளை , which bears only 

sweet fruit ; fruits are used as tonic. 
4 , கொடி மாதளை ; ச தளங்காய் , a 

variety of Citrus . 
5. கொம்மட்டி மாதளை , a variety of 

Citrus . 
6 . தாது மாதளை , Same as பூ மாதுளை 

Punica granatum . 
7. வயல் மாதளை . 
8. வெள்ளை மாதளை , one with white 

pulpy seeds . 

சீமை மாதளை -Cynodia vulgaris . 
10 . தாடி மாதளை , Punica granatum . 
11. சிகப்பு இரட்டை மாதளை , same as 

No. 1 , 


மாதிபம் , நெருஞ்சில் , small caltrops – Tribu 

lus terrestris , 


9 . 


மாதிபா, ஆனையறுகம் புல் , devil grass 

larger variety of Cynodn dactylor . 


மாதளைச் சிலை , மாந்தளிர்க்கல் , 

மாந்தளிர்க்கல் , a kind of 
stone . 


மாதிபொதி , 
மாதிபோதி , 


நெருஞ்சில் , a prostate plant 
with thorny fruits - small 
Caltrops Tribulus terres 
tris . 


- 


மா தனம் , கிராம்பு , clove. 


மா திமி , மாமரம் , mango tree 

indica . 


Mangifera 


மாதா , தாய் , mother ; 

Sakti , 


2. சத்தி , Goddess 


மாதிரசித்தி , விஷம் , poison . 


மாதாசை , பெண்ணாசை , craving for woman ; 
lust ; 2 . காமவிச்சை , sexual desire . 


மாதிரம் ; ஆகாயம் , atmosphere; 2. மலை . 

mountain ; 3. மல்லிகைப்பூ , jasmine 
flower . 


மாதாந்த சஞ்சீவி , மாதவிடாய் , menstrua . 

tion ; 2. நாதநீர் , menstrual fluid . 


a 


மாதிரி , அதிவிடயம் , drug - Aconitum 

hetrophyllum ; 2. ஒப்பு , specimen . 


மாதாந்த நீர் , see மாதாந்த ருது . 
மாமாந்த ருது , பெண்களுக்கு கருக்குழியி 
லுள்ள சன்ன நரம்புகளினின்றும் இரத்த 
மானது ஒழுகிச் சேர்ந்து அல்குல் வழியாக 
வெளிப்படும் , a blood discharge from the 
womb ; through vagina every month . 


2. போன்றது , 


மாதிரிகை , தாய் , mother : 

resemblence , 


. 


மாதிலகம் , பொன்னூமத்தை , dhatura bear 

ing yellow or gold coloured flowers . 


மாதாந்தர குன்மம் , சூதக வாயு , which see . 


மாதினி , சிறு வழுதலை , brinjal plant . 


மாதாந்த ருதுச் சிக்கல் , disturbtion to 

monthly discharge or periods in woman . 
மாதர்ந்த வெள்ளம் , நாரி சுக்கிலம் 

the 
menstrual discharge of woman . 


மா தீபலம் , கொடி மாதளை . a variety of Citrus 
creeper . 


மாதாந்திர காலம் , 
strual period . 


see மாதாந்த ருது , men 


2 , வெண் 


மாது , பெண் , woman , 

woman , lady ;; 
ணெய் , butter . 


மாதாந்திர குன்மம் , see 


சூதக வாயு . 


மாதுகபுட்பி , a kind of liquorice . 


மாதாந்திர சிராவம் , மாதாந்த ருது , அதா 
வது இரத்த ஒழுக்கு , menstruation fluid . 


மாதுகம் , see மதூகம் அல்லது மதுகம் . 


மாதுகாமம் . பவளம் , coral . 


கோவை , 


மாதாம் புரத்தி . 

Coccinia indica . 


a climber 


மாதி , 
மாதிமி , 


- 


} 


மாமரம் , mango tree 
fera indica . 


மா துங்கம் , கொம்மட்.டி மாதுளை , a kind of 
citron citrus ; 2. கையாந்தகரை , a plant 
Ecliptus prostata . 

. 


- Mangi 


3605 


மாதுவாசி 


மாதேசி 


மாது நாதம் , பெண்கள் பிரவிடையாகும் 
போது காணும் இரத்தம் , menstrual blood . 


மாதுளங்கம் , see மாதுலங்கம் . 


மாது நீர் . பெண்கள் பிரசவத்திற்கு முன்பனிக் 
(குடமுடைந்து யோனி வழியாய் வெளிப் 
படும் நீர் , liquor amni . 


மா துளங்காய் , மாதளை யின்காய் , unripe 

fruit of pomegranate . It is made into a 
paste and given with dysentery ; the tender 
ones are good and better . 


மாதுபனி நீர் , மாதுநீர் , which see . 


மாதுளம் , மாதளை , which see . 


மாதுபாகம , புட்பராகம் , one of nine gems 

Topaz .. 


மா துரகம் . ) 


மல்லிகை , jasmine . 


மாதுளம் பழம் , மாதுளை ; pomegranate fruit 
( ripe ) இதனால் சந்நியாசி ரோகம் , வாந்தி 
கபம் , மிகுதாகம் , மலட்டு நோய் , வாய்நீர் 
சுரப்பு , வாந்தி , விக்கல , மாந்தம் , அதிசுரம் 
நெஞ்செரிவு காதடைப்பு நீங்கா மயக்கம் 
உடம்பு சூடு போம் , it cures sterility , vomit 
ing thirst, salivation hiccups , fever , burning 
in the throat , indigestion etc. When fully 
ripe the fruit bursts . Its juice is very plea - 
sant to taste 


மா துரம் , 


மாதுரி , சாராயம் , arrack ; liquor . 
மா துரியம் , இனிமை , sweetness ; 2 , மிக்க 

மதுரமான , lusciousness . 


மாதுளம் பிஞ்சி , பலவித மலக்கழிச்சல் போம் , 
tender fruit of Pomegranate . 


மாதுரு, தாய் , mother . 


மாதுளை , see மாதளை . 


மா துலங்கம் , மாதளை , Pomegranate ; 2. see 

கொடிமாதுளை ; 3 . பெரிய எலுமிச்சை , 
Citrus medica . The மாதுளங்காய் ( citrus 
fruit ) is light acid , appetising & pleasant . 
It proves beneficial in cough and asthma, 
brings on relish for food allays thirst and 
cleanses throat . 


மாதுளைத் தோல் , the rind of the fruit both 

dried a fresh are used ; the fresh rind is 
made into a paste and given mixed with curd 
for dysentery and diarrhoea . The powder 
of the dried one is mixed with clove 
powder cinnamum bark 

bark powder and 
given for the same diseases . It is astrin 
gent 


மாதுலங்காதிக்கிருதம் , மாதுலங்காய் ( citrus ) 

சாறால் செய்த ஓர்மருந்து நெய் , a medicated 
ghee prepared with the juice of the Citron 
fruit as chief ingredient . 


மாதுளைரசம் , மாதுளம் பழத்தின் சாறு , juice 

of pomegranate fruit ; extremely pleasant 
to taste and refreshing . 


Citrus fruit .. 


See மாது 


மா துலங்காய் 
லங்கம் . 


மாதுலநாதம் . கருந்துளசி , black variety of 
holy basil 

-Ocimum sanctum . 


மாதுளைவித்து , சுக்கிலமிறிகும் பிரமேகச் 

சுறுக்கு போம் , உடம்புக்குக் குளிர்சியாம் . 
seeds of pomegranate fruit - aphrodisiac 
in action . 


மாதுலம் , அடுக்கு ஊமத்தை . dhatura bear . 

ing multi ( two or more ) coralled petals . 


மாதுளை வேர் 


root of pomegranate tree . 


மாதுலுங்கம் , see மாதுலங்கம் . 


மா தூகம் . இலுப்பை மரம் , mowah tree - 

Bassia longifolia. 


மாதுவசை, பெண் வசம்பு , sweet flag ( under 

ground stem ) with more hairs at nodes 
Acorus calamus . 


மாதுவம் , கள் , a spirituous liquor ; 2 , கற் 

சூரம் , dried date fruit . 


மாதுளை வேர்ப்பட்டை , the root bark is 

greyish yellow externally and yellowish 
internally without odour . Its decoction is 
used for destruction of tape worms , chronic 
diarrhoea , and also for sore throat , it is 
an astringent , It can be used as infusion 
also ,, 


மாதுவாசி , விசுத்தி , one of the six mystic 

centres of the human system Maheswaran 
and Maheswari are God and Goddess of 
the centre . its function is concealing 
( மறைத்தல் ) . 


மா தூரியம் , பெண் வசம்பு , see மாதுவகை , 


மாதேசி , எலுமிச்சை , lime . 


3606 


மாத்திரை திரட்டி 


மாந்தக்கணம் 


மாதேவி , சீதேவியார் . a plant which 

2. ஊமத்தை dhatura plant ; 3. கந்தகம் , 
sulphur . 


sour sorre ! 


மாதோஷம் நீக்கி , புளியாரை, 

- oxalis corniculata . 


மாத்திரை பாகம் , மாத்திரைகள் செய்யும் 

பாகம் , The ingredients should be first 
purified & powdered into a fine powder 
and then maserated with the prescribed 
juices or liquid one after the other in their 
order. Each time it must be grinded till 
it becomes waxy in consistency does not 
adhere to the fingers or mortar and pestle ; 
lastly it must be made into pills as pres 
cribed and dried in shade , 


மாத்தம் , அலரி , oleander - Nerium odorum . 


மாத்தானை , 


மாத்தியானம் , see midday 


noon . 


மாத்து , தங்கம் , re - fined gold . 


மாத்திரம் , அளவு , measure ; 2. பிரமாணம் , 

quantity ; 3 தன் மாத்திரை , primitive ; 
4 . 

தும்பி , a flying creature .. 


மாத்துப் பொதி , நெருஞ்சி , a prostate plant 
with thorny fruits - srnall caltrops - Tri 
bulus terrestris . 


see 


மாத்திரா காலம் , அதிவேக 

மில்லாமலும் 
அல்லது மெதுவில்லாமலும் நடுத்தரமாக 
நூறு எண்கள் எண்ணுவதற்கு வேண்டிய 

அளவு , time required to count 
hundred . 


மாத்துருகம் , பசுவைப் போன்ற ஓர் வகை 

1017507 , a species of deer resembling cow . 


கால 


மாத்விகம் , see 


மாத்துவிகம் . 


மாத்திரி , வசம்பு , a plant 

a plant - Sweet flag . 
மாத்திரிகம் , Acorus calamus . It has under 

ground stem used in medicine . 


மாத்துவிகம் , இலுப்பைப் பூ சாராயம் , wine 

prepared from the flowers of Bassia longi 
folla . 


மா நசப்பூசை, 


see 


மாசைப் பூசை . 


மாத்திரை. அளவு , measure ; 2 

கால நுட் 
பம் , moment of time ; 3 . கால விரைவு , 
swiftness of time ;, மருந்துக் குளிகை, 
medicinal pill . 


4 . 


மா நாகம் , ஓர் பாம்பு , a kind of snake . 


மா நிறக்கல் , நிலக்கல் , a gem of blue colour 

Saphire . 


மாத்திரை , வேண்டிய சரக்குகளைச் சுத்தி 
செய்து சூரணித்து கலுவத்திலிட்டு சொல 
லியபடி கஷாயங்கள் , சாறுகள் இவைகளி 
னால் கையில் ஓட்டாமலிருக்கும் வரை அரை 
த்துத் திரட்டிய சிறிய உருண்டை a pill ; 
see மாத்திரை பாகம் 


மாநீர் , தண்ணீர் , water , 


மாந்தக்கட்டி , கல்லீரலின் வீக்கம் , a disease 

of the liver marked by thickening of the 
elements of stroma . 


மாத்திரைக்கோல் , மாந்திரிகப் பிரம்பு , magic 
wand or rod , மந்திரத்தைச் சொல்லி சுற் 
றும் , 11 சாண் நீளம் , 1 விரல் கனமுள்ள 
மூங்கில் அல்லது மரத்தினால் செய்த கோல் , 


மாத்திரைச் சிமிழ் , phial for keeping pills 

see சிமிழ் . 


மாந்தக்கணசுரம் , குழந்தைகட்த மாந்தத்தி 

னால் ஏற்படும் ஓர் வகைக் காய்ச்சல் , fever 
due indigestion in children combined with 
congenital heat 


மாத்திரை , கற்கதிரவியங்களைத் தனியாக 
வேனும் அல்லது பற்ப செந்தூரங்களுடன் 
கலந்தேனும் தண்ணீர் கஷாயம் அல்லது 
மூலிகை சாற்றினால் நன்று உறவாகும்படி 
ஓடடா தபடி , மெழுகுபோல் அரைத்து . 
குறிப்பிட்ட அளவின்படி தயாரித்த மருந் 
துண்டை , pill -- see மாத்திரை பாகம் , 


மாந்தக்கணச் சன்னி , குழந்தைகளுக்கு மாந் 
தக் காய்ச்சலினாலேற்படும் சன்னி , a kind of 
brain fever affecting the children due to 
indigestion . 


மாத்திரை திரட்டல் , உருண்டை ( அளவுபடி ) 
உருட்டுதல் , making pills with fingers . 


மாந்தக்கணம் , இதுவே கணமாந்தம் , குழந் 
தைகளுக்கு செரியாமையினால் 

வயிறு 
இரைந்து கழிவதினால் ஏற்படும் ஓர் வகை 
கண நோய் , a disease in children due to 
indigestion and congenital heat Taber 
mesentrica . 

. 


மாத்திரை திரட்டி , pill maker machines 

are now employed to make pills or tablets . 


3607 


மாந்தப்பட்டை 


மாந்தல வேம்பு 
மாந்தப்புல் , காவட்டம் புல் , a kind of grass 
Andropogen nardus .. 


மாந்தக் கருக்கு , சுர அல்லது விஷ தோஷங் 

களுக்கு கொடுக்கும் ஓர் மருந்து , mixture 
of roasted and powdered drugs given for 
fever . The roasting is done till it becomes 
black , hence the name . 


மாந்தமசுற்றி , 
மாந்தமறுக்கி , 


} 


மாவிலாகம் , a tree 
Crataeva roxburghii . 


பசியின்மை , - 


மாந்தக் கழிச்சல் , குழந்தைகளுக்கு மாந்தத் 
தினால் குரல் கம்மி வலிகண்டு பலவிதமாய் 
மலங்கழியு மோர் நோய் , a kind of diarr 
hoea in children accompanied by hoarse 
vaice , convulsions etc. 


மாந்தமாத்திரை, அசீரணம் , 
அரோசகம் முதலிய மாந்த நோய்களுக்குக் 
கொடுக்கு மாத்திரை , pill given for diseases 
caused by மாந்தம் . 


மாந்தம் , indigestion . 


மாந்தக் குடோரி , மாந்தத்தை நீக்கும் புல் ; 
நான் முகப்புல் , a herb that is said to cure 
மாந்தம் , 


மாந்தக் கோடி , உப்பில்லாக் கொடி , which 


மாந்தம் , ஓர்வகைக் கொடி , see உப்பிலாங் 

கொடி , a climber ; 2. செரியாமை , indiges - 
tior ; 3 மந்தம் , loss of appetite ; 4 ஓர் 
நோய் , a disease ; 5. பலண்டுறுக பாஷா 
GODILO , a kind of arsenic . 


see , 


a 


மாந்தக்கொதி , குழந்தைகளுக்குச் செரியா 
யாமையினா லேற்படும் ஓர்வகை சுரம் , 
kind of fever affecting children due to 
indigestion . 


மாந்தசன்னி , மாந்தத்தினால் குழந்தைகளுக்கு 
உண்டாகும் ஓர்வகை சன்னி , 

சன்னி , a kind of 
delerium in children caused by fever due to 
indigestion . A convulsion or fits in infants . 


மாந்தரோகம் , மாந்த நோய் , a disease in 

children caused by the fermentation of 
acids in the stomach due to fermentation - 
Zymotic diseases . They are of 21 varieties 
- but some have added more and named 
them after the prominent symptom 
observed .. 


தம் ; 14 . 


மாந்த சீலை , தேற்றான் பழத்தின் சாற்றை 

ஒரு சுத்தமான வெள்ளைச் சீலையில் நனைத்து 
உலர்த்திக் கொண்டு பிறத வேண்டிய 
போது அதைத் தண்ணீரிலிட்டுக் கசக்கி 
அதன் சத்து முழுவதும் வந்த அந்நீரை 
மிகக் கஷ்டப்படும் காலத்தில் குழந்தை 
கட்கு கோழை வெளிவரக் கொடுக்கும் 
மருந்து , a white piece of cloth which is 
soaked in the juice of fruit of clearing nut 
and dried ; the process is repeated several 
times . To get the phlegm out from the 
chest of children , this cloth is soaked and 
squeezed in warm 

water and the liquid 
is administered , 


1. வாத மாந்தம் ; 2 , பித்த மாந்தம் ; 
3 சிலேட்டும் மாந்தம் ; 4. விஷ மாந் 
தம் ; 5. போர் மாந்தம் ; 6. சுர மாந்தம் ; 
7. நீர் மாந்தம் ; 8. சொரியா மாந்தம் ; 9 . 
கட்டு மாந்தம் ; 10. பால் மாந்தம் ; 11. எரி 
மாந்தம் ; 12. துலைமாந்தம் ; 13. தலை மாந் 

14. கண மாந்தம் ; 15. வலிப்பு மாந் 
தம் ; 16. சுழி மாந்தம் ; 17. முக்த மாந்தம் ; 
18. சன்னி மாந்தம் ; 19. ஊது மாந்தம் ; 20 . 
வீக்க மாந்தம் ; 21. உப்பு மாந்தம் ; 22 . 
அடை மாந்தம ; 23. அட்ச அக்கர மாந்தம் ; 
24. அள்ளு மந்தம ; 25. உளை மாந்தம் ; 26 . 
பேதி மாந்தம் ; 27. கணை மாந்தம் ; 28. கழி 
மாந்தம் ; 29 , ளி மாந்தம் ; 30. பேய் 
மாந்தம் ; 31 , மலடி மாந்தம் ; 32. வாள் 
மாந்தம் ; 33. சன்னிபாத மாந்தம் ; 34 . 
இழுப்பு மாந்தம் ; 35. சத்தி மாந்தம் : 36 . 

: . 
தோஷ மாந்தம் ; 37. கல்மாந்தம் ; 38 . 
உ.ப்பல் மாந்தம் ; 39. வாந்தி மாந்தம் ; 40 
வரட்சி மாந்தம் ; 41. திட்டு மாந்தம் ; 4. நீர்க் 
கண மாந்தம் ; 42 

கர்ப்ப மாந்தம் . 


மாந்தசுரம் , 


Diphtheritic fever . 


மாந்தத்தையறுக்கி பாவட்டை . a tree 

Pavatta indica , 


- 


மாந்தத் தைலம் , oil prepared with castor oil 

and several ingredients and given for 
மாந்தம் , 


Bael leaf 


மாந்தபத்திரம் , வில்வயிலை , 
Aegle marmelos . 


மாந்தர்போகம் , மாதர் போகம் , intercourse 
with woman . 


மாந்தல வேம்பு , சருக்கரை வேம்பு , which 


மாந்தப்பட்டை , மாந்தப்புல் பட்டை , bark of 
மாந்தப்புல் . 


see ., 


3608 


மாந்திரியம் 


மாபோகம் 


மாந்திரியர் , மந்திரவாதிகள் , magicians . 


மாந்தல் , குடித்தல் , drinking ; 2. புசித்தல் , 

eating ; ஊழ் வினைப்பயன் அனுபவித்தல் , 
experiencing the sorrows and pleasures 
being the result or outcome of what he had 
done ( bad or good ) in the previous birth . 


மாந்திரீக சிகிச்சை , மந்திரத்தைச் சொல்லிச் 
செபம் செய்து நோய் தோஷ முதலியவற்றை 
விலக்கல் , to cure diseases and other affec 
tions by chanting mantrams . 


மாந்தவலி , மாந்தத்தினால் குழந்தைகளுக்கு 
காணும் இழுப்பு, --Trismus noscentium . 


மாந்தவலிப்பு , siphtheritic convulsion . 


மாந்தவிருமல் , cough due to indigestion . 


மாந்திரீகம் , It is an esoteric science dealing 

on cult subjects such as evocation of 
spirits , the raising of ghosts , the disco 
very of concealed treasures , the bewitch 
ments and other mummeries of the cere 
monial magic . it is even debased to the 
purposes of sorcerer . It is based chiefly 
on a doctrine of the powers of utterences 
and mystic letter and words . 


மாந்தவுப்பிசம் , bloating of abdomen due to 

indigestion . 


மாந்தளிர் , மாந்துளிர் , tender leaf of mango 

which is red in colour . 


மாந்தளிர்க்கல் , 


NOTE : - It is said the possessor of the 

Divine formulae could in some obscure way 
influence the God to whom they are attri 
buted ; above all the demons and devil s 
(( evil spirits ) become sub - servient to the 
power of such words . 


see 


மாந்துளிர்க்கல் . 


மாந்தளிர்ச் சிலை , கற்காவி , which see . 


மாந்துதல் , see 


மாந்தல் . 


மாந்தளிர்ப் பச்சை , கொக்குக்கல் , coral 
stone coralline ; ? . செப்புச் சிலை , Coppor 
idol . 


மாந்துளிரவிச்சிலை , 
மாந்துளிர்க்கல் , 


} 


கற்காவி , red 
ochre . 


மாந்தனாதி , சூடாலைக் கல் , a kind of load 
stone . 


மாந்துளிர் , மாமரத்தின் இலைத்தளிர் , the 
tender leaves of the mango tree , which are 
red in colour . 


மாந்தன் , மனிதன் , man ; 2. வாழை , plan - 

tain . 


மாந்தை , ஓர் நோய் , a disease ; 2. காவட் 

டம் புல் , a kind of grass - Andropogen 
nardus . 


மாந்தி , மாமரம் , 

மாமரம் , mango tree Mangifera 
indica ; 2. குடித்து , having drunk . 


மாபகம் , தண்ணீர் , water . 


மாந்தித்தை , மாவிலிங்கம் , 
Crataeva Roxburghii . 


a tree 


மாபத்த ரூபி , கற்பூரம் , camphor . 


மாந்தி விழுப்பு , fits in children . 


மாபலம் , மிக்கபலம் , immense strength , 2 . 

மாம்பழம் , mango ripe fruit . 


மாந்தியத்தை மறுக்கின்றோன் , வாய்விளங் 
கம் , which see . Wind berry Embelia 
ribes 


மாபலன் , காற்று , wind . 


மாந்தியம் , see 


மாந்தம் . 


மாபலி , எலிச்செவிக் கீரை , a prostate plant 

- Ipomaea reniformis . 


மாந்திரகம் , மா மரம் , mango trec - Mangi 

fera indica . 


மாபாவிவாழை , 


மா பிரமி , பிரமேகம் , venereal disease . 


மாந்திரவஞ்சி , சாப்பிர விரை , monkey turn 
meric -- Bixa orellana . 


மாபுலி , சிங்கம் , lion . 


மாந்திரியம் , தும்பி , which see . 


மாபோகம் . 


3609 


மாமலக்காய் 


மாமிசதந்துகி 


பாப்படிதல் , as in tongue ; மாப்பூத்தல் , coat 

ing of the tongue . 


மாமலற்கண்ணி , சங்கிலை . leaves of the plant 

- Monetia balerioides . 


மாப்படிந்த நா , coated tongue . 


மாமலத் தா , 


மாப்படிந்த நாக்கு , coated tongue , 


மாமலி , அத்தி , fig - Ficus racemosa . 


மாமலை , 


see 


மாப்பண்டம் , மாவினால் செய்த பலகாரம் , 
cakes prepared with rice flour. 


கௌ தீரகம் . 


மாப்பிசைதல் , kneading ; 2. பிசறுதல் , 

mixing . 


மாமறையோன் , ஈஸ்வரமூலி அல்லது பெரு 

மருந்து . a twining plant - Indian birthwort 
- Aritolochia indica ,. 


மாப்பிலாச்சை , 


மாமாசி , சடாமாஞ்சில் , root of a medicinal 

grass . Valerian root - Indian spikenard 
Cyperus stoloniferus . 


மாப்பிண்டம் , கருப்பிண்டத்தை மாவைப் 
போல் உலக்கைக் கொண்டு நைய இடித்த 
வஸ்து , a pounded mass of the foetus . 


மாமாத்திரர் , physician 


furred tongue 


coated 


மாப்பூத்தநா , 
tongue . 


மாமாலம் , பேயை மிரட்டல் , allurement of 

a devil . | 


மாப்பூத்தல் , see மாப்படிதல் . 


மாமாலை , 


பேய் மாலை , a plant . 


மாமட்டி , 


see மம்மட்டி , 


மாமிசகதசுரம் , ஓர் வகைச் கரம் , a kind of 

fever affecting the flesh . 


மாமணி , மாணிக்கம் , 
வெங்கலம் , bronze . 


ruby , a 


gem ; 2 . 


மாமிச அற்புதம் , ஓர் கழலை நோய் , a tumour 
on the flesh . 


மாமதக்காணம் , பேய்க்கொள் , wild horse 
gram . 


மாமிச கண்டம் , a lump or piece of flesh . 


மாமதீர்த்தியர் , வைத்தியர் , physician . 


மாமிசகத நோய் , disease affecting the flesh . 


மாமதுராசிரவம் , 

cirrhiza glabra 


அதிமதுரம் , root of Gly 
Liquorice . 


மாமிச கந்தி , செம்மணி , which see . 


மஞ்சள் , 


turmuric - Curcuma 


மாமம் , 

longus . 


மாமிசக் கிரந்தி , மினுமினுத்துப் பருத்துக் 

கெட்டியாய் நரம்புகளால் சுற்றப்பட்ட ஓர் 
வகைச் கிரந்தி , an inflammation of the 
tymphatic gland . 


மாமரக் கிலுவை , 

balsam .. 


மாங் கிளுவை , mango 


மாமிசக் கிராணி , சிலேட்டு மக் 

சிலேட்டுமக் கிராணி ,, a 
variety of diarrhoea - caused by phlegm 
humour . 


மாமரத்தின் புல்லுருவி , parasitic plant grow 

ing on mango tree .. 


மாமரம் , தேமா , மாங்காய் மரம் , mango tree 

--Mangifera indica .. 


மாமிச் சிராவி மேகம் , மூத்திரமானது வெள் 
ளாட்டுக் கொழுப்பை யொத்து வேளைக்குக் 
குறுணியளவாக விறங்கும் ஓர் மேக நோய் , 
a kind of diabetes .. 


மாமருந்து நூலோர் , வைத்தியர் , physician . 


மாமிசச் சிலை கார் நிறக்கல் , 

black stone , 


a kind of 


மாமரையோன் , இரசம் , mercury . 


மாமலகம் , } நெல்லிக்காய் , fruit , indian 
மாமலக்காய் , ) gooseberry Embelica offi 

cinalis . 


மாமிச தந்துகி , உடம்பின் மாமிச பகுதிக்குச் 

செல்லும் சன்ன இரத்தக் குழல் , capillary 
supplying the muscle. 


3610 


மாமிசோமம் 


மாம்பழக் கொன்னை 


மாமிச தாது , muscular tissue . 


மாமிரான் , ஆசாம் தேசத்து ஓர் கசப்பு வேர் 
a bitter root - Assamese golden thread 
root Coptis teeta . 


மாமிசதாரி , இறைச்சியுண் போன் , flesh or 
meat eater , 


மாமுகிலை , துளசி , a secred plant ; holy basil 

Ocimum sanctum . 


மாமிசபகுதி , மாமிச பாகம் , muscular portion , 


மாமுடி , see நெட்டி ; 2. எட்டி , nux - vomica . 


மாமிச பலம் , உடம்பின் சதை வல்லமை, mus 

cular strength . 


மாமுட்டிப் பூண்டு 


an herb . 


மாமிச பலா , தற்பூசினிப் பழம் , water melon . 


மாமுட்டிரை, எட்டி , nux - vomica -- Strychnos 

nux - vomica , 


மாமிச பாகம் , மாமிச பகுதி . 


மாமிச பேசி , தசைநார் , muscle , muscular 

tissue . 


மாமுநி , 
மாமுனிகி , 


{ 


நாயுருவி , a plant ; indian burr 
-Achyranthes aspera . 


மாமிச பேதி , ஓர் வகைப்பூடு , a herb ; 2. ஓர் 

வகைக் கழிச்சல் , a kind of diarrhoea . 


மாமூதா , சகமுனியா , a plant ; scammony 

flex aquifolium . 


மாமிச போசனம் , புலால் உணவு , meat diet ; 
flesh diet - 

non - vegetarian diet . 


மாமூதாப் பிசின் , கிரீஸ் சிரியா முதலிய 
தேசங்களில் விளைந்த ஒர் வகை மரத்தின் 
உறைந்த பால் , the resinous gum obtained 
from a kind of tree grown in Greece , Syria 
and other places . 


மாமிசப் படலம் , கண்மணியின் முனையில் 
சதை வளர்ந்து ஊரல் , கூசுதல் நீர்வடிதல் 
முதலிய குணங்களையும் பிடரி நோயையும் 
உண்டாக்குமோர் வகைக் கண்ணோய் , an 
eye disease accompanied by growth of 
flesh over the pupil , inflammation and dis 
charge of water from the eyes . 


மாமூரி , see மாமுநி . 


மாமூலி, வெண்காக் கட்டான் , a twiner bear 

ing white flowers Clitoria ternatea 
( typica ) . 


-- 


மாமிச மற்ற 


discarnate . 


மாமிசமுனை , 

papillaris . 


தசை நீளமுளை , muscular . 


மாமேகம் , பிரமேகம் , venereal disease . 


மாமிச மொத்தை , சதைத்திரட்சி , tumour . 


மாமை , அழகு , beauty ; 2. நிறம் , colour . 


மாமிசம் , இறைச்சி , flesh ; meat . 


மாமோசம , பேரோசனை ; a kind of natural 

body described in the Tamil medical 
science . 


மாமிச ரசம் , கறியைக் கொதிக்க வைத்து 
அதினின்று இறக்கும் சத்து , a kind of 
nourishing broth soup : 


மாம் , மாமரம் , mango tree 

indica . 


Mangifera 


மாமிச ரணம் , 


ulcer affecting the muscle. 


மாம்சோமம் , see மாமிசோமம் , 


மாம்படை , வாழை , plantain tree . 


மாமிச வற்புதம் , See மாமிச அற்புதம் . 
மாமிச விருத்தி , சதைப்பிடிப்பு , muscular 
growth . 


மாம்பம் , நெல்லிப் பருப்பு , the kernel of the 
fruit of Indian gooseberry 

Emblica mya 
bolam . 


மாமிச விருத்தி ஒளஷதம் , சதைப் பிடிப்புக் 

காகக் கொடுக்கும் மருந்து- Sarcolic. 
மாமிசோத்தானம் , உயிர்த் தெழுதல் , revival 

or resuming of life . 
மாமிசோமம் 

Majoma .. 


மாம்பருப்பு , மாங்கொட்டையி னுள்ளிருக்கும் 
பருப்பு , the seed or kernel inside the 
mango nut . 

. 

it is astringent . 
மாம்பழக் கொன்னை , ( un - identifled . ) 


--- 


3611 


மாயத்தி 


மாயாசத்தி 


மாம்பழச்சிட்டு . ஓர்வித சிட்டுக்குருவி , a kind 
of sparrow . 


மாயப்பெண் , மாயாபோகப் பெண , passio 
nate woman . 


மாம்பழப்பூச்சி , see சுழல்வண்டு , 


மாயப்பொடி , புனுகு , சவ்வாது , etc. , mix 

ture of Civet , zibet etc. , a perfume 
powder . 


மாம்பழம் , மாங்காய்ப்பழம் , mango fruit . 


மாயமாமூலி , 


பித்து 


மாம்பாலிருள் , இரும்பகம் , a tree . 


உடம்பிலிருக்கும் 
அங்கப்பிச்சு , the bile in 
human body . 


மாயமூலி , 


மாம்பிசின் , மாமரத்துப்பால் , gum of mango 
tree . 


மாயம் , அழகு , beauty ; 2. கறுப்பு , black . 

ness ; 3 , மாயை , illusion ; 4. பஞ்சபட்சி 
பாஷாணம் , a poisonous drug . 


மாம். பிஞ்சி , இளமாங்காய் , tender mango 

fruit ; it is good for health . 


மாய யாக்கை , பொய்வுடம்பு , un - real body . 


மாம்பிரம் , சிறுதேக்கு , knot plant - Cleoden 

dron serratum . 


மாயரூபம் , மெய்போலக் காணும் பொய்யுரு 
வம் , illusive body . 

. 


மாம் புஷம் , நாணல் , a reed . 


-- 


மாம்புளி, See மாம்புளிச்சை , 


மாயவன் மூலி , விஷ்ணுகரந்தை . a plant 

Sphoeranthus indicus ; 2. துளசி , holy 
basil plant Ocimum sanctum . 


மாம்புளிச்சி - Spondias mangifera. 


மாம்புளிச்சை - Indian hog plum - Spon 

dias mangifera .. 


மாயவன் மேனி , நாகப்பச்சை , a peculiar 

green stone ; 2. ஓர் உபரசச் சரக்கு , a 
mineral -- one of the natural substances . 


மாம்பூ , மாமரத்தின் பூ , flower of the mango 

tree . 


மாயவாழ்க்கை , 2 ... லக வாழ்க்கை , worldly 

life which is not real . 


மாயவாழ்வு , 
life. 


அநித்திய வாழ்வு , transitory 


மாயப்பூனை , 


மாயகலை , சந்திரகலை , the vital air passing 

through the left nostril . 


மாயவித்தை , ஓர் மந்திரவித்தை , a magical 
art ; 2. சித்து விளையாட்டு . phantas 
magoria . 


மாயகன் , விளாமரம் . 

Feronia elephantum . 


wood apple tree 


மாயன்மாலை , துளசி , holy basil plant 

Ocimum sancturi . 


மாயகன்னி , குப்பைமேனி . a plant Acaly 

pha indica a vermifuge and expectorant . 


மாயன்வித்து , வெள்ளரி விரை , seeds of 
cucumber fruit seeds of Cucumis sativus . 

. 


வெள்ளரி , 


cucumber - Cucumis 


மாயகா , 

sativas . 


மாயன் விந்து , அரிதாரம் , yellow orpiment . 

2 , வெள்ளரிவிரை, seeds of cucumber fruit . 


மாயக்காய் , oak nut . 


மாயாக்காய் , See மாசிக்காய் ; இதனால் மேக 
வேகம் , அக்கரம் , பொருமல் போம் . 


மாயசாலம் , dissimulation ; chicanary . 


மாயசிகிச்சை , மாந்திர சிகிச்சை , magnetic 

healing .. 


மாயாசத்தி , பஞ்சசத்திலொன்று , one of the 

five kinds of energy - passive cause of 
creation or matter . That power which see 
mingly makes the infinite into finite ; the 
formless into forms and the like . So it is 


மாயத்தி , முத்திருக்கஞ் செவி , a plant 

Asaram europacum - Asarabacca , 


3612 


மாயாலீலை 


மாய்ச்சல் 


மாயா வித்தை , se € மாயாவித்தை, 


a power which veils conciousness and 
produces world experience . 


மாயா வினோதன் , 
demain . 


wonder worker ; leger. 


The particular power where by the 
dualistic world is brought into being which 
is both a veiling ( ஆவரணம் ) and project 
ing ( விச்ஷேபம் ) Sakthi . 


மாயாளி , வட்டத்திருப்பி , root of a twiner 

see OLUKOT LOL -- Cissampelos pereira . 


மாயு , பித்தம் , bile . 


மாயுச்சம் , 
ore . 


நாகமணல் , sand containing zinc 


மாயூரம் ,. மயில் , peacock . 


NOTE : - Maya is a power which veils consci . 

ousness thus producing world experience . 
It is that power which makes the whole 
into a part , the infinite to finite , the form 
fess into forms and the like and cuts down 
veils and negates perfect consciousness . It 
is that power by which things are measured 
i . e , formed and made known . It is the 
sense of difference or that which makes 
Man see the world and all things and per 
sons as different from himself when its 
truth is he , it or they are the one self . It 
is the cause of dualism inherent in all 
phenomenal experience . 


மாயே சத்துரு. ) ஒட்டை கோரோசனை , 
மாயே துராசு , 

stone of camel . 


gall 


மாயை , அறிவு , knowledge , இது இரண்டு ; 
1 மருள் மாயை ; ? . இருள் மாயை ; 

3 . 
இந்திர சாலம் , magic , jugglery ; 4. five 
kinds of delusions , 1. தமம் . obscurity of 
mind ; 2. மோகம் , depravity ; 3. அவித்தை , 
ignorance ; 4. அமிர்தம் , anything strange , 
5. நஞ்சு , placenta . 


மாயை மலம் , 


see 


மாயாமலம் . 


It contains and is in fact constituted by 
the collective சமஸ்காரம் வாசனை , the 
mental impressions and tendencies pro 
duced by Karma accomplished in previous 
and existing births . They were produced 
by desire for worldly enjoyments and them . 
selves produce such desires . 


மாயோள் , பெண் , 
Goddess Durgai . 


woman ; 


2 , துர்க்கை , 


மாயோன் பூடு , துளசி , holy basil - Ocimum 

sanctum , 


மாயாசாலம் , மாந்திரீகம் , 

மாந்திரீகம் , magic , 


மாயோன் பெண்டிர் , 
orpiment .. 


அரிதாரம் , yellow 


மாயாதம் , முதலை , crocodile . 


மாயா தேகம் , நிலையில்லாத வுடம்பு , mortal 

body ; transitory body . 


மாயோன் வித்து , வெள்ளரி விதை , seeds 

of cucumber fruit - Cucumis sativus ; 2 . 
விஷ்ணு கரந்தை , a plant Sphoeranthus 
indicus .. 


- 


மாயாபசரணம் , 


வெண்ணெய் , 


butter . 


மாயோன் விந்து , வெள்ளி , silver . 


மயாபுரி , பித்தளை . brass ; 2. மாயா தேகம் . 

transitory body . 


மாய் ஆச்சா , a tree ebony - Hardwickia 

binata or Diospyros ebenater ; 2. கொல் . 
to kill . 


மாயாமம் , புளி , tamarind . 


மாய்கை , சுக்கிலம் , semen ; 2 , ஆச்சா , a 
tree - Hardwickia binata . 3. சிசுவின் நஞ்சுக் 
கொடி , naval cord . 


மாயா மலம் , மும்மலத் தொன்று , one of the 

three evil passions -- confusion of mind . 


மாயாரூபம் , சித்திவகையால் கொண்ட ரூபம் , 
assumed form by super - natural powers. 


மாய்கை வல்லவன் , சித்தரில் தேறினவன் , 
best of Siddhars who 

who had conquered 
passions .. 


மாயாலீலை , sportive ; illusions . 


மாய்ச்சல் , சாவருத்தம் , agony of death . 


3613 


மாரணக்கரு 


மாரி 


மாய்ச்சி , பாம்பு கொல்லி , a plant which see . 


- 


யாரணக்கிரமம்) 

death . 


sequences of symptoms of 


மாய்தல் , சாதல் , dying . 


மாரணக்கிரியை , 
see . 


மாரண வித்தை , which 


மாய்த்தல் , கொல்லல் , killing . 


மாய்த்துக் கொள்ளல் , தற்கொலை புரிதல் , 
committing ; suicide . 


மரணஞ்செய்தல் , இறக்கும்படி மாந்திரீகத் 
தினால் செய்தல் , causing death by magic 
or witch craft ; 2. changing minerals into 
something else chemically . by some 
special process. See மாரண வேதை . 


மாய்வு , சாவு , death . 


மார , மகிழ மரம் , a tree with very fragrant 

flowers Mimusops elengi . 


மாரணமந்திரம் , மரணத்தை யுண்டாக்கு மந் 
திரம் , Manthiram causing death . 


மாரக சலதோஷம் , மரணத்தை யுண்டாக்கு 
மோர் வகை சலதோஷம் , a kind of virulent 
cold resulting in death - influenza .. 


மாரண வித்தை , சூனியவித்தை , sorcery ; 
witch craft ; 2 இறக்கும்படியாகச் செய்யும் 
வித்தை - Necromancy . 


மாரகம் , மரணம் , death ; 2. மரணகாரணம் , 

that which causes death such as cholera etc. 


மாரண வேதர் , இரசவாத முறைகளை இயற் 
றிய சித்தர்களி லொருவர் , one of the 
Siddhars who is an alchemist . 


மாரகாகளம் , குயில் , a bird 


Indian cuckoo . 


மாரணவேதை , உலோகங்களை படியச்செய்து 

அதினால் வாதம் செய்தல் , a process in 
alchemy by which minerals are transmuted 
into gold after destroying their properties . 


மாரக்கம் , கையாந்தகரை , a prostate plant 

-- Eclipta prostata . 


- 


மாரண்டம் , பாம்பு முட்டை , eggs of snake . 


மாரசம் , வெள்ளி பற்பம் , calcined medicinal 

powder of silver ; 2. வெள்ளீய பற்பம் , 
calcined medicined powder of tin white 
fead . 


மாரத்துச் சாமை , ஓர் சாமை , a kind of 
millet . 


மாரடம் , மருக்காரை . a plant 


Gardenia . 


மாரம் , கோடகசாலை), a small plant - Rangia 

repens; 2 . மரணம் , death . 


lust ; 


மாரடிப்பு , இரத்தாசயத்தின் துடிப்பு, beating 
of the heart .. 


2. போகம் , 


மாரளிடுக்கி , மோகம் , 

sexual union . 


மாரளை , துராய் , which see . 


மாரன் புட்பம் , மன்மதனுடைய புட்பம் . 


flower 


Oleander 


மாராசு , அலரி , a 
Nerium odorum . 


மாரடைப்பு , நெஞ்சை யடைக்கும் ஓர் வகை 

Coru , a disease of the heart - Angina 
pectoris ; 2. நெஞ்சடைப்பு , obstruction of 
breast in cases of asthma and other diseases 
- Breast pang ; 3. மார்பில் கொழுப்பு படி 
வதினாலும் , பலவீனத்தினாலும் உண்டாகு 
மோர் நோய் , a paroxysmal neuorsis with 
intense pain and oppression about the 
heart with difficulty of breathing; occuring 
in males after 40 years of age and resulting 
in fatal termination . It is associated with 
sedantry habits brain work , gout or dia 
betes . The first paroxysm may appear 
after some violent exertion or when walk 
ing up hill or after heavy meal . ( night ) 


மாராட்டம் , புத்தி தடுமாற்றம் , be - wilderment . 


மாரா , மார்பாணி , keloid in the chest . 


மாராயம் , see மாரம் . 


மாரி , கள் , fermented juice of a palm tree ; 
toddy ; 2. சாவு . death ; 3. சாறு . juice; 
4 நீர் , water ; 5. பெருவாரி நோய் , epide 
mic disease ( தொத்து நோய் ) ; 6. மழை , 
rain ; 7. மேகம் , clouid ; மண்மாரி ; கல்மாரி ; 
கீழ்மாரி ; முன்மாரி , பின்மாரி ; which see . 


மாரணக்கரு , 


3614 


மாருதவண்ணக்கல் 


மார்க்கண்டேய சூரணம் 


மாரிகாலம் , மழை காலம் , rainy season . 


மாருதவீமன் , ஏகம்ப பாஷாணம் , a kind of 

arsenic . 


மாரிசம் , ஓர் வகைக் கீரை , edible green 

--Amaranthus oleraceous . 


மாருதாசனம் , பாம்பு , snake . 


மாரிசாதம் , வானம்பாடி , a bird 


- 


sky lark . 


மாருதா பகம் , எலுமிச்சை , li me . 


மாரிசி , மிளகு , pepper 


Piper nigrum . 


மாருதி , கழற்கொடி , a chimbing thorny 

shrub - Caesalpinia crista ; 2 , நாய்வேளை , a 
plant Cleome viscosa . 

, 


மாரிடிப்பு , மார்த்துடிப்பு , 
heart , 


beating of the 


மாருதிக் கங்கை , see மாருதிச் செங்கை . 


மாரிமுத்து , ஓர் நோய் , a kind of disease . 


mountain con 


மாருதிக்குடிலம் , வங்க மபை , 

taining lead ore . 


மாரியம்மன் அம்மைக்குரிய தேவதை, 
மாரியாத்தாள் , f Goddess of small pox . 


மாருதிச் சிங்கி , அர : மரம் , a religious tree 

- Ficus religiosa . 


மாரியுள்ளான் , 


மாருதிச் செங்கை , கண்டகிச் சிலை , a sacred 

stone found in the river Gandaga . 


Piper nigrum ; 


மாரீசம் , மிளகு , pepper 

2. வால் மிளகு , cubebs . 


மாருதி நாதம் , வங்க மணல் , 

மணல் , sand mixed 
with lead ore , 


மாருசி , 


see 


மாரிசி , 


Sternum ; 2. see 


மாருண்டம் , see மாரண்டம் . 


மாரெலும்பு , breast bone 
மார்பெலும்பு . 


மாருதக் கருமான் , see 


காசாங்கம், 


மார் , மார்பு , chest ; 2. பெண்முலை , woman s 

breast . 


மாருத சூலம் , தும்புரு , which see . 


மார் இரேசகி , breast ; 


Pump .. 


மாருதத்தைப் போக்கி , பனம்புளி , which see . 


மார்க்கசி , கையாந்தகரை , a plant - Eclipta 
prostata.. 


மாருத நாதம் , வங்க மணல் , 1ead ore . 


மாருதப்பிரமன் 


see 


மாருத மகிபன் , 


மார்க்கட்டி , பெண்கள் முலையில் காணும் 
கட்டி , breast abscess -- Mammary abscess . 


a 
ܚ 


மார்க்கணம் , தேடல் , research work . 


மாருதப் பூடு , அழுகண்ணி , a plant - 

carnivorous plant which water oozesout 
Drosera indica . 


மார்க்கண்டம் , மார்ப்பகுதி , breast portion 
of man ;; 

2. மாரின் கறி , flesh of the chest . 


பாம்பு , 


al 


மாருதப் பொழியான் . சாரைப் 
variety of snake ; which see . 


மார்க்கண்டி , மாரெலும்பு , sternam 


of 


மாருத மகிமன் , சூதபாஷாணம் , a kind 
arsenic . 


மாருதம் , காற்று , wind ; 2. பிராணவாயு , 
vital air ; 3. மந்தாரச் சிலை , which see ; 4 . 

பூனைக்காலி , a twiner ; 5. வெங் 
கலம் , bronze . 


மார்க்கண்டேய சூரணம் , The ingrediants 
of this preparation are 

are mercury , sulphur : 
cinnabar , fried borax , the three acrids , 
antimony , cloves , large cardamums , plum 
bago . dry ginger , moringa , gum of silk 
cotton - Pavonia odorata ( பேராமுட்டி ) Bau - 
hinia tomentosa buds ( காட்டாத்திப்பூ ) seeds 
of Butea ( புரசு ) opium , in equal measures 
and reduce them 

to powder . It cures 
enteric fevers, dysentery , loss of diges 
tive , fire , emaciation of and waste of the 
severi dhatus . 


see 


மாருதவண்ணக்கல் , காகச் சிலை , load stone . 


3615 


மார்த்தவம் 


மார்புச்சளி 


மார்க்கபம் , மார்ச்சரி, phlegm in the chest . 


மார்த்தாண்ட பைரவம் , a medicinal pill . 


மார்க்கல் , ஓர் வகை மாக்கல் , a kind of soft 

stone . 


மார்த்தாண்டன் , சூரியன் , sun . 


மார்க்கவம் ; கரிசாலை , a plant - Eclipta prostata . 


மார் துடிப்பு , நெஞ்சு 

துடித்தல் ; மார் 

பின் இடப்பக்கம் இருக் 
மார்த்துடிப்பு , ) தம் இருதயம் பலமாகவும் 
வேகமாகவும் துடித்தல் , palpitation of the 
heart ; throbbing of the chest . 


மார்க்கழலை , tumours in the breast as ade 
noma, fibroma affecting the girls between 
20 and 30 years . 


மார்க்கூடு , மார்பறை , thorax . 


மார் நீர்க் கோவை 


மார்ச்சலம் , 

catarrh . 


Bronchial 


மார் நீர்க் கோவை , நுரையீரலைச் சுற்றியிருக் 

கும் சவ்வின் இடையில் நீர் தங் குவதால் ஏற் 
படும் ஓர்வித நோய் , a kind of disease affcc 
ting the membranous coating of the lungs 
by causing inflammation and collection of 
fluid ; 2. பக்கசூலை -- Pleuritic effusion ;; 
விஷ்ணுசக்கர மாத்திரை is a good remedy 
for this disease ( by C. D. ) 


தூள் 


மார்நோய் , மார்வலி , neuralgia of the chest . 


மார்ச்சளி , மார்பில் கபங்கட்டும் ஓர் நோய் , 
Bronchitis : Catarrh or cold in the chest . 
இதற்கு நாய்ப்பாலை யிலையைத் 
செய்து 2 , grs . தேனில் கலந்து இருவேளை 
யுண்ணப்போம் - The remedy for this is 
powder of நாய்ப்பாலை ( which see ) with 
honey . 


மார்பகம் , நெஞ்சு , chest . 


மார்ச்சனம் , துடைத்தல் , cleaning . 


மார்படைப்பு . நெஞ்சடைப்பு . a disease - 
Angina pectoris .. 


மார்ச்சனி , rubber - Caoutchouc , gumelastic 

India rubber – Ficus elasticus . 


மார்பும் , see மார்பகம் . 


மார்பறை , see மார்புக்கூடு , 


மார்ச்சாரகம் , 
மார்ச்சாரகண்டம் 


} 


மயில் , peacock bird . 


மார்பாணி , மார்பில் 

மார்பில் வரும் அணிநோய் , 
Keloid chest 


மார்ச்சாரம் , பூனை , cat . 


மார்பிளவை , cancer of the breast ; abscess 

of the breast . 


மார்ச்சாரி , 

civet .. 


க ஸ் தூ ரி , 


musk ; 2. புனுகு , 


மார்பு , நெஞ்சு , chest ; breast . 


மார்ச்சாலம் , பூனை , cat ; 2. கோமேதகம் , a 
gem Cat s eye - Cinnamon stone ; 3. மர 
நாய் , pole cat or palmyra dog . 


மார்புக்கபம் , மார்ச்சளி, phlegm in the chest . 


மார்புக் குடைச்சல் , மார்நோய் . 


மார்ச்சிலந்தி , பெண்களுக்கு முலையில் வரும் 

கட்டி , abscess of the breast - adenoma -- 
Cancer of the breast . 


மார்புக்கூடுகட்டு , 


மார்பு சிலந்தி , see முலைவித்திரதி , 


மார்ச்சோரம் , See மருது . 


மார்த்தண்டன் , 


எருக்கு , a milky shrub 

Calotropis gigantea ; 
2. பன்றி , pig . 


மார்பு சீதளம் , தைலம் தேய்த்து ஒத்தடம் 
போடக் குணமாகும் , cold chest the remedy 
is fomentation with wheat wan , 


மார்த்தாண்டம் , 


மார்த்தவகர தூயனம் , fumigation for soften 

ing . 


மார்புசூலை , pain in the chest due to rheu 

matism . 


மார்புச்சளி, மார்ச்சளி, flueno thorax - 
bronchorxea . 


மார்த்தவம்-- Ramollissement . 


3616 


மாலபதி 


மாலினியா மாதா 


- 


மார்புநோய் , See இதோவிருதம் . 


மாலமத்திரி , வட்டத் திருப்பி , a twiner 

Cissampelos pareira , 


மார்பு நோய் மருந்து - Pactoral . 

. 


மாலமாயம், பேய் மயக்கு , allurements of 

devil . 


மார்புபற்றிய நோய் , affections of the chest . 


மார்புப் பிளவை , மார்பில் பந்தைப் போல் 
திரட்சியாகக் காணும் ஓர்வகைப் பிளவை , 
cancerorcarbuncle of the chest . இக்கட்டி 
யின் மேல் சல்லடைக் கண்கள் போல் 
அனேக துவாரமிருக்கும் ; கட்டியை அழுத் 
தத்தயிர் போலுறைந்த நீர் வெளிவரும் . 


மாலம் , குங்கும மரம் , English saffron -- 
Crocus sativus ; 

; 2 . வங்காளப் பச்சை 
a fragrant leaf ; 3. yrirg - Pongamia glabra ; 
4. பேய் , devil . 


மாலயம் , சந்தனமரம் , sandal wood tree - 

Pterocarpus santalinus ; 2 , மிளகுசாரணை 
which see . 


மார்புவலி, இதற்கு சப்ஜா இரசத்தை சர்க்க 
ரையில் கலந்துட் கொள்ளவும் , chest pain . 
The remedy is juice of sweet basil with 
sugar . 


மாலரும்பு , see மராட்டி மொக்கு . 


மாலலங்கல் , 

sanctum .. 


துளசி , holy basil! 


Ocimum 


மார்புவாயு , paralysis of bronchial tubes 
Bronchoplegia . 

. 


மாலாகண்டம் , a plant - Indian burr 

ranthes aspera . 


Achy 


மார்பெலும்பு , the breast bone 


Sternum . 


மார்வீக்கம் , swelling chest . 


மாலாங்க மூர்த்தி , ஓர் சித்தன் , இவரின் 

சீஷர்கள் 9 பேர் , இவர் குருவர்க்க சித்தர் 
களில் ஒருவர் , one of Siddhars, he had nine 
disciples . 


மாலகை , 
மாலகம் , 


} வேப்பமரம் , margosa tree . 


மாலா துரிசினம் , பூனை ; cat . 


மாலகை யெண்ணெய் , வேப்பெண்ணெய் , 
margosa oil . 


மாலானி , சிறு சண்பகம் - Michelia nilagirica 

with small flowers which are fragrant , 


மாலக் கிழங்கு , 


மாலங் கமலாவை , காட்டுப் பாவை , which 
see . 


மாலி , கள் , toddy ; 2. மருதாணி , Lenna 

Lawsonia inermis ; 3. பனங் குருத்து , 
palmyra shoot ; 4. பதனி , sweet toddy . 


மாலாசந்தன் , சங்குத் திராவகம் , an acid . 


மாலிகை , 


see 


மாலி . 


மாலதி , முல்லை , a species of jasmine ; 2. மல் 
விகை .jasmine ; 3. சிறுசண்பகம் , canaga 
flowers tree - Canangum odoratum . 


மாலிகைத் துவரை , சின்ன துவரை , small 

sized red - gram Cajanus cajan . 


மாலதிபத்திரி , சாதிப்பத்திரி , mace - Myris 

tica officinalis . 


மாலிகைத் துவரை, சன்ன துவரை , small 

caved ebony Diospyrus microphylla . 


- 


மாலதிபலம் , சாதிக்காய் , nutmeg . 


மாலிங்கம் , இலிங்க பாஷாணம் , a kind of 
arseriic . 


மால தீயம் , பேரீஞ்சு , which see . 


மாலிங் காங்கினி , கல்லரளி, ( unidentified ) 

plant . It is capable of turning copper into 
quint essence and mercury into glutinous 
substance . 


மால நிறம் , see மால் நிறம் . 


மாலந்து , கீழ்க்காய் நெல்லி , a plant - Phyll 

anthus niruri . 


மாலியம் , 


பூ . flower . 


நெல்லி , 


மாலபதி , உடம்பின் கொழுப்பு , fat of the 
human body . 


மாலினியா 

மாதா , கீழ்க்காய் 
Phyllanthus niruri , 


3617 


மாலை 


மாசை , மாடப்புரவி 


மாலினி வித்தை , ஒர் ஆயுள் வேதநூல் , an 
Ayurvedic book . 


மாலினுடல் மேனி, நாகப்பச்சை , ( colour of 

God Vishnu ) a kind of gem . 


மாலைக் கண் , சாயுங்காலத்தில் 

பார்வைக் 
(தன்றி இருளடையும்படி செய்து அல்லது 
இருள் 

பிடித்தது போல் தோன்றிக் 
காலையில் தெளிவாகச் செய்யும் ஓர் வகைக் 
கண்ணோய் , இராக் குருடு , night blindness . 
அந்திமாலை . (வடமொழி நத்தாந்த ரோகம் ) 
2. சாரைப் பாய்பைப் பார்த்த எருமை மாடு 
களுக் குண்டாகும் ஓர் கண்ணோய் , an eye 
disease of the buffalos caused by the sight 
of ( the சாரைப் பாம்பு ) rat snake or male 
cobra . 


மாலின் தாரம் , அரிதாரம் , yellow orpiment , 


மாலின் நேத்திரம் , கல் தாமரை , 

dry lotus 
found in the crevices of rocks and moun 
tains -- Nasturtium . 


மாலுகம் , வேம்பு , Neem tree - Azadirachta 

indica . 


3. உடம்பு வெளுத்து முகம் பசந்து கண் 
ணொளி மழுங்கித் தலை கனத்து பீளை கட்டிச் 
சாயுங் காலத்தில் கண் தெரியாது புத்தியும் 
வேறுபட்டுக் காணுவதுடன் , அண்ணாந்து 
பார்க்கக் கண் கூசும் , இரவில் விளக்கும் 
கண்ணுக்குத் தெரியாத வோர் கணணோய் , 
(அ . ந.வி. ) night blindness . 


மாலுகிகம் , see 


பொந்தம் புளி , a tree . 


மாலுங்கம் , புளி மாதுளை , 
nate fruit .. 


sour pomegra 


மாலைக்கல் , படிக்கல் , crystal , 


மாலுதல் , மயங்குதல் , getting giddy ; being 

charmed . 


மாலைக் காசம் . கண்ணுறுத்தி வலித்து எரிச்ச 
லுண்டாகிக் கருவிழி சற்றே கலங்கி , சாயுங் 
கால நேரத்தில் கண் புகைச்சல் அதிகமாகி . 
தீபம் வேறாய்க் காட்டும் ஓர் வகைக் கண் 
Csoow , an eye disease affecting the sight . 


மாலுதாசனம் . கண்குத்திப் பாம்பு , green 
மாலுதானம் , | snake or whip snake - Tri 

meresurus anamellensis . 


மாலைக்காதம் , மாலைப் 
time . 


பொழுது , evening 


மாலு மாருதம் , நாரை , a crane . 


மாலைக்காமாலை , 


see 


மாலைக் கண் . 


மாலுறல், மயங்கல் , setting giddy , becoming 

allured or fascinated , 


மாலைக் குளியல் , முன்னிரவில் உடம்பு குளித் 

தல் , குணம் மத்திமம் , bathing in the even 
ing , the effects or benefits are medium , 


மாலூகம் , ஏலாவாலும் , பேரேலம் greater 

cardamom ; 2. வால் மிளகு , tail pepper- 
Piper cubeba . 


சன்னிபாத 


மாலூங்கம் , புளி மாதுளை , sour pomegranate , 


மாலைச் சுரம் , சாயுங்காலத்தில் காணும் 
காய்ச்சல் , இதற்குச் 

குண 
முண்டு , fever that comes in the evening - 
Evening fever .. 


மாலூரம் , வில்வ மரம் , bael tree -- Aegle 

marmelos ; முசுமுசுக்கை , a climbing plant 
- Bryonia scabra . 


மால நுழைஞ்சான் , ஓர் குருவி , a bird , ஓர் 2 . 
ஆடு , herb . 


மாலூர், 


துவரை , redgram - Cajanus cajan , 


மாலை நேரம் , அந்திப் பொழுது , sun set time ; 
evening . 


மா லூர்தி , கருடன் , bramini kite . 


மாலைப் படிகம் , பளிங்கு . crystal stone . 


மாலைப்பண் , மாலைப் பொழுது , evening . 


மாலை , அந்திப் பொழுது , evening , 2. இயற் 

கைக் குணம் , the natural character or 
quality ; 3. இரவு . அஸ்தமித்த பின் 10 
நாழிகை வரை , the first three and half 
hours after sunset . 4. கழுத்தைச் சுற்றிலும் 
வரும் நோய் , a disease that spreads 
round the neck as scrofula . 


பொழுது , 


மாலை மசங்கு நேரம் , அந்திப் 
மாலை மயங்குங் காலம். evening time . 


மாலை பாடப் புரவி , குரங்கு , monkey . 


3618 


மால்காந்தை 


மால்பாக லட்சுமி 


மாலயம் பூ , உதிர் பன்னீர் , 

உதிர் பன்னீர் . dew flower 
Guettarda speciosa . 


மால்காரை , கருந்துளசி , black variety of holy 

basil -- Ocimum sanctum . 


மாலையாவிகாலம் . evening 


sen set time .. 


மால்கூர்மம் , காய்ச்சற் பாஷாணம் , a kind of 
prepared arsenic . 


Ocimum 


- 


மால்கொடை , துளசி , holy basil 
sanctum .. 


மாலையிட்டுப் பிறத்தல் , கொடிசுற்றிப் பிறத் 
தல் ; கர்ப்பிணி மல்லாந்து 

படுத்தல் 
தொப்புள் கொடி குழந்தையின் கழுத்தில் 
சுற்றிக் கொள்ளுதல் ; கொடி சுற்றிப் பிறத் 
தல் , child born with the naval cord round 
the neck . 


மால்சந்தனம் , செஞ் சந்தனம் , red - sandal 
wood 

Pterocarpus santalinus . 


மால் தங்கை , ஏகம்பச்சாரம் , a kind of mine 

ral salt .. 


மாலை ரவிகாயல் , சாயுங்கால வெயில் உடம் 
பிற்கு நன்மையைப் பயக்கு மென்னும் 
கொள்கையால் நோயாளிகள் வெயிலில் 
உட்காந்திருத்தல் , sun bath in the evening 
time - afternoon , It is good for health . 
Sun bath in the morning will cause vertigo . 


மால்சேனை . 


மால் தங்கை மந்திரி , see மால்தங்கை . 


மாலைவரச்செட்டி , பல்லி , lizard 


மால் தாயம் , கருநெய்தல் , a creeper . 


மாலைவன்னி , சல்லிக்கொடி அல்லது சல்லிக் 
குடல் , navel cord of a new born . 


மால்தாரம் , அரிதாரம் , yellow orpiment 

yellow sulphuret of arsenic . 


மாசிலவாரம் , மாலைப்பொழுது , evening time .. 


மால் தீபலம் , சாதிக்காய் , nut meg . 


மாலை வெயில் , சாயுங்கால வெயில் . the even 

ing sun as opposed to காலை வெயில் , morn 
ing sun . 


மால் துயில் , ஆலமரம் , banyan tree - Ficus 

bengalensis. 


மாலை வெளிச்சம் , evaning twilight . 


மால்தேவி , ( மால் 

அரி + தேவி - Spor 
ure - தாரம் அரிதாரம் ) தாளகம் ; 
இதை வீரமிட்டு ஆட்டி வங்கத்தில் பூசிடச் 
சுண்ணமாம் , yellow orpiment grind it with 
per - chloride of mercury and smear it on 
tin and subject it to calcination . It becomes 
calcined . 


மால் , காமம் , passion ; 2. மேகம் , cloud ; 3 . 
கருமை, blackness 

4. 1 தன் , mercury 
planet ; 5. உன்மத்தம் , insanity ; 6. காற்று , 
wind ; 7. மயக்கம் , vertigo ; 8 மனக் குழப் 
பம் , confusion of mind - illusion ; 9 . 
விஷ்ணுகரந்தை , a plant -- Saphoranthus 
mollis or S. indicus ; 10. வாதப்பொருமல் , 
gurghing in the abdomen ; 11. இலவங்கப் 
பட்டை . cinnamum bark ; 12. எலுமிச்சம் 
பழச்சாறு , juice of lime fruit ; 13. பனை 
மரம் , palmyra tree . 


மால்தேவி , அரிதாரம் , yellow orpiment . 


மால்தேவி விரை . 


மால்தேவி மச்சினி , அப்பிரகம் , mica . 


மால்கங்கணிவிரை, வாலுளுவையரிசி , seed 

of intellect plant . 


மால்கங்குணி , வாலுளுவை , a climbing staff 

plant - Celastrus paniculata , 


மால்தொடை , துளசி , holy basil - Ocimum 

sanctum .. 


மால் நிறம் , பச்சை , green 


மால்கண்டகன் , புட்பராகம் , one of the nine 
gems 

Topaz .. 


மால்பரிதி , உடம்பின் கொழுப்பு . fat of the 

human body - adipose tissue . 


மால்கந்தி , அரிதாரம் , yellow orpiment . 


மால்கரந்தை , விஷ்ணுகரந்தை , Vishnu basil 

Saphoeranthus mollis or S. indicum . 


மால்பாக லட்சுமி , அரிதாரம் , yellow orpi 
ment . 


3619 


மாவதழகி 


மாவிலிங்கப்பாலை 


மால்முப்பு , தலைப்பிண்டம் , foetus of first 

confinement. 


மாவம் . 


Ocimum 


மால்முருகு , துளசி , holy basil! 

sanctum . 


மாவயிரக்கல் , felspar rock consisting double 

silicate of ammonia and one or more alkalies 
( காரம் ) or alkaline earth (சவுடு ) and crys 
tallise in the oblique system . 


மால்மழுதளிர் . 


மாவலி பரு தன்னாரி , மாகாளிக் கிழங்கு , which 


see . 


blue vitriol 


- 


மால்மேனி , துரிசி , 

sulphate . 


Copper 


மாவல்லிக் கிழங்கு , 
மாகாளிக் கிழங்கு , 


பரு நன்னாரி . இதுவே 
which see . 


மால்மைத் துனன் , துரிசு , blue vitriol ; 2 . 

சிவனார் வேம்பு . Siva s neem a plant 
Indigofera aspalathoides . 


- 


மா வி சாலி , பாசிப் பயிறு , a variety of green 

gram Phaseolus trilobus . 


மால்வா அபினி , மாலவ தேசத்திலிருந்து 
வரும் அபினி , a kind of opium imported 
from Malwa - Malwa opium . 


மாவிஞ்சி , மாங்காயைப் போல் 

வாசனை 
யுடைய ஓர் வகை இஞ்சி , ginger smelling 
like mango - Mango ginger - Curcuma amada . 


மால்வார் , சங்கம் பழச்சாறு , 

சங்கம் பழச்சாறு , juice of the 
fruits of சங்கம் , 


மாவிஷக்கடிப் பிரியன் , கசப்புப் பசளை ,, a 

variety of Portulaca guadrifida. 


பால் விந்து , அப்பிரகம் , mica . 


மாவிட்டம் , கடல் நுரை , bone of cuttle fish 

Sepia octopodia . 


மால்வியயினி , see மால்வா அபினி . 


மால் வீடு , சாலக் கிராமம் , a sacred stone 

intended for worship found in the river of 
Kandahar . 


மாவிட்டை , மாவிலிங்கம்பட்டை . the 
மாவிப்பட்டை , bark of the tree மாவிலிங் 
கம் which see .. see 

மாவிலிங்கப்பட்டை , 


மாவிதை, மாம்பருப்பு , seed or kernel of 

mango fruit which can used as astringent . 


மாவகம் , இலுப்பை , long leaved bassia 

Bassia longifolia ; 2 . சாம்பிராணி , frakin * 
cense ; 3. காஞ்சிரை அல்லது எட்டி , a 
tree yielding a very poisonous nut nux 
vomica - Strichnos nu : K - vomica . 


மாவியம் , பற்பம் , calcined medicinal powder . 


மரவச்சம் , 


மாவிருக்கம் , சதுரக்கள்ளி , square spurge - 

Euphorbia quadrangularia . 


மாவச்சிரம் , குங்கும மரம் , see மாவணங்கி , 


Crataeva 


மாவிலங்கு , ஓர் மரம் , a tree 
மாவிலங்கை , I Rox - burghii . 


மாவடங்குருத்து , 


மாவடிப்பை , மாவிலிங்கை , which see . 


மாவிலந்தம் , விடத்தேர் , a medicinal herb 

--- Mimosa cinerea alias Dichrosta chysci 
nerea . 


--- 


மாவடு , கொட்டையிடாத 

இளமாங்காய் , 
very tender mango fruit without nut 
good for health can be used as pickles . 


tree 


Crataeva 


மாவிலி , மாவுலிங்கம் , 

nurvala or C. tapia .. 


மாவட்டை , செவ்வட்டை , a red variety of 

millepede or centepede . 


மாவணங்கி , குங்குமப்பூ , European saffron 

Crocus sativus . 


மாவிலிங்கப்பட்டை , இதை மோரில் கொள்ள 

மேகம் , கல்லடைப்பு போம் , Crataeva tree 
bark of the tapia it taken with butter milk ; 
stone in the bladder , 

megam , venereal 
affections will disappear . 


மாவதழகி , வட்டக் 

கிலுகிலுப்பை , round 
rattle wort - Crotolaria laburnifolia . 


மாவிலிங்கப்பாலை . 


see மாவிலந்தம் , 


3620 


மாழம் 


மாறற்சுரம் 


மாழாத்தல் , மயங்குதல் , feeling, giddy due to 

being charmed or fascinated . 


மாவிலிங்கம் , பஞ்ச வில்வங்களிலொன்று , 

இதில் 3 வகை . ஆண் , பெண் , அலி , ஆண் 
பட்டை வெள்ளை ; பெண் பட்டை மஞ்சள் , 
அலி முட்கள் இராது பூசைக்கு உதவாது ,, 
one of the five sacred trees. There are three 
varieties ; male , female, neutral , male 
tree has white bark , the female yellow bark . 
They are useful for worship . The third is 
not use . 


மாழை , புளிமா , sour mango tree ; 2. உலோ 

கக்கட்டி , a lump of metal ; 3. ஓலை , palm 
leaf ; 4. மாமரம் , mango tree ; 5. அழகு , 
beauty ; 6 அறிவின்மை , ignorance ; 7 . 
பொன் , gold . 


மாவிலிங்கம் , see மாவிலங்கு , 2. லிங்கப்பா 
ஷாணம் , a kind of arsenic , 


மாழ்கல் , சாதல் , dying ;; 2. மயக்கம் . be 

wilderment ;; 3. புணரல் , having inter 
Course . 


மாவிலிங்கு , see மாவிலங்கு . 


மாழ்கு , சா , die : 


2. மயக்கம் , aliurement . 


மாவிடக் கட்டி , காட்டு மருக்கொழுந்து , wild 
variety of maid s love 


மாழ்தல் , சோம்பல் , being lazy ; 2. மயக்கம் , 

being be- wildered , 


மாவிளம் , வில்வம் , bael tree -- Aegle mar 

melos ; 2. மாம்பருப்பு , kernel or seed of 


மாளகி , மாதுளை , pomegranate . 


mango truit . 


மாளம் , கஸ்தூரி , musk , 


மாவின் சூதம் , 3 மாதத்திய பிண்டத்திலிருந்து 
இடித்தெடுக்கும் சத்து , essence taken from 
the 3 months old foetus. 


மாளல் , 
மாளுதல் , 


} 


சாதல் , dying ; 2. அழிதல் , 
perishing . 


மாவீர்க்கு , the rid rib of mango leaf . 


மாளவ அபினி , மால்வவபினி , Malwa opium . 


மாவு , மா , flour , அரிசி , கோதுமை முதலிய 
வற்றின் மாவு 


மாளவிய அபினி , மால்வதேசத்து 
opium imported from Malwa . 


அபினி , 


மாவுக்கட்டு , flour used for application to 

abscess , ulcer, bubo etc. 


மாளாப் பிளவை , ஆறாதபிளவை , conhealing ; 

carbuncle - 


மாவுக்கல் , பலபக்கல் , soft stone used for 

making vessels etc. 


மாளிகை வாழ்பவன் , ஊர்க் கருவி , sparrow 

whose flesh is used in medicine . 


மாளிமந்தம் , இந்துப்பு, epsom salt . 


மாளுதல் , மடிதல் , dying . 


மாவுக்களி, இரணம் , கட்டி , அரையாப்பு முத 

வானவைகளுக்குக் கிண்டி வைத்துக் கட் 
டும் ஓர்வகை மாவின் பசை . a paste got by 
boiling flour with water . This can the 
applied warm to an abscess to make it 
mature and burst -- Poultice ( பதவாடை ) . 


மாளை , புளி , tamarind ; 2. புளியம் பிராணி . 

the tamarind shell ; 3. QUIG , gold . 


மாவுக்காய்மரம் . 


மாறல் , வேறுபடல் , being changed as in 

chemical composition and property ; 2 . 
உருக்குலைதல் , change in the appearance of 
the body . 


மாவுச்சுக்கு , மாவைப்போல், 

மாவைப்போல் . மெல்லிய ஓர் 
வகை சுக்கு , dry ginger which has not much 
of fibre.. 


மாறல் காய்ச்சல் , மாறல் சுரம் , intermittent 

fever . 


மாவுப்பு , தலை முடியுப்பு , a kind of salt extrac 

ted from the human skull . 


மாறல் சுரம் , ஒன்றைவிட்டு 

ஒருநாள் 
வரும் முறைக்காய்ச்சல் அல் 
மாறற் சுரம் , லது விட்டு விட்டு முறை 
யாக வரும் சுரம் , intermittent fever appear . 
ing once in two days or three days , once a 
week or fortnight or month or year . 


} 


மாவுரம் , வலிமை , strength . 


மாழம் , உளுந்து , black gram - Phaseolus 

mungo .. 


3621 


மாறுகொள்ளாவுணவு 


மாற்றுமருந்து 


மாற வச்சிரம் , வச்சிரக்கல் diamond .. 


மாறுதல் , see மாறல் . 


மாறக்கடும் பனலம் . 


மாறுபடப் புணர்தல் , சரி போகம் விளையும்படி 
செய்யாமல் 

புணருதல் , Coitus without 
mutual satisfaction . 


மாறாச நீர் , வடபூமி சலம் , the water of the 

Northern region . 


மாறுபடல் , வித்தியாசப்படல் , being changed 

chemically as in form quality property etc. 


மாறாச்சுரம் , continuous fever . 


மாறுபடு பொருள் , வித்தியாசப்படும் 
பொருள் , substance undergoing chemical 
change . 


மாறாட்டங்கள் . illusions . 


மாறுபட்டபுத்தி , perversity of mind . 


மாறாட்டம் , மயக்கம் , delirium ; 2. புத்தி தடு 

மாற்றம் , loss of senses ; just before death ; 
3 , மாறுபாடு , change ; 4. நிலை மாறித் 
Gör68 po , getting deranged in mind . 


மாறுபாடாய்ப் பேசல் , speaking perversly . 


மாறுபாடு செய்தல் , சூனியம் செய்தல் , to 
perform sorcery . 


மாறாட்டம் செய்தல் , புத்தி தடுமாறச் செய் 

தல் , as in சூனியம் , causing confusion of 
mind by witch - craft . 


மாறுவார்க்கை , ஒன்றிலிருப்பதை மற்றொன் 

றில் வார்த்தல் , to transfer by pouring from 
one to the other as blood from one animal 
to the other . 


மாறாப்பிரமேகம் , unhealing venereal affec 

tions .. 


மாறோதியம்பன் , சாரைப் பாம்பு , a snake ; 
male cobra . 


மாற்சால மோகினி , குப்பைமேனி , a plant 
Acalypha indica . 


மாறாப் புணர்ச்சி . இடைவிடாத 

இடைவிடாத போகம் , 
indulgence without interval . 


மாற்சாலம் , கோமேதகம் , cat s eye one of the 

nine gems - Cinnamon stone ; 2. பூனை , cat . 


மாறாவிக்கல் , non - stop hiccups . 


மாறு கண் , சாய்ந்தகண் . quint eye : a defect 

in vision in which a straight line does not 
look straight but oblique , 


மாற்றம் , உருமாறல் , assuming different 

shape or appearance ; உருவை மறைத் 
தல் , to conceal the appearance of one self 
for this Siddhar s were using an unguent. 
see இராமதேவர் 500 - ல் சொல்லிய மறைப் 
புமை , 


மாறுகம் , சீலை , a cloth , 


மாறுகாலம் , சூதக நிற்பாடு , menopause . 


மாற்றல் , ஒன்றை மற்னொன்றாக மாற்றல் , 
changing chemically ; 2 , நோயைக் குணப் 
படுத்தல , healing sickness . 


மாற்றற்சுரம் , முறைசுரம் , intermittent fever . 


மாற்றாணி , standerd gold needle used for 

testing gold . 


மாறு கொள்ளாவுணவு , உண்பவன் தனக்கு 
மனங்கொள்ளும் உணவாதிகளை 

உண் 

ன 
மல் உடம்பினியல்பையும் , கால நிலைமையை 
ப.ம் சுவை வீரியங்களின் ஆற்றலுங்கண்டு 
பிணிவராவளவு கொள்ளும் உணவு ; மாறு 
பாடில்லா உணவு , ( See திருக்குறள் ) 
மூவகை மாறுபாடில்லா 

not in 
compatible diet . 


மாற்றான் , வழலை , which see . 


மாற்றுதல் , see மாற்றல் . 


உணவு . 


மாற்று , பொன் வெள்ளியின் தரம் , degree of 
fineness in gold or silver . 


1 


உண்பான் பகுதியோடு மாறுகொள் 
GIT IT010 , with the person 


மாற்றுக்குால் , see வேற்றுக்குரல் , 


2 . 


மாற்றுப் பிரயோகம் , Curative treatment . 


சுவை வீரியங்களினால் மாறுகொள் 
ளாமை . taste etc. 


மாற்று மருந்திடு , given an antidote . 


3 . 


காலதேசங்களுக்கு மாறுகொள் 
GIT 1 600 , time season & country 


மாற்று மருந்து , விஷத்தைத் திருப்பு மருந்து , 
antidote medicine to couter the poison . 


3622 


மானசிகம் 


மானிட தத்துவ நூல் 


சுரம் 


மானசிச் சுரம் , மனதைப் பற்றிய 
mental fever . 


மாற்று மருந்து , அவபத்தியத்தினாலும் , விஷத் 
தினாலும் நேர்ந்த தோஷங்களை நீக்குமருந்து ; 
முறிவுமருந்து , a medicine neutralizing the 
defects in the diet 

diet – Alexipharmic or 
Alexipharamcon . 


மானட்கி , பூசனிக் காய் , pumpkin - CUCU 


rbita pepo . 


மாற்றுமால் மச்சினன் , துரிசு . 


மானதக் காட்சி , உருவெளித்தோற்றம் , men 
tal perception . 


மாற்றுமை , வால் நீண்ட கருங்குருவி அல்லது 
காமரூபியைக் கொண்டு தயாரித்துத் தன் 
உருவத்தைப் பிறர் காணாதபடி உபயோகிக் 
கும் ஓர்வித மை ; See மறைப்பு மை . 


மானத சாஸ்திரம் , மனதைக் குறித்துச் சொல் 

லும் நூல் , a science Philosophy of mind 
as distinguished from that of matter , 


மானத பூசை , மனோ பூசை , 

mind - ejaculation . 


worship 


in 


மாற்றுயர் பொன் , தங்கம் . 


மானதம் , கஸ்தூரி , musk ; 2. மலை , moun 
tain . 


மானத்தோல் , பீசம் , testicle . 


மாற்றுயர்வு வேதை , பொன்னுக்குப் பழுப் 
போற்றி மாற்றுயர்ந்து தங்கம் போலாகச் 
செய்யு மருந்து , 

a device to increase the 
degree of fineness in gold . மயில் பித்து 
கார்த்திகைப் பூச்சாற்றினால் அரைத்துக் 
குன் றியளவு உண்டைபண்ணி குறைந்த 
மாற்றுக்கிட்டு உருக்க 3 மாற்று அதிக 
மாகும் , 


மானமர் , 


கள்ளி , spurge . 


மானமா 


see 


மானவிலங்கு . 


மாற்று வெற்றிலைக்கொடி , 


மானம் , ஆமணக்கு , castor plant ; 2. ஆன் 

அல்லது பெண் குறி , male or female geni 
tal -- generative organs of male or female . 


மானகம் , ஓர் வகை மலையாள சேம்பு - Cola 
casia indica .. 


மானம்பாடி 


1 


வானம்பாடி , the lark . 


மானசம் , 


மானல் , 


மனது , mind . 


மயக்கம் , being confused . 


மான விலங்கு , கவரிமான் , the yak . 


மானச ராசி , எலி , a rat . 


மானவ விருத்தி , increase of population . 


மானச ரோகம் , 

mental disease 


மூலைக்கேற்படும் 


ரோகம் , 


மானவாதம் , 


( யூகி - 1200 ) . 


மானாகம் , பெரு நாரை , 


a large bird ; crane . 


மானாகி மூலி , இஞ்சி , ginger . 


மானச ரோகம் , மனோவியாபி , காமம் , விசனம் , 

கவலை முதலியவைகளுண்டாம் , a mental 
disease caused by passion lust , extreme 
grief , anxiety etc. 


மானாதிபட்சி , கருங் காக்கை , 4 சாதியில் 

கடைச்சாதியாகிய கேசரி , black crow , the 
last class of human beings Kesari . 


மானசவ ரோசகம் , a case of impaired diges 

tion , anorexia due to the effects of any 
ungratified desire , fear , grief or anything 
that tends to disturb the mental Equali 
brium . 


மானார் , இலைக்கள்ளி , 

இலைக்கள்ளி , leaf spurge . 


மானாமவர் . 


மானிட அறுவை நூல் , 


Human surgery . 


மானசராம் , 


மானிட சன்மம் , மனிதப் பிறப்பு , hu m a n 

birth or human nature . 


மானசாலயம் , அன்னப் பறவை , a 
$ wan . 


bird , 


மானிட சாஸ்திரம் , a treatise upon the 

human structure or organism or Anthropo 
tomy , 


மானசிக நரம்பு , விதான 
nerve . 


நரம்பு . phrenic 


மானசிகம் , 

mind . 


மனதைப் பற்றியது ; relating to 


மானிட தத்துவ நூல் , the science of the 
physical - psychological nature of man . Man 
kind Anthropology . 


3623 


மான் 


மான் 


மான்கீரை 


Amaranthus angustifolia. 


மானிட தேகத்தத்துவம் , மனிதவுயிரும் 
உடலையும் பற்றிக் கூறும் நூல் , Human 
Physiology . 


மான்குளம்படம்பு . See மான்குளம்பு . 


மானிட பிறப்பு நூல் , a study or science of 

of the decent of man . 


மான்குளமபு , ஓர்வகை அடப்பங்கொடி . corr 
bind weed - Convolvulus arvensis . 


மரனிட மருதை , சங்கிலை . a medicinal leaf , 
leaf of the plant சங்கன் . 


மான்கை , சாராயம் , arrack , liquor . 


மான் கொடி , ஓர் படர்கொடி , 
creeper . 


a spreading 


செய்த 
மானிட மருந்து , மூலிகைகளால் 
மருந்து , medicines prepared with vege 
table drugs .. 


மானிடம் , மனிதப் பிறப்பு , human birth . 


மான் கொம்பு , மருந்திற்காகவுதவும் மானின் 
கொம்பு , horn useful for medicine - Antler ; 
2. மிருகிசிரிங்கி ; மான்கொம்பு பாதிரி, 
stag s horn , trumpet flower - Stereosper 
mum xylocarpum .. 


மானிடர் , மனிதர் , human being . 


மானிட வைத்தியம் , மூலிகைகளைக் கொண்டு 
செய்யும் வைத்தியம் , treatment of diseases 
with only vegetable drugs as opposed to 
தேவ வைத்தியம் and இராக்கத வைத்தியம் . 


மான்சாணம் , மானின் சாணி 


Funette . 


மானிறம் , கருப்பு சிவப்புமின்றி சமநிறம் , 
Brown colour . 


மான்செவி , மானின் செதளைப் போலிருக்கும் 
ஓர்வகை இலைக்கள்ளி , a plant ; spurge ; 

2 . 
நாக்கிப்பூடு , which see . 


மானிறைச்சி , 
venison . 


மான் கறி , flesh of deer ; 


மான்செவிக்கள்ளி , ஓர்வகைக் கள்ளி . a kind 

Euphorbia nerifolia alias 
E. nirulia 


of spurge 


-- 


மானினி , பெண் , woman . 


மான் சேவிகம் , see மான்மத முரி . 


மானுசன் , மனிதன் , man . 


மானுட சிகிச்சை , See மானிட வைத்தியம் . 


மான்தோல் , மானின் தோல் , deer skin ; இது 

பூசைக்கும் பாஷாணம் இளகாதபடிக்குக் 
கட்டி வைக்கவும் உதவும் . It is used as seat 
during worship and it is useful to bundle 
arsenics .. 


மானுடம் , மனிதப்பிறப்பு , human birth . 


மானேந்தி மூலி , ஈசுரமூலி , a twicer - Aris 

tolochia indica , 


மான் தோல் பட்டை 


மரனேறு , கலைமான் , stag . 


மான் நீதம் . 


மானோதய வழகினி , ஒட்டை , Camel . 

. 


மானைத் துரத்தி . 


மான்மதச்சேறு , கஸ்தூரிக் குழம்பு , a liquid 
mixed with musk . 


} 


மான் , மிளகாய் , chilly ; 2. உருவம் , figure, | மான்மதமூரி , 
shape ; 3. மகரமீன் , seamonster ; 4. மிருக 

கஸ்தூரி , musk . 
சீரிடம்; திரிவோணம் , a star ; 5. விலங்கின் 

மான்மதம் , 
QUrg , general riame for beasts ; 6. part 
மிருகம் , deer ; 7. குதிரை . horse . 

மான்மதவம் , மான் குளம்படி , a creeper . 
மான் , கால் நீண்டு உடல் சிறுத்து , ஒல்லியா 

மான் முருகு , துருசு , blue vitriol ; 2. துளசி , 
யும் இலேசாயும் , காட்டாட்டைப் போன்ற 

a sacred plant - Ocimum sanctum . 
மிருகம் , deer . Varieties of deer : 
1. கலை மான் , 

யான்றல் , மயக்கம் , being confused . 
2 , கவரி மான் . 

மான்றூதி , காஞ் சிரை , a tree -- nex - vomica 
3 , சருகுமான் . 

Strychnos nux - vomica . 
4. புள்ளிமான் . 
5. வெள்ளிமான் . 

மான்னா, ஓர் சீனத்துச் செடி , a Chinese herb . 


மி 


மிகுபத்தம் 


மிசிரத்ததல் 


மிகச் சடைச்சி , வாய்க்காற் சடைச்சி , a pith 

plant found grown on the sides of canals 
Aeschynomene palurose . 


மிகு பத்திரி , காத்தொட்டி , 
--Capparis zeylanica . 


thorny caper 


மிகுபலம் , கோதுமை, wheat - Triticum . 


மிகப்படல் , மிகுதல் , increasing ; exceeding . 


மிகனித்தபம் , மூத்திரக் குழலுக்கு ஏற்பட்ட 

அழற்சி , inflammation of the urinary pas 
* sage 

Uretheritis . 


மிகுபலவந்தம் , ஆதொண்டை , a thorny 

shrub , thorny caper - Capparis horrida 
alias C. zeylanica . 


மிகுபித்தர் , பூனைக்காஞ் சொறி , which see . 


மிகனிரம் , வெட்டை , gleet . 


மிகுப்பலத்தம் , காத்தொட்டி , see மிருபவந்தம் . 


மிகாவண்ணம் , தேரையர் செய்த ஓர் தமிழ் 
வைத்திய நூல் , a medical treatise in Tamil 
by Theraiyer . 


மிகுமணம் , விரிந்தபூ , blossomed flower . 


மிகிரம் , 


காற்று , wind ; 2 , மேகம் , cloud . 


மிகுவெறி , பெரும் பைத்தியம் , great lunacy . 


மிகேதம் , stranguary ., 


மிகு கடும்பத்தியம் , உப்பு , புளி காரமில்லாமல் 

வெந்நீர் சோறும் கொள்ளல் , very strict 
diet without salt: tamarind and chilly . 


மிகுசூட்சுமக் கிருமி , இரத்த மோடும் நரம்பு 
ஸ்தானங்களிற் பிறந்துலாவும் அறுவகை 
பூச்சிகளிலொன்று , virus , see இரத்தக் 
கிருமி . 


மிக்க குளிர்வாதம் , உடம்பு வியர்த்து கரங் 
கண்டு குளிருடன் தாகமுண்டாகி , பசியற்று 
சோர்வையுண்டாக்கு மோர் நோய் , a disease 
marked by fever , excessive perspiration , 
thirst , chillnes etc. 


மிகுண்டம் , சாறணை , a pungent medicinal 
creeper 

Trianthema monogyna . 


மிக்க நீர்வேட்கை. அதிகமான 
தாகம் , excessive thirst . 


தணணீர்த் 


மிகுண்டாகிதம் , பெரும் பூனைக்காலி , which 


see 


மிக்கவை , 

. ஊண் , food ; 2. சோறு , cooked 
rice ; 3. நிறைதல் , fullness ; 4. எச்சில் , 
spit . 


bael 


tree 


மிகுத்திகம் , வில்வம் , 

marmelos . 


Aegle 


மிக்கிளமை , 


கட்டிளமை , Juvenility . 


மிகுத்தியல் , வில்வம் , a sacred lingam tree 

-Aegle marmelos alias Crataeva religiosa. 


மிக்கு . கரும்பு , sugarcane - Saccharam offici 

narum . 


மிகுந்த பண்டம் , எஞ்.சிய பண்டம் , இதே மிக்குண்டம் . see மிகுண்டம். 

மீந்த பண்டம் எனப்படுவது , remaining sub 
stance after using , அதிகமான பதார்த்தம் : மிசாதாரம் , மரமஞ்சள் , tree turmeric . 
excessive substance . 

மிசி , தாளிசபத்திரி . a medicinal leaf of a 
மிகுந்தவணம் , தண்ணீர் விட்டான் , a thorny shrub --- Flacourtia cataphracta ; 

climber water root - Asparagus racemosa ,, குப்பை , dill seed ; Anethum A. sowa . 


2. சத 


மிகுந்திகா , பெருமூங்கில் , large bamboo . 


மிசிரகம் , தாழ்ந்த வங்கம் , low grade lead . 


மிகுந்திகி , see 


மிகுந்தவணம் , 


மிசிரமகிரந்தி , Papilliferous cysts 


மிகுபத்தம் , பொன்னாவிரை . tanners cassia 

- Cassia auriculata . 


மிசிரமித்தல் , மருந்து குழைத்தல் , to mix 
medicine 


3625 


மிணீறுணவு 


மிதந்தப்பிய 


மிசிரமூலிகம் , ஓர் 

radical . 


விதகலப்பு , 


com pound 


மிஞ்சகம் , எலுமிச்சை , lime . 


மிஞ்சல் , அதிகமாகல் , exceeding . 


மி சிரம் , கலப்பு , mixture . 


மிஞ்சியட வங்கம் , பசளை , 


மிசிரவர்ணம் , கலப்பு நிறம் , the colour of 

of the mixture ,. 


மிஞ்சுபதம் , பதுமகம் , lotus . 


மிசிரா, சின்ன முள்ளங்கி , which see . 


மிடல் , வலிமை , strength . 


மிசிரி , இந்து வைத்தியம் , Indian medicine ; 

2 . சாலா மிசிரி - Salep orchid . 


மிடறு , கழுத்து , neck ; 2 , கீழ்வாய் , lower 
jaw ; 3. தொண்டை , throat ; 

4. தரல் 
வளை , throttle . 


மிசிரியாவம் , union for sexual congress . 


மிடறுகம்மல் , தொண்டை கம்மல் , 
throat .. 


sore 


மிசிரிப் பருப்பு , சாலாமிசிரி , salep orchid ; 

நீர்ச்சுறுக்கு சலபிரமேகம் போம் , it cures 
disurca and other urinary diseases of vene 
real origin . 


மிடறுதண்ணீர் . ஒருதரம் விழுங்குமளவு , 3 

gulp or a draught of water -- Haustus . 


மிசிரேயம் , dill weed 


Peucedanum A. sowa . 


- 


மிடற்றுத் துவாரம் , குரலவளைத் துவாரம் , 

entrance of the larynx Aditus . 


மிசை , சோறு , cooked rice ; 

food .. 


2. உணவு 


H 


மிடற்று நாடி , jugular vein . 


மிசைதல் , உண்டல் , eating ; taking meals . 


மிடாச்சு , குக்கில் , which see . 


மிசைத்திரள் , கரடு , the ankles . 


மிச்சகப் , எலுமிச்சை . lime fruit . 


மிடாத்தவளை , ( மிடறு + தவளை ) throat 

frog - Rana tigrina Skin of the back with 
longitudinal folds colour dark brown with 
blackish large spots . Its barking voice is 
familiar in the monsoon . 


மிச்சங்காய் , எலுமிச்சங்காய் , lime fruit , 


மிச்சிர கெந்தகம் , அரிதாரம் , yellow orpi 

ment . 


மிடுபுடலை , பேய்ப்புடலை , a bitter kind of 

wiid snake gourd - Tricosanthus laciniosa . 


மிச்சிரம் , See மிரிரம் . 


மிட்கவை , உணவு , food ; 2. சோறு . cooked 
rice . 


மிச்சில் , எச்சில் , refuse of food ; that which 

remains after eating . 


மிணர் , ஒரு மிடர் , as in water ; a gulp or 

draught of water . 


மிச்சு , விலாமிச்சு , a grass with fragrant roots 

- Khus khus Vetiveria zizanioides . 


மிணர்கஷாயம் , a mouthful of decoction . 


t 


மிச்சை , எலுமிச்சை , lime : 

2. விலாமிச்சை, 
a grass with fragrant roots - Khus khus 
Vetiveria zizanioides ;; 3. உத்தா மணி , 
a twining shrub -- Demia extensa . 


மிண்டி , நெருங்கி , dense ; compact close 
together . சிரத்தினிற் கனத்து மிண்டி 

- ( பரராச சேகரம் . ) 


-- 


மிண்டிமரம் , உலுக்குமரம் . 


மிஸ்ர மித்தல் , கலத்தல் , mixing 
மித்தல் , 


See மிசிர 


மிதக்கங்காய் , சுக்கங்காய் , which see . 


மிஞிலு , வண்டு , beetle . 


மிதசுரம் , மத்திமக் காய்ச்சல் , moderate fever . 


மிணீறுணவு , தேன் , honey , 


மிதந்தப்பிய , பிணியுற்ற , distemperate. 


--- 


-- 


மிதுக்காங்காயகொடி 
, a variety of cucum 

3626 
மிதுக்காய் 

மியூல் 
மிதபோசனம் , அளவு கடவாமல் கணக்குப் மிதுரி , செம்முள்ளி , which see . 

படி சாப்பிடல் , moderate food without 
giving to excess . 

மிதுனக் குடைமூலி , பிரண்டை , a medicinal 

climber Vitis quardrangularis . 
மிதமிஞ்சிக் கொழுத்தல் , அளவு கடந்து 
கொழுத்தல் , excessive copulency - obesity . 

மிதுனம் , ஓர் புண் , a sore ; 2. புணர்ச்சி , 

copulation , 
மிதமிஞ்சிப் புசித்தல் , அளவு கடந்துண்ணல் , 
over eating . This is attended with such 
distressing symptoms as langour , heaviness 

மிதுனராசி , twin sign of the Zodic -- Gemini . 
of the body , disinclination for movements 
distension of the stomach accompanied by மிதுனி , கரிக்குருவி , a kind of bird . 
vomiting at times , 

மித்தம் , நித்திரை , sleep . 
மிதம் , அளவு , moderation - abstinence. 

மித்தியா காரம் , பாலும் தயிரும் ஒன்றாய்ப் 
மிதலை , கொப்பூழ் , navel . 

புசித்தல் , to take milk and curd together . 
மிதவை , சோறு , cooked rice ; 2. உள்சதை , மித்திரத்தில் சாய்த்தல் , as in தெளிந்த 
Internal fleshy portion . 

பின்பு மித்திரத்தில் சாய்த்தல் , to pour the 

molten substance into the juice or liquid 
மிதாகாரம் , see மிதபோசனம் , 

which is its friendly substance. 
மிதாசனம் , அற்பவுணவு , simple food . 

மித்திரபீரு , பனி , dew . 
தாவிஷம் , வசநாபி , aconite ,. 

மித்திரம் . மூலிகை உப சரக்கு முதலானவை 

களுள் சத்து இறக்க உபயோகிக்கும் ஓர் 
மிதி , அழகு , beauty ; 2. அறிவு , intellect ; 

கார மருந்து . இது பலவகை யுண்டு ; 1 . 
3 . கருஞ்சீரகம் , black cumin Cumin 

ஏகமித்திரம் ; 2. இரு மித்திரம் ; 3. திரி 
மித்திரம் ; 4 . 

5. பஞ்ச 
nigrum ; 4 , மிதித்தல் , tread or press 

சதுர் மித்திரம் ; 

மித்திரம் ; 6 . தசமித்திரம் ; 7. இருபத் 
with foat . 

தோர் மித்திரம் , which see . friendly sub . 

stances used to get the essence of drugs . 
மிதித்தல் , to stamp with foot . 

மித்திரம் , வெங்காரம் , borax , 
மிதிபாகல் , இரசபாஷாணங்களை முறிக்கும் 
ஓர்வகைப் பாகல் , small variety of bitter 

மித்திரனார் , சூரியன் , the sun . 
gourd which is useful as antidote to arseni . 
cal and mercurial poisoning . The plant is a மித்து நோதம் , கெம்பு , one of nine gems- 
prostate creeper . 

Ruby 
மிதிபாவை , மிதிபாகல் , bitter gourd small மித்துருசரக்கு , friendly drug , as opposed 
variety Momordica charanta . 

to சத்துருச் சரக்கு , enimical drug . see 

சத்துரு சரக்கு 
மிதியிடல் , எண்ணெய் பூசித் தேய்த்தல் , to 
mollify contracted or diseased limbs by 

மித் துருப் பதமை , ஈய மணல் , lead ore . 
rubbing them with oil and massaging . 

மிமிதை , ஓர் பூடு , இதனால் கல்லுப்பு கட் . 

டும் , a herb , it is said to consolidate rock 
மிதுகயம் , கையாந்தகரை , a prostate plant 

salt .. 
Eclipta prostata . 

மிம்மினிக் கிழங்கு , a root tuber . 
மிதுகெந்தா , மகிழம் பூ . a very fragrant 
flower of a tree Mimusops.elengi. 

மியூலசிவி , ஓர் பூண்டு , a plant Cacalia 

sanchifolia . 
ஓர் வகை வெள்ளரிக் 
மிதுக்காய் , 
ber used in cookery . 

மியூல் , ஓர் வகைப் பூடு , 3 plant . 


- 


3627 . 


மிரியால் 


மிருகபத்திரி 


மிரசன் , பெருங் காயம் , asafoetida . 


மிருக காமி நி , 


வாயு விளங்கம் , 

விளங்கம் , worm 
killer Embelia ribes 
alias E. grandulifera . 


மிரஷ்ட பந்தனம் , தும்பி , which see . 


மிருக காமியம் , 


மிருகக் குணம் , மிருகத்தனம் , brutishness . 


மிரட்டி , பேய் மிரட்டி , a plant - Malabar 

catmint - Anisomeles malabarica . 


மிருகக் கொட்டை , Ceylon oak 
trijuga . 


Sepleichera 


மிரட்டினி , சொக்குப் பொடி , an enchanting 
powder when given or thrown over 
person it enchants him bewilders him . 


a 


மிருகக் கொம்பு , horn of animals . 


மிரண்ட பார்வை , trembled look . 


மிருக சஞ்சாரம் , மிருகத்துடன் புணர்தல் , 
bestiality . 


மிரதம் , பாம்பு , snake , 


மிருக சம்போகம் , மிருகப் புணர்ச்சி , sexual 

intercourse with an animal Zoocrastia . 


மிரிகி , காக்கைவலி , a disease ; epilepsy . 


a 


sensitive 


மிரிசபத்திரி , வறட் சுண் டி , 

plant - Mimosa triprictra 


மிருகசயிடகம் , எருக்கு , a milky shrub - 

Calotropis gigantea . 


மிரிசம் 


-- 


மிரிசனம் } மிளகு , pepper 


Piper nigrum .. 


மிருக சிரிங்கி , மான் கொம்பு , harts horn .. 

The antler of the deer is encinerated in 
closed vessels and used in painful affections 
of the heart Pleurodynia sciatica & 
lambago . 


மிரிசி , மிரிசம் . which see . 


மிரிஞ்சி , செம்முருங்கை , red Indian laburnum 

--Hyperanthera moringa 


மிருக கீரம் , மால்பால் , the milk of a deer . 


மிருக சீவன் , மிருகம் , an animal . 


மிரித்திதம் , a wart on the penis with swelling 

of the part - the hard inflamed penis caus 
ing pressure in the urethera . 


மிருக சைடகம் , ஆண் பூனை , male cat . 


மிருக தஞ்சகன் , நாய் , dog . 


மிரியங்காய் , புளிமாங்காய் ; வாய் கசப்பு , 

அரோசகம் போம் ; கரரோகிகளுக்குதவும் , a 
small variety of mango used for nausea , 
anorexia etc. , eaten raw or as pickles . 


மிருக தந்தம் , பன்றிக்கொம்பு , the canine 

teeth of boar or pig. 


மிரியல் , 
மிரியலகம் , 


மிளகு , pepper 
nigrum . 


Piper 


மிருக தூர்த்தகன் , நரி , fox . 


மிரியற் கொடி , மிளகுக்கொடி , pepper cree 

per . Piper nigrum . 


மிருகத்தனம் , மிருகத்தின் தன்மை , beastly 

nature - brutishness . 


மிருக நாதன் , சிங்கம் , lion . 


மிரியாதியெண்ணெய் , கண் புகைச்சல் முத 
லிய கண் ரோகங்களுக் கபயோகிக்கும் ஓர் 
தைலம் ; மிரிசாதி யெண்ணெய் , which see ; 
a medicated oil for eye disease . 


மிருக நாபி , கஸ்தூரி , musk ; 2. கஸ்தூரிப் 
பூனை , musk cat ; 3. கஸ்தூரிமான் , musk 
deer . 


மிருக நாபிசம் , கஸ்தூரி, musk . 


மிரியார் கூந்தல் , சவுரிக்கொடி , a big creeper 
- Trichosanthes palmata ; see முதியார் 
கூந்தல் . 


மிருக நிணம் , மிருகத்தின் கொழுப்பு , fallow . 


மிரியாலிகம் , சித்தரத்தை , lesser galangal 
Alpinia galang ( minor ) . 


மிருக பதி , சிங்கம் , king of beasts 


-- 


lion . 


மிரியால் , செவ்வியம் , a pepper creeper . 


மிருக பத்திரி , வறட்சுண்டி , a sensitive plant 

- Mimosa triprictra . 


3628 


மிருகாரசிங்கி 


மிருத ஸ்நானம் 


மிருகி , மான் , 


deer . 


மிருக பயம் , the insane dread of animals 

Zoophobia .. 


மிருகுசயித்தகம் , எருக்கு , madar plant 

Calotropis gigantea. 


மிருகபலா , பேய்ச்சுரை, a wild bitter bottle 

gourd . 


மிருங்கானிலை , கரப்பானிலை , leaf used for 
skin disease . 


மிருகபாலி , நாவிக்கிழங்கு, aconite . 


மிருக பாலிகை , நாவி , aconite ; 2 , கஸ்தூ 
ரிப் பூனை . musk cat . 


மிருசகம் , எலுமிச்சம் பழம் , lime fruit . 


மிருசு , வண்டு , beetle , 


மிருகப்பால் , milk of animals eight varieties ; 

that of cow , goat , sheep , buffalo elephant , 
camel, horse and ass . 


மிருஞ்சி , செம் முருங்கை , a red species of 

Hyperanthera moringa ( சிகப்பு முள் 
முருங்கை ), 


மிருக மதம் , 


} 


கஸ்தூரி , musk . 


மிருஞ்சீரம் , see பிள்ளைத்தாச்சிக் கொடி . 


மிருகமது , 


மிருடாகம் , பாமரம் , mango tree 

indica .. 


Mangifera 


மிருக மதவாசை , கஸ்தூரி மல்லிகை , musk 
jasmine with the fragrance of musk . 


மிருடாலகம் , see மிருடாகம் . 


மிருக மூத்திரம் , 8 varieties of urine that of 

cow , goat , sheep , buffalo , elephant , camel , 
horse and ass . 


மிருடி , 
மிருடிகம் , 


} மான் , deer . 


மீருணாலம் , தாமரை நூல், the fibres of lotus . 


மிருகம் , மான் , deer ; 

மான் , dear ; 2. கஸ்தூரி , musk ; 
3. பன்றி , pig ; hog ; 4. புள்ளிமான் , spot 
ted deer . 


மிருணாலி , தாமரை , lotus . 


மிருக வாகனன் , வாயு , wind . 


மிருதகம் , பிரேதம் , corpse ; dead body . 


மிருக வாக்கினி , வாய் விளங்கம் , worm killer 

Embelia ribes . 


மிருதங்கபலம் , பலா , 

பலா , jack fruit - Arto 
carpus hiterophyllus alias A , integrifolia ; 
2. தின்பீர்க்கு - ribbed gourd. 


மிருக வின்னா, கொடி நெல்லி . 


மிருதங்கம் , மூங்கில் , bamboo . 


மிருகன் மூலம் , திப்பிலிமூலம் , root of long 

pepper . 


மிருகாசனம் , மான் தோல் , deer skin ; 2 . 

புலித்தோல் , tiger skin . 


மிருதசஞ்சீவி , இறந்தவர்களை எழு 

ப்பு மருந்து , a medi 
மிருதசஞ்சீவினி , cine which restores 

life ; 2. உயிர் தரு மருந்து , Elixir of life ; 
3. ஒர் ஆயுள்வேத மருந்து . a kind of wine ; 
4. மூர்ச்சை நீக்கு மருந்து , medicine restor 
ing senses from a swoon . 


மிருகாட்சிகம் , பேய்த்தும்மட்டி . colocynth 

bitter apple Citrullos colocynthis . 


மிருகாண்டசம் , 
மிருகாண்டம் , 


} கஸ்தூரி musk . 


மிருகா தனம் , கழுதைப்புலி , hyaena ; 2. சிவி 

ங்கி , leopard . 


மிருதசஞ்சீவினி மாத்திரை . முத்து பவளம் 
வெள்ளி தங்கம் கருடபச்சை காண்டாமிரு 
கக் கொம்பு , கோரோசனை குங்குமப்பூ இவற் 
றுடன் கடைச்சரக்கு சேர்த்தரைத்து விருட் 
டிய மாத்திரை ; இதனால் கிராணி வெட்டை 
குன்மம் , சயம் , சுரம் முதலியவைகள் போம் , 
apill containing pearl , coral , silver ,gold 
etc. usefull for consumption fever , diarr 
hoea etc. 


மிருகாதி , புலி , tiger . 


மிருகாரசிங்கி . மிருதாரசிங்கி , which see . 


மிருத ஸ்நானம் , குளிப்பாட்டு , bath . 


3629 


மிருதியல் 


மிருத்தாலகம் 


மிரு தபலி, பேய்ப்புடல் , wild snake gourd 

useful for fevers . 


மிருதியாந்தி , வெள்ளி லோத்திரம் , the bark 
of wood apple tree Feronia elephantum . 


மிருதியுரோகம் , See மிருத்திரோகம் . 


மிருதபாஷாணம் , ஓர் வகைப் பாஷாணம் , 
a kind of prepared arsenic . 


மிருதமத்தம் . நரி , fox . 


மிருது , மென்மை . softness ; 2. நெல்லிக்காய் , 
Indian gooseberry ; 3. சிங்கி பாஷாணம் . a 
kind of arsenic . 


மிருதம் , நீர்வள்ளி, a medicinal creeper ; 2 . 
ஓர் வகை விளைவு பாஷாணம் , a kind of 
prepared arsenic ; 3 . பாக்கு , areca nut 
4. மரணம் . death ; 5. செம்முள்ளி, which 


மிருதுதங்கம் , ஒன்பது மாற்றுத் தங்கம் , 
gold of 9 மாற்று . 


see .. 


மிருதுபலம் , பேரீந்து , date fruit ; 2 , நெபத் 

திகை , which see ; 3. தாளிப்பனை , talipot . 


மிருவர்ணம் . தேன் , honey . 


மிருதவள்ளி , வள்ளிக் கிழங்கு , sweet potato 

Ipomoea batatas . 


மிருதாகாம் , இடி , thunder . 


மிருது பாகம் , மெழுகு பதம் , a stage in the 

preparation of oil when the solid portion 
feels , like wax . ஈரத்துடன் சேர்ந்திருப்பது 
தைலத்தைக் காய்ச்சிப் பக்குவமாய் வருங் 
காலத்தில் அதை சில்லியகப்பையில் எடுத் 
துப் பார்க்க நீர் வற்றி மெழுகு பதமாய் 
இருக்கும் பாகம் . The oil taken at this 
stage is good for Vadha diseases , the next 
stage when it sticks to the fingers, it is 
good for Pitha diseases ; the third 

third stage 
when the solid substance look like sand it is 
good for Kapha diseases . 


மிருதாசியம் , கருப்பறுது , a black variety of 


dub grass .. 


மிருதாமதம் , துருசி , blue vitriol 

sulphate . 


Copper 


-- 


மிருது புட்பம் , வாகை , a tree 
bebbek . 


Albizzja 


மிருது புட்பி , ஒதிய மரம் , a tree -- Odina 

wodier .. 


தூவி 


மிருதாரசிங்கி , ஓர் வகைப் பாஷாணம் ; சிங் 
கிபாஷாணம் ; 1. காரீயம்பலம் ( 2 ) 2 , சுரைக் 
கெந்தி பலம் ( 3 ); 3. வெடியுப்பு பலம் 
காரியத்தையுருக்கி அதற்கு ( 2-3 ) இதைப் 
பொடி செய்து அதில் 

சீலைமண் 
செய்து 12 சாமம் 

12 சாமம் கமலம் போல் எரித்து 
பின்பு உடைத்துப் பார்க்க கம்பி போலிருக் 
கும் . இது தான் மிருதார சிங்கி , a kind of 
poison prepared from lead impure oxide 
of lead 

Litharge Plumbi oxidum ; 
2. ஈயம், lead ; 3. ஓர் பூடு . a kind of 
plant . The process of preparing மிருதார 
சிங்கி is is given above .. 


மிருதுமம் , விலாமிச்சு , a grass with fragrant 

roots - Khus khus Vetiveria zizanioides . 


- 


- 


மிருது ரேசனி , இலைக் கள்ளி , leaf spurge 

Euphorbia nerifolia . 


மிருது லோமகம் , முயல் , an animal - rabbit . 


மிருதாரு , சிங்கி 

சிங்கி பாஷாணம் , a kind of 
arsenic . 


மிருது வர்த்தி , 


see குளிரி , 


மிருதாலகம் , see மிருடாபகம் ; 2. மாமரம் , 

mango tree - Mangifera Indica . 


மிருது வாக்கு மருந்து . demulcent . 


மிருதாளம் , தாமரைக் கொடி , lotus 


plant . 


மிருதுவு , softness. 


மிருதி . 

சமுத்திராப்பச்சை , which see ; 2 . 
LOTTID , death , 


மிரு துனாளு , தாமரை வளையம் , coil of the 
lotus stalk . 


bael 


மிருதுன்னகம் , பொன் , gold . 


tree 


- 


மிருதியம் , வில்வம் , 

marmelos . 


Aegle 


மிரு தூற்பலம் , நீலோற்பலம் , blue water lily . 


bael tree 


மிருதியல் , வில்வம் , a holy tree 

-Aegles marmelos . 


மிருத்தாலகம் , உவர் மண் , fuller s earth . 


3630 


மிருத்துபயம் 


மிலிந்தம் 


மிருத்திகம் , முந்திரி , cashew nut - Anacar 

dium occidentale , 


மிருத்து பாண்டம் , மண்பானை , earthern pot . 


மிருத்து ரோக நாசி , சீரகாகோளி , which sec . 


மிருத்திகை, மண் , earth ; 2. ஓர் வகை உவர் 
மிருத்தியம் , மண் , a kind of fuller s earth . 


மிருத்து ரோகி , பேராமுட்டி , a plant - Pavor 
nia odorata . 


மிருத்திய கெந்தம் , கல்லுப்பு, rock salt ; 2 , 

சிறு சண்பகம் , small champauk - Michelia 
nilagirica with small flowers. 


மிருத்துவம் , பூசபத்திரி , which see . 


மிருத்து வாதசன்னி , 


a disease . 


மிருத்திய சோதனம் , கருங் குட்டம் . which 


see . 


மிருத்துவிகா, 

Vitis vinifera . 


புளி முந்திரி , sour grapes 


மிருத்தியு , மரணம் , death . 


மிருத்தியு நாசகன் , பாதரசம் , quick silver . 


மிரு தூவிகம் , 
மிருத்துவீகம் , 


} மூங்கில் , bamboo . 


மிருத்தியுபலம் , இலந்தை , a thorny tree - 
Zizyphus jujuba . 

மிரு நாளம் , தாமரைக் கொடி , lotus plant ; 

2 . விலாமிச்சு , grass with fragrant root 

Vetiveria zizanioides . 
மிருத்தியுபலை , வாழை . plantain ; 2. மூங்கில் , 
bamboo . 

மிருநாளீசம் , தாமரைத் தாது , filaments of 
மிருத்தியு புஷ்பந்தயம் , மூங்கில் , bamboo . 

lotus flower ; fibres of lotus . 
மிருத்தியு புட்பம் , கரும்பு , sugar cane மிருநாறம் , தாமரை , the lotus . 
மிருத்தியுப் பிரசூதம் , - Saccharum offici 
மிருத்திரு வட்டம் , narum . 

மிருமணி , செரொட்டி , which see . 


} 


மிருத்தி ரேயகம் , பெருவேம்பு , which see . 


மிலாக்கா சந்தனம் , மிலாய தேசத்து சந்த 
GOT ID , the sandal wood 

wood imported from 
Malacca islands . 


பருத்து , மண் , earth ; 2 . 
3. யமன் God of death . 


மரணம் , death , 


மிலாக்காயம் . 


மிருத்துசம் , மூங்கில் , bamboo . 


மிருத்து சூதி , நண்டு , crab . 


மிலாங்கலி , செங்காந்தள் , a flower ing clim 

ber -- November plant - Gloriosa superba ; 
2. கரந்தை , a plant - Vishnu basil . 


மிருத்து நாசகம் , இரதம் , mercury . 


மிலாச் சடையன் , ஓர் செம்மரம் , red wood 

tree -- Bichofia javanica . 


மிலாச்சித்தியான் , see மிலாச் சடையன் , 


மிலாதகம் , புனம்புளி , which see . 


மிருத்து நாள் . நோய்க்கு ஆகாத நட்சத்தி 
ரம் , திதி , வாரம் இந்த நாட்களில் வியாதி 
காணில் 

மரணத்திற் கேது , கேட்டை , 
பரணி , கார்த்திகை, திருவாதிரை, சதயம் , 
நவமி , சதுர்த்தி , சஷ்டி , துவாதசி , செவ் 
வாய் , சனி , ஞாயிறு ஆகியவை கூடா 
நாட்களாம் , the star days etc , which are 
not good for the starting of diseases , the 
prognosis of the diseases that start on 
those days are bad . 


மிலாரடி , ஊமத்தம் , a narcotic plant - thorn 

apple - Dhatura ; 2. மயக்கம் , giddiness . 


மிலார்க்கலி , தென்னை , cocoanut 
Cocos nucifera . 


tree 


மிருத்துபத்திரம் , நெட்டி தளம் , which see , 


மிலிங்கிதன் , அரிதாரம் , yellow orpiment . 


மிருத்துபயம் , மரண பயம் , death fear . 


மிலிந்தம் , வண்டு , beetle . 


3631 


மிளகாயிலை 


மிளகாய்ப்பழம் 


மிலேச்ச கந்தகம் , , 
மிலேச்ச கந்தம் , 


உள்ளி, garlic 
Allium sativum . 


மிளகாய் , மிளகாய்ச் செடி . chilly plant 

Capsicum frutescens ; 2 . கறி மிளகாய் , 
chilly used for curry preparations Capsi 
cum annum Spanish pepper ; red pepper ; 
3. மிளகுகாய் , Carjenne pepper . 


மிலேச்சகா மணி . 


மிலேச்சக் கள்ளி , பொத்தைக்கள்ளி , a 
variety of Euphorbia - Spurge . 


Some varieties are mentioned below : 


- 


மிலேச்ச முகம், செம்பு , copper . 


மிலேச்ச முகரத்தமலை , செம்புமலை , mountain 

containing copper ore . 


மிலேச்சம் , செம்பு , copper ; 2. இலிங்க 

UIT 29 IT GOOTLO , one of the 32 kinds of arsenic; 
3. தயிர் , curd ; 4. எவ்வளவு தேய்த்தாலும் 
கருப்பாகவேயிருக்கும் ஓர்வகைச் செம்பு , a 
kind of copper which remains black even 
when scratched and cleaned . 


3 . 


1 . மிளகாய் . 
2. சிவப்பு மிளகாய் . 
3. பச்சை மிளகாய் , 
4. கொள்ளி மிளகாய் . 
5 . சீமை மிளகாய் . 
6. காந்தாரி மிளகாய் . 
7. சீனத்து மிளகாய் . 

ஈர மிளகாய் 
9. சீமைப் பச்சை மிளகாய் . 
10 . ஊசி மிளகாய் ; ( மிகு உறைப்பான 

மிளகாய் . இது சூரிய கிரணத்தை 

உட்கொள்ளும் . ) 
11. வெண்டு மிளகாய் , 
12. குண்டு மிளகாய் . 
13. கருங் குண்டு மிளகாய் , இது ஆகா 
யத்தை 

நோக்கி காய்த்து , சூரிய 
கிரணத்தைப் புசிப்பதால் 
உறைப்பாயிருக்கும் . 


மிலேச்சம் , , 

சாதிலிங்கம் , Cinnabar - Vermi 
lion . 


மிலேச்சரசம் , கோதும்பை , which see. 


மிலேச்சாசியம் , செம்பு , Copper . 


மிக 


மிலைச்சிரியன் , see கல்பிச்சு . 


மில்லிச்சறுவி . 


மிழுங்கு . corupted form of முழுங்கு which 

means swallow . 


மிள கம்மை , a kind of pox . 


NOTE : It is variable in form and size ; many 

seeded . It possesses hot pungent proper 
ties . For ordinary culinary purposes only 
two kinds are required.l - annum or common 
country kind and 2. the minimum or very 
small sort called bird s eye . Plant | --- 2 ft ; 
fruit red , yellow flowers white . In medi 
cine it is substituted for British pepper 
mint oil and the mustard flour . Activity 
residing in the resinous principle capsicine , 
acrid stimulent , locally rubefacient; used 
rarely as tonic . It is an ingredient in all 
curies , promoting digestion . The juice of 
tender leaves to the children is a mild pur 
gative . It is useful in dyspepsia and flatu 
tence . The chilly vinegar is a stomachic . 
The chilly in decoction is useful in cholera . 


மிளகரணை , மைசூர் , மலையாளம் முதலிய தேச 
ங்களில் விளையும் துர்ப்பலத்திற்காக கொடு 
க்கும் ஓர் வனமூலிகைச் செடி , a medicinal 
shrub found in Mysore , Malayalam . Used as 
a tonic in weakness or debility . Berries of 
Toddalia aculeata alias Scopolia aculeata . 
See காட்டுமிளகு , 


மிளகரணை வேர்ப்பட்டை , root bark of the 
shrub , see மிளகரணை . 


மிளகாய் சக்களத்தி , ஓர் வகை மிளகாய் . 
a species of chilly 

Vinca pusilla . 


மிளகாணம் , மிளகு குழம்பு , pepper sauce . 


வேப்பிலை 


நங்கை ; see 


மிளகாய் நங்கை , 
மிளகு நங்கை , 

, 


மிளகாயிலை , மிளகாயினிலை ; இதை செம்பு 

காசுக்கு கவசமிட்டு புடமிட நீறும் , teaf of 
chilly plant a piece of copper is covered by 
the paste of this leaf, luted and subjected 
to ( புடம் ) calcination fire . It becomes 
calcined powder. 


மிளகாய்ப்பழம் , காய்ந்த மிளகாய் , ripe and 

dried red chilly as opposed to utmo LDIGT 
காய் green chilly ., 


3632 


மிளகு தண்ணீர் 


மிறு தார்சிங்கி 


மிளகாய்ப்புள் , ஓர் பறவை , a bird . 


மிளகுதிரி , ஓர் குருநோய் , a disease ; 2 , 

a piece of cloth made into a wick contain 
ing pepper powder . Its smoke is used in 
swooning and fainting. 


மிளகு , ஓர் கடைச் சரக்கு , fruit ; black pep 
per - Piper nigrum . It is a bazzar drug .. 

1. மிளகு , pepper ; 2 , வெள்ளை மிளகு ; 
white pepper wherein the outer skin is 
removed ; 3. கருப்பு மிளகு , black pepper 
- the outer skin is not removed ; 4 
கொச்சி மிளகு , pepper grown in Cochin ; 
5. பச்சை மிளகு, fresh green pepper used 
for pickles . 


மிளகு துவரை , 

சின்னத் 
leaved ebony — Diospyros microphylas. 


துவரை , smal } 


மிளகு தூள் , powder of pepper , 


மிளகு நங்கை , which see . 


மிளகு கஞ்சி , குரங்கு . 


monkey . 


மிளகு நாறி , devil s good 

folius , 


Croton oblongi 


மிளகு கரணை , 


see 


மிளகரணை . 


மிளகு நீர் , see மிளகு ரசம் . 


மிளகு கடலையிடல் , 


மிளகுப் புளிப்பு , pepper pickle in the juice 

of lime . 


மிளகுகாயின் காம்பு , மிளகுச் செடியில் 
மிளகு நீங்கிய கதிர் உலர்ந்தது , the stalk 
of the pepper bunch . 


மிளகு வல்லி , மிளகுக் கொடி . pepper cree 
per Piper nigrum . 


மிளகுகாய் . ஓர் வகைக் 

காரமான காய் , 
அழற்காய் , a kind of pungent fruit . 


மிளகெண்ணெய் . மிரியாதி யெண்ணெய் , 
medicated oil with pepper as chief ingre 
dient . 


மிளகு கியாழம் , மிளகைக்கொண்டு வடித்த 

கஷாயம் , pepper decoction prepared 
without frying it relieves Kapha diseases : 
decoction prepared after charing it is used 
for Pitha diseases . 


மிளகெலி , 


மிளகு வேலி , 


மிளகு குத்தல் , மிளகை ஊசியில் 

குத்தி 
நெருப்பில் காட்டி புகை பிடித்தல் , inhala 
tion of the pepper smoke . 


மிளகோதனம் , see , மிளகு சாதம் . 


மிளகோரை , 


see 


மிளகோதனம். 


மிளகு சம்பா , ஓர் வகை சம்பா நெல் , 
variety of samba paddy . 


மிளப்பு , இலவங்கம் , clove . 


மிளகு சாதம் , மிளகு சேர்த்து பொங்கிய 
சோறு , rice cooked with pepper . 


மிளிறு , கரடி , beer ; 2. காகம் புல் . a grass . 


மிளகு சாரணை , ஓர் செடி , a plant . 

. 


மிளிறை . ஓர் பூடு , a herb ; 2. அரிவாள் 
மூக்கு , 


மிளகுசாறு , 

மிளகு இரசம் ; peper water ; 
2. மிளகு நீர் , essence of pepper . 


மிறிதாறிசிங்கி , மிருதாரசிங்கி , which see . 


மிளகு தலைச்சுருளி , 


மிறுங்கம் , கையாந்தகரை , a prostate plant 

- Eclipta prostata .. 


- 


மிறுங்காவிகம் , see பெருந்தேட் கொடுக்கி . 


மிளகுத் தக்காளி , ஓர் வகைத் தக்காளி 
வெள்ளீயத்தைக் கட்டும் , அக்கினி மந்தம் , 
சோமநோய் முகதோஷம் போம் . இந்திரியம் 
கட்டும் . செந்தூரத்துக்குதவும் , மேக சொறி 
வெட்டை போம் . a plants -Solanum melon 
gena . It consolidates tin - white lead . 


மிறுசீரம் , விலாமிச்சை , 

விலாமிச்சை , khus khus - 
veria zizanioides , 


Veti 


மிளகு தண்ணீர் , see மிளகு சாறு . 


மிறுதார் சிங்கி , சிங்கி பாஷாணம் , a kind of 
arsenic , 


3633 


மினுமினுத்தல் 


மின்சார வெளிச்சம் 


மிறுது , சமுத்திரா பச்சை , which see . 


மினுமினுப்பு , சிலேட்டும் தொழிலினால் உடம் 
பிற்கு ஏற்பட்ட ஓர் நிலைமை , good lustre 
caused by phlegm humour in the body . 


மிறுதுஞ்சம் , பெருங்காயம் , asafoetida . 


Indian goose 


மிறு துபலா , நெல்லி , a tree 
berry 

Emblica officinalis . 


மின் , தாழை வேர் , shrub -- Screw pine 

found grown near seashore - Pandanam 
oderatisima. 


மிறுதுபலிகம் , பெருஞ்சீரகம் , See சோம்பு . 


மின் கடமாலை , battery . 


மிறுதுபுட்பம் , 

lebbek . 


வாகை , a tree 


Albizzia 


மின்கொடி , பெண் , woman . 


மிறுதுபூகம் , பெருங்குரும்பை , which see . 


மின்சார காந்தம் . மின்சார சக்தியையுடைய 
காந்தம் Electro magnet .. 


- 


மிறுத்தாரி , யானை கற்றாழை அல்லது பெருங் 
கற்றாழை , large aloe Agave veracruz , 


மின்சாரகாந்தி 


Electric light . 


- 


மின்சாரகுப்பி 


Electric cell . 


- 


மிறுத்தாலகம் , துவரை , red - gram . 


மிறுத்தாவிகம் , பெருகாரத்தை . a large citrus 

variety . 


மின்சாரக் கவர்ச்சி , the tendency of bodies 

towards each other when charged with 
charges with opposite electricities — Elect 
rical attraction . 


மிறுந்திகம் , கொடி முந்திரி , a creeper grapes 

Vitis vinifera . 


மின்சார சக்தி , மின்சாரத்தின் வல்லமை, 
Electric power , 


மிறுந்து , 
மிறுந்திகம் , 


நெல்லி , Indian gooseberry 
tree Emblica officinalis. 


மின்சார சக்தியூட்டல் , மின்சார சத்தியைப் 
பிரயோகம் செய்தல் - Electro therapeutics , 


மிறை , வருத்தம் . trouble ; 2. அச்சம் , fear ; 

3 , குற்றம் . error . 


மிறைத்தல் , வருத்தப்படல் , being afflicted . 


மின்சார சிகிச்சை , மின்சார சக்தியை உடம் 
பில் பூட்டி வைத்தியம் செய்தல் , electric 
treatment or magnetic cure . 


மினிச்சி , இரசிதபாஷாணம் , a kind of arsenic 

acting on mercury and copper . 


மின்சாரதரிசணி 


Electroscope .. 


மினிப்பூச்சி , மின்மினிப்பூச்சி , fire fly . 


ஓர் 


மினிம் , மருந்தளவு . minim . 


மின்சாரத் திருக்கை , கடலில் வாழும் 
வகைத் திருக்கைமீன் ; திமிலை ; மின்சாரத் 
தைத் தொட்டால் எப்படி 

எப்படி கை முழுதும் 
சற்றுநேரம் உணர்ச்சியற்றுப் போகிறதோ 
அதேமாதிரியான சக்தியை யுடையது . a 

Torpedo Ray . 


மினிரம் , காரீயக்கல் , graphite. 


sea fish 


- 


மினுக்குத்தகடு , காக்காய்ப் பொன் , tinsel . 


மின்சாரப் பிரவாகம் , Electric current . 


மினுக்குப்பசை , நெய்பவர் உபயோகிக்கும் 
பசை ; a varnish used by weavers . 


மின்சார மானி , Electrometre . 


மின்சாரம் , காந்த சத்து , magnetism ; Electri 

city , 


மினுக்கெண்ணெய் , ஒர் எண்ணெய் ; மெரு 
Q86007 Ocatiu , a kind of oil for polish . 


மின்சார விளக்கு , Electric light . 


மினுமினுத்தல் , உடம்பு புஷ்டியினாலோ அல் 
லது வீக்கத்தினாலோ பளபளப்பாயிருத்தல் , 
glossy shining surface of the skin or body 
through nourishment or swelling . 


மின்சார வெளிச்சம் , மின்சார சக்தியைக் 
கொண்டு எற்படுத்தும் வெளிச்சம் , electric 
light . 


3634 


மின்னல் 


மின்னொளி 


மின் தா தியல் , மின் தாது , மின்சாரம் . elec 
tricity . 


மின்னல் கொடி , நீண்ட கொடி போன்ற மின் 
னல் வெளிச்சம் , flash of lightning . 


மின் தாது புகட்டு , galvaize. 


மின்னற் புழுகு , glow worm . 


மின் தாது வாதம் , பவுதிகாம் பரியம் , galvar 
nism .. 


மின்னற்றழுக்கு , நாகமணல் , zinc ore . 


மின்னார் , அழகிய 
ladies , 


பெண்கள் , 


handsome 


மின்பிரவாகம் , மின்னோட்டம் , electric curr 
rent .. 


மின்மணல் , வெள்ளி மணல் , silver ore . 


மின்னி , கருத்தாக்கணம் , blue musael shett 

Creeper Clitoria ternatia (typica ) ; 2 . 
காட்டுப் பயறு , a kind of puise -- a legu . 
minous plant .. 


மின்மினா , மூக்கு சபதம் , nasal voice . 


மின்மினி, இருட்டில் மின்னும் ஓர் பூச்சி , ஓர் 
வகை மின்னும் புழு , a glow warm . 


மின்னிட்டான் புழு . 

மினுக்கட்டான் பூச்சி , 
fire fly . 


மின்ன பாட்டாவாரை . 


மின்வாகி , மின் மார்க்கம் , 

மின் மார்க்கம் , electrode . 


மின்னியிலை . முன்னையிலை , leaf of முன்னை 
which see .. 


மின்விகவனம் , மின்சார சக்தியினால் பிரிதல் , 

the resolution of a compound into its ele 
ments by means of electricity -- Electrolysis 
mm . as in electrolysis of water into oxygen 
afhd hydrogen . 


மின்னை வேர் , முன்னை வேர் , root of முன்னை 
which see .. 


மின்னல் , மின்னல் வெளிச்சம் , lightning : 2 . 
நாகமணல் , zinc ore ; 3. சூதம் , mercury . 


மின்னொளி , பூ நீருப்பு , salt prepared from 

the fuller s earth . 


மீ 


மீளல் 


மீனாஞ்சு 


மீளா வியாதி , குணமாகா நோய் , an incur 
able or chronic disease . 


மீ , ஆகாயம் , sky etherical .. 
மீ கண் , கண்ணின் மேல் , above the eye . 

, 
மீக்கல் , அப்பிரகம் . mica . 
மீக்குவம் , மருது மரம் , a trec - Terminalia 

paniculata; 2. பெரும் பருத்தி . a plant ; 
3 . 

கருமருது , black mardh - Terminalia 
tomentosa , 


மீளும் நோய் , curable disease . 
மீள் வித்தல் , as in உயிர் மீள்வித்தல் ; to 
restore life . 


மீறுதல் , அளவு கடத்தல் , transgressing the 
limit ; 2. அதிகப்படல் , 

அதிகப்படல், increasing. 
மீனகாதி , கொக்கு , stork . 
மீனங்கம் , மீனெலும்பு , fish bone . 


மீகை , புலி தொடக்கி , which see . 


மீசுவைத்தல் , மேலே 
above . 


வைத்தல் , placing 


மீச்சிதக் களி, வெள்ளாவிப்பானை ; earthern 
மீச்சிதம் , 

pot used by washer man for 
boiling clothes with fuller s earth . 
மீடம் , மூத்திரம் , urine . 
மீண் கிளிர்வு , reflex irritation , 
மீண் செயல் , எதிர்த்தாக்கம் , reaction . 
மீதி , கருஞ் சூரை , a species of black thorny 

shrub . 


மீனங்கு , விரியன் , a snake . 
மீனஞ்சு , மீன் கொள்ளிப் பூடு , a kind of 

plant killing fish - rattle wort — Crotolaria 

paniculata . 
மீனஞ்சுவன்னி, கடல் நுரை , bone of cuttle 

fish . 


மீனமரம் , மதகிரி வேம்பு . which see . 


மீதிகி , see மீதி . 
மீதிரா , பெரு லவங்கப்பட்டை ; thick cinna . 
mum bark . 


மீதிரை , சூரை , a plant . 
மீதீந்து , பேரரத்தை , greater galangal - 

Alpinia galangal ( major ) . 
மீதுந்து , நெல்லி , Indian gooseberry - 

Emblica myrobalam . 
மீதுரை வேர் , கஸ்தூரி மஞ்சள் , musk tur 

meric Curcuma aromatica . 


மீனம் , மீன் , fish ; ? . மீன ராசி , one of 

the signs of the zodiac - Pisces . 
மீனம்பர் , செம்மீன் வயிரம் , Ambergris 

greayamter a morbid secretion of Sperma 
ceti Whale . ( மீன் + அம்பர்- fish + perfume) 
2. கடலுக் சள்ள கப்படும் ஓர் விதமருந்து , 
a solid opaque ash coloured substance 

found in the sea 
NOTE- The Ambragresia of chemists is a 

solid , obaque ash coloured mottle fattey 
and inflammable substance . When heated 
has a fragrant odour . It is a concretion of 
the indigastable portion of the cuttle fish 
which forms the food of the sperum whale . 
The nucleus of the mass is generally the 
horny beaks of these creatures and the 
substance itself is found in the intestine of 
the sperm whale or in the shores of the seas 
frequented by the species . No other whale 
is known to be subject to these bezoars , 
It is found floating in the Indian ocean or 
adhering to the rocks of Moluccus , Maldives 
and other islands . It is esteemed as per 
fume. It is an aphrodisiac substituted for 
British Phosphorus . A drop or two of the 
essence mixed with lavender water can be 
used as a perfume . It is used as a stimu 
lent in low fevers, chronic , catarrh , hysteria 
and other nervous affections . 


-- 


மீதூணருந்தல் , மித மிஞ்சிப்புசித்தல் , glut 

--to eat in excess . 
மீதூணன் , பெருந்திண்டி தின்போன் , glut 

surfeiter . 


on 


மீனவன் , சிங்கம் , fisher man . 


மீத் தோல் , மேலேயிருக்குந் தோல் ; பீத்தோல் , 

epidermis - Scarf . 
மீ நாட்சி , see மீனாட்சி , 
மீந்தோல் , see மீத் தோல் , 
மீமாம்சம் , a philosophical system . 
மீலனம் , கண் சிமிட்டு , winking of the eye . 
மீரு , 
மீளப் பாய்தல் , regurgitable as in blood . 
மீளல் , திரும்புதல் , relapse as in fever . 


மீனவல்லிகை , மீன் கொத்திக் குருவி , a bird 

with long beak - King fisher .. 
மீனன் கொடி , lady copleris floribunda . 
மீனாஞ்சு . see மீனஞ்சு , அக்கினிக் கட்டி , 
an abscess with burning sensation . 


3636 


மீன் கொழுப்பு 


மீன் வெட்டி 


மீன் கொள்ளி , 


see 


மீன் கொல்லி . 


மீனாட்சி , பொன்னாங்காணி , a 

medicinal 
prostate plant -- |ilecebrum sessile . 
மீனாட்சி மைந்தன் வீரம் , per- chloride of 

mercury . 


மீன் சிதள் , 
மீன் செதிள் , 


மீன் செதிள் , fish scale. 


மீனாண்டி , சர்க்கரை , sugar . 


மீன் சிலாம்பு , கனைவாய் மீன் ஓடு , இதைத் 
தவறுதலாய்க் கடல் நுரை யென்றும் சொல் 
லிக் கடையில் விற்பதுண்டு . This is sold 
in the bazaars as cuttle fish bone , 


மீனாம்பூச்சி , மின்மினிப் பூச்சி , glow worm . 
மீனாய் , ஓர் மீன் , a fish ; 2. நீர்காய் , water dog . 
மீனாரச்சிகம் , மீன் கொல்லி , one that kills fish . 


மீன் சினை , மீன் கரு . fish low . 


மீன் செய் குளம்- Aquarium . 


மீனீரலெண்ணெய் , 


codliver oil . 


மீனு , வாலேந்திர போளம் , Myrrh - 

resin used in medicines , 


a gum " 


மீன் செவுள் , gill . 
மீன் தலைக்கல் , மீனின் தலையிலிருக்கும் கல் , 
சுறா மீன் தலைக் கல் , நீர்க் கட்டுக்கு இழைத் 
துக் கொடுப்பதுண்டு , fish bezoar - This 
is a diuretic . 


மீனெண்ணெய் , fish oil 


Codliver oil . 


மீனெரிஞ்சான் , see மீனஞ்சு . 
மீனெலும்பு , மீனங்கம் , which see . 


மீன் தலைவாளம் , மீன் எலும்பு , which see . 
மீன் பிரால் . 


மீன் பட்க்ஷண , மீனை யுணவாகக் கொள்வது . 


மீனெறி , see 


மீனவல்லிகை . 


மீன் பிரால் , scales of the fish . 


மீனென்பு , உபரசத்திலோர் வகை , 
of natural body .. 


a 


kind 


மீன் பீலி , கெண்டைப் பீலி , a kind of fish . 


மீனேறு , மகர மீன் , a sea monster probably 

the horned shark . 


மீன் மலம் , see 


மீனம்பர் . 


மீன் மல வயிரம் , 


see மீனம்பர் . 


மீனை , வசுவாசி , சாதிப் பத்திரி மரம் , a tree 

mace tree - Myristica fragrans . 


மீன் மிதப்பு , மீனிற்குள்ளிருக்கும்காற்றுப்பை , 
air bladder of fish , 


மீன் , மகர மீன் , a kind of monster sea fish 

- shark ; 2. மச்சம் , fish . 


மீன் முள் , see 


மீனெலும்பு 


மீன் எண்ணெய் , மீன் கொழுப்பு , fish oil 
Oleum piscis - Codliver oil . ஐரோப்பா 
தேசத்தில் காட் ( Cod ) என்னும் சமுத்திர 
மீனினின்று எடுக்கும் நெய் . 


மீன்கள் , மீன்கள் தலையிலுண்டாகும் கெட்டி 
யாயுள்ள வெளுத்த கல் , இதைத் தண் 
ணீரிலுரைத்து குடிக்க கல்லடைப்புப்போம் , 
a stone in the head of some fish , 

it is a 
good diuretic , even removes stones in the 
bladder and kidney . 


மீன் வகை , 1. விரால் மீன் ; 

2 . 

குறவை 
மீன் ; 3. அயிரை மீன் ; 4 . இறால் மீன் ; 
5 . கெண்டை மீன் ; 6. சன்னக் கெண்டை ; 
7. பேராரல் மீன் ; 8. சிற்றாரல் மீன் ; 9 . 
கச்சல் மீன் ; 10 . உழுவை 

மீன் ; 

11 . 
கொடுவா மீன் ; 12. வானை மீன் 

13 . 
சேல் கெண்டை ; 14. கெளிற்று 

மீன் ; 
15. ஓளை வாளை ; 18 . சுறா 

மீன் ; 17 . 
கொள்ளி மீன் , 18 . சன்ன கூலி; 19. திருக்கை 
மீன் ; 20. மடவை மீன் ; 21. சுரும்பு மீன் ; 
22. உல்ல மீன் ; 23. கற்றலை மீன் ; 24 .. 
வெள்ளை வௌவால் ; 25. கரு வௌவால் ; 26 . 
நெய்த் தோலி ; 27. மயிறி 

மயிறி மீன் ; 28 . 
விலாங்கு மீன் ; 29. கிழங்காள் மீன் ; 30 . 
வஞ்சிரம் மீன் , 


மீன் குத்தி , மீன் கொத்திக் குருவி , a bird 

preying on fish • King fisher -- Ospray . 


மீன் கொத்தி , ஓர் புள் , a bird - Halcyon . 


Different varieties of fresh water and 
sea fish as mentioned above . 


மீன் கொல்லி , ஓர் விதப்பூடு , 

a plant which 
kills fish Crotolaria panniculata , see 


மீனஞ்சு . 


மீன் வச்சிரம் , சில மீன்களின் பையிலிருந்து 
எடுக்கும் நார்போன்ற வெளுத்த ருசியற்ற 
ஓர் வஸ்து , a substance found in fish 
Isinglass -llthyocolla . 


மீன் கொல்லிப்பூனை , fishing tiger cat . 


மீன் வெட்டி , சுறா , a fish 


- 


Shark .. 


மீன் கொழுப்பு , மகர 

மீன் தலையிலிருந்து 
எடுக்கும் கொழுப் யெண்ணெய் - Celacum 
spermaceti . 


1 


மு 


முகசரக்கு 


முகட்டுக் கூர்மை 


மூகக்கடுகம் , } திரிகடுகு , which see . 


முகசிங் , முகத்திலுண்டாகும் ஓர்வித நோய் , 
a disease of the face , 


முகக் கடுப்பு , முகச் சினப்பு , a swelling or 

pimple on the face. 


முகசிராவரோகம் . 


முகசின்னம் , See முகக்குறி . 


முகக்கட்டை , தாடை , chin . 


முகசீரி , நாக்கு , tongue . 


முகக்கந்தம் , முருங்கை மரம் , drurnstick tree 

- Moringa oleifera . 


முக சுரம் , பனங்கல் 


Palmyra toddy . 

. 


முகக்களை , முகச் செழிப்பு , brightness of 

the face. 


முகசோதனம் , முகங்கழுவுதல் , cleaning of 

the face. 


முகக் காதனி , cancrum oris , 


முக சோதி , எலுமிச்சை , lime . 


முகக்கிளர்ச்சி , முக மலர்ச்சி , 
the face . 


liveliness of 


முகச்சாடை , See முகச்சாயல் . 


முகச்சாயல் , ஒத்த முகக்குறிப்பு , resembling 
features . 


முகக் குறி , நோயாளிக்குடைய முகத்தின் 
சின்னங்கள் , 14 - வித முகத்தில் ஏற்படும் 
சின்னங்கள் , இது பல காரணங்களை முன் 
னிட்டு உண்டாகும் , symptoms in the face 
of a patient ; fourteen of attitudes or 
expressions of the face indicative of vari 
ous emotions or passions as weariness pain , 
disgust etc. 


முகச்சித்தி , பார்ப்பவர் மோகிக்கத்தக்க முக 
மாயிருத்தல் , loveliness face -- magnetic in 
fluence in the face . 


முகச்சுருக்கம் , முகத்திரை , wrinkles of the 

face.. 


முகச்செழிப்பு , cheerful ; countenance . 


முகக் குறிப்பு , facial features . 


முகக் கோட்டம் , முகக்கோணல் , Crooked 
ness of the face . 


முகஞ்சுண்டுதல் , முகங்கருகுதல் , face be 
coming dark . 


முகஞ்சுளித்தல் , cross face . 


fac 


முகங் குப்புறல் , முகம் கீழ்ப்புறமாதல் , 
ing down . 


முகஞ்செத்துப் போதல் , வெட்கத்தால் முக 
வாட்டமடைதல் , face becoming wan - pale 
through shame. 


முகங் கொள்ளுதல் , கட்டி அல்லது பரு , 

சிலந்தி உடைவதற்கு முன் முனை கொள்ளு 
தல் , formation of cone in an abscess , 
ulcer or carbuncle - shoot forth as in boils .. 


முகஞ் செய்தல் , சிலந்தி குழித்தல் , formation 

of the point in an abscess . 


முகங் கோடல் , see முகங்கொள்ளுதல் 


முகடமறியோன் , பச்சோந்தி , green lizard 

Chamelion . 


முகங் கோணல் , to make a wry face . 


முகசம் , பல்லு , tooth . 


முகடன் , உள்ளான் குருவி , a bird ; snipe . 


முகடிக்கொடி , காக்கை , crow . 


முக சன்னி , முகத்தைக் கோணச் செய்து 
விகாரப்படுத்தும் ஓர்வித சன்னிபாத சுரம் , 
facial neuralgia . 


முகடு , உச்சி , crown of the head . 


முக சரக்கு , முதற்சரக்கு , the first rate drug . 


முகட்டுக் கூர்மை , மாங்கிச பேதி , which see . 


3638 


முகதாளம் 


முகமண்டிகாக் கிரகம் 


முகட்டுப்பூச்சி , மூட்டுப்பூச்சி , bug 


முகநிறம் , complexion . 


முகண்டம் , கடலை , gram ; pulse . 


முகந்தகம் , ஈரவெண்காயம் , onion - Allium 
cepa . 


முகதாவனம் , முகங்கழுவல் , cleaning of the 

face. 


முகந்தம் , முருங்கைமரம் , drumstick tree --- 

Moringa oleifera . 


Doli 


முகதானியம் , மொச்சை , field bcan 

chos lablab (typica ). 


முகந்திகா , முருங்கை , drumstick . 


Allium 


முக தூஷிகம் , வெங்காயம் , onion - 
cepa , 


முகந்திரிதல் , change of countenance . 


முகபாகம் , facial region . 


முகபூஷணம் , தாம்பூலம் , betel and nut . 


முகதூஷிகா ரோகம் , முகப்பரு , acne ; 

வாலிபத்தில் முகத்திற் காணும் ; நகம் பட் 
டாலும் கிள்ளினாலும் விருத்தியாகி அபா 
யத்தை விளைவிக்கும் . These pimples like 
the thorns of cotton tree appear on the 
face of young men . 

Wasted semen is the 
principle cause . If interfered , it easily 
forms cellulitis . 


முகபூரணம் , வாய் நிரம்பியது . mouthful . 


முகத்தானி, அவல் , flaked rice . 


முகப்பரு . வாலிபர் முகங்களில் வெங்காயப் 
பூ போலும் இலவமுள்ளைப் போலும் அடி 
பருத்து முனையுள்ளதாகிய கொப்புளங்கள் , 
( வ.மொ. ) முகதஷிக ரோகம் , which see ; 
இது நகம்பட்டு விருத்தியடைந்தால் அபாய 
மாம் , facial pimples amongst lads attaining 
maturity - Acne . The pimples which are 
found on the face of young men through the 
deranged condition of the blood — Pimples 
of youth apply chank paste with milk or 
rose water ormayanathailam . 


முகத்தில் அரும் பிறங்கல் , said of a boy with 

hairs sprouting on the upper lip . 


முகத்திரியக்கு நாடி , முகத்திலோடும் ஓர் 
வகை நாடி , tranverse - facial artery . 


முகப்பிரியம் , நாரத்தை , a citron fruit . 


முகத்திரை , முகத்தின் சுருங்கிய தோல் , fur 
rous in the face - wrinkles in the face . 


Doli 


முகப்பிரியா , அனுமூலு , field bean 

chos lablab ( typica ). 


முகத்திற்குரிய , முகசம்பந்தமான , facial , 


முகப்பூச்சு , முகத்திற்குப் பூசும் ஓர் வாசனைத் 
தூள் , facial powder ; 2. அரிதாரம் , yellow 
orpiment . 


முகத்துக்கு முகம் , face to face . 


முகத்துவாரம் , enterance . 


முகமங்கு , see முகவங்கு . 


Onion 


Allium 


Circumferance 


முகத் தூஷணம் , ஈருள்ளி , 
cepa . 


முகமண்டலம் , facial region 

of the face, 


முக நரம்பு , facial nerve . 


முகநாடி முகத்தோற்றம் , appearance of the 
face ; 2. முகக்குறி , features in the face - 
Symptom expressed by the countenance ; 
3. முகத்தையும் . மூக்கில் ஓடும் சரத்தையும் 
பார்த்து நோயின் தன்மையை நிதானிப் 
பது , seeing the features of the face of the 
patient and the course of the vital air in 
the physician himself one should judge the 
prognosis of the disease ; 4 . முகத்தின் 
நாடி , facial artery . 


முகமண்டலிகா கிரகம் , நாலாவது நாள் 

மாதம் அல்லது வருஷத்தில் குழந்தை அல் 
லது தாயைப் பிடிக்கும் ; அப்போது சுரம் , 
உடம்புவலி , தலைசுற்றல் முதலிய குணங் 
களை யுண்டாக்கும் , bad malignant planet 
affecting the mother or child in the fourth 
day , month or year after giving birth . The 

symptoms are fever , ague , vertigo etc. 
முகமண்டிகாக் கிரகம் , A disease in children 
attributed to the influence of malignant 
stars and it is marked by increasing cry . 
rumbling sound in the abdomen , emaciation 
of the body, swelling of the face and the 
extremities, voracious appetite , frightful 
appearance etc. 


முகநாளம் , facial vein . 


3639 


முகயோனி 


முகவங்கு 


முகமலர்ச்சி , blooming face ; 2. முகக்களை , 

attractive ; bright face . 


முகமாயம் , முகமயக்கு , hypnotic face ; confu 

sion of mind caused by the look of a 
woman . 


முகமாற்று , ஓர் மயக்குவித்தை , a magic art . 


முகரதம் , நாயகியும் , நாயகனும் புணர்ச்சியில் 
அதிக விருப்பமும் இன்பமும் இனிது தோன் 
றவும் , அன்பும் ஆசையும் மிதந்தும் , மிஞ்சி 
யும் , அதனால் பலவிதமாக இருவர் குறியை 
யும் மாறிமாறி ஒருவருக்கொருவர் சும்பனம் 
செய்தும் , கவ்வியும் , கடித்தும் , சுவைத்தும் , 
உறுத்தியும் , துழாவியும் காமநீர் பெருகும் 
படி செய்து புரியும் ஓர்வித லீலை ; இது 6 
வகைப்படும் ; பாற்சுரவை , வாகியம் , அப் 
பியந்தம் , சும்பிதம் , பரிமிட்டம் , சூடியம் ; 
இது பெண்கள் நாயகனை வசப்படுத்தும் 
தொழில்களாம் , in erotic science : - the 
male and female kiss , suck , bite , lick rub 
etc. , each other s genitals to creat excite 
ment . This is of 6 kinds ; see above . 2. ஓர் 
வகைப் புணர்ச்சி , a kind of sexual inter 


முக மினுமினுப்பு , எண்ணெய் கசிவினால் 
முகம் பளபளப்பா யிருத்தல் - seborrhea . 


முகமுகெனல் , வாய் கொப்பளிக்கும் சத்தம் , 
gurgling of water in the mouth . 


course . 


முகமுறித்தல் , முகம் வாட்டமடையச் செய் 
தல் , to make the face fade, 


முகரம் , சங்கு , conch ; 


2. காகம் , crow . 


முகமூதல் , soft swelling about the face and 

Urticaria gigantea . 


the eyes 


முகரி , மூக்கினடி , 

2 . 
bottom of the nose ; 
தாழை , fragrant screw pine ; 3. மூகை , 
a dumb person .. 


முகமைந்து , பிண்டநிலைகள் , state of foetus 
are five : 


முகருதல் , முகர்தல் , smelling . 


முகரூபு , சாயல் , feature . 


1. பிண்டத்தோற்றம் , its appearance . 
2. உட்புறவுறுப்பு , internal organs . 
3. நோய் , disease . 
4. யாக்கைப்பொருள் , bodily substance. 
5. உடல்நிலை , state of body . 


முகரேயம் , அப்பைக் கோவை , a climber 
sweet caper ( a variety of CoTu Coccinia 
indica)) Lehneria umbellata , 


முகரோக பூசிதம் , வெள் வேல் , a tree -- 
Acacia leucophloea or A. ferruginea . 


முகம் , முகம் , face ; 2. கட்டியின் முனை , 

point of the abscess or boil etc ; 2. இந்திர 
கோபம் , Cochilean insect ; 3 , தொடக்கம் , 
commencement as in உருக்குமுகம் , 


முகரோமம் , முகத்தில் முளைக்கும் மயிர் , தாடி , 
மீசை , hairs growing on the face bread 
moustache .. 


முகம் கழுவுதல் , rinsing the face . 


முகலட்சணம் , visage . 


முகம்குளுப்பை தட்டல் , முகம் வீங்கல் , face 
becoming swollen , 


முகலாங்கலம் , பன்றி , hog . 


முகம் சுண்டல் , frowning . 


முகலி , தாழை , 

a wild shrub growing near 
the sea shore - fragrant screw pine - Pan 
dana oderatissima ; 2. நிலப்பனை , ground 
palm - Curculigo Corchioides . 


முகம்வவ்வால் . 


முகம்வீங்கிமரம் , see முகம்வீங்கி விருக்ஷம் . 


முகம் வீங்கி விருக்ஷம் , தில்லைமரம் . which see . 


முகவங்கு , முகத்தில் படரும் கருந்தேமல் , a 
skin disease rendering the face black . 
இதற்கு நீலியிலை வேரை பழ ரசத்தில் 
அரைத்து பூச போம் . தண்ணீரில் 1 : 3 
கலந்து பூசவும் . see வியங்கம் the remedy 
is grind the root of indigofera tinctoria 
( common indigo ) with the juice of lime 
mix it with water 1 : 3 proportion and 
apply .. 


4aCwroof), a form of impotence under which 

one is incapable of sexual excitement unless 
he licks another persons sud .. 


3640 


முகாமயம் 


முகுரம் 


முகவசிகரம் , பட்சமான பார்வை , charming ; 

face bloom or beauty of the face . 


முகாமொத்தை மூலி , முடக்கொற்றான் , a 

medicinal creeper ; balloon vine - Cardio 
spermum halicacabum . 


முகவசியம் , ஓர் வித்தை , an art . 


முகாயி , திப்பிலி, long pepper 

Piper lon 
gum ; 2. கருமுகில் பாஷாணம் , a prepared 
arsenic . 


முகவணைக்கல் , 


see உத்திரப்படிக்கல் . 


முகவல்லபம் , மாதுளை , pomegranate ; 2 . 
உலோத்திரம் , bark of wood apple . 


முகார விந்தம் , முகத்தாமரை , lotus like face . 


முகிரம் , காமம் , 


lasciviousness . 


முகிரன் , காமங் கொண்டவள் , a passionate 
man . 


முகவதாசன்னி , புருவத்திலும் செவியிலும் 
குத்தலுண்டாகி முகத்தையும் வாயையும் 
ஒரு பக்கமாக மாற்றி திருப்பிவிடும் ஓர் 
வகை சன்னி நோய் , இதனால் காரியுமிழ 
வும் வாய் கொப்பளிக்கவும் முடியாது , facial 
paralysis rendering gargling or spitting 
impossible . 


முகில் நிறம் , colour of the cloud black . 


முகிவு காலம் , மரண காலம் , time of death . 


முகிழம் , மலரும் பருவத்தரும்பு , flower bud 
ready to bloom ; 2 . தாமரை வளையம் , the 
coil of lotus stalk . 


முகவாதம் , முகத்தைப் பற்றிய நோய் , தலை 
முகவாயு , வலி கண்டு , முகத்தைச் சுளுக்கி 
கண் சிவந்து பிடரி யுளைந்து பழைய முக 
மாறி ஒரு முகமாய்த்திருகி வாங்கி வலித்திடு 
மோர் வாதம் , a disease affecting the face 
facial paralysis . 

. 


முகிழரும்பு , ஆல் , அரசு , அத்தி இவற்றின் 
அரும்பு , flower buds of banyan , ficus 
religiosa and fig . 


முகவாதை , ஓர் முகநோய் , a disease of the 

faxe .. 


முகிழிதம் , see முகிழம் , 


முகவாய்க்கட்டை , 


மோவாய்க்கட்டைட . 


see 


முகிழ் , அரும்பு , bud ; 

tender brinjal . 


2 , கத்திரிப்பிஞ்சு, 


முகவாய்க்கட்டை இழுப்பு , drawing of the 

chin or lower jaw on one side . 


முகிழ் விரியாக் கத்திரி , கத்தரிப்பிஞ்சு , ten 

der brinjal - சுரம்பித்த தோஷம் கபம்போம் . 
குரல் தொனி பலக்கும் . It is a diet articlc - 
useful in fever , etc. 


முகவாய் நீட்சி , prominent lower jaw . 


முகவிகாரம் , முகத்திற்கு ஏற்படும் வேறு 
பாடு , facial deformity . 


முகிற் குன்றம் , வக்கிராந்த பாஷாணம் , 
kind of arsenic . 


a 


முகிற் சுன்னம் , 


see முகிற் குன்றம் , 


முகவிலாசம் , முகச்சிறப்பு , features of the 

face.. 


முகினி , புளிய மரம் , tamarind tree 

rindus indica . 


Tama 


முகவெள்ளைப் பருந்து , முகமாத்திரம் வெளுத் 
திருக்கும் ஓர் வகை பருந்து , a species of 
kite with white face . 


முகுனிகம் , பொறி கடலை ,, 
gram sold in baza ars , 


fried being a 


முகவை , அகப்பை , wooden spoon ; ladle . 


முகுடம் , கோபுரப் பூடு , a kind of plant 
unidentified .. 


முகாக்கினி , காட்டாக்கினி , big fire. 


முகுந்தம் , இரசம் , mercury . 


முகுந்தரப்பிரியம் , see 


வெள்ாை நாகணம் , 


முகாத்தமஞ்சரி , திப்பிலி, long pepper - 

Piper longum . 


முகுரம் , ஓர் மல்லிகை , a variety of jasmine ; 

2. கண்ணாடி , mirror ; 3. தளிர் tender leaf 
4. பளிங்கு . reflector. 


முகாமயம் , முகரோகம் , disease of the face. 


3641 


முக்கண்ணின் பால் 


முக்காய் 


முகுலம் , உடம்பு , body ; 2. ஆத்துமா, soul . 


முக்கண்ணிளையோன் , 
cocoanut . 


ள நீர் , 


tender 


screw 


pine - 


முகுலி , தாழை , fragrant 
Pandanus , 


பச்சைக் கருப்பூரம் , 


முக்கண்ணெருகண் , 
crude camphor . 


milk of 


கபா 


முக்கண்பால் , தேங்காய்ப் பால் , 
cocoanut kernel . 


முகுளம் , தாமரை வளையம் , coil of lotus 

stalk ; 2. மொட்டு , flower bud ; 3 , 
லத்திற்குள் அடி மூளையோடு சேர்ந்திருக்கும் 
முள்ளந்தண்டுக் கொடியின் தலைப்பான 
குமிழ் . the upper enlarged portion of the 
spinal cord --- Medulla oblongata . 


முக்கத்தாரி , ஓர் கடைச்சரக்கு , 

கடைச்சரக்கு , a bazaar 
drug , see மூக்கத்தாரி , 


முக்கந்தம் , முருங்கைமரம் , drumstick tree 

Moringa oleifera . 


முகுள் , மலரும் பருவத் தரும்பு . an opening 

bud . 


-- 


முக்கரு . 


முகூர்த்தம் , a measure of time equal to 48 

minutes . 


முக்கரணம் , மனம் , வாக்கு , காயம் , 3 classes 

of organs - mind , speech , and action . 


முகூலகம் , 


see தந்திமரம் , telegraph tree , 


முக்கருவுங்கூட்டல் . 


see 


2. நாபிக்கொடி , 


முகை , 

முகிள் , மிடா, jlarge earthern 
vessel ; 3. மலரும் பருவத்தரும்பு , flower 
ing bud .. 


முக்கருவு , முட்டை , egg ; 

placental cord . 


முகைத்தல் , அரும்புதல் , budding . 


முகைப்பால் , முலைப்பால் , breast milk . 


முக்கவிப்பு , முக்கோஷ்டம் , which see . 
முக்கல் , முக்குதல் , tenesmus ; 2. bearing 

down pain . இது மூலவாயுவினால் பிறந்தது . 
முக்கவெளி, புட்பராகம் , one of nine gems 
Topaz . 

. 


- 


முகோதயம் , ( in midwifery ) face presentation . 


முக்கடுப்பு , frowning of the face . 


முக்கழஞ்சு, a weight . 


முக்கட்சபத்திரம் , see நறுங்குறிஞ்சி . 


முக்கறட்டை , see மூக்கறட்டை . 


முக்கட்பிரான் , சிவ துளசி , Shiva s basil . 


முக்கனி, மூன்றுவகைப்பழம் ; வாழை , பலா , 

LOIT , the three ripe fruits not good for 
health viz -plantain , jack and mango , 


முக்கணவன் , ஓர் கொடி , a creeper . 


- 


முக்கணம் , 


முக்காஞ்சி 


Dyospyros orientalis , 


முக்கனன் கொம்பு , யானைத் தந்தம் , elephant 
tusk . 


முக்கண்கனி , } தேங்காய் , cocoanut . 


முக்காட்டு நித்திரை, முகத்தையும் உடம்பை 
யும் மூடித்தூங்குதல் ; இதனால் இரண்டு 
கண்களுக்கும் , தோள்களுக் தம் வலிவுண் 
டாகும் ; அன்றியும் குளிர்வாடை வெயில் 
வேகம் , தூசி , பனிக்காற்று இதனால் விளை 
யும் குற்றங்கள் விலகும் , sleeping covering 
the face & body . It is good for health ; the 
breeze , dew , dustywind will have no effect . 


shrub 


with 


முக்கண்டகி . நெரிஞ்சில் , a 

thorny fruits - big caltrops . 


முக்காய் , மூன்றுவகைக் காய் , the three 
kinds of fruit :: 


முக்கண்ணன் , 
முக்கண்ணி , 


} தேங்காய் , cocoanut . 


பால் , 


முக்கண்ணின் 

பால் , 

தேங்காய்ப் 
milky juice of cocoanut kernel . 


1. கடுக்காய் , gallnut . 
2. நெல்லி , Indian gooseberry . 
3. தான்றி , bellerica . 


3642 


முக்குக்கணம் 


முக்குற்றக் கலப்பு 


முக்காய்வேளை , five leaved wild indigo 

Tephrosia spinosa . 


முக்காரி , கலம் 

கலம் என்னும் 
measures . 


ஓர் அளவு : 


12 


முக்குணம் , மூன்றுவிதகுணம் , the natural 

dispositions or qualities and characters , 
they are சாத்துவிகம் , இராஜசம் and தாம 
சம் . The three principles nature or three 
fundamental attributes of the original 
nature — Satwa, Rajas and Tamas which 
correspond to adhesion , cohesion and dis 
integration in the physical plane , affection , 
love and hatred in the moral and Emancipa 
tion , Spritual affinity and Sin in the Psychic 
plane . See lifligsoor u . 


முக்காலம் , மூன்று வேளை ; காலை , மத்தியா 

னம் , மாலை , the three times a day - morn 
ing noon and evening , 


முக்காலி , நெருப்பு , fire . 


முக்கால் , மேற்சுவாசம் , hard breathing ; 2 . 

three fourths . 


முக்குணம் , வாத பித்த சிலேட்டும குணங் 

கள் , the three humours in the human 
System namely Vatham ( wind humour ) ; 
Pitham ( bile humour ) ; Kapham ( phlegm 
humour ) . 


முக்கால் , மூன்று தடவை ; மூன்று பொழுது . 
three times . 


முக்குட்டி செய்தல் , 


முக்கால் புடம் , * fire for calcination . 


முக்குந்துருக்கம் , மூன்று வகைக் குங்கிலி 
யம் , the three kinds of incenses . 


முக்காவளையம் வேர் , root of முக்காய் வேளை ; 
which see . 


முக்காவேளை , ஓர் பூடு . a plant . See முக்காய் 
வேளை ; 2. வெள்ளி நீறும் , It calcifies silver . 


முக்குமாந்தம் , குழந்தைகளுக்கு 

உடல் 
மெலிந்து முக்கி முக்கி சீதம் கழிதலுடன் 
சுரத்தையும் உண்டாக்கும் ஓர் வித மாந்த 
நோய் , a disease in children accompanied 
by fever hard breathing and dysentery and 
purging , 


முக்காழிப் பனங்காய் , மூன்று 

கொட்டை 
யுள்ள பனங்காய் - 

Palmyra fruit contain 
ing three nuts . 


முக்கு மூலம் , மூலச்சூடு , heat near the rectal 

region . 


முக்காற்கூறு காய்ந்த வெந்நீர் , ஒன்றுக்கு 
முக்கால் பங்காகச் சுண்டிய வெந்நீர் ; முக் 
காற் பங்கு சூடு கொண்ட வெந்நீர் , water 
boiled down to one fourth . 


முக்குருந்து . காட்டெலுமிச்சை , wild lime , 


முக்குளி, கோழி முளையான் கீரை , a kind of 
greens .. 


முக்கிசா . தீவதாட்சி , which see . 


முக்குரா, 


முக்கிய தைலம் , நல்லெண்ணெய் ; எள் 
ளெண்ணெய் Rape seed oil - gingelly or 
seasame oil 


முக்குளிக்காரை , சதக்காரை , 
webra - Canthium genus . 


a kind of 


முக்கிளைக்கள்ளி , a kind of spurge . 


முக்கீரம் , ஓர் செடி , a plant . 


முக்குளிக் கீரை , உப்புக் கீரை , காமவிச்சை 
யும் அதிசாரமும் உண்டாகும் , a kind of 
vegetable greens - Portulaca pilosa ; 2. பெரு 
மூக்குளிக் கீரை என ஒரு வகையும் உண்டு , 


முக்கு . முக்குதல் , to make violent efforts in 

suppressing the breath and directing it 
downwards as a woman in child birth or 
strain at stools , 


முக்குளிப்பான் , ஓர் நோய் , a kind of pox ; 

, 


முக்குறட்டை , பூனை முட்குறட்டை , a variety 
of குறட்டை , small Korattai - Trichanthes 
genus . 


ஆசனம் 


முக்குக்கணம் , குழந்தைகளுக்கு 
வெளிப்பட்டு முக்கலுடன் சீதம் , இரத்தம் 
சீழுடன் ஒழுகி உடம்பு வாட்டமடையும் ஓர் 
Guru , a disease in children causing hard 
breathing -Tabes mesentric . see மூலக் 
கணம் . 


முக்குற்றக் கலப்பு , வாத பித்த சிலேட்டுமக் 
கலப்பு . the mixture of the three humours 
in the body . 


3643 


முக்கோணவாரி 


முசல்காதில 


முக்கோ தனம் , தோதகத்தி , a tree . 


முக்குற்றம் , மூன்று குற்றம் , காமம் , வெகுளி, 
மயக்கம் , the three kinds of evil in humans 

Sexual desire , anger and delusion ; 2 . 
முத்தோஷம் - வாத, பித்த , கபம் , the three 
humours in human system . 


முக்தகஞ் சுகம் , தோலுரித்த பாம்பு , a snake 
which has casied its outer skin . 


முக் கூட்டு , mixture of three . 


முக்தம் , பயறு , pulse . 


முக்தா காரம் , முத்துச் சிப்பி , oyster shell. 


முக்தா பலம் , கற்பூரம் , camphore ; 2. சிப்பி , 

oyster shell ; 3. முத்து , pearl . 


சேர்த்து 


முக் கூட்டுத் தைலம் , நல்லெண்ணெய் , சிற் 
றாமணக் 

கெண்ணெய் , பசுவின் நெய் 
ஆகிய இம் மூன்றோடு மற்ற மருந்து சரக்கு 
களையும் 

போகர் முறைப்படி 
செய்த வோர் தலை முழுக்குத் தைலம் , medi 
cated bathing oil preparedwith gingelly oil , 
castor oil and ghee with other drugs 
according to Bogar , 


முசகம் , எலி , rat . 


முசக்காட்டுக் கீரை , ஓர்வகைக் கீரை , a kind 
of vegetable green 

- Ipomoea biloba . 


- 


முக்கூட்டு நெய் , முக் 

நெய் , முக் கூட்டெண்ணெய் 
which see . 


முசங்கி , ஓர்வகைத் கொவ்வை ; கொவ்வை , 
which see . 


முசரு , தயிர் , curd . 


முசருகம் , பவளம் , coral . 


முக் கூட்டெண்ணெய் , பசுவின் நெய் , நல் 
லெண்வொய் , சிற்றாமணக் கெண்ணெய் 
ஆகிய விம் மூன்றும் கலந்த மருந்தெண் 
ணெய் , இதை உடம்புக்குத் தக்கவாறு 
கூட்டிக்கொள்ள வேண்டும் , scc பதார்த்த 
குண சிந்தாமணி , the combination of cow s 
ghee , gingelly oil and ( small seed ) castor 
oil in the proportion of 1 : 2 : 3 according 
to the nature of the body or equal propor 
tion . 


முசலம் , இரும்புலக்கை , iron pestle . 


நல்லெண பசுவின் 

ஆமணக்கு 
ணெய் . நெய் . 

நெய் , 


முசலி , உடும்பு , guana ; 2. ஓணான் , chame , 

leon ; 3 , தாழை , fragrant screw pine --- 
Pandanus ; 4. நிலப்பனை , ground palm 
plant Curculigo orchioides ; 3. முதலை , 
Crocodile ; 4. மெருகன் கிழங்கு , a bulbous 
root ; 5. சந்திரன் , moon . 


2 


1 


வாத தேகிகள் 
பித்த தேகிகள் 
கப தேகிகள் 


MCo 


1 


3 


-- 


3 


2 


1 


முசலிகா , செந்தாழை , a red or deep yellow 
variety and very fragrant screw pine shrub 

Pandanus ., 


வீதம் கூட்டி உபயோகிக்க வேண்டும் . 


முசலிகை, உ.டும்பு , guana . 


முக் கூறிடல் , மூன்று பங்காய்ச் செய்தல் , 
make into three equal parts . 


முசலிகொங்கை , தாழை விழுது , adventitious 

roots of screw pine . 


முக்கூறிலை , tricuspidate leaf . 


முக்கூறு , மூன்று பங்கு , three parts . 


முசலிவர்க்கம் , உடும்பினத்தைச் சேர்ந்தது , 
lizard kingdom .. 


முக்கூறு போடல் , see முக்கூறிடல் , 


முசல , ஓர்வகைக் கோரைக் கிழங்கு , a kind 

of fragrant root as that of nut grass 


முக் கோஷ்டம் . 


முசல் , முயல் , a animal ; rabbit . lts flesh is 

eaten coral is calcified in its blood , which is 
good for Tuberculosis . 


முக்கோணம் , பெண் குறி , the genital of a 
female because of its resemblance 
triangle . 


to a 


முசல்மண் ரோகம் . 


முக்கோண வாரி , உட்காதினுள்ளிருக்கும் 

UGOTU , the oval cavity of the internal 
ear Vestibule . 


முசல்கா திலை , முயற்காதிலை , a creeper ; leaf 
of the creeper 

Ipomoea biloba . 


3644 


முசிறுமுட்டை 


முசுமுசுப்பு 


முசல்காதுக் கீரை , ஓர்வகைக் கொடி , a kind 
of creeper 

Ipomoea biloba . 


முசிற்றெறும்பு , see முயிறு or முயிற்றெ 

லும்பு , a large redant which makes nest on 
trees - Formica elongata ; F. samaragdina ; 
found in Malabar chiefly ; 2. முசிற்று 
முட்டைத் தைலம் , oil prepared from the 
eggs of the red ants . 


முசல்செவிக் கள்ளி , 


ஓர்வகைக் கள்ளி , a 


kind of spurge . 


முசல்மூலி, முயல் தின்னும் மூலிகை ; அருகம் 
புல் - Pub-grass or devil s grass - Cyno . 


முசு , ஓர் வகை சாதிக்குரங்கு , a variety of 

superior monkey an ape . 


2 . 


முசல்வலி, ஓர்வகை வலிப்பு , convulsion ; 

நடுக்கம் , trembling . 


முசுக்கட்டை , கம்பளிப்பூச்சி , hairy cater 

piller or silk worm ; 2. கம்பளிப்பூச்சி 
செடி or கம்பளி கொண்டான் , Mulberry - 
Morus indica Indian mulberry plant . 


முசற்காது , கை கால் , விரை , வீக்கத்தைப் 
போக்கும் ஓர் பூண்டு , a plant capable of 
removing swelling of the limbs scrotum 
etc. 


முசுக்கை , முசுமுசுக்கை , rough bryony 

bristly bryonia Bryonia scabra alias 
Mukia scabrella . 


முசற் கொம்மட்டி , ஓர்வகைக் கொம்மட்டி ., a 
kind of melon . 


முசுட்டை , ஓர் கொடி , a climbing plant ; 

2. ஓர் மருந்துப்பூடு , a medicinal plant . 


முசற் செவி , முயற்காது , ear s of the hare ; 
2. முயற்செவிக் கள்ளி , 

which see ;; 
முயற்காதிலை , which see . 


3 . 


முசுட்டைப் பெண் , ஓர் புழு , a kind of worm . 


முசுண்டை , ஓர் கொடி , a climber . 


முசற்றழை , 
முசற்றாழை , 


} 


Rabbit weed - Hare leaf 
-Ipomoea biloba 


முசுப்பிரா , நரிக்கொன்னை , a variety of cassia . 


முசாதகம் , வெண்டாமரை , white lotus . 


முசுமக்கி , மஞ்சட் காளான் , yellow mush 


room . 


white 


முசிகுந்தபுட்பம் , வெண்டாமரை, 
lotus .. 


முசுமல்லிகை , காட்டு மல்லிகை , wild jasmine . 
இதனால் சோகை , காமாலை , பிரமேகம் போம் . 


முசிடி , தன்னிறத்தை அடிக்கடி மாற்றும் ஓர் 
வகைக் கடல் மீன் , a sea fish which changes 
its colour . 


முசுமாலினி , மஞ்சட் காசிதும்பை , yellow 
balsam , 


முசிடிவிரை. 


முசுமுசுக்கை , ஓர்வகைக் கொடி , a climber ; 
சுனையுள்ள இலைகள் ; இரத்தநிறப் பழம் ; 
பித்த நாசனி , See முகக்கை or இரு குரங் 
கின் கை . 


. } 


See முசிற்றெறும்பு or 
முயிற்றெறும்பு . 


முசிட்டெறும்பு . 


முசிதம் , வெண்காரவுள்ளி , which see . 


முசித்தல் , இளைத்தல் , being emaciated . 


முசுமுசுக்கை கீரை , முசுமுசுக்கையிலை , leaf 
of முசுமுசுக்கை ; சுவாசகாசம் , கோழை 
முதலியவைகளுக் குபயோகிப்பது ; மேற் 
படி நோய்கள் தீரும் , can be used for cough 
bronchitis etc. 


முசிப்பாற்றல் , இளைப்பாற்றல் , taking rest . 


முசிப்பு , மெலிவு , debility ; weariness , thin 

ness , diminution 


முசுமுசுக்கை நெய் , ghee prepared with 

Bryonia scabra as chief ingrediant . 


முசிறு , see முயிறு . 


முசுமுசுத்தல் , ஓர்வித் தினவு , a kind of itch 

ing sensation . 


முசிறுமுட்டை , முசறுமுட்டை , eggs of the 
red ant ,, 


முசுமுசுப்பு , tomentosa . 


3645 


முச்சந்தி மண் 


முஞ்சி 


முசுரண்டம் , முசுருமுட்டை , which see . 


முச்சரக்கு , சுக்கு , மிளகு , திப்பிலி , the three 

pungents dry ginger pepper and long 
pepper . 


முசுரம் , பற்றுக்காளான் , mush room grow 
ing on ant hill . 


முச்சாமம் , முன்று சாமம் , nine hours . 


முசுவல் , see முசுட்டை , 


முச்சி , உச்சி , crown of the head ; 2 , முருக்கு , 

a tree Erythrina indica . 


Formica 


முசுறு , சிகப்பெறும்பு , red ant 
elongata. 


முசுறுப்புல் , அளத்து 

அளத்துப்புல் , 
Pommerculia cornucopia . 


a grass 


முச்சிமரம் , கலியாண முருக்க மரம் , a tree 

with prickles - Erythrina indica . one bear 
ing red flowers ; the other white flowers . 


முச்சியமானம் , விட்டு வருதல் , intermittent . 


முசுறுமுட்டை , மரங்களிலிருக்கும் கட்டெ 
றுமபைப் போன்ற சிவந்த 

எறும்பின் 
முட்டை , இலுப்பை மரத்தின் முசறுமுட்டை 
விசேஷ குணம் எனக்கருதுவர் ; இதனால் 
மகாவாதம் போம் , the egg of a red ant 
which has its nest in trees . The one on 
the tree Bassia longifolia is considered 
best for medicinal use . 


முச்சியமான் சுரம் , 

விட்டு விட்டுக் காயும் 
சுரம் , intermittent fever , சுரம் 

விட்டு 
வரும் பொழுது வியர்வை , நடுக்கல் , பிதற் 
றல் , பேதி . வாந்தி முதலிய குணங்களைக் 
காட்டு மோர் வகைச் சுரம் , the symptoms 
are perspiration shivering , purging vomi 
ting etc. 


முசுறுமுட்டைத் தைலம் , சிவப்பெறும்பின் 
முட்டையினின்று எடுக்குந் தைலம் , a medi 
cated oil extracted from the eggs of red . 
ants . 


முச்சினி. மூன்றா மாதம் , third month .. 


முச்சினியக்கேடு , 
முச்சினியம் , 


சோம்பு , which see . 


முசுறுமுட்டைப் பால் , விஷம் நீங்குவதற்காக 
வேண்டிய நசியத்தில் உபயோகிக்கும் ஓர் 
எறும்பின் முட்டை , the juice from the eggs 
of red ants used as an antidote in poisons . 


முச்சீரம் , மூன்று வகை சீரகம் : 1. சீரகம் ; 
முச்சீரகம் , 2. பெருஞ் 

சீரகம் 

3. கருஞ் 
சீரகம் , the three kinds of cumin ; which see . 


. 


முசுறு மூலி , பெருமருந்து , a twiner- Aristo 

lochia indica .. 


முச்சுக் கருவளி , ஊர்க் குருவி a bird 


Spar 


row 


முசுற்றெறும்பு , a large variety of red ants . 


முச்சுரம் , வாதம் , பித்தம் , சிலேட்டும சுரம் , 

Vatha fever , Pitha fever , and Kapha fever. 


முசைபேயெட்டி , மைலாலக்கடி , which see ; 
மைதாலக்கிடி Tetracantha rox - burghii 
see பிசின் பட்டை . 


வகை 


முச்செயநீர் , மூன்று 

செயநீர் , the 
three kinds of pungent liquids that are 
prepared by keeping some salts in the open 
air at nights during the dew season . 


முச்சதுரம் , சதுரக்கள்ளி , square spurge 

-- Euphorbia antiquorum . 


- 


முச்சை , முருக்கு ; see முச்சிமரம் . 


முச்சந்தி , மூன்று வேளை , the periods of the 

day morning midday and evening , 


-- 


முஞல் , கொசுகு , mosquito . 


முச்சந்தி தோஷம் , a morbid condition of 

infants which is cured by a religious fung 
ction of the three streets . 


முஞ்சம் , பூணூற் பூண்டு , a plant . 


முஞ்சரம் , 

lotus . 


தாமரைக் கிழங்கு , root of the 


முச்சந்தி மூப்பன் , 


முஞ்சல் , சாதல் , dying . 


முச்சந்திமண் , மூன்று தெரு கூடுமிடத்தி 
லுள்ள தரைமண் , mud at the junction of 
three streets , 


முஞ்சி , நாணற் புல் , a kind of reed . 


3646 


முடத்தி 


முடக்குற்றான் 
முஞ்சை , தருப்பைப் புல் , sacrificial 

sacrificial grass . 


முடக்குனி , மஞ்சட் சின்னி , which see . 


முடகாய் , 


முடக்கத்தான் , gigloow069 , palsy curer 

balon vine Cardiospermum helicacabum . 


முடக்கொத்தான் , ஓர் கொடிப்பூண்டு , see 
முடக்கத்தான் or முடக்கற்றான் , இதனால் 
கீல் பிடிப்பு , சினைப்புக் கிரந்தி , பாததாக 
வாதம் போம் . It cures arthritis and other 
Vatha diseases . 


முடக்கம் , முடங்குதல் , being bent . 


முடங்கசாலி , கா 3 ) ர , Carrai - a wild plant . 


முடக்கம் செய்தல் , முடமாகும்படி அதாவது 
நொண்டியாகச் செய்தல் , காலை முறித்தல் 
எமுந்திருக்க முடியாமற் செய்தல் , to crip 
ple or mutilate or maim a person . 


முடங்கண் முரில் , தாழை விழுது , adventitious 

root of Screwpine . 


a 


முடக்கறுத்தான் கொடி , 
முடக்கத்தான் , 


creepar . see 


முடங்கநாறி , 


a tree . 


முடக்கற்றான் , ஓர் பூடு , a prostate plant ,, 

முடக்கத்தான் , 


முடங்கலி , மத்தங்காய்ப் புல் , which see . 


See 


முடக்கன் , தாழை , a fragrant screw pine . 


முடக்கு , முடங்கல் , 

(LL.71560 , being bent . 


முடங்கல் , தாழை , a shrub - fragrant screw 

pine - Pandanus ; 2. நோய் , contraction o 
limbs due to disease - Persistent idio 
pathic contracture of a joint - Arthro 
gryposis ; 3. முள்ளி , a thorny shrub ; 4. மூங் 
கில் , bamboo ; 5. மடங்கல் , being bent . 


முடக்குக் கால் , முடவாட்டின் கால் , which 


see . 


முடக்கு சுரம் , முடக்குமாரி , dengue fever . 


முடங்கிடந்தவர் , நொண்டியாய்ப் படுக்கையி 
லிருந்தவர் , one who was crippled . 


முடக்கு சூலை , rheumatice affliction . 


முடங்கின கால் , மடங்கின கால் , bent - legs 

owing to contraction and stiffness. 


முடக்குச் சாச்கு , அவியற் 

அவியற் சரக்கு , which 


see , 


முடங்கினவாதம் , see முடங்குவாதம் . 


முடக்கு நாயகம் , சுளுக்கு நாயகம் , 2 plant 
which see .. 


முடக்கு நோய் , a disease which prevents 

the use of limbs or deforms the limbs . 


முடங்கு , ஒரு நோய் , a disease that causes 

contraction of limbs ; 2. முடங்குதல் , 
bending , contracting to become lame and 
maimed . 


முடக்கு மாரி , அம்மை கண்டதின் வாயிலாக 
ஏற்படும் முடக்கு வாதம் , fever causing pain 
in the joints and cripple the person , 


முடங்கும் வாயு , see முடக்கு வாயு . 


முடக்கு வரங்கல் 

disappearance of the 
deformity or impairment. 


முடங்குவாதம் , மூட்டு கடுகடுத்து முறிந்தது 
போல் நடக்கவொண்ணாது தவழ்ந்துபோகும் 
படி செய்யுமோர் நோய் , a disease that 
cripples the person rheumatic and gout 
diseases . 


முடக்கு வாதம் , கைகாலை முடக்கும் வாத 

நோய் , a painful inflammation affecting the 
muscles and small joints accompanied by 
caculi - Rheumatoid arthritis ; 2. Chronic 
inflammation of a joint with deformity 
Arthritis deformans. 


முடங்குளை , சிங்கம் , lion . 


முடசஞ்சம் , நிலவேம்பு , a plant - the creat 

- Andrographis paniculata alias Justicia 
paniculata ; cures fevers . 


முடக்குவாயு , கீல்வாயு , arthritis . 


முடக்குற்றான் , முடக்கற்றான் , which see . 


முடத்தி , நொண்டிப்பெண் , a lame girl . 


3647 


முடி 


முடி தல் 


முடிகம் , பெருச்சாளி, bandicoot . 


முடமயிர் , இரண்டு இரைப்பைகளும் ஓட்டிக் 
கொண்டு விரணம் பிறந்து கருமணி வெளு 
த்துக் காணும் ஓர் வகைக் கண்ணைப்பற் 
றிய நோய் , a disease affecting the pupil of 
the eye caused by the sticking of the eye 
lids together ; 2. ஒரு வித தொண்டைப் 
புண் , an affection of the throat found in 
men practising celibacy . 


முடிகயறு போடல் , பூச்சிகடி , கக்குவான் , 

குளிதோஷம் முதலிய நோய்களுக்கு மந்திர 
சக்தியால் ஓர் கயறுமுடிச்சு உடம்பில் அணி 
வது , wearing pf the magic thread to ward 
off or 

cure certain diseases - Morbid 
conditions of infants, insect bites , whoop 
ing congh , etc. 


கண்கள் சிவந்து இமை தடித்து அரிப் 
புண்டாகி , நீர் வடிந்து , பீளை கட்டுவதுடன் 
கண்ணுக்குள் பூவுண்டாகி , பிரதிமாசமும் 
இமை மயிர்கள் உதிர்ந்து வளை வாக முளை 
த்து , கண்ணுக்குள் உ.றுத்துவதினால் கவிழ் 
ந்த பார்வையாகவே யிருக்கச் செய்யும் , 
மேலும் தலைவலித்து மூக்கில் 

நீர் வடிந்து 
விழி ஆலத்தில் போய்க் கொண்டிருக்கும் , 
கண்ணை மூடவும் திறக்கவும் முடியாது . 


முடிகருத்தல் , blacking of the hair . 


முடிகாரம் , 


முடிக்கீரை, 


முடமா , காட்டுமா, அதாவது சாரப்பருப்பு , 
wild mango seed - Buchanania angustifolia. 


முடிக் கீழாவண்ணான் , தேவாங்கு , an anima ! 
which see . 


முடமாக்கல் , நொண்டியாக்கல் , to cripple , 


முடிக்கோரை , ஓர் வகைக் கோரைப்புல் , a 
variety nut grass ; 2. தலைமயிர் , hair on the 
head . 


முடம் , நொண்டி , lameness ;; 2 . உறுப்புக் 
குறை , defective limbs or organs ; 3. கீல் 
பிடிப்பு , urthritis . 


tree 


Cassia 


முடிசரம் , சரக்கொன்றை , a 
fistula . 


முடலை . நாற்றம் , bad smell ; 2. வலிமை , 

strength . 


முடிசம் , கொன்றை , Cassia , 


- 


முடி கருளை யெலும்பு , 
bone Sternum . 


மாரெலும்பு , breast 


முடவன் , நொண்டி , lame person crippled ; 

2. காலில்லான் , one without legs : 3. சனி , 
Saturn planet . 

V 
முடவாட்டுக்கல் , உபரச வகைகளி லொன்று , 
one of the 120 kinds of mineral or natural 
bodies enumerated in the Tamil Siddhars 
medical science . 


முடி செயநீர் , வழலையுப்பு செயநீர் , a pungent 

liquid obtained from வழலையுப்பு - which 
see . 


முடவாட்டுக்கால் , ஆட்டுக்கால் , a tree , 


முடிச்சுக் கஞ்சி , கொதிக்கும் கஞ்சி சோற்றில் 
சுக்கைச் சீவித்தரித்து , துணியில் முடிந்து 
அதில் போட்டு காய்ச்சி வடித்த கஞ்சியின் 
தெளிவு , rice gruel or porridge made by 
adding a small cloth bundle containing dry 
ginger in addition to the usual ingredients . 


முடவாதம் , lameness . It is said to be caused 

by the drawing up of the nerve trunks of 
both the legs by the deranged Vayu lying 
about the region of the waist . 


முடவான் , பெரியாணங்கை , which see . 


முடிச்சுக் கழலை , a tumour having the appea 

rance of a knot .. 


முடவுதல் , நொண்டுதல் , limping . 


முடிச்சுவிழல் , as in hair 

nodularis . 


Trichomycosis 


முடனத்திமூலி , செம்பருத்தி , red cotton - 
Gossypium ( Sp . ) 


முடி , தலை , head ; 2. துளசி , holy basil - 
Ocimum sanctum ; 3. ugen a medicinal 
preparation from the human skull or salt . 
extracted from the soil of fuller s earth ; 
3 , தேங்காய்ப் பாதி , half of the cocoanut ; 
4. கல்லுப்பு , rock salt ; 5 , சூரியன் , the sun . 


முடி தலைச் சுன்னம் , தலையின் முடியினின்று 
செய்யப்படும் ஓர் வகைக் சுன்னம் , calcined 
powder prepared from the black hair of the 
head . 


முடிதல் , சாதல் , dying . 


3648 


முடிமேல் முடிக்கிழங்கு 


முடைச்சை 


} 


முடிதாரசுத்தி , பனங்கள்ளு படி 4 ல் கிளிக் | முடியகங்கம் , சிற்றாமுட்டி Pavonia 
கட்டி எரித்துக் கொள்வது , purification of முடியகந்தம் , zeylanic . 
the hair bundle the hair in a cloth and boil 
it in 4 measures of palmyra toddy . 

முடியண்ட சவ்வு , முடிமாமிசம் ; இழுத்தால் 
நாரைபோல் நீளும் படியான தலையின் சவ்வு , 

a membrane covering the head . 
முடிதாரம் , 

முடியண்டம் . தலை மண்டையோடு . Cranial 
முடி தும்பை , ஓர் வகைத் தும்பை , a variety 

bone ; human skull 
of தும்பை which see . 

முடியண்ட படருப்பு , 
முடித்தல் , தயாரித்து வைத்தல் , prepared as 
in மருந்து முடித்தல் ; 2 . முற்றுவித்தல் , 

முடியால் , எல்லாம் , all ; whole . 
completing , bringing to end . 

முடியாதவாத முடிக்கின்றோன் , சவர்க்காரம் , 
முடித்துக் காட்டல் , பெரியோர்கள் செய்த 

soap , 
முறைப்படி செய்து காட்டல் - demonstra 
ting the preparation following the method 

முடியில் தரித்தான் , சரக்கொன்றை , Cassia 
adopted by elders . 

fistula . 


முடியுப்பு, கல்லுப்பு , rock salt . 


முடித்தைலம் , தலைக்குத் தேய்த்துக் கொள் 
ளுந்தைலம் , bathirig oil ; 2. தலைக்கிட்டு 
முழுகுங் தைலம் , hair oil . 


முடியுறுப்பு , தலைமுடியின் ஓர் பகுதி , organ 
of the head . 


முடிநாதம் , இந்திரகோபம் , velvety red insect 

--Cochineal insect . 


முடி யுறுப்பைந்து , தலையிலுள்ள 5 - பாகம் ; 
See பதுமம் . 


முடி நீர் , மூளை நீர் , liquid extracted from 
brain ; 2 , விந்து நீர் semen . 


முடிவிடம் , முடியுமிடம் , the place of termi 

nation 


a tree 


-- 


முடி நீர்த்தான் , சரக்கொன்றை , 
Cassia fistula , 


முடி நீலம் , துருசு , blue vitriol . 


முடிவிஷம் , தலை யி லிருக்கும்விஷக்கல், 
poisonous stone in the head , 


முடிப்பிலை , 


முடிவுகாலம் , மரண காலம் , time of death . 


முடிப்பு , ஊணாங்கொடி , a creeper . 


முடிவேர் , வெட்டிவேர் , khus khus . 


முடிமயிர் , தலைமயிர் , hair on the head . 


முடுக்கன் , பலமுள்ளவன் , a strong man . 


போன்ற 


முடிமாமிசம் , தலையிலுள்ள நார் 
நீண்ட சவ்வு 

TL F6104, an elastic muscle of the head . 


முடுங்கனல் , செங்குளவி , a red beetle . 


முடிங்கி , பலாவிளி , which see . 


முடிமாலிகம் , மஞ்சள் கொன்னை , a cassia . 


முடுவப்புளகம் , 


முடிமூளை , தலைக்குள்ளிருக்கும் மூளை , brain of 
the human head , 


முடுவல் , நாய் , dog ; 2. செந்நாய் , a ferocious 

wild dog . 


முடிமேலழகி , கோடகசாலை , a herb , which 
see , 


முடை , கெட்ட வாசனை . bad stink ; 2. நாற்றம் , 

bad smell ; 3. புலால் . all kinds of flesh -4 . 
முடைதல் , which see . 


முடிமேல்முடி , செருந்தி , which see . 


முடிமேல் முடிக்கிழங்கு , 


முடைச்சை , Buchanania latifolia ; see முடைமா 


3649 


முட்கிளுவை 


முட்ட சாம்பல் 


முடைதல் , இளைத்தல் , becoming lean ; 2 . 
கொழுத்தல் , growing fat . 


முட்கீரை , See முள்ளுக்கீரை . 


முட்குரண்டி , 


முடை நாறி - Vitis linnaea . 


முட்குருந்து , 


முடைநாற்றம் , மரணம் , death ; 2. புலால் 

நாற்றம் , stench of a dead carcase ; the 
offensive smell of the flesh or fish . 


முட்கொழுந்து , 


முடையா , காட்டுமா , forest mango 
nania latifolia ; see முடைமா . 


Bucha 


முட் கொடுச்சி , தூதுவளை , a thorny climber 

Solanum trilobatum . 


முடையிலை , see முடைச்சை . 


முட்கொத்தான் , see முள்கொத்தான் . 


முட்கடு , ஓர் கடுமரம் , a tree . 


முட்கொன்றை , ஓர் வகைக் கொன்றை , a 
thorny species Caesalpinia genus , 


* 


முட்கத்தரி , முள்ளங்கத்தரி , thorny kind of 
brinjal . 2. கண்டங்கத்தரி , which see . 


முட்கொழுஞ்சி , 


முட்கபரணி , Phaseolus trilobus . 


முட்சங்கம் , சங்கஞ்செடி , four spined menetia 

- Azema tetracantha . 


முட்கப்பிரார்த்தம் , சக்கிரவர்த்தி , which see . 


முட்சங்காரிகம் , see முள் முருங்கை . 


முட்கம் , விஷசெருந்தி , a poisonous shrub . 


முட்கரணை , காட்டுக்கரணை , wild yam . 


முட்சங்கு , ஓர் வகைச்சங்கு , a kind of conch 
chunk with thorn like points ; 2. ஓர் வகை 
உபரசச்சரக்கு , one of the natural bodies 
used in medicines ; 3. முட்சங்கஞ் செடி , 
see முட்சங்கம் , 


முட்கவிகம் , பூனைக்காலி , which see . 


முட்கள்ளி , 


முட்சிணிக் கொழுந்து , 


முட்சீதா , a variety of custard apple . 


முட்கற்றாழை , ஓர்வகை முட்கற்றாழை , a kind 
of aloes with throns . 


முட்சீரிதம் , கிளுவை , a tree - Balsmoden 

dron berryi . 


முட்கா , பச்சைப்பயிறு , green gram 
seolus aureus .. 


Pha 


முட்சுண்டை , தூதுவளை அல்லது பேய்ச் 
F600 ML , prickly chundai -- Solanum trilo 
batum . 


முட்காசிகம் , குருக்கு , a plant . 


முட்செம்பை , 


முட்காபரணி , ஓர் பருப்பு விதை ,; பாசிபயிறு , 
a kind of edible seed - Phaseolus trilobus . 


முட்செங் கொன்றை , நீரலரி , a species of 
flowering plant water gannair , 

Red 
shanks - Polygonum genus . 


-- 


முட்கா விளாய் , முட்காய் வேளை ; which see . 


முட்செடி , முள்ளுகளுடையசெடி ; முட்பூண்டு , 
a thorny shrub . 


முட்காய்வேளை , ஓர் முட்பூண்டு , a thorny 

shrub— Tephrosia spinosa or Galega spinosa 
see முக்காவேளை , the root bark in decoc " 
tion is given for enlargement of spleen . It 
can be as powder also . 


முட்செவ்வந்தி , ஓர் வகைச் செவ்வந்தி , a kind 
of flower Chrysanthemum genus . 


முட்செம்பை , a tree . 


முட்கிளுவை , ஓர் வகைக் கிளுவை , Spiny 

plant forms a good hedge Commiphora 
berryi or Amyris spinosa . 


முட்ட சாம்பல் , see முட்டைச் சாம்பல் . 


3650 


முட்டிப்பூச்சி 


முட்டுவாளை 


முட்டடைப்பான் , ஓர் வகை 

ஓர் வகை அடைப்பான் 
நோய் , a disease . 


முட்டிரண்டு , சிற்றாமுட்டி , Pavonia zeylanica 
and பேராமுட்டி , Pavonia odorata-- Celosia 
nodiflora . 


முட்டளவுகுழி , முழங்காலளவு ஆழமான குழி , 
a pit knee deep . 


முட்டிருமல் , குத்தியிருமல் , irritating cough 

caused by inflammation . 


முட்டாபலம் , ஒர் சங்கஞ்செடி , Misllitoe 
berry thorn Azima tetracantha . 


முட்டு , முழந்தாள் , knee ; 2. மகளிர் பூப்பு , 
menses ; 3. நெருக்கம் , pressure ; dense; 4 . 
முட்டுதல் , Opposing. 


முட்டி , varieties ; 1 , விஷமுட்டி ; 2. பிராய் 
முட்டி ; 3. தும்முட்டி ; 4. சிற்றாமுட்டி ; 5 . 
பேராமுட்டி ; 6. கேசமாமுட்டி , which see . 


முட்டுக்காய் , இளந்தேங்காய் , tender cocoa 
nut . 


முட்டுக்கால் , முழந்தாள் , knee . 


முட்டி , எட்டி , a poisonous tree - Strychnos 

nux - vomica ; 2. சிற்றாமுட்டி , Pavonia zeyla 
nica ; 3. பேராமுட்டி , Pavonia odorata ; 4 . 
பேய்த்தும்முட்டி , bitter apple ; 5. வெல்லம் , 
Jaggery ; 6. ஒரு பலம் , a palm weight ; 7 . 
ஒருபிடி , handful. 


முட்டுக்குட்டு , பெண்களுக்கு மாதவிடாயின் 

குற்றத்தால் ஏற்படும் ஓர் விதக்கருப்ப 
Goru , a disease of the uterus in females - 
Dismemorrhoea . 


முஷ்டி , fist . 


முட்டுக்கோலகம் , குருவிச்சி , a plant . 


முட்டிக்கத்திரி , ஒர் வகைக் கத்தரிக்காய் , 
a species of brinjal . 


முட்டுச்சீலை , சூதகச் சீலைத்துண்டு , a piece 

of cloth used by woman during menses - 
menstruous cloth . 


முட்டிக்காய் , தும்முட்டிக்காய் , the fruit of 
Bryonia pubescens. 


முட்டுத்தொய்வு , ஓர் நோய் , a disease - diffi 
culty of breathing dyspnoca . 

. 


knee 


முட்டிக்கால் , வளைந்தகால் , knock 
crook kneed . 


LT W 


முட்டிக்கால் தட்டல் , sea முட்டிக்கால் . 


முட்டிக்கால் தட்டி , a knock kneed person . 


முட்டு தோஷம் , பெண்கள் மாத வி 

காலத்தில் ஏடுப்பதினால் குழந்தைகட்கு 
தோஷந்தாங்கி , பால் தங்காமல் கண் 
குழிந்து நாக்கு , வாய் கருகித் துன்புறும் 
நோய் , a morbid condition in children 
caused by the evil effects of the woman in 
menses taking the child ; the symptoms 
are pitting of the vertex of the head , 
vomiting . sunken eyes , disfigaration of 
the face etc. 


a 


kind of 


முட்டிக்கீரை , குமுட்டிக்கீரை , 
greens -- Celosia nodiflora . 

. 


முட்டிக்கொண்டு வரல் , as in மூத்திரம் , to 
come out of presure . 


முட்டு நோய் , menstrual disease , 


bottle pot 


முட்டிச்சுரை, கின்னரச்சுரை , 
gourd . 


முட்டுப்படுதல் , முடைப்படுதல் , see முட்டுப் 
பாடு . 


முட்டிப்பார்த்தல் , கிட்டப் பார்த்தல் , seeing 
close .. 


முட்டுப்பாடு , திக்குமுக்கடைதல் , suffocation . 


முட்டிப் பிரமாணம் , ஒரு பிடி அளவு , what 

can be held in the folded hand or fist. 


முட்டு வாதம் , முட்டியில் வாத நிற்பதினால் 

முடக்கவும் நீட்டவும் முடியாது சற்றே நடந் 
தால் கவிழ்ந் துவிழுவதைப்போல் தோற்று 
மோர் வாதநோய் ; ( யூகி - 1200 ) a disease of 
the knee joint . 


முட்டிப்பிரயோகம் , முட்டிமைதுனம் ; Master 


bation . - 


முட்டிப்பூச்சி , 


முட்டு வாளை , ஓர்வகை நோய் , a kind of 
disease like துடைவாழை . 


3651 


முட்டைத்த குத்தல் 


முட்டு வீக்கம் , கணுக்களின் வீக்கம் , swelling 
the joints ; 2. முழங்கால் வீக்கம் , swelling 
of the knee . 


முட்புறக்கனி 
முட்டைத் தோல் , முட்டைக்கருவின் மேலாக 
கவர்ந்திருக்கும் சவ்வு , a membrane lining 
inside the egg . 


முட்டுளசி , ( முள் + துளசி ) ஓர் வகைத் முட்டை நாறி , see எருமுட்டைப் பீநாறி , a 
துளசி : எலி விஷம் போம் , a plant - Acan plant - Ballota disticha . 
thospermum hispidum . 

முட்டைப் பாசி , ஓர் நீர்ப்பூடு , a water plant ; 
முட்டை , அண்டம் , egg ; 2. ஓர் நோய் , a 2. நீர்ப்பாசி , Utricularia stellaris ; 3. நீர் 
disease ; 3. சினை , ovum ; 4. எருமுட்டை , மேல் நெருப்பு , which see . 
cowdung cake ; 5. தவிடு , bran . 

முட்டைப்பை , இதுவே சினைப்பை , ovarium . 
முட்டைக் கண் , பொருந்துக்கண் , goggle eye ; 
பெந்தை விழி . 

முட்டை முடக்கெலும்பு , முழங்காலெலும்பு , 

knee bone - Patella . 
முட்டைக் கண்ணீர் , சொட்டுச் சொட்டாய் 
விழும் கண்ணீர் , dropping of tears . 

முட்டையிற் பிறக்கிற , முட்டையிற் றோன்று 

கிற - oviparous . 
முட்டைக் கரண்டி , கோழி முட்டையின் நுனி 
அமிழும்படி போதுமான இடமுடைய அள 

முட்டை யோடு , முட்டையின் மேலோடு , egg 
வுள்ள கரண்டி , a measure ; table spoon full 
-egg shell like spoon . 

shell ; 2. கோழிமுட்டையோடு , இது லோகங் 

களை தகர்த்துச்சாடும் , fowl egg shell . It 
முட்டைக் கரு , cicatricle of an egg . 

calcifice minerals . 


முட்டைக்கல செய நீர் , அண்ட செயநீர் , 

pungent liquid extracted from the white 
of an egg and other salts . 


முட்டை வெண் கரு , முட்டைக் குள்ளிருக்கும் 
வெள்ளைக்கரு , white of an 

an egg 

the 
albumen .. 


முட்பஷா, பன்றிமுள் , spine of the porcupine . 


முட்டைக் காளான் , முட்டை வடிவத்தைப் 
போன்ற ஓர்வகைக் காளான் ; குடைக் 
ATOT IT GOT , an ovaly shaped mush room . 


முட்பலா , ஆண்மையை யுண்டாக்கும் ஓர் வித 
பலா ; வேர்ப்பலா , a species of Jack that 
promotes the potency of men . 


முட்டைக் கிலோதம் , see முட்டைச் சிலந்தி , 


முட்டைக் கூடு . egg shell , 


முட்பலாசு , முள் முருக்கு , a tree --- Erythrina 
indica ; 2. இலைப்புரசு , Butea frondosa . 


முட்டைக் கோங்கு , தணக்கு, which see . 


முட் பன்றி , முள்ளம் பன்றி , an animal ; Por 

cupine ; Hedge hog Echinus .. 


முட்டைக் கோசு , Cabbage - Brassica olera 

cea capitata . 


முட் பாகல் , ஓர் வகைப் பாகல் , a variety of 

bitter gourd .. 


முட்டைக் கோழி , முட்டையிடுங் கோழி , fowl 
which is laying eggs ; 2. பெட்டைக் கோழி , 
hen . 


முட் பாஷாணம் , பன்றிமுள் , spine of the 

Porcupine ; hedge of an hog . 


முட்டைச் சாம்பல் , எரு முட்டையை எரித்த 
தினால் கிடைத்த சாம்பல் , cowdung ash . 


முட் பிரண்டை , bristly plant 


Vitis setosa . 


முட்டைச் சிலந்தி , ஓர் வகைச் சிலந்தி , a kind 
of carbuncie - ulcer of the shape of an egg ; 
2. ஓர் வகை சிலந்திப் பூச்சி , a kind of 
spider . 
முட்டைத்த குத்தல் , ( முள் + தைத்த + 

குத்தல் ) முள் தைத்தது போன்ற குததல் 
வலி , acute piercing pain like the run of a 
thorn ., 


முட்புளிச்சை . sour prickly stem ; 2. காட்டுக் 

காய்ச்சுரை, Hibiscus suraltensis a herba 
ceous plant with speckled prickly stem and 
yellow flowers ; bark gives fibres ; leaves 
used as greens . 


முட்புறக்கனி , பலாப்பழம் , jack fruit . 


3652 


முண்டபலம் 


முண்டுதல் 


முட்பூலா , 
முட்பூல் , 
முட்பூலாஞ்சி , 


} 


ஓர் வகைப் பூலா செடி , 
a kind of பூலா , which 
see . 


முண்டம் , தலை , head ;; 2. உடற் குறை . 
headless trunk ; 3. மொட்டைத்தலை , bald 
head ; 4. நெற்றி . fore head ; 5. நிர்வாண 
உடம்பு , naked body ; 6. தலை கை கால் 
மற்றவுடல் . trunk of the body . 


முட்பொலவு, see முள்ளுப்புலவு , 


முண்டவெலும்பு , bone of the trunk of body . 


முஷ்டி , பெண்களின் கடி தடத்தில் விரல்களை 
மடக்கி முட்டியினால் மெல்லெனக் குத்தல் , 
pressing the pubic region with the fist; 
2. முடங்கியகை , fist . 


முண்டளவு குழிவெட்டல் , digging a pit up 

to the hight of the hip . 


முணர் சலம் , மிடர் சலம் ; எவ்வளவு தொண் 
டையுட் கொள்ளுமோ அவ்வளவுநீர் , mouth 
ful of water . 


முண்டன சிரம் , 
head . 


மொட்டைத்தலை , Shaved 


முண்டனம் , வழுக்கைத்தலை , baldness . 


முண்டக நாயகம் , சூரியகாந்தி , Sunflower 

plant . 


- 


முண்டனி , கொட்டாங்கரந்தை , a plant 
Sphierarithes hirtus ; 2 , நொச்சிகேவர் , the 
root of Vitex negundo . 


முண்டகம் , மலர் தேன் , honey of flowers; 
2 , பனஞ்சாறு , Sap of Palm tree ; 3. மார் 
பின் கீழ் 4 அங்குலத்தில் கனத்து விம்மி 
வலித்துக்காணும் ஓர் நோய் , 

நோய் , a disease 
marked by swelling and pain just , below 
the chest . 


முண்டா , that portion formed between the 

head of humerus and the clavicle - Acro 
nial angle . 


-- 


ளது ; 


முண்டாணி , 16 ல் 3 பாகம் : ie 3/16 மாகாணி 
முண்டகம் , கருக் தவாளி மரம் , a tree ; 2 . 

1/16 . 
தாமரை , lotus ; 3. தாழை . fragrant Screw . 
pine ; 4 , நெற்றி , forehead ; 5. முட்செடி , முண்டி , மொட்டைத் தலையன் , one with 
a thorny plant ; 6. ( Yooiro ), a thorny shrub shaven head , 
- Solanum indicum ; 7. நீர்முள்ளி , a thorny 
plant - Barleria longifolia alias Hygrophila | முண்டிதம் , மொட்டை , baldness . 
auriculata alias Astercantha longifolia ; 8 , 
கருப்புக்கட்டி , jaggery , 

முண்டினி , முண்டினி விருட்சம் , a tree useful 
in alchemy , மாத்தைத் தட்டினால் பால் வரும் ; 

காயசித்தியாகும் ; தளிகை சித்தியாகும் : 
முண்டக்கண் காக்காசி , பெரிய கண்களையும் இது சதுரகிரியில் முண்டக வனத்தில் உள் 
அதில் கரியமறுவும் வாய்ந்த தண்ணீரில் 

து ஆலவிருட்சம் போலும் ; இலை 
தலைகீழாய்த் தொங்கும் ஓர் சிவப்பு கடல் சிறியதாகவும் காய்கள் கல்லத்திக்காய் 
மீன் , இதன் உறுப்புகள் உபரசச் சரக்கில் போலவு மிருக்கும் ; அடி முதல் நுனி வரை 
சேர்ந்தவை , a sea fish . 

முண்டகமாக விருக்கும் ; மரத்தைக் குத்தி 
னால் பால் வடியும்; இப்பாலை ; படியாக 30 

நாளைக்கு சாப்பிட்டு வர மூர்ச்சையாகும் ; 
முண்டக விருட்சம் , see முண்டினி , called 
also கோபக்கண்ணி , அல்லது கோத்திர 

அப்பொழுது பசும்பாலைக் காய்ச்சி தேன் 

விட்டு அடிக்கடி ஒரு கரண்டி வீதம் மூர்ச்சை 
விருச்சம் . 

தெளியும் வரை கொடுத்துக் கொண்டேவந் 

தால் மூர்ச்சை தெளிந்து ஒரு வாரத்திற்குள் 
முண்டகவேணி , பொன்னாவாரை , a plant 

சட்டை கழற்றும் , உடம்பு தங்க நிறமாகும் ; 
--Cassia auriculata . 

மல ஜலம் வேதிக்கும் , காயசித்தியாகும் , the 

description of the tree and its use in 
முண்டகாக்கினி , கருப்புக் காக்கணம் , Clit 

rejuvenation are given above . 
oria ternatea ( xypica ) which bears blue 
flowers . 

முண் டினி யெலும்பு , tone of tile trunk . 


முண்டீரம் , ஓர் கீரை , a plant . 


முண்டக்கண்ணிப் பறவை, ஓர் கடற் சிறு 
மீன் , கொகப் புழுக்களை தின்று பிழைக்கும் , 
a small fresh water fish which lives on 
mosquito and its Larva , 


முண்டுகள்ளி , 


uphorbia trigona. 


முண்டபலம் , தேங்காய் , cocoanut . 


முண்டுதல் , முரண்டு பண்ணல் , 

against as the foetus in the womb . 


forcing 


3653 


முதற்பால் 


முதல்சாதிப்பெண் 
முண்டுத்தனம் , முறட்டுத்தனம் , petulance . 


முதல் செய கருவி செயநீர் , see முதல் செயநீர் . 


2. விதவை , 


முண்டை , கருவிழி , eye ball ; 
widow , 


முதல் செயநீர் , வழலையுப்பு செயநீர் , pungent 

liquid prepared from quint essence salt. 


முண்டைடக் கண் , பருத்த கண் , goggle eye ; 

large protuberant eye . 


முதல்தர எண்ணெய், best oil of gingelly 

Sesamum orientale . 


முதல் வாதி , உலோகம் , metal . 


முண்ணாக்கு , ( முள் + நாக்கு ) முள் பாய்ந்த 
நாக்கு , tongue with inflamed papillae. 


முதளை , ஓர் நீர்ப்பூண்டு , an aquatic plant 


முண்ணாயகி . ஓர் செடி , a plant . 


முண்மா , முட்பன்றி , porcupine . 


முதற் கரு , நஞ்சுக்கொடி ; அதாவது பிண்டத் 
தில் சேர்ந்து நின்ற சவ்வுக்கொடி ., Placental 
cord . - 


முண் முருக்கு , ஓர் முருக்கு . a thorny tree ; 
2. கலியாண முருச்கு , -- Erythrina indica . 


முதற் கரு , மூளை , brain . 


முதங்கி , வெள்ளகத்தி , Sesbania grandiflora ; 

bearing white flowers. 


முதற் கற்பம் , வங்க செந்தூரம் , calcined red 

powder of white fead ; 2. அயக்காந்த 
செந்தூரம் , calcined red powder of iron 
and lead stone . 


முதலி , தாழை , fragrant screwpine 


Panda 


CUS . 


முதலியார் , தவசி முருங்கை , which see . 

தவசியென்ற முதலியார் பட்டைச் சாற்தில் தவருது 
புகட்டியே கொழுவைக் காய்ச்சி ( கருவூ . குரு நூல்) . 


முதற் கற்பம் , சித்தர்கள் காயசித்திக்காக 
முதல் முதல் உண்ண ஆரம்பிக்கும் அயக் 
காந்த செந்தூரம் . 
கற்பத்தில் முதற்கற்பங் காந்தங்கொள்ளு 

( அக . வை . காவி 1500) 


முதலை , நீர்வாழ் பிராணி , aquatic animal - 

Crocodile . Its flesh is useful in whooping 
cough . 


முதற் குட்டம் , உடம்பில் சொறியுண்டாகி 
மயிர் சிலிர்த்து திமிருண்டாகி நிறம் மாறும் 
ஓர் வகைக் குட்டம் , a kind of leprosy in its 
first stage causing itches all over the body 
with benumbing . 


முதலைக் கோரை , ஓரி புல் , a kind ofgrass . 


முதலை நெய் , முதலையினின்று எடுக்கும்படி 
யான நெய் ; இது சன்னி , வாதம் இவை 
களுக்குபயோகப்படும் ; சுகசன்னிக்கு சிரசி 
லிடுவது , fat extracted from Crocodile :; 
used for delirium and rheumatism . 


முதற் குரு . வழலை , இலவணம்,மற்ற உப்பெல் 

லாம் இழக்கம்தான் , 2 - வது பாறையுப்பு ; 
3 -வது அமுரியுப்பு , quint essence salt is the 
first ; Second is rock sait ; 3rd salt petre ; 
4th urate . 


முதலை ப்பூண்டு , நீரரளி , red shanks- Poly 

gonum genus ; 2. ஆற்றலரி , Polygonum 
barbatum ; leaves used in infusion in colic ; 
seeds carminative ; another species is 
glaborum . 


முதற்குரு லவணம் , வழ லை , இரண்டாவது 
பாறையுப்பு , மூன்றாவது வெடியுப்பு , இதன் 
பிறகு அமுரியுப்பு , see முதற் குரு . 


முதற் குறை , ஊமச்சி . bivalve shell . 


முதலைவாதக் காய்ச்சல் , ஓர்வித வாதத்தினால் 
ஏற்பட்ட சுரம் , a kind rheumatic fever . 


முதற் கொடி . the first sprout of a creeping 

plant ., 


முதல்சாதிப் பிண்டம , 3-4 மாதத்திய பிண் 
டக்கரு , a foetus of 3 or 4 months old . 


முதற்சமைந்த பெண்ணீர் , menstrual fluid 

of the girl who attained her first menses . 


முதல்சாதிப் பெண் , பத்மினி , the first of the 

four classes of women divided according to 
their lust . 


முதற் பால் , first milk . See கடம்புப்பால் . 


3654 


முதிர் காற்று 


முதியோர் மேதை 
முதற்பிண்டம் , தலைப்பிண்டம், 
foetus .. 


the first 


full 


முதிர மலர்தல் , முழுதும் மலர்வது , 

bloomedy full blown . 


முதற் பேறு , தலைப்பிள்ளை , the first 

first born 
child .. 


முதிரம் , மேகசஞ்சீனி , a plant . 


முதிர வாட்டல் , நெருப்பில் முழுதும் படும்படி 
காய்ச்சல் , full roasting . 


முதற்றர நாதம் , பெண்கள் முதலில் நது 
வானதினால் கிடைத்த இரத்தம் , menstrual 
fluid obtained on the day of puberty ; the 
first menses . 


வேகுதல் , மலர 


முதிர வேகு தல் , குழைய 
Gang55 ) , well boiled , 


முதற்றரம் . see கருசீலை ( உரோம 


- 


500 ) . 


மஞ்சட் செவ்வந்தி , 


முதிராச் செவ்வந்தி , 
yellow chryanthum . 


முதற்றீட்டுச் சீலை , ருதுவான சீலைத்துணி , 

the piece of cloth consisting of the blood 
of the first puberty of a girl , 


முதிராப்பதம் , இளம் பதமாய்க் காய்ச்சல் , 

heating till it reaches the early stage . 


முதற்றூசு , முதல் ருது , 

the first menses .. 
முதற்சீலை ; ( ருதுவானது ) 2. தூசு -- சேலை . 


முதிராப் பிண்டம் . இளங்கரு , embryo ; 

2 . 
கரையக்கூடிய பதத்திலிருக்கும் பிண்டம் , 
Abortive child . 


முதனிறம் , மாங்கிஷச்சீலை , a kind of mineral 

stone ,, 


முதிராப் பிறப்பு , premature birth . 


முதாரி , 
முதாரு . 


நிறைக்கன்று தாய்ச்சி , a full 
pregnent cow . 


முதிராமல் , தீயாமல் , without over heating 2 . 

பதம் தவறாமல் , without heating to excess ; 
heating up to the required stage ; 3. 4.007 
யாமல் , without reaching the breaking 
point .. 


முதாரு பால் , கன்று தாய்ச்சிப்பால் , milk of 
a Cow almost dry . 


முதார்சிங்கு , மிருதாரசிங்கு , Plumbi oxidum . 


முதிரி , அவரை , Dolichos lab tab . 


Azadirachta 


முதிகம் , வேம்பு , margosa tree 

indica . 


2. தா 


முதிலர , அவரை , beans ; துவரை , red gram ; 
தானியப் 

பொதுப் பெயர் , common 
name pulses ; 3. ஓர் மரம் , a tree --- East 
Indian satin wood Chloroxylon siviltenia . 


முதிசல் , அரத்தை , galangal . 


முதியசரண் மூலம் , முதியார் கூந்தல் வேர் , 
root of முதியார் கூந்தல் , which see . 


முதிரைக் காலி , மந்தாரை, Bauhinia genus . 


- 


a plant 


முதியம் , நாய்வேளை , 
viscosa . 


Cleome 


முதிரைப் பில்லை , கண்ணுக்குள் வரும் நாட் 
சென்று முதிர்ந்த பில்லம் , a chronic eye 
diseases . 


முதியாக்கிழங்கு , மஞ்சட் கிழங்கு, turmeric . 


முதிரை மண்டம் , பல்லி , lizard . 


முதியாரிகம் , மஞ்சள் , turmeric . 


முதிரை வர்க்கம் , legume variety . 


முதியார் குழல் , குதிரைவாலிப்பூடு , a creep 

ing plant . 


முதிர் கசப்பு , see பேய்த்தும்பை . 


முதியார் கூந்தல் , see முதியார் குழல் , 

குழல் , see 
சவுரிக்கொடி . 


முதிர் , வயது சென்ற , matured ; fully grown ; 

2. திரண்ட , becoming mature - riped . 


முதியான் , ஓர் பறவை , a bird . 


முதிர்காய் , கனி , ripe fruit . 


முதியோர் மேதை , see மகாமேதை , 


முதிர் காற்று , கடுங்காற்று , strong wind . 


3655 


முதுகந்தண்டெலும்பு 


முதையல் 


மிகுந்த சுவை , 


முதிர்சுவை , 
tasty . 


excessively 


முதுகபர்ணனி, see சிறுவிடுகொள் . 


முதிர்ச்சி , முதிர்ப்பு , maturity . 


முதுகால் , முந்தின வருடத்தின் வெற்றிலைக் 
Garyngi, tender betel leaf from one 

- betel vine . 


year old 


முதிர்தல் , வயதாதல் , becoming old ; 
2 , பழுத்தல் . 


முதுகு தண்டு , see முதுகந் தண்டு . 


முதிர் நோய் , நாட் சென்ற நோய் , chronic 
disease, 


முதுகு நுல் , நாட்டு நூல் , country lint . 


முதிர்ந்த நீர் , அமுரி , urine . 


முதுகு பிளவை , ஒர் வகைப் பிளவை ; 2 . 
இராச பிளவை , a carbuncle on track . 


முதிர்ந்த பிராயம் , கிழத்தனம் , old age . 


முதுகு வலி , pain in the back - back ache 

Notalgia . 


முதிர்ந்த புத்தி , தெளிந்த புத்தி , matured 

understanding ., 


முதுகு வாளை , முதுகி லுண்டாகும் இராச 
பிளவை , deep abscess on the back . 


முதிர்ந்த பெண் , an unmarried woman of 
more than 20 or 25 years old . 

. 


முதுகுளம் , 


முதிர்ந்த வயது , old age . 


முதுகெலும்பு , முதுகிலுள்ள எலும்பு வம்சி , 
spine - Vertebral. 


முதிர்ந்தான் , பிரமி , a 

Gratiola monieri 


prostate plant - 


முது கொத்தி , ஓர் வகைப்பசு , cf இளங் 
கொத்தி , a variety of cow .. 


முதிர் பாகு , முதிர்ந்த வெல்லப்பாகு , over 
heated jaggery syrup . 


முதுகோடு முதுகாய் , புறப்புறப்புற மொன் 
றாய் , addorsed . 


முதிர் மரம் , பட்டை யுரிக்கக் கூடிய மரம் , 
tree aged enough to peal off the bark . 


முதுக்குறைவு , ஞானம் , wisdom . 


முதிர்வாதக்கட்டு , ஓடுவாதம் . swelling that 
traverses the whole body . 


முது நிலம் , பாலைநிலம் , desert . 


முது நீர் , கடல் , sea ; ocean . 


முதிர்வு , கிழத்தனம் , oldness ; 2. குணத்தில் 
உறுதி கொள்ளுந் தன்மை , firmness of 
mind . 


முது புண் , spreading chronic ulcer . 


முதினி , ஒட்டை மரம் , a tree . 


முது மண் , செப்பு மணல் , copper ore . 


முதுமை , பழமை , old ; 2. மூப்பு . old age . 


முது , பழமை , old . 


முதுகண்பார்வை , 


முதுலாபிகம் , பெருங் குரும்பை , which see . 


முதுவாளை , see முதுகுவாளை . 


முதுகந் தண்டு , முதுகின் நடுவேயுள்ள மணிக் 
கோவையைப் போன்ற எலும்பு, the ver ti 
bral column . 


மு தூசன் , கொட்டைப்பாக்கு , areca nut , 


முதுகந்தண்டு , see முதுகு தண்டு . 


a 


shrub 


- Azema 


முதை , சங்கஞ் செடி , 

tetracantha .. 


முதுகந் தண்டெலும்பு , முதுகின் நடுவே 
யுள்ள கோவையின் எலும்புகள் , the verte 
bral . 


முதையல் , கடுகு , mustard 

juncea .. 


seed - Brassica 


3656 


முத்தி 


முத்திரை மெழுகு 


முத்தகப் , கருக்குவாளி மரம் , a tree - Zizy 

phus trinervius ; 2. 6035 $ 8 ), a tree --- 
which see , 


முத்திய பொன்னிறம் , பொன்னிமிளை , yellow 
coloured bismuth . 


முத்தியா நமகம் , சவர்க்காரம் , soap . 


முத்தகாரம் , முத்துச்சிப்பி , pearl oyster . 


முத்தக்காசு , கோரைக் கிழங்கு ; சுரதோஷம் 
போம் , fragrant nut of nut grass It is 
used for fevers ; 2. அஷ்ட மூலத் தொன்று . 
one of the eight drugs . 


முத்திரசங்கிர கனியவர்க்கம் , a group of 

medicines which reduces the secretion of 
urine . They are -- நாவல்கொட்டை , seeds 
of Jamun ; 2. மாம்பருப்பு , kernel of mango 
seed ; 3 ஆல் , Ficus bengalemis; 4. அத்தி , 
Ficus glomerata ; 5. கல்லால் , Ficus infec 
toria ; 6. அரசு , Ficus religiosa ; 7. சேங் 
கொட்டை , 

Semicarpus anacardium ; 8 . 
வேல் , Acacia arabica .. 


முத்துக்காரை, a variety of caray , 


முத்தப்பலன் . see முதை . 


முத்தமண்டி கைக்கிரகம் , an evil goddess 

often doing harm to children . 


முத்திரவிரசனிய வருக்கம் , the group of 

drugs by which thevitiated and discoloured 
urine regains into natural colour : - செந் 
தாமரை , red lotus , 2. வெண் தாமரை , white 
lotus ; 3. அதிமதுரம் , liquorice ; 4. பிரயங்கு , 
Wood fordia floribunda . 


முத்தம் , உதடு , lip ; 2. முத்து , pearl ; 3 . 
முத்துக் கொட்டை , castor seed ; 4. முத்தக் 
காசு , which see ; 5. பூவழலை , which see ; 
சங்கஞ் செடி., see முதை . 


முத்தரதி , கோரைக்கிழங்கு , a grass 

Cype 
rus rotundus ; 2. அமுக்கிராக் கிழங்கு , a 
shrub- . Withania coagulens . 


முத்திர விரேசனிய வருக்கம் , the group of 

medicinal drugs which increase the secre 
tion of urine ; 2. சிறுநெருஞ்சி , Tribulus 
terristris ; 3. fi pri svi, Hygrophila auri 
calata ; 4. தண்ணீர் விட்டான் . water root ; 
5. வால்மிளகு , tail pepper ; 6. சீந்தில் , 
moon creeper ; 7. வெடியுப்பு , nitre ; 8 . 
மணத்தக்காளி, Solanum nigrum ; 9. முள் 
ளங்கி , radish ; 10. வெள்ளரி , Cucumber . 


முத்தலைச் சாத்தி , see செருப்படை 


முத்தல் , முற்றியது , matured or over matured , 

riped . 


முத்திரா , சின்னமுள்ளங்கி , which see . 


hard 


root of Abrus 


முத்தவகில் , முத்தின புகிற்கட்டை , 
eagle wood . 


முத்திரிச்சம் , அதிங்கன் . 
precatorius .. 


முத்தவங்கம் , வெள்ளி , silver . 


முத்திருக்கஞ் செடி , செந்துருக்கம் , a plant 
--Spiny saffron . 


முத்தவி , ஆமணக்கெண்ணெய் , castor oil . 


tree- 


முத்தளகி , முருங்கை , drum stick 

Moringa oleifera . 


முத்திருக்கஞ் செவி , ஓர் செடி , a plant - Asara 

bucca - Asarum Europacum ; 2. நிலக்கடம்பு , 
Justicia acaulis ; 3. எழுத்தாணிப்பூடு -Launea 
pinnatifida , சூதத்தைப் பற்பமாக்கும் ; தங் 
கம் கட்டும் , This plant calcifles mercury 
and consolidates gold . 


முத்தாசி , see முத்தாதி , 


முத்தாபலம் , சங்கம்பழம் , fruit of சங்கஞ் 
செடி , which see ; 2. முத்து , pearl ; 3 , சங் 
கஞ் செடி - Azema tetracantha. 


முத்திருக் கன் , இலைக்கள்ளி , 

leaf spurge . 
-- Euphorbia nirulia ; 2. நிலக்கடம்பு - Justicia 
acaulis . 


முத்தாமணக்கு , கொட்டையா மணக்கு, 
castor seed . 


முத் திரை, the positions of the body by the 

practice of which fortitude is acquired. 
They promote health and destroy disease . 
It is the key for opening the door of -- 
குண்டலினிசத்தி . 


முத்தாயிலை , இசங்கஞ் செடி , see முதை . 


முத்தி , ஓர்வகைத் தாது , a mineral ; 2. மோட் 
சம் , liberation . 


முத்திரை மெழுகு , அரக்கு , sealing wax . 


3657 


முத்துசன் 


முத்துப்பற்பம் 


முத்திரைவித்து , உருத்திராட்சம் , a sacred 

bead of a tree Elaeocarpus lanciolatus ; 
2. ஞானம் , wisdom . 


முத்துச் சம்பா , ஓர் வகை நெல் , a variety of 
paddy . 


- 


முத்தீ , மூன்றுவகை நெருப்பு ; தீபாக்கினி , 

கமலாக்கினி ; காடாக்கினி , low . medium 
and high fire . Used for calcining minerals . 


முத்துச்சிப்பி . முத்திருக்கும் சிப்பி , pearl 
Oyster mother of Pearl ;; 

pearl 
bearing mussel - Meleagrina margaritifera ; 
2. உபரச வகையி லொன்று , one of the 
120 natural substances . 


முத்தீயாக வெரித்தல் , to burn the medicine 

with the three varieties of fire . 


முத்தீரமம், இலவங்கப் பட்டை , Cinnamon 
bark . 


முத்துச்சிப்பி பஸ்பம் , முத்துச்சிப்பியின் மீது 
காவிமண் சீலை 2 செய்து 10 விரட்டியில் புட 
மிட்டெடுத்த பற்பம் , the pearl oyster is 
covered with the paste of red ochre and 
calcined , as usual . 


முத்து , ஒரிரத்தினம் , one of the nine 

gems ; முத்து , pearl ; 2. சங்கு முதலியவற் 
றின்முட்டை . , the egg of a conch ; 3. பருப்பு , 
pulp ; 4. வைசூரி தரு . pustule in smail pox ; 
5. சிப்பிமுத்து , oyster pearl ; margarita ; 
6. உபசரக்கி லொன்று one of the 120 
kinds of natural substances ; 7. பெண்காமக் 
களை , the semen of a female ., It is useful 
in the following disease 


முத்துச்சிலாகம் , கடற்கரை துறைமுக பாகங் 
களில் கடலுக்குள் மூழ்கி யெடுக்கும் சிப்பி 
முத்து எடுக்கும் இடம் , the place where the 
pearls an grown 

Sea shore 


முத்துச் சுண்ணம் , முத்தினின்று செய்யும் 
ஓர் வகை மருந்து , calcined powder of 
pearl ; முத்துச் சுண்ணாம்பு : ( பதா -கு -சிர் . ) 


பிரமேகம் , கழிச்சல் , தோஷம் , தாகம், கபம் , 
சயம் , தொண்டைக் கட்டுக்கபம் போம் , 
Venereal affections, diarrhoea , thirst , tuber 
culosis . 


முத்துச் சுண்ணாம்பு , calcium made from 

pearl and used with betel and nut . 


முத்துச்சோளம் , முத்தைப் போன்ற வெள் 
ளைச் சோளம் , white round species of 
maize . 


முத்துடக் கல் , நிலக் கடம்பு , a plant 

Justicia acaulis. 


Pearls served as amulets to protect against 
sickness and to give one hundred years of 
life . They are purified by being boiled in 
the juice of the leaves of Sesbania aculeatea 
or of the flowers of Sesbania grandiflora or 
by soaking in cured for a night It is washed 
in clean water and then ground with 
the juice of Nochi -- Vitex negundo, dried 
and luted as usual in earthern discs and 
submitted to cowdung fire . The process is 
repeated by grinding with the juice of 
ground palm . Then it is powdered and 
used as medicine for the disease mentioned 
above . 


முத்து நீர் , தலைப்பிண்ட செயநீர் , pungent 

liquid prepared from the first born foetus. 


முத்து நீறு , முத்து பற்பம் , calcined pearl 

powder . 


முத்துப் பல் , முத்தைப்போன்ற சுத்தமான பல் 
a white clean teeth which looks like pearl . 


முத்துகம் , கடலை , gram 


Bengal gram . 


முத்துக்கம் பயறு , கடலை , bengal gram . 


முத்துப் பரப்பி , சிறுகுறிஞ்சான் , which see . 


முத்துக் கற்கம் , ஓர் மருந்து , a kind of medi 

cine . 


முத்துக் காட்டாமணி , ஓர் வகைக் காட்டா 
மணி , a plant -- Jatropha genus . 


முத்துப்பற்பம் , இதனால் உஷ்ணத்தினால் ஏற் 
பட்ட இருதய துடிப்பு அஸ்தி சூடு இந்திரிய 
சம்பந்தமான நோய்கள் இரத்தகாசம் இரத்த 
பித்தம் இராச கருவிகளின் நோய் இருதய 
உஷ்ணம் இலிங்கப்புற்று உரோமக் கிரந்திப் 
புண் முதலியன போம் , the calcined white 
powder of pearl cures congenital heat , 
palpitation of the heart , due to heat , 
seminal disorders , haemoptisis , haemor 
rhagic disorders etc. 


முத்துக் கொட்டை , ஆமணக்குக் கொட்டை , 
castor seed . 


முத்துசன் , முந்திரிகைச் சமூலம் , the plant 
as a whole - the vine .. 


3658 


முத்தோஷம் 


முந்திரிப் பருப்பு 


முத்துப்பூ வாழி , வெங்காயம் , onion - Allium 
cepa . 


முஸ்தை , கோரைக்கிழங்கு , fragrant root 
tuber of nut 

grass Cyperus rotundus . 


முத்துப் போடல் , அம்மை வார்த்தல் , to be 
attacked by small pox . 


முந்திரி , கொடி முந்திரி , காட்டு முந்திரி , 
கொட்டை முந்திரி , மலாக்கா முந்திரி , 
சொன் முந்திரி , பெருங்கொடி முந்திரி ,சிறிய 
கொடிமுந்திரி . above are the varieties that 
so by the name முந்திரி . 


முத்து மாதளை , ஓர் வகை மாதளை , a kind of 
pomegranate 


முத்து முல்லை , 


முத்தும்மி , அத்தி , fig ; 2. முத்திருக்கன் , 
which see ; 3. உருத்திராட்சம் , a sacred bead 

Eleocarpus ganitrus . 


Note : Cashew plant or cashew nut 

tree to be distinguished from கொடி 
முந்திரி , meaning creeper ( grapes ) - Ana 
cardium occidentalis . Small tree native of 
West indies ; trunk short thick and very 
crooked . flowers green red ; grown in 
forests near the sea Resembles the wal 
nut . The oil from the shell is known as 
Cardole oil very acrid . The nut also 
yields oil which is far superior to olive oil . 


முத்துலோகம் , 


முத்து வெள்ளி , Carbonate of lead . 


முத்து வெள்ளை , முத்து பற்பம் , calcined 
white powder of pearl. 


முந்திரிகை , கொடி முந்திரிகை ; திராட்சைக் 
கொடி , grapes vine Vitis vinifera . 


முத்துளம் , மூங்கில் , bamboo , 


முத்தெண்ணெய் , ஆமணக்கெண்ணெய் , oil 
of castor seed . 


முந்திரிகைக்கள்ளு , முந்திரிகைமது , wine 
brandy . 


முந்திரிகைச் சாராயம் , brandy . 


முத்தெருக்கஞ்செவி , 
முத்தெரிக்குஞ்செவி , 


முத்திருக்கஞ் செவி ; 
which see 


முந்திரிகைப் பழரசம் , wine . 


முத் தெறிதல் , குருநோய் கொள்ளல் ; to be 
attacked of small pox . 


முந்திரிகைமது , திராட்சைப்பழச் சாராயம் , 
brandy . 


முத்தேகம் , see ஆன்ம சரீரத்திரயம் ; 1. தூலம் , 

physical ; ? . சூட்சுமம் , astral ; 3. காரணம், 
causal . 


முத்தை , கவளம் , handful of cooked rice ; 2 . 

திரட்சி , lump ; mass . 


முந்திரிக் கொட்டை , முந்திரிப் பழத்தின் 
கொட்டை , nut of cashew fruit - Anacar 
dium occidentalis . It is kidney shaped ash 
brown in colour and stands on a pear - 
shaped fleshy fruit ; 2. கொட்டை முந்திரி 
மரம் , Cashew nut tree Anacardium 
occidentalis . 


முந்திரி நீர் , திராட்சைக்காடி , grape vinegar . 


முத்தோஷக் கோளாறு , 

மலசலம் 

சிக்கில் 
வாதமதிகம் ; பலமாய்ச் சூடுகொண்டால் 
பித்தமதிகம் ; நீர்போல் உடல் குளிர்ந்தால் 
சேட்டுமமதிகமாம் , the vitiation of each of 
the humours - Constipation , supersion of 
urine indicate increase of Vatham . Wind 
humour increase of heat in the body 
indicates the rise of Pitham . Bile humour 
increase of cold in the body indicates the 
rise of Kapam phlegm humour . 


முந்திரிப் பட்டை , the bark of the cashew 

nut tree . It is used as infusion . 


முத்தோஷம் , முப்பிணி : வாதபித்த சிலேட்டு 
மம் சன்னிபாத தோஷம் , the combined 
vitiation of wind , bile and phlegm humours 
called Jannipatha dosham . 


முந்திரிப் பருப்பு , முந்திரிக் கொட்டையி 

னுள்ளேயிருக்கும் பருப்பு , the kernel of 
the cashew nut which is eaten ; the dried 
kernels are eaten as desert like almonds 
after being roasted 

roasted or fried in ghee ; 
although palatable are difficult to digest 
mixed with cocoa make good chocolate . 
They are used in curies too , 


3659 


முந்நீர் 


முப்பிணி 


முந்திரிப் பருப்பு , பித்தவாத தொந்தம் ; தாது 
விருத்தி , அக்கினி மந்தம் உண்டாம் , it is 
aphrodisiac ; but causes loss of appetite . 


முப் பகை , காமம் , வெகுளி , மயக்கம் ; the 

three innate qualities of man - sexual 
desire ; anger and delusion . 


முப் படலம் , ஓர் கண்ணோய் , an eye disease . 


முந்திரிப் பழம் , cashew apple is succulent and 

possesses peculiar cooling quality . The 
juice is of use in diabetes and diarrhoea . 


கள்ளி , 


முப்பட்டைக் கள்ளி , ஓர் வகைக் 

-- Euphorbia tirucalli . 


முந்திரிப் பிசின் , gum of the cashew nut tree . 


முப்பதெருப்புடம், 30 எருவினால் போடும் 
புடம் , cow dung fire with 30 cakes . 


முந்திரி மரம் , முந்திரிப்பழத்தின் மரம் , cashew 

nut trec -- Anacardium occidentalis . it 
gives gum cardole oil , cashew nut oil and 
cashew spirit . 


முப்பத்திராய் , மயிற் காலடிப்பூடு . which see . 


முப் பத்திரி , மூன்று பத்திரி ; இலவங்கம் , 
சாதி பத்திரி , தாளிசம் , which see . 


முப் பத்தினி , காட்டுமா , wild mango . 


முந்திரி யெண்ணெய் , முந்திரிக்கொட்டை 

யை வறுப்பதினால் இறங்கும் எண்ணெய் , 
cashew nut oil . It is got by roasting the 
shell . Cardole oil is medicinally powerful 
and rubifacient and vesicant used as an 
anaesthetic in leprosy and as a blister in 
warts and ulcers . 


முப்பலைக் கடுக்காய் , 


முப் பலை , திரிபலை , three myrobalam fruits : 

1. Emblica officinalis ; 2. Terminalia bell . 
erica ; 3. Terminalia Chebula . 


முந்திரியுப்பு , 


முந்திரிங்கா , 


முப்பழம் , மூன்று வகைப் பழங்கள் , மா , பலா , 

வாழை ; the three fruits - mango , jack 
and plantain .. 


முந்திரி , சம் , cashew apple juice expressed 

and fermented yields a pleasant wine and 
distilled a spirit is drawn from it . 


முப் பாரிதம் , மிளகு , peper 


Pipernigrum . 


முந்து , வெண்ணாரை . a white heron . 


முந்து கள்ளி , see முண்டு கள்ளி . 


முப் பால் , மூன்று வகைப்பால் : காய்ச்சுப்பால் , 

குழம்புப்பால் , திரட்டுப்பால் ; the boiled 
milk ; Thick solution of milk ; solid milk are 
the known as முப்பால் , 


முந்து நீர்ப்போக்கு , வெகு மூத்திரம் , passing 
excess of urine 

Nocturia . 


முந்துந்துகம் , முதியார் கூந்தல் , a creeper 
wh { ch see . 


முப் பாழ் , உடம்பிற்குள் சூனியமான மூன்றி 

டம் , the three etheric centres of the 
human body ; 2. முப்பு ( போகர் பரிபாஷை ) 
quintessence . 


முந் துருணி , மதுரசம் , wine . 


முப் பான் , முப்பது , thirty . 


முந் தூழகம் . 
முந்தூளம் , 
முந் தூள் , 


மா 


- மூங்கில் , bamboo . 


முப் பானிரண்டு , முப்பத்திரண்டு , 32 thirty 
two . 


முந்நாடி , மூன்றுவகை நாடி , the three pulses . | முப் பிணி , முத்தோஷத்தினால் வாதபித்த 
வாத - பித்த - சிலேட்டும நாடி , Vatha - Pitha 

சிலேட்டும் தோஷத்தினாலேற்பட்ட நோய் , 
and Kapha . 

disease caused by the three kinds of hum . 

ours in the human system ( Vathem ) wind 
முந் நீர் , ஆற்று நீர் ; ஊற்று நீர் ; மழைநீர் ; 
ஆக 3 வகை நீர் , river water ; spring water ; 

humours ( Pitham ) bile humour ( Kapam ) 
rain water are the three waters . 

phlegm humour . 


3660 


முப்பு 


முப்பு 


முப்பிணி நூல் , Humoural pathology which 
explains all diseases 

as 

caused by 
the mixture of the three cardinal humours 
viz - wind , bile and phlegm . The stomach is 
the source of all these humours . Hippo - 
crates , the father of the Greek medicine 
was the first who leaned towards it , but it 
was Plato who developed it . He borrowed 
this theory evidently from the Hindus 
about 460 B. C. 


முப் பிரண்டை , சதுரகிரி மலையில் வளரும் ஓர் 
மூலிகை ; இது சாதாரணமாகப் பிரண்டை 
யைப்போல் முப்பட்டையாய் இருக்கும் ; 
அதினின்று சாறு எடுத்து சூதத்தில் கருக் 
கிட சூதம் கட்டும் ; உடனே எடுத்து நாகத் 
திற்கு கொடுக்க நாகங்கட்டும் ; நாகம் சூதம் 
இவ்விரண்டிற்கும் எடைக்கெடை . கெந்தி 
கூட்டி மேற்படி சாற்றாலாட்டிக் குக்குட 
புடமிட செந்தூரமாகும் ; the three surfaced 
vitis quadrangularis . Its juice consolidates 
mercury , which when added to zinc , the zinc 
consolidates ; add equal weight sulphur 
and grind with the same juice ; lute and 
calcify ; a ret powder is obtained . 


முப்பு , முப்பு மார்க்கத்தைத் தேர்ந்து கொள்ள 
வேண்டி வெகு கோடி சனங்கள் மிக்க ஆ 
லுடன் முப்பு முப்பு என்று சொல்லிக்கொண்டு 
தெரியாமல் திரிந்து அலைகிறார்கள் ; இம் 
மார்க்க மெல்லாம் கடவுளின் அருள் இல்லா 
விட்டால் இலேசில் கைவசமாகாது , மனமது 
செவ்வையானால் சித்தர்கள் நூலில் சொல் 
லிய விஷயங்கள் எல்லாம் மறைவானவை 
யன்று என்று வெட்ட வெளிச்சமாய் காட்டி 
வைக்கும் ; இம்மார்க்கம் சாமானியமான 
தல்ல ; கடவுள் கிருபையால் தெரிந்துகொண் 
டால் மகாலட்சுமி உன்னை விட்டுப் பிரிய 
மாட்டாள் ; அவள் அருளிருந்தால் பூமியில் 
உனக்குச் சமமான மனிதர் ஒருவருமிரார் ; 
இதைப்பற்றி சௌமிய சாகரத்தில் கண் 
நள்ள சரக் தகளாவன : 1. இந்திரகோபம்; 1 
விடை ( 2 ) துருசு 2 விடை ( 3) பூநீறு 11விடை 
( 4 ) கடல் நுரை 5 விடை 15 ) எவட்சாரம் 1 
விடை ( 6 ) வெள்ளி நிமிளை 18 விடை ( 7 ) இந் 
துப்பு 2 விடை ( 8 ) வெடியுப்பு 3 விடை ( 9 ) தாள 
கம் 3 விடை ( 10 ) கல்நார் 2 விடை ( 11 ) குரு 
வண்டு 1விடை ( 12 ) பொன்னம்பர் 5 விடை 
ஆக விராகனெடை மொத்தம் 54 ; இவைகளை 
திருநீற்றுப்பச்சை இலைச்சாற்றை விட்டரை 
த்து பிறகு மற்ற மூலிகைச் சாறுகளாகிய 
கருப்பு வட்டக் கிலுகிலுப்பை செங்கீரைச் 
சாறு எருக்கம்பால் ஆண்பிள்ளை சிறுநீர் 
முலைப்பால் இவைகளெல்லாவற்றிலும் ஒவ் 
வொரு தரமும் அரைத்து அம்மருந்தை பணி 
யில் பூரணை தொடங்கி இரவெல்லாம் வைத் 
திருந்து சூரிய உதயத்துக்கு முன்னே எடுத் 
துக் கொண்டு இந்த மாதிரி 10 நாள் வரை 
செய்து கடைசியாக பிறகு வெள்ளைப் 
புனுகைக் கரைத்து எலுமிச்சம்பழச் சாறு 
கலந்து 

10 நாள் வரை முன் சொன்னபடி 
பனி பில் 

வைத்து எடுக்கவும் , 
இது தினையைப்போல் மணியாய் பிரகாசிக் 
கும் ; இதுவே முப்பு என்று சொல்லப்படும் ; 
இதை மறுபடியும் எலுமிச்சம் பழச்சாறு 
விட்டு பனியில் 10 நாள் வைத்து எடுக்க 
முன் தினையைப்போல் இருந்த அளவு சிறிது 
பெரிதாகிக் கடுகள வாய்ப் 

பிரகாசிக்கும் ; 
காய சித்திக்கும் இரரத்தைக் கட்டி 
கவுன குளிகை செய்வதற்கும் 
களுக்கு உயிரைப் போலவும் உதவியாக 
வுள்ளது , மருந்துகளை ஒரே புடத்தில் செந் 
தூரமாகவும் பற்பமாகவும் செய்யும் , 

to 
learn the method of preparing the Uni. 
versal solvent ( முப்பு ) or quint essence 
salt one must acquire first the grace of 
God . One of the methods as found in 
Sowmia sagaram is given above in Tamil . 


முப் பிரண்டை , மூன்று முகப் பிரண்டை , 
Vitis with three faced stem . 


three 


முப்பிரிவு , Division into 

Trichotomy. 


parts 


முப் பிறைகாண்பான் , ) கக்குவான் . whoo - 

ping cough which is 
முப் பிறைச்சுமை , ) said to finger for 

three months even in spite of best medi 
cines . 


மருந்து 


முப் பிள்ளைப்பேறு , 3 மூன்று குழந்தைகளை 
ஏககாலத்தில் பெறுதல் , giving birth to 
triplets at a time . 


4 or 5 


NOTE : There are instances of 

children born at a time . 


முப்பு , மூன்று வகையுப்புச் சேர்ந்த ஓர் தமிழ் 
மருந்து , பூநீர் சம்பந்தமான ஓர் வகைப் பிர 
யோகம் ; சலவுப்பு ; வாயுவுப்பு ; அக்கினியுப்பு ; 
ஆகவே 3 வகையுப்பு கலந்தது ; முறையே 
பூநீர் + நவச்சாரம் + வெடியுப்பு ஆகிய 
இவ்வுப்பின் சம்பந்தமாய் செய்யுமோர் உப்பு , 
a medicine formed by combination of three 
salts - Salt from the fuller s earth , amo 
nium chloride and salt petre which respec 
tively represent waler , yayu and fire 
elements ., 


It is usefu ! for rejuvenation , to consoli 
date mercury to prepare a pill which helps 
to travel in the air and it is an Universal 
solvent and easily reduces the minerals 
into red or white calcined powder to be 
used as medicine for various diseases . 


An old name for the supposed Universal 
solvent and for a medicine curative of all 
congestions Alcahest - Alkahest . 


-- 


3661 


முப்பூதீட்சை 


முப்பு , சிவநீறு , இது குருவருளால் கிடைக் 
கும் . 


மும்முட்டி 
முப்பூ நீறு , முப்புச்சுண்ணம் , calcined powder 
prepared from முப்பு consisting of three 
salts . 


முப்பூ புடம் , 


of preparing 


முப்பு நூல் , பதினெண்வகைக் குட்ட ரோகங் 
களையும் அவற்றின் பரிகாரங்களையும் சொல் 
லும் அகஸ்தியர் செய்த ஒர் தமிழ் வைத்திய 
நூல் , a Tamil treatise of Agastiyar on 18 
kinds of leprosy and their cures . (662160 ) 
யாக முப்பு ( நஞ்சு = நாதம் ; 2. கொடி = 
விந்து ; 3. பிண்டமாவு ; 4. வழலை , a medi 
cine .. 


முப்பூ முறை , The method 

( முப்பு ) Universal solvant . 


முப்பூவின் கரு , சத்தியுப்பு ; ( அகஸ் -பரி - பா ) 

a kind of salt which see . 


முப் பொருள் , முப்பு , the three salts . 


முப்புக் குரு , quint essence salt - Universal 

solvant . 


முப்பு சூத்திரம் , அகஸ்தியர் செய்த ஓர் வாத 
நூல் ; a treatise by Agastyar on alchemy . 


முப்பொறி , மனம் , வாக்கு , காயம் ; the three 

organs refersing to mind , mouth and body 
thought speech & action , 


முப் புடம் , மூன்று படம் , submitting thrice to 

the cowdung fire. 


மும் , முருங்கைப்பட்டை , bark of drum stick 

tree Moringa oleifera . 


முப் புடைக்காய் , தேங்காய் , 
Cocos nucifera . 


cocoanut 


- 


மும் மதக்கோடு , தாலம்ப பாஷாணம், a natural 
arsenic . 


முப்பு நீர் , pungent liquid prepared by keeping 

முப்பு , other salts in dew , 


மும் மரித்தல் , உக்கிரம் கொள்ளல் , to grow 

severe as in small pox . 


முப்புமை , unguent prepared with முப்பு . 


மும் மலக்கரு , பன்றி பலம் ; மனிதர் மலம் ; தீட் 
டுச்சீலை ஆக இம்மூன்றுமாம் , excreta of 
pig ; excreta of man and menses . 


முப் புரக்கனி , பலாப்பழம் , jack fruit . 


முப் புரமாலி , சிவனார் வேம்பு , Shiva s neem 

Indigofera asphalathifolia " alias Asphala 
thoides indicus . 


மும் மலம் , முக்குற்றம் , அவை --- ஆணவம், 
மாயை , 

காமியம் , three difects or evil 
passions arrogance ; illusion and lust . 


முப் புரமெரித்தான் , முக்கா வேளை ; which 

see ; 2. சிவனார் வேம்பு , Shiva s neem 
Indigofera asphalathifolia ; 3. மூக்கிரட்டை , 
spreading hog weed -- Boerhavia diffusa . 


முப்பூ , பூநீர் ஒன்றிலிலேயே மூவகையுப்பும் இரு 
ப்பனவாகக் கொண்டு அவற்றைப்பிரித்துப் 
பிறகு மூன்றையும் சேர்த்துச் செய்வது , the 
salt from the fuller s earth is found to have 
three parts . They are separated and again 
combined to form முப்பூ . 


மும் மாங்காய் , பெண்கள் கருப்பமாயிருக்கும் 
காலத்தில் வயிற்றில் சில சமயம் அதிர்ச் 
சியை யுண்டாக்கியும் சாதாரணமாக அசை 
வின்றி மூன்று வருஷத்திற்குமேல் மிக்க பிர 
யாசையோடு குழந்தை பிறக்கும் ; அல்லது 
சிலநாள் வயிறு பருத்தது போல் காணப் 
பட்டு பிறகு வாடி , மறைந்தாலும் மறையும் ; 
இது வயிற்றுக்குள் அந்தர் பூத்மாகவிருப்ப 
தால் இதற்கு லீநாக்கிய கருப்பம் 
வடமொழியிற் பெயர் , a kind of pregnancey 
in woman resulting in delivery of child after 
a period of three years or sometimes 
complete disappearance; 2 பெண்கள் மாத 
விடாய் காலத்தில் மாங்காய் தின்பதனால் 
இவ்வித காரணங்கள் ஏற்படுமென்று 
சொல்வதுண்டு. 


என 


முப்பூச் செயநீர் , மூன்று வகையுப்பு சேர்ந்த 
மருந்தைக் கொண்டுறக்கின ஓர் வகை செய 
நீர் , a kind of acid preparation extracted 
from a compound of three salts . 


மும் முகப்பிரண்டை , see முப்பிரண்டை , 


முப் பூ தீட்சை , கொங்கனர் சூத்திரம் 40 ல் 
சொல்லிய முறை , a preparation found in 
Konganavar s sutiram 40 . 


மும்முட்டி , மூன்றுவகை முட்டி , three kinds 
of முட்டி , சிற்றாமுட்டி ; பேராமுட்டி ; நாக 
CL. 19 ; which see . 


முயங்குதல், புணர்தல் , having sexual inter 

3662 
முயல் கிறுக்கு 

முயல்வால் புல் 
மும் முரம் , அதிகம் . தீவிரம் , intensely . 

முயல் புளுக்கைக் களிம்பு , ஓர் கண்ணோய் 

மருந்து , a medicine for eye diseases , 
மும் மூர்த்தி , முட்டை , egg ; 2. திரிகடுகு , the 
three pungents dried ginger ; pepper and 

முயல் பேதி , வாசுகின் பேதி , which see . 
long pepper . 

முயல் வலி , வாயால் மண்ணைக்கவ்வி நுரை 
மும் மூலப்புளி . 

தள்ளி துள்ளத்துள்ள வலிக்கும் ஓர் வகை 
" இருந்தபின்பு முமமூலப் புளிதானுண் டேன் 

வலிப்பு ; இந்த ரோகம் தண்ணீரைக் கண்டா 
இனிமையுடன் புத்தியமாயிருநதுவத்தேன . 

லும் தண்ணீரைத் 

தெளித் 

தாலும் நெருப்பைக் கண்டாலும் 
மும்மூல வஞ்சி . வெள்ளைச் சாரணை , white நெருப்புச் சூடு பட்டாலும் சனக்கூட்டத் 
species of a plant - Trianthema portulacast தைக் கண்டாலும் அடிக்கடி யுண்டாகும் , 
rum alias T. obcerdata .. 

a kind of spasm due to distemper ; a kind of 

epileptic fits appearing at the sight of fire 
மும் மூலி , மூன்றுவகை மூலிகைகள் , the three 

or water or coming in contact with them . 
kinds of herbs ; 2. ஒரு தசையின் பெயர் . 
triceps . 

முயற் காதிலை , முயலின் காதைப் போன்ற 

இலை , a plant having leaves resembling the 
மும் மை , மூன்று , three . 

& ars of hare ; குடலண்ட வீக்கம் , கைகால் 

வீக்கம் போம் , Ludwigia . It cures swellings . 
முயக்கம் , 

கலவி , sexual connection . 
முயக்கு , 3 

முயல் வல்லி , see கொடிப்புங்கு . 
! course ; 2. தழுவுதல் ,embracing. முயல் வாதம் , a disease . 


தலையில் 


kind of 


முயவேல் , 


முயலகன் , கெந்தகபாஷாணம் , 
arsenic . 


முயற் குட்டி , young rabbit 


Leverst . 


முயலடி , கொங்கையின் உச்சியில் 5 நகமும் 
பதியும்படி செய்யும் ஓர் நகக்குறி , the five 
nail impressions made on the breast . 


முயற் கொடி , முயற் காதிலை , which see . 


Convolvulus 


முயற் கொம்மட்டி , a plant 

copiticus , 


முயலாக்கிரபுத்தி , மந்தபுத்தி , dull . 


முயலிறைச்சி , flash of rabbit . 


முயற் கொம்பு , இல்லா தனவற்றிற்கு இப் 
பொருளை ஏற்றிச் சொல்வ ) முயலுக்கு 
கொம் பில்லாதது போல் இன்மையைக் காட் 
டும் , non - existing as the horns of rabbit . 


முயலுப்பு , வளையலுப்பு , which see . 


முயற்சி , தாலம்ப பாஷாணம் , 
natural arsenic . 


a kind of 


முயலெலும்பு , bone of the hare . 


முய ? ல , ஓர் கோரைக்கிழங்கு , fragrant root 
tuber of a grass 

Cyperus rotundus 


முயல் , முசல் , an animal - Rabbit ; hare . 


முயற் செவி , Title from long tubular flora 

like hares ear - Emilia sonchi folia alias 
Cacalia glabra . An annual plant whose 
clasping stem is herbacious, branching a 
little towards the top and consisting of a 
few flowers . Which are smaller bright 
purple , The whole plant is used in decor 
ction in West coast as a febrifuge . Mixed 

the juice is given in bowel 
complaints and it is also as cooling as rose 
water in the inflammation of the eyes. 


முயல் கண்டவலி , see முயல்வலி . 


with sugar , 


முயல் கண்டன் , ஓர்வித வாதநோய் , a kind of 
rheumatic disease , 


முயல் கிறுக்கு , ஒர் அசாத்தியமான நோய் , 
an incurable disease . 


முயல்வால் புல் -- Hare s tail grass 

ata genus . 


Imper 


3663 


முரட்டு மயிர் 


முரிவு 


முயல் புல் , ஓரு வகைப்புல் hare s grass . 


முரணாதல் , ( தசைகள் ) கெட்டியாதல் , 

becoming rigid as in muscles ; hardening . 


முயற் சாதி , ஆண் சாதியி லொன்று , one of 
the four divisions of men . 


முரடு கட்டல் , கெட்டியாதல் ; கணுவுண்டா 
தல் , to grow hard and rough ; to become 
knotty . 


ஓர் 


முயற் செவிக்கள்ளி , 

வகைக்கள்ளி ; 
இலைக்கள்ளி, a kind of spurge . 


| 


முரட்டுக் கழுத்து , வணங்காத கழுத்து , stiff 
neck .. 


முயற் சேவிதம் , மயிற் கொன்னை , Caesal 

pinia pulcherrima alias Poinciana regia . 


முரண மணல் , வெள்ளி மணல் , silver ore . 


முயற் புழுக்கைக் களிம்பு , இதனால் கண் 
புகைச்சல் போம் , an eye medicine for eye 
disease . 


முரத பாஷாணம் , see மிருதபாஷாணம் . 


முர தயம் , காக்கை கொல்லி , drug that kills 

crow - Crow - killer Cocculus indica . 


முயற் புல் , மூகைப்புல் , creeping panic grass ; 

couch grass - Hurialle grass Cynodon 
dactylon .. 


- 


முயற் பேலகம் , முயற் செவிக்கள்ளி , a kind 
of spurge . 


முரளஞ் செடி , 
முரளம் பழம் , 
முரளம் விதை, 


முர தன் , see மிருதபாஷாணம் . 


| 


முயிறு , சிவப்பெறும்பு , red ant . 


முரல் , கொக்கு மீன் , needle fish . 


முயிறு முட்டை , 


முயிற் றெறும்பு 
முட்டை , see முசுறு 
முட்டை , 


முயிற்று முட்டை , 


முரல்வு , உள்ளோசை , sound with in the body . 


முயிற் றெறும்பு, see முசிற்றெறும்பு . 


முரற்றல் , ஒலித்தல் , sounding . 


முராடகரம் , மதனப்பூ , which see . 


முரசு வெட்டி , பல்லீறைப் பிளக்க உதவும் 

ஆயுதம் , a knife for incising the gums 
Gum lancet .. 


முரிகாயம் , fractured ; injury . 


முரங்கினம் , மிளகு , pepper 


Piper nigrum . 


முரிசல் , see திரா . 


Artocarpus 


முரசபலம் , பலா , jack fruit 

integrifolia. 


முரிதல் , ஒடிதல் , breaking . 


முரசன் , கெந்தக பாஷாணம் , a kind of arsenic . 


முரித்தல் , ஒடித்தல் , break . 


முரசு , பல்லினீறு, gum ; 2. பல்லை இனைத் | முரித்தாளை , வாணகெந்தி , a kind of sulphur 

திருக்கும் உறத்த சவ்வு , the hard fleshy used in fire works . 
substance which invests the teeth . 

முரிப்பு , மருந்து முரிவு ; see முறிப்பு ; 2. எரு 
முரசு கரை தல் , பல்லீறு , கரைதல் , a diseases 

துத் திமில் , the hump of Ox . 
of gum of the teeth marked by its dimin 
shion , 

முரிமுரி , எட்டி , nux - vomica tree Strychnos 

nux - vomica . 
முரடு , கணு , ankle : 

2 . பதமையின்மை , 
rough . 

முரியவல் , see முரிமுரி . 


முரட்டுப் புணர்ச்சி , 
rape . 


forciful copulation ; | முரிவு , முரிப்பு , counteracting drug ; antidote . 


முரிவு , விஷப்பிரதிவிஷம் . antidote ; see முறிவு . 

2. ஒடிவு , break ; rupture ,. 


முரட்டு மயிர் , பருமயிர் , coarse hair . 


3664 


முருங்கை 


முருக்கம்பூ நிறம் 
முருகபம் , சாதிமுத்து , a superior pear !. 


முருக்கம் விரை . முருக்க மரத்தின் கொட்டை , 
the seed of Butea frondosa , It is anthe} 
mentic . 


முருகல் , தீ முருகற் பாஷாணம் , Phosphorus . 


முருகன் புராணம் , காந்தம் , load stone 
--magnet . 


முருக்கல் , அழித்தல் , destroying ; 2 , கொல் 

லல் , killing ,, 


முருகன் வாகனம் , 

which see .. 


மயிற்காவடி , a creeper ; 


முருக்கவரை , கோழியவரை , a kind of bean . 


முருக்கன் மரம் , see புரசு . 


முருகன் வேளை , தீ முருகற் பாஷாணம், 
phosphorus . 


முருக்கள்ளி , 


முருகா , அகில் , a kind of fragrant wood 

Agallochum ; 2. எலுமிச்சை , lime ; 
அழகு , beauty ; 4. இளமை , tenderage ; 
5. கள் , toddy ; 6. வாசனை , smell . 


3 . 


முருக்கி , சதுரக்கள்ளி , Spuare spurge -- 

Euphorbia antiquorum . 


முருக்கிதழ் , சிவந்த உதடு , red lip . 


முநகு காந்தி , மல்லிகை , Jasmine flower . 


முருகைக் கல் , பவளம் , coral . 


முருக்கு , கோடை எலுமிச்சை . lime ; 2. கிஞ்சு 
கம் , a hedge plant of rapid growth ; 3. முள் 
முருக்கு ; Erythrina indica ; 4. அகில் , a 
fragrant wood tree - Agallochum ; 5. புரசு , 
Butea frondosa . 


முருக்கைக் கல்லான , பவளச் சேர்க்கையான , 
coral line .. 


முருக்கதாபம் , ஓர்வகை சன்னி , a kind of 
delirium . 


முருக்கு மித்திரி , நேர்வாளம் , croton seed . 


முறக் கேறல் , as in காது முருக்றேல் . 


முருக் கை , see முள்முருக்கு . 


முருங்கக் காய் , முருங்க மரத்தின் காய் , drum - 
stick .. 


முருங்கக் கீலா , முருங்கை மரத்தின் இலை , 

leaf of drumstick tree — used as curry . 


முருக்கம் , கலியாண முருக்க மரம் . இதன் பூ 
சிவப்பாயும் நறுமணமில்லாததாயும் முளது ; 
மரம் முட்களை யுடையது , இது வைத்தியத் 
தில் அநேக வித வேதைகளைச் செய்யத் 
தகுந்தது . இதன் பழம் , காய் முதலியவை 
கள் ஓர்வித மாற்றமுடையவை; ஆகவே 
தின்பதற்குதவாது : இதற்கு பட்டை யு 
முண்டு ; பூ முயல் ரத்தத்தைப்போல் இருக் 
கும் ; இதன் பட்டைச் சாறு சிறந்தது . இதன் 
பூவை , திருவள்ளுவர் 

இன ரூழ்த்து 
நாறாமலர் என்று கூறியுள்ளார் . bastard 
teak -- rootchy wood tree - Red bean - 
Erythrina indica . Tree 10-30 ft hight . armed 
with prickles . A stiff locking tree . Bark 
is used as a felrifuge . It is antibillous , 
anthelmintic and is useful as a collyrium in 
Ophthalmia : leaves applied externally to 
venereal bubo ; it relieves pain in the 
joints ; it ashes used as mordant காரம். 
They are two varieties: One variety bears 
red flowers, the other white flowers . 
They contain honey which the crow drink , 


முருங்கச் சார் . முருங்கை மரப் பட்டையின் 
சாறு , iuice of the bark of Moringa oleifer . 


பட்டை , 


முருங்கப் பட்டை , முருங்கைப் 

bark of the tree Moringa oleifera . 


முருங்கிரி see மருக்காரை . 


முங்கீசம் , பெருங் குரும்பை , which see . 


முருங்கு , அழிதல் , perishing . 


முருக்கம் பிசின் , முருக்க மரத்தின் பிசின் , gum 
of the tree Butea frondosa --- B. superba 
Bengal kino . 
முருக்கந்தாழை , 
முருக்கம்பூ நிறம் , முருக்க மரத்தின் பூவைப் 
போன்ற செந்நிறம் , as red as the flower of 
முருக்கம் tree . 


முருங்கை , முருங்கை மரம் , drumstick tree ; 

2. நல்முருங்கை , the morninga tree - 
Hyper canthera Moringa alias - Moringa 
oleifera . 


3665 


முருத்தியு 


முலாகலம் 


முரு நடைப்பூதி கருங்குளவி , a black beetle . 


முருங்கை, see புன்னை ! 2. அழிஞ்சில் , a 
small tree -Alangium lamarckii the differnet 
plants named . முருங்கை : 


முருந்தபாலி , குந்திரிக்கம் , Vateria indica : 

2. குங்கிலிய மரம் , Boswbllia glabra . 


- 


முருந் தழற்சி , முருந்துத் தாபிதம் , inflam 
mation of cartilage . 


- 


1. காட்டு முருங்கை , wild indian horse 

radish Moringa concensis . 
2 , தவசு முருங்கை . which see . 
3. பூனை முருங்கை, jungle moringa 

Ormocarpum sennoides . 
4 கலியாண முருங்கை . Erithernia 

indica . 
5. புனல் முருங்கை , oval leaved indigofera 

trita . 
6. முள் முருங்கை , Eritherina stricli . 
7. செம் முருங்கை , red Indian laburnam 

Cassia marginata . 


முருந்து , வெண்மையும் , அழுத்தமும் சற்றே 
உருவொளிய முள்ளதும் , தனிப்பதார்த்தத் 
தாலுண்டானதும் இரத்தம் பரம்பாதது 
மான வஸ்து ; பொருத்துகளிலே எலும்பின் 
தலைப்புகளை மூடும் குருந்தெலும்பு : a white 
elastic substance forming the tissue from 
which bone is formed by calcification 
Cartilege ; 2. மயிலிறகின் அடிக்குருத்து , 
the semi sold portion at the end of a pea 
cock s feather ; 3. QUOOOTGOLD , whiteness ; 
4. வெண்குருந்து , the white and tender 
sprout of a palm tree ; 5. இறகின் அடிக் 
குருத்து , the lower portion of the quill of 
a feather . 


முருங்கைக் காய் , முருங்கை மரத்தின் காய் , 
drumstick . 


முருங்கைக் கீரை , முருங்கைக்கீரை , greens of 

the drumstick tree Moringa oleifera . 
It is a tripinnate leaf. 


முருந்து சாலங்கள் , Cartilagenous cells . 


முருங்கைப் பிஞ்சு , அஸ்தி சுரம் . எலும்புருக் 

கும் வெப்பம் , விந்து நஷ்டம் , அரோசகம் 
Guru , tender drumstick . It is useful in 
rickets , tone fever , loss of semen nause etc. 


முருந்துத் தாபிதம் . முருந்துக்கு ஏற்படும் 
அழற்சி , inflammation of the cartilage . 
see குருந்தழற்சி . 


முருந்து நார் , fibro cartilagc . 


முருங்கைப்பூ , முருங்கை மரத்தின்பூ , flowers 
of drumstick tree . it aphrodisiac. 


முருந் தெலும்பு , Cartilage bone . 


முருவல் , see முறுவல் . 


முருங்கை யீர்க்கு , முருங்கைக் கீரையின் 

காம்பு , the rib of the tripinnate of Moringa 
oleifera . 


முருவிலி, வவ்வாலொட்டி, 


which see ; 


see தழுதாழை . 


முருவிலிகம் , see விருசமரம் . 


முருங்கை வித்து , முருங்கைக்காயின் விரை , 
நீற்றுப்போன விந்து இறுகும் ; பிசின் போ 
லாகும் ; the seeds of drumstick . It solidi .. 
fies semen .. 


முருவிலிக் கொடி , prickly climbing cock s 
spur 

Pisonia aculeata see துரட்டுமுள் . 


முருங்கை வேர் , முருங்கை மரத்தின் வேர் , 
pungeant root of drumstick tree 

used as 
a substitute for horse radish , 


முர்க்கத்தளவாய் , தாகையொன்ற 
முர்க்கமளவுற , வரைத்து முர்க்கத்தள 
வதாயு ருட்டிச் சொல்லும் ( பராசசேகரம் ) . 


முருடு , விறகு , fuel . 


முலங்கம் , சல்லிக்கொடி ; சல்லிக் குடல், 
Mesentry . 


முருத குசம் , சேங்கொட்டை , marking nut 

Semicarpus anacardium . 


- 


முலத்தி . இலந்தை , a small thorny tree ; jujur 

ba tree - Zizyphus jujuba . 


முருதபாஷாணம் , see மிருத பாஷாணம் . 


. 


முலவை , நாய் , dog . 


முருதல் , நாகபாஷாணம் , a kind of arsenic . 


- 


முலாகலம் , பொடுதலை , a prostate plant 

Lippia nadiflora . 


முருத்தியு , நெட்டி தளம், which see . 


3666 


முலைக்காம்பு 


முலை நோவு 


முலாங் காய் , கும்மட்டிக்காய் , a kind of fruit 
of melon variety . 


முலைக் காம்பு வட்டம் , Areola round the 
nipple . , 


முலாங் கொடி வேர் , root of the creeper . 
sce முலாங்கொடி - 


முலாம் , ஓர் பூசு மருந்து , a medicine that is 

applied externally , 


முலைக் காம்பு வாதம் , முலைக்காம்பை வாளா 
லறுப்பதுபோல் வலியைப் பிறப்பிக்கும் ஓர் 
வாதநோய் , a disease of the breast marked 

by intense pain as if cut by a saw . 
முலைக் காம்பு விரணம் , முலைக்காம்பு வெடித் 
துப் புண்ணாகும் ஒர்நோய் , inflammation of 
the nipple - Acromastitis . see சூசுகம் . 


முலாம் பழம் , ஓர்வகைவெள்ளரிப்பழம் , melon 
( ripe ) fruit - Cucumis melo . 


முலைக் காம்பு வீக்கம் , முலைக்காம்பு விரண்டம் , 
which see . 


முலாயம் , ஓர்வகைப் பூடு , a kind of herb . 


முலை , கொங்கை, woman s breast . 


முலைக் காம்பு வெடிப்பு , cracks or fissures 

of the nipple . 
முலைக் கால் , ஆட்டுக்கால் , which see . 


முலை கருத்தல் , ஓர் கருப்பக்குறி , blackeing or 
pigmentation of the areola and nipple - a 
sign of pregnancy . 


முலைக் கிரந்து , see மார்பு சிலந்தி . 


முலை குடி , முலைகுடிப்பிள்ளை , sucking child . 


முலை குடித்தல் , to suck the breast , 


முலைக் குத்து , முலையில் ஊசியினால் குத்தினாற் 

போல் காணும் வலி , piercing pain or lan 
ciating pain in the breast -- Mammary 
neuralgia - or may occur before the abscess 
is formed . 


முலை குடித்தல் , பால் குடித்தல் , sucking the 

breast . 


முலைக் கோளம் , Mammalion gland . 


முலை குடிப்பிள்ளை , கைக்குழந்தை , infant . 


முகபசப்பல் , குழந்தை தாய் முலையுண்ணல் , 
to suck the breast . 


முலை குடியாமை, does not suckle . 


முலைசூப்பல் , முலைசப்பல் , which see . 


முலை கொடுக்கும் செந்து , the class of animals 

which give milk to their young -- Mammals 
or Mammalia . 


முலச்சி , சிவகரந்தை , Ceylon 

Sphoeranthus zeylanica . 


toolsy 


முலை கொடுத்தல் , குழந்தைக்குப்பால் கொடுத் 
தல் , to suckle a child . 


முலைச் சிகரம் , முலைக்காம்பு , nipple . 


முலைக் கட்டி , மார்ச்சிலந்தி , mammary abscess . 


முலைச்சிலந்தி , abscess or ulcer of the breast . 


முலைக் கட்டு , முலையிலுண்டாகும் ஓர்வகைச் 

முலைத் தாசி , இலைக்கள்ளி , leaf spurge 
sf.cuss , a curbuncle or ulcer on the breast . 

Euphorbia neriifolia. 
முலைக் கண் , முலையிலிருந்து பால் வருந்துவா 

முலைத் தாபம் , முலைவிரணம் , inflammation of 
ரம் , orifice of the teats . 

the breast vide தனரம் , Mastitis . 
முலைக் கருப்பு , முலையின் முன்னுள்ள கருப்பு முலைத் தாபிதம் , see முலைத்தாபம் . 
UTL0 ; the black or brownish space surro 
unding the nipple of the female breast . முலைத் தாய் , செவிலித்தாய் , wet nurse . 
This ia called Areola papillaris , 

முலை நோவு , முலைவலி ; முலைக்குள்ளிருக்கும் 
முலைக் காம்பின்மை , absence of the nipple 

அதிகமான நோவு , pain in the mammal . 
Athelia . 

2. முலைக்குள்ளிலும் வெளியிலும் , முலைக்கு 
நேர்முதுகிலும் வலியுண்டாகி முலைக்காம்பை 

வாளாலறுப்பது போற் காணுமோர் வாத 
முலைக் காம்பு , முலைமுகம் ; முலையின் நுனி , நோய் ; ( ஸ்தனருக்கு வாதம் ) neuralgia of 
nipple ; teat Acromastrum ., 

the breast . 


366 ) 


முலைமுகம் போன்ற 


முல்லை 


முலைப்பாலி , புற்றாம்பழம் , burrow of white 


முலை முத்தம் , kissing of the breast . 


ant . 


முலையடி சுவைத்தல் , sucking the ripple . 


முலைப் பாலெண்ணெய் , ஆமணக் கெண்ணெ 
யோடு கலந்த முலைப்பால் , emulsion of 
breast milk and Castor oil given to infants 
every early morning on sunny days . 


முலையமிர்தம் , 
முபையமுலை , 


முலைப்பால் , which see . 


முலை யுண்ணல் , 
breast . 


முலைசப்பல் : sucking the 


முலைப் பாலுறிஞ்சி , breast pump for drawing 

milk from the breast Antlia lactea . 


முலை யுண்ணாமை , தாய்ப்பால் குடியாமை ; 
not sucking the breast , 


முலை பண்ணுங் குழந்தை , தாய் முலை சப்புங் 
(சழந்னத , infant that is sucking - child 
not weaned . 


முகப் பால் , பெண்களின் முலையினின்று 

வரும் பால் , The milk of woman is cold and 
sweet ; prooves beneficial as an errhine an 
acts as a good wash in eye diseases . It is 
wholesome , vitalising & appetising , The 
sweet essence of the lymph clayle drawn 
from the digested food, courses through 
the whole body and is ultimately concen . 
trated in the brest of the mother : 2. தலை 
பிண்டமூளை , the brain cf the first foetus 
of the woman ; 3 . 

3. தலைப்பிண்ட ஜெயநீர் , 
the liquid , extratced from the first foetus 
of a woman ; 4. வெங்காயச்சாறு , 

juice of 
onion -- Allium cepa . 


முலை யுண்ணும் சீவவர்க்கம் , தாய் முலை 

யுண்ணும் சீவராசி , the highest class in the 
animal kingdom whose distinctive chara 
cteristic feature is that the females suckle 

- Mammalia . 


the young 


முலை யெரிச்சல் , mastitis inflammation of the 

breast particularly of the mammary gland . 


முலைப் பால்நெய் , Clarified butter out wom 

an s breast milk . it is possessed of high 
envigourating virtues . It is antitoxic , 
stomactive . and constructive . 


முலை வற்றடித்தல் , முலைப்பால் வற்றச் செய் 
தல ; to dry up the secretion of milk in the 
breast . 


முலைப் பால் விதை , காட்டுக்கொள் ; seeds of 

cassia absus see இடிக்கொள் ; it is so 
cailed because its paste with mother s 
milk is applied in opthalmia . 


முலை வாதை , முலையிலுண்டாகும் ஓர் வித 
வலி , pain in the breast , a kind of neuralgia 

Mastodynia Mastogia , 


முலைப் புற்று , cancer breast . 


முலைமறக்கப் பண்ணல், to wean the child . 


முலைமறத்தல் , குழந்தைகள் பால் குடிப்பதை 
மறத்தல் ; forgetting to suck the mother s 
milk .. 


முலை வித்திரதி முக்கியமாய்க் கருப்பிணி 

அல்லது பிள்ளை பெற்ற பெண்களுக்கும் 
பாலிருந்தாலும் இல்லாவிட்டாலும் முலையின் 
நரம்புகளைப்பற்றி யுண்டாகும் ஓர் வித 
வித்திரதிக்கட்டி ; a kind of abscess in the 
breast of woman . See மார்புச் சிலந்தி . 


முலை.மறந்த பிள்ளை , பால் மறந்த பிள்ளை ; 
a weaned child . 


முலை வெடிப்பு , fissures in the nipple . 


முகப் மார்பு , நெஞ்சு ; heart ; 2. மார்பு ; bust ; 

chest . 


முல்லை , ஒர் பூங்கொடி ; Jasmine creeper - 
Jasminum trichotomum . 


முலை மீசரம் , see முதியார் கூந்தல் , 


முலை முகம் , முலைச்சிகரம் ; nipple . 


2. முல்லை நிலம் ; a sylvan tract . 
3 . ஊசிமல்லிகை ; a variety of Jasmine . 
4. முல்லைக்கொடி ; a variety of jasmine 

creeper . 
5. கஞ்சா ; ganjah cannabis sativa . 
6 . QUOTL : 696015 ; wild Jasmine cieeper 

--jasminum auriculatum . 


முலைமுகம் குழைதல் , 


முலைமுகம் போன்ற , papillary . 


3668 


முழங்கால் 


முழப்புடம் 
முழங்கால் பிடிப்பு , மேக சம்பந்தத்தினால் 
முழங்கால் பிடிப்பு ; a painful disease affect 
ing the knee from venereal causes -- Gout . 


முல்லைக்கருப் பொருள் முல்லை நிலத்தில் 
உற்பத்தியாகும் பொருள்கள் ; men beasts 
and other living creatures and other things 
peculiar to wood land districts such as 
முல்லைநீர் ; முல்லைப்புள் ; முல்லை நிலமாக்கள் ; 
etc. 


முழங்கால் பொருத்து , முழங்காலின் மூட்டு ; 
knee joint .. 


முல்லைக் காலம் , ஆவணி , புரட்டாசியாகிய 
மழை காலம் , the two rainy months of 
August and September . 


முல்லைக் குருந்து , see குருந்து ; a tree . 


முழங்கால் வாதம் , முழந்தாள் வீங்கிக் கடு 

த்து நடக்க முடியாமற் போதல் ; Rheuma 
tism affecting the knee joint swelling of the 
knee joint due to gonorrheal rheumatism . 
2 முழங்காலில் கெட்ட நீர் வந்து தங்கு 
வதாலேற்பட்ட ஓர் வாதவலி ; collection of 
morbid fluid in Synovial cavity of the knee 

Synovitis . 


முல்லை நிலப்பயிர் , காராமணி , சாமை , வரகு ; 

important pulse & millets grown in wood 
tracts which see . 


முழங்கால் வீக்கம் , முழந்தாளில் காணும் 
வீக்கம ; swelling of the knee joint through 
inflammation House maid s knee. 


- 


முல்லை நிலப்புள் , காட்டுக் கோழி , a bird - 
jungle bowl. 


முழங்காற் கள்ளன் , 


முல்லை நில மக்கள் , காடடர்ந்த தேசத்திய 
சனம் ; இவர்களுக்கு வாத பித்த தோஷ 
ரோகம் அதிகரிக்கும் ; the men living in 
wood land tracts are liable for diseases 
caused by the combination of wind and , 
bile humours . 


முழங்காற் கரப்பன் . eczema in the legs . 


முழங்காற் சில்லு , முழந்தாளின் சிப்பி ; knee 
cap or bone 

Patella . 


in 


முல்லை நில மரம் , முல்லை நிலத்து மரம் : plants 
growing 

wood 

or 

silvan tracts . 
கொன்றை ; cassia , துளசி ; basil ; காந்தள் 
முதலியன : november plant which see 


முழங்காற் சுகம் , figuratively a painful condi 

tion of the knee .. 


முழங்காற் பிடிப்பு , catching in the knee -- 

Stiffness of the knee joint . 


முல்லை நில மிருகம் , மான் , முயல் ; animals 
that live in silvan tracts deer , rabbit . 


முழங்கை , elbow - Ancon . 


முல்ல பேதம் , the various different silvan 

tracts . 


முழங்கைக்குரிய , pertaining to the elbow 

Anconalia . 


முல்லைப் புல் , மூல்லையரும்பு போன்ற பல் ; 
teath resembling the jasmine ( முல்லை ) bud . 


முழங்கைப் பிடிப்பு , arthrtic pain at the 

elbow -- Anconagra , 


Yrita u y , a variety of jasmine which has 

short petals . 


முழங் கை வீக்கம் , anconitis . 


முவட்டிப் பண்டு , எட்டிப்பழம் : nux vomica 
fruit . 


முழந்தாட்சில் , முழங்காறசில்லு : knee cap . 


a kind of 


முவலம் , அவுபல பாஷாணம் ; 
arsenic . 


முழந்தாள் 
முழந்து , 


} 


முழங்கால் ; knee. 


முல்லைவேம்பு , 


முழந்தாள் பிடிப்பு , see 


முழங்காற் பிடிப்பு . 


முழக் குழி , மருந்து புடம் போடுவதற்காகத் 
தோண்டும் ஓர் முழ ஆழக்குழி ; a pit one 
cubic deep dug up for purpose of calcining 
medicines ., 


முழப் புடம் , ஒரு முழ அளவு ஆழமுள்ள குழி 

யிற் போடும் புடம் ; cow dung fire for 
calcination arranged to the height of one 
& half feet and one and half feet broad 
and long . 


முழங் கால் , முழந்தாள் ; knee joint . 


3669 


முழுக்காட்டல் 


முளரா வள்ளி 


முழல் , கழற்சிக்கொடி ; a thorny bushy cree . 

per Caesalpinia bonducella ; 2. கெச்சக் 
காய் ; nut of bonducella - fever nut . 


முழுக் காய் , காய் , an entire fruit not fufly 

ripe .. 


முழல் கழங்கு , கழற்சிக் கொடி ; see முழல் . 


முழுக்கு , மாதவிடாய் ; Menses ; 2. நாரி சுக் 
கிலம் ; Menstrual blood ; 3 , தலை முழுக்கு ; 
oil bath . 


முழவுக்கனி , பலாக்கனி ; Jack fruit . 


முழுக்கு நிற்பாடு , stoppage of menses at the 

age of 45 - Menopause . 


முழற்சி , கழற்சி ; see முழல் . 


முழாட்டகம் , ஓர் கொடி : a creeper . 


முழுக் கெண்ணெய் , தலை முழுகுந் தைலம் ; 
bathing oil . 


முழி , விழி , eye ball ; 

2 . 
the cartilage of a bone . 


முருத்தெலும்பு ; 


முழுங்கல் , விழுங்கல் ; to swallow , 


முழிக் கண்ணாடித்தி , 

ணாடித்தி , ஒட்டை ; 
camel . 


an animal ;; 


முழுச் செவிடு . கொஞ்சமேனும் 

சத்தம் 
கேளாமை : complete deafness - Anacusia .. 


முழிக் குருடு , முழுக்கண் குருடு ; complete | முழுத்த சுரம் , ஓர் நோய் , a disease , 
blindness . 

முழுத் துவரை , Redgram pulse Cajanus 
முழி மாறாட்டம் , ஓர் வகை நோய் ; a disease . cajan . 


முழு நாயகம் , ஓர் கொடி , a creeper . 


முழு கல் , தலை முழுகல் ; oil bath after menses . 

2. குளித்தல் ; bathing . 


முழுப் பார்வை , பூரண நோக்கம் , full sight . 


முழுகியிருத்தல் , சூதகமாயிருத்தல் ; to be in 

menses . 


முழுப் புடம் , cowdung fire for calcination 

with 100 cowdung cakes . 


முழுகுடியன் , full drunkard . 


முழு வெலும்பு , தசை 
skeleton .. 


கழிந்த எலும்பு ; a 


முழுகுதல் , See முழுகல் . 


முழுக் கட்டு , பூரணமாய்க் கட்டுதல் ; to pack | முழை , தடுப்பு ; stirring slice . 2. துவாரம் ;; 
completely .. 

hole . 


வகைக் கண் 


முழுக்கண் புகைச்சல் , ஓர் 
ரோகம் ; an eye disease . 


முள கரணை , see மிளகரணை ; a shrub with 
prickles . 


-- 


a 


tree 


Sesbania 


முழுக் கருப்பம் , பூரண கருப்பம் ; full term 

pregnancey . 


முள கரியம் , அகத்தி ; 

grandiflora , 


- 


chilly 
முள காய் , மிளகாய் ; 

Capsicum 
முழுக்கருப்பு பனி நீர் , சேங்கொட்டையிட்டுப் 

annum . 
பதப்படுத்திய நிலத்தில் 8 மாதம் சென்ற 
பிறகு அவுரிச் செடியை விளைத்து நான்காம் 
தரத்தில் விளைந்த பயிரின் மேல் தங்கிய -முளகு , கறிமிளகு ; black pepper 

Piper 
பனிநீர் ; இப்பனி நீரில் கொக் இறகை nigrum . 
போட காக்கையின் இறகைப் போல் கறுப் 
பாகும் கழுவினாலும் நிறம் போகாது ; dew 
by certain method dyes 

முளகு சாரணை , see மிளகு சாரணை . 
water obtained 
the white feather of the stork into perm 
anent black . The method of obtaining the மூளச் சூரிச்சி , தூதுவளை : a prickly climber 
dew is given above . 

Solanum trilobatum . 


முழுக்காட்டல். குளிப்பாட்டுதல் : நீராட்டல் ; 
to give a bath as in children . 


முள ராவள்ளி , மரவள்ளி ; Tapioca - Manihot 
utilissima . 


3670 


முளை மூலக்கருப்பு 


முள் மகிழ் 


முளரி , காடு ; forest ; 2 . 

தாமரை ; lotus 
flower ; 3. நெருப்பு ; fire . 4 , முட்செடி : 
thorny bush . 5. சுரம் ; fever . 


முளை மூலம் , ஆசன வாயில் முளையோடு கூடிய 
மூலநோய் ; a disease Files . 


முளை யான் , கள்ளி முளையான் ; spurge 

Sprout ; sour in taste - Stapelia variegata . 


முளரி நாளம் , தாமரை வளையம் ; the coil of 

the stalk of the lotus . 


முளவு , முட்பன்றி ; an animal 


Porcupine .. 


முளை யெடுத்தல் , மூலமுளையை ஆசன வாயி 
னின்று அறுத்தெடுத்தல் ; operating on the 
piles . 


முளா , முள்ளங்கி ; a plant - garden radisd 

Raphanus sativus . 


முள் , முள் ; thorn . 2. நுண்மை ; minute . 


கணு ; 


முளி , முரடு ; joint of the body ; 2 . 

module . 3 , பாடு : ankle . 


முள்காய் வேளை , முக்காய் வேளை ; -- Teph 
rosia spinosa . 


முளி பிசகல் , முளி இடத்தை விட்டு நீங்கல் ; 
a slip out of the joint . 


முள்கிளுவை , முட்கிளுவை ; spiny plant good 
for hedge - Commiphora berryi . 


முள்கு தூ தடாரி , see வழுதலை . 


முளை , அங்குரம் ; sprout plants first shoot 

மூங்கில் ; bamboo . 3. பருவின் 
முளை ; the root of abscess or piles . 


ing . 2 . 


முள் குரண்டி , See முட் குரண்டி . 


முளை கரைதல் , முளை அழுகிக் கரை தல் , 
மூலமுளை உள்வாங்கல் ; resolving of the 
piles . 


முள் கொடிச்சி , கண்டங்கத்திரி; thorny plant 

Solanum jacquini .. 


முளை களைதல் , முளையைக் கிள்ளல் . 


முள் கொத்தான் , see பூவந்தி . 


முள் சுருணை , 


முளை கிளம்பல் , மூல முளை வெளிக் காணல் ; 
outward piles . 


முள் துவிகம் , மயிர் மாணிக்கம் ; twiner ; 
which see 


முளைக் காசரி , மரக்காளன் ; mushroom grow 

ing on a tree . 


முளைக் கீரை , ஓர் கீரை ; a greens Amar 
anthus gangeticus. இதனால் , பக்தி யுண் 
டாம் . 


முள் துளசி , see முட்குளசி ; சுணையுள்ள 
துளசி ; 

a plant Acanthospermum his 
pidum . 


முளைக்குதல் , முளைத்தல் , sprouting : ger 

minating . 


முள் பாய்தல் , நாக்கில் தாக வரட்சியினால் 
சொர சொரப்பு காணல் ; மறுமுள் பாய்தல் ; 
which see .. 


துத்தி ; Abutilon 


முளைக் கேசிகம் , வெண் 
with white flowers , 


முள் பாய்ந்தது , muricated . 


- 


Randia mala 


முளைச்சாறுமூலி , பிரமி ; a prostate plant 

Gratiola moniera . 


முள் பாவட்டை , emetic nut 

basicum .. 


முளைத் தண்டு , முளைக் கீரைத்தண்டு ; Amar 
anth stem - Amaranthus gangeticus . 


முள் பிரண்டை , see முட்பிரண்டை . 


முளைத்தல் , germinating ; shooting . 


முள் புறப்படல் , see முள் பாய்தல் . 


முளை முளை , மூல முளையின் முளை ; the tip of 
the piles . 


முள் பொன்னாங்கண்ணி , ஓர் செடி , a weed - 

biennial herb . - Alternanthera echinata . 


முளை மூலக்கருப்பு , irritating pain due to 

piles . 


முள் மகிழ் , woolly iron wcod - Sideroxylon 

tomentosa . 


3571 


முள்ளங்கி 


முள்ளறுகல் 


முள் முரண்டை , ஓர் கொடி ; a climbing caper 

Merua arenaria . 


4. சிவப்பு முள்ளங்கி , 

Raphanus sativus . 


pink radish 


5. சுவற்று முள்ளங்கி or ஆற்று முள் 

ளங்கி , wall radish - Bluemea aurita . 


முள் முருக்கம் , see முருக்கம் . கருப்பாசயத் 
தில் கறுத்துத் 

தடித்து உ - திரத்திளை 
போக்கிவிடும் ; good for uterine blood 
tumour . 


6. பெரிய முள்ளங்கி , large radish . 


7. சின்ன முள்ளங்கி , small radish . 


முள் முருக்கு , see முருக்கு . 


8. சதுர முள்ளங்கி , 


முள் மூங்கில் , மூங்கில் , bamboo . 


9 . 


வன முள்ளங்கி , same as No. IT . 


10. கெம்பு முள்ளங்கி , 


முள் மூவிதழ் , சப்பாத்துக் கற்றாழை ; இலைக் 
கற்றாழை , prickly aloe - spiked aloe . 


11. காட்டு முள்ளங்கி , 

forest country 
radish - Sonchus oleraceous . 


முள் வள்ளி , சுணை வள்ளி , which see . 


முள் வாயன் , கரையான் ; white ant . 


Note : The oil contains sulphur , If forms a 

white precipitate with corrosive subli 
mate and yellow with bichloride of plati 
num . The root and seeds are diuretic 
and used for urinary and venereal diseaes . 


முள் வாமம் , சிறு குறுந்தொட்டி ; சிற்றாமுட்டி , 
a plant Pavonia Zelaynica . 


சுணை 


முள் வெண்டை , 

வெண்டை , hairy 
lady s finger - Hibicus esculentus . 


முள்ளங் கிழங்கு , முள்ளங்கிக் கிழங்கு , root 
tuber of radish . 


முள் வெளுச்சிகம் , முல்ளிலவு , silk cotton 
tree -- Bombux malabaricum . 


முள்ளங்கி விதை , முள்ளங்கிவிதை , seeds 
of radish . 


முள் வெள்ளரி , ஓர்வகை வெள்ளரி , a variety 
of cucumber with thorny edges . 


முள்ளடி , முள்ளடிக்கிழங்கு , 


முள் வேங்கை , ஓர் மரம் , a tree . See முள்ளு 
வேங்கை , Bredelia spinosa . 


முள்ளந் தண்டின்மை , Amyelia . 


முள் வேல் , வெள்வேல் , a white species of 
a tree - Acacia ferrugenia. 


முள்ளந் தண்டு , முள்ளெலும்பு , veretebral 
முதுகெலும்பு . back bone . 


முள்ளங் கத்தரி , காறற் கத்திரி , a plant - 
Solanum insanum . 


முள்ளந் தண்டு , முள்ளெலும்புகளின் 
0 601, vertebral column . 


முள்ளத் தண்டுக்கொடி , முள்ளந்தண்டிற் 
முள்ளங்கி , வெள்ளை முள்ளங்கி ; வாதப் பிணி 

குள் ஓடும் வெண்மையான கயிறு போன்ற 
கரப்பான் வயிற்றெரிச்சல் குத்தல் , குடல் 
விருத்தி , பல் சிலந்தி , குன்மம் , 

ஓர் நரம்புக்கொடி , a long cord or column of 

முலைக் 
கடுப்பு , முதலியவை தீரும் ; an annual herb 

nervous matter contained in the canal of 
of the cabbage family root grown to an the spine 

Spinal cord . 
enormous size as long and stout as man s 
leg , rising partly above the ground contains 
small quantity of colourless oil -- garden 

முள்ளந் திராய் , a tree . 
radish -- Raphanus sativus . There are 
Several varieties of Radish , முள்ளங்கி முள்ளம் பன்றி , முட்பன்றி , an aninal Porcu 
வகைகள் : 

pine . 


1. முள்ளங்கி , Radish . 


முள்ளழு வேணை , அழுவணை மரம் , Lawsonia 
spinosa .. 


2. வெள்ளை முள்ளங்கி , white radish 

Raphanus sativus , 


3. மஞ்சள் முள்ளங்கி , carrot - Daucus 

carota . 


முள்ளறுகல் , ( நீர்த்துவாரத்தில் ) முள்ளுள 
தாகி உறுத்தல் , a disease inflammation in 
the tip of the penis . 


3672 


முள்ளிப் பிஞ்சு 


முள்ளுக்களா 


முள்ளிங் கத்திரி , ஓர்வகை காரல் கத்திரி, 

a kind of thorny brinjal - Solanum insanum .. 


முள்ளி மூலம் , நீர் முள்ளி வேர் ; see முள்ளி 
வேர் . 


- 


முள்ளிலவம் பட்டை , இலவமரத்தின் பட்டை 
bark of silk cotton tree . Bombax 

Bombax mala 
baricum - It is demulcent , diuretic , tonic , 
astringent ; used as decoction . 


முள்ளி , ஓர் முள் செடி , a thorny shrub 

Solanum indicum ; 2. Bi Loir of , Astaracan 
tha longifolia . 

முள்ளி-- a general term for thorny plant . 
It is generally 

affixed to their name . 
Following are the varieties of முள்ளி : 
1. அடுக்கு முள்ளி , thorn bush Indian 

bishop .. 


முள்ளிலவம் பிசின் , gum of Bombax mala 

baricum ; it is astringent and demulcent . 


முள்ளிலவிகம் , கோங்கிலவு ; see கோங்கு . 


2. ஆற்று முள்ளி , same as No.3 . 


முள்ளிலவு . முள்ளிலவம் பருத்தி ; கோங் 
கிலவு , பேயிலவு ; see கோங்கு . 


3 . 


கழுதை முள்ளி , ho ! ly leaved bear s 
breech - Delivaria ilicifolia alias 
Acanthus ilicifolius . 


முள்ளிலாத வேல் , caesalpinia coviaria . 


4. செம்முள்ளி , barleria . 


முள்ளிலைச் சாறு , எட்டிச்சாறு ; juice of the 

leaves of nux vomica tree . 


5 . 


Doubon (Loit out , Barieria cuspidata . 


6. நீர் முள்ளி , Asteracantha longifolia . 
7. வரட்முள்ளி , which see . 


முள்ளில்லாக் கற்றாழை , நாகபடக் கற்றாழை ; 
snake hood aloe , 


8. கறி முள்ளி , thorny brinjal - Solarum 

agreste .. 


முள்ளி வேர் , நீர்முள்ளி வேர் , root of Hygro . 

phila auricalata alias Astercantha longifolia. 


9. பப்பர முள்ளி , Solanum jacquini . 


முள்ளிறால் , பாரையிரால் ; spiny lobster . 


முள்ளிக் காய் , ஓர்செடி , இதுவே கறிமுள்ளிக் 
காய் , a plant Solanum xanthocarpum . 


முள்ளிற் கச்சிகம் , கொழுமிச்சை , நாரத்தை ; 
bitter orange . 


முள்ளிக் கீரை , குப்பைக்கீரை , இது தங்கத் முள்ளு , மீன்முள் ; fish bone . 
தைப் பற்பமாக்கும் . இதற்குக் காட்டு முள் 
ளிக்கீரை யென்றும் பெயர் . Amaranth 

முள்ளுக் கடம்பை , Nepaul berberry Ber 
spined Amaranthus Spineses . It is said berries nepalensis . 
to calcify gold , a poultice is applied for 
bubo and abscess . கட்டிகளுக்குபயோ முள்ளுக் கரணை , see மிளகரணை . 
கிப்பது . 

முள்ளுக் கருக்குவா, கருக்குவாச்சி ; Jagged 
முள்ளிக்கோழி மீன் , கடலிலுள்ள ஓர்வகைக் jujube- Ziziyphus trinervia , 
கோழி மீன் . 

முள்ளுக் களா , ஊசிக்களா ; thorny carondah 
முள்ளிச்சி , பிரம்பு cane Slender rattan 

Berberis nephalensis . It is so called 
Calemus rotang . 

from its black sour berries - Indian ber 

berry- Berberis aristata - B. angustiflia - 
முள்ளிச் சிவப்பு, குப்பை முள்ளிக்கீரை, red 
variety of Amaranthus spinoses , 

Shrub 6-10 ft, flowers yellow , berries shri 

velled and much compressed and dark brown 
முள்ளித்தலாதி , வெங்காயம் ; onion --Allium 

and black in colour ; acid in taste . They are 
cepa . 

smooth , soft and moist ; contain dark brown 

pulp . It generally contains no seed . Native 
முள்ளிப் பாலை , see பாலை . 

of Himalayas . Watery extract called 

Rasoot is prepared in hilly districts from 
முள்ளிப் பிஞ்சு , முள்கத்திரி பிஞ்சு ; tender 

sliced root , stem 

root , stem and branches . Root 
therned brinjal Solonum melongena . 

bark is diaphoeratic , antiperidic and tonic 


3673 


முள்ளுடுப்பன் 


முறபம் 


முள்ளுடைய மூலம் . முட்களுடைய வேர் 
அல்லது கிழங்கு ; a root containing thorns . 


of great value in intermittent and remittent 
fevers and in general debility from what 
ever cause Rasoot febrifuge is an external 
remedy in eye diseases useful in all kinds 
of haemorrhages in diarrhoea, jaundice 
etc. Fruit eaten and dried in sun like 
raisins - other species are nepalensis and 
concinna .. 


முள்ளு திராட்சை , thorny grapes 


முள்ளு நங்கை , பாம்பு கடிக்குபயோகிக்கும் 
ஓர்வித வேர் ; a kind of root used as an 
antidote in snake poisons . 


முள்ளுக்கள்ளி , Opuntia dillenii . 
முள்ளுக் கற்றாழை , முள்ளுடைய கற்றாழை ; 

தன் இருபக்கத்திலும் முனையிலும் முட்கள் 
பொருந்தியிருக்கும் ; see இலைக்கற்றாழை 
Prickly aloe ; spiked aloe . 


முள்ளு நாயகம் , ஓர் கொடி ; a creeper . 


முள்ளுப் பலா , ஓர் வகைப்பலா ; a kind of 

jack tree -- Artocarpus integrifolia . 


முள்ளுக் கிழங்கு , thorny yam . 


முள்ளு பலாச்சி மீன் ; 
hystrix , 


a gray fish 


Diaden 


முள்ளுக் கீரை , தங்கத்தை பற்பமாக்கும் ஓர் 
வகைக் கீரை ; see முள்ளிக்கீரை. 


முள்ளு முருக்கு , see முள்முருக்கு . 


முள்ளுக் குப்பை, கொட்டை யிலந்தை ; -- Seed 
jujube - Zizyphus xylopyra . 


முள்ளு முருங்கை , see முள் முருக்கு . 


முள்ளு மூங்கில் , மூங்கில் ; bamboo . 


முள்ளுக்குள்ள பட்டை , Berberis aristata 

found in Nilgris and Himalayas and used as 
tonic . It is also used in ague and inter 
mittent fevers . see முள்ளுக்களா. 


முள்ளுப் பூலாத்தி , Flueggia leucopyrus . 


முள்ளுக் கொடிச்சி , 
see கண்டங்கத்திரி , 
தூதுவளை ; a climber - Solanum trilobatum . 


முள்ளு வாயு , முள்ளைப் போல் குத்தலையுண் 
டாக்கும் ஓர் வித வாயு நோய் ; a kind rheu 
matism attended with shooting pin prick 
pain . 


முள்ளுக் கொழுஞ்சி , see முட்கொழுஞ்சி . 


முள்ளு வாளை , a sea fish ; not useful in diet . 


முள்ளு சீயக்காய் , See முள்ளு சீங்கை . 


முள்ளு சீயக்காய் , சீயக்காய் ; Acacia pinnata . 


முள்ளு வெள்ளரி , கக்கரிக்காய் , a prostate 
plant 

Cucumis sativus , 


முள்ளுச் சங்கு , conch which 

possesses 
spikes ; 2. முட் சங்கன் செடி - Azema tetra 
cantha . 


Spinous 


முள்ளு வேங்கை , ஓர் மரம் ; a tree 

kino tree -- Briedelia spinosa . 


முள்ளுச் சிங்கை , see சிங்கை முள்ளு . 


முள்ளெலி . hedge hog , bristle rat --Erinaceus 

micropus ; E. nudiventris . 


முள்ளுச் சீங்கை , முள்ளு சீயக்காய் மரம் ; 
soap tree - Acacaia pinnata. 


முள்ளெலும்பு , முள்ளந் தண்டெலும்பு ; verte 
brae முதுகெலும்பு ; vertebral column . 


முள்ளுச் சீதா , புளிப்பலா ; a plant - Anona 

muricata . Prickly custard apple fruit resem 
bles large custard apple with soft thorn , 
like points . Nutritious but insipid . 


முள்ளெலும்புள்ள , spinal . 


முறண்டகம் , see முறண்டுகம் . 


முள்ளுச் சுண்டெலி , 


leggada platy thrix . 


முறண்டுகம் , அவுபலபாஷாணம்; a kind of 
arsenic ,, 


முள்ளுச் சூலி , சதுரக்கள்ளி : 

Euphorbia quadrangularis . 


a spurge 


முறபம் , செங்கழு நீர் , a kind of flower; water 

lily . 


முள்ளுடுப்பன் , முள்ளுடுப்பை ; which 


see . 


3674 


முறிந்த எலும்புக்கூட்டி 


முறுக்கு நோய் 


முறிப்பு , see முரிப்பு 


முறப்பா , இஞ்சி முதலியவை கூட்டிக் 
காய்ச்சிய சர்க்கரை முறுகற்பாகு ; ( இஞ்சி 
முறப்பா ) a preserve in honey or sugar 
syrup . 


முறி வஸ்து , antiseptic 


முறி , இலை : icaf; 2. தளிர் ; young leaf : 3 . 

உயர்ந்த வெண்கலம் ; a superion bronze ; 
a pure bell metal 


முறிவு , மக்கள் மருந்து வகையுள் ஒன்று ; 

a kind of medicine causing reaction . 2 . 
விஷப்பிரதி விஷம் ; antidote . 

விஷம் ; antidote . 3. எலும்பு 
முறிதல் ; fracture . 


முறி கட்டி , உயர்ந்த வெண் கலக்கட்டி ; a mass 
of bell metal . 


முறி வுரை , மருந்தை முறிக்கும் வஸ்து ; anta 
gonist medicine . 


முறிக்கு தல் , See முறித்தல் . 


முறி வெட்டியான் , ஓர் கடற்காளான் ; a kind 
at sea fungus . 


முறிச் சூலை , ஆண்குறியிலும் குதத்திற்கு 
மேலும் அடிக்குடலிலும் ஓடிடி குத்தலும் , 
கீழ் வயிற்றில் தொப்புளைச் சுற்றிச்சுற்றி 
இழுத்தலுமாகிய இக்குணங்களோடு கூடிய 
ஓர் வகைச்சூலை , a kind of rheumatism 
affecting the penis abdomen and the nave ! 
causing intense pin prick pain . 


முறு கல் , முதிர்தல் ; முறுகக்காய்ச்சல் ; over 
heating. 


முறுகு கஞ்சா, முதிர்ந்த கஞ்சா; well grown 
Ganja - Indian hemp Cannabis sativa ,, 


முறி திரிசூலை , ஓர் 
rheumatism . 


வகைச்சூலை ; 


a kind of 


முறுக்கல் , திருப்பல் ; twisting ; distorting . 


முறித்த தேன் , சூடுசெய்த தேன் ; clarified 

honey . 


முறுக்கல் , tortion . 


முறித்த நீர் , cold water in which a very hot 

piece of brick or iron is quenched . 


முறுக்கவரை, திருகின 
beans . 


அவரை ; twisting 


square 


முறித்தற்கள்ளி , சதுரக்கள்ளி ; 

Spurge -- Euphorbia antiquorum 


முறுக்கித் தாபம் , நரம்புகளை முறுக்கும் ஓர் 

விதசன்னி ; a kind of delirium marked by 
twitching of the nerves . 


முறுக்கி பதனாட்சி , தீவதாட்சி ; which see . 


இலை 


முறுக்கியபால் , பிழிந்தபால் ; squeezed juice 

or milk ., 


முறுக்கு , twist . 


கலந்து 


முறுக்கு , ஓர்வித வலி; a kind of twisting 
pain . 2. பிழிதல் ; twisting . 


முறிந்த எலும்புக்கூட்டி ., ஓர்வித மருந்தெண் 
ணெய் ; பெருஞ் செருப்படையிலச்சாறு , 
தேள் கொடுக்கி , வெண் பூவுள்ள வெட்டக் 
கிலுகிலுப்பையிலை , சிறு செருப்படை இலை , 
கருந்துளசி இலை , ஊமத்தன் இலை , துளசி 
இவைகளின் 

சாறு 

சமனெ ட 
கொண்டு ஆல் அரசு இச்சி , பாலை மரு 
தோன்றி முருங்கை கல்லிச்சி மைக் 
கொன்றை , பொன் முருங்கை இவைகளின் 
பட்டை இவைகளை இடித்துச் சலம் விட்டுக் 
காய்ச்சி இறுத்து மேற்படி சாறுகளுடன் 

இத்துடன் காசுக்கட்டி , களிப் 
பாக்கு பொடித்துப் போட்டுப் பிறகு பூத 
கரப்பன் பட்டை நற்சங்கம் வேர்ப்பட்டை 
இடித்துக் காய்ச்சி வடிகட்டி முன் சாற்று 
டன் கலந்து 

விளக்கெண்ணெய் இலுப் 
பெண்ணெய் பங்கெண்ணெய் நல்லெண் 
ணெய் வேப்பெண்ணெய் 

இவைகளைச் 
சேர்த்து 3 தினம் ஒரு பானையில் வைத்து 
பிறகு 

இலங்கத்தைப் பொடி செய்து 
போட்டுக் காய்ச்சி திரளும் பதத்தில் வடி 
கட்டி வெள்ளைத் 

வெள்ளைத் துணியில் நனைத்துப் 
போட்டு வெந்நீர் விட்டுருவ எலும்பு பொருந் 
தும் ; முழங்கால் வாதத்திற்கும் நெருப்புச் 
சுட்ட புண்ணுக்கும் போடலாம் ; the prepa 
ration of an oil which can be applied for 
fractures, burns and rheumatic affections 
is given above which see . 


முறுக்குக் கட்டை , நரம்புகள் முறுக்கேறிய 
வுடம்பு அல்லது வலியுள்ளவுடம்பு ; painful 
body .. 


திருகு 


முறுக்கு சர்ப்பம் . 

உடம்பெல்லாம் 
கள்ளியைப்போல் முறுக்கித் துன்பத்தை 
யுண்டாக்குமேர் பாம்பு : a snake whose bite 
causes twisting pain in the body . 


முறுக்கு நோய் , 

வயிற்றி லுண்டாகுமோர் 
வகை வலி ; gripiligpain in the stomach . 


3675 


முறைக் காய்ச்சல் 


முற்கம் 


முறுக்கு பீன்சு , square bean ; tursted bean 

Psophocarpus teragonolobus; a large plant 
with blue flowers - 6-8 inches long and 
y in wide . 


முறுக்கும் கள்ளி , a plant 


Pisonia ciculata . 


முறுக்கு வலி , Torminia . 


restlessneess , yawning and stretching and 
sense of depression about the stomach . 
In other instances there is uneasiness or 
pain in the legs , back and loins . noises in 
the ear or simply head ache and shivering . 
The pulse becomes more frequent and 
increase of temperature , The treatment 
in this fever in children must be conducted 
in the same principles as advised for adults 
excepting medicines given in accordance 
with the age .. 

2. அடுத்தடுத்து வரும் சுரம் ; 
alternative fever . 


முறுக்கு வாயு . a disease which causes twist 

ing pain in the body . 


முறுக்கு விடல் , எழும்போது கைகால்களை 
நீட்டி வளைத்தல் ; the action made while 
yawning .. 


முறுக்கு விரியன் , முறுக்கு சர்ப்பம் ; which 


முறை சுரம் , see முறைக்காய்க்சல் , 


see . 


முறைசுரம் போக்கி , antiperiodic . 


முறுக் கெண்ணெய், a medicated given for 
முறுக்குவாயு . 


nerves 


முறுக் கேறல் , நரம்பு பலப்படல் . 

becoming strong . 


முறை திட்டந்தப்பாமல் , முறை திட்டங் 

தப்பாமல் கற்பமேற முந்தவே accord 
ing to the rules & regulations laid down . 


முறுக் கேற்றல் , நரம்பைப் பலப்படுத்தல் ; 
stimulating the nerves . 


முறை நோய் , periodic disease . 


முறு வஞ்சி , முத்து ; pearl . 


முறை பாகம் , வைத்திய நூலில் சொல்லிய 
படி அனுசரிக்கும் விதி ; according to the 
system laid down in the medical science , 


முறுவல் , தீ முறுகல் பாஷாணம் ; phosper 
ous ., 2 , பல் ; tooth . 


முறை பாடு , நான்கு பாடுகளிலொன்று ; one 
of the four பாடு . 


முறுவல் செடி , bashful tree ; laughing plant 

shameless plant ; west Indian cock s spur - 
Pisonia alba -- a shrub 6 or 7 ft . high dense 
large leaves . See காரிண்டு . 


முறைபாடு கைபாட்டாக , - according to laid 

rules in the texts and experience . 


முறை , குணம் , disposition . 2 . 

பழமை ; 
antiquity ; 3 . முறைமை system as in 
வைத்திய முறை ; 4. மறுத்துப் போதல் : 
becoming stiff; 5 புத்தகம் ; book ; 6 . 
ஒழுக்கம் ; manners ; morals . 


முறை பிறழ்தல் , deveation from the natural 

or regular course . 


முறை மசக்கி , முறை மயக்கி ; which see . 


a 


plant 


முறை மயக்கி , குப்பைமேனி : 

Acalypha indica a vermifuge . 


முறை மாறல் , சுரம் காலந்தவறிவரல் ; fever 
coming irregularly and not at the usual 
hour . 


முறைக் காய்ச்சல் , நரம்பிற்குள்ளே இரத்தத் 

திற்கு கெட்ட வாசனை ஏற்படுவதாலுண் 
டாகி தடுத்து வரும் காய்ச்சல் ; intermittent 
fever after 48 hours caused by impurity of 
the venous blood . There are three princi 
pal varieties in intermittent fever . The 
quotidian fever coming once every day ; 
the tertian every third day ; with an 
interval of one clear day usually coming on 
about noon ; the guartern coming once every 
fourth day leaving an interval of two clear 
days . 


முறை மூலம் , திப்பிலி நாவல் ; a tree , 


or 


முறை யிடல் , விதித்தல் ; establishing 

framing rules as in preparation of medicines. 


During intermittent fever, the liver and 
spleen or lungs become affected leading 
to blood deterioration , anema or enlarged 
spleen . The Symptoms : - langour , debility 


முறை வியாதிரோதி , முறைக்காய்ச்சல் முத 
லிய முறை வழியாய் வரும் நோய்களைத் 
தடுக்கும் மருந்து ; antiperiodic. 


முற்கம் , பச்சைப்பயறு ; green gram . 


3676 


முனி 


முன் 


முற் காசு , கோரைக் கிழங்கு ; a fragrant root 
of a grass 

Cyperous rotandus . 


ments . 5. அகத்திய முனி; Agastiyar 
Siddhar . 4. தேன் ; honey ( in Mantric 
science ) . 

5. ஓர் தேவதை ; a spirit as 
வாழ்முனி ; நோக்கமுனி ; சடாமுனி ; சந்நி 
யாசிமுனி . 


முற் குறண்டி , see ஊசிக்குரண்டை . 


முற் குறி , premonitory symptoms ( பூர்வரூபம் ) 

prodromata . 


முனி சடிலம் ; தவனம் ; a f ragrant leaf . 


tree 


Sesbania 


முற் கூவம் , திரளங் கொடி ; which see . 


முனி தளம் , அகத்தி ; a 
grandiflora.. 


முற் பகல் , பகற் காலத்து முன்பகுதி ; முன் 
னேரம் ; forenoon . 


முனித் துருமம் , காரகத்தி ; black sesbanc . 


முற் படிரம் , சந்தனம் ; sandal wood . 


முனிந் துரை , வெந்தயம் ; a plant - Fenu 

greek -- Trigonella foenumgraecuin . 


fore 


tooth 


முற் பல் , முன்வாய்ப்பல் ; 
incisors . 


முனிபகா , வரகு ; a millet - Kodo millet - 

Paspalum scrobiculatum , 


முற் பனி , மார்கழி தை மாதங்களில் பெய்யும் 

gofi; dew falling in the months of Decem 
ber and January 


முனிபட்சி , அவல் ; flacked rice . 


முனி பத்திரி , செவ்வகத்தி ; red variety of 

Sesbania grandiflora . 


முற் பேசி , anterior muscles . 


முற்ற , முழுவதும் ; எல்லாம் ; whole . 


முனி பிடித்தல் , possession by the pirit Muni . 


முற்றல் , முதிருதல் ; ripering as in fruits 

becoming chronic as in diseases . 2. மூப்பு ; 


முனிபித்தலம் , தாமிரம் ; Copper . 


old age . 


tree 


Sesbania 


முனிப் பூண்டு , அகத்தி ; a 
grandiflora . 


முற்றின நோய் , நாட்சென்ற நோய் ; chronic 
diseases . 


முனி மூத்திரம் , கல்லுப்பு : rock sait . 


முற்று , முடிவு ; end ; 2. முற்றல் ; ripening : 

maturing. 3. முழுவதும்; the whole. 


முனி யகத்தி , 
rotang .. 


பிரம்பு ; rattan 


Calamus 


முற்றுங் கடந்தவன் , பாசத்தினின்று விடு 
பட்டவன் ; ( ஞானி ) one who had completely 
remounced the world . 


முனிவர் பூசித்த லிங்கம் , கெண்டகச்சீலை ; 

the phallus that Agastiar worshiped . 


முற்றுரத்தி , see முற்றொண்டை . 


முனி வோன் , நாரை ; heron . 


முற்றெருந்தின் செவி ; எழுத்தாணிப்பூடு ; 
style plant - Launca pinnatifida . 


முனை குழயப் பண்ணுஞ்சூரன் , வாணமுகந்தி ; 
sulphur used in fire works . 


முற்றொண்டை , 

thorny creeper 
C. quadriflora . 


முள் + ஆதொண்டை ; 
Capparis horrida alias 


முனைக் கல் , கற் சிட்டம் ; over 
brick .. 


burnt light 


முனைச் சுழி . சுழிமுனை ; which see . 


முனாக்கம் , சுரை ; 

bottle 
vulgaris . 


creeper or climber ; 
calabash Logenaria 


gourd 


முனை முதலாசம் , நாரை ; heron . 


முனி , அகத்தி ; a tree -- Coronilla grandiflora . 

2 . ஞானி ; one is well accomplished in 
Dhyana, Yoga and other excellent accquire 


முன் , பழமை ; oldness . 2. பக்கம் : side . 3 . 

லவணம் ; salt . 4. முதல் ; first ; chief . 5 . 
முன்னால் ; front anterior . 


3677 


முன்பின் தொங்கல் 


முன்னணை 


முன் கரப்பன் , as opposed to பின்கரப்பன் ; 
see கரப்பன் . 


முன் புருவம் , anterior bicepetal ridge . 


முன்கரு பின்கரு , முன்கருவும் பின்கருவுங் 
கூடக்கூட்டி , 


முன் மனி , கொட்டைக் கரந்தை ; a plant ;; 

Indian globe thistle - Sphaeranthus hirtus , 


முன் முருக்கு , See முன் முருக்கு . 


முன் கலந்த விருட்சத்தி , வில்வம் ; a sacred 
tree Bael tree 

Aegle marmelos . 


முன் மூளை , cerebrum ( seat of intellect ) . 


முன் கலித நாதம் , discharged ovum . 


முன் வயிறு தள்ளிய , abdomina anterior . 


முன் கழுத்து , front of the neck . 


முன் வழுக்கை , தலையின் முன் பக்கத்தின் 

வழுக்கை : balness in front of the head 
Calvities . 


முன் கீழமைந்த . situated in front and below 

Antero inferior , 


முன் வளைதல் , bending forward 

tion anticurvature. 


Antiflex 


முன் குடுமி , lock of hair near the fore - head . 


முன் குரைத்தான் , பித்தளை : brass . 


முன் வாய் , உதடு ; lip . 2. வாய்முகனை ; edge 

of the mouth ., 


முன்குறி , பூர்வரூபம் ; Premonitary ; symptoms . 


முன் வாய்ப்பல் , வாய் முன்னிருக்கும் பற்கள் ; 
front teeth - Incisors . 


முன்கை , கெண்டைக்கை ; முழங்கைக்கும் 
குளசுக்கும் இடையேயுள்ளது : fore arm . 


முன்விசுண்டை , 


முன்றினி , முண்டிணி : which see . 


முன்கை வாதம் , முன்னங்கை இரண்டும் 
முகமும் வீங்கி வலிக்கும் ஓர் வாத நோய் ; 
a kind of rheumatism affecting the fore 
armis . 


-- 


முன் றுடரி , நாயுருவி a plant ; Indian burr 
Achyranthus aspera . 2. see மிளகரணை , 


முன் கோலம் , நிலப்பனை ; ground palm 

Curculigo orchioides , 


முற்றொடரி , ஓர் செடி ; a prickly shrub as 
opposed to பின்தொடரி , 


முன் சரிவு , anteverson . 


முன்றோல் , ஆண்குறியின் நுனியில் கவர்ந் 
திருக்கும் தோல் ; prepuce of the penis , 


முன் தொடரி , ஓர் வகைத் தொடரிப் பூண்டு ; 
as opposed to பின்தொடரி; a thornyshrub . 


முன் தோல் , முன்றோல் ; fore skin of the 

penis the prepuce - Acrobystia . 


முன்னங்கால் , முழங்காலிற்கும் பாதத்திற்கும் 
நடு ; that portion of the lower extremity 
between knee and ankle - leg ; 2. மிருகங் 
களின் முன்பக்கத்திற்கால் : the fore foot 
of an animal or quadriped . 


முன் தோல் வீக்கம் , inflammation of the pre 

puce - Posthitis ; Acrobystitis . 


முன்னங் கேயம் , பிடங்குநாரி ; a tree. 
See கிருஷ்ணபலை . 


முன் பக்கம் , from the front to one side 

Anterolateral . 


முன்னங் கை , முன்கை ; fore arm . 


முன் பனி , சாயுங்காலப்பனி ; evening dew 

which occurs in December and January . 


tree 


முன்னடிமாது , இலந்தை ; jujube 
Zizyphus jujube . 


முன்பனிக்காலம் , early dew season December 

January . 


முன்னடைப்பன் , மாட்டு வியாதி : a disease 
of the cattle . 


முன் பின் தொங்கல் , தேவாங்கு ! an animal 
Sloth .. 


முன்னணை , முதற்பிள்ளை ; the first child . 


3678 


முன்னீர் 


முன்னை வேர் 


முன்னந் தலை . நெற்றி ; fore head , 

முன்னீர்க் கோவை , நீர்க்கோவையினாலுண் 

டாகிற கோழை வாய்வழியால் சென்று 
முன்னந் தொடை , தொடையின் முன்பக்கம் ; 

உமிழும்படி வெளிப்படுதல் ; the sputum 
front or anterior of the thigh . 

passing through the mouth instead of nasal 

passages . It is opposed to 19 GOT of a Com . 
முன்னமரம் , முன்னை ; a tree - which see . 

முன்னீர் செய்தல் , to prepare the fluid said 

before . 
முன்னம் , கருத்து ; intention ; 2. சீக்கிரிமரம் ; 
a tree --Mimosa . 3. மனம் ; mind . 4. முன் ; 
infront .. 

முன்னீர்மையாக் கொள்ளல் , முன் பாக 

மருந்தாக சாப்பிடல் ; taking medicine first . 
முன்னர் , நெஞ்சு ; mind . இடங்காலங் 
களின் முன் ; previous . 

முன்னுச்சி , உச்சிக்குழி : anterior fontanelle ,, 


முன்னல், நெஞ்சு ; 

intention . 


mind . 2 . 


கருதுதல் ; 


முன்னுணர்ச்சி , பூர்வ ஞானம் ; fore sight 
fore knowledge . 


முன்னுருசி , fore taste . 


முன்னாகக் கொடி , பிள்ளைத் தாய்ச்சிக்கொடி ; 
placental cord . 


முன்னுருக்கிரும்பு , 


CLBOT soffa , a disease in which the body of 

the patient is curved internally- Emprostho 
tonos . See தனுர் வாதம் , see அந்துரா 
யாமம் . 


முன் னேரம் , முற்பகல் ; fore noon ; இரவுமுன் ; 
before night fall குறித்த காலத்திற்கு முன் 
before the appointed hour . 


முன்னை , பசு முன்னை , a small tree 

latifolia alias P. integrifolia . 


Premna 


முன்னிரவு , இராத்திரியின் முன்பகுதி : early 

period of the night . 2. முதல் நாள் ; இராத் 
திரி ; night of the previous day . 


இதன் வகைகள் varieties : 


முன்னிருட்டு , as opposed to பின்னிருட்டு ; 
darkness in the early part of the night. 


முன்னிருத் தை , சதுர்த்தி ; fourth day after 
new moon or full moon . 


1 . எருமை முன்னை 

Premna mysor . 
ensis . 
2. காட்டு முன்னை Croton repandum . 
3 . பேய் முன்னை -- Premna serratifolia . 
4. செடி முன்னை- smooth teak { கொழுக் 

கட்டைத்தேக்கு ) -Premna latifolia . 
5 . சூலி மூன்னை -- Strobilanthus bar 

batus . 
6 . 

பசு முன்னை - Premna latifolia alias 
P. integrifolia. 


முன்னிலைச் சாறு , முன்னே சொல்லிய இலைச் 
சாறு ; juice of the leaf told before . 


நீர் , 


முன் னீர் , முதலில் உண்டாகும் நீர் ; first 

formed water . முன்னே சொன்ன 
water referred to previously as in இந்நீரை 
முன்னீர் செய்தல் . 3. வெடியுப்புத் திராவ 
கம் ; nitric acid . 4. சோற்றுக் கற்றாழைச் 
சாறு ; juice of aloes . 


முன்னைக் கீரை , அஸ்தி சூட்டைத் தணிக்கும் ; 
leaves of the tree முன்னை 

which see . 


ப 


முன்னை வேர் , முன்னை மரத்தின் வேர் ; root of 

the tree 106052607 Premana latifolia . 


மூ 


மூக்கரணை 


மூக்கால் நீரருந்தல் 


மூ , மூப்பு . old . 2. மூன்று ; three in com 

bination . 


மூக்கரணை மூலம் , மூக்கரணை வேர் ; root of 
மூக்கரணை . 


மூகம் , ஊமை; dumbness . 2. மௌனம் ; silence ; 

3. ஓர் மீன் : a fish . 


மூக் கரிக்கல் , மேகவியாதி சம்பந்தத்தினால் 

மூக்கைத்தின்று விடுதல் ; a borrowing sore 
of the nostrils from syphilis ; rodent ulcer 
of the nose . 


2. ஊமை ; 


மூ கரன் , செவிடன் ; a deaf man ; 

a dumb man . 


மூக் கரைச்சாரணை , ஓர் வெண் கொடி ; a cree 
per See சத்திசாரணை ; See காட்டுச்சாரணை . 


மூ கன் , ஊமை; dumb man , 


மூக் கரையன் வேர் , root of மூக்கரையன் . 


- 


மூ கை , சங்கஞ்செடி , a plant fourspined 

monetic - Azema tetracantha alias Monetia 
barlerioides .. 2 . 

ஊமை; 

a dumb man . 


மூக் களவாயிடல் , புடம் போடுங்கால் குப்பி 
யின் கழுத்துக்கு மேல் வரும்வரை மணலிற் 
புதைத்தல் ; in sandbath calcination to put 
sand upto the neck of the crucible . 


மூகைச் சிலேட்டுமம் , கழுத்துக்குள் ஊமை 

யைப் போல் சத்தித்து கோழையைத் தள் 
ளும் ஓர் நோய் , a diseases marked by the 
appearance of some sound like that made 
by the dumb , in the throat and copious 
phlegm which is thrown out . 


மூக் கறட்டை , ஓர் பூடு ; a prostate plant 

hog weed ; - Bauhavia procumbens .. 


மூக் கறுப்பான் , மூக்கின் சம்பந்தமான 
ஒரு வியாதி ; a disease of the nose . 


மூகைப்புல் , முயற் புல் , which see . 


tree 


Nerium 


மூகையலரி , அலரிமரம் ; a 

odorum . 


மூக் கறை , மூக் கற்ற ; noseless , 2. மூக்குக் 
குறைவு ; defective 

defective nose . 3. மூக்கில்லா ; 
congenital absentee of nose Arhinia . 


மூக் கடியான் , adenoids . 


மூக் கறைச்சி , அரிதாரம் ; yellow orpiment : 

2. ஓர் செடி ; a plant . 3. சவர்க்காரம் ; soap . 


மூக் கறையன் , மூக்குக் குறைந்தவன் ; மூக் 

AGUONG07 ; a person of deformed or ampu . 
taled nose . 


மூக்கடைத்தல் , ) சிலேட்டுமம் அதிகரிப்பதி 

னால் வாயுவை விசை கொண் 
மூக் கடைப்பு , டெழுப்பி மூக்குத் துவாரங் 

களை அடைத்தல் ; a hindrance of breath 
through the nose . The condition under 
which the up coursing உ - தாணவாயு 
( udana vayu ) of the region of the head is 
deranged in its passage by a sub - charge of 
Kapham and obstructs the passages of the 
nostrils . 


மூக்கன் , பெரிய மூக்குள்ளான் ; man of large 
nose , 2 , கொம்பேறி மூக்கன் ; a snake . 


மூக் காங்கன் , புத்திர சீவி ; a plant . 


மூக் கடைப்பான் , 


மூக்கம் பாலை , a plant 


மூக்காங் கொழுந்து , நாசிமூனை : tip or point 
of the nose . 


-- 


Alstonia scholaris , 


மூக் காஞ்சி 


Cynometra travan corica . 


மூக்கம் பூயம் , 

பரசு , a tree -- Butea frondosa, 
மூக்கப் பூயம் , 


மூக் காந்தண்டு , மூக்கினடுத்தண்டு ; bridge of 
the nose . 


மூக் கத்தாரி , 


மூக் கரசா , பனிப்பயறு ; dew gram - Phaseo 

lus aconitifolius . 


மூக் கால் நீரருந்தல் , மூக்கின் வழியாய் நீர் 

பருகல் : இதனால் கண்ணோய் போம் ; to 
take water through nostrils this is a 
cure for eye diseases . 


மூக் கரணை , a plant . 


3680 


மூக்கு 


மூக்குத்திக்காய் 


மூக்காவளை , ஓர் பூடு ; a plant see முட் 

எலும்புகளினாலும் முருந்துகளாலும் 

உண்டாகி வெளிப்பக்கம் தோலினாலும் உட் 
மூக்காவனை , காய் வேளை . 

பக்கம் சளிசவ்வினாலும் மூடப்பட்டிருக்கும் 

நடுவில் பிரிக்கப்பட்டு இரண்டு துவாரங் 
மூக் கிகம் , வசம்பு ; a plant ; sweet flag - Acorus 

களை யுடை யவுறுப்பு ; a triangular organ 
calamus .. 

situated above the upper lip prominently. 
It is formed of bones and cartilages out 

side and muscles and mucus membrane 
மூக்கி மரம் , ஓர் மரம் ; a tree Garcinia inside . நாசி ; nose . 
pictoria alias G. mordia . 

மூக்குக் கண்ணாடி , வெள்ளெழுத்து முதலிய 
மூக்கிரட்டை , இரட்டை பிர மட்டை ; see மூக் கண் ரோகத்தினால் பார்வை குறைந்த கால 
கரட்டை ; It is diuretic . 

த்து , தோற்றத்திற்காகப் போடும் கண்ணாடி ; 

spectacles for the eyes for short and long 
மூக்கிரத்த வொழுக்கு , bleeding 

sight . 

hose 
Epistaxis . 

மூக்கக் காவலம் , புரசு , a tree Bu tea 

frondosa . 
மூக்கி லழகி , குமிழ் ; a tree Kashmere tree 
--Gmelina arborea . 

மூக்குக் கிழங்கு , கிளிமூக்குக் கிழங்கு . 
மூக்கிலா மொக்கு , மராட்டி மொக்கு ; which 
see . 

மூக்குக் குரிய , நாசியைப்பற்றிய ; pertaing 

to nose Nasal . 
மூக்கிலி, மூக்கறை ; deformed nose ; 2. சொக் 
கலிப்பூடு a plant . 3. கோஷ்டம் ; a fragrant மூக்குக் கொழுந்து , மூக்காங் கொழுந்து ; 
root - Costus arabicus . 

which see . 


- 


மூக்கில் , வசம்பு ; a plant ; sweet flag - Acorus 

calamus . 


மூக்குச் சதை , மூக்கிற் சதை வளர்ச்சி ; aden - 

oids : polypus . 


மூக்கில் தும்மி , நாக சிங்கி ; which see . 


மூக்கில் நீர்பாய்தல் , running nose - Catarrh of 

the nose . 


மூக்குச் சலாகை , தமிழ் வைத்தியத்திற் 
சொல்லியுள்ள 26 சத்திர கருவிகளிலொன்று 
one of the 26 surgical instruments men 
tioned in Tamil Medicine . Nasal forceps . 


மூக் கிழந்தான் , மூக்கரைச் சாரணை ; a white 

creeper - Trianthima monogyna . 


மூக்குச் சளி , மூக்கினின்று ஒழுகும் சளி ; 
மூக்கூளை ; mucus from the nose — Snot 


மூக் கிறைச்சி , ஓர் பூடு ; a plant . 


மூக்குச் சிந்தில் , நாசியினின்று சளியை 
வெளிப்படுத்தல் ; blowing the nose . 


மூக்கிற் கரியார் , குன்றிமணி , 
Abrus precatorius 


a twiner -- 


மூக்குச் சிலந்தி , abscess or ulcer in the nose . 


மூக் கிற்கல் , காக்கை ; crow . 


மூக்குச் சீறுதல் , see மூக்குந் சிந்தல் . 


மூக் கினி , முந்திரி ; grape vine - Vitis vinifera . 


மூக்குச் சுழித்தல் , 

shrink the nose . 


மூக்கு 


நெறித்தல் ; to 


மூக்கினில் மூச்சேறாது . மூக்கு வழியாய் மூச்சு 
விடமுடியாது 

வாயின் வழியாய் விடல் ; 
in ability to breath through the nose . 


மூக் குண்ணி , மூக்குக் குறையும் புண் ; ulcer 
destroying the nose. 


மூக்கின் தசை துணுக்கு , சதையின் மூக்க 
GOLUY ; growth of flesh in the nose .. 


மூக்குத் தண்டு . மூக்கினடுப் பகுதி ; bridge 
of the nose . 


மூக் குத்தி , Bochavia rependa . 


மூக்கு , முக்கோண வடிவமாய் முகத்தின் நடு 
வில் மேலுதட்டுக்கு மேல் தோற்றமான முற் 
பகுதியாகும் நாற்றப் புலனின் ஓர் கருவி ; 


மூக்குத்திக் காய் , மருதன் காய் ; a creeper . 


3681 


மூக்கு மூலம் 


மூக்கொற்றிக்காய் 


மூக் குத்திக் கொடி ; a prostate plant - Boeh 
avia rependa 

-- alias B. verticillatus . 


மூக்குயர்தல் , மூக்கு நீண்டு காணுதல் ; இது 
ஒர் மர்ணக்குறி ; nose appearing to be 
elongated . This is one of the symptoms 
of death 


மூக்குத்திப் பூ , flower of Lantana indica . 


al 


shrub 


Lantana 


மூக்குத்திப் பூச்செடி , 
indica . 


மூக்கு ரணம் , ulcer nose ; இது சுண்ணாம்பு 
நீரால் கழுவப் போம் , 


மூக்கு ரத்தம் , epitaxis . 


மூக்குத்திப் பூடு , ஓர் பூண்டு ; a plant ; Ver 
cinerca Ventilago cinerea 

கூத் 
தன் குதம்பை . 


nonia 


மூக்கு ரந்திரம் , nostrils . 


மூக்குத் துவாரம் , nostrils . 


snuff 


மூக்குத் தூள் , புகையிலைப் 

பொடி ; 
2. ஆக்கிராணப் பொடி ; snuffine . 


மூக்கு வறட்சி , a diseases of the nose in 

which difficulty of respiration is caused by 
the drying up and consequent thickening of 
the mucus accumilating in the passages of 
the nostrils through the action of the 
deranged Vayu and Pitham - Parchedness 
of the nostrils - Xeromegeteria . 


மூக்கு நீரொழுக்கு , nasal catarrh . 


மூக்கு நீர் , மூக்குச்சளி ; the watery mucus 

from the nostrils due to cold or nasal 
catarrh or other causes . 


மூக்கு வெட்டல் , 

செங்கொட்டை சுத்தி 
செய்வதற்காக அதன் மூக்கு முனையை 
வெட்டி யெறிதல் , to cut the nose , or any 
nose like projections as in marking nut . 


மூக்கு நீர்ப்பாய்ச்சல் , coryza , 2. மூக்கிற்குள் 
மருந்து நீரைப் பாய்ச்சல் : அதாவது உட் 
செலுத்துதல் ; injection of a medicinal fluid 
into the nose Rhinenchysis . 


மூக்கு வெட்டி , சேங்கொட்டை , marking nut 

- Semicarpus anacardium . 


மூக் குளி - மூக்கொலி , நாசியில் பிறக்கும் சத் 
தம் ; the noise of the nose , 


மூக்கு நீர் வடிதல் , மூக்கினின்று சளி ஒழுகல் ; 
watery discharge from the nostrils see 
மூக்கொழுகல் ; a disease of the nose in 
which there is constant transparent slightly 
discoloured water like secrection ( of 
kapham ) through the nostrils at night - 
Fluent corsza . 


மூக் குறட்டை , see மூக்கறட்டை , 


மூக் குறண்டி , see மூக்குரட்டை . 


- Lepi 


மூக்குப் பாம்பு , larged nosed serpent 

dic Colubriformes. 


மூக்குறா வேர் , ஓர் மருந்து வேர் ; the root of 
a herb . 


மூக்குப் பிளவை , மூக்கில் வரும் ஓர் சிலந்தி ; 

an ulcer or abscess of the nose . 


மூக் குறை , மூக்கிலிடு மருந்து ; a medicine 

introduced into the nose - Errhine . 


மூக்குப் புத்து , cancer of the nose . 


மூக் கூளை , மூக்குச்சளி ; mucus from the nose. 


மூக்குப் புழு , maggot in the nose . 


மூக்கொட்டு , பொய் மூக்கு ஏற்படுத்தல் ; the 

process of affixing an artificial nose 
Rhino plastic operation . 


மூக்குப் பொடி . புகையிலைப் பொடி ; snuff 
மூக்கிலிருக்கும் ஆக்கிராணப் 

பொடி ; a 
medicated powder used as snuff in 
diseases .. 


a 


மூக் கொலி , மூக்குளி : which see . 


மூக் கொழுகல் , running of the nose . 


மூக்கு முருந்து , cartilage of the nasal septum ; 

மூக்கு மீன் ; a kind of fish . 


மூக் கொழுக்கு , discharge from the nose - 

Aporrhinosis .. 


மூக்கு மூலம் , மூக்குச்சதை வளர்த்தி பீநசம் ; 

growth of flesh in the nostrils producing 
catarrh , excess sneezing , shortness of 
breath , nasal speech , head ache etc - 
Polypus . 


மூக் கொற்றிக்காய் , the fruit of Thun bergi 

racemosa used in culinary preparations . 


3682 


மூங்கில் 


மூங்கை 


மூக்கொற்றிக் கோரை , see கோரை . 


7 , கெட்டி மூங்கில் ; same as No 2 . 


8. நெட்டை மூங்கில் ; 


மூக்கொற்றிப் பூடு . கூத்தன் குதம்பை 

Inula indica alias Lantana indica . 


9 , முள் மூங்கில் ; same as No 4 . 


மூக்கோலம் , புழுங்கலரிசி ; boiled rice . 


10 . 


மூங்கா , கீரி ; mungoose . 


மூங்காப் பிள்ளை , கீரிப்பிள்ளை ; mungoose . 


மூங் கிலரிசி , மூங்கிற் கொட்டை ; bamboo 

sago - bamboo seed - seed of Bambusa 
arundenacea . 


உக்கா மூங்கில் , மலையாளத்து மூங் 
கில ; Hooka bamboo : Malabar 
bamboo – Ochalandra Travancurea 
Bamboo Bambusa arunnacea 
Bamboo tilda . Young shoots are 
eaten ; used as pickles and chutney . 
It is an emmenagogue . It belongs to 
a class of giganti grasses , strong 
rooted perennial plant with jointed 
hollow stems , rardy solid and varying 
greatly in size . They are distin 
guished as male and female . The 
latter embracing all the common 
species with hallow stems , and the 
former ( Bambusa stricta ஆண் மூங் 
கில் ) having nearly a solid core . 
The English bamboo cane is a species 
of rattan . The root of the bamboo 
is diluent , the bark a specific in 
eruptions and the leaves anthelmentic 
and emmenagogue seeds eaten by 
the poor classes like paddy . 


மூங்கிலிலை , மூங்கிலின் இலை ; bamboo leaves . 
குடற்சூலை , வயிற்று நோவு , இரத்தத்தடிப்பு, 
பிரசவ அழுக்கு இருமல் கண் சிவப்பு போம் ; 
it is used as emmenagogue . 

it is useful in 
diseases of the stomach , cough and to 
increase the flow of lochia . 


மூங்கில் புல்லூரி, மூங்கிலின் மேற் புல்லூரி ; 
bamboo parasite . 


மூங் கிலுப்பு , ஓர் வகையுப்பு ; a medicinal 

salt found in bamboo . The selicious con 
cretion known as . The selicious concretion 
known as tabasheer is a bluish white con 
crete substance ; a secrection from the 
joints of the reed in a state of disease mal 
formation or fracture . It consists of 901 % 
of silica , a minute quantity of lime and 
vegatable matter . Refractive 

power is 
lower than that of any other substance , 
whether solid or fluid . With certain oils 
which it imbibes , it becomes as transparent 
as glass . It is unaffected by fir ? and acids .. 
Sticks to the tongue . It is medicinally a 
a stimulant and aphrodisiac . 


மூங்கில் போத்து , மூங்கில் முளை ; the shoot 
or sprout of bamboo , 


மூங்கில் முத்து , மூங்கிலில் பிறந்த முத்து ; 
bamboo pearl.. 


மூங்கில் முளை , மூங்கிலின் முளை ; shoot of 
bamboo . 


மூங்கி லூமத்தை , ஓர் ஊமத்தை ; a plant . 
Dhatura milal . 


மூங்கிற் குத்து , மூங்கிலின் கூட்டம் ; cluster 
of bamboo . 


மூங்கில் , ஓர் மரம் ; இது பல வகைப்படும் ; 
அவையாவன : 


| 


மூங்கிற் குருத்து , அடிபட்ட இரத்த வீக்கங் 

களைப் போக்தம் தளிர் ; the tender leaves 
of bamboo is capable of curing contused 
swelling Bamboo plast . 


1. மூங்கில் bamboo - Bombusa arundi 

nacia . 


2. கல் மூங்கில் ; male bamboo -- Bam 

brosa stricta . 


மூங்கிற் குழாய் , பண்டை . காலத்தில் மருந்து , 
தேன் முதலியவை கெடாதபடிக்கு வைப் 
பதற்காகச் செய்யும் மூங்கிற் குழாய் ; a 
hallow bamboo used for preserving honey , 
medicines etc. 


3. வேசி மூங்கில் ; Crinicum asiatica . 


4. காட்டு 

strictus ., 


மூங்கில் ; 


Dendrocalamus 


மூங்கிற் புல் , 


5. சிறுமூங்கில் ; small solid bamboo - 

same as No 4 . 


மூங்கு , சிறு பயறு ; small pulse . 


6. பொன் மூங்கில் : 

bourdillosi . 


Oxytenanthera 


மூங்கை , ஊமை; dumbness . 


3683 


மூசை மாற்றல் 


மூச்சுக் கலையம் 


மூங் கையர் , ஊமையர் ; dumb person . 


மூசை யழுகவூதல் , மூசை சிவக்கும் வரை 
நெருப்பிலிட்டு உலோகத்தை உருக்கல் , 
melting metals till crucible is turned red 
hot . 


மூஷகரி , செருந்தி , which see . 


மூஷணம் , மிளகு , pepper 


Piper nigrum . 


மூசையிலிடல் , மூசையிலிட்டுருக்கல் , 

into the crucible for melting. 


to put 


மூசரச் சாரம் , சவுட்டுப்பு , salt extracted from 

fuller s earth . 


மூசையிலேயுருக்கி , திராய் , a metal . 


மூசல் , சாதல் , dying . 


மூச் சடக்கம் , உ.யிரடங்கி நிற்றல் , suspended 

animation . 2 . ஒர் நோய் ; a disease in 
which breath is restrained , 


மூ சாந்தம் , வெண்டாமரை , white lotus plant . 


மூசாந்திகம் , மரவிழி ; which see , 


மூச்சடக் கல் , சுவாச பந்தம் பண்ணல் , to 

retain the air breathed in and suppress 
breathing .. 


மூசாப்பு , மந்த சுவாசம் ; defficient breathing . 


மூஷாம்பரச் சூரணம் , powder of black bole . 


மூச்சடங் கல் , இறத்தல் , dying ; collapsing . 


மூ சாம்பரம் , உரைந்த மலை கற்றாழையின் 
பால் , கரிய போளம் black bole . 

bole . See 
கரிய போளம் . 


மூச்சடங் கியசூதம் , மடிந்தரசம் , mercury 
which is killed and lost its physical and 
chemical properties .. 


மூஷாம்பரம் , See கரிய போளம் . 


மூச்சடைப்பு , மூச்சுத் தடை.- suffocation 

asphyxia . 2. மூச்சு மறிப்பு . obstruction of 
respiration . 


மூசாலை , சோம்பு , which see . 


மூச்சற்ற , பிராணனற்ற , breathless . 


மூசி , பொன்னாங்காணி , a prostate plant 

| llecebrum sessile . 


மூச்சாடாய் , உயிர் தங்கி நிற்றல் . breathing ; 

2. மூச்சுத்திணரல் , gasping for breath . 


மூசிகப் பாஷாணம், எலிப் பாஷாணம் , a 

kind of arsenic . 2. வெள்ளைப் பாஷாணம் ; 
white arsenic . 


மூச் சிழுத்தல் , மூச்சை உள் வாங்கல் . drawing 

in breath . 


மூசிப் போதல் , கெட்டுப் போதல் , decom 
posed .. 


மூச்சிறுகல் , strangulation . 


மூசு , கெடு , perish ; decompose . 


மூச்சு , சுவாசம் , உயிர்ப்பு . life ; breath . 2 . 

பலம் ; strength . 3. air taken in and given 
out at each respiration – Tidal air . 


CyprCoro L- , eatables . 


மூசு மல்லிகை , வீரிய விருத்தியை யுண்டாக் 
கும் , ஓர் வகைப் பூ : flower that is aphro 
disiac . 


மூச்சு கந்தம் , a plant -Pterospermum suberi 

folium alias - P. heyneanum . 
மூச்சுக் கலையமிடல் , மூச்சுப் பிடிப்புக்காக 
மண் கலையத்தைப் பழுக் காய்ச்சி நீரில் 
கவிழ்த்தல் , method of using the vessel to 
releive catch in the chest ; see மூச்சுக் 
கலயம் . 


மூசை , மண் குளகு , crucible . 


மூசைச் சாரி , மயூரச்சிகை, a plant . 


மூசை மண் , மூசை செய்வதற்த தகுதியான 
மண் , clay fit for making crucible . 


மூசை மாற்றல் , உலோகங்களை உருக்கும் 
போது மூசை பழுதுபடும் போலிருப்பின் 
உள்ளடாகிய வஸ்துவை மறு மூசையிற் 
போட்டுருக்கல் , to change crucibles white 
melting metals if necessary . 


மூச்சுக் கலையம் , காய்ச்சி நீரிலிட்டுக் கவிழ்க்க 

மூச்சுப் பிடிப்பு நீங்கும் வரை நீரிலிருந்து 
விடுபடாதிருக்கும் மண் கலையம் , an special 
earthern vessel which is made red hot and 
immersed with mouth downwards into 
water contained in a bigger vessel . It will 
not easily come out . It is beleived that it 
can be taken out only when the catch in 
the chest is releaved , 


3684 


மூச்சுவிட முடியாமை 


மூடகருப்பம் 


மூச்சுக் குத்து , 


மூச்சு விடாப் பிறப்பு, still born . 


அவயவம் ; organs of 


மூச்சுக் குரிய , சுவாச சம்பந்தமான ; respir- | மூச் சுறுப்பு , சுவாச 
atory . 

respiration . 


மூச்சுக் குழல் , மூச்சு விடும்போது காற்றுப் | மூச் செடுத்தல் , மூச்சு உள்ளே வாங்கல் ; to 
புகுங் குழாய்கள் , சுவாசக் குழல் ; bronchial 

inhale deeply .. 
tube air passage .. 

மூச் செறிதல் , நெடு மூச்சு விடல் ; sighing ; 
மூச்சு சுழித்து வாங்கல் , மூச்சுத் திணறல் 2. சுவாசம் விடல் : respire . 
which see . 

மூச் செறிவு , see மூச்செறிதல் . 
மூச்சுத் தாங்கல் , see மூச்சடைப்பு . 

மூச்சை , மூர்ச்சை ; swooning . 2 . 

2. மயக்கம் ; 
மூச்சுத் தினறல் , a paroxysmal dyspnoea ; unconciousness . 
broken wind . 

மூச் சொடுங்கள் , சாதல் ; dying . 2. மூச்சடங்கி 
மூச்சு நிதானம் , new powers of respiration நிற்றல் ; suppression of breath . 
succeeding to the first breathlessness . 

மூச் சொடுங்கி நிற்றல் a condition marked 
மூச்சுப் பறிதல் , பலயீனப்படல் ; growing by interrupted or suppressed respiration 
weak ; 2. மூச்சு வெளிப் போதல் ; breathing and consiousness Suspended animation , 
out . 

மூச் சொடுங்கிப் போதல் , இறத்தல் ; expiring . 
மூச்சுப் பிடித்தல் , மூச்சடக்க அப்பியாசித்தல் 
to sit at and practise to suppress breathing. 

மூஞ்சி , முகம் ; face . 


- 


மூச்சுப் பிடித்துக் கொள்ளல் , catch in the 
chest .. 


மூஞ்சு சுண்டல் , முகங் கருகல் ; growing 

dark in the face . 


மூச்சுப் பிடித்து முக்கல் , to hold and strain 

breath as in labour . 


மூஞ்சுறு , எலி யினம் ; shrew mouse 

musk rat ; blind mouse . 
மூஞ்சூறு , 


மூச்சுப் பிடிப்பு . மூச்சு விடுவதினால் ஏற்றடும் 
வலி , catch in the chest – pain during 
breathing . 


மூஞ் சூற்று முள்ளன் ; ஓர் கிழங்குக் கொடி ; 
a creeper plant . 


மூச்சுப் பேச்சின்மை , சுவர்ணையற்ற நிலைமை ; 
unconsious.. 


மூஞ் சை , கோணிய முகம் ; a deformed face. 

2. நீண்ட முகம் ; long face; 3. நீண்ட 
மூக்கு ; long and protruding nose . 


மூச்சு முட்டல் , மூச்சு விடமுடியாமை; diffi 

cult respiration Dyspnoea breathing 
hard . 


மூஷ ககர்ணி , ) எலிச் செவிக்கீரை ; a hairy 

prostate plant - rat s ear plant 
மூஷ கபர்ணி , 

- Ipomaea reniformis Mer 
remia gangetica ( emarginata ). 


மூச்சு வாங்கல் , சுவாசம் உள்வாங்கள் ; gasp . 

ing for breath . This may occur in Preu 
monja bronchitis , and asthma and also in 
kidney and heart diseases . 2. inhaling 
inspriation . 3. மேல் மூச்சு வாங்கள் ; hard 
breathing . 


மூஷகம் , பெருச்சாளி ; bandicoot . 


- 


மூடக பாணி , இலைக்கள்ளி ; leafy spurge 

Euphorbia neriifolia. 


மூச்சு விடல் , சுவாசம் விடல் ; expiration , 


மூச்சுவிட மூடியானம் , Oppressen of the bre 

thing , Pulmanary collapse with failure of 
the air to enter the lungs due to nerve 
injury , weakness etc. 


மூட கருப்பம் , அடியிற் கண்ட காரணங்களி 
னால் கருப்பையிலிருக்கும் குழந்தை பிறந்து 
போய் விட்டாலும் அல்லது உயிருடன் 
இருந்து கொண்டு வெளி வராது மாறாக 
விருக்கும் 16?20060) ; false presentations 


3685 


மூடகருப்பம் 


மூடமா 


and difficult labour . Causes are : Sexual 
intercourse during pregnancy , riding on 
horse back , or in any sort of conveyance , 
a very long walk , a flase step , a fall, a press 
ure on the womb, lying down on an un 
even surface, or in an uneven posture , 
fasting, vaiumtary repression of any natural 
urging of the body , partaking of extremely 
bitter pungent things , eating in inordinate 
quantities of alkaline substances , dysentery , 
use of emetic or purgatives, swinging in 
a swing or hammock , indigestion and use 
of medicines which induce the labour pain , 
or bring about abortions and such like 
causes tend to expel the foetus from its 
fixure , These causes tend to sever the 
child from the uterine wall with its plac 
ental attachment owing to a kind of uterine 
contraction just as a blow tends to severe 
a fruit from its pedicle . 


அசைவற மயங்கிக் கிடக்கும் பேசது 
அவ்வேதனை திடீரென நின்று அத 
னால் தாய்க்கு 2 , 3 , நாள்வரை பிரசூத 
வேதனை காண்பதும் குழந்தை 
வெளிப்படாதிருக்க பிறகும் 

அவ் 
வேதனை நின்றுபோவதுண்டு; அத் 
தருணத்தில் உயிருடனிருக்கும் குழந் 
தையை கை சாதகத்தினாலும் ஆயு 
தத்தினாலும் உபாயமாக வெளிப் 
படுத்தவேண்டும் , அப்படிச் செய்யாது 
குழந்தை மரித்ததென நினைத்து அக் 
குழந்தையை சேதித்தால் தாயாருக் 
கும் சேதமுண்டாகும் . 


1 . 


A sort of false presentation in which 
the foetus comes with its hand , leg 
and head turned up wards and with 
its back firmly obstructed 

at the 
entrance to the vagina . 


2. The sort of presentation in which 

the hands , feet and head of the child . 
come out with its body impacted 
at the entrance to vagina . 


Defenition :. Mudagarbham is an obstructed 

foetus which is brought in an inverted 
posture at the entrance of the vaginal 
canal and is impacted at that place owing 
to the A pana vayu getting disordered and 
not operating towards the expulsion of 
the foetus . 


1. மேடு பள்ளமுள்ள விடத்தில் படுத் 

துத் தாறுமாறாகப் புரளுவதினாலும் 
கெட்ட செய்கைகளினாலும் வயிற்றி 
னிலிருக்கும் குழந்தையின் கையும், 
காலும் உள்ளே சிக்கிக் கொண்டு 
பிண்டம் வெளிப்படாதிருத்தல் . 


3. The type in which cnly a single hand 

and the head of the child come out 
with the rest of the body obstructed 

at the same place . 
4. The type in which the child remains 

obstructing the head of the passage 

in a horrizontal position like a blot . 
Note : These are different sorts of presen 

tations but Ayarvedic science avers that 
there are only four. In some works the pres 
entation is described in eight different forms 
or posture Operation in volving destruction 
of the foetus Craniotomy - may bring 
fatal results to tlie mother . 


-- 


2. பிரசவ காலத்தில் இயற்கைக்கு விரோ 

தமாகக் கால்கள் கீழாகவோ அல்லது 
ஒரு கால் ஒரு கை முன்னதாகவோ 
வெளிப்பட்டாலும் அல்லது உடம்பு 
குறுக்கிட்டு வெளிவராமலும் திரும்பி 
யிருக்கும் நிலைமை , 


3. இளங்கரு வாதாதிகளாலும் தகாத 

நடத்தைகளினாலும் ஒருவேளை கரைக் 
தும் கரையாமலும் பிண்டம் விழும் 
நிலைமை . 


மூட கர்ப்பம் , வாதத்தினால் முறை தவறி 
கருப்பம் விளைவிக்கப்பட்டு அனேகவகை 
யாக யோனி மார்க்கத்தை நோக்கி வெளிப் 
பட முயலு தல் , abnormal prepentations 
caused by Vatham , 


மூட கர்ப்பம் , கருப்பத்திலிறந்த பிள்ளை , dead 
foetus ., 


மூடக் கொத்தான் , முடக்கொற்றான் , balloon 
vine a creeper Cardiospermum halicaca 
bum . 


4 சில பெண்களுக்குக் கருப்பையில் 

வாதாதிக்கத்தால் கட்டுப்பட்டிருக் 
கின்ற இரத்தமானது காரசாரஉஷ்ண 
முளள வஸ்துக்களினால் கரைந்து 
விழும் ; ( இதான பிசாசு அறைந்த 

தென வீண் தூறாக சொல்லப்படும் .) 
5. எந்தக் கருப்பமாவது பிரசூத வாயு 

வினால் முறுக்குண்டு அடி படும்போது 
அதிக கருப்ப வேதனை யுண்டாகி அக் 
( குழந்தையானது அவ்வாயாசத்தினால் 


மூட மயிர் , Trichiasis . 


மூடமா , காட்டுமா , wild mango - Buchanania 

latifolia . 


3686 


மூடு கிளிஞ்சில் 


மூட்டுப் பெயர்வு 


மூடு சவ்வு , அடைக்குஞ் சவ்வு ; valve. 


மூடம் , மந்தாரம் , dusk ; 2, மயக்கம் , stupor . 

3. எட்டு மரக்கால் அளவு ; a measure of 
8 marakkals ; 4. குளிர் , chill ; cold . 


மூடு சன்னி , மொய்யற் சன்னி , ஓர் வகை 

சன்னி ; Catalepsy Convulsion caused by 
cold where in one lies speechless . 


மூடல், கண் மூடல் ; dying ; closing eyes . 
2. மூடுதல் ; to cover . 

3 . வாய் மூடல் , 
மௌனம் சாதித்தல் ; to preserve silence . 


மூடு சீலை , கவசமிடும் துணி ; cloth to cover 

medicine or medicinal vesael . 


மூடு சுரம் , காமச் சுரம் ; fever due to passion . 


மூடு பனி , மறைக்கும் பனி , mist ; thick fog . 


மூட வாதம் , மலசல பந்தப்பட்டு நாபியை 
அனுசரித்து குடலை யிழுத்துப்பிடித்து வயிற் 
றுக்குள் வேதனை யுண்டுபண்ணும் ஓர்வகை 
வாத நோய் , 2. கர்ப்ப வாயுவினால் பிண்டம் 
வெளிப்படாதிருத்தலாலும் இந்நோய் பிறக் 
கும் , இம்முடவாதத்தினால் வயிறுப்பல் 
உடம்பு மறத்தல் , குத்தலுண்டாகும் , 
a disease marked by constipation suppes 
sion of urine , pain and stiffness round the 
navel . This may be caused by the obstruction 
to the foetus from being delivered . 


மூடு பித்தம் , ஓர் வகை பித்த ரோகம் , இதனால் 
நகை பணம் இவைகளைக் கண்ட இடங் 
களில் புதைத்தல் முதலிய தடுமாற்றங்கள் 
உண்டாம் , 


மூட்டம் , மூளல் ; kindinling fire . 


மூட வைத்தியம் , பாமர வைத்தியம் , quackery . 


மூட்டம் கலைத்தல் , break up of clouds . 


மூட . வைத்தியன் , Charlatan - Psuedialius . 


மூட்டம் போடல் , நெருப்புப் புகை கிளம்பல் ; 

kindling fire - gathering of black clouds . 


மூடனம் , மிளகு , pepper 


Piper nigrum . 


மூட்டல் , பற்றச் செய்தல் ; to set fire . 


மூடாதியந்தம் , முட்டைச் சிலந்தி , a kind of 
abscess . 2. a kind of spider . 


மூட்டளவு , முழங்கால் வரை ; up to the knee . 
as in மூட்டளவு குழி வெட்டி ; pit knee deep . 


மூஷா துத்தம் , துருசு ; blue vitriol - Copper 

sulphate ,. 


மூட்டாத அக்கினி , 
fire of passion . 


காமத்தீ , அதிபோகம் ; 


மூடி , கொத்தமல்லிப் பூண்டு , a planr ; Corris 
andar - Coriandrum sativum . 2. மேல் டிடி , 
lid . 


மூட்டு , பொருத்து ; joint , articulation . 


மூடிக நஞ்சு , எலி விஷம் , rat poison . 


மூட்டுக் கரடு , arthritic calculus 


epagi SLI6007?, Salvina cucullata . 


மூட்டுதல் , see மூட்டல் . 


மூடிகம் , பெருச்சாளி; bandicoot . 2 எலி, rat . 


மூட்டுத் தாபன ரோகம் , மூட்டுகள் வீங்கும் 
நோய் ; inflammation of the joints 
Acroarthiritis . 


மூஷிகம் , பெண்களின் அதரத்தில் சிவக்கும் 

J டி பல்லைப் பதிய வைத்தல் , ஒர் தந்தக் 
குறி , biting mark on the lips of the woman . 


மூட்டு நோய் , arthropathy . 


மூஷிகா திய தைலம் , a medicated o ! l used 
on the rectum for prolapse of the rectum . 


மூட்டுப் பிசகு , எலும்பின் பொருத்து இ 

டெம் 
விட்டு நழுவியிருத்தல் ; dislocation 
joint - abarticulation 


of a 


மூஷிக் காய் , எலிச்செவி ; See மூஷகபர்ணி . 


மூட்டுப் பூச்சி , bug , 


மூடிக் கீரை , எலிச்செவிக் கீரை , a prostate 
weed Merremia gangetica ( emargineta ) . 


- 


மூட்டுப் பூச்சி மருந்து , vermifuge -- for bugs . 


மூடு கிளிஞ்சில் , கும்பிடு கிளிஞ்சில் ; bivalve 
shell . 


மூட்டுப் பெயர்வு , dislocation ; laxation of 

a joint - Aparthrosis .. 


3687 


மூதண்ட சத்தி 


மூதிரி 


மூட்டு முடி 

முடிகள் , கபால மூலத் துவாரத்தினிரு 
பக்கங்களிலுள்ள பிதுக்கங்கள் ; condy ! es . 


மூதண்ட சித்திச்சி , கரூமத்தை , a black or 

blue variety of dhatura. 


மூட்டு வலி , மூட்டில் காணும் வேதனை ; pain 

in the joints -- arthralgia; arthrodynia . 


மூ தண்ட சூதகளிகம் , பிரண்டை , a climber 
Vitis quadrangularis . 


மூட்டு வளர்த்தி , arthrophyte . 


மூதண்ட சரக்கு , 


மூட்டு வியாதி , மூட்டுகளில் வரும் நோய் 

disease affecting the joints - Arthropathies . 


மூதண்டப் புளி , 


மூதண்டப் பிரமியம் , 


மூட்டு விலகல் , மூட்டு பிசகல் ; dislocation of 
joint . 


மூதண்டத் தாடுவடங்கன் , சித்தா முட்டி , 
a plant Pavonia zylanica . 


மூட்டு வீக்கம் , மூட்டுகளில் காணும் வீக்கம் ; 
swelling of the joint Arthrocele ; arthro 
Pyma , 


மூதண்ட நாதம் , a kind of sulphur used in 

fire works . 


மூட்டு வேதனை . மூட்டுகளில் காணும் வலி ; 
Rheumatic pain in the joints . 


சவர்க் 


மூதண்ட மாட்டுவித்த மூர்க்கன் 
காரம் , soap . 


மூட்டைக் கொல்லி , சிறுதும்பை ; which see . 


மூதண்ட மாட்டுவித்தோன் , துருசு , blue 
vitriol ; 2. காந்தம் , load stone - Magnet . 


மூட்டைத் தூக்கி , முடக் கற்றான் ; palsy 

Cardiospermum halicacabum . 


curer 


-- 


மூதண்டமூலி , வில்வம் , a sacred tree 

bael tree- Aegle marmelos .. 


மூட்டை நாறி , ஓமவல்லி ; a plant 
borage . 


country 


மூதண்டடம் , கொம்மட்டி , a melon . 2.அறுகம் 
வேர் , dub grass . 3. சரக் கொன்றை , a tree 
--Cassia fistula . 4. நாதம் . ovum . 


மூட் டோடு , முழுவதும் மூட்டோடே வியாதி 
யெழுந்திடு மென்பீரே ; completely. 


மூணுப்பு , வழலை ; the three salts obtained 

from the soil of fuller s earth during the 
full moon or new moon day , 


மூதண்ட லேகியம் , ஓர் வகை ஆயுள் வேத 
முறைப்படி செய்த லேகியம் , an electuary 
prepared by process of Ayurveda . 


மூணுப்பு செயநீர் , பூநீரு செயநீர் . pungent 
|liquid extracted from the three salt 
obtained from fuller s earth . 


மூதண்ட வெட்டை , திரா மலை , mountain 

containing the ore of a metal . திரா . 


மூதம் , இந்திரியம் , which see . 


மூண்டன் , மிளகு , pepper 


Piper longum . 


மூதா , தம்பலப்பூச்சி , the cochineal insect . 


மூதண்ட கஷாயம் , அறுகம் வேரும் மிளகும் 
சேர்த்து காய்ச்சிய கஷாயம் , decoction of 
pepper and the internodes of the dub 
grass Cynodon dactylon . 


மூதிகா , சிவனார் வேம்பு , Shivaj s neem 

a plant Indigofera asphalathi 
மூதிக்கம் , J folia . 


மூதண்ட கன்னி , தூதுவளை , a prickly clim 

ber -- Solanum trilobatum ; 2. பிரமியிலை , 
bramia plant -- Gratiola moniera . 


மூதிதம் , எருக்கிலை , leaf of a plant calotro 

phis gigantia. 


மூதிரம் , அவரை , a twiner 


Dolichor lablab . 


moon 


மூதண்டக் கொடி , சீந்திற் கொடி , 
creeper -Tinosphora cordifolia . 


மூதிரா விருக்கும் , எருமை விருட்சம் , a variety 
of Euphorbia . 


மூதண்ட சத்தி , கெந்தக பாஷாணம் , a kind 
of arsenic .. 


மூதிரி , எருமை , buffalo . 


3688 


மூத்திர கிரீச்சரம் 


மூத்திரக்காய் 


2 , பெரியது ; 


மூது , பழமை , ( மூதுரை) old ; 
மூதண்டம் , large . 


மூதுகரி , எலிப்பயறு , a pulse . 


மூதேவி மூலி , சிறு பூளை , a plant 

caper - Achyranthes lanata . 


woolly 


Symptoms : They vary according 

vary according to the 
derangement of the three humours ; 
( 1 ) Vatha : in this the urine is voided at 
small intervals , and sometimes in drops 
ouring to excessive pain the urethra , 
rectum and groin ; ( 2 ) Pitha : urine is 
yellow or red , pain and burning sensation 
during micuration : ( 3 ) Kapham : sense 
of heaviness and obstruction is felt in the 
penis and the rectum , urine shiny , slight 
inflammation and swelling of the penis ; 
( 4 ) Injuries to the genital organs ; violent 
blow , affecting urethra kidney and the 
bladder , 


மூதை , இசங்கு , see மூதைக்காலி , 


மூதைக் காலி , இசங்கு , Clcodendron inerme ; 

2 . Azima tetracanthe . 


மூதைவியம் , see பெரியாணங்கை . 


மூத்த வாரை , பச்சோந்தி , green lizard . 


மூத்தன் , கந்தக பாஷாணம் , a kind of arsenic . 


General symptoms are flatulence of the 
stomach stone in the bladder , inflammation 
of the urethra pain in the chest , shivering 
through shock . 


மூத்தானுப்பு , சிறு நீருப்பு , as in கண்ணவே 
மூதானுப்பில் 

காட்டிடுவகு நன்றாச்சே 
salt from the urine ; 3. முப்பு see மூத்திரக் 
கல் , 

( கொ - வா - காவி . ) 


மூத்திர கோசம் , குண்டிக்காய் , kidney . 


- 


மூத்திரக் கசடு , uropsammus 

the urine . 


sediment in 


மூத்திர உ.தா வர்த்தம் , A repression of the 

desire of making water . 


நீர்க் 


மூத்திரக் கடுப்பு , 
Urrodynia . 


கடுப்பு, disurea- 


மூத்திரக் கட்டி , urinary abscess . 


மூத்திர உதிரவாதம் , மூத்திர வாந்தி , நெஞ் 
சுலர்ர்தல் நித்திரை பங்கம் வயிறு நோவு , 
அதிவிக்கல் , இருமல் , அடிவயிற்றில் கனத் 

வலி ஆகிய விக்குணங்களைக் 
காட்டு மோர் வகை வாத நோய் , a vatha 
diseases marked by sleeplessness drying 
of the throat , pain abdomen , cough hiccups , 
heaviness in the lower abdomen etc. 


தலுடன் 


மூத்திரக் கட்டு , see மூத்திர பந்தம் , 


மூத்திரக் கருவி , Urinary organs . 


மூத்திரகத தோஷம் , dosha caused by Pitha 

--collecting the urine . 


மூத்திரக் கல் , மூத்திரப்பையிலுண்டாகுங் 
கல் . இதற்கு இசரோம சாளு என்று யுனா 
னிப் பெயர் , urinary calculus of stone . 


மூத்திரக் காதம் , நிர்ப்பந்தித்துக்கொஞ்சமாய் 
வருதல் அல்லது சொட்டாய் விழல் , retention 
of urine and intermittent flow of urine 
during micturition . 


மூத்திரக் கல் , a deposit of salts in the urine 

urinary calculus ; 2. முப்பு ( கொங் . பரி 
பாஷை ) Triple salt prepared from the 
salt obtained from the soil of fuller s 
earth .. 


மூத்திர கீரீச்சரம் , Stranguary is a disease 

marked by severe pain and difficulty in 
passing urine . 


மூத்திரக் கழலை , மூத்திர தாரையிலேற்படும் 

கழல , a tumour or growth in the urethra 
--Urethropyma.. 


Causes : Besides venereal diseases bringing 

about the urethral stricture , there are 
other causes , errors in diet , eating before 
the digestion of the previous meal , indis 
crete in taking meals , riding , suppression 
of the natural urgings specially stools and 
urine ; sexual excess , 


மூத்திரக் கழலை , a swelling untaining urine 

uroncus , a cyst containg urine - urinoma . 


மூத்திரக் காய் , kidney . 


3689 


மூத்திரக் கிரிச்சிரம் 


மூத்திரக் குழல் வாதம் 


யுண் டுபண்ணுதலா லேற்படும் , Stranguary 
caused by injuries received in the genital 
organs such as wounds ; viloence to the 
urethra or bladder or the kidneys . 


மூத்திரக் கிரந்தி , மூத்திரம் மேன்மேலும் சேரு 
வதினாலேற்படும் ஓர் கிரந்தி , மூத்திரப்பை 
யினது முகம் சுருங்கி முடி போட்டது 
போலாகி அதன் அடித்து வாரத்தில் 
உருண்டை வடிவாகக் காணும் , A small 
round painful fxed ( கிரந்தி ) tumouroccuring 
suddenly in the interior of side of the 
bladder , exhibiting all the symptoms of 
the presence of gravel in the organ . The 
orifire of the bladder is completely obstruc 
ted without felling out a single drop of 
urine or admitting only scanty jets to drible 
out . 


யு 


4 வாயுவானது வஸ்தி முதலிய மூத்திர 
மார்க்கங்களிலுள்ள கப பித்தங்களை 
மூத்திரத்தின் திரவ பாகத்தையும் சுக்கிலத் 
தையும் சிறுகச் செய்து மணல்களைப் 
போன்ற சிறுகடின பதார்த்தங்கள் உண் 
டாகி அதனால் நீர் தடைப்பட்டு நீர்த்தாரையை 
அடைத்து நோயுண்டாகும் , stranguary 
caused by wind humour which dries up the 
fluid part of the urine and causes deposits 
of salts which obstruct the passage of urine . 


மூத்திரக் கிரிச்சரம் , கல்லடைப்பு , block 

ing the passage of 
மூத்திரக் கிரிச்சனம் urine by the urinary 

calculus; 2. நீர்சுருக்கு , burning sensation or 
Scalding pain white passing urine due to 
calculus . 


t 


மூத்திரக் கிரிச்சிரஅரி , கெம்மட்டி , a melon . 


மூத்திரக் குடல் விருத்தி , வழக்கமாகக் காலங் 
சற் 

பெய்கிற மூத்திரத்தை அடக்கி 
அடக்கி அகாலத்தில் பெய்வதினால் அம் 
மூத்திரம் உள்ளே தங்கி , பையில் கட்டுண்ட 
நீரைப் போல் 

துளிதுளியாய்க் கலங்கி 
சருக்குடன் வெளிப்படும் ஓர் நோய் ; a kind 
of urinary disease caused by suppression 
and detention of urine in the bladder 
Retention of urine . 


மூத்திரக் கிரீச்சனத்துக் காதி , முள்வெள்ளரி , 
spiked cucumber. 


மூத்திரக் கிருச்சான் , பிரபுண்ட ரீகம் . 
urinary disease . 


மூத்திரக் கிருச்சி , difficulty in voiding urine . 


மூத்திரக் குண்டி , In continence of urine 

especially in children may be found wetting 
the bed when they cannot possibly avoid it 
because of constant irritation in the blodder . 


மூத்திரக் கிருச்சிரம் , நீர்ச்சுருக்கு , pain in 

passing urine due to inflammation of the 
urinary passage .. 


மூத்திரக் குண்டி தூக்கத்தில் நீர் விடுதல் , 

incontinence of urine - Enuresis nocturna ; 
2 , involuntary discharge 

of 

urine - 
Aconuresis . 


மூத்திரக் குண்டிக்காய் , மூத்திர ஈரல் , kidney . 


1. இது பல விதங்களாகவுண்டாகும் . ஏதே 
னும் தோஷங்களினால் விந்துவானது மூத் 
திர நாளத்தினுள் வந்து தங்கியிருந்து மூத் 
திரத்திற்குத் தடை யுண்டுபண்ணி வஸ்தி 
யிலும் ஆண் குறியிலும் வலியைத் தரும் 
சுக்கிலாஷ்மரி நோய் , calculus formed by 
the semen in the passage of the urethra . 


மூத்திரக் குண்டிக்காய் 
disease . 


நோய் , Bright s 


மூத்திரக் குனடிக் குழல் , ureter . 


மூத்திரக் குழல் , ureter . 


மூத்திரக் குழல் அழலை , ureteritis . 


2.மலமானது மலாசயத்தில் சிக்கிக் கொண்டு 
மேன்மேலும் மலம் அவ்விடத்தே விருத்தி 
யாவதால் மலாசயத்திற்கு எதிரில் வெகு மீ 
பத்திலுள்ள வஸ்தி ( மூத்திராசயம் ) தாக்கப் 
பட்டு மூத்திர நாளம் அதனால் சிறிது அடை 
பட்டு மல பந்தத்தின் மூலமாய் உண்டாகும் . 
Stool born stranguary ; stranguary caused 
through constipation of the bowels when 
the accumulated faeces is so large that its 
pressure is exerted on the urinary duct 
or prostate close by and obstruct the free 


மூத்திரக் குழல் பை , இரத்தக் குழல்களடங் 
கிய முத்திரக் குழல் நுனியிலிருக்கும் சிறிய 
பைகள் ; small bodies in the kidney at the 
commencement of urniferous tubutes 
Malphegian body . 


- 


passage of urine , 


மூத்திரக் குழல் வலி , ureteralgia . 


3. ஏதாவது அடிபட்டு சல்லியம் ஏதேனும் 
உட்புகுந்து மூத்திர மார்க்கத்தில் தடையை 


மூத்திரக் குழல் வாதம் , paralysis of the 

ureter - Ureterolysis . 


3690 


மூத்திர சதம் 


மூத்திர சூலை 


மூத்திரக் குழல் விரணம் , suppurative inflam - 

mation of the ureter Ureterophyosis . 


or 


calculus in 


மூத்திரக் குழற்கல் , stone 

ureter Ureterolith . 


comes out in drops followed by pus and 
blood . Besides inflammatory swelling in 
the urethra feeling of obstruction in the 
rectum , thickness of urine , displacement 
of bladder are other symptoms of the 
disease ,, 

Sexual intercourse , exertion causing 
fatigue , night keeping should be avoided . 


மூத்திரக் குழற்சளி, the presence of muCUS 
in the ureter -Ureterophegma . 

. 


மூத்திரக் குழற் சுருக்கம் , stricture of ureter 

Ureterostenosis . 


மூத்திரக் குழற் பெருக்கம் , Ureterextosis . 


மூத்திர சயம் , a disease in which the deranged 

and aggravated Pitha and Vayu in the 
bladder find lodgement in the bladder 
producing a sensation of local burning and 
pain attended with scanty accumulation of 
urine in the bladder . 


மூத்திரக் குழற் பௌத்திரம் , ureteral fistula . 


மூத்திரக் குழாயுப்பிசம் , urourter . 


மூத்திரக் குளவி , ஓர் வகைக் குளவி , a kind 

of beetle . 


மூத்திர சரதம , வா 

னா 

ல் பித்தகபம் 
இறுகிப் போய் மூத்திரம் மஞ்சள் நிற 
மாகவோ வெண்ணிறம் அல்லது செந்நிற 
மாகவோ எரிச்சலுடன் வெளி வருவது , 
a disease in which the urine passed is 
white , or yellow or red , and it is passed 
with burning sensation - painful urination 

Algein uresis .. 


மூத்திரக் குறிப்பு, மூத்திரப் பரீட்சையால் 
ஏற்படும் சின்னங்கள் , symptoms on exam 
ination of urine. 


மூத்திரக் கோச தபரோகம் , மூத்திரப்பையின் 
எரிச்சில் , inflammation of the bladder . 


மூத்திரக் கோசம் , 

kidney . 


மூத்திரக் குண்டிக்காய் 


மூத்திரசர வாதம் , மூத்திரப் பைக்குள் தங்கி 

ஆண் குறியின் துவாரத்தில் பரவி மூத்தி 
ரத்தை , சரம் போலிறங்கச் செய்யும் ஓர் வித 
வாத நோய் , இது பிரமாணம் தப்பிப் புசித் 
தாலும் அதிக சையோகத்தினாலு முண்டா 
கும் , a disease in which the Vadham rem - 
ains in the bladder , and spreads to the 
penis oricifice causing to pass 

urine in 
droplets . This is caused by excess of 
sexual intercourse and eating too much . 


மூத்திரங் கக்கல் , caughing up and spitting 

of urine Uroptysis . 


--- 


மூத்திர சங்கம் , நீரிழிவு, a diseases - Diabetes . 


மூத்திர சரோதம் , urinary duct . 


மூத்திர சங்கவாத வஸ்திர நோய் , Retention 

of urine in the bladder , 


மூத்திர சடரம் , மூத்திர வேகத்தை அடிக்கடி 

அடக்குவதால் பத்திரப் பையின் கீழ் வஸ் 
தியில் பொருமலுண்டாகி மேற்படி வஸ்தி 
நாபிக்கு மேல் எழும்பும் தன்மையை யுண் 
டாக்கும் ஓர் நோய் , a diseases caused by 
suppression of urine ; disease in which the 
Vital air 9 /L1 I GOTOUTY is deranged and 
aggravated with Udavartham produced by 
the chacked desire for urination completely 
fills up and distends with an excruciating 
pain in the abdomen below the umbilicus . 
The lower orifices ie the anus and urethera 
are obstructed in this disease ; 2. வயிற் 
றில் மூத்திரம் நிரம்பித் துன்புறுத்தும் 
நோய் , a urinary disease caused by the 
fullness of the bladder . 


மூத்திர சுக்கிலம் , நீர்ச்கட்டு ரோகிக்கும் 
அதிக சையோகிக்கும் வாயு : 

வினாலடிபட்ட 
சுக்கிலம் தனது இடத்தை விட்டு நழுவி 
விபூதியைக் கரைத்தது போல் மூத்திரத் 
திற்கு முந்தி அல்லது பிந்தியாவது வந்து 

து 
விழும் ஓர் நோய் , a disease marked by 
discharge of urine mixed up with semen 
caused by excess of intercourse and supp 
ression of urine — Semen charged urine. 
A diseases in which a person is found to 
pass urine highly charged with semen 
which is sometimes seen to precede or 
follow the discharge of urine . it is caused 
by voluntarily repressing the urine in the 
presence of a strong urging for urination . 
The urine in this case resembles the 
washing or solution of ashes . 


மூத்திர சதம் , இது பிரமேகத்தால் உண்டா 

கும் , ouring to suppression or intermillent 
flow of urin in venereal disease , urine 


மூத்திர சூலை , a disease which is accompanied 

by a cutting pain in the genital, the intes 
tines and the loins as well as at the sides 
inguinal and umbilical region and by a com 
plete suppression of the urine . 


3691 


மூத்திர தாரை வலி 


மூத்திர பேதி 


மூத்திர சோதளை , uroscopy . 


மூத்திர தோஷ நாசனி , சீரகம் , cumin seeds 
-- Cuminum cyminum . 


மூத்திர சோதனை . a diagnostic examination 
of the urinary system 

Uroscopy . 


மூத்திர தோஷம் , மூத்திர சம்பந்தமான குற் 
prijs wir, urinary defects . 


மூத்திர சோதனைச் சுவடி , 


Uroserniology . 


மூத்திர தோஷம் , defects in the urine . 


மூத்திரச் சட்டி , urinal . 


மூத்திரத் தங்கல் , மூத்திர வியக்கம் , retention 

of the urine Auria .. 


- 


மூத்திரச் சத்து . urea . 


மூத்திரத் தடை , நீரடைப்பு , stricture . 


மூத்திரச் சயம் , 

mellitus . 


urophthises or diabetes 


மூத்திரத் தரிப்பு , ஓர் மூத்திர நோய் , a urin 
ary disease .. 


மூத்திரச் சாரம் , urine mixed with alkaline 

ashes . 


மூத்திர நடுக்கம் , uretheral chill ; a chilly 

sensation with or without tremor while 
passing urine ., 


மூத்திரச் சிவப்பு , Urobrin . 


மூத்திரச் சிக்கல் , மூத்திரக் கிரிச்சரம் , Stric 
ture of urine . 


மூத்திர நாளம் , மூத்திரா சயத்தில் ஓடும் 
நாடி நரம்புகள் , Rend arteries and veins . 


or ulcer in the 


மூத்திரச் சிலந்தி , abscess 

passage of urine . 


மூத்திர நெய்ப்பற்று , a yellowish oily subs 

tance in the urine Urein . 


மூத்திரச் சுறுக்கு , See மூத்திர சறுதம் . 


மூத்திர பந்தம் , நீர் பிரியாமை , Suppression 
of urine . 


மூத்திரதாக ரோகம் , feeling excess of thirst 

due to passing excess of urine --- Diabetes 
insipidus . 


மூத்திர பரீட்சை , the urine which is passed 

by the patient before day break after 
awaking from sleep should be selected 
for Examination . That which comesout 
in the middle of discharge should be the 
proper urine for examination . 


மூத்திர தாரை , ஆண் குறியின் துவாரம் . 
urethra . 


மூத்திர தாரை , urinary tract ; 2. மூத்திரம் 
இறங்கும் வழி , urethra . 


மூத்திர பலா , முள் வெள்ளரி , 

முள் வெள்ளரி, கக்கரிகாய் , 
cucumber with thorny edges . 


மூத்திர பாளை , ஓர் நோய் , a kind of urinary 

disease . 


மூத்திர தாரைக் கடுப்பு , irritability of the 

urethra Urethrism . 


மூத்திர தாரைச் சுருக்கம் , stricture of the 

urethra Urethrostenosis . 


மூத்திர பிந்து , வாத வஸ்தி ரோகம் ; சொட்டு 

மூத்திரம் , a urinary disease Stricture of 
urethra 

or the enlargement of the 
prostate gland .. 


- 


ulceration of the 


மூத்திர தாரைப்புண் , 
urinary passage . 


மூத்திர பிரளயம் , அதி மூத்திரம் , excess of 
urine , 


மூத்திர தாரையடைப்பு , obstruction of the 

passage in the urethra - Urethro phraxis . 


மூத்திர புடம் , கீழ்வயிறு , the lower abdomen . 


மூத்திர தாரை யழற்சி , inflammation of the 
urethra Urethritis , 


மூத்திர பேதி , உடம்பிலுள்ள நுட்பமான 
மாசுகளையும் ஈரல் 

ஈரல் நீர்ப்பை அழுக்குகளை 
யும் நீர்க்கட்டு முதலிய விஷசத்துக்களையும் 
வெளிப்படுத்தும் ஓர் வகைக் கழிச்சல் . a 
urinary disease . 2. மூத்திரத்தை அதிகப் 
படுத்து மருந்து . diuretic . 


the urethra 


மூத்திர தாரைவலி , rain in 

Urethralgia .. 


3692 


மூத்திர மடக்க முடியாமை 


மூத்திர வடைப்பு 


மூத்திரப் பசை , albremin in urine . 


மூத்திர மதிகப் படுத்தல் , increase of urinary 

secretion - Uragogue . 


மூத்திரப் பரீட்சை , urine test - uroscopy . 


மூத்திர மருந்து , 
diuretics . 


மூத்திர பேதி 

பேதி மருந்து , 


மூத்திரப் பாதை , urethra . 


மூத்திரப் பாலை , ஒரு நோய் , a disease . 


மூத்திர மார்க்கம் , மூத்திர தாரை , urethra . 


மூத்திரப் பாளம் , ஓர் நோய் , a disease . 


மூத்திர மார்க்கம் , மூத்திரம் வரும் வழி , 
urethra . 


மூத்திரப் புரட்டு , மூத்திரம் ஆசனம் வழி 

யாய்த் திரும்பல , the discharge of urine 
through the anus Urochesia 


மூத்திர மிகுதி , மூத்திரம் அதிகமாகப் போதல் , 
passing excess of urine . 


மூத்திரப் புளிப்பு , uric acid . 


மூத்திரவமிலம் , uric acid . 


மூத்திர முரித்தல் , குமரியினால் மூத்திரத்தை 
முரிக்கும் வாத முறையில் ஒன்று , a process 
in the course of alchemy . 


மூத்திரப்பை , சிறுநீர்ப்பை , bladder . It is 

situated in the pelvic cavity surrounded 
on its different sides by the back . loin , 
umbilicus scrotum , rectum groins and penis 
It is provided with a single aperture and 
lies with its mouth downwards covered 
with nets of nerves and ligaments in the 
shape of a gourd . The organ is extremely 
then in structure . It is connected with the 
rectum , penis , and tests . it forms one of 
the primary seats of vital energy . ( Prana ) . 


மூத்திரம் , சிறுநீர் , அமுரி , urine , 


மூத்திரப் பைக்கல் , stone in the bladder . 


மூத்திரம் , in Hindu medical science , it is 
believed to be a very useful agent and has 
a very wide application cow s urine is used 
both internally and externally and is also pre 
scribed in colic and in many other diseases . 
Goat s urine is used in jaundice ; bnffaloe s 
in piles ; elephant s in blood diseases ;; 
castrated bullock s urine is used in anaemia , 
and dysentery ; herse s for killing worms ; 
Ass s for consumption and insanity ; cainel s 
for ring worm , and lastly human urine 
( that of children ) for cough 
diseases . 


tumour 


of 


the 


மூத்திரப்பைக் கழன் , 
bladder . 


and eye 


மூத்திரப்பை குத்தல் வலி, 
bladder . 


neuralgia 


of 


Note : Urine as a rule should be taken 

from the female except in cases of horse , 
ass , camel and elephant . 


மூத்திரப்பை சோர்வு , 
bladder . 


paralysis 


of the 


to 


மூத்திரப்பை தாபிதம் , inflammation of the 

bladder . 


மூத்திரம் பெய்தல் , 
urinate . 


make water , to 


மூத்திரப்பை நோய் , diseases of the bladder . 


மூத்திரம் போதல் , secretion of urine 

Uropoiesis. 


மூத்திரப்பை வலி , cramps in the bladder . 


மூத்திர ரோகம் , 
disease . 


நீர் வியாதி , a urinary 


மூத்திரப்பை வீக்கம் , See அட்டிலா வாதம் , 


மூத்திரலம் , மூத்திரத்தை அதிகமாக வெளிப் 
படுத்துங் குணம் , diuretic . 


மூத்திர மஞ்சள் , yellow pigment of the 

urine Urolutein ; 2. yellow pigment of 
the urine which gives the urine its yellow 
colour - Urochrome . 


மூத்திரலம் , சலக் கடுப்பு , inflammation of 

the urethra .. 


மூத்திர மடக்க முடியாமை , 

inability 

to 
retain the urine - Enuresis or Urrcratia . 


மூத்திர வடைப்பு , நீரடைப்பு , suppression of 

urine -- Anurea . 


3693 


மூத்திர வெரிப்பு 


மூத்தி ரோபகாதம் 


மூத்திர வண்டம் , Urocele or Urocheocele . 


மூத்திர வெள்ளை , milky urine -Chyluria . 


மூத்திர வண்டல் , Sce மூத்திரக்கசடு . 


மூத்திர வோதம் , மூத்திரப் பையிலிருந்து 
வெளிவராது தினம் தினம் தேங்கிய மூத்தி 
ரம் விருத்தியாகிக் குடலைப் பெருக்கச் செய்யு 
மோர் வித நோய் , 3 disease caused by 
retention of urine . 


மூத்திர 

வண்டல் , மூத்திரத்தின் 
deposits in the urine, precipitated urine . 


மாசு , 


மூத்திர வண்ட விருத்தி , enlargement of 

the scrotum due to extravation of urine 
Urocele . 


மூத்திரா காதம் , சலவடைப்பு , obstruction 

to the passage of urine . 


மூத்திர வமிலம் , uric acid . 


மூத்திரா சயம் , bladder . 


மூத்திர வர்த்தினி , diuretic , 


மூத்திரா சயம் , ஊத்தாம் பிள்ளை , bladder . 


மூத்திர வாதம் , ஓர் நோய் , a disease . 


மூத்திரா சயம் , சலப் பை , bladder . 


மூத்திர வாதனகாரி . diuretic . 


மூத்திரா சயவாத ரோகம் , மூத்திரப்பை 

தாபிதம் . inflammation of the bladder . 


மூத்திர வாய்ப்போக்கு . urethral discharge . 


நீர் 


வியாதி , 


urinary 


மூத்திரா திக்கியம் , 
disease . 


மூத்திர விஷத்தன்மை , the toxicity of the 

urine Urotoxy or Urotoxia , 


மூத்திராதி சாரம் , diabetes insipidus . 


மூத்திர விஷபாகம் , the toxic quality of the 

urine - Urotoxicity . 


மூத்திர விஷம் , the toxic or poisonous prin 

ciple of the urine - Urotoxin . 


மூத்திராதி சாரம் , நோயாளிக்கு உடம்பு 
வெருக்காமல் சோம ரோகத்திற்கு கேற் 
பட்ட மற்ற குணங்களையுடைய ஓர் நோய் 
இதனால் மூத்திரம் அதிகரித்து அடிக்கடி 
யிறங்கும் , a urinary disease in which large 
quantity of urine is passed - Diabetes 
insipidus . 


retention of 


urine 


மூத்திர வியக்கம் , 

Uroschesis . 


மூத்திர வியக்கம் . retention of urine . 


மூத்திர வியர்வை , presence of urinous mat - 
erials in the sweat Uridrosis . 

. 


- 


மூத்திர விருத்தி . extravasation of urine . 


மூத்திரா தீதம் , வெகு நேரமாக மூத்திரத்தை 

அடக்குவதால் அது மிகவும் நீர்த்து மெது 
வாக வெளிப்படல் , a disease caused by 
the suppression of urine for a long time ; 
a disease in which the urine of a person 
voluntarily suppressing it , does not flow 
out at all or only dripples out in drops or 
in scanty jets with a slight pain , when he 
strains .. 


மூத்திர விலக்கணம் , மூத்திரத்தின் தன்மை , 
nature of urine . 


மூத்திர வுப்பிசம் , an abnormal distension of 

the pelvis and tubules of the kidney with 
urine - Uronephrous . 


மூத்திராமிலம் , uric acid . 


மூத்திரவுப்பு . மூத்திரத்தின் உப்பு ; அமுரி , 


urea . 


மூத்திர வெச்சம் , Residual urine , 


மூத்திரோபகாதம் , the disease consisting of 

different types according as an attack is 
induced by the deranged action of the 
bodily three humours separately or is due 

the concerted action of all of them or 
to other extraneous causes , It is one of 
the most painful and distressing ailments 
which assails the human body . 


மூத்திர வெரிச்சில் , stranguary 


மூத்திர வெரிப்பு . மூத்திரத்தின் காரம் , 

Alkalinity of the urine ; Alkalinuria . 


3694 


மூர்க்கன் 


மூர்ச்சைப் பித்தம் 


மூத்திரோட் சங்கம் , இரத்த ரோகம் , disease 

relating to blood . The disease in which 
the stream of urine gliding along the 
bladder and urethra is gradually emitted 
in scanty jets or run down the exterior 
surface of the glans penis with blood 
whether with or without pain . It is an 
out come of the deranged and aggravated 
action of the bodily vayu . 


மூர்க்கன் , கடித்த இடத்திலும் முதுகிலும் 
வலியை உண்டாக்கி அவ்விஷத்தினால் 
வாயும் கழுத்தும் முறுக்கிக் 

கொள்ளுத 
லுடன் தலை சுழற்றுவிக்குமோர் 

பாம்பு . 
இதற்கு கொம்பேறி மூக்கன் , சாணார மூக் 
கன் , பனையேறி எனப் பல பெயராம் ; a snake 
which by into bite causes the twisting of 
the neck and mouth with giddiness . 


மூர்க்கி , மூவிலைக்குருந்து , three leaved wild 

lime -- Trichilia spinosa,, 


மூத்தோன் கைக்கொம்பு , யானைத் தந்தம் , 
elephants tusk . 


மூர்ச்சனம் , பித்தத்தினால் உடம்பிற்கு ஏற் 
பட்ட நிலைமை, loss of consciousness due to 
excess of bile humour . 


ான 


மூர்ச்சனை , நினைவு மயக்கம் , loss of conscious 


ness . 


மூப்பறுக்கும் திரி , 

குழந்தைகளுக்கு 
மலக்கட்டுண் போது இலகு பேதி 
மருந்துகளைக் கொடுக்க வியலாதபோது 
ஆசன வாயினின்று மலத்தை வெளிப் 
படுத்த உபயோகிக்கும் ஓர் மருந்துத்திரி , 
a medicinal wick used as suppository to 
expel the faeces from the rectum of children . 


மூர்ச்சா பாகம் , ( in Ayurveda ) the first 

process of cooking seasame oils and ghee 
which should be boiled in a slow fire 
mixed with turmeric solution . 


மூப்பு , கிழத்தனம் . old age ; 2. முதுமை 
oldness ,, 


மூரல் , பல் , tooth ; 2. சோறு , coocked rice . 
3. விஷமுள்ள கூர்மையான 

முட்கள் 
நிறைந்த தலைப்பாகத்தையுடைய ஓர் கடல் 
மீன் , a sea fish with poisonous spines on 
the head ., 


மூர்ச்சை ரோகம் , மயக்கம் , நாசித் துவாரங் 

களில் 4 துளி முலைப்பால்விடத் தீரும் , the 
faint or swoon is relieved by dropping 
breast milk in to the nostrils . 


மூர்ச்சி , falling into a swoon . 

, 


மூர்ச்சி காசம் , 


மூரி , ( பரிபாஷை ) குமரி , aloes ; 2. எருது , bull ; 

3. எருமை , buffalo ; 4 , கொத்தான் , balloor ) 
vine - Cadiospermum halicacabum ; 5. சோம் 
பல் , laziness ; 6. வலிமை, strength ; 7 . பழமை , 
antiquity . 


மூரிய லோகம் , திரா , which see . 


மூர்ச்சை , see மூர்ச்சனை பித்த மயக்கம் , gid . 

distate in a patient ; a faint or swoon when 
the world seems to vanish from the eyes 
of the afflicted person mind & senses are 
suspended ; it may be due to intoxication , 
poison or deranged humours 


மூரிவலனாதி , பருந்து , kite . 


மூரு கடந்தை, இலந்தை , jujube - Zizyphus 
jujuba .. 


மூர்ச்சை சுரம் , மூர்ச்சையை யுண்டாக்கு 
மோர் சுரம் , fever that causes unconscious 
ness . 


மூரு கணிக்கரம் , வழுதலை , brinjal . 


areca 


மூர்க்கண்டவன் , கொட்டைப் பாக்கு , 
nut . 


மூர்ச்சை தீர்த்துயிர் தரு மருந்து , குற்றுயிர் 

தரு மருந்து , medicines which cure stuport 
and revive life . 


a tree 


Premna 


மூர்க்க மக்கினி, முன்னை , 
integrifolia . 


மூர்ச்சை தெளிதல் , to reaver from swoon . 


மூர்க்கம் , நாகப் பூச்சி , round worm or earth 

warm ; 3. சிறு நாகப்பூ , which see , 


மூர்ச்சைப் பித்தம் , மார்பெரிச்சல் , வாய்கசப்பு , 

மூழந்தாள் தொடை வலி , வாந்தி அஜீரணம் 
ஆகியவிக்குணங்களைக் காட்டும் , a disease 
marked by bitterness in the mouth , burning 
sensation in the chest , pain in the knee and 
thighs , vomitting & indigestion . 


மூர்க்கன் , ஓர் பாம்பு , a variety of snake ; 2 . 
சவர்க்காரம் , soap ; 3 , வெள்ளைப் பாஷாணம் , 
white arsenic . 


8695 


மூல கஞ்சாணி 


மூலக்கிராணி 


மூல கணம் , முக்குக்கணம் , a children s dis . 

ease ; see மூலக்கணம் . 


மூர்ச்சைப் புழு , பாக்குகளில் இருக்கு மோர் 
வகைப் புழு , 

இப்பாக்கைப் போட்டுக் 
கொண்டால் மூர்ச்சையை யுண்டாக்கும் , 
some insect in the areca nut that causes 
fainting .. 


மூல கதலம் , ஓர் முருங்கை , moringa . 


மூர்ச்சா ரோகம் , fainting . It is characterised 

by stiffened condition of limbs , fixed eyes 
and deep breathing . 


மூலகந்தம் , வெட்டி வேர் , khus khus fra 

grant root ; 2. மரம் , பூண்டு இவைகளின் 
Gouri , root of plants , trees and herbs . 


drumstick 


tree 


- 


மூர்ச்சை வலி , fainting fits . 


மூலகபம் , முருங்கை , 

Moringa oleifera . 


மூர்ச்சை வாயு , அறிவை மயக்கும் ஓர் வாயு , 
a disease followed by unconciousness . 


மூலக பல்லவம் , முருங்கை மரம் , drumstic 

tree Moringa oleifera . 


மூர்ச்சை விழல் , மூர்ச்சையாய்ப் போதல் , to 
get swooned . 


மூலகம் , கற்பூர வாழைப் பழம் , a kind of 

fragrant plantain fruit ; 2. கிழங்கு , tuber 
ous root ; 3. முள்ளங்கி , raddish. 


மூர்த்த பாஷாணம் , see மிருத பாஷாணம் . 


மூலகம் பகைத்தான் , சீந்திற் கொடி , moon 

creeper -- Tinosphora cordifolia . 


மூர்த்தம் , இரு கடிகைப்பொழுது . a period 
or division of time ; 2. தலை , head ; 3.உடம்பு , 
body .. 


மூலகரணாதி , சிவனார் வேம்பு , Shiva s neen 

Indigoferra asphalathifolia. 


மூர்த்தரசம் , கஞ்சி நுரை , the forth of conjee. 


radish 


மூலகா , முள்ளங்கி , 
sativus . 


- Raphanus 


மூர்த்த ரேகை , மண்டை யோட்டின் முன் 
புறத்தில் குறுக்காக ஒரு பக்கத்தினின்று 
மற்றொரு பக்கத்திற் கோடும் ஓர் மூட்டு , 
coronal suture . 

. 


மூலகுரு வாசான் , முப்பு வாதிகள் , alchemist . 


மூலக் கடுப்பு , மூலநோய் , piles . 


மூர்த்தி , உடல் , body ; 2. உருவம் , figure ; 

3. மிருத பாஷாணம், a kind of arsenic , 


மூலக்கணம் , கணையினால் சீதமும் இரத்தமும் 
விழுதல் , இது வேமுக்குக் கணம் . a disease 
in children due to congenital heat marked 
by passing of bloody and mucus faeces . 


மூர்த்தினி, தலை . head . 


மூலக் கரப்பன் , ஓர் வகைக் கருப்பன் , a skin 
disease . 


மூர்த்தி காசம் , 


மூர்வம் , பெருங் குரும்பை ; which see . 


மூலக் கரணி , கற்கடக பாஷாணம், a kind of 

arsenic . 


மூல அபானக் கடுப்பு . irritating pain caused 

in the region of anus . 


மூலக் கல் , தலைக்குள்ளிருக்கும் விஷக்கல் , 

a kind of poisonous stone in the head . 
மூலக் கிரகம் , அரசு , a sacred tree 

tree -- Ficus 
religiosa . 

. 


மூல கஞ்சகம் , பெரிய முள்ளங்கி , large radish 

Raphanus sativus . 


மூலக் கிரந்தி , ஓர் வகைக் கிரந்தி நோய் , a 
a kind of ulcer or tumour in rectal region . 


மூல கஞ்சம் , சுவற்று முள்ளங்கி , wall radish 

--- Raphanus sativus . 2 , சின்ன முள்ளங்கி , 
small radish Raphanus sativus . 


small 


மூல கஞ்சரம் , 

சின்ன முள்ளங்கி , 
radish -Raphanus sativus . 


மூலக் கிராணி , மூலதாரங் கடுத் துளைந்து 
முக்கலும் பொருமலு முண்டாகி , குலை யெரிச் 
சலும் தண்ணீர் போல் நாற்றமாய்க் கழித 
லும் நெஞ்செரிவும் , கண்டு சோறு செல்லாது 
வருத்தும் ஓர் நோய் , a chronic disease 
marked by watery diarrhoea with foul 
smell burning sensation in the chest and 
abdomen . gurgling in the abdomen etc. 


மூல சஞ்சானி, ஆற்று முள்ளங்கி , wall 
radish - Blumea aurita . 


3696 


மூலத்தின் சாரம் 


மூல நோய் 
மூலத் தீ , சீவாத்மா, liberated soul . 


மூலக் கிரிச்சனம் , 


மூலக் குடல் , rectum . 


மூலத் தீசுர் , திருமூலர் , Thirumoolar author 

of திருமந்திரம் , 


மூலக் கொடி , அல்லிக் கொடி , water lily . 


மூலத் துவக்கு சாரம் , தோலைமாத்திரம் மருந்து 
களில் உபயோகிக்கும் மூலிகைகள் , plants 
whose bark only is used in medicines . 


மூலக் கொதி . மூலக் கொதிப்பு , intense 

heat of the body . 


மூலத்துவாரம் . anal orifice . 


மூலக் கொதிப்பு , see மூலக் கொதி . 


மூல நாடி , குதநாடி . nerves in the anus . 


மூல சக்கரம் , மூலாதாரம் , which see . 


மூல நாயன் , கியாழம் , decoction ; 2. திருமூலர் 

great Siddher named Thirumoolar : 


மூலசதுர் வர்க்கம் , நான்கு வகைக் கிழங்கு , 
four sorts of tuber . 


மூல நாளம் , a plexus of veins around the 

lower rectum —- Haemorrhoidal veins , 


மூலசத்தி , குண்டலிசத்தி , serpents power in 
the human system - Kundalini 

Kundalini — the seat 
of power the Godless of Moola atharam , 


மூல சலாசயம் , காட்டாத்தி , a small tree or 
shrub ; the flower of 

flower of which is used in 
rnedicine - Bauhinia tomentosa . 


மூல சாமூலம் , பெருவழுதலை , a plant - 

species of brinjal . 


a big 


மூல சித்திஞ்சம் , காசாங்கம் , the plant காசா 
as a whole ( காசா Memecylon edule) . 


-- 


மூலச்சி , கொத்தான் , air creeper ; leafless 
creeper Cassytha filiformia . 


-- 


மூலச் கன்னம் , குடற் சுன்னம் , ar alkaline 

compound prepared from the placental 
cord ) . 


மூல நிதரி , வட்டத் திருப்பி , root of a Twiner 

-- Cissampelos pareira . 
மூல நோய் , ஆசன வளையங்களில் கிழங்கு 

முளைகளைப் போலவும் வேர்களைப் போலவும் 
மாமிச முளை களைப் போலவும் உண்டாக்கும் 
ஓர் நோய் , a disease • Piles There are three 
rings in the rectum at a distance of two or 
three inches above the anal orifice called 
வளி , They are known as பிரவாகனி, விசர்ச் 
சனி , சம்பவானி . When the three humours 
are vitiated causing fleshy excrescences to 
grow from the above three rings , known as 
piles which may be internal or external . 
When the growth projects outside the 
mouth of the rectum , it is called external 
piles , but if it is inside it is called internal 
piles . Constipation of the bowels difficulty 
in defecation, discharge of blood from the 
fleshy growths due to hard stools and 
pressure exerted are the general symptoms 
bleeding may also occur while passing urine 
due to pressure . 

It consists of five kinds - வாதம் , பித்தம் , 
சிலேட்டுமம் , இரத்த மூலம் and தொந்தமூலம் 
Piles born of any two of the ( humours ) 
faults or all the three ( humours ) faults may 
exist in a combined state . This disease is 
rather difficult to cure as it may contribute 
causes to severel other diseases affecting 
thus almost every organ of the body . The 
last mentioned type of piles ( தொந்தமூலம் ) 
is a constiutional one and in it the fleshy 
excrescence may assume several ugly 
forms leading to emaciation of the patient 
and wrathfull disposition . This type is 
regarted as incurable . 


மூலச் சூடு , மூலக்கொதிப்பு , interrnal heat of 

system ; 2. ஆசனம வெளிப்படல் , prolapse 
of the anus . 


மூலஞ் சிவப்பி , நச்சுப் புல் , a poisonous grass . 


மூல தடி , ஆண் தறி , male organ ; penis . 


மூல தாது , முதல் தாது , elements . 


மூல தேசியம் , செழுமலர்க் கொன்றை , large 

flower cassia Cassia florida 


மூலத் தானம் , principal seat ; interior place . 


மூலத் தினவு , ஆசனக் கடுப்பு, irritation in 
the anus . இது கஞ்சாங்கோரையால் 
தீரும் , it is cured by white basil . 


மூலத்தின் சாரம் , அமுரி , urine ; 2. இந்துப்பு , 
rock salt .. 


3697 


மூலப் பீனிசம் 


மூலம் 


மூலப்புளி , விந்து , வழலைப் பெயர் , See வழலை . 


மூல பகந்தரம் , ஆசன வளையத்தின் அடியில் 
வீக்கமும் எரிச்சலும் உண்டாகும் ஓர் பவுத் 
திரம் - a disease , fistula in ano .. 


பத்தியோடு மூலப்புளி யுண்ட பேர்க்கு 

பரிவாகத் தேக மெங்கும் பொண்ன தாகும் " 
( திருவள் கற்பம் --- 300 ) . 


மூலபதம் , பூர்வ பதம் , radical . 


மூல பத்திரம் , செப்பு நெரிஞ்சில் , a prostate 

plant - Indigofera enneaphylla . 


powder 


மூலப்புளிச் சுண்ணம் , calcined 

prepared from வழலை , which see . 


மூ பரணி , முருங்கை , drumstick tree -- 
Moringa oleifera . 


மூலப் புற்று , cancer in the rectal region . 


மூல பலதம் , பலா , jack tree - Artocarpus 

integrifolia .. 


மூல மந்திரம் , செய்வினை கட்கு மூலிகைகளைப் 

பிரயோகிக்க வேண்டியும் , வேர்ப் பிடுங்கு 
வதற்கு முன்னும் உச்சரிக்கும் மந்திரம் . 
before collecting the herbs for medical 
purposes , some relgious function with 
mantram is to be performed . 


மூல பலா , ஒர் பலா , a kind of jack tree . 


மூல பலாதி , கிழங்கு பழம் முதலியன ; roots 

and fruits eaten by ascetics , 


மூலமுக் கணை , வில்வம் , a savied tree - 

Crataeva religiosa alias . Aegle mernaelos . 


மூலப் பட்டை , சித்திர மூலப்பட்டை , bark of 

root of plumbago - a plant . 


மூல முதலாறு , see ஆறாதாரேம் . 


elpo year, the fleshy excresence protruding 

outwards in the rectum caused by piles. 


மூல முளைமுனை , tip of the fleshy growth in 

the piles . 


மூலப் பவுத்திரம் , வாத பித்தம் உடம்பில் 
அதிகரித்து ஆசன வளையத்தின் அடியில் 
வீங்கிப் புடைத்துப் பழுத்து புடைத்து 
உடைந்து அதினின்று சதாசாலர் ஒழுகிக் 
கொண்டிருக்கு மோர் பவுத்திரம் , இதற்கு 
மரவள்ளிக் கிழங்கை சாம்பலில் நுழைத்து 
அவித்தபின் எடுத்துப் பிசைந்து சூடாகக் 
கட்ட போம் , fistula in ano ; Tapioca is roasted 
in red hot cinders and made into a paste 
and applied . This cures the disease . 


மூலம்பதி , 


மூலமுறி வெங்கொதிப்பு , மூலச்சூடு , which 
see . 


காய்ந்து 


மூலப் பாண்டு . உடல் 

முகம் 
அதைத்து வெளுத்து பலம் 

குறைந்து , 
கை கால் ஓய்ந்து சூலை மேற் கொண்டு 
அனனம் கருங்கும் ஓர் நோய் , 

ஓர் நோய் , a disease 
marked by dryness of the skin bloated 
face , paleness , loss of viality etc. , a kind 
of dropsy . 


மூலம் , ஆசனத்தி லுண்டாகும் ஓர் நோய் , 
a disease of the lower part of the rectum 
near the anus . ஆசன வழியாய் கனல் ஏறி 
அபானத்துள் தசை 

வளர்ந்து கடுத்து 
எரிச்ச லுண்டாகும் ஓர் நோய் , See மூல 
நோய் . 


இது ஆசனத்துக் குள்ளிருக்கும் 3 வளை 
யத்தினுள் இத்தசை வளர்த்தி ஏற்படும் , 
அதாவது பிரவாகனி 

பிரவாகனி உள் மூலம் , விசர்ச் 
சனி , நடுமூலம் , சம்பவரனி வெளிமூலம் . 


மூலப்பாண்டு சூலை , உடம்பு வறண்டு வெளுத் 
துத் திமிர் ஏறி வீங்கிக் கைகால் வளைந்து 
பொருத்துகளில் மோதுகட்டி மலம் சிறுத்து . 
தூக்கம் அசதி ஆயாசம் காணும் ஓர் வகைச் 
சூலை நோய் , a kind of dropsy accompanied 
by anaemia , swelling loss of sensation , 
pain in the limbs and stiffness of joints 
fatigue etc. 


மூலப் பிரகிருதி , see பிரகிருதி original nature . 


உழைப்பின்றி சதா உட்கார்ந்திருப்பதி 
னாலும் , மிதமிஞ்சிய யோகத்தாலும் ஆசன 
த்து உட்பக்கம் நடுப்பக்கம் அல்லது 
வெளிப் பக்கம் மூளையைப் போல் கண்டு 
மலச்சிக்கலை யுண்டாக்கும் . This disease is 
caused by sendentary habits, excessivs 
sexual inpulgence . etc ; 2. கிழங்கு, root ; 
3. தாலம் பாஷாணம் , a kind of arsenic . 4 . 
வேர் , root of a tree ; 5. மூலதாரம் , one of 
the psychic centre the first region of the 
human body; 6. வெங்காயம், onion . 
7. சித்திர மூலம் , plumbago . 8. திப்பிலி 
மூலம் , root of long pepper ; 9. நாதம் . 
menstrual blood ; 10. இரசம் , mercury ; 11 . 
வழலை . which see ; See பூநீறு . 


மூலப் பீனிசம் , நாசியில் சதை வளர்ச்சியை 
யுண்டாக்கு மோர் வகைப் பீனசம் , a kind 
of nasal catarrh developing morbid growth 
of flesh in the nose . 


3698 


மூல வெளிரசம் 


மூலி 


2 , சித்திர 


மூல ரத்தக் கணம் , a congenital disease in 

children causing bloody stools . 


மூல வேர் , அடி வேர் , tap root ; 

மூலம் , root of Plumbago . 


மூல ரத்தம் , இரத்த மூலம் , bleeding piles . 


of 


மூலவேர்த் தைலம் , oil prepared out 

Plumbago root . 


மூலரவி , காக்கை நால் வகைச் சாதியில் மூன் 
றாவது சாதி , one of the four varieties of 
crow . 


மூலா , கொடி நெல்லி , a creeper ; which see . 


மூலாக்கினி , உதராக் கினி , the gastric fire . 


மூல ரோகம் , மலவாயிலிருக்கும் நாளம் என் 
னும் இரத்த நரம்பு 

நரம்பு பொருத்து உருண்டு 
கிழங்கு மூளையைப் போலும் வேர்களைப் 
போலும் மாமிச மூளை கள் காணும் ஓர் நோய் , 
See மூல நோய் . 


மூலாசனம் , வேர்க் கிழங்கு புசித்தல் , to live on 

leaves and roots . 


மூல வக்கினி , அமுரி , urine . 


மூலா சாரம் , வேர்களை மாத்திரம் மருந்துகளுக் 
குபயோகிக்கும் மூலிகைகள் , herbs . and 
plants whose 

whose roots only are used in 
medicine . 


மூல வஸ்து , protoplasm . 


மூல வர்க்கசித்தர் , பதினெண் சித்தர்கள் , See 
நவநாத சித்தர்கள் , The eighteen Siddhars . 


மூலாட்டி நாடிகம் , மூக்கிறட்டை . , a prostate 

plant hogweed Boerhaavia procumbens . 


- 


மூல வல்லி, வெற்றிலை ; இலைக்கொடி . betel 
vine Piper betel . 


மூல வனல் , வாசி , which see . 


மூலாதாரம் , ஆறாதாரத்தி லொன்று . one of 

the six regions of the human system ; one of 
the six so called mystic centres . 

centres , it has 
four petals and its good is Ganesar , and 
Goddless is குண்டலினி . 1t is situated 
just at the end of the Vertebral column 
between rectum and gentals. 


மூல வன்னி தீச்சலம் , அமுரியுப்பு , uric acid 

or salts . 


மூல வாயு , மந்தித்து உடல் வெளுத்து மலந் 
தீய்ந்து வயிறு எப்பொழுதும் இரைந்து 
கொண்டிருக்கும் , ஓர் வித நோய் , a windy 
disease attended with loss of appetite , 
bloodlessness and noisy bowels . 


கேளே மூலாதாரம் குதம் குய்யத் திற்கும் 

கொடியாக நடுவிருக்கும் பானத் தின் மேல் 
வேளேவீணாதண்டின் கீழிருககும் 
மிக்கநடு வேயோரங் குலப்பிர மாணம் 
( யூகி வைத்திய சிந்தாமணி -300 ) . 


மூலவாய்வு , the vayu in the sacral region . 


மூலவிசை , 


மூல விஷம் , வேர்களின் விஷம் , see விஷவேர் . 


The first chakra situated at the base of 
spinal column and has the control of the 
excretory organs : the penis , the anus & 
the colon . It is closely connected with 
the sense of smell . It corresponds to the 
earth ( பிருதிவி ) and is astrologically 
symbolised by the planet Saturn (சனி ) 
control through yoga , one will gain control 
over the laws of gravity and will integrate 
or disintegrate the physical body at will . 


மூல வியாதி , See மூலநோய் 


மூல வுதிரம் , மூலரத்தம் , bleeding from the 

piles . 


மூல வுப்பு , முடியண்ட படருப்பு , a kind of 
salt extracted from the human skull . 


மூலாதி ரசம் , அரத்தை , a plant - Galangal 

- Alpinia galangal . 


- 


மூல வெட்டை , 


மூலாமூலம் , 


மூல வெளி , 


மூளை , brain .. 


மூலி , கிழங்கு , root of a tree ; 2. மருந்துப் 

பூடு , a medicinal drug ; 3. மருந்து வேர் 
a medicinal root , 


மூல வெளிரசம் , 


3699 


மூலிகைச் செம்பு 


மூவர் அமர்ந்தவுப்பு 


மூலி கற்பம் , மூலிகைகளைக் கொண்டு செய்த 
காயகற்பம் , vegetable rejuvenating drugs . 


மூலிகைப் பயிர் , மருந்துப் பூண்டுகளின் விளை 
பயிர் , the crops of herbs . 


மூலி கை , மருந்துப்பூடு , medicinal herb ; 2 . 

மருந்து வேர் , medicinal root ; See மூலி . 


சேங்கொட்டைப் பயிர் - இடுப்புவரை குழி 
வெட்டிப் போட்டு எருவாகச் சேர்த்து அதன் 
மேல் மூலிகளை பயிராக்குதல் , marking nut 
is converted into manure and herbs are 
grown with that manure See . 

( போகர் சரக்கு வைப்பு ( 800 ) . 


மூலிகைக் கஷாயம் , decoction of herbs , It is 

prepared by boiling the bark , roots etc .. 
with water weighing 4 times their combin 
ing weight , and reduced to + . 


மூலிகைப் போக்கு , effects of drugs . 


மூலிகை மர்மம் , மூலிகையின் இரகசியங்களைப் 
பற்றிய நூல் . secrets about the herbs . 


மூலிகைக் கருப்பாக்கி , சேங் 

கொட்டை , 
marking nut - Semi carpus anacordium . It 
is so called as the drugs grown in its 
manure turn black . 


மூலிகை யீயம் , திருமூலர் திருமந்திரம் 1000 த் 

தில் சொல்லியுள்ள மூலிகையினின்று ஈய 
மெடுக்கும் முறை ஈய மூலிகை : the method 
of extracting lead from herbs is told in 
Thirumanthiram lead extracted from herbs , 


சூரணம் 


மூலிகைக் கற்பம் , கற்பமாகிய சுன்னச் செந் 
தூரங்களுக்குக் கனுபானமாகிய 
கியாஷ முதலியன , the vehicles ( powder , 
decoction etc ) to rejuvenating calcined 
powders . 


மூலிகை வகை , 3300 kinds of herbs . 


மூலியுப்பு , மூலிகைகளை எரித்து சாம்பலாக்கி 

அதின்று எடுக்கும் ஓர் உப்பு , salt extracted 
from the solution of the ashes obtained by 
bourning the herbs . 


மூலிகைக் காலம் , generally drugs are called 

or collected in autumn . Emetics and pur 
gatives are taken after spring roots in 
winter and summer , leaves in spring and 
rainy season ; barks and bulbs in autumn ; 
pith before writtcr ; flowers and fruits in 
the available season . 


மூலி யேறு , இலந்தை ; jujube - a thorny tree 

Zizyphus jujuba . 


மூலி வேர் . roots of herbs . 


மூலிக்கை , மூலிகை , herbs . 


மூலிகைச் சத்து , மூலிகையிலுள்ள உயிர்ச் 
சத்து ; the active principles of a drug . 


மூவகைப் பாலகர் , 1 , பால் குடிக்கும் குழந்தை , 
2. பாலும் குடித்ததோடு அன்னமும் புசிக்கும் 
குழந்தை ; 3. அன்ன மாத்திரம் புசிக்கும் 
குழந்தை , Children - they are divided 
into three categaries: 1 , those infants 
which can take only milk ; 2. those which 
can take and live on in milk and rice ; 3 . 
those that can live on rice only . 


மூலிகைச் சரக்கு , சித்த வைத்தியப்படி 1008 
சரக்குகள் . 


மூலிகைச் சாறு , juice of 


மூலிகைச் சார் , 

herbs . 


மூவகை முட்டி , சித்தா முட்டி ; பேராமுட்டி , 
நாகமுட்டி , which see . 


மூலிகைச் சாறு மருந்து பூண்டினின்று பிழிந் 
தெடுத்த சாறு , juice of the herbs .. 


மூவகைச் சத்தி , இச்சா சத்தி , கிரியா சத்தி , 

ஞான சத்தி , The three powers . 1. the 
power of affection & bene volence to souls ; 
2. the power of creation -- evolution of 
universe ; 3. the power of knowledge . 


மூலிகைச் செம்பு , மூலிகைகளிலிருந் தெடுக்கும் 
செம்பு , copper extracted from herbs . 


மூவங்கம் , வெள்வங்கம் , tin ; கருவங்கம் , lead ; 

நாகம் , zinc . 


மூலிகைச் செம்பு, திருமூலர் திருமந்திரம் 
1,000 த்தில் சொல்லி யுள்ள 

மூலிகையி 
னின்று செம்பெடுக்கு முறை , copper extra 
cted from herbs — The method of extration 
is told in Thirumantiram . 


மூவந்திப் பட்டை , 


மூவர் அமர்ந்தவுப்பு , தளைப்பிண்டவுப்பு . 


3700 


மூளட்டி 


மூகச்சிரா 


மூவிரலளவு , மூன்று விரல் கூட்டி யள்ளு 
மளவு , வெருகடிப் பிரமாணம் , pugil 
வெருகடிப்பிரமாணம் . 


See 


மூளி , அங்கப் பழுதானவள் , woman who is 

defective in any part of the organs in the 
body - Atelia . 


மூவிரல் தட்டல் , நாடி பார்த்தபின் அம்மூவிர | மூளிக் காது , அறுபட்ட காது , crop ear . 
லையும் பூமியில் தட்டல் , patting the three 
fingers on the earth after feeling the pulse . 

மூளிப் பிண்டம் , imperfectly developed 

foetus . 
மூவிருந் தேக்கி , தொப்புள் , umbilicus . 

மூளி முலை , முலைக்காம்பின்மை , absence of the 
மூவிலை , நரிப்பயறு , a plant - Phaseolus nipple - Athelia . 
aconitifolius ; 2. குப்பைமேனி , a plant used 
as antidote - Acalypha indica 

மூளியுதடு , பழுதானவுதடு , defective develop 

ment of a lip- hare lip - Atilochelia . 
மூவிலைக் குருந்து , பொதிகை மலைச்சாரையில் 

தாம்பிர பர்ணிக்கரையில் விளைவதாகச் மூளிவாய் , incomplete development of the 
சொல்லும் ஓர் வகைக் குருந்து , a plant said 

mouth . 
to grow in the Podigai mountain and the 
shores of the river Tambaraparani. 

மூளை , பிடரியில் முள்ளந்தண்டு நடுவிலிருந்து 

மண்டை வரைக்கும் நான்கு பிரிவுகளாய் 
மூவிலைச்சி , வில்வம் , a sacred tree Aegle உள்ள குழகுழப்பான வெண்மையுள்ள ஓர் 
marmelos alias Crataeva religiosa . 

சதைப்பற்று , இது சாதாரணமாய் புருஷர் 

களுக்கு 50 அவுன்சும் பெண்களுக்கு 40 
மூவிலைத் தாமரை , 

அவுன் சும் 

இருக்கும் , வயது ஆக ஆகக் 
கனம் பலம் குறையும் , the mass of nervous 

matter occupying the cavity of the skuil 
மூவிலைப் பயறு , நரிப்பயறு , a variety of of a person and other vertebrate animals ; 
pulse , dew gram Phaseolus aconitifolius, 2. தலை மூளை , medullary substance ; 3 . 

எலும்பின் மூளை , marrow inside the bones . 
மூவி " லப் புள்ளடி , சிறு புள்ளடி , which see . 

மூளைக் கட்டி , abscess of the brain . 
மூவிலைப் புன்னை 

மூளைக் கயர் , தலையின் மூளைப் பகுதிகளின் 
மூவிலை மின்னி , அவரை , a twiner beans - இடையேயுள்ள இடைவெளி, the fissure 
Dolichos lab lab . 

separating the two hemispheres of the 

brain Intercerebral fissure . 
மூவிலை முன்னை , சிறு முன்னை , a tree which 

மூளைக் கலக்கம் , தலை மூளையின் துன்பம் , 

brain disorders .. 
மூவீசம் பலம் , 3/16 of a pallam . 

கால்கள் , 

முகுளத்தையும் சின்ன 
மூவுதவமணி , யானைக்குன்றி மணி , barricary 

மூளையையும் ஒன்று சேர்க்கும் நரம்பு நார் , 

a pair of bands which connect the pons and 
seed -- Adananthera pavonia . 

the oblongata with the 

cerebrum crura 

cerebri . 
மூவேல் , மூன்று வகை வேலமரம் : the three 
kinds of acacia tree : ( lova Case கரு 
வேல் குட்டிவேல் ) which see . 

மூளைக் கொடி , 


. 


see . 


மூளைக் 


மூழட்டி , மிளகு , 


pepper - Piper nigrum . 


மூளைக் கொதிப்பு , 


மூளை சிதறல் , dashing out of the brain . 


மூழி , 


அகப்பை , ladle made of bamboo 
> and cocoanut shell ; 2 . 

மத்து , 
J churning rod .. 


மூழை , 


மூளைச் சலம் , cerebro spinal fluid . 


மூழ்கல் , முழுகல் , bathing . 


மூளைச் சவ்வு , cerebral membrane . 


மூளட்டி , see மூழட்டி . 


மூளைச் சிரா , cerebro neurotic . 


3701 


மூன்றா மாறல் 


மூன்றோடே . ரெண்டுஞ் சேர்த்தல் 


மூளைச் சுரம் , மூளை யைப் பற்றிய சுரம் , cere 
bral fever . 


மூன்றா மீற்றுப் பசும்பால் , நீடித்த கபநோயை 
CUT 4.0 , milk of the cow that has given 
birth to the third calf . 


மூளைச் சோர்வு , weakness of brain . 


மூளை தாபன 

ரோகம் , மூளைக்கேற்பட்ட 
அழற்சி , cerebral inflammation . 


மூன்றா முறைக் காய்ச்சல் , மூன்று நாளைக் 

கொருமுறை வரும் ஓர் வகைச் சுரம் , inter 
millent fever occuring once in three days . 
It is due to predominance of the deranged 
and aggravated vayu . 


மூளைத் தா பிதம் , inflammation of the brain . 


மூன்றாம் படலம் , secroim and cornea of the 

eye . 


மூளைத் துர்ப்பலம் , மூளைச் சோர்வு , which see . 


மூளைத் துவாரம் , foramen magurum . 


மூன்றாம் பிறைக் காய்ச்சல் , மூன்று நாளைக் 

கொருதரம் வரும் காய்ச்சல் , a fever whose 
paroxysms return every third day or every 
48 hours -- Tertian fever . 


மூளை நீர்ச்சுரப்பு , 


மூளைப் பாரிச வாயு , cerebral paralysis . 


மூன்றாம் வளைய மூலவிரணம் , ஆசனத்தி 
லேற்படும் மூல முளை ரோகம் , piles . 


மூன்றினைத் தாமரை , 


மூளைப் பித்தம் , தலை மூளையில் பித்தம் சேர்ந் 

தால் மதுவுண்டாப்போல் பிதற்றி , புத்தி 
யைக் கெடுத்து உழற்றலும் அழற்றலும் 
செய்யுமோர் நோய் . a disease which spoils 
the intellect of the person and makes him 
behave little a intoxicated person . It is 
caused by bile humour affecting the brain . 


மூன்றிலை மேனி , குப்பை மேனி , rubbish plant 

Acalypha indica . 


மூன்று கூட்டு , see முக்கூட்டு. 


மூளை மாங்கிஷம் , மூளையின் சதைப் பற்று . 
brain inarter . 


மூன்று பத்திரி , சாதி பத்திரி , இலவங்கப் 
பத்திரி , தாளிச பத்திரி , mace, cinnamom 
leaf ; Himalayan silverfur.. 


who 


one 


மூன்று பெண்டாட்டிக் காரன் , 
married three wives - Trigamist . 


மூளை மேற் சவ்வு , மூளை யை கவர்ந்திருக்கும் 
சவ்வின் மேற்பக்கம் , dura mater . 


மூளையகச் சவ்வு , the inner most membrane 

covering the brain & spinal cord . 


மூன்றுப்பு , மூன்றுவகை யுப்பு , the three 
saits . கடலுப்பு , இந்துப்பு, கல்லுப்பு . 
which see . 


மூளையடி , the lower part of the brain 

Ponsvarolli . 


மூன்று முட்டி , மூன்று வகை முட்டி , சித்தா 
முட்டி , பேராமுட்டி , நாகமுட்டி , the three 
முட்டி , which see. 


Rp 201 w gri , concussion of the brain caused 

by a stuming blow or other injuries to the 
head . 


மூன்று வங்கம் , the three leads - tin , lead , 

and zinc , 


மூளை யமில வஸ்து , ஓர் விஷ சுன்ன சத்து , 

a poisonous alkaloid - Cerebrin . 


மூன்று வர்ணத்தி , பன்றி முள் , the thorn of 
a porcupine.. 


மூளை யமுக்கம் , compression of the brain . 
மூளை யிர்த்தவொழுக்கு . cerebral haemorr 

hage . 


CYTUJ Carr, the three roots . 


மூறு வஞ்சி , முத்து , pearl one of the nine 

gems . 


மூன்று வேளை , கால- inorning ; உருமம் . noon ; 
மாலை- evening . 


மூறு வா , see பெருங் குரும்பை . 


மூன்று நாள் ஆறு பொழுது , 


மூன்றெழுத்து , அ - வு - ம or ஐ -- சவ் 
the three letters . 


கிலி 


மூன்றாங்குட்டம் , உடப்பு சிவப்பாகி , கொஞ்ச 
நாள் கழித்து , உடம்பு வெளுத்துத் துன் 
புறுத்தும் ஓர்வகைக் குட்டம் , third stage of 
leprosy . 
மூன்றா மாறல் , see மூன்றாம் பிறைக் காய்ச்சல் . 


மூன்றோடே . ரெண்டுஞ் சேர்த்தல் , adding 
two to the three 


மெ 


மெய் சுழித்தல் 


மெய் யழற்சி 


மெதுக்கு , ஓர் செடி , a plant . 


மெய்ச் சூலை , உடம்பு குத்தல் நோய் , pricking 

pain in the body , 


மெது மிளகாய் , குடமிளகாய் , a variety of 

chilly , 


மெய்த் தொடரி , ஓர் மூலி , a plant . 


மெது வாசம் , கொட்டிக் கிழங்கு , an aquatic 

root tuber Cyperus perteneus. 


மெய் நடுக்கம் , உடம்பின் நடுக்கம் , shivering 

of the body ; tremers of the body . 


மெதுவு சுரை , குப்பைச்சுரை , a kind of bottle 
gourd . 


மெய்ந் நலம் , வலிமை , strength . 


மெய் நீர் , மூத்திரம் , urine . 


மெத்த பிரமி , வாய் நீர் . saliva . 


மெத்த மதி , மூளை சலம் , Spinal fluid . 


மெய்ப் பரிசம் , உடம்பினுணர்ச்சி , sensation 
of the body . 


மெத்த விஷத்தி , 

Lawsonia alba . 


மருதாணி , nail dye - 


மெய்ப் பரீட்சை , உடம்பின் சோதனை , physi 
caly test . 


மெத்துப் பூசல் , to give thick coating . 


மெய்ப் பாடு , உடம்பின் குறிப்பு , symptoms in 
the body . 


மெத்தை , ஓர் பூண்டு . a sirub . 


மெய்ப் பொறி , organ of touch 


Skin. 


மெய் மயக்கம் , மயக்கம் , giddiness . 


மெய் , உடம்பு , body ; 2 .. 

ஐம்பொறியி 
லொன்று , one of the five senses - skin ; 3 . 
குப்பை மேனி , a plant Acalypha indica 
( it is used as an antidode ) ; 4. வெங்காயச் 
சாறு , juice of onion -- Allium 
சாம்பல் . ash . 


மெய் மலம் , நரகல் , fiith ; 2. உடம்பின் அழு 

க்கு , dirt . 


cepa ; 5 . 


மெய் மறதி , உடம்பை மறைத்தல் , unconsci 


மெய் குழலா தி , தாமரைக் கிழங்கு , root of 
lotus . 


ousness . 


மெய் குளிரல் , உடம்பு குளிர்ச்சி யடைதல் , 

the body becoming chilt and cold . 


மெய் மறதி , மண்ணீரலி லிருந்து , அளவிற்கு 
குறைந்து வாத நீரானது இரைப்பையில் 
விழுவதனால் உடம்பிற்கு ஏற்படும் 
நிலையை . 


ஓர் 


மெய்க்கடா விருட்சம் , எருமை விருட்சம் , a 
kind of Euphorbia. 


மெய் மாசு , மெய் மலம் . which see . 


மெய்க் கடுப்பு , உடம்பு வலி , pain all over 

the body .. 


மெய் முடங்கல் , உடம்பு ஓடுங்கள் , emacia 
tion . 


உடம்பிலணியும் சட்டை , 


மெய் மை , 


மெய்க் கவசம் , 
jacket or coat . 


உண்மை , truth : 


2 . 


நினைவு . 


thought , 


மெய்ம் மயக்கம் , unconsciousness . 


மெய்க் குளிர்ச்சி , உடம்பின் குளிர்ச்சி , cool 
ness of the body . 


மெய்க் கொட்டை , பலாக்காய் முளை , the 
sprout of jack fruit , 


மெய்ம் மறத்தல் . உணர்ச்சியறல் , becoming 
unconscious ;; 2. சோர்வடைதல் , fainting ; 
3. தன்னறியாமை , to lose one self ; 4 . 
மூர்ச்சையாதல் , to faint ; 5. போதையாதல் , 
to be intoxicated , 


மெய் சிலிர்த்தல் , erection of hairs . 


மெய் சுழித்தல் , 


மெய் யழற்சி , தோலின் தாபிதம் inflamma 


tion of the skin . 


3703 


மெருகன் கிழங்கு 


மெல்லிதழ் 


மெய்யறிவு , மெய்ஞ்ஞானம் , wisdom . 


மெருகி , மருட் கற்றாழை , hyacinth aloe . 


மெய் யனத்தல் , உடம்பின் கொதிப்பு , உடம்பு 
கனப்பு , rise of heat in the body . 


மெருகு , See மெருகன் கிழங்கு, See வெருகன் 
கிழங்கு , 


மெய் யனல், உடம்பின் சூடு , தேக வெப்பம் , 
heat of the body . 


மெருகுகல் , ஓர் வகைக் கருங்கல்லின் பாகம் , 

a principal constituant in granite . 


மெய்யாள் சாரி , ஊன் , flesh . 


மெய்யி லழல் , உடம்பின் வெப்பம் , tampera 

ture heat of the body , 


மெருகுள்ளித் தைலம் , medicated oil prep 

ared out of garlic and the tuberous root 
of மெருகு Good for arthritis and Syno 
vitis . 


மெய் யினைப்பு , உடலினைப்பு . a emaciation . 


மெரு கெண்ணெய் , medicated oil prepared 

out of the tuberous root of மெருகு . 


மெய் யிறுகல் , body 

strong . 


becoming hard and 


மெலான் பழம் , 

Cuddappa . 


a melon 


fruit grown is 


மெய் யுதகம் , சிறு நீர் , urine . 


மெய் யுளைச்சல் , உடம்பினுளைவு , pain in the 
body . 


மெலிதல் , இளைத்தல் , wasting away ; emacia 

ting as in consumption . 


மெய்யுறு புணர்ச்சி உடலுறப் புணரும் 
புணர்ச்சி , { இதன் எதிர் ) உள்ளப் புணர்ச்சி , 
copulation .. 


மெலிதாவிகம் , மருது மேற் புல்லுருவி , a 

parasite growning on மருது- Terminalia 
arjuna , 


மெலிந்த , பலமொடுங்கிய unnerved . 


மெய் யெரிச்சல் , உடம் 

sensation of the body . 


பெரிச்சல் , burning 


மெலிந்த நெஞ்சு , weak heart . 


மெய் வருத்தம் , உடலுழைப்பாலாகிய அயர் 

ச்சி , ( மெய் வருத்தம் பாரார் ) fatigue . 


மெலிப் பயறு , see எலிப்பயறு . 


மெய் வருத்தல் , to strain the body . 


மெலியார் கூந்தல் , அம்மையார் 
which see . 


கூந்தல் , 


மெய் வலி ; தேகக் கடுப்பு , pain in the body . 


மெலிவடைதல் , growing lean ; growing weak . 


மெய்வழி நீர் , அமுரி , urine . 


மெலிவு நாடி , பலமற்ற நாடி , feeble pulse . 


மெய் விழுதல் , இறத்தல் , dying . 


மெலிவு ரோகம் , இளைக்கும் நோய் , emacia - 
tion . 


மெய் வெளுத்தல் , body becoming pale; 
மெய் வெளுப்பு , 

2. சோகை , anaemia . 


மெலி வுறல் , பலவீனப்படல் , growing weak ; 

2. இளைத்தல் , growing thin and weak , 


மெரி பாவை , ஓர் வகைப் பாவை , a kind of | மெல் , 
பாகற்காய் , carilla -- Small bitter gourd - 
Momordica charantia , 

மெல்லு , ) 


மெல்லுதல் , chewing . 


மெரிமுக சூலை , 


மெல்ல முடியாமை , inability to chew food - 

Amasesis .. 


மெருகன் கிழங்கு , ஓர் கிழங்கு , வெருகன் 
கிழங்கு , பிரமேகம் ,வயிற்றுவலி கபரோகம் , 
சிலேட்டுமாதிக்கம் போம் , a bulbous root 
Arum macrorhizon . 


மெல்லிதழ் , மிருதுவான பூ முதலியவற்றின் 

இதழ் , petals of flowers , 2 , மங்கையர் 
அதரம் - tips of woman , 


3704 


மெழுகுத் திரி 


மெழுகு வகை 


முடக் 


மெல்லிய கொத்தான் , 

கொத்தான் , 
palsy curer - baloon vine- Cardiospermum 
halicacabum . 


மெழுகுத் திரி பிரமேக நோயாளிக்கு 

தாரையிற் செலுத்து மோர் வகை மெழுகு 
சேர்ந்த திரி , a slender flexible wax taper 
intended for introduction into the urethra 
or rectum when these 

passages are 
obstructed . 


மெல்லிய கோசு , முட்டைக்கோசு , cabbage 

Brassica oleracea capitata . 


மெல்லிய சாதிகம் , see மரா மரம் . 


மெழுகு தேன் , ஈக்கள் மெழுகாலான கூட்டிற் 
கட்டிய தேன் , honey collected by bee s - 
Ceromel . 


மெல்லிய பூ , மல்லிகை, jasmine . 


மெழுகுத் தைலம் , oil distilled from bee s 

wax and other drugs useful for burns, 
injury , swelling etc 


மெல்லியல் , மலை வாழை , mountain plantain ; 

2. பெண் , lady . 


betel leaf 


மெல்லிலை , வெற்றிலை , 
bete !. 


Piper 


மெழுகு நீர் , பூநீருடன் சாரம் + பச்சை + 
பூரம் இவைகளை ஒன்றாகக் கூட்டி செயநீர் 
விட்டு அரைத்துப் 

பீங்கானில் வைத்து 
இராப் பனியில் வைக்க நீராகும் , இதற்கு 
வீரம் சேர்த்திட நீர் சிவந்து மெழுகு 
நீராகும் , ( மச்ச -800 ) pu.agent liquid prep 
ared from subchloride of mercury , copper 
sulphate, salt from the fuller s earth . 


மெல் லிழை , ஆடை முதலியவற்றின் நுண் 
ணூல் , filament ; 2 . மெல்லிய 

ஆடை 
யணிந்த பெண் , ( அன்மொழித் தொகை ) 
a lady wearing thin clothes . 


மெழுகாலிகம் , மாங்கிளுவை , a tree --Mango 
balsam . 


மெழுகு பதமாய்க் காய்ச்சல் , பாகுபதமாய்க் 

காய்ச்சல் , boiling till the ingredients 
attain a waxy condition . 


மெழுகு , மருந்திற்கு மூலிகைச்சாறு , செய்நீர் 
முதலியவைகளாற் சுருக்குக் 

கொடுத்து 
அல்லது அவற்றேடு கடைச் சரக்குகளைச் 
சேர்த்து , தேன் , முலைப்பால் முதலியவற்றா 
லரைத்துத் திரட்டிய பசையுள்ள தான ஓர் 
வகையான மருந்து , a medicinal wax like 
preparation prepared by various processes . 


மெழுகு பதம் , மருந் தெண்ணெய் வண்டல் 

மெழுகு போல் திரளும் பதம் , a stage in 
boiling the medicated oil when the solid 
ingredients attain a waxy stage not sticking 
to the fingers .. 


வகை அம்மை , a 


மெழுகு பனையன் , ஓர் 

variety of pox . 


மெழுகு , அரக்கு , wax ; 2. தேன் மெழுக்கு , bco 
wax .: 3. இளகல் பதமாய்த் தயார் செய்த 
D( 5rb gy , a medicinal wax like preparation . 


மெழுகு பாகல் , வழவழப்புள்ள பாகற்காய் , a 

smooth bitter gourd , carilla fruit ; bitter 
gourd with smooth surfacc . 


மெழுகு களிம்பு , இரணத்தை யாற்றும் ஓர் 
பூசு மருந்து , ointment . 


மெழுகு பீர்க்கு , கணையற்ற பீர்க்கு , வெண் 
பீர்க்கு , நுரை பீர்க்கு , loofa -- Luffa aegy - 
ptiaca . 


மெழுகு சீலை , மருந்து தடவிய சீலைத்துண்டு, 

a plaster ; 2. wax cloth coated with bee s 
wax . 


மெழுகு பூவிகம் , தேன் கூட்டினுள்ளிருக்கும் 
பூச்சி , the insects in the honey comb . 


மெழுகு பேய்ப் பீர்க்கு , கசப்பு வழவழப்புப் 
பேய்ப்பீர்க்கு ; 

நுரை பீர்க்கு - Luffa 
aegyptiaca . 


மெழுகுத் திராவகம் , வீரம் , பூரம் , நவாச் 

சாரம் , படிகாரம் ஆக இந்நான்கையும் வாலை 
யிலிட்டு இறக்கிய ஓர் வகைத் திராவகம் , 
an acid distilled from the four drugs corro 
sive sublimate , alum , ammonium chloride . 
and sub chloride of mercury . 


மெழுகு வகை , இலிங்க மெழுகு, மூசாம்பிர 
மெழுகு, இரச மெழுகு தாமிர மெழுகு , சிவப்பு 
மெழுகு, இலவண மெழுகு , கஸ்தூரி மெழுகு, 
கோரோசனை மெழுகு , கெந்தக மெழுகு, 
பாஷாண மெழுகு , வீர மெழுகு, the names 
of different sorts of wax like preparations 
are given above which see . 


மெழுகுத்திரி , wax candle . 


3705 


மெழுகெடுத்துத் தங்கமாக்கல் 


மென்னீர் 


மெழுகு வல்லி , வட்டவல்லி, a creeper . 


மெழுக்கு , See மெழுகு . 


மெளுகு , see மெழுகு. 


மெழுகு வுண்டை , சிரட்டைக்கரி தேங்கா 
யெண்ணெய் மெழுகுடனே சேர்த்துருக்கி 
உண்டை செய்து உறை கல்லில் ஒத்திப் 
பார்க்க மாத்தினுட பேதமெல்லாம் வகுத்துக் 
காட்டும் , a wax like substance prepared 
as said above and used to find the fineness 
or quality of gold .. 


மென் புற்று , மிருதுவான சிலந்தி , soft cancer 

encephaloid - medullary cancer ; medullary 
sarcoma — Mateera cerebriform . 


மென்றல் , மெல்லல் , to chew . 


மெழுகு வெண்டி , சுணையில்லாத வெண்டி , 

ladie s fingers with out the prickly hairs. 
smooth surfaced lady s finger Hibiscus 
esculentus . 


மென்னாடி , soft pulse . 


மென்னி , மிடறு , throat ; See மன்னை . 


மெழுகெடுத்துத் தங்கமாக்கல் , தங்கம் செய் 
வதாக ஏமாற்றல் , playing trick that he 
would prepare gold . 


மென்னீர் , நன்னீர் , soft water . 


மே 


மேகக் கட்டி 


மேக சாதனி 


கனிரசம் , 


மே , வாழைக் 
essence . 


plantain fruit 


மேகக் கரப்பன் , மேக நோயினால் குழந்தை 
களின் உடம்பின் கானும் சொறி சிரங்கு , 
skin affections of the children caused by 
congenital heat . 


மேக கற்பக்கல் , முடவாட்டுக்கல் , a kind of 

mineral stone . 


மேகக் கருவாதி , இஞ்சி , ginger - Zingiber 

officinale . 


மேக காங்கை , வெட்டைச் 
heat .. 


சூடு , venereall 


மேகக் கல் , See மேக கற்பகக்கல் . 


மேக காந்தல் , மேக வழற்சி , venereal inflam 

mation . 


மேகக் காக்கையோன் , சீர்பந்த பாஷாணம் , 
a kind of arsenic . 


மேகக் காங்கை , venereal heat . 


மேக காந்தி , ஓர் மேக நோய் , a kind of 

venereal disease ; 2. கிளுவை , a tree - 
balsam tree - Balsmondendron berryi . 


மேகக் காய் , கடுக்காய் , gallnut 

chebula . 


Terminellia 


மேக காரகப்படை , ஓர் வித சரும வியாதி , an 
eczema caused by venereal affection or heat 

> Blenorrhoea .. 


மேகக் கிரந்தி , பெண் சம்பந்தத்தினால் ஏற் 
பட்ட கிரந்திப் புண் , syphilitic sore and 
bubo .. 


மேகக் கிரந்தி போக்கி , anti syphilitic . 


மேக காரகம் , மேகத்தினால் வந்து சேரும் 
தோலைப் பற்றிய நோய் , அதாவது கிரந்தி 
படை தடிப்பு , முதலியன குருக்கள் , skin 
affection due to veneral causes . 


மேகக் கிராணி , மேக சம்பந்தமாய்க் காணும் 
ஓர் வகைக் கிராணிக் கழிச்சல் , chronic 
diarrhoea caused by the venereal defects 
in the system . 


மேக காரகம் , கைகால் விரல்களிற் காணும 
வெடிப்பு , அரிப்பு ; நீர்க்கசிவு. 


மேகக் குத்தல் , piercing pain due venereal 


Causes . 


மேக சஞ்சாரி , மேகநாத மூலி , an herb . 


மேக சஞ்சீவி , see மேக சஞ்சாரி . 


மேக காரக யெண்ணெய் , இதற்குக் குளிமை 
யெண்ணெய் என்று பெயர் . சித்தாமணக் 
கெண்ணெய் , வெள்ளை வெங்காயம் 

5 
பங்கும் வெந்தயம் ஏலம் வகைக்கு 1 
பங்கும் அரைத்து எண்ணெயிற் கலந்து 
சூரிய புடத்தில் வைத்தெடுத்த எண்ணெய் , 
an oil ; medicated preparation given for 
skin affections caused by venereal heat . 
The process is given above which see . 


மேக சடை , கருப்பு மனோசிலை , a black variety 

of arsenic . 


மேக சத்துரு , ஆவாரை , a shrub - Cassia 
auriculata ( பொன்னாவரை ) . 


மேகக் குலாந்தகன் , 20 வித மேகங்களையும் 
போக்கும் ஆயுள் வேத மாத்திரை . pill that 
is said to cure all the twenty varieties of 
Megam Venereal affections . 


மேகசம் , மேகத்திற் பிறப்பன , மேகத்திலுண் 
டாகிற கோழி முட்டைப் பருமனுள்ள ஓர் 
முத்து , peari , 


- 


மேக சலம் , பனி குடத்து நீர் , liquor ammi . 


மேகக் கடுப்பு ,, பிரமேகத்தினா லேற்படும் 
சுருக்கு , irritation caused by venereal heat . 


மேக சல வித்தன் , பூநீறு , salt grown in the 

soil or fuller s earth during new moon or 
full moon days . 


மேகக் கட்டி , மேக நோயை மருந்து சாப்பிட் 

டுக் குணப்படுத்தாவிடில் எழும்பும் கட்டிகள் , 
venereal abscess due to the impurities of 
the blood not being attended to properly . 


மேக சாதனி, செம்பருத்தி , red cotton plant 

- Gossypium . 


3707 


மேகத்தருள் சீலை 


மேக நாதன் 


மேக சாரம் , கற்பூரம் , camphor ; 2. காய்ச்சு 
லவணம் , a prepared salt .. 


மேகத் திமிரம் , கருவிழியில் மேகம் கம்மியது 
போல் இருளடையச் செய்யும் ஓர் கண் 
Grow , an eye disease of the pupil . 


மேக சிந்தகம் , சாதகப்புள் , a bird - lark . 


மேகத் திமிர் , மேக வியாதியால் உடம்பி 
லுண்டாகும் திமிர் , benumb due to vener 
eal causes . 


மேக சீவகம் , see மேக சிந்தகம் . 


மயிலிறகு . 


மேக சுரம் , மேக நோயின் சம்பந்தமாக ஏற் 

படும் சுரம் , fever due to venereal causes 
-Syphitic fever . 


மேகத்திற் களிக்குந்தாசி , 
peacock feather .. 


கை 


மேக சூலை , 

pains . 


கால் குடைச்சல் , venereal 


மேகத்திற் பிறந்த வுப்பு , வெடியுப்பு, salt 
petre . 


மேகத் தினவு , see மேகச் சொறி , 


மேக சொர்ணக்கல் , இராச வர்த்தக்கல் , a 

kind of precious stone Lapis lazuli. 


மேகத்தின் கருப்பக்கல் , 


see ஆட்டுக்கல் . 


மேகச் சாயை , நிலம் , one of nine gems 

- Saffire . 


மேகத்தின் விந்து , பூ , நாகம் , earth worm . 


- 


மேகச் சாய் , 

சீர் பந்த பாஷாணம் 

a kind of arsenic . / 
மேகச்சாய்கையோன் , 


மேகத் தொனியான் , அவுரி , 
Indigoferra tinctoria . 


indigo plant - 


மேகத் தோயம் , காய்ச்சுலவணம் , a prepared 
salt . 


மேகச் சிரங்கு , மேக சம்மந்தமாய் வரும் சிரங் 
குகள் , itch due to venereal heat . 


மேக நாசம் , வெண்காரம் , borax . 


மேகச் சிலை , மாக்கல் , வங்கக்கல் , சிலாவங்கம் , 
graphite . 


மேக நாதத்தி மூலி , கட்டுக்கொடி , 

கட்டுக்கொடி , coagula - 
ting creeper - Cocculus villosus . 


மேகச் சுருக்கு , மேக நோயினால் ஏற்படும் நீர்க் 
கடுப்பு . dysuria caused by venereal heat 


மேக நாதப் பூண்டு , இது ரத்த பித்தம் தாவர 
சங்கமம் முதலிய விஷங்களைப் போக்கும் . 
a herb . 


- 


மேகச் சூடு , மேக வெட்டை , gleet gonorr 
hoea an 

inflammatory ailment of the 
genitals of both sex attended with 
secretions . 


மேகச் சொறி , மேகச் சொறி சிரங்கு , venereal 
itch . 


மேக நாதம் , 

சிறு கீரை , small vegetable 
greens ; 2. உப்பங் கோரை , which see; 
3. பலாசு , a tree -- Butea frondosa; 3. மலைப் 
பச்சை . tree yielding white flowers 
Xantho chymus pictovius . 


- 


மேகச் சோரணம் , 


see 


மேக சொர்ணக்கல் , 


மேக தாரி , மயிலிறத , 


feather of peacock . 


மேக தேகம் , மேக நோய் கொண்ட உடம்பு , 

body affected by venereal complaints . 


மேக நாதரசம் , வெள்ளி , வெண் பித்தளை . 

செம்பு சம பாகங் கொண்டு , இதற்கு மூன்று 
பங்கு கந்தகம் சேர்த்துச் செங்கீரைச் சாற் 
றால் அரைத்துப் பிறகு கசபடத்தில் எரித்து 
எடுத்த ஆ . வே . மருந்து , an Ayurvedid 
medicine composed of silver , white brass . 
copper in equal quantities to which is added 
three parts of Sulphur . The whole mixure 
is pounded well with the juice of red 
amaranthus spinose and then calcined in 
( cowdung 100 cakes ) or gajaputtam . it is 
prescribed for all kinds of fever , thirst and 
burning sensation 


மேகத் தடிப்பு , உ..டம்பில் பல விடங்களிலும் 

வீக்கங் காலால் , venerea ! patches of swell 
ing in several parts of the body . 


மேகத் தண்டம் , தேங்காய் , cocoanut . 


மேக நாதன் , நவச்சாரம் , chloride of amm 

onia ; 2. சிறு கீரை Amaranthus . 


மேகத்தருள் சீலை , கருங்கல் , granite stone . 


3708 


மேகப்புடை 


மேகம் 


மேக நாதி , கட்டுக் கொடி , coagulating cree 

per -Cocculus villosus ; 2. சுணங்கன் புல் , 
a kind of grass . 


மேகப் புண் , மேக சம்பந்தமான புண் , Sore 

due to venereal causes Venereal sore or 
uicer .. 


கருநெல்லி , 


black 


Indian 


மேக நிறத்தி , 

gooseberry . 


மேகப் புரை , 


மேக சம்பந்தமான புண்ணின் 
புரை , Sinus of venereal abscess or sore . 


arsenic of black 


மேகப் புள் , வானம்பாடி , sky lark . 


மேக நிறப் பாஷாணம் , 
colour . 


மேகப் புறவதம் , குதிரை , horse . 


மேக நிறம் , நீலத்தாமரை , blue lotus . 


மேகப் புற்று , chronic ulcer due to venereal 

affection .. 


மேக நீர் , ஓர் வகை மேக நோய் , a venereal 

disease ; 2. நீர் , water from the sky . 


மேக மந்தாரம் , see மந்தாரச்சீலை . 


மேக நீர்ப் பாய்ச்சல் , ஓர் வித கண்ணோய் , 
a kind of eye disease , 


மேகமாகி , 

auriculata 


ஆவாரை , 


a shrub 


Cassia 


மேக நீர்க் கோவை , 


மேக மாற்றம் , மேக நோய் குணமடைதல் , 
curing of the venereal disease . 


மேக 


சம்பந்தமான 


நோய் , 


மேக நோய் , 

syphilis . 


மேகமுற வஞ்சம் , காசிச்சாரம் , a kind of salt , 


மேக நோய் நூல் , Urology . 


மேக மூத்திரம் , நீரிழிவு , passing ( a great 

amount of ) copious urine. 


மேகபதி , கோமேதகம் , one of the nine gems 

Cinnamon stone - Sardonyx . 


மேக மூலி , 

புல்லாமணக்கு, Sebastiana 
chamaelea . 


மேக புட்பம் , நீர் , water ; மழை , rain ; வஞ்சி 


மேகப் பச்சை , நாகப் பச்சை ; மரகதப் பச்சை , 
green stone , one of the 
Emeraled .. 


nine gems 


மேகம் , மேக நோய் , venereal disease ; 2. ஓர் 

நோய் , urinary disease ; 3. புண் , venereal 
sore ; 4 , முகில் , cloud ; 5 பெண் சம்போ 
கத்தினால் உண்டாகும் ஓர் நோய் , disease 
due to copulation ; 6 , கடுக்காய் , gall nut ; 
7. குயில் , Indian cuckoo ; 8. தண்ணீர் 
விட்டான் , water root - Asparagus race 
mosa .. 


மேகப் படலம் , ஓர் வகைக் கண்ணேய் , an 


eye disease . 


மேகப் படை , மேக சம்பந்த மாசு உடம்பில் 
சருமத்தில் காணும் ஓர் வகைப் படை , a 
kind of spreading skin disease due to 
venereal causes . 


மேகம் , இளமை பருவத்தில் பெண் களை 
மோகித்து , தினம் போகம் செய்வதினாலும் , 
மந்தம் , பசி , செரியாமையா யிருக்கும் பொழு 
தும் , அகாலங்களிலிலும் , முறை 
யும் புணர்ச்சி செய்வதால் ஏற்படும் ஓர் 
நோய் , a diseases caused by untimely but 
excessive copulation . 


தவறி 


மேகப் பிடகம் , 


கட்டி , 


venereal 


மேகக் 
abscess . 

. 


மேகப் புடகை , 


மேகப் பிடிப்பு , stiffness of 

of joints due to 
venereal affection . 


மேகப் பிரமியம் , urethral discharges due to 

venereal affections . 


மேகம் , நோய்கொண்டவர்களின் சம்பந்தத்தி 

னால் மூத்திரத்திலும் மூத்திர தாரையிலும் , 
மூத்திரப் பையிலும் , மூத்திரக் குண்டிக்காய் 
களிலும் அன்றியும், வேறிடங்களிலும் காண் 
கிற ஓர் நோய்க்கிட்ட பொதுப்பெயர். 
This is the common 

name given to the 
various affections caused by the sexual 
union with one suffering from this disease , 

The Sanskrit term Meha literally means 
to micturate . It signifies urination as well 
as the act of passing any morbid urethral 


மேகப் புடை , தோல் சுறசுறத்து , தடித்து , 
கிள்ளினாலும் , காயம் பட்டாலும் , தெரியா 
மல் மறுத்துப் புண்ணாகும் ஓர் வித குட்டம் 
See திமிர் வாதம் , a kind of leprosy . 


3709 


மேகம் 


மேகரணம் 


action . Hence , the urine in most of the 
cases denotes the fact of its being charged 
with pus or any other morbid secretion of 
the urinary organs such as albumin , marrow , 
etc. , which imparts their characteristic 
colours to the fluid . 


17. சீகடா மேகம் , hard substances like 

calculus in the urine . 
18. சீதமேகம் , cold , copious urine sweet 

in taste , 
19. சைநர் மேகம் , urine coming out in a 

little quantity at a time . 
20. பாலா மேகம் , urineslimy and thready 

as if mixed with saliva . 


Some other varieties : 


மேகம் 20 : 1. நல்ல கெந்தன் ; 2. உருத்திராங் 
கன் ; 3. இந்திரகண்டி ; 4 , சலதோத்திரன் 
5. அருசிகன் ; 6. சிலாங்கன் ; 7. இரத்த வர் 
ணன் ; 8. பச்சை வர்ணன் ; 9. தேன் வர்ணன் ; 
10. சம்பிராசன் ; 11. அனந்தன் ; 12. இரத் 
தின வர்ணன் ; 13 நீலகண்டன் ; 14. தவன 
வர்ணன் ; 15. அதிபிரமன் : 16. மதுவேகன் ; 
17. சுத்தன் ; 18. எலும்புருக்கி : 19. புஷ்ப 
ராசன் ; 20 . 


21. கண்யிஹீ மேகம் , Gleycosuria . 
22. சுக்கில மேகம் . Chyluria . 
23. சுக்கிர மேகம் , Spermatorrhoea . 
24 , கல் மேகம் , Hemo globunuria . 
25. கல்லுடைப்பு மேகம் , Gravel in urine . 
26. மதுமேகம் , Sugar in the urine . 
27 , சனி மேகம் , Mucus in the urine 


2 . 


மேகம் ( வாதம் ) Vatham . 
1. வசாமேகம் , urine like urine fat in the 

urine . 

மச்சா மேகம் , urine like marrow . 
3 . சாத்திர மேகம் , astringent and partly 

sweet urine .. 
4. அஸ்தி மேகம் . passing copious urine 

like elephant in rut . 


மேகம் போக்கி , மர மஞ்சள் , tree turmeric ; 

2. அகத்தி வேர்ப் பட்டை , root of Sesbania 
grandiflora ; 3. பாற்சுற்றி , which see . 


மேகம் போல் வளர்ந்த கன்னி , கரு நெல்லி , 
black Indian goosberry . 


பித்தம் - Pitham . 


மேக யெரிச்சல் , burning sensation due to 

venereal cause . 


மேக யோனி , புகை , smoke . 


மேக ரஞ்சம் , கருநாகம் , 

, 
cobra . 


black variety of 


5 . சார மேகம் , urine resembling the 

solution of ashes in odour , colour 

and taste ; excessive acidity of urine . 
6. நீலமேகம் , urine dark in colour 

Hematuria . 

காள மேகம் , 
8. அரித்திரா மேகம் (மஞ்சள் மேகம் ) 

deep yellow urine with pungent taste 
--- Marrow in the urine .. 
மஞ்சிஷ்டா மேகம் , red urine like 
water reddened with மஞ்சிஷ்டி 

Haemo porphyrinuria . 
10. இரத்த மேகம் , hot urine with fishy 

smell and saline taste - Hemaglobun 
uria .. 


மேகாணக் களிம்பு , ointment for venereal , 

ulcers & sores . 


9 . 


மேக ரணம் , மேகத்தினால் வரும் விரணநோய் , 
venereal sore . 


சிலேட்டுமம் --Kapha . 


11. உதக மேகம் , turbid or limpid urine 

--Polyurea . 
12. இக்ஷா மேகம் , urine is solidified if 

kept for sometime - Albuminuria . 
13 , சாந்திர மேகம் , 
14. சுரா மேகம் , urine like 

like toddy in 
colour . 
15 , பிஷ்டா மேகம் , patient undergoing 

horripillation ; micturation , 
13. சுக்கிரா மேகம் , urine resembling 

semen or appearing mixed with 
semen . 


மேக ரணம் , இதுவே கொறுக்கு ; இது நோய் 
கொண்ட பெண்களின் சம்பந்தத்தினால் 
கெட்ட நீர் ஆண்குறியில் பற்றுவதால் ஏற் 
படும் ; இது மலருக்கு அடியிலிருக் கும் சவ் 
வின் மடிப்பிலாவது மலரை 

மூடிக்கொண் 
டிருக்கும் தோலுக்குள்ளாவது காணும் ; 
ரோகங்கொண்ட பெண்ணுடன் புணர்ச்சி 
செய்யும்போது யோனியில் தங்கி நிற்கும் 
மேகரண விஷநீர் ஆண் குறியில் எவ்விடத் 
தில் படுகின்றதோ அந்த இடத்தில் விரணம் 
ஏற்படும் , புணர்ச்சிக்குப் பின் , 

4-9 தினத் 
திற்குப்பின் இந்நோய் பிறந்து விரணமுண் 
டாகும் , உடனே தகுந்தபடி சிகிச்சை செய் 
யாவிடில் உடம்பில் பரவி ஊரல் , சொறி , 
ரணம் இவைகள் கண்டு நீர் பட்டவிட மெல் 
லாம் அனேக விரணங்கள் ஏற்படும் , இவ் 
விரணத்திற் கடியில் கல் 

போலும் சில 
சமயம் மிருதுவாயு மிருக்கும் , சில அழுகித் 
துன் மாமிச வளர்ச்சியு முண்டாகும் , Syphli 
tic , or primary sore --Chancre . 


3710 


மேக வாகனன் 


மேகன பாலி ரேகை 


மேக ரண்டம் , மயிர்க் குருந்து , which see . 


உணவை 


மேக ராடி , மேக ரண்டம் , மயிலடிக் குருந்து . 
which see . 


மேகவாத பிடிப்பு , தன்னால் 
உண்ண முடியாது பிறரைக் கொண்டு ஊட் 
டச் செய்யும் ஓர் வித நோய் ; இவ்வித 
நோய்கள் வெள்ளி பற்பத்தால் குணப்படும் , 
venereal arthritis . It is cured by calcined 
silver , 


மேக ராணி , மயிலடிக் குருந்து , which see . 


மேக வாதம் , மேக சம்பந்தமாய் வரும் வாத 
Gorw , ( venereal) Rheumatism . 


மேக ரோகம் . See மேக நோய் . 


மேகலாபதம் , இடை , waist . 


மேக வாயு . மேகச் சூட்டினால் பேசிகளுக்கு 
ஏற்படும் வாயு , flatulency caused in the 
body by venereal heat . See பேசி வாதம் . 


மேகலை , அறைமுடி , an ornament worn 

female children . 


by 


மேக வாய் , தயிர் , curd . 


மேக வண்டம் , see மயிற் குருந்து . 


மேக வார்த்தை யறிபவன் , 


தவளை , frog . 


ஓர் 


மரம் , 


மேக வண்ணக் குறிஞ்சி , 
a tree - Lawsonia . 


மேக வித்திரதி , மேகக்கட்டி , venereal abscess ; 
2. இராச பிளவை , carbuncle . 


மேகவண்ணப் பூவுள மருதோன்றி , blue 
nail dye - Barleria montana . 


மேக வியாதி , ரோகஸ்திரியை புணர்வதினால் 
காணும் நோய் , See மேக ரோகம் , and 
மேகம் . 


மேகவரனை , ) 

அவுரி , Indigo plant 

Indigo plant - Indigo 
மேகவருனை 

fera tinctoria . 


மேக விரணம் , மேகப்புண் , venereal 

venereal sore . 


மேக வருணனை . see மேகநாத மூலி . 


மேக விருளி , பித்து . bile . 


மேக வர்ணக்கல் , மந்தாரச் சீலை , a stone 

--Crystallite; Basalt . 


மேக வுப்பு , வெடியுப்பு , salt petre . 


மேகவர்ணச் செவ்வந்தி , நீலச் சிவந்தி , blue 
or black chrysanthem . 


மேக வூறல் , மேக நீர்ப்பாய்ச் 9 ல் , gonorrhoea ; 
2. மேக தினவு . itching caused by venereal 
affections .. 


மேக வர்ணத்தான் . 
Oyster sheil . 


முத்துச்சிப்பி . pearl ; 


மேக வெடி சூலை , Rheumatism due to ven 

ereal causes accopanied by sores . 


மேக வர்ணனை , see மேகவருணை , 


மேக வெட்டை , வெள்ளை நோய் , gonorrhoea ; 
2. ஓழுக்குப் பிரமேகம் ; பிரமேக வெள்ளை , 
gleet . 


மேக வர்ணன் , நாவல் பழம் , the jambo 

fruit Eugenia jambos . 


மேக வழலை .. venereal inflammation . 


See 


மேக வெள்ளை , வெள்ளை 
வெள்ளை , 


ஒழுக்கு , 


மேக வறட்சி , மேகத்தினால் ஏற்படும் தாகம் , 
venereal thirst . 


மேக வேக்காடு , மேக வழற்சி , venereal inflam 

mation .. 


மேக வேர் , சல்லிக் குடல் , 


umbilical cord . 


மேக வன்னக் குறிஞ்சி , மழை 

வண்ணக் 
குறிஞ்சி ; மேக வர்ணப் 

பூவுள்ள மரு 
Gorrotol, western ghats ; blue nail dye 
Barleria montana . 


- 


மேகனக் கிளை , மேகன வெலும்பின் கிளை , 
branch of the pubes Ramus . 


-- 


மேக வன்னம் , அப்பிரகம் , mica . 


மேக லாகனன் , கருங்கல் , granite stone . 


மேகன பாலி ரேகை , பாலி மேகன வரி , ilia 

pectineal line . 


3711 


மேசகம் 


மேடி 


மேசகை , கரு 

மனோசிலை ; black variety of 
arsenic ; 2 பவள மனோசிலை , red arsenic .. 


மேகனப் பொருத்து , முருந்தினாலும் தசை 

நாரினாலும் திரண்டு தன்னை யொத்த எதி 
ரெலும்புடன் இணைக்கப்பட்ட பொருத்து , 
joint of the pubis which is united at its 
termination to the opposite as pubis by a 
thick cartilage ligarnents & fibres -- Sym 
physis pubis . 


சேடம் , see 

வியங்கம் ; 2. முகவங்கு . 
discolouring patch in the face . 


மேஷக புட்பம் , வெங்காயம் , onion - Allium 
cepa . 


மேகனம் , மூத்திரம் , urine ; 2. ஆண்குறி , 
penis ; 3. மயிரால் மூடப்பட்ட பெண்குறிப் 
பாகம் , 

pons pubis .. 


a milky 


மேடகம் , 

plant 


ஆட்டுச் செவிக்கள்ளி , 


மேகன வளைவு . மேகன எலும்பின் 

கிளை 
களினாலுண்டாகிய வளைவு , arch of the 
pubes .. 


மேஷக் கல் , ஆட்டுக்கல் , a kind of mineral 

stone . 


மேஷக் கொம்பு , ஆட்டுக் கொம்பு , goats horn . 


மேஷக் கோடு , 

கோட்டுப் பாலை ; 
2. மாட்டுக் கொம்பு , cattles horn 


ஆட்டுக் 


மேகன வெலும்பு . pubes or share bone , இது 

ஆசனச் சந்தெலும்பின் முன்னதாகவுள்ள 
ஓர் சிறிய பாகம் , இது பெயரளவாய் தலை 
சயதம் ,உடல் , கிளை எனப் பிரிக்கப்பட்டிருக் 
கிறது , the pubic bone is the anterior , and 
the smallest part of as innominatum . It 
is normally divided into head or tubercle , 
body and ramus . 

. 


மேடசிங்கி , புழுக்கொல்லி , vermifuge. 


மேஷ சிங்கி , ஆடு தின்னாப்பாளை , a bitter 

prostate ash coloured plant - Aristolochia 
bracteata . 


மேகா குந்தம் , மயிலிறகினடி , bottom of the 

peacock s feather . 


களா 


- 


மேஷ சிருங்கி , 

விழுதி , a plant 
Gymnema sylvestre alias G , germinata . 


மேகாக்கினி , மீன் , fish . 


மேட சுருங்கி , மேஷ சிங்கி , which see . 


மேகாமினி , நவச்சாரம் , chloride of Ammonia . 


மேஷப் பால் , 
milk . 


வெள்ளாட்டுப் பால் , goat s 


மேகாயித விருத்தி , swelling . 


மேகாரம் , See மேகானந்தி , 


மேஷம் , ) ஆடு, sheep : 2. ஆட்டுக்கட்டா , he 

goat Ram ; 3. ஓர் ராசி , in Astro 
மேடம் , Jlogy Aries ( a sign of the 

zodiac . ) 


Cassia auri 


மேகாரி , ஆவாரை , a shrub 

culata . 


மேஷம் , வெள்ளாடு , goat . 


மேகாரித் தைலம் , a medicated oil prescribed 

for venereal diseases . 


மேட விஷாணிகை. ஆட்டுக் கொம்பு . sheeps 
horn . 


மேகாரி ரசம் , ஆவாரைப் பிசின் , resin of 

the plant - Cassia auriculata . 


மேஷ விலோசனம் , பேரவுரி , a big species of 

indigo plant .. 


மேகானந்தி , மயில் , peacock . 


balsam 


மேஷா , கவுதும் பை , which see . 


- 


Bals . 


மேகினி, கிளுவை , a tree 

modendron berriyi , 


மேகை , இறைச்சி , flesh . 


மேடி , ( Eng ) அமெரிக்க தேசத்திய வோர் 
மரத்தின் காய்ந்த விலை , இதை தேயிலை 
யைப் போலுபயோகப் படுத்தலாம் . இது 
வியர்வையை யுண்கிரக்கி மூத்திரத்தையும் 
போக்கும் , the dried leaves of the tree 
liex paraguayenars . They are used as Tea 
and are duiretic and diaphoretic - Matei 


மேசகம் , இருள் , darkness ; 2 கருமை , black 

ness ; 3. புகை , smoke ; 4. வெளிர்ப் பச்சை , 
light green . 

. 


3712 


மேதரோகம் 


மே தினி விருட்சம் 


மேடி யுப்பு , வளையலுப்பு . a kind of salt 

used in the manufacture of bangles . 


மேதனா , சிறு கீரை , a kind of small vegetable 

greens Amaranthes .. 


மேடிறைச்சல் , 
bowels . 


வயிற் 


றிரைச்சல் , noisy 


மேதா , பம்பந் திராய் , which see ; 

2 . 

see 
கற்றாமரை ; 3. மருது மேல் புல்லுருவி 
Parasite on மருது Terminalis arjuna . 

. 


மேடு , வயிறு , stomach ; belly . 


மேதா விருக்கம் , கற்பக விருட்சம் , which see . 


மேடு தாக்கினி , மிளிறை , 


a 


bird 


மேதாவினி , நாகண வாய்ப்புல் , 
Myna . 


மேடை சிங்கி , see மேஷ சிங்கி . 


மேட்டிரம் , ஆண் குறி . the male organ - 
Penis ; 2. ஆட்டுக்கடா , Ram . 


மேதி , வெந்தியம் , seeds of fenugreek Trigo 

nella faenum graecum ; 2. GT (105600 , buffalo . 


seed 


மேட்டுத் தாமரை , ஓர் வகைக் கிழங்கு , See 
புட்கா மூலம் . 


மேதிகை , வெந்தயம் , fenugreek 

Trigonella faenum graecum . 


மேண்டம் , ஆடு , sheep . 


மேதிக் கவுணன் , மூர்த்த பாஷாணம் , a kind 
of arsenic . 


மேத அகிதம் , fally in filtration 


tall tree 


மேதிக் காவிகம் , மருத மரம் , a 

Terminelia arjuna.. 


- 


மேதகம் , கோமேதகம் . one of nine gems 

Cinnamon stone Sardonyx ; 2. சவுரிக் 
கொடி , a climber - Trichosanthes palmata ; 
3. சாலாங்க பாஷாணம் , a kind of arsenic . 


மேதிக் கொம்பு , எருமைக் கொம்பு , horn of 
buffalo . 


மேதிச் சானி , எருமைச் 
buffalo . 


சாணி , dung of 


மேதக விருட்சம் , see எருமைக் கணைச்சான் . 


மேதகி , மருட் கற்றாழை , a variety of aloes 

Aloe hyacinthoides . 


மேதிச் சிமிழ் . எருமைக் கொம்பினால் செய்த 
சிமிழ் , phial made out of buffalo s horn . 


மேதக்கிடை , செப்பு நெருஞ்சில் , a prostate 

plant -- Indigofera annaphylla. 


மேதித் தயிர் , எருமைத் தயிர் , buffalo s curd . 


மேதி நவ நீதம் . 

buffalo s butter . 


எருமை 


வெண்ணெய் , 


மேத சத்துவசாரம் , வெள்வேல் , white species 

of Acacia - Accacia ferruginea . 


மேதி நெய் , எருமை நெய் , buffalo s ghee . 


மேதச் சவரி , see மேத சத்துவச்சாரம் . 


மேதிப் பால் , எருமைப் பால் . buffalo s milk . 


மேதச்சி , கற்பரி பாஷாணம் , a kind of native 

arsenic , found in rocks and used in alchemy . 


மேதிப் பால் குநரத்தி , புளி நரளைக் கிழங்கு 
tuber of புளி நரளை --Vitis carnosa - fox 


-- 


மேத தரம் , கொழுப்பு தாது , adipose tissue . 


grape root .. 


மேதத் துவம் , தும்பை , white flower of a 

plant --Dyosphyros glutinosa , 


மேதினிட வச்சிரம் , வைடூரியம் , one of the 
nine gems - Cat s eye 


மேதினித் திரவம் , மல்லியிலை , 


which see . 


மேதம் , கொழுப்பு, fat . 


மேதரம் , ஆண்குறி , penis . 


மேதினி விருட்சம் , எருமைக் கணைச்சான் . 

a tree which see ; 2 . சுணங்கன விருட்சம் , 
a tree used by Siddhar s in rejuvenating the 
body which see . 


மேத ரோகம் , அதி தூல 


நோய் , obesity . 


3713 


மேதோரி 


மேரு புவியுடையோன் 


மேதே தரை , நிணப்பை , container or capsule 

of adipose tissue , 


மேதோ ரோகம் , உடம்பிற் கொழுப் அதிக 

ரிக்கும் ஓர் நோய் , a disease causing increase 
of adipose tissue in the body . 


மேதோ வருவதம் , fat originated tumour . 


மேதை , இறைச்சி , flesh ; 2. கள் , intoxicating 

drink ; 3 . மகா மேதை . great intellectual 
person : 4. அறிவு , knowledge ; 5. தோல் 
skin ; 6. நரம்பு , nerve ; 7 . 

7. நிணம் , fat , 
adipose tissue ; 8 பொற்றலைக் கையாந் 
தகரை , a plant - Zapavia nodiflora .. 


மேதோ விருத்தி , உடம்பின் கொழுப்பு அதி 
கரித்தல் , excess growth of fat in the body . 


மேதை யதிகம் , 

மேதோதாது 
increase of adipose tissue . 


விருத்தி . 


மேத்தியம் , சீரகம் , cumin seed - Cuminum 

cyminum . 


Acorus 


மேதை யந்தன் , 


செங்குளவி , red beetle . 


மேத்தியாசம் , வசம்பு , sweet flag 
calamus . 


See ஆட்டிய 


மேதோ ஆவிருத வாதம் , 
வாதம் . 


மேத்திரம் , ஆட்டுக்கடா , Ram . 


மேநசம் , வெண்காரம் , borax . 


மேதோகிதம் , கரு வேல் , a tree ; black acacia 

- Acacia arabica . 


மேந்தி , 


} 


வெந்தயம் , seed - Trigonella 
foenum graecum ; 2. மருதாணி 
a tree - Henna Lawsonia alba . 


மேந் திகை , 


மேதோ கிரந்தி , இரசாதி வஸ்துக்களைப் 
புசிப்பதால் உடம்பின் சதையில் அல்லது 
மேற்றோலில் உண்டாகி வழுவழுத்து மினு 
மினுப்பாய்ப் பழுத் துடைந்த பிசினைப் 
போல் சீழ் ஒழுகும் ஒர் வகைக் கிரந்திப் 
460or, cyst like growth originated from 
the vitiated condition of the bodily fat. It 
may burst and form an ulcer . 


மேந்தியம் , மருக்கொழுந்து . maid s love 

Artmesia abrotanum ; 2. வெந்தியம் , fenu 
greek seed - Trigonella foenum graecum . 


மேயன் துவரை , a kind of red - gram . 


மேரக் காலி , பேய்ப் பிசாசு , demon & devil . 


மே தோசம் , எலும்பு , bone ; 2. கருவேல் , 

black acacia tree Acacia arabica , 


மேரீசன் , இலங்கம் , cinnabar ; Sulphate of 

mersury . 


மே தோ தரம் , வயிற்றில் இருக்கும் கொழுப்பு 
அதிகமாகக் காணல் , increase of fat in the 
abdomen . 


மே தோதாது . எலும்பிற் குள்ளிருக்கும் பசை , 

marrow of the bone one is white and 
the other is red . 


மேரு . ஓர்வகைக் குப்பி , a kind of bottle used 

in olden days for preserving the medicines 
or drugs காசிக்குப்பி ; 2 விணாத்தண்டு , 
the spinal column ; 3. பூரணம் , all pervading 
ether ; 4. பொன் மலை , gold mountain ; 5 . 
பாண்டத்தின் மேல் மூடி , the lid of a vessel . 


மே தோதாது விருத்தி , எலும்பினுள் பசை 

அதிகப்படலினால் உண்டாகும் நோய் , 
increase of marrow - this causes disease . 


மேரு , ஆசவி பீடம் , which see . 


மேருகம் , ஓர் வாசனை , fragrance. 


மேதோ 


disturbance 


of fat 


பதார்த்த , 
metabolism . 


மேருக் கேற்றல் , காசிக்குப்பி யெனும் புட் 
டிக்குள் மருந்தை அடக்கல் , putting the 
medicine into the காசி குப்பி - Kasiphial . 


மதோபி காதசம் , ஓர் நோய் , a disease . 


மேதோ பூதம் , lipoid infiltration . 


மேருதண்டம் , vertebral column . It is also 
explained as artery staff which goes from 
the feet to பிரம்மரந்திரம் , which is wrong . 


மே தோமம் , lipoma . 


மே தோரி , கருவேல் , black acacia tree 

Acacia arabica , 


மேரு புவியுடையோன் , திகைப் பூச்சி , which 
see . 


3714 


மேலூறல் 


மேல் வயிற்றுக் கர்ப்பம் 


மேரு விக்களம் , பெருச்சாளி , baudicoot . 


மேகரிப்பு , ) மேலெரிச்சல் , உடம்பெரிச்சல , 

burning sensation or itching 
மேலெரிவு , sensation in the body . 


மேரு விரசம் , 3 மாதத்திய பிண்டத்தை 
யிடித்து புதினின்று எடுக்கும் சித்து , 
the essence taken from the three month s 
old foetus . 


மே லெமுச்சி , மேலெழும்பல் , rising up 
- shooting up. 


மேருவிள வழுக்கை , மூன்று மாதத்திய கருப் 
பிண்டம் , three months old foetus . 


மே லேடு . பால் தயிர் முதலியவற்றில் மேலே 

படர்ந்து நிற்கும் எடு . cream or film deposi 
ted on the surface of any liquid as milk etc. , 


மேருவின் வாரி , பொன் மனல் , gold ore . 


மேலேறு வாயு , Udanan . Vayu that goes up . 


மேலங்கி , மேற்கவசம், the outer cover . 


மேலை , அஞ்சனக்கல் , sulpherate of antimony . 


மேலச் சுலுகம் , சிறுத்தைப் புலி , leopard ; 
panther . 


மேல் , உடம்பு , body ; 2. அதிகம் , excess . 


மேலாடல் , மேற்கொண்டிருத்தல் , as in கபம் 
மேலாடல் , intervering . 


மேலாதி , இஞ்சி , genger - Zingiber officinale. 


மேல் சுவாசம் , மேல் மூச்சு hardbreathing ; 

2. ஊர்த்த சுவாசம் . up drawn breathing . 
The case where in the patient breathes 
hurriedly lies unconscious with choked 
voice and up turned eyes with his vulner 
able parts streching out fully with each 
stroke of breath . 


மேலாத்தல் , மேற்புறமாக்கல் , turning over . 


மேலா முதுரம் , கஸ்தூரி எலும்பு , 


மேல் தினவு , உடம்பின் நமைச்சல் , itching of 
the body . 


மேலாம்பதி , இரேசகம் . emission of the breath 

by one nostril at a time . 


மேலானசத்து , இரேசகம் , see மேலாம்பதி 


மேல் மடக்கு , மண் மடக்கில் வைத்து மேல் 
மடக்கினால் மூடிச் சீலை செய்தல் , the dish 
kept above ,, 


மேலான நோன்பு , கெளரி , a religious 

staravation and worship of the Goddess 
Gowri , 


மேலிசைக் குழலாள் , எலி , rat . 


மேல் மருந்து , மேலே தடவும் மேற் பூச்சு 

External application ; 2. அதிகமாகக் கூட்டு 
மருந்து , medicine 

prepared in excess ; 
3. பின்னாகக் கூட்டிய மருந்து , medicine 
prepared later . 


மேலிடல் , அதிகரித்தல் , increasing . 
மேலிடுதல் , அதிகப்படுதல் , increasing , as in 

breath 


மேல் மல்லி வேர் , பேரா மல்லி வேர் , root of 
a variety of jasmine Cuius ), which see . 


மேலி மைத்தாறு , கற்காடக பாஷாணம் , a 
kind of arsenic . 


மேல் மூச்சு , apnoea . 


மேல் மூச்சு வாங்கள் , panting . 


மேலிமை வா தம் , drooping of thc upper 

eye lid from paralysis -- Blepharoptosis . 


மேல்மூடி யூர்ந்து நிற்போன் , நத்தை . Snail . 


மேலிரைப்பு , மேல்மூச்சு , hard breathing . 


மேல் மூலம் , piles formed in the upper ring 

of the rectum . 


. 


மேலினைப்பு . fatigue . 


மேலுதடு , மேல் தரம் . upper lip . 


மேல் வயிறு , மேல் நோக்கிய வயிறு , the 

upper elevation of the stomach : epigastrium 


மேலூறல் , உடம்பினூறல் , itching in the 

body .. 


மேல் வயிற்றுக் கர்ப்பம் , tubal pregnanc 


Y 


3715 


மேற்கால் 


மேற்றோலி 


மேற் கீ , பாஷாணம் , arsenic . 


மேல் வளையம் , மல வாயினுள் பொருந்திய 3 
வளையத்தினுள் மேலேயிருக்கும் வளையம் , 
upper most ring of the three rings in the 
rectum 


மேற் கீழ் , மேலும் கீழும் , above and below . 


மேற்குகா நாளம் , superior vanacava . 


மேல் வறட்சி , உடம்பு வறட்சி , dryness of 
the body . 


மேற் கோலகி , தட்டைப்பயறு , a pulse . 


மேல் வாய் , அண்ணம் , palate 


மேற் சட்டை . , dross . 


மேல் வாய்க் கிரந்தி , sore in the soft palate 

- Syphilitic sore --- Gunuma ., 


மேற் சிகிச்சை , external treatment . 


மேல் வாய் வாதம் , paralysis of the soft 

palate -- Uranoplegia . 


மேற் சுவாசம் , மேல் மூச்சு , hard breathing : 

difficult breathing as in a dying person . 


மேல் வார்த்தல் , உடம்பின் மேல் நீர் முதலிய | மேற் படி , மேற் கூறியபடி , அதுவே , அதே , 
வற்றை ஊற்றல் , pouring water or liquid as above mentioned . 
upon the body as in fever to reduce the 
temperature and calm the nervous system 
Afflusion .| 

மேற் பரணை , மேல் தோல் , epidermis . 


மேல் வெளி, superior aperture . 


மேற் பலகை , நகம் , nail . 


மேழ கம் , ஆடு , sheep ; 2. செம்மறிக் கடா , 

Ram ; 3. கஞ்சி , conjee - Gruel ; 4. காடி , 
vinegar . 


மேற் பல்லித மூறல் , மேலிருக்கும்பல் இதழில் 
(உதட்டில் படும் படி பொருந்தல் . dental . 


மேள கர் , see மேழகம் . 


மேற்புறச் சுவாச நரம்பு , முள்ளந் தண்டின் 
உட புறம் ஆரம்பித்து ஒற்றுணர்வு நரம்பு 
களுடன் சேரும் நரம்பு , Spinal accessori 


nerve 


மேள வயிறு . மேளம் போல் பெருவயிறு . 
drum like distension of the abdomen . 


மேற் கடுப்பு, external pain . 


மேற் புறணி , மேற் பட்டை , the outer skin 

or bark of the tree or any fruit . 


மேற் கட்டு , bandage . 


மேற் புறை சவ்வு , ( in Midwifery ) a mem 

brane that is thrown out of the womb 
after the birth of the child . Tunica decidua 
uteri .. See கீழ்ப்புறை சவ்வு . 


மேற் கலசம் , மேலே மூடும் பாத்திரம் , the 

upper vessel covering the mouth of the 
lower one to be air tight . 


மேற்பூச்சு, மேலே பூசு மருந்து , an external 
ointment . 


( மேற் கவசம் செய்தல் , சீலை சுற்றி மண் 
பூசல் , luting . 


or embro 


மேற் பூச்சுத் தைலம் , Liniments 

cation .. 


மேற் கவிசை மகோதரம் , மேல் வயிறு பருத் 
தலாகிய ஓர் வகை மகோதரம் , a kind of 
dropsy enlarging abdomen . 


மேற் காது , காதின் மேற்புறம் , external part 

of the ear .. 


மேற்பூச்சு மெழுகு , மெழுகுடன் 

மருந்து 
வகைகளைச் சேர்த்துக் கட்டி வீக்கம் முத 
லானவைகளுக்குத் தடவ உபயோகிக்கு 
மாநந்து , a medicinal preparation for ext 
ernal application made with a basis of fat 
or wax or both - Cerata . 


மேற்காய் நெல்லி , opposed to கீழ்க்காய் 
நெல்லி . 


மேற்றாடை யெலும்பு , superior maxillary 
bone . 


மேற் கால் , ஒலிக்கால் ; உதானன்வாயு ; one 

of the vital airs of the body ; 2. காலின் 
மேற் பாகம் , the upper part of the leg . 


மேற்றோலி , மேற்றோல் , epidermis . 


3716 


மேனி கொடுத்தல் 


மேனோசகம் 


மேற்றோல் , மீத்தோல் , cuticle . 


மேனி கொள்ளல் , சீவ வுருவம் பெறல் . 
assuming a living body ; உடல் காந்தி 
யடைதல் , having beauty and lustre of the 
body . 


மேற்றோற் போக்கல் , மேல் தோலை நீக்குதல் , 
to remove the cuticle . 


மேனிச் சாறு , குப்பைமேனிச்சாறு , juice of 

the plant - Acalypha indica . 


மேனகம் , இலவணம் . sait . 


lustre 


to 


the 


மேனகை வாரி , குப்பைமேனி , rubbish plant 
-Acalypha indica . 


மேனி மினுக்கு தல் , giving 
body . 


மேனசம் , வெண்காரம் , borax . 


மேனிச் சுன்னம் , 


மேனியழகு , உடம்பினழகு , beauty of the 

healthy skin . 


மேனா, தென் ஐரோப்பா சிசிலத்தீவு ஆகிய 
இவ்விடங்களில் ஓர் வித செடியினின்று 
கீறி யெடுக்கும் பிசின் போன்ற பால் . , See 
சீர் கஸ்து , இதனால் இருமல் வேகம் தணியும் , 
a white gummy 

substance taken from 
Manna in Scilly etc. 


மேனியா யிருத்தல் , அழகாயிருத்தல் , to 

keep the body healthy and glossy . 


மேனியிடல் , தோஷ்டியாதல் , to putting on 

healthy flesh . 


மேனாடு , பொன்னாங்காணி ,, a medicinal 

prostate plant - |! lecebrum sessile . 


காந்தி , 


bodily 


மேனியொளி , 

உடம்பின் 
lustre or beauty . 


மேனாதம் , மயில் , peacock ; 2. வெள்ளாடு , 

பூனை . cat . 


goat ; 3 , 


மேனிரசம் , குப்பைமேனிச் சாறு , the juice of 
the plant -Acalypha indica . 


the 


மேனி வலி , உடல் கடுப்பு, pain all over 

body . 


மேனி , உடல் , body ; 2. உடலுருவம் , bodily 

form ; 3. நிறம் , colour ; 4 வழலைப் பெயர் . 
name of வழலை ; 5.கங்கை நீர் , pungent liquid 
obtained from வழலை ; 6. குப்பைமேனி , 
a vermifuge plant Acalypha indica ; 7 . 
சர்மம் , healthy skin . 


மேனி வெளிறல் , உடம்பு வெளுத்தல் , pale 

ness of the body indicating anaemia , 


மேனோக்கல் , மேலேயெழும்பல் , moving up 
wards said of pains etc — Anadromous .. - 


மேனி குலைதல் , அழகு குறைதல் , vaning of 

beauity ; 2. உருவம் மாறல் , change of 
appearance ., 


மேனோக்கிய கண் . strabismus in which 

the eye is turned up 
மேனோக்கிய பார்வை , j wards - Anoopsia . 


மேனி கொடுத்தல் , உடம்பிற்கு 

அழகை 
உண்டாக்கல் , to give lustre and good 
appearance to the body . 


மேனோசகம் , திலக விருட்சம் , which see . 


மை 


மைக்கொடுவேலி 


மைஷ குக்கிலம் 


மைக் கொன்றை , மயில் கொன்றை , Caesal 
pinia pulcherrima . ( குடல் வாதம் போம் ) 


மை , செம்மறியாடு , ram ; 2. நீர் , water ; 3 . 

மலடி , a barren woman ; 4. எருமை, buffalo ; 
5. பன்றி , pig ; 6. ஆனிமீ ; month oi 
ஆனி --June and July ! 7. கறுப்பு , blackness ; 
8. வெள்ளாடு . goat ; 9. அஞ்சனம் ,black 
magical paint for the eyes ; 10 

10 மேகம் ,, 
clouds ; 11. எருமைப்பால் , buffalo s milk ; 
12. ஆடு தின்னாப்பாளை , bitter plant 
Aristolochia brachtata ; 

; 13. ஒரு கருப்பு 
வர்ணம் -- Lampblack ; 

14 . கண்ணிலிடும் 
மை , collyrium for the eye . It is prepared 
thus . The carbon or smoke formed by 
burning the dried wick soacked in the 
juice of Eclipta alba in confined air , and 
mixed with cow s butter . The smoke is 
usually obtained by fixing a copper pan 
over the flame , 


மைக் கொன்றை , மயிர்க் கொன்றை , இதனால் 
பிரமேகம் , சலமேகம் , போம் , வயிற்றிலுள்ள 
வாயுவை வெளிப் படுத்தும் , a small tree 
or shrub 

Caesalpinia pulcherrima . It 
cures urinary , venereal diseases and expells 
wind from the intestines . வாலேந்திர 
போளத்தைப் போல் குணமுள்ள சரக்கு . 


மைக் கொன்னை , சரக்கொன்னை , a tree - 
Cassia fistula . 


மைசந்தன் , காய்ச்சற் பாஷாணம் . 3 

> kind of arsenic ; 2. ஓர் 
மைச்ச மனந்தன் , J மருந்து , a chemicai . 


மைகம் , வக்கிராந்த பாஷாணம் , a kind of 
arsenic : 


மை கரம் , மயக்கம் , giddness . 


மைசாட்சி , சீரகம் , cumin seeds - Cuminum 

cyminum ; 2. பொன்னாங்காணி , a medi 
cinal prostate plant | llecebrum sessile , 


மைசூர்ப் பருப்பு , a kind of dholl . 


மைகிருத சுரம் , ஓர் வகைச் சுரம் , a kind of 
fever மைசாட்சி -- buffalo eye , from colour 
of the drug ; foreign googul, a gum resin 
akin to myrrh . Resin of Balsamodendron 
agallocha ; வாலேந்திர போளத்தைப் போல 
குணமுள்ள சரக்கு , குக்கில் --Bdellium - A 
good bdellium is clean , bright, sticky soft 
sweat smelling , yellowish and bitter mixed 
readily with water . The cheaper kinds 
are used to give adhesiveness and polish 
to ceilings and pillars . 


மைசூர்ப் பிசின் , ஓர் வகைப் பிசின் Mysore 

gambage - Garcinia movella ; a kind of gum . 


மைச் சம்பா , ஓர் வகைச் சம்பா அரிசி , a kind 
of rice . 


மைச் சழட்டி , 


மைகிறவரை, கலக்கும் வரை . 


மைச் சாடிதம் . குக்கில் , see மைசாட்சி . 


black 


மைக் கரிப்பான் , கருப்புக் கரிசல , 

variety of Eclipta alba . 


மைச் சாரி , கருங் குறுவை நெல் , a kind of 

black paddy used in diet by Yogis . 


Cassia 


மைக்காரி , சரக்கொன்னை . a tree 
fistula . 


மைச் சீரகம் , கருஞ் சீரகம் , black cumin 

Nigella sativa 


மைக் குண்டு மிளகாய் , கருப்புக் குண்டு மிள 
காய் , black round chilly . 


மைச் சீரிடம் , வேப்பம்பாசி , which see . 


மைக் குருந்து , கருங் குருந்து , which see . 


மைச் சூகி , கருப்புக் கொன்னை , black cassia . 


மைச் சூரை , கருஞ் சூரை , See சூரை . 


மைக் குரோதிகம் , மிளகு . black pepper 

Piper nigrum .. 


மைச் சை , சுக்கிலம் , semen ; 

blood . 


2. இரத்தம் ,, 


மைக் குன்றி , கருப்புக் குண்டு மணி , black 
jeweller s bead . 


மை ஞை , மயில் வஞ்சி , a tree . 


மைக் கொடுவேலி , கருங் கொடிவேலி , black 
or blue plumbago . 


மைஷ குக்கிலம் . See மைசாட்சி , 


3718 


மையம் 


மைனிகன் 


மைதா மாவு , மரவள்ளிக் கிழங்குமாவு . flour 

of the root of tapioca - Manihot atilissima . 


மையல் . ஊமத்தை , dhatura - Datura fas 

tuosa ; 2 , மயக்கம் , lust ; 3. பெண் விரக 
தாபம் , woman s sexual passion ; 4 , போக 
விருப்பம் , sexual desire . 


மைதாலக்கடி, மூசைப் பேயொட்டி , பிசின் 

பட்டை , ஓர் கடைச் சரக்கு , 
மைதாலக்கிரி , மயிலாலக்காடி , wood of 

Tetranthra Roxburghii ; 2 . 
உடைந்த எலும்புகூடும் , 


மையல்தரு மகாமூலி , சிவகரந்தை . a plant 

Ceylon toolsy - Sphoeranthes zeylanica . 


- 


மைதுனம் , புணர்ச்சி , copulation ; 2. கலவி , 

uenery . 


மையல் தருமூலி , an agent stimulating the 

sexual passion Aphrodisiac . 


கோரோசினை . 


Bezoar 


மைத்திய ரோசினை , 
orientale . 


மையாத்தல் , மயங்குதல் , fainting. 


மையா யிசம் , கடுக்காய் , gallnut . 


மைத்திய வருணி , அகத்தியன் , the great 
sage Agastya . 


மையாளி , கருந்தாளி, 


மைநகர்ப் பூமி , விக்கிராந்த பாஷாணம் . a 
kind of arsenic . 


மையி , மிளகுக் கொடி , pepper creeper 
Piper nigrum . 


2 . 


மைந்து , மயக்கம் , confusion of mind ; 

வலிமை , strength . 


மையிரவி , ஊமத்தைச் சார் , Juice of dhatura 
see மருளூமத்தை . 


மை 


Goed . 


மையிலை , ஓர் வகைப் பூடு , a plant 

onia obtusa . 


மைபற்ற வைத்தல் , 

செய்வதற்கு 
வேண்டி. மருந்தின் புகை மேல் பாத்திரத் 
தின் உட்பக்கம் பற்றும்படி செய்தல் , in 
the preparation of collyrium to set the 
copper dish in such a way as to catch the 
smoke that comes from burning wick . 
See மை . 


மையீர்த்தல் , 


black acacia tree 


மையுடை , கருவேல் , 

--Acacia arabica . 


மை போலரைத்தல் , நெகிழ வரைத்தல் , மை 
போலிடித்தல் , to pulverise , to grind till it 
becomes wax like . 


blue 


மை யூமத்தை , கரூமத்தை . black or 
variety of Dhatura . 


மைப் போளம் , கரிய போளம் , black bole . 


மை ரேயம் , ஓர் வகைத் தைலம் , a kind of 

medicated oil . 


மை மல் , மாலை நேரம் , evening time . 


மை மா , கரும்பன்றி , a black hog , 


மை லாலக்கடி , 
பட்டை , 


See மைதா லக்கடி ; பிசின் 


மை முகன் , கருப்பு முகத்தை யுடைய ஓர் 
வகை சாதிக் குரங்கு , a kind of black faced 
monkey . 

. 


மை வாசிகி , குண்டு பனை , a kind of palm 
tree . 


மை மை , மலடி , a barren woman . 


மை வீடு , செங்கத்தாரி, a shrub - with medi 
cinal bark or root . 


மைம் மீன் , சனி மீன் , a kind of fish . 


மைனகம் , see மைகம் , 


மையண்டம் , முட்டை , egg ; 2. பாம்பு முட்டை , 
eggs of snake; 2. கருங் கோழி முட்.ை. , 
egg of black fowl , 


மைனம் , மை , a black paint ; 2. மீன் , fish . 


மைனா. நாகணவாய்ப் புள் , bird - Mina . 


மையம் , புருவ மத்தியம் , that portion between 

the eye brows . see புருவ மையம் , 


மைனிகன் , கரையான் , white ant . 


மொ 


மொச்சேலயம் 


மொந்தன் 


மொ , தோள் , shoulder , 


மொச்சை , மொச்சைக் கொடி , a 

twiner 
legume 

Dolichcs lablab vertypica ; 2 . 
வெண் மொச்சை , Dolichos yielding white 
seeds . 


மொகடஞ்சஞ் செடி , மகிழஞ் செடி , a tree with 
very fragrant flowers Munusops elengi . 


மொகடம் பட்டை , மகிழம் பட்டை , bark of 
the tree Munusops elengi. 


மொச்சைக் கொட்டை , because seeds of a 

legume twiner - Dolichos a lablab var 
typicus . 


மொகத் தாருடம் , செங்குளவி , red beetle . 


மொச்சை நாற்றம் . sheep smell . 


மொக லிங்கம் , 


மொஞ்சி , முலை . woman s breast . 


மொகல் அர்ஜக் See மை சாட்சி . 


மொடுவார் நங்கை , பாம்பு கடிக்கு உபயோ 

கிக்கும் ஓர் வித வேர் . a kind of root used 
as an antidote in snake poison . 


மொகி , கொக்கு , a bird - Stork . 


2 . 


மொக் கன் , தடித்த ஆள் , an athelet ;; 

பருத்த ஆள் . a stout person . 


மொட்டகசி , திரா , which see . 


மொட்டி , பலாவிளி, which see . 


மொக்கு . பூமொட்டு , flower bud ; 2. எலும்பு 

திரட்சி , callus ; 3. மிதமின்றிப் புசித்தல், 
eating voraciously . 


மொட்டு , மொக்கு , bud ; 2. இளம்பூ வரும்பு , 
flower bud . 


மொக் குள் , கொப்பூழ் , riavel ; 2. நீர்க்குமிழி , 
bubble ; 3 அரும்பு , bud ; 4. யோனி லிங் 
கம் , clitoris ; 5. புறயிதழ் , calyx . 


மொட்டை , தலை மொட்டை , Baldness . 


மொட்டைச்சி , பூநீறு , fuller s earth ; 2 , முண் 

டிணி விருட்சம் , which see . 


மொக்கைச் சோளம் , ஓர் வகைச் சோளம் , a 
kind of maize . 


மொட்டைத் தலை , மயிர் வாங்கிய தலை, 
shaven head ; 2 வழுக்கைத்தலை bald head . 


மொசகம் . வாழை , plantain tree. 


மொண்டவன் , ஓர் சாமை , see மொண்டி . 


மொசம் , இலவம் பிசின் , the gum of silk 

cottoal tree - Bombax mallabaricum . 


மொண்டி , ஓர் சாமை , 

a millet Samai 
Panicum miliare ; 2 6 1575007 Lg , lame person , 


மொசுக்கை , see மொசு மொசுக்கை . 


மொசு மொசுக்கை , முசுமுசுக்கை , a climber 
with rough leaves - Rough Bryony - Bryonia 
scabra .. 


மொத்திக் கால் , யானைக்கால் , elephant leg 

filarial leg . 


மொத் தினி , நுரை , foam , froth . 


மொசு மொசுப்பு , villous growth . 


மொச்சரசம் , 


மொத்துலவங்கப் பட்டை , பெரியலவங்கப் 
UL.03 ..., thick variety of cinnamon bark . 


மொச்சம் , see மொசகம் , 


மொத்தை , ஆடு , goat . 


மொச்சி , மலை மொச்சி , mountain lablab . 


மொத்தைப் பிண்டம் , a fetus reduced to a 

shapeless mass of flesh covered with skin 
Anideus . 


மொச்சு , மொச்சை , a twiner 

lablab vartypicus . 


Dolichos 


மொச் சேலயம் , 

Dolichos , 


காட்டு மொச்சை . 


wild 


மொந்தன் , மொந்தன் வாழை , a variety of 

plantain ; 2. திருவிருத்திக் கடுக்காய் , a 
variety of gall nut growing in Sola nadu . 


3720 


மொய் கதிர் 


மொற்பிராய் 


மொந்தன் வாழை , a kind of large plantain 

- Musa paradisiaca . 


மொய்ப்பு . ) 
மொய்ம்பு , 


} 


தோள் , shoulder . 


மொந்தன் வாழைக் கச்சல் , கிராணி போம் , 
the young fruits of Monthan vazhai cures 
diarrhoea .. 


மொலாம்பழம் , முலாம்பழம், melon fruit 

--Cucumis melon . 


மொந்தன் வாழைக் கிழங்கு , the corm of 

plantain tree . it is duiretic .. 


மொழி மிரட்டி , ஓர் வகைப்பூடு , a herb . 


மொழுக்கம்மை , a disease - Scarlatina maligna . 


மொந்திகா , மலைநொச்சி , mountain nochi . 


மொந்தின் கடுக்காய் , திருவிருத்திக் 
காய் , gall nut grown in sola nadu . 


மொழுக்கன் , சுரம் மட்டாய்க் காய்ந்து 2.டம் 
பெல்லாம் கடுத்து இடுப்புளைந்து , வீங்கி 
ஏழாம் நாளில் குருதோன்றி மருந்தினால் 
குணமாகும் ஓர் அம்மை நோய் , a kind of 
pox attended with moderate fever and 
pain all over the body and swelling --Scar . 
iatina maligna .. 


மொந்தை , ஓர்மண் பாத்திரம் , earthern vessel . 


மொந்தை நாரத்தை . பெருநாரத்தை , a big 
variety of bitter orange . 


மொழுக்கன் பிரண்டை , ஓர்வகைப்பிரண்டை ,, 
a variety of Vitis quadrangularis . 


மொந்தைப் பலா , நாட்டுப் பலா , Country 
jack tree . 


மொழுக்கு மெழுகு , Cera wax . 


மொந்தைப் பூசினி , பெரும் பூசினி , pumpkin 
Cucurbita pepo . 


மொழுமை , குங்கிலியம் , Indian dammerresin 

Shorca robusta . 


மொந்தை வாழை , பெருவாழை , plantain tree 
bearing large fruit . See மொந்தன் வாழை . 


வீக் 


மொழு வீக்கம் , வாதத்தினாலுண்டாகும் 
கம் , a rheumatic swelling . 


மொ மீரி ,மொயூன் மலையில் விளையும் பீதரோக 
ணிப் பூடு , which see . 


மொளி , எலும்பின் அசைவு , joints . 
மொளி பெருத்தல் , மூட்டு வீங்கல் , swelling 
of the joints . 


மொய் , அத்தி , fig tree ; 2. ஆமை , tortoise ; 

3. யானை . elephant ; 4. வண்டு , beetle . 


மொற் பிராய் , கூட்டப் பிராய் , stumted jack 

--Streblus asper . 


மொய் கதிர் . பெண் முலை , woman s breast . 


மோ 


மோகனம் 


மோச நிரியாசம் 


மோ , முகரு , smelling . 


மோகா , பாதிரி , a tree - Stereo spermum 

suaveolens .. 


மோ கடம் . 


மோகாதி , முக்குற்றம் , காமம் , வெகுளி , மயக் 
கம் , the three evils incident to the soul viz 
- sexual passion , angerand delusion of mind . 


மோகணத்தி , மொந்தை வாழை , which see . 


மோக நிதப்பிச்சு , அங்கப்பிச்சு , which see . 


மோகி , கஞ்சா, Ganja plant - Cannabis indica ; 

2 . மோகங் கொள்ளல் , to be facinating . 


மோக நீயம் , மோகமின்மை , want of love . 


a 


மோகிதன் , காமமுள்ளவன் ,. 
man . 


passionate 


மோகந்திரிவாள் , சார்வளை , a prostate plant 

--Trianthema decandra . 


மோகிப் பித்தல் , காமமுண்டாக்கல் , to excite 
passion .. 


மோகந் தீரல் , கரமவிடாய் தணிதல் , grati 

fying sexual desire or passion . 


மோகிப்பு , மயக்கம் , sexuality . 


மோக பீராக்கு , மேகவெள்ளைக்குபயோகிக்கும் 
ஓர் சரக்கு , a drug used in venereal complaints . 


மோகிரம் , மயக்கம் , mental delusion . 


GUTS AL Bu ,stimulating the sexual appetite 

- Aphrodisiac . 


மோகம் , உன்மத்தம் ; பாதிரி ; மயக்கம் ; மதி 
யீனம் ; முருங்கை ; வாழை ; காமவிச்சையா 
லழல் ; மொழி பல பிதற்றல் முதலிய குணங் 
கள் கூறியதாம் . 


மோகினி , ஓர் மாயப் பெண் . a facinating 

woman said to be incarnation of Vishnu , 
Goddess of love Veneris ; 2. ஏழுதரம் சார 
ணையில் தீர்த்த கவுன குளிகை , a mercurial 
pill which was orginally animated seven 
times with a view to fly in the aerial 
regions ; 3. மிளகு தக்காளி ,, a plant - 
Solanum nigrum , 


மோ கரம் , மயக்கம் , fainting ; 2.மோகன 

99,5605 ; a magical art . 


a 


மோகினிக்குள் மஞ்சினி, புளிகறணை , 
hairy creeper - Vitis carnosa . 


மோ கரி , அசமதாகம் . a medicinal seed of 

omum variety Pimpinella involuerata , 


மோகினி மெறித்தல் , நித்திரையில் விந்து 
சுழல் , wet dream . 


மோ கரித் தல் , மயங்கல் , to get facinated or 

enchanted . 


மோக் கட்டை , மோவாய்க் கட்டடை , chin . 


மோகலிங்க மரம் , ஓர் மரம் , a tree - Schretra 

swietenoides . 


மோசகம் , வாழை , plantain . 


மோக விச்சை , காம விகாரம் , sexual passion . 


rattle 


wort 


மோசகி , கிலுகிலுப்பை , 

Crotalaria laburnifolia 


மோக விந்து , ஆண் குறி , penis . 


மோக விருட்சம் , கருங்காலி , rose wood tree 
- Dalbergia latifolia . 


மோசகி , கிலுகிலுப்பைச் செடி , the name of 

a plant whose fruit rattles or crakles in the 
legumen Crotalaria laburnifolia . 


மோகன கோடி , பெருந்தும்பை , which see . 


மோசநம் , மோசனம் , which see . 


silk cotton tree 


மோசறி , இலவ மரம் , 

Bombax malabaricum . 


மோகனம் , அஷ்ட சித்தியி லொன்று , one of 
the eight super human powers - Necro 
mancy ; 2. மயக்கம் , lust ; 3. நீர் விளா , a 
plant - Schretra swietenoides ; 4. புணர்ச்சி , 
copulation ; 5 . ஓர் வகைச்சித்தி , power 
attracting woman . 


மோச நிரியாசம் , இலவ மரம் , silk cotton 

tree - Bombax malabaricum . 


3722 


மோடி 


மோதகம் 


மோடு , வயிடு , belly . 


மோசம் , முருங்கை , drumstick tree -- Moringa 

oleifera ; 2. வாழை , plantain . 


மோச ரசம் , juice of plantain corm . 


மோட்சகத்தி , செருந்தி , a flower tree - 
Vehna squanhosa ; 2. தக்கோலம் , which see . 


a variety of 


மோசனம் , ஓர் வகை நெல் , 
paddy . 


மோட்ச சத்தி , தக்கோலம் , a fragrant drug 
from a shrub . 


மோட்சணம் , blood letting . 


மோசா , கருநொச்சி , a black variety of nochi 

- Vitex negundo ; 2. இலவம் பிசின் , gum 
of silk cotton tree ; 3. அதிங்கம் , which 
see . 


மோட்சம் , salvation . 


மோசாகம் , வாழை , plantain . 


மோட்டில் , குமிழ் , a thorny tree - Gmelina 

tomentosa . 


மோசா கிரீடம் , சந்தன மரம் , sandal wood 

tree Pterocarpus santalinus . 


மோணம் , பழவற்றல் , dried fruits . 


the 


மோசா சம் , பருத்திப் பிசின் , 
cotton tree . 


gum of 


மோதகத் தேக்கு , கொழுக்கட்டைத் தேக்கு , 
a tree , 


மோசா சனி . இலவு , silk cotton tree - Bom 

bax malabaricum . 


of 


மோசாசிகம் , மருளூமத்தை , a variety 

Dhatura ; burrwied ; Xanthiam indicum . 


மோதக பாதம் , உருண்டை திரட்டும் பாகம் , 
இதுவே லேகிய 

பாகம் , ( in medicine ) . 
There are two ways of preparing 
boluses , some do not require the aid of 
fire and some require fire . In case of those 
that do not require fire , the powdered 
drugs are mixed with the prescribed 
quantity of treacle . If no treacle is pres 
cribed honey should be used of the same 
measure as the powder . The boluses are 
made of according to the prescribed size . 


Sandal ; 2 . 


வாழை , 


மோசாடம , சந்தனம் , 

plantain , 


மோசா பரணி , பருத்தி , cotton . 


மோசிரீ கோபம் , வெதுப் படக்கி , which see . 


மோசி மல்லிகை , 


- 


மோசை , அவுரி , indigo plant Indigofera 

tinctoria : 2. இலவு , silk cotton tree 
Bombax malabaricum ; 3. வாழை , plantain 
tree ; 4 . வசம்பு , sweet flag - Acorus 
calamus . 


In the case of boluses requiring fire , the 
treacle or sugar of the same measure as the 
powder must be mixed with water . twice 
the measure of sugar and boiled on a slow 
fire and continued till the product raised 
by the ladie comes out in thin fibres or 
thread likes , Then bring the vessel down 
from the oven , the powder should be 
thrown into it little by little and stirred 
well untill it is well mixed and a smooth 
paste . So as to form boluses and then 
soaked in ghee in porcelein dish . 


resin of silk 


மோச்ச ரசம் , இலவம் பிசின் , 
cotton . 

. 


மோதகக் கெண்டை , 


மோடம் , இலவம் பிசின் , resin of silk cotton . 


மோடடனம் , அரைத்தல் , grinding . 


மோத மரம் , குதிரை பிடுக்கன் மரம் , a tree - 

Sterculia foetida . 


மோடா , பலாவிளி, which see . 


omum 


மோடாசம் , வெள்ளைப் பூரினி , ash pumpkin 

--Benincasa cerifera . 


- 


மோதகம் , ஓர் பணியாரம் , a cake ; 2. ஓமம் , 

Carum copticum ; 3. கொழுக் 
கட்டை , 

a kind of sandwich made of 
red rice flour and jaggery ; குதிரைப் பிடுக் 
கன் மரம் , which see ; 4. கொழுக்கட்டைத் 
தேக்கு , which see . 


மோடி , காற்று , wind ; 2. திப்பிலி வேர் , root 
of long pepper . 


3723 


மோதை 


மோர் 


see 


கொழுக்கட்டை 


மோத்தை , வெள்ளாட்டுக் கடா , he goat . 


மோதக வல்லி மரம் , 
மரம் . 


மோப்பம் , மூக்கு , nase . 


மோதமம் , வெள்ளூமத்தை, dhatura bearing 

white flowers - Datura alba . 


மோப்பு , மோப்பம் , the organ of smell . 


Carum 


மோதம் , 

ஒமம் , Bishops weed 
copticum ; 2. வாசனை , smell ; scent . 


மோம் , உரை கல்லில் ஒற்றும் கருப்பு மெழுத , 

a black coloured wax with which the 
rubbbed gold or silver on the touch stone 
is pressed against . 


மோத யந்தி , காட்டு மல்லிகை , wild jasmine . 


மோதனங்க மூலி , சித்தாமணக்கு , castor 

plant bearing small seeds - Ricinus com 
munis . 


மோர சனம் , மோர் சாதம் , cooked rice mixed 

with butter milk . 


மோரடகம் , கரும்பு வேர் , root of sugarcane . 


மோ தானி , மல்லிகை , jasmine . 


மோரடம் , கரும்பு வேர் , root of sugarcane; 

2 , பெருங் குரும்பை வேர் , which 
வீழி வேர் , which see . 


மோதானிகம் , குடமல்லிகை, jasmine bear 

ing flowers with many whorls . 


see ; 3 . 


மோதிரி , மோதினி ; மல்லிகை , jasmine . 


மோரட வரனி , மருளூமத்தை , a variety of 

dhatura burr weed Xanthiam indicum . 


- 


மோ திரக் கள்ளி , 
creeper . 


ஓர் வகைக் கொடி , 


a 


மோரடி , கரும்புத் தட்டை . the top portion 

of sugarcane with leaves . 


போ ரண்டம் , பெருங் குரும்பை , which see . 


cooked rice 


மோதிரக் கன்னி , ஓர் செடி , Title from the 

rambling habit - Hugonia mystax . Ram . 
bling shrub 10-15 ft . with yellow flowers . 
Bruised roots used in reducing inflamm 
ation , tumours , bites of serpents and as a 
febrifuge and anthelminutic specially for 
children . 


மோ ரன்னம் , மோர் சாதம் , 

mixed with butter milk . 


மோராடம் , கரும்பு வேர் . root of sugarcane . 


மோ திரக் கொன்னை , see மோதிரக் கன்னி . 


மோரிஸ் கடலை , ஓர் வகை வேர்க்கடலை , 

ground nut grown in Muritius , 
மோருதல் , முகர்தல் , smelling . 
மோர் , மச்சிகை , butter milk - Whey . Lac 

ebutiratum - Churned curd from which 
butter is removed ; 2. தேன் , honcy . 


மோதிர முருந்து , குரல் வளையில் காணப் 
படும் மோதிரத்தைப் போன்ற வட்டமான 
முருந்து , Cricoid cartilagc . 


மோதிர வளையம் , annular . 


மோதிர வளையப் பூடு , 


மோதிர விரல் , ring finger 


Annular finger . 


மோ திரை கெங்கை , சீந்திற் கொடி , moon - 
creeper Menispermum cordifolium . 


Guri , a compound made of equal parts of 

curd and water and subsequently churned 
so as to have the contained cream or 
butter completely removed or skimmed 
off . and which is neither too thick nor too 
thin . It possesses a taste blended of the 
sweet , acid and astringent . 

There are four sorts of butter milk 
described in Ayurveda viz - pure , / water 
added , i water added and equal part of 
water added . The 3rd form | : * is used in 
medicine and articles of diet for the sick . 
It is considered as an astringent , light cool 
ing , tonic , nutrative and apetising . It is pres 
cribed in cases of diarrhoea , poisoning,, 
ascities , dysentery . urinary diseases & 
dyspepsia . The habitual use of butter 
milk is conducive to heaith and prevension 
of certain diseases . 


மோது கடுக்காய் , கடுக்காய்த் தோல் , outer 
skin of the gall nut . 


மோது கட்டல் , 


sweet 


flag 


Acorus 


மோதை , வசம்பு . 
calamus . 


3724 


மோவாய் 


மோனிகம் 


மோர்ச்சாதம் , பசுமோரும் சோறும் கலந்தது . 

மோவாய்க் கட்டை , தாடை , chin . 
cooked rice and cow s butter milk . 

மோவாய்க் கட்டை யெலும்பு , 

தாடை 
மோர்த் தேட்டை . மோர் தெளிந்த தண்ணீர் , எலும்பு . the chin bone - Mandible. 

Whey is sweet and acid in taste . It is light 
and heat making , in its potency and has a 
parchifying effect upon the organism . Its 

மோழல் , பன்றி . hog . 
curative efficacy is witnessed in cases of 
chemical or combinative poisoning. 

It மோழனை , காட்டு மல்லிகை , wild jasmine . 
is non aphrodisiac and is pleasant to the 
system . It proves curative in difficult 

மோழை , கஞ்சி , rice gruel; 2. காடி . vinegar : 
anniation and in disease due to the abuse 

3. மூடத்தனம் , dullness ; 4. வெடியுப்பு . 
of emmolient medicinal remedies and 

nitre ., 
applications . 


மோறை , see மோவாய் . 


மோர்மீது தேட்டை , மோர் மேல் தெளிவு , 
clear liquid on the top of butter milk . 


மோனகந்தாள் , உடும்பு . guana . 


மோலி , see மௌலி . 


மோனம் , see மௌனம் . 


மோ வாய் , தாடி , beard . 


மோனிகம் , பெருச்சாளி , bandicoot . 


மௌ 


மௌத்திகபாலை 


மௌனி 


மௌகலி , 


} 


காகம் , crow . 


மௌத்திக பிரசவம் , முத்துச் சிப்பி , pearl 
oyster . 


மௌகுளி, 


மௌத்திகம் , முத்து , pearl . 


மௌடித சாலை , கரிசலாங்கண்ணி , a prostate 

medicinal plant - Eclipta prostata . 


மௌலி , தலை , head ; 2. தலைமுடி , tuft on 

the head , 


மௌட்டியம் , ஊசலாங் கொடி ; 2. பச்சைப் 
பாக்கு , areca nut . 


மௌவல் , முல்லை , a kind of jasmine ; 2 , வன 

மல்லிகை , wild jasmine .. 


மௌட் டேயம் , வெண்டைக்காய்ச் செடி , 

plant of ladie s finger - Hibiscus esculentus . 


மௌ வறி , காட்டு மல்லிகை , wild jasmine . 


மௌண்டிதம் , பச்சைப்பயறு , green gram 

Phaseolus aureus , 


மௌ வாலி , குதிரைவாலி , a plant . 


மௌத் காசம் , வெண்ணாவிக் கிழங்கு , white 
aconite . 


மௌன கலை , சூரியகலை , the vital air passing 

through the right nostril . 


மௌத் காலம் , காக்கை , crow . 


மௌன சாரம் , சிவ சாரம் , a kind of salt . 


சோளம் , 


profound 


silence 


Altum 


மௌத்திக தண்டுலம் , 

வெண் 
white maize . 


மௌனம் , 

silentium . 


மௌத்திக பாலை , விஷப்பாலை , which see . 


மௌனி , ஆமை , tortoise . 


யசுவபரி 


யந்திரம் 


யகாரம் , ஓங்காரம் , the mystic letter ஓம் , 


யஞ்சலி , வறட்சுண்டி , a species of sensitive 

plant - Mimosa tripuctra . 


யகிமாய் , வெள்வேல் , white species of 

acacia - Acacia ferruginea. 


a tree 


யடிப் புனைஞ்சான் , தழுதாழை , 
--Clerodendron phlomoides 


யகிர்த கண்ட தாபன ரோகம் . ஈரலைப்பற் 
றிய புழற்சி , inflammation of the liver ; 
2. ஓர் நோய் , a disease Hepatic cancer , 


யட்ச காந்தா , நிலப்பனை , 
Curcoligo orchioides . 


ground palm 


- 


யகிர்த கண்ட ரோகம் , ஈரலைச் சேர்ந்த நோய் , 
diseases of the liver . 


யட்சனி , a class of demigods 


யகிர்தி , 

இருதயத்திற்கு வலப்புறமிருக்கும் 
மாமிச் கன்டம் ; கல்லீரல் , liver . 


யட்ச தூபம் , ஓர் வகைப் பிசின் , a kind of 
resin . 


பகிர் தோ தரம் , enlargement of liver . 


யட்சமா ரோகம் , சயரோகம் , consumption , 


யகிர்த் சூலை , Hepataigia . 


யட்டி , அதிமதுரம் , liquorice - Glycyrrhiza 

glabra . 


யகுருதி கண்டம் , கருத்த மாமிச கணடம் . 
liver , 


யஷ்டி மதுகம் , அதிமதுரம் ; ஓர் கடைச்சரக்கு , 
see யட்டி . 


யகுருதுதரம , See யகிர்தோதரம் . 


யணி மணி , கூத்தன் குதம்பை , a plant which 


யகுர்தி , இருதயத்திற்கு வலப் புறத்திலிருக் 
கும் கல்லீரல் , Liver . 


see . 


யகுவல்லி , பலகாரம் , eatables . 


யதவு . அத்தி , fig 


Ficus racemosa . 


யகோ தேவதம், 

ஆடாதோடை , plant 
Malabar wintercherry --Adhatoda vasica . 


யதாந்திர மனம் , the mind which has been 

steadied and centred on the inner spirit . 


ய கோர வேலி , திருகு கள்ளி , a kind of twisting 
spurge - Euphorbia triucelli. 


யதாப்பிரமாண துரீ , axis of symmetry . 


யக்கிய யோக்கியம் , அத்தி மரம் , a fig tree 

--Ficus racemosa , 


யதானுகம் , mind of the foctus agreeable to 

the previous state of birth . 


பலகரை 


Cowf1 


- 


யங்கு யாசக்காய் . 
Cypraca moucta . 


யதி மாய் , see யகிமாய் . 


Indian 


atees 


யங் கூரா , அதிவிடையம், 
-Aconitum heterophyllum . 


யந் திரகோரம் , மெல்லி , indian gooseberry 
- Emblica myrabolam , 


யங் கோரம் , நெல்லி , indian goose berry 

Emblica myrabolam alias Phyllaninus emblica . 


யந்திரத் தைலம் , oil drawn by means of 


mills . 


-- 


யங் கோலம , அட்கோலம் , a tree 

Alangium decapitalum , 


Alangy 


யந்திர மாது . அரச மரம் , a sacred tree - 

Ficus religiosa . 


யசஸ் விநி , இடக்கைச்சி ; தசநாடியிலொன்று ; 

one of the ten nadis or pulse . 


யந்திர மெழுதிக் கட்டல் , to put on talisman . 


a 


small tree 


Nerium 


யசுவபரி , அலரி , 
odoram . 


யந்திரம் . machanical contrivances for surgical 

applicances . 


3727 


யந்திரவகை 


யந்திரவகை 


தில் கட்டிவிடவும் . எரித்து பக்குவம் 
அடைந்தவுடன் இறக்கி எடுத்துக் 
கொள்ளவும் . 


யந்திர லட்சணம் , மருந்துகளைக் கொடுப் 
பதற்கும் , கத்தி கொண்டு சிகிச்சை செய் 
வதற்கும் ஆனமுறைகளைக் கூறுவது , des 
cription of the instruments used in surgery 
and medicine . 


குடிநீர் செய்ய , நுண்ணிய பொரு 
ளைக் கட்டிய கிழி நீரில் ஆழ்ந்தபடி 
ஒரு இரும்புத் துண்டு அல்லது செங் 
கல் கட்டி நீரில் இட்டு காய்ச்சவும் . 
( N. B. நீரில் கரையும் பொருள்களை 
வீரத்தைப் போன்றவைகளை - ஆவி 
படும்படி தொங்க விடவேண்டும் . ) 


யந்திர லோகம் , பயறு , pulse , 


3 . 


யந்திர வகை, டோலா யந்திர முதலியன . 
யந்திர வகைகள் ; 

டோலா யக் 
திரம் ; 2.பூதர யந்திரம் ; 3 , பாடல யந்திரம் ; 4 . 
வாலுகா யந்திரம் ; 5. வித்தியாதர யந்திரம் ; 
6. வாக யந்திரம் ; 7 . டமரு யந்திரம் ; 8 . 
ஹண்டீகா யந்திரம் ; 9. வதிரியக பா தன 
யந்திரம் . 


தூபயந்திரப் : பறங்கி ரசாயனத்திற்கு 

தூபம் காட்ட உதவும் . ஓர் அகன்ற 
சட்டியில் தூபசரக்கை 

வைத்து . 
சட்டியின் வாய்க்கு துணியால் ஏடு 
கட்டி அதில் தூபம்படவேண்டிய 
பொருளை வைத்து , பொருத்தமான 
மற்றொரு சட்டியால் மூடி சீலை மண் 
செய்து அடுப்பு ஏற்றி எரிக்கவும் . 
தூப பொருள்கள் புகைந்து சரக்கை 
சுத்தப்படுத்தும் . 


Note : ( by C.D. ) சித்த மருத்துவத்தில்உபயோ 

கிக்கப்படும் சில பொறிகள் அல் 
லது பந்திரங்களை இங்கு கூறுவோம் . 


இதையே ஒருவகையாக மாற்றி 
யமைத்து புண் , புரை விரணங்களுக் 
கும் கூந்தலை உலர்த்தவும் உபயோ 
கிக்கலாம் . 


1. அவியந்திரம் : தாளிசாதி வடகம செய்ய 

வும் , பறங்கி சக்கை , அமுக்கிரா 
போன்ற சரக்குகளையும் சூரணங்களை 
யும் சுத்தி செய்ய இது உபயோகப் 
படும் , 


தூபப் பொருள்கள் சாம்பிராணி , 
கோரைக் கிழங்கு etc. , புண் விரணங் 
களுக்கு கெந்தகம் , வீரம் , புரம் , லிங் 
கம் முதலியன பயன்படும் . 


4. மெழுகுத் தைல இயந்திரம் : மைனத் 

தைலம் செய்ய பயன்படும் . 


ஓரு பாண்டத்தில் பால் அல்லது 
தேவையான நீர்ப் பொருளையிட்டு 
அதன் வாயில் துணியால் ஏடுகட்டி 
அவிக்கப்படவேண டிய பொருளை 
அதன் மீது வைத்து பொருத்தமான 
மற்றொரு பாண்டத்தால் மூடி , 
இரண்டு பாத்திரங்களின் விளிம்பை 
யும் களிமன் 

சீலையால் சுற்றவும் . 
பிறகு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக 
எரித்து , சட்டியிலுள்ள நீர்ப்பொருள் 
முக்கால் பங்கு சுண்டும் வரை எரித்து 
ஆறவிட்டு , பிரித்து சரக்கை எடுத்து 
நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ள 
வும் . 


அக் 


2 . 


துலாயந்திரம : நேர்வாளம், 

சேங் 
கொட்டை , பூரம் , வீரம் போன்ற 
பொருளைச் சுத்தி செய்யவும் , கொம் 
பரக்கு , நுண்ணிய பொருள்கள் அதா 
வது நீரில் மிதக்கப்படுகின்ற 
பொருள்களை குடிநீர் செய்யவும் இம் 
முறை - கிழிகட்டி காய்ச்சும் முறை 
- பயன்படும். 


10 லிட்டர் கொள்ளத்தக்க நீண்ட 
கழுத்துள்ள மட்கடத்தில் தைலச் 
சரக்குகளை யிட்டு இதன் ஒருபக்க 
நடுவில் இரநாடு அங்குல துவார 
மிருக்கவேண்டும். அதன் வாய்க்குப் 
பொருத்தமான வாயுள்ளதும் 
கடத்திற்கு நான்கிலொரு பங்கு அள 
வுள்ளதுமான சிறு கடத்தைக் 
கவிழ்த்து - இதன் ஒருபக்க நடுவில் 
ஒரு சிறு துவாரமிருக்கவேண்டும் - 
பெரிய கடத்தின் துவாரத்திற்குஎதிர் 
புறமாக இந்த சிறு துவாரமிருக்கும் 
படி . பொருத்தி வாய்க்கு சந்தில்லாமல் 
களிமண் பூசி மெல்லிய கயிற்றினால் 
இரண்டு கடங்களின் வாயையும் 
சேர்த்துக்கட்டி அதன்மேல் ஏழுமண் 
சிலை வளுவாய் செய்துவிடவும் . பிறகு 
அடுப்பில் ஏற்றி முதலில் கொஞ்சம் 
சாய்வாகவும் , பிற , புகைவரும் சம் 
பத்தில் இன்னும் சாய்த்து வைக்க 
வும் . அப்போது பெரிய துவாரம் 
மேல் நோக்கியும் , சிறு துவாரம் கீழ் 
நோக்கியும் இருக்கவேண்டும் . பெரிய 
துவாரத்தை ஒரு சில்லி , டு மூடி 
பசும் சாணத்தால் மேலும் மூடவும் . 
இதன் வழியாய் புகை வெளிவர 
யியலாது . சிறு துவாரத்தில் மெல்லிய 
நீண்ட குச்சிகளை செருகி , அவை 
களின் மற்ற முனைகளை ஒரு பீங்கான் 


சரக்கை சிலையில் தளர்ச்சியாய் 
முடிந்து கயிற்றில் ஒரு முனையில் 
கட்டி மட்பாண்டத்தில் நீர்ப்பொருளை 
ஊற்றி அடுப்பேற்றி , கட்டிய 
கிழியை நீரில் அழுந்திருக்கவோ அல் 
லது ஆவிபடும்படியோ தொங்கவிடு 
வதற்கு அளவு பார்த்து கயிற்றின் 
மற்றொரு முனையைப் பாண்டத்தின் 
வாயில் குறுக்கே இடப்பட்ட சட்டத் 


3728 


யந்திரவகை 


யந்திரவகை 


பாத்திரத்தில் நுழைத்து வைக்கவும் . 
நன்றாக எரித்துவர தைலம் அக்குச்சி 
களின் வழியாய் பீங்கான் பாத்திரத் 
தில் இறங்க துவங்கும் . அதை 
சேகரித்து பத்திரப்படுத்தவும் . 


பானையை சாக்கிரதையாய் எடுத்து 
விடவும் . பீங்கானில் தைலமிறங்கி 
யிருக்கும் . இதைப் பத்திரப்படுத்தி 
உபயோகிக்கவும் . 


5. சுடர்த்தைலக் கருவி : இது கந்தக 

சுடர் 
தைலம் , ஒணான் தைலம் செய்ய 
பயன்படும் . 


8. செந்தூரம் எரிக்கும் கருவி : அயகாந்தச் 

செந்தூரம் , ஆறுமுகச் செந்தூரம் , 
பஞ்சபாடான செந்தூரம் எரிக்க 
2-- தவும் . 


அகன்று 


ள்ள 


ஒருமுழ வெள்ளை சீலையில் மருந்து 
சரக்குகளை அரைத்துத் தடவி திரி 
யைப்போல் சுற்றி மடித்து . சிறிது 
நெய் தோய்த்து சலாகையினால் குத்தி 
இடக்கையால் பிடித்து , தீயிட்டு 
எரிக்க எண்ணெய் சொட்ட தொடங் 
கும் . இதை ஒரு கோப்பையில் பிடித் 
துக்கொள்ளவும் . 


வாய் 

ஆழமில்லாது , 
வாய் பொருந்தியு 
சட்டிகளில் ஒன்றில் எரிக்க வேண்டிய 
மருந்தையிட்டு , மேல் சட்டியால் மூடி 
ஏழு மண் 

செய்து உலர்த்தி , 
அடுப்பேற்றி எரிக்கவும் , பதங்கம் 
றும் வகைகளாக இருந்தால் , மேல் 
சட்டியின் உட்புறத்தில் வெற்றிலைச் 
சாறு . கோவையிலைச் சாறு , துளசி 
யிலைச் சாறு , குப்பை மேனியிலைச் சாறு 
ஏதாவது ஒன்றை மூன்று முறை பூசி 
உலர்த்தி உபயோகிக்கவும் . மருந்து 
செந்தூரமாகும் . 


6. குப்பிபுடக் கருவி : அண்ட தைலம் , 

கடலைத் தைலம் செய்ய உபயோகப் 
படுகிறது . 


9. பதங்கக் கருவி : சாம்பிராணி பதங்கம் , 

இரச பதங்கம் , வாலை இரசம் செய்ய 
பயன் படும் . 


தைலம் செய்வதற்காக வேண்டிய 
சரக்குகளை ஏழுமண் రోడు செய்த 
குறுகிய வாயுள்ள புட்டியில் புகுத்தி 
வாயினின்று கழுத்துவரை மெல்லிய 
கம்பி வலையைச் சிக்காக்கி புட்டியி 
லுள்ள சரக்கு வெளிவராதபடி புட்டி 
யின் வாயை அடைக்கவும் . ஒருசாலின் 
அடிபாகத்தின் மத்தியில் புட்டியின் 
வாய் புகும்படி துவாரஞ் செய்து , 
புட்டியின் கழுத்து வெளியில் வரும் 
படி புகுத்திவிடவும் . ஒரு குழியில் 
பீங்கான் பாத்திரத்தை வைத்து 
புட்டியின் 

வாய் பீங்கான் பாத்தி 
ரத்தை சேராக நோக்கியிருக்கும்படி 
சாலை வைத்து , புட்டியைச் சுற்றிலும் 
எரு அடிக்கி புடமிடவும் இச்சூட்டி 
னால் புட்டியிலுள்ள சரக்கு தீய்ந்து , 
தைலத்தைக் கக்கும் . அது வலை கம்பி 
வழியாக வெளிவந்து பீங்கான் பாத் 
திரத்தில் வடியும் . 


வாய் பொருத்தமான 
பானையும் ஒரு பெரிய பானையும் 
எடுத்து . பெரிய பானை யின் உ.ட் 
பக்கத்தில் கீழ் கண்ட இலை வகை 
களில் ஒன்றின் சாரைப் பூசி மும் 
முறை உலர்த்திக் கொள்ளவேண்டும் . 
சிறு பானையில் பதங்கம் ஏற வேண் 
டிய பொருள் அல்லது பொருள்களை 
வைத்து பெரிய பானையால் மூடி வளு 
வாக ஏழு மண் சிலை செய்யவும் , சிறு 
பானையை அடுப்பில் வைத்து எரிக்க 
வும் பானையுள்ளது . 

மேல் 

பரனை 
யில் பதங்கமாக ஒட்டி நிற்கும் , மயிர் 
குச்சியால் அதைச் சேகரித்துக் கொள் 
ளவும் . 


7 , குழித்தைலக் கருவி : இது சிரட்டைத் 

தைலம் , துவரை வேர் , குழித்தைலம் , 
சிவனார் வேம்பு முதலியன செய்ய 
பயன்படும் . 


இலை வகைகள் : ஊமத்தை , 
கலியாண முருக்கு , துளசி , கோவை , 
வெற்றிலை குப்பைமேனி , சித்திர 
மூலம் etc. 


10 


வாலுகா யந்திரம் : இந்த யந்திரத்தினால் 

பூரண சந்திரோதயம் , காளமேக நார 
யண செந்தூரம் , தங்க உரம் , வெள்ளி 
யுரம் , இரசச் செந்தூரம் முதலியன 
செய்யப்படும் . 


ஒரு பானையின் அடியில் பத்து அல் 
லது பன்னிரண்டு துவாரங்கள் 
செய்து அவ்வழியாக நான்கு அங்குல 
இரும்பு கம்பிகளைத் தொங்கவிடவும் , 
தைலம் வடிக்கவேண்டிய சரக்குகளை 
அப்பானையில் அடைத்து சாணக்கி 
யால் மூடி மண் சீலை செய்து உலர்த் 
திக் கொள்ளவும் . பூமியில் சிறு குழி 
வெட்டி பீங்கான் பாத்திரத்தை 
வைத்து , சுற்றி மண் இட்டு புதைக்க 
வும் , வாய் மட்டும் தெரிய வேண்டும் . 
அதன் வாயில் மேற்சொன்ன கம்பிகள் 
தொங்கும்படி மேற்படி பானையை 
வைத்து சந்தில்லாமல் களிமண் பூசி , 
பிறகு பானையைச் சுற்றியும் மேலும் 
எரு அடுக்கி புடம் போடவும் . புடம் 

பின்னர் சாம்பலை நீக்கி , 


வாயை 


எரிக்க வேண்டிய சரக்கை ஏழுமண் 
சீலை செய்த குப்பியில் அடைத்து 
குப்பி 

மருந்துக்குத் தக்க 
வாறு மாக்கல்லால் மூடியோ மூடா 
மலோ வைத்துக்கொள்ள வேண்டும் . 
ஒரு வாயகன்ற சட்டியில் மூன்று 
விரற்கடை சன்ன ஆற்று மணற் 
கொட்டி ஷை குப்பியைவைத்து 
அதன் கழுத்தளவு மணலை சாக்கிர 
தையாய் நிரப்பி , அடுப்பு எற்றி , சிறு 


ஆறிய 


3729 


யந்திரவகை 


யந்திரவகை 


தீயாக தொடங்கி கடாக்னியாக 
சொன்ன நாள்கள் வரை எரிக்க வேண் 
டும் . நடுநடுவே மருந்தை சிவக்க 
காய்ச்சிய இரும்பு சலாகையால் 
வேண்டுமானால் கிளரிகொடுக்கலாம் . 


medicinal substance in the upper pot 
gradually falls down into the lower 
pot containing water . 


நன்றாக ஆறாவிட்டு பிரித்து பார்க்க 
குப்பியின் கழுத்தருகில மருந்து 
பதுங்கி யிருக்கும் . எடுத்துக் கொள் 
ளவும் 


11. திராவக வாலை யந்திரய : இதனால் பல 

1 ) தமான திராவக வகைகளும் - வெடி 
யுப்பு திராவகம் , சங்க திராவகம் , கறி 
யுப்புத் திராவகம் . கந்தக திர்வாகம் 
தீநீர் வகைகளும் ஓமத்தீ நீர் , சதக் 
குப்பை தீநீர் , சோம்பு தீநீர் நன்டு தீநீர் 
முதலியவைகளை இறக்கலாம் . 


3. பாடல யந்திரம் – Two pots are taken 

one coated inside with medicinal 
paste , and the other with required 
fluid or empty is burried in a pit . 
Its mouth is covered with an ear 
thern dish (சாணாக்கு ) having 
several holes in it ; medicine is kept 
on it , and covered with the other 
pot by keeping it inverted . The 
rims of all the three are well luted 
with clay and cloth , fire is applied on 
the top and sides of the upper vessel , 
medicine melts , passes through the 
holes and collects in the lower 
vessel . 


குறிப்பிட்ட சரக்குகளைப் பெரிய 
மட்கடத்திலிட்டு வாலையால் மூடிமண் 
சீலை வளுவாக ஏழு செய்து காய்ந்த 
பின் அடுப்பில் ஏற்றி முத்தீயால் எரிக் 
கவும் வாலையின் மேல் 

தழாயை 
யடைத்து குளிர்ந்த நீர் விடவும் அது 
சூடானால் வெளியில் விட்டு விட்டு 
வேறு குளிர்ந்த நீரால் அப்போ தப் 
போது நிரப்ப வேண்டும் . வாலையின் 
அடி குழாயின் வாயிலாக திராவகம் 
அல்லது தீநீர் சொட்டும் தக்க பாத்தி 
ரத்தில் பிடித்துக் கொள்ளவும் . திரா 
வகம் அல்லது தீநீர் சொட்டுவது 
நின்று விட்டால் அடுமைப் குளிரச் 

யந்திரத்தை அறவிடவும் , 
பிறகு பிரித்து அடிகடத்தில் உள்ள 
சரக்குகளை நீக்கி , ஒரு நாள் நீரில் 
ஊறிய பிறகு நன்றாக கழுவி பத்திரப் 
படுத்தி கொள்ளவும் . 

மறுபடியும் 
அதே மருந்து 

செய்ய பயன் படுத் 
தலாம் . 


4. வாலுகா யந்திரம்- It consists of an earth 

ern pot , which is filled with river 
sand , and within this sand is inserted 
a narrow necked glass bottle coated 
with clay and cloth upto its neck , 
and contains medicine . The vessel 
is heated . When the medicine 
melts , and sticks to the bottle near 
the neck . Poorna chandrodyam , & 
Makaradwaja are prepared in this 
way . 


செய்து 


5. வித்தியாதர யந்திரம் -It consists of two 

vessels -- one containing water , and 
the other a mixure of salt and brick 
powder ; on the surface of this mix 
ure is kept mercury . The vessel 
containing water is placed over the 
other containing mercury and well 
luted with clay and cloth . ( the rim 
of the lower and the bottom of the 
upper --- containing water are luted ) . 
The lower vessel is heated . The 
mercury evaporates and adheres to 
the bottom of the upper vessel . As 
the water in it becomes hot , it is 
removed and fresh cold water is 
added . After the process is over 
the mercury compoud adhering to 
the bottom of the upper vessel is 
carefully collected with a brush , 


1. டோலா யந்திரம் - The earthern pot is 

three fourths filled with prescribed 
liquid - juice , decoction , infusion or 
oil . The drugs required to be boiled 
are tied in a piece of cloth and sus 
pended by a stick placed across the 
mouth of the pot . The bundle should 
be just above the surface of the fluid , 
if the drug it contains is soluble in 
that fluid . Then heat is applied and 
the drugs are boiled in that sus 
pended condition . The object is to 
get the active principle of the drugs 
by applying heat to them . This is 

known as hanging apparatus . 
2. பூதர யந்திரம் --A pot filled with water is 

burried in the earth and another pot 
which is smeared or coated inside 
with the medicinal paste is placed 
upon it in an inverted position . The 
rims of the two vessels are luted 
together with soft clay and cloth . 
Heat is applied upon the outer sur 
face of the upper pot when the 


6. வாத யந்திரம் - The apparatus is almost 

the same as that in the வித்தியாதர 
யந்திரம் , except that each possesses 
a hole near the rim , to the holes are 
attached tubes - one to each hole , 
two vessels are placed one at 
each end of the tube , ore to receive 
the vapours arising from the heated 
drugs in a fiquid form being cooled 
by the water in the upper vessel 
and the other to receive the hot 
water let out from the upper vessel , 
when ever it gets hot , and it is rep 
laced by cold water , now and then , 


3730 


யமம் 


யலுதம் 


யம ரதம் , எருமைக்கடா , he buffalo . 


யமர்க் கேளம் , கடுக்காய் பூ , it is not true 

flower but resembles flower Chebulic 
gall Hypertrophid growth . 


--- 


யம வன் , காட்டுக்கருணை , wild yam . 


7. டமரு யந்திரம் -- It consists of three parts . 

One is a big pot with some holes 
ten to twenty in number ; through 
the holes metalic wires two inches 
long are being. The required drug 
from which oil is to be extracted is 
placed in it , and the mouth is closed 
with an eartheren dish and well 
luted with the rim of the pot . A 
small porcelain cup is placed in a 
pit , and the pot is placed over it so 
that the ends of the wires are hang 
ing inside the cup , Cow dung is 
arranged around the pot and on it . 
It is set on 

fire . The substance 
inside gets chared , oil oozes out 
through the wires and collects in 


யம வாசம் , சிறுகாஞ்சொறி , which see 


யகள் விக்கல் , 

உணவு சீரணமாதங் காலத் 
தில் சற்று நேரம் பொறுத்துப் பொறுத்து 
இரட்டிப்பாகப் பிறக்கும் விக்கல் , hiccups 
coming in doubles during digestion time . 


the cup 


யமருடகம் , கண்டங்கத்திரி , a thorny shrub . 
--Solanum jacquini . 


யமனங்கப் பூடு , சிறுமுன்னை , which see . 


யந்திர விதி , மருந்துகளைப் பிரயோகிப்பதற் 
கும்கஸ்திர சிகிச்சை முதலிய வற்றில் மற்ற 
வுறுப்புகளைக் காப்பது முதலிய காரியங் 
களுக்குதவும் கருவிகளையும் அவற்றைப் 
பிரயோகிக்கும் முறைகளையும் கூறும் நூல் . 
medical treatise about the use of various 
instruments , apparatus etc. , used in medical 
science .. 


யமன் விக்கல் , இரண்டிரண்டாய் வரும் 
விக்கல் , re - duplicated hiccups ; a Symptom 
of death . 


யப மார்க்கம் , நாயுருவி , Indian burr 

anthes aspera , 


Achyr 


யமா லா தி , காவட்டம் புல் , a kind of grass . 


Carum 


யபுஷா , உதிரிமாரி , a kind of small pox . 


யமானி , ஓமம் , bishop s weed 

copticum or Ptychotis ajowan , 


யமகம் , a double bandage ; 2. இரண்டு வஸ்து , 

two things such as oil and clarified butter ; 
rice and dholl etc. 


யமுகவந் தாதி , தேரையர் செய்த ஓர் வைத் 
திய நூல் , a treatise on medicine by 
Theraiyer . 


யமக வெண்பா , தேரையர் செய்த ஓர் வைத் 
திய நூல் , a medical book compiled by 
Theriyer.. 


யமுனாக் கல் , ஓர் பகைக் கல் , Mocha stone or 

Moss stone - a variety of Chalcedony found 
near Rajahmendry . 


யம் கீடம் , ஓர் புழு , a kind of worm . 


யமங்கினியம் , கோரோசனை , the bezoar . 


யமுனா சித்தி , வெந்தயம் , fenugreek seeds --- 

Trigonella foenum graecum . 


யம துத்தம் , அத்தி , big tree - 

Ficus race 
mosa . 


யயம், இரும்பு , iron ; 2. தாமரை , lotus . 


Basili 


- 


யமத்தாகி மூலி , சிறுமுன்னை , which see . 


யரணி மூலி , சிலதுளசி , white basil 

cum alba . 


யமத்துருமம் , இலவமரம், silk cotton tree - 

Bombax malabaricum . 


யருளிடாப் படிரம் , சந்தனம் , sandal . 


யல வாகுயா , பலகறை , cowry 
moucta . 


Cypraca 


யம் பூசம் , காவட்டம் புல் , a kind of grass . 


யமப் பிரியம் , ஆலமரம் , banyan tree - Ficus 

bengalensis .. 


யலாரனழகு , பேய்ப்புடலை , wild bitter gourd 

--- Tricosanthes laciniosa- useful in ſevers . 


யமம் , காக்கை , craw ; 2. இயமம் , a stage of 
yogam 

Restraint of the appetites. 


யலுதம் , மருந்து , medicine . 


3731 


யவப் பிரக்கியம் 


யயை மாதயங்காய் 


யல் லொடுக்கம் , தழுதாழை , a tree -Clero 

dendron phlomoides . 


யவ மீதம் , பொற்றலைக் கையாந்தகரை , a 

plant ; a variety of Eclipta prostata bearing 
yellow flowers . 


யவ கம் , ஓர் வகைத் தானியம் , a kind of 

grain . 


யவம் , நெல் , paddy ; வாற்கோதுமை, barley . 


யவக் கல் , கீழ்க்காய்நெல்லி , a plant - Phyllan 

thus niruri . 


யவ லாசம் , See யவ காலசம் . 


nitre 


Potassium 


மிளகு , 


யவசம் , வெடியுப்பு , 

nitrate - salt petre . 


யவணப் பிரியம் , 

nigrum . 


pepper 


- Piper 


யவசி , கழுதைப் பாலை , which see . 


யவா , வாற்கோதுமை , barley . 


யவ சித்தா , அவல் , flacked paddy . 


யவசீ துனம் , brewing . 


யவட் சாரமயம் , nitro genous as opposed to 

அயவட்சாரமயம் . 


Note : It is cooling sweet and astringent in taste 

and pungent in the digestion . It is anuretic 
beneficial to ulcers , increases the quantity 
of stools and emission of flatus , imparts 
firmness to the body and improves the 
voice , complexion and digestion . It is 
efficacious in fever and diarrhoea . It 
allays thirst and acts as a cleaner of the 
bladder . It removes obesity and subduces 
fat .. 


யவட் சாரம் , See எவட்சாரம் , Caustic potash ; 

2. வெடியுப்பு , nitrate of potash . See 
சாம்பலுப்பு . 


யவாந்தியாதி சூரணம் , வாத சூலைக்குக் 
கொடுக்கு மோர் ஆயுர் வேத மருந்து . an 
Ayurvedic medicine for rheumatic pains . 


யவாகு . ) 


யவா அரிசிக் கஞ்சி , barley water 
or gruel prepared with barley 
flour . 


யவாகூ 


Note : ( யவட்சாரம் ) It is prepared by reduc 

ing to ashes the green spikes of the barley . 
( Hordeum hexostichum ) . dissolving the 
ashes in water , straining the solution and 
then evaporating it over fire . Chemically 
it is Carbonate of potash with some impuri 
ties . It is stomachic , laxative and diuretic . 
It is used in urinary diseases , dyspepsia , 
enlargement of spleen and abdominal 
viscera . Mixed with other ingredients 
it is found useful in cases of enlarged liver 
and in tumours . When mixed with sugar 
it is an efficacious remedy in stranguary 
and painful micturition . It also enters as 
one of the ingredients in saline medicines . 


LIQUTFID , parasites resembling barley flowers . 


வாசிகம் , see சிறு காஞ் சொறி . 


யவா நி . 


weed 


ஓமம் , bishop s 
Carum copticum . 


யவர நிகை. 


salt 


யவட் சார வுப்பு , See யவட்சாரம் , a 

prepared from burnt barley . 


யவிழ்தம் , See அவிழ்தம் , medicine . 


யவசூகம் , See யவசிம் . 


யவை , யவா தான்யம் , barley . 


யவைக் கோதுமை , a sort of wheat . 


யவ தானியம் . வாற்கோதுமை , 

a kind of 
barley - Hordeum hex astichum , 


யளி , வண்டு , beetle . 


யவ நாலசம் , வெடியுப்பு , salt petre . 


யனகம்பு , புல்லுருவி , a parasite plant . 


யவ பலம் , மூங்கில் , bamboo . 


யவப் பிரக்கியம் , ஓர் விரண சிகிச்சை , treat 
ment for ulcer. 


யூனய மாதயங்காய் , கறிப்புடலை , snake 

gourd useful as vegetable – Trichosanthus 
anguina .. 


ILIT 


யாதிகா 


யாமவதி 


யா , ஓர் மரம் , a kind of tree . 


யாதினிக் குல்லி , சாராயம் , arrack ; 

arrack ; liquor 


யாது , கள் , toddy . 


யாக வுப்பு , பூரணாதியுப்பு , a kind of medicinal 

salt . 


யாது கம் , வாலுளுவை யரிசி , seeds of intell 

ect plant Celastrus paniculata . 


யாக வேதி , மகா மூலிகை 23 ல் ஒன்று . one 

of the 23 great drugs described in Tamil 
Siddhar s Science, 


யா துடையான் பூடு , செவ்வாமணக்கு . red 
variety of castor . 


யாகாட்டம் , வெள்ளை 

species of Indian 
aspera . 


நாயுருவி , ordinary 
burr - Achyranthes 


யாதோவருமாசி , பெருந்துளசி , a large species 
of Ocimum sanctum . 


யாக் கெரு , கொன்றை , cassia . 


யாதோனி வாசம் , நீர் , water . 


யாக் கை , 

உடம்பு . body as composed of 
fibres and ligaments . 


யாத் தழாகம் , நவகண்ட மூதண்டம் , which 


see . 


யாக்கை சித்தியாக்கி , எருமைக் கனைச்சான் , 
which see . 


யாத்திரை நாடி , சிலேட்டுமத்தில் சிலேட்டு 
மம் சேர்ந்தால் தேகம் இறந்து போகும் ; 
இறத்தலைக் குறிக்கும் நாடி , pulse indicating 
death . 


யாச சர்க்கரை, பூனைக்காலிச் செடியின் சாற் 
றினின் றெடுக்கும் சர்க்கரை , sugar taken 
from the juice of பூனைக்காலி , which see . 


யாந் தலந்தகம் , செங்கத்தாரி , red variety of 

Brinjal . 


யாசு சிதறாணி , கற்பூரம் , camphor . 


யாந் துடனாதி , கருந்துளசி , black variety of 

Ocimum sanctum . 


யாசு மிர்த்தம் , புளிநரளைக் கிழங்கு , tubeus 

root of Vitis cornosa alias V. setosa . 


Celastrus 


யாபதம் , வாலுளுவை , a plant 

paniculata , 


kind 


of 


nettle 


யாடம் , காஞ்சொறி , a 

Tragia involucrata . 


யாபம் , மைதுனம் , sexual intercourse . 


யாடலாய மூலி , கறிப்புடலை , snake gourd ; 

useful as vegetable - Trichosanthus anguina . 


யாப்பிய நோய் , சாகும் வரை துன்பத்தைத் 
தரும் நோய் , disease that lasts tili death . 


யாடவச் சாரம் , சத்திசாரம் , a kind of prepared 

salt . 


யாப் பியம் , diseases controllable by remedies 

only . 


யாடு , ஆடு , sheep . 


wrù iwi , a temperary cure . 


Sesbania grandi 


யா தகம் , அகத்தி , a tree 

flora . 


யாப்பு , கட்டு , bandage 
bubo . 


2 , அரையாப்பு 


யாதரு , பலகறை . cowry 


Cypraca moneta , 


ஓர் 


வகைக் 


கிழங்கு , a 


யாமஸ் கிழங்கு , 
variety of corm . 

. 


யா தவச மூலி , மருளூமத்தை , 

datura Xanthium indicum , 


a variety of 


- 


யா தனாசரீரம் , புரியட்டகாயம் , body filled 
for endless - suffering . 

. 


யாமம் , இரவு பத்து நாழிகை முதல் இருபது 
நாழிகை வரை , night time from 10 pm , to 


2 am . 


யா திகா . ஓர் மல்லி , jasminim auriculatum . 


யாமவதி , இராத்திரி , night , 


3733 


பாரி 


யானம் 


யாமவர்ணா, வாகை , a tree ; the Indian wal 

nut . Albizzia lebbek 


யாரி யாத்தி வானம் , sky . 


யாமளம் , இளமை , young ; 2. பச்சை , 

பச்சை , green ;; 
3. இரட்டை double . 


யாருந் தின்ன மூலி , அங்கப்பிச்சு , the bile 
in the body . 


யார் , நத்தைச் சூரி , which see . 


யாமள விக்கல் , இரட்டை இரட்டையாக 
வரும் விக்கல் - சாகும் குறி , hiccups which 
occurs in double strokes . 


யார் பதம் , வாலுளுவை , intellect 

intellect plant- 
Celastrus paniculata . 


யாமளை , பார்வதி , Goddess Parvathi. 


யாமி , 


} 


யாலம் , ஆச்சா மரம் , a tree - Hardwickia 

binata or Diaspyros ebenaster ; ஆலமரம் , 
banyan tree ---Ficus bengalensis. 


இராத்திரி , night . 


யாமிகை, 


யாலா வாருதம் , ஆ தொண்டை , a thorny 

creeper Ceylon caper- Capparis quadri 
folia . 


யாமிசு கிழங்கு , yam root - Cultivated yam . 

It is a common article of food - Dioscorea 
sativa ., 


யால்லம் , ஆகாயம் , sky . 


யாமியம் , சந்தனம். sandal . 


யாமியன் , அகத்தியன் , Saint Agastiya . 


யாவகம் , செம் பஞ்சு . red cotton ; 2. கருப்பு 

உளுந்து . black gram - Phaseolus mungo ; 
the seeds of which are black . 


யாமியை, இரவு , night . 


யா வசியம் , 


வெடியுப்பு , salt petre . 


யாமிரீ பதி , கற்பூரம் , Camphor . 


யாவ சூகம் . 


யாமினி , சாமம் , a period of three hours . 


யாவத் தீவு , java island .. 


யா முனம் , அஞ்சனக்கல் , sulpherate of 
antimony .. 


யாவ நாலம் , சோளம் , maize - Andropogan 

sorghum . 


யாமு னேட்டகம் , ஈயம் , lead . 


யாவம் , அரக்கு , lac ; 2 செம் பஞ்சு , red cotton . 


Solanum 


யாமை , மணத்தக் காளி , a plant 
nigrum . 

. 


யாழல் , கரையான் , white ant . 


யாழ வடிப்படிரம் , சந்தனம் , sandal . 


யாமை யாடை . See யாமை . 


யாம் கிழங்கு , see இயாம் கிழங்கு . 


யாழை யங்கினி , தழுதாழை , shrub in the 

edges Clerodendron phlomoides . 


யாம்பல் கண்டாள் , மணத்தக்காளி , a medici 
nal plant used as vegetable also - Solanum 
nigrum 


யாளி , சிங்கம் , a fabulous animal like lion 

mammoth . 


யாயா ரியம் , புங்கமரம் , a tree - Indian beech 

--Dalbergia arborea . 


யாளி பலம் , மிதமிஞ்சின பலம் ; சிங்கத்திற்கு 
மேற்பட்ட பலத்திற் குவமைச் சொல் , extra 
ordinary strength , 


யாரஞ்சம் , ஆடாதோடை , a medicinal shrub 
- Adhathoda vesica . 

. 


யாறகம் , ஆகாச கருடன் , sky root --a climber 

--Bryonia epigea . 


யாறாம் பை , கவுதும்பை , a specices of தும்பை 
which see . 


யாரம் , துண்டிப் பூடு , a plant . 


யாரி , அத்தி , fig tree --Ficus racemosa . 


யானம் , கள் , toddy . 


3734 


யானைக்கால் 


யானைக்கால் 


யானா தருயா , பலகரை , Cowry . 


யானை , யானை , 9 அடி உயரமும் 4-5 அடி 
நீளமுமுள்ள துதிக்கையுமுடைய ஓர் பெரிய 
கருப்பு மிருகம் , elephant 


lodged in the thigh , knee joints , legs and 
the inguinal regions and spread to the feet 
in course of time and gradually give rise to 
a swelling therein - Elephantasis ; Filariasis . 


யானை , தீ முருகற் பாஷானாம்; " யானையைக் 
கொன்ற ராசா அறுபதுங் கொல்லுவான் 
பார் , phospharus . 


யானைக் கடைப் பல் , யானையின் கடைவாய்ப் 
பல் , the last tooth in the elephant s mouth . 


யானைக் கண் , சிறிய கண் , a proportionately 
small eye ; 2. இலை , காய் முதலியவற்றில் 
விழும் சிறு புள்ளி , the dots on the leaves 
and fruits . 


It is also said that this disease filari 
asis - is caused by the introduction of 
the embryo of a small worm known as 
filaria which is conveyed to human beings 
by variety of mosquito . There are two 
types of this infestation . Filaria bancrofta 
and Filaria malayinoid the former is more 
prevalent than the latter .. It leads to the 
parmenant swelling of the legs and o 
certain other parts of the body, besides 
causing recurring attacks of fever and in 

flammation of the lymphatic system . 
Note : A case of elephantiasis of a year s 

growth as well as the one which is chara 
cterised by excessive swelling of the 
affected parts exudation and vegetation of 
knotty excreacences resembling the sum . 
mits of an ant hill should be given up as 
incurable . 


யானைக்கண் சட்டி , அஞ்சனத்திற்காக 
மை 
படியும்படியாக உபயோகிக்கும் ஓர்விதசட்டி , 
an earthern ware to catch the smoke ( carbon ) 
to prepare collyrium , 


யானைக் கல் . 


வழலை , which see . 


யானைக் கல்லுப்பு , ) 


யானைக் கற்றாழை , பெருங்கற்றாழை , இதுவே 
இராக்காசி மடல் , Agave -- Agave sisalana . 


யானைக் கன்று , அத்திப் பிஞ்சு, tender fruits 
of fig - Ficus racemosa . 


The disease is peculiar to countries in 
which large quantities of old rain water 
remain stagnant during the greater part of 
the year , making the environment damp 
and humid in all seasons . It is usually 
confined to the legs but very rarely to the 
ear , nose lips and the regions of the eyes . 


யானைக் காஞ் சொறி , ஓர் மூலிகை , பெரிய 
காஞ் சொறி , as opposed to சறுகாஞ் 
சொறி , 


யானைக் காட்டாமணி , பெரிய காட்டாமண , 
Jarge species of jatropha curcus . 


யானைக்கால் , In Sanskrit சிலீபதம் , in Bengal 

Goda . Symptoms, — Pain in the groins , 
swelling in the lower parts of the legs , 
fever etc. Further symptoms vary accord 
ing to the three humours in the system . 


யானைக் காலடி , வட்டவாரி , a plant . 


யானைக் கால் , மோத்திக்கால் , elephantiasis . 


யானைக் கால் , நெய்தல் நிலா வாசம் , மலசல 
மூறிய 

பண்டத்தைப் புசித்தல் அதிக 
சையோகம் முதலிய . காரணங்களனால் , 
இரண்டு தொடை நரம்புகளில் சிலேட்டும 
நீர் நிறைந்து வாதம் பித்தம் பாதங்களில் 
பரவி சுரங்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாகக் 
கெட்ட மாமிசத்தைச் சேர்ப்பித்து , புற்றுப் 
போல் பருக்கச் செய்யு மோர் நோய் , a skin 
disease in which the limbs grow with swell 
ing bearing the resemblance of those of 
elephant . A disease in which the deranged 
vayu etc taking a downward course are 


In vayu : dark coloured swelling , dry 
skin . with cracks on it and severe pain . Every 
time the attack of filarial fever increases 
the swelling with more or less pain without 
apparent cause . In Pitha swelling is soft 
and of yellow colour , burning sensation and 
fever . In Kapha hard swelling , glossy 
white and appearing heavy . 


H 


Elephantiasis, more than a year with 
knots and swelling growing very rapidly is 
considered incurable . So also , when there 
is tickling or itching sensation attended with 


3735 


யானைக்காற் பூடு 


யானைத் திப்பிலி 


foctid discharges , the prognosis is bad and 
hopeless .. 


யானைக் கிட்டி . வாட்கோரை , a kind of grass . 


Elephantiasis and goitre are peculiar to 
certain places in the same countries and 
áre due to certain salts present in the water 
of these places . This is most commonly 
found amongst the persons using the pond 
or the ditch water without an out let and in 
which the dried leaves are allowed to soak . 


யானைக் குட்டம் , யானைத் தோல் போல் சுற , 
சுறத்துத் தடித்துக் கறுத்து 

மரத்துக் 
காணும் ஓர் வகைக் குட்டம் , பெரு வியாதி , 
இதற்கு வடமொழியில் ஏகசரும குட்டமெனப் 
பெயர் , a kind of leprosy with skin thick 
ened like that of an elephant in size and 
colour . 


பெரிய கொசுகு , large 


யானைக் கொசுகு , 
musguito .. 


யானைக் கொந்தி , ஓர் பூடு , a plant . 


Treatment : The roots of Sida cordifolia 
pounded into a paste with the juice of the 
Palmyra tree relieves all varieties of this 
disease . The roots of the parasitic plants 
are found useful when a paste is made with 
the ghee as for instance Flacourtia sopida 
விருத்திக் கடுக்காய் , and cow s urine is 
also useful . 


யானைக் கொம்பன் , ஓர் வகை அதிவிடயம் , 
a kind of Atee ; 2. ஓர் வாழை , a variety of 
plantain .. 


யாகக் கொம்பு , யானைத் தந்தம் , the tusk 
of an elephant .. 


யானை சப் பாறை , அண்டவுப்பு , sait prepared 

from the human skull . 


It is invariably followed with the enlarge 
ment of the Scrotum . Surgical operations 
should be resorted to for extracting the 
suppurating scrofulous glands . The parts 
then should be cautrised . Plaster should 
be applied to the ulcerated parts . 


யானைச் சீரகம் , பெருஞ் 

illicium anisatum ; 2 . 
same as பெருஞ் சீரகம் . 


சீரகம் - சோம்பு . 
கத்தரி நாயகம் , 


யானைச் 


காட்டுச் 


சுண்டை . 


யானைக்கால் சுரம் , யானைக்கால் உண்டாவ 

தற்கு அறிகுறியாக வுண்டாகும் ஓர் வாத 
சுரம் , a kind of fever preceeding the attack 
of elephantasis. It comes on periodically 
with inflammation of the parts affected . 


சுண்டை , 
Solanum ferox . 


யானைச் சொறி , ஓர் படை , elephant skin , 

like ringworm . 


யானைக்கால் மூலி , யானையடி யிலை , plant 

with leaf as big as elephant s foot mark .. 
See யானை காற் சுவடி , 


புரி 


யானைத் தடிக்கால் , 

நற ளைக் 

கிழங்கு , root of a 
யானைத் தடிச்சல் , hairy clirnber 

Cissus acida or Vitis carnosa 


யானைக்கால் வணங்கி , சிறு நெருஞ்சில் , a 

prostate plant with thorny fruits - Tribulus 
terrestris . 


யானைத் தண்டு , ஓர் வகைக் கீரைத் தண்டு , 

large sized • Amaranth stem - Amaranthus 
gangeticus . 


யானைக்கால் வீக்கம் , காலில் தோல் சவ்வு 
எலும்பு இவைகள் பொருத்து நீர் சேர்வத 
னால் உண்டாகும் வீக்கம் , a swelling caused 
in the leg by the accumulation fluid and 
morbid growthi flesh . 


யானைத் தந்தம் , யானைக் கொம்பு . ஓர் உப 
ரசச் சரக்கு , tusk of the elephant 

one of 
the 120 natural substances classified in 
Tamil medical science , 


யானைக் காற் சுவடி , a creeper , rough ele 

phant s foot -Elephantopus scaber . 


யானைத் தடிப்பு , see யானைத் தடிச்சல் , 


யானைக் காற்புழு , யானைக்காலுண்டுபண்ணும் 
ஓர்விதப்புழு . a kind of worm - a parasite 

devoiping elephantiasis Filarial 
parasite ., 


யானைத் தலை , அத்தியிலை , the leaf of , fig 

tree Ficus raceriosa . 


யானைக்காற் பூடு , See யானைக்காற் சுவடு . 


யானைத் திப்பிலி , அத்தித் திப்பிலி , பெருந் 

திப்பிலி , long pepper - Piper longum , 


3736 


யானைப் புடுக்கு 


யான் 


யானைத் தீ , பெரும் பசியை உண்டாக்கு மோர் 
நோய் , a disease which causes voracious 
appetite . 


யானைத் தும்மல் , யானைத் தும்மயிலை விழும் , 
இது குளிசமாட வுதவும் , an unknown leaf . 


யானைப் புளியமரம் , பப்பரப்புளி ; பொந்தம் 

புளிமரம் ; பூரி மரம் , Elephant tamarind tree ; 
monkey bread tree - Adansonia digitata - 
30-40 ft . in circumference ; fruit long and 
large varying in length ; velvetty appearance . 
Bark is antiperiodic , used with butter milk 
in dysentery . Powdered young leaves used as 
condiment syrup made from fruit pulp is 
used as drink . All parts abound with thick 
mucillagenous juice . 


யானைத் தெல்லு , பெருந் தெல்லு , a creeper . 


யானை நகம் , elephant s nail . 


யானை நாரத்தை , கடார நாரத்தை , a big 
variety of citrus fruit . 


யானைப் பெருங்காயம் , ஓர்வகைப் பெருங் 
காயம் , a kind of asafoetida . 


யானை மஞ்சள் , பெருமஞ்சள் , a big variety of 

turmeric . 


யானை மயக்கி , ஓர் செடி , a plant . 


யானை நெருஞ்சில் , பெரு நெருஞ்சில் , a plant 
--Pedalium murex . வெள்ளை விழம் , வெண் 
குட்டம் , கல்லடைப்பு . உடம்புருக்கி உடம 
பெரிச்சல் , உள் தாகம் போம் , it is good 
for gonorrhoea , leucoderma , stone in the 
bladder , rickets etc. See ஆனை நெருஞ்சில் . 


யானை மீன் . ஓர்வகைப் பெரு மீன் , a large 

species of fish .. 


யானை மூலி , 


யானைபதி , நகம் , nail . 


யானைப் பல்லா தி , கண்ணில் பூவிழும் ரோகத் 
திற்கு உபயோகிக்கும் ஓர் 

ஓர் ஆயுள் வேத 
மாத்திரை , An Ayurvedic medicine for 
opacity of the lens . 


யானை மூத்திரம் , urine of an elephant ; bitter 

alkaiine in taste . It is commonly used in the 
treatment of leucoderma and in the pre 
paration of alkalies, 


யானை யறுகு , பெரிய அருகம்புல் , large sized 

dubgrass . 


யானைப் பால் , milk of elephant . It is astrin 

gent in taste . It is bitter , light stomachic 
and proves curative in cutaneous affections 
poisoning , and intestinal worms .. 


யானை யாச்சான் , புளிநாளை , a hairy climbing 

plant Vitis carnosa or Cissus acidus . 


- 


யானைப் பிச்சான் , see யானைப் புச்சான் . 


யானை யுண் குருகு , சக்கரவாகப் புள் , 
a falbulous bird said to swallow elephants 
-the ruddy goose . 


யானைப் பிஞ்சு , அத்திப் பிஞ்சு , very tender 

fruits of fig --- Ficus racemosa . 


யானை யெலுமிச்சை , பெரிய யெலுமிச்சை , 
large sized species of lime . 


யானைப் பிரண்டை , large species of Vitis 

quadrangularis . 


யானை வணங்கி , தேட் கொடுக்கிச் செடி , 

a plant - Heletropium indicum ; 2. நெருஞ்சி , 
a prostrate plant with throny fruits – Tri 
bulus terrestris . 


a 


யானைப் பீசன் , குளோப்புக் கொன்னை , 

variety of cassia tree Globe flowered 
cassia Cassia glauca . 


யானை வாழை , ஓர் வாழை , a variety of plan 

tain . 


யானைப் புச்சான் , புளிநறளை , a hairy climb 

ing plant--Vitis carnosa alias Cissus acidus . 


யானை விச்சுளி , ஓர் கழுகு, osprey . 


யானை விழுங்கு மீன் , திமிங்கிலம் , whale . 


யானைப் புடுக்கு , சதை வளர்ந்து பருத்த 
புடுக்கு , elephantoid scrotum . 


யான் , செய்யான் , a kind centepede . 


யு 


யுண்ணக்கிலை 


யுனானி மருந்து வகைகள் 


யுக பத்திரம் , 


புண்ணாட்டி , மாரெலும்பு , Chest bone . 


கோவிதார மரம் , a tree . 


யக புத்திரகம் , 


யுத்திராப்பரி, குதிரைக் குளம்படி , a plant 
--Saggitaria obtusifolia 


யுக பத்திரிகை , 


} 


அசோக மரம் . Asoka tree 
--Saraca indica . 


யுக பத்ரிகை , 


யுத்தேயம் . see குதிரை வாலீ . a plant . 


யுகம் . இரட்டை , pair ; நாலு முழம் கொண் 
டது , 2 yards . 


யுந்தரனா யுகந்தான் , எருமை முன்னை , a tree 
--Premna latifolia .. 


யுருண்டி , மல்லிகை, jasmine . 


யுகம்பாதிகம் . நெட்டிலிங்கு , a tree - Uvaria 

longifolia . 


யுவதி , பதினாறு வயதுப் பெண் , girl of six 

teen years . 


யுக வத்திரகம் , காட்டாத்தி , a tree - Bauhinia 
tomentosa ., 


யுவர் மண் , உவர் மண் , fuller s earth . 


யுகளம் , 


இரண்டு , pair . 


யுகளி , 


யுவன் , பதினாறு வயதுக்கு மேல் முப்பது 
வயதிற்குட பட்டவன் , man aged between 
16 and 30 . 


யுகினி , புளிய மரம் , tamarind tree - Tamarin 

( lus indicus . 


யுவகை , ஓர் ஆ . வே , இடி மருந்து an Ayur 
vedic medicine. 


யுக்கயதி சர்க்கரை , பனைச் சர்க்கரை, sugar 
prepard from palmyra . 


யுக்கினம் , புட்பராகம் , one of the nine gems 

--Topaz . 


யுனானி , from the word lonian which mans 

Greak . It is generally termed Yunani . 
The Mahomadans brought with them their 
own physicians called Hakims into India 
and they followed their own system . 


யுக்த சாரம் , குதிரை , horse . 


யுக்தானு பானம் . தகுதியான அனுபானம் , 
suitable vehicle . 


யுக்திப் பிரமாணம் . previous knowledge , 


யுனானி மருந்து வகைகள் : 1. அர்க் -ஏ; 2 . 
தவா - சல் ; 3 : தவா - ஏ ; 4 , கசூல் - ஏ ; 5 . 
குல்கந்து : 6 அப்பேய் ; 7. அலவா ; 8. கரா 
பாதினே ; 9. ஜோஷன்தே ; 10. ஜவாரிஷ் - ஏ ; 
11.1 கமீரா - ஏ ; 12 . கூர்சே ; 13. லவூகி ; 
14. மாஜீனி ; 15 . மா - வுல் : 16. முராபா ; 
17. பஷோ யா - இ ; 18. ரோகன் - இ ; 19 . 
ரப்பி ; 20. சபூ பேய் ; 21 , சிகஞ்ச பீன் 

22 . 
ஷர்பத் ; 23 . 

சிமாடி ; 

24 

சரூரை ; The 
names of the various varieties of medicine 
in the Unani system are given above . 


யுக்ஷம் , சூப் , soup . 


யுண்ணாக்கிலை . 


யூ 


யூசம் 


யூவாப்பூ 


கடையில் 


யூகம் , ஓர் புலி , a kind of tiger ; 2 , கருங் 

குரங்கு , a blacks faced monkey ; 3. காந்தி , 
brightness , lustre ; 4 . பெண் குரங்கு , 
female rionkey ; 5. ஓர் புல் , a kind of grass ,; 
6. முசு , a large black ape ; 7. கோட்டான் , 
a small screech owl . 


யூதக் கல் , ( யூனானி ) மருந்துக் 
விற்கும் ஓர் விதக்கல் , குண்டிக்காய் நோய் 
களுக்கு உபயோகப்படும் , an Unani drug 
sold in bazaars , useful for kidney diseases . 


யூதி , காட்டு முல்லை , wild variety of jasmine 
flower - 


யூக ரோகம் , பேன் பிடிக்கும் நோய் , a disease 

lice . 


யூதிகம் , 


(upovaou , a species of jasmine 
which is small; 2. காட்டு 
மல்லிகை , wild jasmine . 


யூ திகை , 


யூதிகா , See யூதிகம் . 


யூதி காஷ்டம் , see சோதி விருட்சம் , lumin 
ess tree ., 


யூதிதா , வெப்பாலை , which see . 


யூகிமுனி , இவர் தேரையர் மாணாக்கருள் 
ஓருவர் . தமிழ் மக்களுள் இவரும் ஒருவரே , 
இவர் தேரையருக்கு ஆசிரியராகிய அகத் 
தியரிடத்துத் தம் திறமையைக் காட்டி , 
பயன் பெறக் கும்பமலைக்கு வந்து சேர்ந்தார் . 
அகத்தியர் இவரைப் பார்த்து உன் கையிலி 
ருப்பது என்ன வென்று கேட்க அவர் இது 
வீரச் சுண்ணம் எனறார் , இச்சுண்ணம் 
என்ன செய்யும் என்று அகத்தியர் கேட்க 
உடனே அவ்விடம் இருந்த கருங்காக்கையை 
கிட்ட வரச் செய்து வெண் காக்கையாக்கிக் 
காண்பித்தார் , அதைக் கண்டு அகத்தியர் 
மகிழ்ந்து இவரை யூகி என்று அழைத்தனர் , 
இவரும் பன்னிரு காண்டம வைத்திய சூத் 
திரம் , வகார சூத்திரம் , முதலிய நூல் 
களும் வேறு பலவும் செய்து இருப்பதாகச் 
QOTGUN , He is one of the desciples of 
Theriyer . ! He went to Saint Agastiya to 
exhibit his skill in Medicine. He turned the 
black crow into white . He was named Ugi 
by Agastiar . He , it is said has written many 
medical and alchemical works . 


யூ திரம் , முலலை , a variety of jasmine which 
small flowers .. 


யூபசி , மலையாத்தி , Malabar mountain ebony 

Bauchinia malabarica. 


- 


யூபம் , ஓமம் , omum bishop s weed - Carum 

copticum ; 2. உடற் குறை , body deprived 
of some of its organ . 


யூமம் , காட்டு மல்லிகை , wild jasmine . 


யூரற் பட்டை , கிளி யூரற்பட்டை , a fragrant 
bark . 


யூகை , பேன் , louse . 


யூசம் , அன்னரசம் , chyme . 


யூவாப் பூ , சிறு நாகப்பூ , which see . 


யோ 


யெ 


யோகம் 


ஆயுர் வேத மருந்து , ar Ayurvedic prepara 
tion containing mercury , sulphur , aconite, 
red arsenic mica etc. and given delerious 
fever . 


- 


யெவானி , ஓமம் , 

omum , bishop s weed 
Carum copticum alias.Sison ammi . 


யோக நாலி , செங் கற்றாழை , red variety of 
Aloes . 


vital air passing 


யோக கலை , சூரியகலை , 

through the right nostril . 


யோக நாலிகம் , ஓர் மீன் , a fish . 


. 


யோக கற்பத்தி , கஞ்சா, Ganja ; Indian hemp 

Cannabis sativa , 


யோக நித்திரை, அறிதுயில் , a kind of trance 

in which one understands all that takes 
place around him . 


யோக தகை , யோகம் செய்வதற்குத் தகுதி 
யான மலையின் குகை , a mountain cave fit 
for performing meditation or sit at Yoga 
practice . 


யோக பாண்டம் , கஞ்சாக் குடுக்கை , Ganja 

smoking pipe . 
யோக மருத்துவம் , யோகாப்பியாசத்தால் 

அல்லது மனோ சக்தியால் வியாதிகளைக் 
குணப்படுத்தல் , treatment of diseases by 
Yoga practice - Magnetic healing or cure . 


யோக சத்தி , நவசாரம் , Salammoniac --Ammo 

nium chloride . 


யோக சங்கப்பூ , சிறு நாகப்பூ , which see . 


யோக மார்க்கம் , c . f . கிரியா மார்க்கம் , by 
means of yoga . 


யோக சம் , கொழுஞ்சி , citron fruit . 


யோக சாதனை , practice of yoga . 


யோக சித்தன் , சித்தரில் தேறினவன் , one 
of the best Siddhars . 


யோக முயற்சி , இயமம் , நியமம் , ஆசனம் , 
பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் . தியானம் , 
தாரணை , சமாதி , முதலியவற்றை அனு 
சரித்துப் பிராணவாயுவைக் கண்டம் இதயம் 
நெற்றி கபாலம் நாபி இலைகளின் ஒன்றில் 
சிந்தை வைத்து ஐம்புலன் அடக்கத்துள் 
படுவதாம் , the various stages of yoga 
practice to control the five senses and 
mind .. 


யோக சித்தி , see சுணங்க விருட்சம் . 


யோக சுருபம் , ஆக்கினை , one of the mystic 

centres of the human system situated in 
the centre of the head , 


யோக முறை , மருந்து செய்யு முறை , pres 

cription and method of preparing medicine. 


யோக தீட்சை நீர் , கங்கை நீர் , pungent 

liquid - an Universal solvant , prepared by 
keeping in the open air . 


யோகம் , மருந்து முறை , prescription for 

preparing medicine , where in the names 
of the drugs required to prepare the medi 
cine and their measure are given ; 2 , 
யோகம் , yoga practis.e ; silent meditation ; 
3. சாவு , death ; 4 , தியானம் , abstact med 
itation ; 5. combination , Union- The 
practice of religious abstraction by which 
the individual may be united with the 
Universal soul and acquire similar super 
natural powers . 


யோக தரமம் . செங்களா, red variety of 

corondah Caríssa carandas . 


யோகத்தை பரியாக்கி , பவளப் புற்று பாஷா 
ணம் , a kind of arsenic , 


- 


யோகத்தை வளர்க்கு மூலி , கஞ்சா , Ganja 

plant Cannabis sativa -- the leaves of 
which yield intoxicating qualities and much 
used by Yogis in Yoga practice for promot 
ing meditation and concentration . 


a . ( in literature ) it means the union of 
words or sentences together or the combins 
ing together of different words ( however 
distant) in a sentence . 


யோக நாத ரசம் , இரசம் , கெந்தி , துத்தம் , 
மனோசீலை , நாபி முதலியவைகளைச் சேர்த்து 
அரைத்து அத்துடன் இலிங்கம் , அபிரேக் , 
தாம்பூரம், அய பற்பங்களையும் சேர்த்து , 
சன்னிபாத சுரத்துக்காகக் 

கொடுக்கும் 


b . ( in Hindu philosophy ) the system show 
ing the means of the emancipation of the 
soul from further migrations ; 6. நீர்கடம்பு . 
a tree found near lakes rivers etc 
Nanclea purpurea ; 7 பலண் 

7 பலண்டுறுக பாஷா 
ணம் , a kind of arsenic ;; இந்திரியங் 


3740 


யோகாரங்கட் 


யோ நலம் 


என்று 


யோக ராஜ குக்குலு , an Ayurvedic medicine 

for skin diseases யோகாச 
combinatior . 


Very best 


களை தன் 

வசப்படுத்தி கர்ம யோகம் , 
அடயோகம் , இராஜ யோகம் 
மூவகை யோகங்களால் சித்தத்தை பிரமத் 
தில் ஒடுங்க 

by controlling 
the tive senses and praticing the three 
Yogas make the soul and mind get united 
with the Universal soul . 


செய்வது , 


யோக வல்லி , பேராமுட்டி , a plant - Paw 
onia odorata . 


Note : Yoga in a nut shell Perfection in 

Yoga practice cannot be secured as easily as 
proficiency in any arts as in typewriting 
or piano playing -- Interest in Yoga depends 
on his past good Karma . 

Several past 
successive births are necessary for attain 
ing perfection in Yoga certain pianetary 
positions and combinations found at birth 
would indicate longevity extending to 
thousands of years secured by the practice 


யோக வாகி , ஒரு தாது 

ஒரு தாது அல்லது தோஷம் 
மற்றெந்த தாது வோடாவது சேர்ந்தாலும் 
அத்தாது அல்லது தோஷங்களின் குணத் 
தையும் சுபாவத்தையும் அடைந்து அதற்கு 
ஏற்பட்ட காரியங்களை நடத்துவது , hum 
our doing the function of the other 
humours with which it has combined ; 
2. இரசம் , mercury . 


of yoga . 


யோகா மிர்தம் , See யோகமிர்தம் . 


யோக ரங்கம் , கொளுஞ்சி மரம் , 
plant . 


a citrus 


Major benefic Jupitor , the major maleſia 
Saturn and Kethu, indicate potentialities and 
possibilities for obtaining success in yoga . 
Yoga is a process of relaxation ending and 
calminating in Samadhi which is a state of 
supreme peace and bliss 

passing 
understanding . At the intial 

At the intial stage , the 
subject may remain in Samadhi and lopse 
into waking life again . 


யோகி , முனி , sage ; 2 . சான்று தரம் தீர்ந்த 

கவுன குளிகை , thrice animated consoli 
dated mercurial pill which help to travel 
in the aerial regions . 


all 


The secret of progress and success lies 
in the fact that when the eyes remain 
closed and completely shut regular activity 
or evergisation is intitated by stimulation 
in the brain cells and cerebral areas . Acc 
ording to yoga , it is the mind that is instru - 
mental in tapping the source of brain 
energy . The mind can have its full function 
and away only when all the outward acti 
vities destroy the psychic rhythm . The 
mind must be first desciplined and it is 
only then be used to split the psychophysi 
cal atom as it were . 


Note : Yosofi: A practiser of yogam clain 

ing to super human faculties. Those asceties 
who practise abstract meditation and seek 
seclusion from the word during the per 
formance of physical austerities . The Hindu 
ascetic practising the yogic system consist 
ing in the withdrawal of the senses from 
external objects bring continuance in un 
natural postures etc. 


யோகினி , கண்களின் சளி சவ்வு , muCUS 
membrane of the eyes . 


யோகோ வக்கிரர் . நாரத்தை , a citron fruit . 


யோச யந்திரம் , இருவாட்சி ; a variety of 
jasmine . 


Side by side with the psychic atom , the 
yogi has mastered the techinque of controll 
ing the entire cerebrospinal system includ 
ing the endocrine glands which are just 
now being studied by the Western psycho 
logists . just as water falls is controlled 
and the energy is being directed in porper 
channels , without any waste , so is the man s 
energy is controlled by yoga practice If 
the slumbering Samas karas ( the subcon 
science ) are awakened and kindled into 
activity , one can recall the details of his 
past births and get glimpse alike of the 
future births ,, 


யோசனவல்லி , மந்திட்டி வேர் , a shrub 

Bixa orallana ; 2. வல்லாரை , Indian Penny 
wort Hydrocotyle asiatica . 


- 


யோசனை யளாவி , ஆலமரம் , banian tree - 

Ficus begalensis . 


யோசி யோசிதம் , கற்றாழை , aloe . 


யோகம் வளர்த்திடு ஞானி , கஞ்சா . Ganja 
plant Cannabis sativa , 


a 


யோத் திரம் , சிவசாரம் , 
Opposed to சத்தி சாரம் 


secret salt as 


யோகா ரங்கம் , See யோக ரங்கம் . 


யோ நலம் , ஓர் தானியம் , a grain . 


3741 


யோனிக்கூடம் 


யோனித்தாரை 


யோனி சவ்வு வளர்த்தி , polypus of the 
vagina --Colpopolypus . 


யோனி சாரம் , படி காரம் , alum . 


யோனி , பெண்குறி ; இது கருப்பைக்குப் 
போகும் கால்வாய் , கருப்பையின் வாயி 
லண்டை முடிவு பெறுகின்றது . இது சுருங் 
கவும் விரியவுங் கூடிய வஸ்துவினாலாகி 
வாயிலண்டை சுருங்கும் , தசையுடையது , 
the vagina is the canal which conducts to 
the uterus and terminates just above the 
mouth of that organ . It is composed of 
elastic substance with a constrictor muscle 
at its entrance ; 2. ஆண்குறி . the genital 
of a male ; 3. காரணம் , orgin ; 4. பிறப்பு , 
birth . 


யோனி சிராவம் , யோனியில் இரத்த ஒழுக்கு , 
a kind of vaginal haemorrhage -- Colporr 
hagia . 


Gwingofl, the female organ of generation in . 

cluding the womb , the fallopian tubes and 
the ovaries . 


யோனி அடிதள்ளல் , prolapse of the vagina 
-Colpoptosis. 


யோனி சிறுவுதடு , இது மிருதுவான வஸ்து 
வும் மிக்க இரத்த நாடிக் கிளைகளுமுள்ள 
சவ்வு மடிப்புகளினாலானது , இவை சுமரியி 
லிருந்து யோனித் துவாரம் வரை கீழ் வர 
வர பருத்து யோனித் துவாரம் முதல் கீழாக 
மறைந்து போகும் இவைகளின் உட்புறத் 
தில் அனேக கொழுத்த நினைக்கழலைக 
ளுண்டு , இவை பிரசவ காலத்தில் யோனித் 
துவாரத்தை அகற்றியும் நீரை ஒழுங்காக 
விழும்படி செய்வனவுமேயாம் , Nymphae or 
smaller labia are composed of folds with 
interposed spongy substance principally 
consisting of ramifications of the pubic 
artery . They gradually enlarge as they pass 
downwords and when they have reached 
the upper part of the vaginal orifice they 
disappear . They admit greater dilatation 
of the parts during parturition and also 
direct the stream of urine . 


யோனி அழுகல் , sloughing of the vagina . 


யோனி கட்டு மந்திரம் , ஒருவன் தன்னைத் 
தவிர மற்ற ஒருவனை ஒரு பெண் அனுகினால் 
அவளுக்குக் சுருவழிப்பு. யோனிப்புண் 
முதலிய துன்பங்களை யுண்டாக்கும் மந்திரம் , 
mantram to prevent a woman from copula 
ting with any others . 


யோனி கண்ட தாபன ரோகம் , கடி தடத் 
துக்கடியில் கூர்மையாயிருக்கிற உறுப்பிற் 
குக் காணுமோர் வகை அழற்சி , inflamm 
ation of the clitoris . 


யோனிச் சதைவளர்த்தி , excessive growth 

of the mucous membrane and the wall of 
the vagina -- Colpohyperplasia . 


யோனிச் சுருக்கம் , contraction of vagina . 

Colpostenosis . 


யோனி கந்தம் , யோனிப்புற்று ; 

அதிகப் 
புணர்ச்சி முதலிய காரணங்களினால் யோனி 
யில் ஒரு முளை போலுண்டாகும் ஓர் நோய் , 
a disease of the vulva from venereal causes . 


யோனி காந்தம் , uterine tumour . 


யோனிக் கழலை , tumour in the genital of 

female Oozing tumour .. 


யோனிச் சூலை , பெண்களின் மர்ம ஸ்தானத் 
தில் குத்தலை யுண்டாக்கும் ஓர் வித சூலை ; 
யோனி சுருங்கி 

மிக வலியுண்டாகியும் , 
உள் வாய் தூர்ந்தும் , சிறுநீர் இற்றிற்று 
விழவும் இரவு பகல் சாப்பாடிறங்காமலும் 
நித்திரை வராமலும் துன்படுத்தும் நோய் , 
( யூகி - 1200 ) a disease in the genital of 
woman causing pin prick pain . CUIT sof} 
வாய்க்குள் , 2-3 விரல் நீளம் கோழியின் 
பூப்போல் சதை தடித்து வளர்ந்து இரத்தம் 
கசிந் து உச்சி நேரத்தில் தலைவலியும் , மார்பு 
முதுகு கை கால் நோக்காடும் உண்டாம் . 


--- 


யோனிக் காரம் , படிக் காரம் , alum . 


யோனிக் கிழிவு , tear or laceration of the 

vagina - perineum Colporrhexis . 


- 


யோனி தோஷ நிவர்த்தி , ஓமை , which see . 


யோனிக் குடல் வாதம் , குடல் பெண்குறி 

வழியாய் இறங்குதல் , hernia into the 
vagina - Colpocele , 


யோனித் தாபம் , 

யோனியி லுண்டாகும் 
அழற்சி , Vaginitis . 


in the 


யோனிக் குடைச்சல் , boring pain 
vagina . 


யோனித் தாபன ரோகம் , பெண் குறியிலுண் 
டாகும் வெப்பு , inflammation of vulva - 
valvitis -- Colpitis . 


யோனிக் கூடம் , (in Astrology ) a term indi 

cating the sex affinities such as the degree 
of sex urge and the size of sex organs of 
both male & female . 


யோனித் தாரை , vagina . 


3742 


யோனிப்பூ 


யோனியழிவு 


யோனித் திறிக்குமனி , Trichomonas vaginalis . 


யோனி மணி , யோனி லிங்கம் , clitoris . 


யோனித் தினவு , 


pruritus vulva intense 
Itching of the external 
genitals of the female . 


யோனி நமைச்சல் , 


யோ முத்திரை, யோனியாகாரமாகா 

செய்ய முத்திரை , It is posture by which 
the innerself is attached to one of the out 
side world the region of the material sense , 
so it closes the avenue of the mind - Con 
centrates within itself . 


யோனித் துவாரம் , பெண் குறியின் துவாரம் ; 
இது நீர் துவாரத்திற்கு மூன்றி லொரு அங் 
குலம் கீழாகவிருக்கும் . orifice of the vagina 
situated 1/3 inch below the meatus -- Urin 
arius . 


யோனி மேகம் , கர்ப்ப மேகம் , the whites 

Leucorrhoea . 


யோனி நீர்ச்சொரிவு , hydrorhoea . 


யோனி யடைப்பு , யோனித் துவாரம் இல் 

லாமை , absence of the opening or the 
closure of the vagina - Ankylocolpos or 
Colpotresia . 


யோனி நீர்த்தாரை, சிறுவுதடுக்கு நடுவே 
சுமரிக்கு ஓரு அங்குலம் கீழாகவும் யோனித் 
துவாரத்துக்த * அங்குலம் மேலாகவும் 
உள்ள சிறு துவாரம் , meatus - Urinarius . 


யோனி யழலை , பெண் குறியின் அழற்சி , in 

flammation of the valva -- Valvitis . 


யோனி நெருக்கம் , congestion in the vagina 


யோனிப் படலத் துளை , perforation of hymen . 


யோனி யழற்சி , inflammation of the vagina 

especially in babies . யோனியின் வேக்காடு 
Vaginitis - Pruritis pudendi . 


யோனிபடலத் துளை யின்மை , unperforated 
hymen . 


பெண் 


கலவியினிச்சை , 


யோனி யாசை , 
sexual desire . 


யோனிப் படலம் , hymen . 


யோனி ரஞ்சனம் , பூப்பம் , maturity . 


யோனிப் படுதல் , பிறத்தல் , birth . 


யோனிரம் , யோனித் தாபம் , which see . 


யோனிப் பருப்பு , யோனி லிஙகம் , clitoris . 


யோனிப் பவுத்திரம் , பெண் குறியிலுண்டா 
கும ஓர் வித பலத்திரம் , a kind of fistula in 
females . 


யோனி ரோகம் , உடம்பிற்காகாத தின்பண் 
டங்களைப் புசித்துப் பல 

பல புருடரோடு 
புணர்ச்சி 

செய்து அதனாலும் , ஆண்குறி 
தோஷம் மாதாந்த ருது தோஷம் அனலா தி 
வெப்பத்தினாலும் , ஆகியவிவைகளினாலும் ; 
உண்டாகு மோர் வகை நோய் , disease of 
the vagina caused by prostitution venereal 
heat , menstrual disorders and other intem 
perate habits - any disease of the vagina 
-- Colpopathy . 


யோனிப் பிரதோஷம் , various kinds of 

diseases of the female genital . 


யோனிப் புண் , 


யோனிப் புற்று , 


பெண் குறியிலுண்..ா 
கும் ஓர்மேகப்புண் , a sore 
in the genital of a female 
due to venereal causes . 


யோனிப் புரை , யோனித் துவாரத்தில் 

மடிப்புகளாகிய சுருங்கிய தசைகள் , the 
four rings or folds of vagina at its orifice 
resembling myrtle leaves Carunculae 
myrtiformis. 


Note : The bodily Vayu of a girl of tender 

years or of weak constitution or build is 
deranged and aggravated , in consequence 
of her excessive indulgence with a man of 
abnormally developed reproductive organ 
and in getting into her organ of generation , 
gives rise to local vaginal diseases , 


Note : They are not the remains of the 
raptured hymen . 

2 , பிறைச் சவ்வின் மடிப்பு , the folds 
which lie loosely in wrinkles at the entrance 
of the vagina Hymen ,, 


The injudicious conduct of life which is 
usually found in females , menstrual dis 
orders , the diseased or defective nature 
of the seed of the parents of the girl or 
any accidental happenings are the chief 
causes of these female diseases . 


- 


யோனிப் பூ . சிவகரந்தை , a plant sweet basil 

- Sphoeranthus zeylanica . 


Cwroof wyloy, senile ; vaginitis . 


3743 


யோனி லிங்கம் 


யோனிவொடுக்கம் 


யோனி யிசிவு , vaginal spasam 
pasam . 


Colpos 


அற்றுப் போம் ; An organ of the female 
homologous with the penis in the male . It 
is a small elongated erectile body situated 
at the anterior ending of the vulva . 


யோனியிசிவு, Elytrorrhaphy . 


Gwirof. Gu 69. pain in the vagina --Vaginismus 


வை 


GunGufus , plexus retiformis . 


யோனி வறட்சி , abnormal dryness of vulva 

and vagina --Coploxerosis.. 


- 


யோனி யுதடு , 

யோனிக்கு இருபக்கமுள்ள 
கதுப்பு, பெருவுதடு சிறுவுதடு என இரு 
வகை வஸ்துக்களின் சவ்வுகளுள் , 
களின் உடபுறம் வழுவழுப்பாயும் , பல 
நிணக் கழிவுகள் நிறைந்துள்ளன . 
மேகளப் பொருந்தியிலி ருந்து 

வி ட.படம் 
வரைக்கும் செல்லும் , the lips of the female 
generative organ Labia pudenda , the 
labia pudendi which are two large soft lips 
have interposed adipose tissues . The 
internal surface is smooth and studded 
with numerous sebaceous follicles . They 
commence at the pubis and are continued 
dowards and backwards to the perineum . 
The two kinds are labia major and the 
minor . 


யோனி வாயில் , The vestibule of the vulva 
Abicum vaginal . 

. 


Gwroof any . Emphysematus vaginitis or 

Gaseous vaginitis. 


யோனி வாய் , யோனித் துவாரம் , opening 
of the vagina - Orificium vaginal. 


யோனி யுல்லாசம் , sexual pleasure . 


யோனி வாய்ப்படுதல் , பிறத்தல் , to take 
birth . 


யோனி விரணம், sore in the vagina- Granular 

vaginitis 


யோனி லிங்கம் , பெண் குறி நடுவிலிருக்கும் 
ஓர் நரம்பின் பாகம் , கடி தடத்துக்கடியில் 
கூர்மையாயிருக்கும் உறுப்பு . இதை அங் 
குலியால் வருடினால் பெண்களுக்கு சுரத 
வின்ப முண்டாகும் , இதை ஆண குறிக்கு 
சமானமாய்ச் சொல்லலாம் . 

கடி தடத்துக் 
குக் கீழ் நிதம் பத்துக்கு மேலுள்ள தாமரை 
மொட்டு போன்றது , இதற்கு சுழிமுனை 
யென்றும் மொக்குள் 

என்றும் பெயர் . 
இதற்கு கெடுதி ஏற்பட்டால் போக இச்சை 


யோனி விரிவு , dilatation or distension of 

the vagina - Colpectasia .. 


யோனி வொடுக்கம் , யோனி குறுக்கம் 
narrowing of vagina . 


யௌ 


யௌவன தசை 


யௌவன லட்சணம் 


யௌ தகம் , சீதளம் ; குளிர்ச்சி , coolness . 


யௌதம் , ஓர் அளவு , a measure . 


யௌன பருவம் , குமாரப் பருவம் ; இளம் பரு 
வம் , 

young age usually recknoned as 
extending from about 14 to 25 years in 
males and 12 to 21 years in females - 
Adolescence .. 


யௌ நிகை , பதினாறு வயது தொடங்கி , 
ஜம்பது வயதுக்குட்பட்ட பெண் , a woman 
between 16 and 50 years old 


யௌவனம் , அழகு , beauty ; 2. இளமை , youth ; 

manhood . 


யௌன கண்டகம் , முகப்பரு , eruptions in 

the face Pimples . 


- 


யௌவன லட்சணம் , வாலிபத்தில் உண்டான 

அழகு, youthful beauty ; 2.கொங்கை , 
woman s breast . 


யௌவன தசை , வாலிபம் , youth . 


ர 


ரச பதங்கம் 


சாயனப் 


ரக்தத் தம்பனகாரி , இரத்தப் பெருக்கை 

நிறுத்து மருந்துகள் , medicines of drugs 
which arrest the increase of blood in the 
system or which stops the haemorrhage . 


சேர்த்து அதன் மேல் ஷை மருந்தை வைத்து 
செங்கல் துண்டுகளை நிரப்பி மேல் சட்டி 
கவிழ்த்துச் சீலைமண் செய்து அடுப்பேற்றி 
4 சாமம் எரித்து மேல் சட்டியில் பார்த்தால் 
ரசம் படிந்திருக்கும், இதுவே ரசப்பதங்கம் , 
சன்னி தோஷங்களுக் குதவும் , பனை வெல் 
லத்தில் கொடுக்கவும் , the method of 
preparing rasapathangam is given above 
which see . 


ரக்தம் , துத்தி , a plant - Abutilon indicum . 


Luifa 


ரசசும் , பீர்க்கு , Iuffa -- ribbed gourd 

acutangula ; 2. துத்த நாகம் , zinc . 


ரசபூச்சுத் தைலம் , ரசம் சேர்ந்த பூசு மருந்துத் 
தைலம் , linement of mercury . 


ரச கற்பூரம் , இரச 

இரச கற்பூரம் , இதுவே பூரம் , 
subchloride of mercury . 


ரச மெமுகு , ரசத்தினால் செய்த ஓர் மருந்து , 

mercurial wax like pill or paste . 


ரச கற்பூரம் , the white subchloride of 

mercury is prepared by subliming the 
black sulphide of mercury with common 
rock salt in large quantities and is sold in 
bazaars . 


ரசரத்னாகரம் , நவரெத்தினம் லோகம் கந்தகம் 
முதலியவைகளைப் பற்பமாகச் செய்யு முறை 
களைப் பற்றியும் உருக்கு முறை முதலான 
வைகளைப் பற்றியும் கூறும் நித்திய நாத 
சித்தரால் செய்யப்பட்ட ஒர் வடமொழி 
ஆயுள் வேத நூல் , an Ayurvedic medical 
book treating about minerals. 


ரச கரந்த விருட்சம் , காந்தரசவிருட்சம் , which 


see . 


Brassica 


ரச குனா , கடுகு , mustard seeds 

juncea .. 


ரச வாத கிரந்தம் , ரச வாதத்தைப் பற்றிப் 
பொதுவாகக் கூறும் வடமொழி நூல்கள் , 
Sanskrit books dealing about mercury and 
other minerals . 


ரசக் கொழுஞ்சி , ஓர் 
which see 


வகைக் கொளுஞ்சி , 


ரச வாதம் , இரசவாதம் , which see . 


ரச தாது , the first tissue of the seven தாது 

in the body the food taken is digested and 
feeds this dhathu first , 


ரசனை , உடம்பின் சத்து , அல்லது சாரம் , the 

cssence of the body . 


ரச தாளி , 


} 


ஓர் வகை வாழை , a variety 
of Plantain — Musa sapientum 
( champa ) . 


ரஸ தாளி , 


ரசாஞ்சன சுத்தி , purification 

of galena 
sulphide of tead ore . It is done as follows 
the drug is powdered and mixed in the 
juice of lime fruit and exposed to the sun 
for one whole day . When dried it can 
be used in medicine . It can also be washed 
with water and then used . 


a 


ரசதாளிக் கரும்பு , ஓர் வகைக் கரும்பு , 

variety of sugarcane . 


ரச பதங்கம் , வாலை ரசம் , quick silver ; 2 . 

பதங்கித்த ரசம் , mercury obtained by 
sublimation ; 3 . 

ரசபற்பம் , mercurial 
compound . 


ரசாஞ்சனம் , ஆண் குறி விரணத்தைப் போக் 
தம் விரண மருந்து , a mercurial preparation 
lapable of wring venereal sores of the penis ; 
2. ஒர் மருந்து , Galena sulphide of lead 


ore , 


tree 


ரச பலம் , தென்னமரம் , cocoanut 

Cocos nucifera , 


ஏசாயனக் கவற்சி , chemical attraction . 


ரச பிளாஸ்திரி , சிலையிலோட்டிய ரசம் சேர்ந்த 
மருந்து , mercurial plaster . 


ரசப் பதங்கம் , ஓர் ஓட்டில் கந்தகத்தைப் 
போட்டு உருக்கும் போது இரசத்தை அதில் 
விட இரண்டும் தொந்தித்து, கறுப்பான 
தூளாகும் , மற்ற வாயகன்ற சட்டியில் கறி 
யுப்பு கல்லுப்பு இரண்டையும் சமமாய்ச் 


ரசாயனம் , see இரசாயனம் ; 2 புத்தி பலம் 

இவைகளின் பந்தத்தைக் கூறும் ஆயுள் 
வேத நூல் . an Ayurvedic treatise dealing 
with medicines that give strength alterative 
tonic or medicine which prevents or rem 
oves the effects of age , increases the 
vigour of health persons and cure the 
ailments of the sick . 


3746 


ரத்த சித்திரம் 


ரவியுலர்த்தல் 


ரசாயன வாராய்ச்சி சாலை , laboratory . 


ரத்தத் தடிப்பு , உதிரக்கட்டு , blood clot . 


ரசித பாஷாணம் , a kind of arsenic . 


ரத்தத் தம்பனகாரி , இரத்தப் பெருக்கை 
நிறுத்தும் மருந்து , See ரக்தத்தம்பனகாரி . 


ரசித மலை , வெள்ளி மலை , mountain contain 

ing silver ore . 


ரத்த பாகம் , தேக்கு , teak . 


ரசிதம் , வெள்ளி , silver . 


ரத்தப் புடை , சன்னிபாத சுரத்தினால் ஏற்படும் 
குறி குணம் , red patches seen in typhoid 
fever . 


ரசுணம் , உள்ளி, garlic -- Allium sativum , 


ரத்த மோட்சம் , 


ரஸ்த்தாளிக் கரும்பு , சிவப்புக் கரும்பு , a red 
variety of sugar cane . 


ரஸ்வத் , புனானியில் வழங்கு மோர் சரக்கு , 

மஞ்சளாயும் கசப்பாயுமிருக்கும் , 
மண்ணீரல வீக்கம் , காமாலை உள் வீக்கம் , 
நீர்த்தாரை ரணம் முதலியவைகளைக் குணப் 
படுத்தும் , an Urlani daug ; bitter in taste 
useful for spleen enlargement , jaundice in 
flammation of urethra etc. 


ரஸ்த்தாளி வாழை , தித்திப்பு ஒாழை , a 
variety of plantain good for health .. 


ரசோனகம் , 

sativum . 


வெள்ளுள்ளி , 


garlic - Allium 


ரத்தி , இலந்தை , jujube ; a thorny shrub 

Zizyphus jujuba . 
ரத்திரா , அரைக் கீரை , green - Amaranthus 

tristis ; 2. செந் தொட்டி , which see . 


ரதி , அத்தினி சாதிப் பெண் , one of the four 

classes of women divided , according to 
their lust ; 2. பித்தளை , brass , 


ரத்தினம் , கெம்பு , one of the nine gems 

Ruby .. 


ரதி பாணம , ஆண் தண்டு , penis . 


ரத்தோற்பலம் , தாமரை , Nymphe lotus alias 

N. rubra .. 


ரத்தாலு , al 

purpurea . 


variety of yam 


Dioscorea 


ரபச கோசம் , ஓர் வடமொழி நிகண்டு , a Sans 

kirit vocabulary .. 


ரண காலி , பூனைக்காலி , which see 


poucou , Dolichandrone arcuata , 


ரண நாயகம் , கதை யொட்டி , a plant that 

is said to unit flesh . 


ரம்பை , ஒரு செடி , a plant . 


ரணமாற்று மளெஷதம் , epulotic . 


ரணம் , புண் , wound ; sore . 


ரவா , கோதுமை நொய் , broken wheat 
sojee ; 2. ஓர் வகைக்கல் , the name of a 
precious stone - Garnet . 


ரண்டம் , see மூஷிகபரணி . 


ரவி , சூரியன் . the sun ; வெயில் , sunlight ; 

சவர்க்காரம் , soap . 


ரதமி . a plant - Barringtonia acutangula . 


பெண்குறி , 


famale genital 


ரதி வீடு , 

Vagina . 


ரவிக்குள் கூர்ந்த ஏழம் , பஞ்ச பட்சி பாஷா 
GOOTLO , a kind of arsenic . 


ரத்தக் கதிப்பு , 

pressure . 


இரத்த அழுத்தம் , blood 


ரவிதாண்டவ ரசம் , பவுத்திர நோய்க்கு வுட் 
கொள்ளும் ஓர் ஆயுள் வேத மருந்து , 
Ayurvedic medicine prescribed for fistula 
in allo . 


ரத்தக் கற்பாசம் , சிவப்புப் பருத்தி , red 
coloured cotton . 


ரத்தக் கோவை , 

கோவை , 

a climber 
Coccinia indica ; riped fruit is as red as 
blood hence the name . 


ரவி புடம் . சூரிய புயம் , calcination by keeping 

under the sun .. 


ரவியா விருட்சம் , சாயா விருட்சம் , which 


ரத்த சந்தனம் , செஞ் சந்தனம் , red sandal 

Pterocarpus santalinus, 


see .. 


ரத்த சித்திரம் , சிவப்புச் சித்திர மூலம் , rose 

leadwort -- Plumbago rosea . 


ரவியுலர்த்தல் , வெயிலில் காய வைத்தல் ,, 
drying in the sun light . 


ராசனம் 


ரிஷபகந்தம் 


ராக் கசி , கருப்பு சோளம் , black maize . 


ராசனி கந்தம் , Polyanthus tuberosa . 


ராங் குசம் , திரிகடுகு , the three stimulant 

drugs - dried ginger ; pepper , and long 
pepper . 


ராசா , துருசுக்குக் குருச்சுண்ணம் , quintess 

ence salt for copper sulphate . 


ராசா தனி , Mimusops indica . 


ராச கண்டேச்சுரம் , ஓர் ஆயுள்வேத மருந்து , 
an Ayurvedic medicine for all kinds of 
fever .. 


ராசிலம் , ஓர் வகைப் பாம்பு , a kind of snake . 


ராசி வங்கம் , 


ராசகம் , வெங்காயம் , onion 


Allium cepa.. 


ராச கனி , எலுமிச்சை , lime fruit . 


ராட்சணை சிறையில் வைத்தயில , சானகிப் 
பூண்டு , which see . 


ராச காமியம் , ரோஜாப் பூ , rose flower . 


ராட்டி , 


} 


Trema orientalis . 


ராத்தி , 


ராசகேசரி வடகம் , சன்னிபாத சுரத்திற்குக் 
கொடுக்கும் ஓர் ஆயுள் வேத மாத்திரை , an 
Ayurvedic medicine prescribed for delirious 
fevers 


ராஷ்ணம் , சித்தரத்தை , lesser galangal 

Alpinia galanga (minor .) 


கோஷாதகி , 
L. pentandra .. 


Luffa cylindrica alias 


ராம கண்டம் , வேல மரம் - Acacia arabica . 


ராச பிளவை , ஒர் சிலந்தி , carbuncle on the 

back . 


ராம சீதாப்பழம் , ஓர் வகை சீதாப்பழம் , a 

species of custard apple Annonaceous 
family - Anona reticulata , 


ராமடம் , பெருங்காயம் , asafoetida . 


ராச மந்தம் , மலைப்பாம்பு , தாசரிப் பாம்பு ; 
கட்டு விரியன் முதலியன , mountain snake 
and other varieties . 


ராம துளசி , கிருஷ்ண துளசி , black variety or 

holy basil -- Ocimum sanctum . 


ராசமம் , முள்ளி , a thorny shrub ; 2. பாலை , 

a plant which see . 


ராய் , Dillenia entigyna . 


ராச யட்சுமரோகம் , சய நோய் , consumption . 


ராவடம் , சோகு , Asoka tree - Saraca indica . 


சாச ராசேச்சுரம் , சுரத்தைப்போக்கும் மருந்து , 
a medicine for fevers . 


ரி 


ராச வர்த்தக்கல் , a semi precious stone . See 
இராச வர்த்தனக்கல் . 


ரிசியா , பூனைக்காலி , which see . 


ராச விருட்சம் , கொன்னை , a species of flow 

ering tree - Cassia ; 2. அரசு , a sacred 
tree - Ficus religiosa . 


ரிபுஞ் சகம் , அந்தி மல்லிகை , four o clock 
plant Mirabilis jalappa . 

. 


ராசனம் , Vanda Roxburghii . 


ரிஷ பகந்தம் , Andropogon serratus . See 

விருத்த தாரகம் , 


ரு 


ருதுமாது 


ருளம் 


ருக் கு , அதிக நோவு , excessive pain . 


ருக் குமய் , பொன்னாவாரை , 
auriculata . 


a plant - Cassia 


ருது வர்த்தன காரிகள் , பெண்களுக்கு மாதந் 
தோறும் காணும் தலை முழுக்கை கிரமப் 
படித்துகிற மருந்துகள் medicines or drugs 
promoting the regulation of menstrual 
blood . 


ருசி , உருசி , taste . 
ருசிய சிம்ம கருட்டம் , உடம்பில் கொப்புளங் 
கள் முள்ளுகளைப் 

போல் மெல்லிய தாய் 
நீண்டும் , பிகபிசுத்தும் 

சுறசுறப்பாயும் 
உள்ளாகக் கறுத்தும் மூளையில் சிவந்தும் 
நெருக்கமா எழும்பி ரணங்களாகும் ; அவை 
களில் புழுக்களும் எரிச்சலும் 

உண்டாகு 
மோர் குட்டடம் , a kind of leprosy marked 

by blebs and ulcers . 
ரு.தந்தி , அழுகண்ணி , a plant growing in 
Marshy lands -- Drosera indica ; இதன் 
சாற்றில் இரசம் கட்டும் , It is a carnivorous 
piant. It is capable of consolidating mercury . 


ருது வழுக்கு , மாதவிடாய் இரத்தத்தோடு 
கூடிய நாதச்சினை . கருப்பை சவ்வு முதலி 
லியன , menstrual discharge attended with 
ovum , pieces of membrane lining the wEmb . 
நது வாகாமை. வயதுக்கு வராமலிருத்தல் , 

- Emrusis mansium . 
ருது வாய் ஒழுகல் , செந்நிறமாய் ஒழுகல் , 

dripping of red coloured fluid in menses . 
ருத்த குதரோகம் , நாள் தோறும் மலத்தை 
அடக்கி விடுதலால் அபானவாயு குதத்தில் 
அனுசரித்து அத்துவார 

வளையத்தினடி 
யையும் , நுனியையும் சுருங்கச் செய்தலால் 
மலம் பிரயாசையோடு வெளிப்படுவதினால் 
ஆசனத்தில் வெடிப்புண்டாகிப் பச்சைப் 
புண் போல் வலியேற்பட்டுக் கொண்டே 
யிருக்கும் ஓர் குத நோய் , a disease of the 
rectum fissure in ano . 


ருது , மகளிர் சூதகம் , the monthly Course 

--Catemenia . 


ருது , ஓவ்வொரு மாதமும் பெண்ணின் இரச 
தாதுவினின்று கருஞ் சிவப்பான நாற்ற 
முள்ள இரத்தம் வாயுவினால் குறியிலிருந்து 
பொதுவாக 3 அல்லது 5 நாட்கள் 

வரை 
ஒழுகுவது . monthly menses every 28 days 
and lasts for 3 to 5 days , 


ருத்திர கோபம் , மருதோன்றி , a small tree 
--Lawsonia alba . 


ருத்திர சடை , உருத்திரசடை , sweet basil 

Ocimum basilicium , 


ருது காலம் , மாதவிடாய் ஏற்பட்ட நாள் முதல் 

12 நாள் வரை உள்ள காலம் , the period of 
menses is twelve days from the beginning 
of the menses . 


நத்திர புட்பி , செம்பருத்தி , red cotton 
Gossypium . 


ருது சாந்தி , சோயன கலியாணம் , 

a cere 
mony performed on attaining puberty . 
ருது சிராவம் , அதிக இரத்த ஒழுக்கு ; இதுவே 

பெரும்பாடு , menorrhagia . 
ருது சுணங்கல் , ருது மெலிவுறல் , weakness 
in menstruation - Emansio mensium . 


ருத்திரம் , வீரியம் , semen ; 2. தந்தம் , ivory ; 

3. பூண்டு , herb ; 4. சிவனார் வேம்பு , a plant , 

-Indigofera asphalathoides, 
ருத்திர ரசம் , சன்னிபாத 

சுரங்களுக்குக் 
கொடுக்கு ஓர் ஆயுர் வேது மருந்து , an 
Ayurvedic medicine prescribed for Sanni 
patha fevers , 


ருது சூலை , pain in the lower abdomen during 

menstruation . 


ருத்திர வாதம் , see தமர் வாதம் ; மார்பு நோய் . 
ருத்திரவுப்பு , வெடியுப்பு . salt petre . 


ருதுஸ் நானம் , மாதவிடாய்க்குப் பின் குளித் 

தல் , taking bath after menstrual period i- 2 , 
three days after menses , 
ருது நாதம் , மகளிர் சூதகம் , menses . 


ருத்தி ராங்கன் . 20 வகை மேக நோயுள் 
Gorrow , one of the twenty mega disease . 


. 


ருத்திராட்ச கடம்பு . வெள்ளைக் கடம்பு 
a tree common cadamba Anthrocephalus 
cadamba . 


ருது பாலா , பேராமுட்டி , 
odorata . 


a plant -- Pavania 


tree 


ருத்திராட்சம் , a 
culatus . 


Elcocarpus tuber 


woman in 


ருது மதி , மாதவிடாய்ப் பெண் , 
menses , 


ருத்தின் , சணல் , hemp . 


ருது மதீ , புருஷரிட விருப்பம் மேலிட்ட பெண் , 
woman much attached to man . 


ருரு , கலைமான் , stag . 


ருது மாது , மாதவிடாய்ப் பெண் , see ருதுமதி , 


ருளம் , நந்தியாவட்டம் , & plant which see , 


ரூ 


ரூபமாறல் 


ரூராசிதம் 


ரூசம் , சோதி விருட்சம் , which see . 


ரூச்சி , காட்டு மல்லிகை , wild jasmine . 


ரூபம் , ( in philosophy ) விளக்கொளி போன் 
றது ; 2. ஒவ்வொரு வியாதிக்கும் இயற்கை 
யில் ஏற்படும் குறி , natural symptoms of 
disease ; 3. வடிவம் . shape , form as in body ; 
4. காக்கை நால் வகை சாதியில் இரண்டா 
வது சாதியின் பெயர் , the name given to 
the second classification of the four classes 
of crow . 


ரூட்ச பதார்த்தம் . drugs or substances that 

prevent obesity . 


ரூப வலி , kienatic energy .. 


ரூட்ச போசனம் , உடம்பை யிளைக்கச் செய் 
யக்கூடிய தேன் முதலியவுணவு, food that 
causes prevention of obesity . 


ரூபி , 


இந்திர கோயப் பூச்சி , velvety red 
insect . 


ரூஷகரவிதி , 


ரூட் சம் , பசையற்ற யிருத்தல் dry - being 
dried. 


ரூமஸ் தகி , யூனானி மருந்து . குங்கிலியம் 
போன்றது , dammer resin . 


ரூமிச் சோம்பு , see அனிசூம் . 


ரூமி மத்தகி , ஓர் யூனானி மருந்து . mastic . 


ரூட் சை , பிரசவித்த மூன்று மாதமான பெண் 
களுக்கு ஆமாசயத்தில் காணும் ஓர் நோய் , 
அத்தி ரூட்சை ; துர்க்கந்திரிய ரூட்சை , a 
disease in woman occuring three months 
after delivery - a kind of neuritis .. 


ரூமெக்ஸ் , ஓர் செடி . a plant . இச்செடியின் 
வேரில் 11 % அயம் இருப்பதாகவும் இதை 
yellow dock என்றும் கூறுவர் , மேல் நாட்டு 
வைத்தியர் கண்டமாலைக்கும் , சரும ரோகத் 
திற்கும் இரத்த பித்தத்திற்கும் உபயோகிப் 
பார்கள் , Rumex . It is useful Scrofula 
skin diseases and haemorrhages. 


ரூப பத்திரி , கக்கரி , a variety of cucumber . 


ரூப மாறல் , வேறுபாடடைதல் , 

வேறுபாடடைதல் , change of 
form or shape -- transformation - Meta 
morphosis . 


ரூரா சிதம் , கேசரி யென்னும் மான் , a kind of 

deer ; 2. செங்கல் மீன் , a species of fish . 


ரெ 


ரேதசு 


ரொம்முகா 


ரெ கம் , திமிசு , வேங்கை மரம் , kino tree - 

Pterocarpus bilobus , 


ரேணுகம் , காட்டு மிளகு , wild 

மிளகு , wild pepper -- 
Piper amantiacum ; 2. ஓர் , மருந்து , a 
medicine . 


வாங்கி ; துரூசு , 


ரெங்கு , சூடனோடு குரங்கு 
Copper sulphate. 


ரே ரகி , கடுக்காய் , gall nut ; 2. சீந்தில் , medi 
cinal creeper 

Tinosphora cordifolia . 


ரெசந்திரம் , இரதம் , mercury . 


ரெசனக் கினா , வெண் கடுகு , white mustard . 


ரெசனம் , உள்ளி , onion 


Allium cepa . 


ரேவதி கிரக தோஷம் , a 

a disease affecting 
the person of a child during the influence 
of malignant stars . It is marked by the 
face assuming a blood red hue , the stool 
becoming green and the body looking 
yellow or dark brown in colour . It is also 
attended with fever , inflammation of the 
mouth , pain all over the body . The child 
urreld frequently rub its nose 

ears and 
face. 


ரெசோபனம் , நறும் பிசின் , fragrant gum . 


ரெட்டியன் , Pygeum wightianum .. 


ரெட்டுப் பலம் , இரண்டு பலம் , a measure of 

two palams .. 


ரெட்டைப் பிள்ளை , twins . 


ரேவல் சின்னி , 

டர்டாரி , திபெத் 
முதலிய தேசங்களில் மலை யடிவாரங்களில் 
விளையும் மஞ்சள் நிறமான ஓர் வகைக் 
கசப்புக் கிழங்கு ; பேதிக் கிழங்கு , குடற் 
சுத்தி வீரிய விருத்தியாம் Rhubarb root . 


ரெத் தப்பினப்பிகம் , மூக்கிறட்டை , spread 

ing hogweed prostate plant Boer 
havia procumbens . 


- 


ரெத்த மரளம் , காவிக்கல் , red ochre ; 
Indian variety of bolus - Armania rubra . 

, 


ரேவல் சின்னி சத்து , ரேவல் சின்னிக் கிழங் 
கின் சாரம் , extract of rhubarb , 


ரெபம் , மிளகு , peper 


Peper nigrum . 


ரேவல் சின்னி சாராயம் , ரேவல் சின்னி கிழங் 
கினின்று வடிக்கும் சாராயம் , an intoxi . 
cating liduor extracted from the rhubarb 
root . 


ரேவல் சின்னிப் பால் , ஓர் பிசின் , Gamboge ; 
Gambogia . 


ரேகை , 

உள்ளங்கையிலோடும் வரிகள் , the 
lines in the palm . 


ரை 


ரேசகம் , உ.ள்ளேயிழுத்து பிராண வாயுவை 
வெளிவிடுதல் , exhaling the air through 
the right nostril ; 

2 . பேதி 

மருந்து , 
purgative . 


ரை வதம் , அல்லிக் கொடி , water lily . 


ரேசனம் , பேதி , purging . 


ரை வதா . பாற்குரண்டி , a thorny shrub - 

on barren lands -- milk corandy -- Lepida 
gathis pungens . 

. 


ரேசித் தல் , வாசியை வெளி விடுதல் , exhaling 
the air . 


ரேசி வள்ளி , ஆள்வள்ளி , tapioca ; a tuber 

Manihot utilissima. 


ரொ 


ரேசினி திப்பிலி , யானைத் திப்பிலி , large 
variety of long pepper . 


ரொட்டித் தூள் , bread crumb . 


ரொம் முகா , செங்குவளை , an aquatic plant 

Pentederia , 


ரேதசு , fluid secreation in the vagina . 


ரோகினி 


ரோசனை 


ரோக உற்பத்தி , நோயின் தோற்றம் , appear 
ance of disease . 


in Cape comerin parts are known as Rogini ; 
2. கடுகு ரோகிணி , see ரோகணி ; 3. see 
பீதரோகிணி ; a medicinal and exotic plant 
used in diseases of the eye . 


ரோகக் கிருமி , bacteria ; worms etc. , that 

cause disease . 


ரோக சமனி , see நிலவு காய் . 


Note : ரோகிணிக் கடுக்காய்க்கு நான்கு வரி 
யுள்ளன. இது வெட்டுக் காயம் , இரணம் 
இவைகளுக்கு நல்லது . சீதளத்தையும் 
சன்னிகளையும் கிருமிகளையும் ஓழிக்கும் . 


ரோக ணம , சிற்றீஞ்சு, small date palm . 


ரோகணி , கடுகு ரோகணி , a purgative drug 

--Helleborus niger . 


ரோகினி , a disease marked by fleshy growths 

appearing all round the tongue . These 
growths become enlarged , lastly closing up 
the ducts of the throat endangering life . 
Wnen the fleshy growth appear at the root 
of the tongue it is called உபசீவன் Ranula . 
If it ripens and suppurates it is incurable 


ரோக நாசனி , சாரி பாதி , which see . 


ரோக நிதானம் , நோய் நிதானம் , diagnosis of 

the disease .. 


ரோச நெய் , பசு வெண்ணெய் Cow s butter . 


ரோசனப் பிசின் , வாலேந்திர போளம் , Myrr . 


ரோக பஞ்சன ரசம் , இரசம் , தாம்பிரம் , அபி 
ரேக்கு பற்பங்களைச் சேர்த்து 

வேப்பிலை 
ரசத்தா லரைத்துக் கொண்டு 

சன்னிபாத 
சுரங்களுக்குக் கொடுக்குமோர் ஆயுள் வேத 
மருந்து , an Ayurvedic medicine prescribed 
for delirious fever. The preparation is 
given above which see . 


ரோசனம் , மரத்திலிருந்து எடுக்கும் குங்கிலி 
யத்தை வாலையிலிட்டு வடித்து , தைலத்தை 
எடுத்துக்கொண்ட பிறகு அடியில் நிற்கும் 
அம்பரைப் போன்ற பதார்த்தம் , name of the 
sediment deposited at the bottom after the 
extraction of oil from the resin of robusta . 


ரோக மோகினி , அப்பிரக பாஷாணம் , kind 
of arsenic . 


ரோகம , நோய் , disease . It is of three variet 
les : 1. நிச ரோகம் ; 2. ஆகந்துக ரோகம் ; 3 
மானச ரோகம் . 


ரோச aை r , எலுமிச்சை , lime fruit ; 2. கோரோ 
சினை , bezoar . 


ரோக ராசம் , சயரோகம் , consumption . 


ரோக விஞ்ஞானம் , நோய்க் கூ றுபாடு , 
diagnosis 


ரோசனை , மிருகங்கள் வயிற்றி லிருக்கும் ஓர் 

வித வஸ்து ; an intestinal concretion formed 
of hair found in animals and sometimes in 
man - bezoar - Aegagropilus . 


ரோக விதாரண ரசம் , பாஷாணம்,உப்பு, தாள 

கம் , கெந்தி , அபிரேக் இவைகளை கரிசாலைச் 
சாற்றினா லரைத்து ( 13 நாள் ) சன்னிகளுக் 
கும் கொடுக்கும் ஆ . வே . மருந்து , an Ayur 
vedic medicine for fevers . 


Note : { by C. D. ) gallstone - calculous 

formation in gall bladder is known is 
ரோசனை , that of cow is கோரோசனை , that 
of goat மைரோசனை and so on . 


ரோகனி , see கடுகு ரோகனி , 


ரோகிணி , முகபாகத்தில் வரும் ஓர் நோய் , see 
பஞ்ச ரோகணி , a disease of the face, 


ரோசனை , Animal bezoars are concretions 

named after the animal from which it is 
obtained as fish bezoar , goat bezoar , snake 
bezoar etc. The list of these has been much 
augmented since modern writers have ex 
tended that term to all the concretions in 
the body of animals , Animal bezoar however 
is not considered as a variety of bezoar by 
native practitioners . It is called ComGra 
For, Many snake stones are mere animal 
bezoars . 


ரோகிப் பண்டிதன் , கடுக்காய் , gall nut . 


ரோகினி, ( அரோகிணி ) ஓர்வகை கடுக்காய் . 
கன்னியாகுமரிப் பகுதிகளில் உள்ள கடுக் 
காய் ரோகினி எனப்படும் , gall nuts grown 


3752 


ரோசினம் 


ரௌரவாதி 


ரோசினை , கோரோசினை . 


Note : ( ரோசனை ) Mineral bezoar . It occurs in 

very irregular and angular pieces of various 
shape likes pieces of marble or any other 
stone varied in size ; surface rough , various 
colours between white and green or yello . 
wish green structure is amorphus . 


ரோசுக் கீரை , கறிக்கீரைத் தண்டு . stalk , of 

vegetable green - Amaranthus. 


ரோட்டுக் கொன்னை , Cassia marginata 


ரோஜனை 


கோரோசன . 


ரோணி , See கடுகு ரோகனி . 


ரோசனை , 


ரோமப்பூ , 


ரோசனைக் கொட்டை , கழற்சிக்காய் , Bonduc 


nut ., 


ரோசா , ரோசாப் பூ : சிற்றாமரை, இதுவே 
குலாப் பூ , Rose flower – Rosa damascena; 
1. பசோரா ரோசா , Bussorah rose ; 2. பார 
சீக ரோசா , Persian rose . 


ரோமகம் , சாம்பரியுப்பு , salt of Sambhar lake 

in rhomboidous slabs , pungent taste , 
laxative & diuretic . It is the best purest 
of evaported salts . 


ரோம மாணிக்கம் , see மயிர் மாணிக்கம் . 


ரோசாத் திரவம் , பன்னீர் , rose water . 


ot 


rose 


ரோசாப் பூக்கஷாயம் , decoction 

petals . 


ரோமம் , as in ரோம மது பலந்தானொன்று 
2 , மயிர் , hair . 


ரோசாப்பூ தித்திப்பூ ரோசாப் பூவிலிருந்து 
தயாரித்த ஓர் பணியாரம் , a confection of 
roses . See குலாப் பூ ; see குல்கந்து . 


ரோம விருட்சம் , மலைகளிலிப்பதாகச் சொல் 
லும் ஓர் மரம் , a mountainous tree . 


ரோமாந்திகம் , ஒரு வகை அம்மை , measles . 


rose water ; it is 


ரோசாப்பூ , நீர் , பன்னீர் , 

employed as perfume. 


ரோம வேங்கை , 


ரோசவலரி , கஸ்தூரி யலரி , a variety of 

Nerium odorum . 


Vitis 


ரோவினி , கொடி முந்திரிகை , grape 
vinifera . 


ரௌ 


ரோசி குரூசியர் , இவர்கள் மதம் சம்பந்தமான 
இரகசியங்களை , கீழ் நாட்டிலிருந்து 1422 
கி . பி.யில் மேல் நாட்டிற்கு கொண்டு வந்து 
விளம்பரப்படுத்திய ஓர் கூட்டத்தார் . இவர் 
கள் கி.பி. 1700 ம் வருஷம் வரையில் இருந்து 
வந்ததாகத் தெரிகிறது , இவர்களுக்கு தந்தி 
ரம் மனோவசியம் வாதம் முதலியவை எளிதில் 
தேர்ச்சி யுற்றவர்களெனக் கொள்ளப்படும் , 
Rosycrucians – a society in possession of 
certain religious mysteries brought from 
the east about the year 1422 A. D. and they 
were in existence till about the 17th Cent 
ury in Europe . They were endowed with 
knowledge of mysticism , occultism and 
alchemy .. 


ரௌகா , கருங்குவளை , an aquati flower plant 

bearing black coloured flowers ; 2. அரசு , 
a sacred tree -- Ficus religiosa .. 


ரௌப்பிய மாட் சிகம் , ஓர் வித நிமிளை , இது 
வெள்ளியுடன் சேர்ந்தால் வெள்ளிக்குடைய 
காந்தியும் பொன்னுடன் சேர்ந்தால் பொன் 
னுக்குரிய காந்தியு முண்டாகும் , antimony . 


ரௌப்பியம் , வெள்ளி , silver . 


ரோசிதகம் , Amoora rohituka alias Ander 

sonia rohituka . 


ரௌர வாதி , ஓர் உயர்ந்த இரத்தினம் , a 
superior ruby . 


ரோசினம் , see ரோசனம் , 


ல 


லசுன யோகம் 


லலாடம் 


லட்சக் கட்டை , இலச்சை கெட்ட மரம் , a tree . 


லகணன் , கபத்தினால் இரப்பைகளில் இலந் 
தைக் கொட்டையைப் போல் வெளுத்த 
கடினமான வலியுடன் கூடிய கட்டி , form 
ation of small white hard growths in the 
stomach due to phlegm humour . 


லச்சிக் கொட்டை , 


லச் சாலு , தொட்டாற் சுருங்கி , sensitive plant 
- Mimosa pudica . 


லகரம் , கீழ் வயிற்றினுள் இடயக்கமாய்க் 
கிடக்கும் பெருங்குடலிலுள்ள இருவளையம் 
கொண்ட பகுதி , the sigmoid flexure of 
colon . 


லடா கஸ் தூரிகம் , கஸ்தூரி வெண்டை அல் 
லது வெற்றிலைக் கஸ்தூரி , musk mallow 
Abelmoschus moschatus . 


லகிரி , அபினி , opium ; கஞ்சா , ganja . 


லட்சுமணம் , நறுந் தாளி , a creeper of Con 

volvulus family . 


லகு காரம் , பொரிகாரம் , alum , 


பலா , 


a tree 


லகுசம் , ஓர் 

lakoocha . 


- Artocarpus 


விட்டு , 


லட்சுமண வேர் , பெண் ருது ஸ்நானம் செய்த 
நாளில் 

பூச நட்சத்திரத்தில் இவ்வேரைக் 
கொண்டு பால் 

கல்யாணமாகாத 
கன்னி கையால் அரைப்பித்துக் குடித்தால் 
நிச்சமாய்க் கருப்பந் தரிக்கும் , 

a root , if 
taken in as described here , the individual 
will surely bear a child . 


லகு சன் , எலுமிச்சை , lime . 


லட்சுமி , தாளி , a creeper of Convolvulus 

family . 


லகுயிடி வல்லாதி , சேங் கொட்டை என் ஆதி 
யாக மற்ற கடைச் சரக் தகளுடன் சேர்த்து 
உரலில் இடித்து , இடிப்பவன் தினம் காலை 
யில் எருமைத்தயிர் பழையது சாப்பிட்டும் , 
ஆரம்பித்து 3-4. வரை இடிக்கும் போது 
கொப்பரைத் தேங்காய் தின்றும் , முடிந்த 
வுடன் விளக்கெண்ணெயில் ஸ்நானம் செய் 
யவும் , a preparations of marking nut , the 
precautions to be taken while preparing 
medicine with marking nut , is given above 
which see . 


லட்சுமிப் பூடு , 

which see . 


சீதேவியார் 


செங்கழுநீர் , 


லட்ட சிங்கிதம் , ஓட்டை , camel . 


லணை , அரசு , sacred tree 


Ficus religiosa . 


லக்கணம் போடல் , பட்டினி போடல் , to fast . 


லண்டன் பருத்தி , a kind of cotton . 


லங்கம் , பெண் , female ; 2 , 

3. நபும்சகம் , Hemophrodite . 


ஆண் , male ; 


லபி , விதி , fatc . 


Isoria 


லங்கேச் சுரம் , a medcine containing mercury . 

வாலைக்கட்டியும் குன்ம கட்டியும் போம் , 
It is prescribed for enlargement of spleen 
and Gunmam . 


லம்பம் , வலம்புரிக் கொடி , a creeper 

corylifolia . 


லம்பர் , பேய்ச்சுரை , wild bottle gourd . 


லசிகம் , the || quid matter lying between the 

flesh and skin , 


லயமுறல் , கலத்தல் , being mixed up or 

having chemically combined . 


லசுணம் , உள்ளி , garlic 


Allium sativum . 


லயம் , ஒடுக்கம் ; இலயித்தல் . 


லர்ப்பணம் , சந்தனம் , sanders . 


லசுனயோகம் , பூண்டு , பெருங்காயம் , சீரகம் , 

இந்துப்பு , திரிகடுகு முதலியவைகளைச் சூர 
ணித்து ஆமணக் கெண்ணையோடு கொடுக் 
கும் ஆயுர் வேத மருந்து . இது கக்குவான் . 
இடுப்பு வாதம் , சுரம் முதலிய நோய்களுக் 
கும் கொடுக்கப்படும் , an Ayurvedic medi 
cine for whooping cough , preparation is 
given above which see , 


லலாட பேதம் , fracture of the frontal bone 

of the head . 


லலாடம் , நெற்றி , forehead . 


3754 


லவணம் 


லவுனம் 


லவணக்காரசார சத்து , 


லவண வகைகள் : 

kinds are : 


in Ayurveda the chief 


லலா டிகம் , கொக்கோக நூலின்படி ஒர் வகை 

ஆலிங்ஙனம் ; அதாவது பெண்களைத் தழு 
வல் , in Sexual Seience - a mode of sexual 
embrace -- breast embrace i - e . pressing of 
the chest of the male on the breast of the 
female either in standing sitting or lying 
posture . 


லவங்கச் சாரம் , இலவங்க திராவகம் . Tinctura 

of cloves , 


1. சாம்பரம் , sambar lake salt . 
? , சவர்ச் சலம் , sonchal salt . 
3. பித்ல வணம் , black salt . 
4. சமுத்திர லவணம் , sea salt . 
5. கற்கச்சு லவணம் , sea salt , 
6. அத்பீத லவணம் , salive effloresence 

on red soils . 
7. பான் கஜம் , salt from salive earth , 
8. யவட்சாரம் , in pure carbonate of 

potash . 
9 . சர்ச்சிகா சாரம் , impure carbonate of 

soda . 
10 , சர்வட்சாரம் , mixed ashes of several 

plants , 
11 , நவசாரம் , chloride of ammonia . 
12. சோரகம் , nitrate of potash . 
13. தங்கணம் , borax 
14. ஊசரம் , salive earth . 


லவங்கப் பட்டை , இலவங்கப்பட்டை , cinna 
mon bark .. 


லவங்கப் பூ , see இலவங்கப்பூ . 


2, சாதி 


லவங்கப் பூரிகம் , கிராம்பு , clove ; 
பத்திரி , mace . 


லவங் கம் , இலவங்கம் , clove , 


லவங் லதா , இலவங்கப்பூ , Lavanga scandens . 


லவணவர்ச்சி , அறு சுவையில் உப்பு நீங்க 
லாக மற்ற ஐந்து சுவையும் பொருந்தியுள்ள 
தால் இப்பெயர் ( வடமொழியில் ) கடுக் 
காய் . gallnut . 


லங்கோடு , 


லவலி , ஓர் நுணா. a tree . 


லவண பாஷாணம் , ஓர் வகைப் பாஷாணம் , 
a kind of arsenic , 


லவனி , ஓர் நெல்லி , Phyllanthus distichus 

alias P. longifolius . 


லவணம் , உப்பு , salt . 


லவுனம் , லவணம் , whico see • 


லா 


லிக்கோ 


லெப்பு 


லா கியா , கல் வாழை , Canna . 
லா கிரி , சாதிபத்திரி , mace --- Myristica offi .. 

cinalis . 


லாகிரிச்சி , ஊமத்தை , dhatura . 


லிங்க எண்ணெய் , இலிங்கம் பலம் . விளக் 
கெண்ணெய் 13 பலம் லிங்கத்தை முலைப் 
பாலில் 3 நாள் ஊற வைத்து எடுத்துக் கல் 
வத்திலிட்டு மேற்படி எண்ணெயில் கொஞ்ச 
மெடுத்துச் சேர்த்து அரைத்து மேற்படி 
எண்ணெயில் கலந்து சூரிய புடம் வைத் 
தெடுத்து காலையில் பலம் வீதம் 10 நாள் 
சாப்பிட வெள்ளை , நீர்ச்சுருக்கு தீரும் . கடும் 
பத்தியம் , preparation of }ingam oil is above . 
It is prescribed for gonnorrhoea etc. , salt 
free diet . 


லாகிரி பத்திரி , சாதிபத்திரி , mace . 


லாக் கியம் , கொச்சி வீரம், perchloride of 

mercury --Made in Cochin . 


லாங் கலி , மஞ்சள் , turmeric ; 2. இலாங்கலி , 
( தென்னை ) Cocoanut . 


லிங்கச் சூதகம் , லிங்கரசம் , mercury taken or 

extracted from vermilion . 


லாங் கலிகம் , கலப்பைக் கிழங்கு , plough root 
-Gloriosa superba . See இலாங்கலிகம் , 


லிங்க பாஷாணம் . sulphate of mercury which 
is poisonous . 


Phaseolus 


லிங்கப் புற்று , Cancer penis . 


லாசகம் , பனிப்பயிறு , dew gram 

aconitifolius . 


லிங்கம் , சாதிலிங்கம் , Cinnabar - Vermilion ; 

2. ஆண்குறி , penis . 


லாட சிங்கி , பெரு நூலில் சொல்லியுள்ள ஓர் 
வித்தை , an art . 


லிங்கிதன் , அரிதாரம் , yellow orpiment . 


லாடம் , 

shoe ;; 


குதிரைக் காலிலிடு மிரும்பு , horse 
2. நெற்றி , forehead . 


லிம் பாகம் , ஓர்வகை எலுமிச்சை , a kind of 
lime . 


லாடன் பருத்தி , ஓர்வகைப் பருத்திச் செடி ,; 
a kind of cotton . See இலண்டன் பருத்தி . 


லீ 


லாக்ஷை 


- 


} 


கொம்பரக்கு , lac ; stick lac . 


லீப் பாசிதம் , வெள்ளெருக்கு , white madar 

Catobrophis gigantia . 


லாட்சை , 


லீப்பா விரை , காக்கை கொல்லி , which see . 


லா தகம் , புனம் புளி , which see ; 2. ஓர்வகைக் 

குசப்புல் , a kind of grass . 


லீலை . காம விளையாட்டு , ( oquetry . 


லாமச்சகம் , 


லாலா , கோட்டுவாய்ச் சலம் , saliva from the 
mouth .. 


லாலா மேகம் , மூத்திரம் கோட்டுவாய் சலத் 
தைப் போலும் மினுமினுத்து நூலினிழை 
யைப் போல தாரை தாரையாய் இறங்கும் 
ஓர் வகை மேக நோய் , a variety of veneral 
affection . 


லூக்கா , பேதன, which see . 
லூக்கிக் கோ , சோனைப்புல , a variety of grass 
having much hair . 


லூக் கோ , கருஞ்சூரை , black bottle gourd . 


லூச் சி , குங்கிலியம் , resin ; which see . 


லால் சந்தனம் , a kind of sandal paste . 


லாவணம் , உப்பு , salt . 


லெ 


லெட்சுமி , தாளிக் கொடி , a creeper of Con - 
volvulus family ; 2. சீதாச் செடி . a plant 
custard apple Anona reticulata . 


லி 


லெட்டுசு , ஓர் கீரை , இது சீமையினம் , a kind 
of greens - Lettuce . 


லி 


கு , சாமை , a millet - Panicum miliare . 


லிகுசை , எலுமிச்சம் பழம் , lime fruit . 


லெந்துப்பு, கல்லுப்பு , rock salt . 


லிக் கோ , நேர்வாளம் , croton seed . 


லெப்பு , கங்கை யுப்பு , a quint essence salt . 


லே 


லோகதாது 


லௌகிகப் 


லோக மரணன் , சேரக பாஷாணம் , a kind 
of arsenic . 


லேகனா, attenuants which remove bad hum 

ours and altered constituents of the body 
by thinning them generally and thus 
cleaning the system of them such as warm 
water , honey , barley etc. 


லோகம் , இரும்பு , iron . 


லோக விரிஞ்சம் , ஆகாயம் , sky . 


லே கியம் , கடைச் சரக்குகளைக் கலந்து சர்க் 
கரைப் பாகில் கிண்டிய ஓர் மருந்து , நாக் 
கால் நக்கிச் சாப்பிடு மருந்து , a mixture 
composed of powders or other ingredients 
in corporated with some syrup or honey - 
An electuary . 


லோகாந்தம் , காந்தம் , load stone. 


லோ சிதம் , சந்தனம் , red Sandaers - Pterocar 

pus santalinus , 


லே சுணம் , அரிதாரம் , yellow oripiment . 


லோ சினம் , கண் , eye . 


லேச்சுனா. மணத்தக்காளி , a plant -- Solanum 
nigrum ,, 


லேந்து , கல்லுப்பு , rock salt . 


arrack , 


லோட்டி , சாராயம் , 
liguor . 


intoxicating 


லேயம் , தக் கோலம் , which see . 


லே பிதம் , தடவல் , smearing . 


லே மரகம் , கைப்பு , bitterness . 


லேம்புகம் , see நிலக்கடம்பு , a tree . 


லேலிகம் , 

worin .. 


வயிற்றின் 


கீரிப்பூச்சி , thread 


லோத்திரப் பட்டை , இதனால் இரத்தப் பித் 
தம் விஷம் எலும்புருக்கி அதிசாரம் வறட்சி 
அரோசகம் , கருப்பை வேக்காடு , கருப்பை 
பலவீனம் வித்திரதி சோம ரோகம் , கருப்பக் 
கெடுதிகள் போம் . அன்றியும் பெரும்பாடு 
தலை , வயிறு , இடுப்பு , முதுகு இவ்விடங்களி 
லுண்டாகும் வலிகளைப் போக்கும் . கருப் 
பத்தை யுண்டாக்கும் , bark of a tree 
Counselyt; which see ; Good for uterine 
diseases .. 


லேவுந்து , See உப்பங் கோரை . 


லை 


லோத் திரம் , விளாம்பட்டை , the bark of 
wood apple tree ; 2. கொட்டிக் கிழங்கு , 
water lily root . 


லைலி , பெருந்தும்பை , which see . 


லைலு , வெட்பாலை , a tree ; which see . 


லோத் திரா , Symplocos racemosa . 


லொ 


லோத் திராசவம் , a medicinal wine - Ayur 

vedic preparation . 


லோ லேகம் , சாணாக்கீரை , a green which see . 


லொக் கிகா , நாயுருவி , a plant , Indian burr 

-- Achyranthes aspera . 


லொத் தான் , முடக்கொத்தான் , palsy curer 

--Cardiospermum halicacabum . 


லோனி , பருப்புக் கீரை, common dholl greens 

-- Chenopodium album .. 


லோ 


லௌ 


லோக சூரணம் , அரப்பொடி , iron filings . 


லோக தாது , துத்த பாஷாணம் , a kind of 
arsenic . 


லௌகிகம் , சந்தன மரம் , a tree with fragrant 

wood - Pterocarpus santalinum . 


வ 


வகிர் 


வக்கணப்பட்டை 


வககி , எருது , bull ; 2. காற்று . wind . 


வகிறா , எருமை , buffalo . 


வகது , எருது , bullock . 


ண்டகம் , கஞ்சாங் கோரை , a plant 
white basil -Ocimum album . 


வகத் திரம் , வாகை , 
Albizzia lebbek . 


a flowering tree 


வகுண்டகி , மருதோன்றி , nail dye - Law - 
sonia alba . 


வகந் தம் , காற்று , wind ; 2. குழந்தை , child . 


வகுண்டம் , கவிழ்தும்பை , a plant , which see . 


வகம் , காற்று , wind . 


வகலியம் , மரம் , a tree . 


வகுண் டிகம் , 

See வகுண்டகம் . 
வகுண் டிகை , 

டிகா , வாலுளுவை யரிசி , seeds of 
intellect plant Celastrus paniculata . 


*} 


வகா , அகத்தி , a tree 


Sesbania grandiflora . 


வகா தரம் , வெம்புனல் , hot spring . 


வகுண்டிமடம் , ) வாலுளுவை , 3 plant Cclas 

Ftrus paniculata .. 
வகுண்டிமகம் , ] 


வகார சூத்திரம் , ( அகத்தியர் , அகப்பேய் 

சித்தர் , உரோமர் , செய்த ஓர் தமிழ் வாத 
நூல் , Hermetic philosophy which is known 
under the name of alchemy , Agastiar , 
Agapei Siddhar and Roma rishi , each has 
written the book separately . 


வகுத் தாலம் , கொடிப்பாசி , moss creeper 

Hydrilla verticillata . 


வகாரத் தலைவன் , பூரம் , Impure subchloride 
of mercury . 


வகுத் திராபிகாரம் , பஞ் சேந்திரியம், five sense 

organs Ear , Eye , Nose , Tongue and Skin . 
வகுலி , ஓர் மீன் , a fish . 


வகாரத்திரவிய வித்தை ; பஞ்சாட்சர வித்தை 
களுள் மூன்று வித்தை , tree magical arts 
of the five relating to five mystic letters . 


வகுவை , ஓர் கட்டி , an abscess . 


வகுளப்பிகம் , வஞ்சிக் கொடி , a creeping 

plant - Calamus rotang . 


வகாரம் , விந்து , which see ; 2 . 

வாதம் , 
alchemy ; 3. இரசித வித்தை , alchemical 
process of making artificial silver . 


a 


வகுளம் , மகிழ மரம் , tree baring very 
fragrant flowers 

Mimusops elengi. 


வகார வித்தை , வாதவித்தை , alchemy ; 2 . 
பஞ்சாட்சா வித்தை , magical art relating to 
the five mystic letters . 


வகுளம் பூ , மகிழம்பூ , flower of Mimusops 

elengi. It is very fragrant but not beautiful. 


வகார வுப்பு , கல்லுப்பு , rock salt ; 2 . 

யுப்பு ; common salt . 


கறி 


வகுளி , எவட்சாரம் , a prepared solt ; 2 , மலை 

மாமரம் , mountain mango tree . 


செய்வது . 


வகார வேலை, இரும்பு , செம்பு முதலிய இழிந்த 
உ லோகங்களைப் 

பொன்னாகச் 
transmulation of base metals - iron , copper 
etc ; into gold . 


வகுளி நாதர் , நவநாத சித்தரில் ஒருவர் , one 

of the Navanatha Siddhars . 


வகுள் , சமுத்திராப் பச்சை , a plant - Argy 
relia speciosa ; 2 . மகிழ மரம் , a tree 
Mimusops elengi . 


. 


வகிடு , வாகு , partition of hair . 


to make 


வகிடு எடுத்தல் , வாகெடுத்தல் , 

partition of hair . 


வகைக்கு , of each kind - Ana - in prescrip 

tion the contraction used is a a . 


வகிருதல் , அறுத்தல் , cutting ; 2 . 

செய்தல் , Slicing. 


பங்கு 


வகோர கண்டன் , கொட்டைக் கரந்தை , a 
plant which see . 


வகி ரேந்திரியம் , அறி கருவி , cutting instru 


ment . 


வக்க சிப்பி , சிப்பி முத்து , peari oxyster . 


வக் கணத்தி , மாகணத்தி , a tree . 


வகிர் , நரம்பு , veins , nerves ; 2. வகிர்தல் , 

splitting ; dividing : 3. அறுத்தல் , cutting in 
slips . 


வக்கணப் பட்டை , bark of வக்கணத்தி . , 


3758 


வக்கிரநாசிகம் 


வங்கக்குவடு 


வக் கணம் , மார்பு , breast ; chest ; 2. பவழம் , 

coral . 
வக் கணாத்தி , ஓர் பூடு , a shrub Sympho 

resma involuerata . See நாமநாத்தி . 


வக்கிர புட்பம் , முருக்கமரம் , a tree Butea 

frondosa ; 2 முருங்கப்பூ . flower of முருக்க 
பரம் . 


வக்கிரப் பூ . நாய்ப்பாகல் , a plant which see . 


வக் கணாத்திப் பட்டை , bark of வக்கணாத்தி . 


வக்கிர மங்கன் , 


தாமலபத்திரி , which 


see . 


வக்கணா மரம் , See வக்கணை மரம் 


வக்கணை , hard and round , 


வக்கிர மாஞ்சி . வெண்காரவுள்ளி , which see . 
வக் கிரம , மீளமடங் ததல் , 

குணமடைந்து 
மறுபடியும் திரும்புதல், சுரம் வக்கிரித்தல் , 
கோளாறடைதல் , relapsing . 


வக்கணை மரம் , a tree rattled ebony 

Diospyros montana alias D. cordifolia 
a small tree common in plains and about 
the foot of mountains in dry localities , 
fruit pulp is edible . 


வக்கிர வத்திரம் , பன்றி , an animal - hog . 


வக்கிர வாலதி , நாய் , an animal - dog . 


வக்கம் , நத்தைச்சூரி , a plant - Spermacoea 

hispida . 


வக்கிர வாளி , நாய் , an animal - dog . 


வக் கிராங்கம் , அன்னம் , a bird - Swan . 


வக்கரஞ்ச பயறு , கடலை , gram . 


வக் கலாட்டி , காசுகட்டி , catechu . 


வக்க வசப் பூடு , அங்கப்பிச்சு , bile of the 
body .. 


வக் கிராங்கி , கடுகு ரோகணி . a purgative 

drug - Helleborus niger ; 2 . கூனி , one 
having crooked back - haunch back ; 3. நீர் 
முள்ளி , a thorny plant -- Barleria longi 
folia .. 


வக் களித்தல் , to become crooked . 


வக்கனஞ்சம் , பாக்கு , areca nut , 


வக் கிராசம் , கற் கடகசிங்கி , galls of Pistacia 

integerrima . 


2 


வக்கா , தேவாங்கு , sloth ; 

1511 GOT , a kind of stork . 


ஓர் வகை 


வக் கிராந்தம் , வக்கிராந்த பாஷாணம், a kind 
of arsenic . 


வக்கா சீதம் , சர்வ திராவகம் , Universal acid 

or Universal solvent . 


வக்கிராந்தம் சவளையாக்கி , 
plant . 


மறுதுடரி , a 


வக்கிர கஞ்சு , கிளி , a bird - Parrot . 


-- 


வக்கிர கண்டம் , இலந்தை , Indian appel 

jujube trees - Zizypus jujuba ; 2. குழந்தை , 
child . 


வக்கிரீ கர்ணம் , ஒளிவஸ்து க் 

கூடாகச் 
சொல்லுகையில் அவற்றின் தின்மை விகற் 
பத்தினால் அதின் கதிர் மடங்கல் , refraction 
of light . 
வக்கு , தோல் , skin ; 2. See வக்கு நார் , 


வக்கிர கந்தம் , திருகுகள்ளி , twisting milk 

hedge Euphorbia tirucalli . 


- 


வக்கு நார் , அணிநார் , Slerculia villosa ; 2 . 

சணல , brown hemp - Crotolaria juncea . 


வக்கிரக் கச்சு , கருடன் , a bird --- Brahmini 

kite ; 2 , கிளி , a bird - Parrot ; 3. வலி 
WITGOT , a small black bird 


வாங்கக் கடம் , வெங்காரம் , borax . 


வக்கிரக் கண் , see உறட்டுக்கண் , squint eye . 


வங்கக் கல் , வெள்ளைச் சுக்கான்கல் , lime 
stone ; 2. சிலா வங்கக்கல் , graphite ; a kind 
of lead stone , 


an 


வக்கிரக் கிரீவம் , ஒட்டகம் , 
Camel . 


animal 


வங்கக் களிம்பு , an ointment prepared with 

red oxide of lead . 


வக்கிர தந்தம் , வளைந்த பல் , curved tooth ; 

2. சிங்கப் பல் , eye tooth ; 3. தின்பீர்க்கு , 
ribbed gourd Luffa; 4. நாய்ப் பல் , dog 
tooth . 


வங்கக் காந்தசத்து மூலி , சிறியாணங்கை , 
நத்தைச்சூரி , அழுகண்ணி , தொழுகண்ணி , 
கள்ளி , herbs containing lead and load stone 
which see . 


வக்கிர துண்டம் , see வக்குர கச்சு 


வக்கிர நாசிகம் , ஆந்தை , 

2. கிளி , a bird - Parrot . 


bird -owl; 


வங்கக் குவடு , வங்கமலை ; வங்கசீலை , mountain 

containing lead ure , 


3759 


வங்க நாளம் 


வங்க வணம் 


வங்கக் கூட்டு , வங்கம் சேர்ந்த மருந்து , 
medicine containing lead . 


வங்க நீறு , ஈயபற்பம் , clacined white powder 

of lead . 


வங்கக் கோளாறு , Saturnine cachexia , 


வங்க பற்பம் . ஈபற்பம் . reduced to white 

powder by process of calcination , it cures 
chronic diarrhoea . 


வங்கங் குடு , பித்தளை , brass . 


வெள்ளறுகு . 


வங்க பேதி , சூத பாஷாணம் , a kind of arsenic 

prepared from mercury or mercurial 
compound .. 


வங்க சத்து மூலிகை , வங்கசத்து அடங்கிய 
மூலிகைகள் : சிவகரந்தை , 
ஆடாதோடை , மணத்தக்காளி , துத்தி , 
பொன்னாங்கண்ணி , 

அறுகம்வேர் . இல 
ந்தை , நல்லவேளை , செங்கத்தாளை என்பன , 
herbs containing lead which see . 


வங்கப் பற்று , ஈயப்பற்று . lead plaster . 


* 


வங்கப் பாத்திரம் , வ ஸ்து பாத்திரத்தி 

Goun GT m . domestic vessel prepared with 
white lead 


வங்கசம் , ஓர் வகை வெள்ளி , a kind of silver . 
வங்க சிந்தூரம் , ஈயச் செந்தூரம் , red oxide 

of lead . 


வங்க மணல் , ஈய LOGOOT 6 ), lead ore ; sand 

mixed with lead ; 2 ஓர் வகை உபரசச் 
சரக்கு , one of the 120 kirics of natural 
substances . 


வங்க சிலை , உபரச வகைகளில் ஒன்று , one 

of the 120 kinds of natural bodies as classi 
fied in Tamil Siddhar s science .. 


வங்க மலை , ஈயமலை , 

leadore . 


mountain containing 


வங்க சீனி , sugar of lead . 


வங்க செந்தூரம் , See வங்க சிந்தூரம் . 


வங்க மாரணம் , வங்க பற்பம் , calcined lead . 


வங்க சேனகம் , வெள்ளகத்தி , as opposed to 

செவ்வகத்தி , a tree - Coronilla grandiflora. 


வங்க முதல்லவ்வைச் சேர்த்தல் , இலவங்கம் , 
cloves . 


வங்கச் சுண்ணம் , 

இரசத்திற்குக் 
காலன் , ஏனெனில் இதனால் இரசம் சாகும் . 
calcined lead it is antagonist to mercury . 


வங்கமூலி , பிரமியிலை , leaf of பிரமி . 


வங்கச் செஞ்சாந்து , செவ்வீயம் , red lead . 


வங்கச் செடி , இண்டஞ்செடி , a thorny shrub 

-Caesalpinia sepiaria . 


வங்கம் , ஈயம் , lead ; 2 . கத்தரிச் செடி . 

brinjal plant Solanum indicum ; 3. அஞ் 
சன பாஷாணம் , a poisonous drug ; 
வெள்ளி , silver ; 5. தகரம் ; வெள்ளீயம் 
tin ; 6. சிறுகத்தரி , small species of egg 
plant ; 7. விழுதியிலை . which see ; 8. காரீ 
யம் , black lead ; 9. துத்த நாகம் , zinc . 


வங்கணம் , செங்கத்தாரி . a plant - Nicbulria 
lincaris : 2. சேம்பு , a kind of garden plant 
- Caladium mymphaelifolium . 


வங்க தாளேஸ்வர பற்பம் , பாதரசம் , தாம் 

பிரத் தூள் , அரிதாரம் , கெந்தகம் சம எடை 
கொண்டு அரைத்து மணல் மறைவில் புட 
மிட்ட பற்பம் , இதனால் கிரந்தி ஆலை (குன்மம் 
Gumib , a calcined white powder prepared 
from mercury , copper , orpiment or sulphur . 
It is prescribed for ulcers , rheumatic pains , 
and gunmam 


Note : Tin is not indigenous to India though 

it is known to Hindus from a very remote 
period . Probably they imported it from 
Burma , Malacca and Singapore . It is puri 
fied by melting it over fire and then pour 
ing the melted fluid into the milky juice of 
madar plant ( எருக்கு ) . The resaltant 
product is oxide of tin which is used in 
medicine for urinary and skin disease . 


வங்க தூசம் , பவளம் , coral . 


வங்க தோஷம் , ஈயம் சேர்ந்த மருந்தைச் சாப் 
பிடுவதினால் தாக்கும் வயிற்றுவலி முதலிய 
தோஷம் , Symptoms of lead poisoning 
Plurbism , 


வங்கம் நீற்றி , மலை முருங்கை , mountain 

moringa tree which ace . 


time 


வங்கம் விளையுங் கல் , சுக்கான்கல் , 
stone . 


வங்க நடம் , வொண்காரம் , borax . 


வங்க ராஜன் , ஈயம் , lead . 


வங்கல் . Amoora rohita . 


வங்க நாளம் , ஈயத்தால் செய்த குழா , இது 
வாத முறையில் அடுப்பு 

அடுப்பு ஊதுவதற்காக 
உபயோகப்படும் , a tead tube to blow the 
oven . 


வங்க வணம் . லவணம் , salt . 


3760 


வங்கிலம் 


வசத்திற் சோ தினி 


வங்க வலி , Colico pictorum . 


வங்கினி , மை . black paste ; 

2 . பொட்டு , 
mark made in the forehead with black 
paste ; 3 . கருமை , black ; அஞ்சனாதேவி , 


வங்க விஷம் , ஈயசம்பந்தத்தினால் உண்டாகும் 
வயிற்று வலி , கைகால் பிடிப்பு முதலியன , 
Plumbism . See வங்கதோஷம் , 


நாணவே வங்கினியை வழித்தெடுத்து 
நானு தினம் பூமிக்குள் வைத்திடாயே 

( கருவூ - குரு நூல் ) . 


வங்க வுப்பு , ஈயவுப்பு , { in allopathy ) sugar 

of lead - Lead acetate . 


வங்கவுப்பு செயநீர் , ஓர் வகை ஈயம் சேர்ந்த 
செயநீர் , a pungent liquid extracted from 
lead safts . 


வங்கு , கழுதைப்புலி , Hyaena ; 2. முகத்தில் 

காணும் ஓர் படை , black spots on the face 
especially on the nose foreboding or evil 
or misfortune. 


வங்கனம் , வங்கணம் , which see . 


வங்குச கோசனம் , குங்குமப்பூ . European 
saffron .. 


வங் கனி , செங்கத்தரி , red brinjal . 


வங்குசம் , கை நீறு , arrow root flour . 


வங் காரம் , உலோகக்கட்டி , an ingot of lead ; 
2, பொன் , gold . 


வங் படர்தல் , spreading of வங்கு which 

see . 


வங்காரவச்சி , ஓர் பச்சை நிறம் வாய்ந்த 

கீரை , கறிக்கும் வற்றலுக் 
வங்காரவாசி , 

குவுதவும் , இதன் 
தடிப்பு நீளம் காம்பு சிவப்பு , a pot herb 
found near the seashore of Sesuvium . 


வங்கு மாசம் , காடி , vinegar . 
வங்கு மாறல் , resolving of the black spots 

( வங்கு ) . 


வங்கார வல்லை , வல்லைக் கொடி , a Creaper 
which see . 


வங்கு வாசல் , கருப்பாசயத்திலிருந்து நிதம் 
பத்துக்குள்ளடங்கி நீண்டு வந்திருக்கும் . 
Cervix . 


வங்கார வள்ளைக் கீரை , ஓர் வகைக் கீரை ,, 

இது மழை காலத்தில் முளைக்கும் , a kind 
of vegetable greens used in culinary. 
வங்காளக் கிழங்கன் , Bengal whiting 
Sciaenoides pama. 


வங்குளம் , காற்று , wind ; 2. வாதம் , windy . 
வங்கூழ் , காற்று , wind . 


வங்காளச் சர்க்கரை, ஓர் வகை சர்க்கரை , 
வங்கசீனி , a kind of Bengal sugar . 


வங்கே சுவரம் , வங்க பற்பம் , சங்கு பற்பம் , 
ரச பற்பம் , தாளக பற்பம் இவைகளை கலு 
வத்திலிட்டு அரைத்து புளித்த காடியில் 
பில்லை செய்துலர்த்தி 

கசபுடம் போட் 
டெடுத்த தூள் , a medicine . See லங்கேசு 
வரம் . 


வங்காளச் சீனி , வங்காளச் சர்க்கரை, which 


Sea . 


வங்கேசுவர ரசம் , a medicine , 


வசகம் , கொடி வேலி , a plant , lead wort - 

Plumbago. 


வங்காலத்தாறு , இலிங்கம் , பச்சைக் கருப் 
பூரம் , குங்குமப்பூ , படிகாரம் , சாரம் , சுக்கு 
ஆகிய வங்காலத்திலிருந்து வரும் 6 , சரக்கு 
கள் , the six drugs from Bengal which see . 
வங்காளத் திப்பிலி , வங்காளத்திலிருந்து 
வரும் திப்பிலி , a kind of Piper longum 
imported from Bengal . 


வசக் கேடு , உடம்பின் மெலிவு , weakness of 
the body . 


வசங் கம் , வசகம் , which see . 


வங்காளப் பச்சை , ஓர் பூடு , a kind of plant ; 

2 செப்புக் களிம்பு , verdigris - Sub acetis 
cupris .. 


வசங் கெட்டவன் , உடம்பு சௌக்கியமில்லா 
தவன் , one whose health is impaired ; 
2. நபும்சகன் , an impotent . man . 


வசட்டி , வயிரமண் , a kind of earth . 


வங்காள வேலம் , ஓர் வேலமரம் , Bengal 

landanam Morung elachi . 


வசதி , இரா . night . 


-- 


வங்கி , கொடிவேலி , a shrub ; lead wort - plum 
bago . See துடிவேலை . 


வசதிகம் , அடி வயிற்றைச் சுற்றியிருக்கும் 
எலும்பு , bone round the lower abdomen . 


வசதிக் கேடு . 

weakness . 


உடம்பின் மெலிவு , 


bodily 


வங் கியம் , மூங்கில் , bamboo . 


வங் கிலம் , முள் , thorn . 


வசத்திற் சோதினி , எலுமிச்சை , lime . 


3761 


வசந்தியை 


வசனனாண்டி 


வசபை , குண்டலி , யதனிற் கூடிய வசபை , 
the Goddess abiding in மூல ஆதரம் , along 
with Ganesar . 


வச நாபி , விஷத்தன்மையதும் நாவிலிட விறு 
விறுப்பும் கசப்புமுள்ள ஓர் கிழங்கு , aconite 
root . Aconitum ferox - a poisonous bitter 
root causing numbniss and persistent 
tinghing in the tongue & lips . See வசனாபி ; 
2. ஓர் கொடிய விஷச்செடி , ( இதனருகில் 
மற்ற 

மரங்கள் ஒன்றும் விருத்தியாக 
மாட்டா ) See வசநாவி , a poisonous plant , 
it resembles in appearance the umbilical 
cord of a calf . 


வசம் , வசம்பு , sweet flag 

- a medicinal 
root - Acorus calamus . 


வசம்பிருந்தை , 
sweet flag . 


வசம்பு சுட்டகரி , charred 


- 


வச நாபியிலை . aconite leaf . 


வசநாவி , நஞ்சு , poison ; 2. நாபிக் கிழங்கு , 

aconite root -- Aconitum nepellus . 


வாசந்தி- Hiptage 


வசந்தகால மல்லிகை , 
mudablota . 


வசம்பு , பெரு வேம்பு. a big species of mar 
gosa ; 2. தரமரையிலை , lotus leaf; 3. மிளகு , 
pepper Piper nigrum ; 4 , ஓர் மருந்து 
சரக்கு , ஆசியா , ஐரோப்பா , அமெரிக்கா இவ் 
விடங்களில் , ஈரமான இடங்களில் சாதாரண 
மாய்ப் பயிராகும் ஓர்விதப் பூண்டின் வேர்த் 
தண்டு. வடமொழியில் உக்கிரகந்தம் என்பர் . 
இதனால் பாம்பு விஷம் . குன்மம் , இரத்தபித்தம் 
சூலை சன்னிபாதம் பீலிகம் 

ஆனைக்கால் 
வயிறுப்பிசம் நீண்ட மலக்கிருமிபோம் , under 
ground stem of a plant . Sweet flag . The 
root gives a very strong pungent odour ; 
the leaf when wounded gives the smell . 
It is used in the following diseases : snake 
bite , enlarged spleen . gunmam , diarrhoea 
etc. 


வசந்த காலம் , வெயிற் காலம் , spring time 

April and May . 


வசந்த குசுமாகரம் , an Ayurvedic medicine 
given for 

the following diseases , ning 
பாண்டு , சொட்டு மூத்திரம் , க்ஷயம் , புளி 
யேப்பம் , காசம் , குன்மம் இவைகளைப் போக் 
கும் ஓர் ஆயுள் வேத மருந்து . 
வசந்த கோழி , குயில் , a singing bird of 

melodious tone - Indian cuckoo . 


வசம் புகா , மலைவள்ளிக் கொடி , which see . 


lesser 


வசந்தங் கங்கரு , சித்தரத்தை , 
galangul - Alpina officinarum . 


வசம்பு சுட்டகரி , charred sweet fiag . 


வசந் தரு , மாமரம் , mango tree . 


வசரம , கோழி , fowl. 


வசந்த தூதம் , குயில் , singing bird with 

melodious tone , Indian cuckoo ; 2. மாமரம் , 
mango tree . 


வசலிகா , மல்லிகை, jasmine . 


வசந்த நதிக்கரை , முடியண்டம் , skull bone , 


வசலை , ஓரு கொடி , a climber - Indian spinach ; 

2 , வசளை - Basella cordifolia ; பசலை , a kind 
of prostate plantm -Portulaca 95 FTSTT6005 
மாக கொத்து கொடி என இருவகைப்படும் . 


வசந்த புட்பம் , வேங்கை மரம் , the kino tree 

Pterocarpus bilobus . 


வசந்த மலர் , இலவங்கம் , clove . 


வசலைக் கீரை , பசலைக் கீரை , greens of a 
climber Spinach creeper 

Basella 
cordifolia. 


-- 


வசந்த மல்லிகை , ஓர் கொடி மல்லிகை , a 

jasmine creeper . 
வசந்தம் , தென்றல் south breeze ; 

; 2 . 
வாசனை , smell odour ; 3 . இளவேனில் , 
season of spring ; 4. முத்து , pearl ; 5 . 
முத்துப் போன்ற ஓர் அம்மை , small pox . 


வச லோமி , பொற்றலைக் கையாந்தகரை , 
species of Eclipta progstata. 


. 


வசவி , an unchaste woman . 


வசந்தா , இதுவே மசூரிகை, அல்லது அம்மை , 


வசளை , வசலை , which see . 


small pox . 


வசன தேசி , சீதேவி செங்கழுநீர் which see . 


வசனம் , தாமவர , lotus . 


வசந்திகை, தேமல் , yellow spreading 

spots on the surface of the 
வசந்தியை , skin and especially on the 

breasts of females - which is considered as 
beauty . 


வசணாண்டி , பொன்னூமத்தை , yellow flow 
ered dhatura , 


3762 


வசிகம் 


வசிய மூலி 


வசி கரணம் , புணர்ச்சிக் கிணங்கும்படி , செய் 

விக்கும் ஓர் வித்தை , the art of making a 

woman yield for sexual intercourse . 
வசி கரத்தி , கம்மாறு வெற்றிலை , a strong 

pungent betel leaf which is dark green in 
colour Piper betel , 


வசனாபி , இமயமலைச் சாரலில் விளைந்துள்ள 

தும் கடைகளில் விற்பதுமாகிய 2-3 அங்குல 
நீளமுள்ளதும் கருப்புக் குச்சியைப் போல் 
மேல் தோல் சுருங்கி யிருப்பதுமான ஓர் 
விஷச்சரக்கு , Indian aconite 

root found 
grown in the regions of the Himalayas and 
sold in the bazaars - Aconitum ferox . ( in 
Ayurveda ). It is one of the nine kinds of 
virulent poisons most of which are the 
species of aconite . The root resembles 
the navel of children and leaves are like 
those of Notchi ( Vitex ) . It is said that no 
plant grows near it . The tuber contains 
a white starch like poisonous substance . 


வசிகரம் , சீந்தில் , moon creeper Tinospera 

cordifolia ; 2. யானைத் திப்பிலி, long pepper ; 
which is large ; 3 , பெண்களின் இச்சையை 
மூட்டு மருந்து , Aphrodisiac ; 4. வெள்ளைப் 
பூதி , garlic -- Allium sativum ; 

sativum ; 5. மருவு , 
maid s love - Artmesia 

Artmesia abrotanum ; 6 . 
வசியம் , allurement by magic . 


வசனித் தாய் , சிறு துவரை , small red gram . 


வசா , ஊனம் , இரத்தத்திலுள்ள நீர்ப் பகுதி 
serum of the blood ; 2. கொழுப்பு . fat ; 
3. சதை பாகம் , flesh , 4. வசம்பு , which 


see . 


வசிகரி , காரெள் , a black species of gingely 
seed - Sesamum orientale ; 2. தொழுகண்ணி 
a plant - Hedysarum gyrens ; 3. வசியம் செய் 

தல் . influencing ; mesmerising . 
வசி கரித்தல் , வசப்படுத்தல் , to influence .. 
வசிகரணத் தந்திரம் , ஜனேந்திரயங்களில் 

உண்டாகும் வியாதிகளைக் குறிக்கும் ஓர் 
நூல் , a science treating of disease of the 
sexual organs . 


வசா , oily matter in the flesh ; 2. அஸ்தி 

மேகம் , a disease ; excess of calcium in the 
urine . 


- common 


வசாக் கிரம் , பிரம்பு , a climber 

rattan Calamus rotang . 


- 


வசி காரமம் , செருந்தி , a flower tree - Ochna 

squarrosa ; 2. Awino ), an insect . 


வசா சலம் , வசா , serum . 
வசா சலம் , மாமிசத்துடன் கலந்து பசையோ 
டும் கூடியிருக்குஞ்சலம, serum . 


வசிதம் , ஆனைத்திப்பிலி , large sized long 

pepper ; 2. மிளகு , pepper - Piper nigrum ; 
3. கொசத் திராவகம் , which see . 


வசாசிங்கி , 


வசா சில்லி , அந்தக் குடலைச் சூழ்ந்து மூடி 
யிருக்கும் ஊனம் , ஊறுஞ்சவ்வு , serus mem 
br ane . 


வசித்துவம் , அஷ்ட சித்திலொன்று . one of 
the eight super natural powers of enchant 
ment ,. 


வசி நி , வன்னிமரம் , Sama tree -- Prosopis 

spicigera. 


வசாதி கணம் , வசம்பு , சுக்கு , கடுக்காய் , 
அதிவிடயம் ஆகியவைகளின் வகுப்பு , a 
class of drugs such as sweet flag , dry ginger , 
gallnut and Indian atee . 


வசிமாறத்தி , எட்டி மரம் , a tree bearing 

bitter poisonous fruit - nux vomica - Stry 
chnos nux vomica . 


வசிமூலி , 


வசா பூயம் , seroprulent . 


வசாமேகம் , a disease ; fat in the urine . 


வசிய கரன் , வசியம் செய்வோன் , one who is 

influencing or mesmerising ; a person by 
magical enchantments . 


செவ்வியம் , 


வசாலியம் , 
which see . 


pepper creeper 


வசியக் கனி , ஆதொண்டை ,a prickly creeper 

--Capparis horrida . 


வசானியம் , வசாலியம் , which see . 


வகியப் போக்கு , following the magic art , 


வசி , உடற்றழும்பு , a scar of the body ; 2 , நீர் , 

water ; 3. வெள் வெங்காயம் , white onion 
-Allium cepa ; 4. வசியம் , enticement by 
magic or charm ; 5. மழை , rain . 


வசிய மதாசி , பெருந்தும்பை , a large species 
of தும்பை flower ; which see . 


வசிய மூலி , கரும் பசளை , செங்கொடி வேலி, 
சிறியாணங்கை ; enchanting plants are 
given above which see , 


வசிகம் , மிளகு , pepper --Piper nigrum . 


3763 


வசுநரை 


வச்சரி 


வசு நாதபிச்சுன்னா , ஈரற் சுன்னம் , a medi 
cinal powder. 


வசிய மை , வசியப் படுத்துவதற்காக அழிஞ்சி 

விதைக் கொண்டு செய்யும் ஓர் மாந்திரீக 
மை , a magical black paint having psychic 
or magical properties of influencing the 
person desired for . 


வசுப் பிராணன் , நெருப்பு , fre . 


வசுவாசி , சாதிபத்திரி, mace- Myristica offici . 

nalis ; 2. மீன மரம் , a tree ; 3. வேங்கை , 
Indian kino tree -- Pterocarpus marsupium . 


வசியம் , அஷ்ட கருமத்தொன்று , one of the 

eight kinds of magical enchantments - Hyph 
notising or getting people under ones influ 
ence by chant or magic . 


வசூரி , உடம்பில் சூடு அதிகரித்து மூலத்தில் 
காங்கை கொண்டு அதனால் மூடையில் 
கொதிப்புண்டாகி , பிறத அஸ்தியில் 
லேறி அதனால் ஏற்படும் அம்மை நோய் , 
small pox ; see 60911.gif and wif). 


கன 


வசியம் செய்தல் , வசியம் பண்ணல் , to philter 

- Mesmerising or Hyphnotising one . 


வசியம் பண்ணல் , மருந்திட்டு மாய வலையில 
கப்படச் செய்தல் , philter . 


வசிய யீரு , பெண் - புருஷர்கள் ஒருவருக்கொரு 
வர் வசப்படுத்த வேண்டி , தின்பண்டங் 
களில் மருந்து வைத்தல் . See மருந்தீடு ; 
Philter . 

. 


வசிய வாடை , வசியம் செய்வதற்காகத் 
தூவும் ஓர் பொடி , a powder blown for 
alluring a person . 


Smali pox is one of the three major epi . 
demic diseases in India ; the salient features 
of which are well known to the public . 
Young children fall victims to this disease 
more easily then adults . One of the serious 
consequences of small pox is loss of eye 
sight - wholly or partially . 

. Therefore 
blindness is a more serious handicap in life 
to young children , epecially because of the 
prospect of a much longer period of 
disability , than those who lose their eye 
sight at an advanced age . ( Nete by C. D. ) 
To prevent the damage to the eyes , it is said 
that air must be blown to the eyes from 
the mouth soon after chewing raw onions . 


வசிரம் , ஆனைத் திப்பிலி , big sized long pepper 

--Piper longum - Pericarps of Pothos offi 
cinalis ; 2. கட லுப்பு , sea salt . 


வசிவாசி , மீனைப்பூ . a tree . 


வசினி , வன்னி , see வசிநி . Sama tree -- where 

in Arjuna hid his weapons before going 
disquise - Prosopis spicigera . 


வசூரிகைப் புண் , அம்மைப் புண் ; அம்மைக் 
கொப்புள விரணம் , small pox - Ulcer . 


வசீ கரணம் , see வசிகரனம் . 


வசை , பசு , cow ; 2. பெண் , fernale ; 3. மாமிச 

சத்து , essence of flesh . 


வசீகரம் , தோற்ப்பொலிவு , alluring appearance . 


வசீரம் , see வசிரம் . 


வச்சகத் தண்டுகம் , வெட்பாலை) யரிசி , the 

seed of a tree - Nerium antidysentricum . 


வசு . நெருப்பு , fire; 2. பொன் , gold ; 3. வெள் 

வெங்காயம் , white onion -- Allium cepa . 
வசு கண்டிக்காய் , நல்வேளை . a small medici 
nal plant 

Cleome pentaphylla . 


வச்சகம் , மரமல்லிகை , a tree - Milingtonia 

hortenais ; it is also known as மலை மல்லிகை . 


வச்ச தாகம் , கருங்கொள்ளு , black horse gram . 


வச்ச நாகம் . see நாகம் . 


வசு கந்திகை , நாய்வேளைச் செடி , a plant ; dog 
mustard Cleome viscosa . 


வச்ச நாய் , see பசநாவி . 


வசுகம் , அணு , நுண்பொருள் , Corpuscle . 


வச்ச நாவி , see வசநாபி , 


வசு கூபம் , அமுரி , urine or urinary salt . 


வச்சநி , மஞ்சள் , tumeric . 


வசுக் கொள்கை , அணுக்களின் கோட்பாடு 
கள் , Corpuscular theory . 


வச்ச நீர் . See வச்சநி . 


வச்சயம் , கலைமான் , an animal ; stag . 


வசு சித்திரா , மகா மேதை . unknown plant . 
வசு நரை , புளி , tamarind fruit - Tamarindus 

indica . 


வச் சரி , வேம்பு , max gasa trea -- Melia indica 

alias - Azadirach ta indica . 


3764 


வச்சிரக் குகை 


வச்சிர துண்டம் 


வச்ச லமணி , கோரோசனம் , bezoar . 


ரிக்க வேண்டியும் அதிகசூடு வேண்டியிருக் 
தால் இம்மூசையை உபயோகிப்பதுண்டு, 
a strong crucible; the method of its prepa 
ration is given above which see . 


வச்ச ராங்கம்) வீரம் , இரசம் , இவைகளை விளக் 
கெண்னையில் அரைத்து பதங்கித்து மேகப் 
புண்களுக்காக கொடுக்கு மருந்து , a medicine 
prepared with mercury and perchloride of 
mercury and prescribed for syphilitic sores . 


வச்சிரக் குருந்து , மூலிலைக் குருந்து . which 


seer 


வச் சனி , காற்சேம்பு , a plant . 


வச்சிரக் குளிகை , a medicinal pill . 


வச் சாகம் , காட்டாடு , wild goat . 


வச்சாத நி , சீந்தில் , moon creeper -- Tinospora 

cordifolia alias Menispermum cordifolium . 


வச்சிரங்கம் , சதுரக்கள்ளி , a square spurge 
--Euphorbia antiquorum ; 2 , வச்சிரம் , which 
sec . 


a shrub 


- 


Memecylon 


வச்சி , காயாமரம் , 

malabaricum . 


வச்சிர சரீரம் , வலிவான வுடம்பு . a strong 

body - as strong and hard as diamond . 


வச்சி தண்ணீர் . இரத்தம் , blood . 


வச்சியம் , கணுக்கால் எலும்பு. ankle bone . 


வச்சிர சலம் , கோரைக் கிழங்கு, fragrant root 
tuber of a grass 

• Cyperus rotundus .. 


வச்சிர அப்பிரகம் , a variety of mica , 


வச்சிர சிதன் , கருடன் , a bird - Brahmini ; 

kite ., 


வச்சிர கண்டம் , இலந்தை , a tree jujube 

Zizyphus jujuba . 


வச்சிர சீதம் , பேய்ச் சீந்தில் , a creeper which 


see .. 


வச்சிர கண்டா , இலைக்கள்ளி , leafy spurge 

Euphorbia neriifolia . 


வச்சிரசீலை செய்தல் , strong futing , 


வச்சிரகண்டி மாத்திரை , அரையாப்புக்குக் 
கொடுப்பது , a pill prescribed for bubo . 


வச்சிர சுவாலை , ஓர் மீன் , a fish . 


வச்சிர கந்தரசம் , ஏலம் , a plant bearing 

fragrant capsules - Cardamum . 


வச்சிர செலதம் , கோரைக் கிழங்கு , fragrant 

root tuber of a grass Cyperus rotundus . 


வச்சிரகம் , தாமரைக்காய் , the pericarp of 

a lotus . 


வச்சிர தசனம் , எலி , rat ; 


2. பன்றி , hog . 


வச்சிர காயம் , வலிவான வுடம்பு , a strong 
robust body . 

. 


வச்சிர தண்டு , எலும்பு , bone . 


வச்சிர கெந்தம் , கோரைக் கிழங்கு , a fragrant 
root of a grass nut 

Cyperus 
rotandus ; 2 . 

அரிதாரம , yellow orpiment . 


வச்சிர தந்தம் , எலி , rat ; 2. பன்றி , hog . 

2. கெட்டியும் உறுதியுமான பல் . hard and 
strong tooth .. 


grass 


வச்சிர தந்தி , ஓர் பூடு , a herb , 


வச்சிரக்கல் , வயிரமணி , diamond - one of the 


nine gems . 


வச்சிர தந்திவேர் , root of வச்சிர தந்தி . 


வச்சிர தரு , கஞ்சா , Indian hemp - Cannabis 

sativa . 


லச்சிரக் கியாழம் , மூங்கிலிலைக் கஷாயம் , 
பிள்ளை பெற்றவர்களுக்கு அழுக்கு உதிரம் 
போக கொடுக்கும் கஷாயம், a decoction of 
bamboo leaves given to woman after 
delivery of child ; it acts as emmenagogue . 


வச்சிர திலதம் , முத்தக் காசு , fragrant root 
tuber of a grass 

Cyperus rotundus . 


வச்சிரக் குகை , 

புற்றுமண் , கூழாங்கல் , 
கழுதை லத்தி , சுட்ட உமி , பழங்கந்தை முத 
லியவைகளை புளிக்க வைத்து அரைத்துச் 
செய்யும் ஓர் கெட்டியான மூசை , உறுக்கு 
வதற்கும் பற்பம் செந்தூரம் சுண்ணம் தயா 


வச்சிர துண்டம் , கருடன் , a bird -- Brha 

mini kite ; 2. கொசுது , musquito : 2 , வலி 
யான் , a bired ; 4. சதுரக்கள்ளி , Square 
spurge - Euphorbia quadrangulata . 


3765 


வச்சிரமிட்ட காயம் 


வச்சிர ரூபகவா தம் 


வச்சிர தேகம் , வலிவானவுடம்பு . adamanting 
body . 


வச்சிர தேகி , கட்டுடம்புடையவன் , one who 
possesses hard and strong body . 


வச்சிர மூசை , சாம்பல் , புத்துமண் , இரும்பு 
கிட்டம் , வெள்ளைக்கல் சூரணம் , தலைமயிர் 
இவைகளை ஆட்டுப்பாலில் வேகவைத்து 
அரைத்து ரசம் , மற்ற உலோகங்களை 
உருக்க வேண்டி உபயோகிக்கு மோர்வகை 
மூசை . See வச்சிரக் தகை ; cricible for 
melting metals ; the method of preparing 
it is given above which see . 


வச்சிரத் தலைச்சி , கதண்டுக்கல் , 
mineral stone 


a kind of 


வச்சிரத் துருவம், அதிங்கன் , which see . 


வச்சிர மூலி . பிரண்டை , Vitis quadrangularis ; 

2. எருக்கு , Calotrophis gigantia ; 3. சதுரக் 
AGTaf), Euphorbia quadrata . 


வச்சிரத்தைத் தோயமாக்கி , அஸ்தி பேதி , 
a drug that resolves hardness of the bone . 


வச்சிரத்தைப் பற்பமாக்கி , பிரண்டை , medi 
cinal climber - Vitis quadrangularis . 


வச்சிர மேதிப்பால் , எருமைப் பால் , milk of 
buffalo . 


வச்சிரத் தோகை , செங்கத்தாரி , a medicinal 

shrub - Niebuhria linearis . 


வச்சிர நிணம், கிரிவேம்பு , a species of mour 

tain or hill margosa ; 2 , கருவேம்பு . black 
species of margosa --Garuga pinnata 


வச்சிர நிம்பம் , கருவேம்பு , a tree 

pinnata . 


Garuga 


வச்சிர பாணம் , சிவப்பு நெல் , red paddy . 


வச்சிரம் , காஷ்மீரக் கல் , Cashmere stone ; 

2. வைர மணி , diamond ; 3. எருக்கு , Calo 
tropis gigantia ; 4. 1977 FOOTGOL , Vitis qua 
drangularis ; 5. வேங்கை மரம் , Indian kino 
--Pterocarpus marsupium ; 6. சதுரக்கள்ளி , 
Euphorbia quadrata ; 7. அஸ்திபேதி , a 
mineral substance capable of dissolving 
bones ; 8. எள்ளின் பூ ( எட்டு ) flower of 
gingelly plant - Sesamum orientale ; 9 . ஓர் 
வகை அப்பிரகம் . இதைத்தான் வைத்தியர் 
கள் மரும் துக்கு உபயோகிப்ப ; கிழத் 
தனத்தையும் நோயையும் போக்கும், a 
variety of mica used in medicines . It pre 
vents senility and is useful for various 
diseases ; 10. A hard britle gelatin obtained 
from boiling animsi hide scrapings hooves , 
bones etc. , glue ; 11. பனிச்சக்காயின் பசை , 
glue of Panicha Kai ; 12.சிலாமத பாஷாணம் , 
a kind of native arsenic . 


வச்சிர பீசகம் , கொடிப்புன்கு , a plant - Derris 

scandens . 


வச்சிர புட்பம் , எள்ளின் பூ . flower of gingelly 

plant - Sesamum orientale. 


வச்சிரப் பசை , வச்சிரத்தைக் காய்ச்சியெடுத்த 
பசை , glue 


வச்சிரப் பால் , ஓர் பால் ; சதுரக் கள்ளிப்பால் , 

milk of square spurge Euphorbia quadra 
tus ( கல்லாடம் ) . 


வச்சிர யாக்கை , ஊறாத தேகம் , impermeable 
or hard body . 


வச்சிரப் பீசம் , கழற்சிக்காய் , bonduc nut of a 

prickly creeper -- Caesalpinia bonducella . 


வச்சி ராங்கம் , சதுரக் கள்ளி . square spurge 

--Euphorbia quadrata . 


வச்சிர ரசம் , சுத்த ரசம் , pure mercury . 


வச்சிரப் பீலிகம் , வச்சிரம் , a bad smelling hard 

brittle gelatine , obtained by boiling the 
scraping of the hide , hoof , bones etc. 


வச்சிர மயம் , மணிபூரகம் , one of the six 

psychic centres of the human body situated 
at the naval region . Vishnu , and Lakshmi 
are the God and Goddess of this centre . 


வச்சிர ரூபகவாதம , கழுத்து பிடரியில் வலி , 
விழிகள் அசைவின்மை , கொறுக்கை தலை 
நோய் , நடுக்கல் , குதிகால் நரம்புகளில் 
நோவுடன் திமிர் , மலசலக் குறைவு ஆகிய 
விக்குணங்களைக் காட்டுமோர் வகை வாதம் , 
a Vatha disease marked by cramps , pain in 
the nape , immobility of thie eyes , head ache 
tremors pain in heels etc. 


வச்சிரமிட்ட காயம் , வலிமை பெற்றவுடம்பு . 
strong body .. 


3766 


வஞ்சனை 


வஞ்சூலிகம் 


-- 


வச்சிர வல்லி , பிரண்டைக் கொடி , a climber 

- Vitia quadrangularis . It refers chiefly to 
சதுரப் பிரண்டை , 2 பொழுது வணங்கி , 
sun flower plant . 


வஞ்சி , வஞ்சிக் கொடி . a creeping plant 

Calamus rotang; இது இடுப்புக்கு உறுதி , 
சுவேத வஞ்சி , நித்திய வஞ்சி ; 2. சீந்திற் 
stig , a climber - Tinospera cordifolia ; 
3. பெண் , girl ; 4. முத்திருக்கஞ் செவி , a 
plant Asaram europatum ; 5. குளவஞ்சி. 
which see ; 6. ஆற்றிலுப்பை , glabrous 
mohwah Bassia malabarica . 


- 


வச்சிர வல்லி லேகியம் , electuary prepared 

with Vitis quadrangularis as chief ingredient . 


வச்சிர வல்லி வேர் . root of Vitis quadrangu 

laris . 


வஞ்சிக் குளம் , சுத்தசல பனிநீர் , liquor amni . 


வச்சிர விருக்கம் , புல்லுருவி , a parasitic plant . 


வஞ்சிக் கொடி , தொப்புள் கொடி , 

கொடி , umbilical 
cord ; 2. நஞ்சுக்கொடி , placental cord . 


வச்சிரா, பிறவொட்டி , a plant . 


வஞ்சிக்கொடிச் சுண்ணம் , குடற் சுண்ணம் , 
a kind of medicine prepared from the 
umbilical cord ., 


வச்சிராங்கம் , சதுரக்கள்ளி, square spurge 

Euphorbia quadrata . 
வச்சி ராங்கி , மூக்குத்திக் காய் , 

மூக்குத்திக் காய் , a creeping 
plant . 

. 


வஞ்சிக்கொடிச் செய நீர் , சாகாவுப்பு செய 
நீர் , a kind of pungent liquid preparation . 


வச்சிராங்கிப் பால் , சதுரக்கள்ளிப் பால் , milk 

of Euphorbia quadrangularis. 


வஞ்கிப் பனிநீர் , பனிகுடத்து நீர் , liquor 
amni . 


வச்சி ராஞ்சி , பிரண்டை - Vitis quadrangularis . வஞ்சிப் பால் , பெண்ணின் பால் , முலைப்பால் , 


breast milk . 


வச்சிராதம் , பன்றி , hog . 


வஞ்சி மாலிதழி , கொத்தான் , a twiggy plant 

Cassytha filiformis . 


spurge 


வச்சிரி , சதுரக்கள்ளி , square 

Euphorbia antiquorum . 


வஞ்சியர் மயக்கி , பெருந்தும்பை , a big 
species of flower தும்பை 

which see . 


-- 


வச்வரீகரணம் , இடை , பிங்கலை , சுழிமுனை , 

the two air passages or the two nostrils 
and the place of receptacle for breath on 
the fora head between the eye brows . 


வஞ்சியெரு , வைத்தியமுப்பு , a rare prepa 

ration acting as king of medicines . 


வச் சையம் , கலைமான் , stag -- roe buck 

Capreolus dorcus . 


வஞ்சிரம் , ஓர் கடல் மீன் , a large sea fish 

Scombar . 


வஞ் சகமூடி , ஆமை , tortoise . 


வஞ்சிரா , கொடிவேலி , a plant lead wort - 

Plumbage zeylanica . 


lead 


வஞ்சகாரம் , கொடிவேலி , a plant 

wort - Plumbago zeylanica . 


வஞ்சிரி , விருசு , a tree . 


வஞ்ச குனி , வெள்ளி லோத்திரம் , the bark 
of wood apple tree . 


வஞ்சுலோவு , வஞ்சி , which see . 


வஞ்சவதி , துரியா தீதம் , 

station of the soul , 


one 


of the five 


வஞ் சுளம் , அசோக மரம் , Saraca indica ;; 

2 , நெட்டிலிங்கம் , a tree ; Uvaria longifolia ; 
3. வேங்கைமரம் , the kino tree Ptero 
carpus bilobus ; 3. வஞ்சிக்கொடி , a creeper 
- Calamus rotang . 


வஞ்சவம் , பாம்பு , snake . 


வஞ்ச விளங்கம் , 


வஞ் சுளன் , கரிக் குருவி , a small black bird . 


வஞ்சனவளி , Inguinal hernla . 


வஞ்சனை , a disease . 


வஞ் சூலிகம் , சூரத்தாவாரை , a plant ; Senna 

from Surat - Cassia angustifolia of Surat . 


3767 


வடப் படிரம் 


வட , வேர் 


வடகதி , புட்பராகம் , one of the nine gems 

Topoz . 


வடப் பிலவம் , இச்சி , which see . 


Ficus 


வடகபாகவி தி , rules or method of preparing 

வடகம் . 


வடமரம் , ஆலமரம் , banyan tree 

bengalensis. 


tree 


Terminelia 


வட மருது , 

பூ மருது , a 
paniculata . 


வடகம் , ஓர் பணியாரம் , a cake ; 2. தோல் . 
skin ; 3. வற்றல் , dried fruit ; 4. ஓர் வகை 
ஆ . வே . மருந்து . a class of medicine ; e - g . 
தாளிசாதி வடகம் ; 

தாளிப்பதற்குப் 
யோகிக்கும் வாசனைக் கூட்டு , condiment 
used in coorkery . 


5 , 


வட மாது , புளி , tamarind . 


வடமாலிகை மூலி , பருத்தி , cotton shrub . 


வட கலை . சூரியகலை , vital air passing through 

right nostril. 


வடமுருங்கை , காட்டு முருங்கை , a plant , 
wild moringa 

Ormocarpum sennoides . 


--- 


வடகா தியம் , ஆலமரம் , banyan tree 

bengalensis , 


Ficus 


வட காரம் , See வெடி காரம் . 


வடமேற் காறு , வடமேற்குத் தேசத்திலுற் 
பத்தியாகும் ஆறு வகைச் சரக்குகளுள் ; 
சமுத்திராப்பழம் , கடுக்காய் , சீயக்காய் , 
பொன்னிளங்காய் , தேற்றான் வித்து , வலம் 
புரிக்காய் , six drugs that grow in the north 
west territory . 


வட கீலியம் , சூரைச்செடி , which see , 


வடக் காளிமூலி, கோவை , 
Coccinia indica , 


a 


climber -- 


வடமேற்றிசைப் பாலன்குறி , கழுதை , ass . 


வடக் கிருத்தல் , வடக்கு நோக்கி யோகம் 
புரிதல் , to sit facing north to perform 
Yoga ., 


வடமொழி நூல் , சிந்தாமணி முதல் வைத்திய 
மாலை , மாறாகவுள்ள 32 நூல்கள் , thirty two 
scientific sanskrit books . 


வடக்கு வேர் , வடக்கே ஓடும் 

ஓடும் வேர் , root 
running towards north . 


வடம் , ஆலமரம் , banyan tree ; 2. பவளம் , 

coral ; 3. பூவரும்பு , flower bud ; 4. வெடி 
யுப்பு , salt petre; 5 . இணங்கன் , nitre . 


வடக்கே யோடும் சங்க வேர் . சங்கஞ் செடி 

யின் வடக்கு வேர் , the root of the four 
spined monetia that runs towards north - 
Cleodendron inerme . 


-- 


வடம்பி , தான்றிக்காய் , 3 tree 
bellerica . 


Terminalia 


வடம் புலி , 

bengalensis . 


வடக்கொட்டை , புங்கங்கொட்டை , soap nut . 


Ficus 


ஆல் , banyan tree 


வடாங்கன் , பெங்காரம் , borax . 


வடவாக்கினிப்பால் , 


வட தரம் , 


See விடதாரை 
chyscineria .. 


Dichrosta 


வட வாமுகாக் கினி , Submarine fire . 


வடதாரை , 


வட பத்திரம் , ஆலிலை , leaf of the banyan 

tree . 


வட வான சாறு , இரும்பின் ஊறலைப் போக் 

கும் ஓர் மூலிகைச்சாறு . the juice of a plant 
capable of removing rust from iron . 


வட பத்திரிகா கிளுவை , balsam 
Balsmodendron beryi . 


tree 


வட விருக்கம் , ஆலமரம் , banyan 

Ficus bengalensis . 


tree 


வட விருட்சகம் , 


வட புகழ்சாதி , சாம சாதியாகிய ஆண்சாதி 
யில் ஒன்று , one of the four divisions of 
mer . 


ஆலமரம் , see வடவிருக் 
கம் . 


வட விருட்சம் , 


வடப் படிரம் , 

சந்தனம் , sanders 
carpus santalinus , 


Ptero 


வடவேர், வடக்கே ஓடும் வேர் , root running 
towards north . 


3768 


வடிதங் கொடி 


வடியெண்ணெய் 


வடவை , எருமை , buffalo ; 2. பெண் குதிரை, 

female horse . 


வடிதயிர் , நீர் வடிந்த தயிர் , filtered curd . 


வடி , கள் , toddy ; 2. நாய் , dog ; 3. புல்லுருவி , 

a parasite plant . 


வடிதல் , நீர் , இரத்தம் , சீழ் முதலியவை ஓழு 
கள் ; வீக்கம் வாங்கல் , oozing 

oozing of blood, 
pus etc. 


வடிகஞ்சி , வடித்த கஞ்சி , gruel decanted 

from the cooked rice . 


வடிதாள் , filter paper , 


வடித்தகறி , மிளகுத் தைலம் , medicated oil 


வடி கட்டல் , வடித்தெடுத்தல் , filtering . 


of pepper . 


வடிகட்டி , நீரைத் தெளிவிக்குங்கருவி , filter . 


வடித்தல் , see வடிக்குதல் . 


வடிகட்டும் விதம் , the process of filtrating 

Colation , 


வடித்தல் , a process of obtaining the soluble 

constituents of a drug by the descent of a 
solvent through it . 


வடித்த நீர் , 


water 


distilled 
distillata . 


Aque 


வடிகம் , மாத்திரை, pill , it is usually prepared 

by reducing the reduired drugs into fine 
powder , and then grinding them with the 
juice or decoction as the case may be into 
a paste of wax consistency ; then pills are 
made with hand . 


வடி நீர் , 


வடித் திறுத்தல் , to decant . 


வடித்துக் கொள்ளல் , கஷாயம் எட்டொன் 
றாய் வடித்துக் கொள்ளல் , preparing deco 
ction by boiling it down to one eighth . 


வடி கருவி , சல்லடை , filter , sieve ; தைலம் , 

கஷாயம் முதலியவைகளை வடிக்க வேண்டி 
யுபயோகிக்கும் வடி.சீலை பன்னாடை கம்பளம் 
வலைச்சீலை முதலியன , various articles 
used for filtering mcdicated oil , decoction 
etc ; 2. வடிக்கும் துணி , filter clotli . 


வடி நாமம் , கோமேதகம், 

கோமேதகம் , one of the nine 
gems --- Cinnamon stone -Onyx . 


வடி நிரயம், முந்திரை , posture . 


வடி கலசம் , vessel used to collect the filtered 

substance ,, 


வடிந்து போதல் , இளைத்துப் போதல் , get 
ting emaciated .. 


water 


that has 


no 


வடிகாலற்ற சலம் , 

drainage . 


வடி பாந்திரம் , தைலங்கள் வடிப்பதற்கு 
வேண்டி உபயோகிக்கும் வாயகன்ற மண் 
பாண்டம் அல்லது சட்டி wide mouthed 
eartheren ware to hold or collect the medi 
cated oil to be filtered . 


வடிகொண்ட சூரணம் , வடிகட்டிய சூரணம் ,, 
filtered or sieved powder . 


வடிகொள்ளல் , வடித்துக் கொள்ளல் , to get 
filtered . 


வடிப்பு , காய்ச்சியிறக்குதல் , distillation . 


வடி மருந்து , சாராயம் , arrack ; intoxicating 
liquor . 


வடிக் குதல் , வடியச் செய்தல் , filtering ; 2 . 

களங்க மறுத்தல் , straining : 3. காய்ச்சி 
யிறக்குதல் , distill rig . 


வடி மாலை , கடுகு ரோகணி , a purgative drug 
-Helleborus niger ,. 


வடிசக் குழி , Fossenavicularis . 


வடியிடல் , வடிகட்டல் , to filter . 


வடிசம் , அல்குல்வை , Fourchette . இது பெண் 
குறியின் பேரிதழ் பின் 

பின் பாகத்தில் மடிந் 
துள்ள சவ்வு . 


வடியுப்பு , வடித்தவுப்பு , filtered salt . 


வடிதங்கம் , சுத்த தங்கம் , refined gold . 


வடிதங் கொடி , கொடி 
pommegranate . 


மாதுளை , creeper 


வடியெண்ணெய் , 

கடுத 

வடித்தெடுக்கும் 
எண்ணெய் , a filtered oil - oil extracted 
from the composition and sediment of 
drugs .. 


3769 


வடுவரி 


வட்டங்கி 


வடி ரசி , ஓர்பாலை - Alstonia scholaris . 


வடுவற வேகல் , குழைய வேகல் , completely 
boiled 


வடி வம் , உடல் , body ; 2. உருவம் , figure 


வடி வழகி , வெற்றிலை , betel leaf - 

leaf - Piper 
beter . 


வடுவும் புள்ளியுமா யிருத்தல் , அம்மை 
யிறங்கி உதிர்தல் , to be full of warts and 
spots as after small pox . 


வடுவை , செம்பு , copper . 


the 


வடி வான வைத்தன் , சாரைப்பாம்பு . 
male of cobra the rat snake , 


வட்காரம் , வெடி காரம் , which see . 


வட்சத் தலம் , மார்பு chest . 


வடிவிக்கு மருந்து , உடம்பு அல்லது வீக் 
கத்தை வற்றச் செய்ய மருந்து , drugs or 
medicines capable of reducing the swelling 
of the body .. 


வட்சாஸ்திரி , நெஞ் செலும்பு , sternum . 
வட்டகம் , Hollarrhena antidysenterica. 
வட்ட கன்னி , Macaringa roxburghii . See 
வட்டத்துத்தி . 


வடிவு , அல்குல் , Mons veneris ; 2. அழகு , 

beauty . 


வட்டகை , ஒர் வகைச் சத்திரக் கருவி , a surgi 

cal instrument --- a vessel ; 


வடி வெண்ணெய் , இரத்தக் கெடுதியாலுண் 
டான நோய்களுக்குக் கொடுக்கு மெண் 
ணெய் , medicated oil for diseases caused 
by vitiation of blood . 


வார்த்துப் பிசைந்து வட்டகை தனிலெடு 

( மச்சமுனி-800 ) . 


வட்டகை, சிறு கிண்ணம் . small basin . 


வடி வெலும்பு , மாரெலும்பு , breast bone 
Sternum . 


வட்டக் கிருமி , ஓர் வகை குடற் கிருமி . a 

variety of intestinal parasite Ascaris . 


- 


as 


வடு , இளங்காய் , very tender fruit in 

மாவடு ; 2. செம்பு , copper ; 3. தழும்பு , scar : 
4. வண்டு , beetle . 


வடு கடுக்காய் , கடுக்காய்ப் பிஞ்சு, an unriped 
gall nut . 


வட்டக் கிலுகிலுப்பை , இதுவே 

கிலு 
கிலுப்பை , மஞ்சட் கிலுகிலுப்பை , Croto 
laria verrucosa . Title from curled lear ; 
rattle nail dye . Herbaceous plant , with 
large , bright blue flowers , slightly bitter 
and unpleasant to taste , juice of leaves 
and tender stalks is prescribed internally 
and externally in scabies and impetigo , 
juice of leaves is efficacious in diminishing 
salivation . 


வடுகக்காது , 


வடு கன் , Telugu speaking person . 


வடுகுந் தமிழுங் குணம் , வயிற்றுக் கடுப்பு , 
pain in abdomen 


களா , a 


plant 


Carandus 


வட்டக் கிளா 
spinaram . 


வேண்டி 


வடுத்தலக் கலவாய் , ( mole + head ) ( sore 

headed perch ) ஓரு வகை கலவாய் மீன் , 
yellow in colour - Scrramus lanceolatus ; 
S. horridus - A foot to over 18 inches , 


வட்டக் குழி பிடித்தல் , வில்லைப் போலிருக்க 

உருக்கினதை உருக்கிச்சாய்க்க 
வட்டமாகச் செய்த ஓர் குழி , a bow shaped 
pit ( to pour the melted metal into it ) for 
casting . 


வடு படுத்துதல் , காயப் படுத்துதல் , wound 
ing . 


வட்டக் குளம்படி , கழுதைக் குளம்படி . 

plant known as ass s hoof . 
வட்டக் குளிகம் , மேக நிறச் 

செவ்வந்தி , 
Chrysanithemum flower of cloud colour . 
வட்டக் கொடை , காட்டெருமை , wild buffalo . 


வடுப் பட்டவள் , ஆணுடன் சம்பந்தப்பட்ட 
வள் , a seduced woman . 


வடுப்பிஞ்சு , இளம் பிஞ்சு , tender ; unriped 

fruit . 


வட்டக் கோவை , கோவை , which see . 


வடுவரி , வண்டு , beetle . 


வட்டங்கி , வெள்வங்கம் . white lead ; tin . 


3770 


வட்ட முலயாள் 


வட்டுக் கருப்பட்டி 


வட்டச் சாரணை , வெள்ளை வட்டச் சாரணை ;; 
சிவப்பு வட்டச்சாரணை . See நயன பத்திரி . 


வட்ட மூக்கு கோலா , a kind of sea fish ; Ana 

canthus barbatus ; body strongly compressed ; 
dull brown or gray fish with yellow fins; 
10 inches long 


வட்டமாகச் 


செய்தல் , to 


வட்ட தாக்கல் , 
make round . 


வட்டம் , ஆல் , banyan tree ; 2. நரிவிரட்டி , a 

tree -Crotalaria labunifolia ; 3. நீர்ச் சால் , 
water jar . 


வட்டத் தகரை , வண்டுகடிகளைப் போக்கும் 

ஓர் விதத் தகரைச் செடி , a species of cassia 
which has round leaves and is capable of 
curing beetle sting . 


வட்டம் புல் , காவட்டம் புல் , which see . 


-- 


வட்டவங்கரம் , காஞ்சுரை , Strychnine tree 

Strychnes nux vomica ; dried bottle gourd , 
Fakeer s bottle . 


மருந்து , 


a 


வட்டத்தறி முறையன் , பெரு 
twiner- Aristolochia indica . 


வட்டத் தாமரை . மலையாளத்திலிருக்கும் ஓர் 
விதத் தாமரை , a lotus found in Malabar - 
Maeranga indica . 


வட்டவழுக்கை , see வழுக்கை . 
வட்ட வாழி , நன்னாரி , Indian sarsaperilla 
Hemidesmus indica 


வட்ட விருக்கம் , 


வட்டத் தாரி , விடத் தேர் , a medicinal shrub 

-Mentha crispa . 


ஆலமரம் , banyan tree 
Ficus bengalensis . 


வட்ட விருட்சம் , 


வட்டவோடு , அகல் , an earthen dish . 


வட்டத் திருப்பி , பொன் முசுட்டை வேர் , root 

of Cissampelos pareira ; இது மாமிச தாது 
வைவிருத்தி செய்யும் it increase flesh in the 
body ; 2. ஆடுதின்னாப்பாளை , an ash coloured 
bitter prostate medicinal plant --- Aristo 
lochia bracteata , 


வட்டா, வட்டில் ; மல்லை , Porringer . 
வட்டாத்தி , a tree Bauhinia malabarica . 


வட்டாசி துத்தி , a plant . 


வட்டி , பலகரை , cowry . 


வட்டத் திப்பிலி, 


வட்டத் துத்தி , ஓர்வகைச் சிறு துத்தி , a shrub 
--Macaranga Roxburghii. 


வட்டிடல் , வட்டிலில் வைத்தல் , to keep in 

Porringer . 


வட்ட நரி மிரட்டி , See வட்ட கிலுகிலுப்பை 
வட்டநரி விரட்டி , வட்ட கிலுகிலுப்பை , 
which see , 


வட்டி ரோகம் , பிரசவித்த உடம்பு பச்சைப் 
புன் போலிருக்கிற பெண்கள் உடம்பு அதி 
ரும்படி எந்நேரமும் அதிக சையோகம் செய் 
வதினால் அடிவயிறு வலித்து அல்குல் வழி 
யாக இரத்தம் பெருகும் ஓர் நோய் , a disease 
marked by flow of blood through vagina . 


வட்டப் பாலை , நான்குவிதப் பாலையில் ஒன்று , 
one of the four kinds of பாலை ; which see . 


- 


வட்டப் புல் , காவட்டம் புல் , Citronella 
Andropogon nardus 


வட்டிலை , ( scar + leaf ) Caricature plant 

Graptophyllum hortense alias Justicia picta . 
Common in gardens , a low thorny shrub 
with crimson flowers ; leaves have yellow 
marks . supposed to be caricature of the 
human folk . 


வட்டப் பூடு , சிறியாணங்கை , which see . 
வட்டப் பேய் மருட்டி , ஓர் பேய் மருட்டி , a 
plant -- Anisomeles ovata , 


வட்டில் , கிண்ணம் , basin ; 2 மல்லை , porringer . 


வட்ட மடக்கி , வட்டத் திருப்பி , which see . 


வட்டிற் பூ தாமரைப் பூ , lotus flower . 


வட்ட மயிர்க் கத்தி , சத்திரக் கருவி 26 ல் ஒன்று 

one of the 26 - surgical instruments des 
cribed in the Tamil medical science . 


வட்டு , ஓர் செடி , a plarit ; 2. கறிமுள்ளி , a plant 

--- Solanum indicum ; 3. QUUGID , jaggery ; 4 . 

பூவரக , portia tree ; 5. சிலந்தி , an insect . 
வட்டுக் கத்தரி , a variety of round brinjal . 


Ficus 


வட்ட மரம் , ஆலமரம் , banyan tree 

bengalensis . 
வட்ட முலையாள் , ஓர் பூடு , a plant . 


வட்டுக் கருப்பட்டி , வெல்லக் கட்டி , ball of 
Jaggery . 


3771 


வண்டல் 


வண்டு குத்தி 


வட்டுக் காய் , பத்தியவுணவு, a diet article . 


வண்டல் கீரை , வள்ளைக் கீரை , which see . 


வண்டல் நீர் , water with sediments . 


வட்டுக் கொல்லி , தேவதாரு , a fragrant wood . 

which see ; 2. சம்பங்கி , a fragrant flower ; 
Champaca . 


வண்டற் கல் , வெள்ளி நிமிளை , antimony . 


வட்டுச் செடி , வட்டு ; which see 


வண் டாழ்வான் , a bird which is a terror to 

beetles . 


வட்டு வல்லி , 


வண்டானம் , நாரை , stork . 


வட்டுப் பழம் , இதன் கொட்டையால் பற்புழு 
Curi ; its nut cures caries tooth . 


வண்டான வண்டு , see சிவ சாரம் . 


வட்டுப்போல் பில்லை செய்தல் , the grinded 

medicine is made into small disc . 


வண்டி , வயிறு , belly ; 2 , சர்க்கரை வேம்பு , 
a kind of margose whose bark is sweet . 


- 


வட்டு முள்ளி , see கறிமுள்ளிக் கீரை . 
வட்டை , Hydrocarpus wighticina . See மர 
வட்டை . 


வண்டி புட்பம் , அசோகு , a tree 
indica . 


Saraca 


வண்டியம் , பேராமுட்டி , a plant 

odorata .. 


Pavonia 


வட்டைச் சாரணை , 


வட் டோடு . round tile . 


வண்டிரம் , வாகை மேற் புல்லுருவி , a parasite 

plant on the tree வாகை which see . 


tree 


Ficus 


வட் பத்திரம , ஆல் , banyan 

bengalensis . 


வண்டில் , வெங் காரம் , borax . 


வட்புலி , சிங்கம் , lion . 


வணங்கா லவணம் , பிடாலவணம் , a variety 
of salt . 


வண்டினரி , வண்டுக்குள்ளரிசி . see வண்ட 
ரிசி ; ஆறு புள்ளி வண்டு , கொளுஞ்சி செடி 
வண்டு , குருவண்டு , ( குழிவண்டு நீருக்குள் 
சுழல் வண்டு , எரிவண்டு , கழுதைவண்டு , 
இவையெல்லாம் குருமுறைக்கு எடுத்தவை , 
all the above kinds of beetles are useful in 
alchemy . 


வணங்குஞ் சூரி , a plant . 
வணிகக் காய் கறிப்பூடு , வழுதலை , brinjal . 


வண்டகி , முந்திரிக் கொட்டை , cashew nut 

--Anacardium occidentale . 


வண்டினாக்கு , உண்ணாக்கு , uvula . 


வண்டமை, கருச சங்கு , black conch , 


வண்டு , ஒர் சந்து , an insect ; 2 , சங்கு , conch ; 

3. குருவண்டு , a kind of beetle . 


வண்டரம் , மார்பு , chest ; 2. நாய் , dog . 


வண்டரிசி , உளுத்த அரிசி , குருவண்டுக்குள் 
ளிருக்கும் அரிசி , worm eaten rice . இதன் 
வேகத்தில் துரிசி நீறும் , பேருகேள் உண் 
டினது அரிசி பட்டால் பேரண்டம் நீறியது 
பிளக்குந்தானே ( கொங்க ) . 


வண்டு கடி , உடம்பிற் றழும்பை யுண்டாக் 

கும் பூச்சிக்கடி , நீலி வேரும் வசம்பும் அரைத் 
துப்பூசக் குணமாகும் , sting by beetle causes 
urticaria . It is cured if the paste of sweet 
flag and the root of indigo is applied . 


வண்டு கட்டல் , வேடு கட்டுதல் , the film 

that is formed on boiling milk and other 
substances , 


வண்டரிசி , கழுதை பேண்டின் முதுகில் சுண்ட 
அரிசியைப் போல் விழும் முட்டை , இது 
கையில் பட வெந்து போகும் , இதில் இளங் 
கூட்டி அரைத்துப் பூச துரிசு நீறும் , பேரண் 
டம் நீறிப்பிண்டிக்கும் , சரக்கெல்லாம் நீருக் 
கும் , the egg of a kind of beetle calcifies 
copper sulphate , skull bone and other drugs . 


நலமதாய்க் கவசம் தன்னில் நயமதாய் 

வண்டு கட்டி ( கருவூ - வாத - காவி ) . 


வண்டு கா , வன்னி , a tree ; which see . 


வண்டல் , வாத சுபாவம் , windy nature ; 

2. அழுக்கு , sordes ; 3. மண்டி , sediment . 


வண்டு குத்தி , ஓர் குருவி , a kind of sparrow . 


3772 


வண்ணம் 


வதங்கல் 


வண்ண வாதம் , 


வண்ணத்தி , பூ நீறு , which see . 


வண்டு கொல்லி , சீமை அகத்தி , a plant 

used in skin diseases as ring worm etc , 
--Cassia alata ; 2. ஆடு தின்னாப்பாளை , a 
creeper which is very bitter and ash 
coloured - Aristolochia bracteata ; 3. சண் 
பக மரம் , a tree yielding fragrant and 
beautiful flowers Champaca tree ; 4 . 
தேவதாரம் , a kind of fragrant wood -- 
eagle wood . 


வண்ணாத்தி கதிர் , வழலை , effloresence 

grown on the soil of fuller s earth . 


வண்ணாத்திக் கிழங்கு , பல பிள்ளைக் கிழங்கு . 
a tuber . 


வண்ணாத்திக் குருவி , a bird . 


வேண்டுக் காய் , வெண்டைக்காய் , ladies 
finger Hibiscus esculentus , 


வண்ணாத்திப் பூச்சி , ஓர் நிறமான பூச்சி , 
butterfly - Papilis. 


வண்டுக் குள்ளரிசி , See வண்டரிசி . 


வண்டுச் சொறி , சழுதை வண்டு முதலியன 
கடிப்பதினால் உண்டான சொறி , urticaria 
caused by sting of beetles . 


வண்ணாத்தி மீன் , கருப்பு வெள்ளை வரிகளும் , 
மஞ்சள் நிறமான துடுப்புகளும் மஞ்சள் 
வாலுமுடைய ஓர் அழகான கடல் மீன் , 
butterfly fish . 


ப 


வண்டுணாமலர் மரம் , சண்பக மரம் , champaca 
tree ; 2. வேங்கை மரம் , kino tree ---- Ptero 
carpus bilobus .. 


வண்ணார மாடன் , உடம்பு கொதித்தல் , இரத் 
தம் கக்குதல் முதலிய குணத்தைக் காட்டும் 
ஓர் பைசாசம் , a develish disease causing 
vomitting of blood etc. 


வண்டுணி , தாமரை , lotus . 


வண்டு மரம் , beetle tree . 


வண்ணானவுரி , நீலவுரி , indigo ; a plant that 

yields indigo - Indigofera sumatrana . 


வண்ணானழுக்கு . சூதகம் , menses . 


வண்டு மூலி , முப்பு , the three salts obtained 

from the effloresence grown on the soil of 
fullcr s earth . 


வண்ணானிடத்தி , கழுதை , ass . 


வண்டு மூலி , வெள்ளெருக்கு , mader with 

white flowers Calotropis gigantea . 


வண்ணனுக்கு வாலை , அண்டச் சுண்ணம் , 
calcified powder of egg . 


வண்டு விஷம் , the poison created by the 

sting of beetle . 


வண்ணான் , வழலை , which see ; சவர்க்காரம் , 
மருந்துகளின் அழக்காகிய குற்றங்களைப் 
போக்கும் குரு . one that removes flaws in 
the medicine . 


வண்ணான் பூமி , உவர் மண் , fuller s earth . 


வண்டுளம் , நந்தியா வட்டம் , white flower 

of a plant which yields milky juice when 
wounded -- Tabernae montana coronaria ; 
the flowers are useful in eye diseases . 


வண்ணான் குறி , சேங்கொட்டை... marking 

nut , dhoby s nut - Semicarpus anacardium . 


வண்டை , ஓர் செடி , a plant yielding ladies 

finger - Hibiscus esculentus . 


வண்மை , அழகு , beauty ; 2. குணம் , quality ; 

property .. 


வண்டோதரி வேர் . 


வதகம் , மரணம் , death ; 2 , நோய் , disease . 


வண்ண ஆவாரம் , தகரை , ring worm plant 

Cassia tora 


வதக் கல் , வாட்டல் , scerching , drying the 

removal of the structural of constitutional 
matter from a substance - Arefaction . 


வண்ணக் குங்குலு , 


வண்ணத்தி , சொறி , தேமலைப் போக்கும் 

ஓர் பூடு , a plant used in skin diseases . 
வண்ண நங்கை வித்து , ஏறழிஞ்சில் , which 
see . 


வதக்கிக் கட்டல் , மருந்திலையை நெருப்பில் 
காட்டிப் பிறகு புண் புரைகளுக்குக் கட்டல் , 
bandaging after applying scorched medicinal 
leaves to abscess , wounds etc. 


வதக்கு , வாட்டு , scorch ; dry . 


வண்ணம் , அழகு . beauty ; 2. சந்தனம் , 

sandal ; 3 , வாசனை , smell ; 4. நிறம் , colour ; 
5. வடிவு , form ; figure . 


வதங்கல் , வாடல் , withering . 


3773 


வதுவடி 


வத்தாம்பம் 


வதத்ததா , கோதும் பை , which see . 


வதுவை , வாசனை , smell , odour . 


வதத்திரி , பறவை , a bird . 


பெரியாணங்கை , 


a 


வதுவைக் கண்ணி , 
plant which see . 

. 


வதம் , ஆலமரம் , banyan tree 

lensis . 


Ficus benga 


வதை , கொல் , murder ; 2 , தேன் கூடு, honey 
comb ; 3. வாதனை , affliction ; 4. உயிருடன் 
வாதனை செய்தல் , tormenting . 


வதரம் , இலந்தை , jujuba tree - Zizyphus 

jujuba . 


வதை செய்தல் , வாதனை பண்ணல் , to tor 
ment ; 2. கொல்லல் , killing . 


வதரி , see வதரம் , 2. சங்கு , conch . 


வதவடி , பாலை ; See வதுவடி . 


வத்த கம் , வெட்பாலை , a tree 
tinctoria . 


- Wrightiia 


வதவரிசி , தீய்ந்த வரிசி , scorched rice . 


வத்தகி , காட்டு முள்ளி , which see . 


வதவலரிசி , சரியாக காயாதவரிசி , uin dried 

rice . 


வதவல் , சரியாகக் காயாதது , that which is 

not properly dried . 


வத்தகு தோதாம் , ஆசனவாய் சுருக்கத்தால் 
ஏற்படும் வயிற்றுப்பிசம் , tympanitis caused 
by the constriction of the anus . 


| 


வத்த கை , தர்பூசி , water melon . 


வதற்றரு , கறிமுள்ளி , a plant - Solanum 

indicum . 


வத்தக் காய்ச்சல் , நீர் வற்றும்படி காய்ச்சுதல் , 
to heat till the water evaporates com 
pletely . 


வதன காந்தி , முகத்தினொளிவு , bright face or 

bright countenance . 


வத்தங்கி , வர்தங்கி , a tree -- Sappon wood .. 


வதனப் பூடு , கரிசலாங் கண்ணி , a prostate 

plant Eclypta prostata . 


சாய மரச்சக்கை , log . 


வத்தங்கிக் கட்டை , 
wood . 


வதன மயம் , அபினி , opium . 


வத்தப் பழம் , 2. ட லுக் குள்ளிருக்கும் பைத்தி 
யம் போம் , a fruit which reduces bile . 


வ தினம் , முகம் , face; 2. வெள்ளைக் காக்க 

Gootú , a twiner bearing white flowers -- 
Clitoria ternatea ( albifloria ) . 


வத்தமம் , ஆமணக்கு , castor seed - Ricinus 
communis . 


வதகனாப் 4. see வாடா மல்லிகை . 


வத்தம் , சோறு , cooked rice . 


வதனா காரம் , முகச் சாயை , cast of counten 
ance . 


வத்தரோதயப் பூடு , பருத்தி ; cotton . 


வதனா சவம் , உமிழ் நீர் , saliva . 


வதனேந்து , முகம் , face . 


வத்தல் , வற்றல் , dried vegetable fruit . 


வ தாங்கம் , நஞ்சு , poison . 


வத்தற்கில்லி , புற்பராகம் . one of the nine 
gems --Topaz . 


வதால கம் 


ஓர் மீன் , a fish . 


See 


வட்ட கிலு 


வதாலம் , 


வத்தா கிலுகிலுப்பை , 
கிலுப்பை 


வ திட்டன் , பருத்தவன் , stout man . 


வத்தாக்கு , ஓர் கொடி , a creeper ; 2. கொம் 
மட்டி 

Bryonia callosa . 


வதிரன் , செவிடன் , deafman . 


வதுகி , வைக்கோல் , straw . 


வத்தாங்கி , வத்தேக்கு , caesalpinia sappan . 


வது மரம் , see முள்ளிப் பாலை . 


வத்தாந்திரி , மறு துடரி , which see . 


வ துவம் , 


பாலை , which see . 


வத்தாம்பம் , இலைக்கள்ளி , leafy spurge 

Euphorbia neriifolia . 


வதுவடி . 


3774 


வஸ்திகிரந்தி 


வஸ்திரம் 


வத் தாலை , see வத்தாக்கு . 


சூலை 


வத் தாவி , ஓர் ஊர் , Batavia - a town in Java , 


வத்தாவி எலுமிச்சை , பட்டாவியாவிலிருந்து 
வரும் எலுமிச்சம் பழம் , Batavian lemon . 


வஸ்தி சூலை , 

நீர் பைக்குண்டாகும் 
நோய் , the local vayu aggravated by the 
suppression of stools and urine is in 
carcerated in the region of the bladder 
(( outros !) and gives rise to pain in the 
bladder , in the groins and about the um 
bilicus causing further suppression of stools , 
urine and flatus , 


வத்தி , கல்மூங்கில் , இது நல்ல மலையில் விளை 

யும் , rough stemmed shrubby bamboo 
Oxytenanthera thwaitesii . It is a hard 
bamboo grown in the Nallamalai hills and 
Western ghats . 


வஸ்தி சோதகம் , diuretic . 


வத்தி நயனி , மயக்கம் , giddiness . 


வஸ்தி , bladder . 


வஸ்தி நீர் , குத மார்க்கமாய்ப் பீச்சுநீர் , liquid 

preparation intended for injection into the 
rectum Enemata . 


வஸ்தி , ஆசனத்தில் பிரயோகிக்கும் சல ரூப 
மான மருந்து ; a medicated liquid used 
for giving enema or douche; 2. மூத்தி 
ரப்பை , bladder . 


வஸ்தி நேத்திரம் . enema tube . 


வத்தியம் , மரணம் . death . 


வஸ்தி , முற்காலங்களில் பீச்சுக் குழலினால் 
தைலம் , கஷாயம் முதலியவைகளைக் குடலுக் 
குள் குத மார்க்கமாகச் செலுத்திக் குடலைக் 
கழுவவும் , இரணங்களை ஆற்றவும் , நோய் 
களை குணப்படுத்தவும் உபயோகித்த மிரு 
கங்களின் கனமான மூத்திரப்பை , animal s 
urinary bladder . 

bladder . It was used to in the 
ancient days as enema Syringe , 


வஸ்திரகாயம் , துணியிலிட்டுச் சலித்தல் , to 

sieve through a muslin cloth . 
வஸ்திரகாயம் செய்தல் , சீலையில் வடிகட்டல் , 
to sieve through a muslin cloth . 


See வஸ்திர 


வஸ்திர காளனம் செய்தல் , 
காயஞ் செய்தல் . 


வத்திகம் , ஆரைக் கீரை , a kind of sweet 

greens , grown in Marshy land - Marsilea 
qudrifolia ; 2. Vesicular . 


வஸ்திர காளிதம் , இடித்த 
துணியிலிட்டுச் சலித்தல் , 
காயம் . 


சூரணத்தைத் 
See வஸ்திர 


வத்திர சுரம் , பேராமுட்டி , a plant 

odorata . 


Pavonia 


வத்திரி சோதினி, எலுமிச்சை , lime . 


வத்திர தாரு , செம்புளிச்சை , which see . 


வஸ்தி கருமம் . ஆசன மார்க்கம் அல்லது 

யோனி மார்க்கமாய் பீச்சாங் குழலால் மருந் 
தை உட் செலுத்தல் , injection into the rec 
tum . The contrivance enema consists of a 
long rubber tube attached to a metal or tin 
box ending with a nozzle for introducing 
into the rectum or vagina as the case may be . 
Application of vasti helps to restrain , 

. 
pacify and cleanse , the different doshas 
morbific principles accumulated in the 
regions of the back , waist and abdomen . 
A regular and proper use of vasti tends to 
improve one s complexion , bodily strength 
imparts longivity , ensures the enjoyment 
of sound health and gaurds against the 
inroads of any disease . It is highly effica 
cious in cases of fever , dysentery cataract , 
catarrh , tympanitis , hernia, gastralgia etc ; 
application of a medicated liquid into the 
rectum or vagina as required . 


வத்திர தேசி , வயிற்றில் வேதனையை யுண் 
டாக்கி சாதம் செரிக்கும் சமயத்தில் வயி 
றுளைந்து நாபியில் வலித்து விம்மிக் காணு 
மோர் நோய் , a disease which causes intense 
pain in the naval region during disgestion 
of food . 


- 


வத்திர பஞ்சகம் , சிவகரந்தை , sweet basil 

Sphoeranthus zeylanica . 


வத்திர பூஷணம் , மண் திருட்டி , which see . 


வஸ்தி கருமம் , பெண்களுக்கு யோனி மார்க்க 
மாகப் பீச்சாங் 

குழலால் மருந்தை யுட் 
செலுத்தல் . 


வத்திரம் , சீலை , cloth ; 2. முகம் , face . 


வஸ்தி கிரந்தி , cyst . 


வஸ்திரம் , முகம் , face . 


3775 


வந சந்திரிகை 


வபா 


வத்திராட்சம் , பத்திராட்சம் , four O clock 

plant -- Mirabilis jalappa . 


வந சம்பகம் , காட்டு சண்பகம் , wild cham 
paca . 


வத்திறா நிமிளை , அஞ்சனக்கல் , antimony . 


வந சீரம் , காட்டுச் சீரகம் , purple fleabane 

Vernonia anthelmintica , 


வஸ்திறோணம் , பெருமரம் , which see . 


வநச் சாகம் , காட்டாடு , wild goat . 


வந தேனு , காட்டுப் பசு . wild cow . 


வதமல்லிகை , காட்டு மல்லிகை, wild jasmine . 


6. மாத 


வஸ்து , மது பானம் , liquor ; 2 , உடம்பின் 

MTIDIG , the veins and nerves in the body ; 
3. பூரணம் , the whole ; 4. பொருள் . thing ; 
5. மரமஞ்சள் , tree turmeric ; 
விடாய் , woman s menses ; 7. விந்து , semen ; 
8. உமிழ் நீர் , Saliva ; 9. முலைப்பால் , human 
breast milk ; 10. முப்பூ , a medicine prep 
ared out of 3 kinds of salts . 


holy basil 


Ocimum 


- 


வநம் , துழாய் , 

sanctum . 


வந ரமரம் , காட்டு மாமரம் , wild mango tree . 


வந்தது வரட்டும் , நேரிடுவது நேரிடட்டும் ,, 
come what may - Voguelagalere. 


நாதவிடையை நலமாய் முறித்திட்டு இத் 
துடன் அமுரி , விந்து , உமிழ்நீர் , முலைப்பால் 
ஆகவிவ்வைந்தும் சேர்ந்த வஸ்துவாம் a 
mixture of woman s menstrual blood , urine , 
semen , saliva and breast milk . 


வந்தனம் , முகம் , face , 


வந்தாள் , பூநீறு , which see . 


வந்தி , மலடி , a barren woman . 


வஸ் துகலை , சூரியகலை , vitall 

through the right nostril. 


air passing 


வந்தித்தல் , பங்கம்பாளை , a bitter prostate 

plant — Aristolochia bracteata . 


வந்தி பிசம் , நேர்வாளம் , croton seed . 


வஸ்துக் குணம் : qualities of material objects 

and they are : heavy , light , soft , dull , fixed , 
sharp , oily , consistent , watery , hot , tremu 
lous , delicate , demulcent , smooth , harsh , 
transparent , hard , pungent , coarse and cold . 


வந்தியம் , மலட்டுத்தனம் , sterility . 


வந்தியை , மலடி , barren woman 


Sterile 


woman . 


வஸ்து நீர் , சூதகநீர் , menstrual blood . 


வந்து , காற்று , wind 


வஸ்து பாத்திரம் . vessel to keep things . 


வஸ்து பானம் , சாராயம் , liquor ; arrack . 


வந்துவம் , பங்கம்பாளை . an ash coloured 

bitter medicinal prostate plant- Aristo 
lochia bracteata . 


வஸ்துப்பு , கரியுப்பு, common salt ; 2. அமுரி 
யுப்பு : uric salt . 


- 


வந்துலோ , காஞ்சிரை , a tree 
nux vomica 


Strychnos 


வஸ்து மார்க்கம் , அமுரி அல்லது சாரம் , 
என்பவை தயாரிக்கும் விதம் , method of 
preparing சாரம் or அமுரி and using them . 


வந்தூல மது , வெள்ளூமத்தை , dhatura alba . 


வந்தேனு , காட்டுப் பசு , wild cow . 


வஸ்து வித்தை . வத்து வித்தை . 
வத் தூரம் , பொன்னாங்காணி , a medicinal 

prostate plant useful for eye diseases , and 
is used as vegetable green also — llecebrum 
sessile . 


வந்தை , மலடி , see வந்தி . 


வபகம் , sporule , small spore . 


வத்தேக்கு , strong teak . See வத்தங்கி . 


வப பவனம் , தொட்டி பாஷாணம் , a kind of 
arsenic .. 


வத்தை , சோற்றி , which sea . 


வந சந்தனம் , அகில் , eagle wood , 2. see 

தேவதாரம் , 


வபனம் , சுக்கிலம் , semen . 


வந சந்திரிகை , மல்லிகை, jasmine flower . 


வபா , நிணநீர் , lymph . 


3776 


வம்சலத்திரி 


வயதுப் பிள்ளை 


கோளம் , lymphatic 


வபா கிரந்தி , நிணநீர்க் 
gland . 


வம்சி , மூதுகின் முள்ளெலும்பு, vertebra . 


வம்பம் , சாலங்க பாஷாணம் , a kind of native 
arsenic . 


வபாயனி , நிணநீரான . lymphatic . 


வம்பரத்தை , பருத்தி- Gossypium herbaceum . 


வபு , உடம்பு , body . 
வபை , வயிற்றின் நிணம் , வயிற்றின் நாபிக் 

குள்ளே வெண்மையான சீலை போன்ற 
புரையாகிய நிணம் , a membrane investing 
some part of the intestines ; 2 , வயிற்றின் 
நினாம், fat in the naval region . 


வம்பி , கருவண்டு, black beetle . 
வம்பு , மிடா , a water pot ; 2. வாசனை , smell . 


வம்புக் காய் , பருவந் தப்பிக் காய்க்குங் காய் . 
fruit grown out of season , 


வப்பிரம் , ஈயம் , lead . 


வப்பு , கிளி மல்லிகை , a kind of jasmine . 


வம்புப் பாளை , அகாலத்தில் காய் கும்பி விடும் 
பாளை , flower sheath or spathe growing 
out of season . 


வப்புக் கல் , செம்பாறைக்கல் , gravel stone . 


வப்புகாரம் , 


வம்புப் பிறப்பு , சோர ஸ்திரினிடத்தில் பிறத் 
தல் , illicit birth . 


வமன கஷாயம் , வாந்தி கஷாயம் , decoction 

to create vomitting . 


வம் மரம் , புரசமரம் , a tree - Butea frondosa ; 

2 , கரும் புருசு , satin wood - Chloroxylon 
swietenia . See வைமனர் . 


வமன காரி , வாந்தியை யுண்டாக்கக் கூடிய 
மருந்து , Emetic . 


வம்மரை , see வம்மரம் , Chloroxylon swietenia . 


வமனபாக வருக்கம் , வாந்தியை உண்டாக்கு 
மருந்து , தேன் , அதிமதுரம் , கடம்பு , எருக்கு , 
நாயுருவி , முதலியவை , 


வய காண்டகம் , ) 


See கவிழ்தும்பை . 


வய குண்டம் . 


வமனப் பரீட்சை , examination of vomitted 

matter as in ஆமசய ரோகம் , 


வயக் கேதனம் , காட்டு மிளகாய் . wild chilly . 


வமன மருந்து . See வமனகாரி . 


வய சத்து , பலகல்லு சத்து , the essence of 
several stones . 


வயுசு , ஆயுசு , life time . 


வமனம் , பித்தம் அல்லது கபம் , வாந்தி மூலிய 

மாய் வெளிப்படுத்தக் கூடிய வஸ்து , that 
which bring out bile and phlegm through 
vomitting ; emetics which cause bile mucus 
and other contents of the stomach to flow 
out ; 2. நேர்வாளம் . croton plant . 


வயச் சம் ) குழலா 

தொண்டை , a plant 

- Capparis aphylla , 
வயச்சா , ] 
வயதரம் , கடுக் காய் , gall nut . 
வயதாட்டுக் கறி , வயது சென்ற யாட்டுக்கறி . 

as opposed to இளவாட்டுக்கறி , mutton of 
an aged sheep or goat . 


வமன ரோகம் , வாந்தி நோய் , vomitting as 
a disease .. 


வமனி , வாந்தி மருந்து , emetic . See வாந்தினி . 


வமனோத் திரசம் , அணிற் பிள்ளை , squirrel . 


வயது, வயசு , age ; 2. இளமை, youth ; 3.தங் 
கத்தின் மாற்று , the fineness of gold . 


வமி , வாந்தி , vomitting ; 


2. நெருப்பு , fire . 


வயது சென்ற , கிழமான , old , 


வம்சணதான வித்திர தி , அரையாப்புக்கட்டி , 
bubo . 


வம்சத்வகம் , மூங்கில் மரம் , ( பட்டை ) bark 
of bamboo ,. 


வயதுப் பிரமாணம் , வயதிற்கு தக்கபடி 
கொடுக்கும் மருந்தளவு , the 

measure of 
medicine according to the age . 


வம்சலத்திரி , பால் பெருங்காயம் , asafoetida . 


வயதுப் பிள்ளை , வாலிபன் , young person . 


3777 


வயல் நண்டு 


வயறு வானம் போலாதல் 


வயது 


வயது முதிர்ந்த , 
elderly . 


சென்ற , மூத்த ; 


வயல் நீர் , நெற்கழனிகளிலிருக்கும் தண்ணீர் 
இதனால் 

பிரமேகம் , வெள்ளை , மூர்ச்சை 
சுரம் இவைகள் போம் , water in the paddy 
field . 


வயதுவம் , முதிர்ந்த வயது , old age . 


Piper 


வய தெற்றி , திப்பிலி , long pepper 
longum 


வயல் நெட்டி , கழனி ஓரத்தில் வளரும் நீர் 
நெட்டி , pith growing near fields . 


வயதேகி , வயதெற்றி , which see . 


வயல் மாதுளை , 

Pomegranate 


ஓர் 


மாதுளை , 


a kind of 


வய நிமிளை , அஞ்சனக் கல் , sulphurate of 

antimony . 


வயல் மெருகு , ஓர் வகை மெருகன் கிழங்கு , 

a kind of bulbous root . 


வயந் தியம் , குத்துப் பிடாரி , a plant . 


வயல் வேளை , see வயலி, a plant . 


- 


வயப் பயறு , dry pulse Phaseolus trilobus . 

See நரிப்பயறு , fox gram ; 3. எலிப்பயறு , 
rat gram ; 

கொல்லைப் பயறு , garden ; 
pulse ; 5. பனிப் பயறு , dew pulse . 


வயவரி , புலி தொடக்கி , a prickly shrub 

- Caesalpinia . 


வயவன் , கரிக் குருவி , a small black bird , 


வயப் புலி , 


Zanzibar 


- 


வயவாசம் , கொழுஞ்சி, a flant 

indigo --- Tephrosia purpurea . 


சிங்கம் , lion , 


வயப் போத்து , 


வயவு , கருப்பம் , womb ; 2. ஆசை , desire . 


வயமது . சீந்தில் , moon creeper 

cordifolia . 


Tinospera 


வய வெற்றி , திப்பிலி , long pepper 

longum . 


Piper 


வயமம் , அத்தி , fig tree 


Ficus racemosa . 


- 


வயளை , பசளை , a kind of greens 

Spinacia oleracea . 


Spinach 


வயமா , ததிரை, horse ; 2 . சிங்கம் , lion ; 

3. புலி , tiger ; 4. யானை , elephant . 


வய மான் , புலி , tiger . 


வயம் , இரும்பு , iron ; ஆடு , goat ; 3. கிராம்பு , 

clove; 4 பறயை, bird ; 5 , வலிமை , power . 


வயறு , வயிறு , belly . 
வயறு கட்டல் , 

பிரசவமான பெணகளுக்கு 
அடிவயிற்றில் கட்டும் கட்டு , Obstetric 
binder ; bandage applied to the abdomen 
after delivery ; 2 , நோயாளி கற்பிணி பத் 
தியமாயிருத்தல் , patient and 

pregnant 
woman to be on diet . 


வயலம்மான் பச்சரிசி , வயலில் படரும் ஓர் 
வகை அம்மான் பச்சரிசி , a milky prostate 
plant Euphorbia indica , 


வயறு தள்ளல் , வயிறு பருத்தல் , enlargemert 
of the stomach . 


வயலுக் குள்ளழகான வல்லி , வல்லாரை , 

Indian penny wort Hydrocotyle asiatica . 


வயறு பருத்தல் , வயிறு தள்ளல் , enlarge 
ment of stomach . 


- 


வயலுப்பு , வளையலுப்பு , which see . 


வயறு போக்கு , வயிற்றுப் போக்கு , passing 
motions many times , 


வயலை . ஓர் கொடி , a creeper . 


வயறு போதல் , பேதியாதல் , purging . 


வயல் , கழனி , field ; 2. மருத நிலம் , agricul 

tural land . 


வயல் சுற்றித்திரிவான் , கொக்கு , a paddy 
bird - stork . 


வயறுப்பிசம் , 

தடலில் 

வாயு தங்குவதால் 
வயிறூதல் , distension of the abdomen 
from a morbid collection of air in the inst 
entines and stomach -- Tympanitis . 


வயல் நண்டு , கழனியில் வாழும் கண்டு ; 
19 09007 , field crab . 


வயறு வானம் 

போலாதல் , 
bloating of the abdomen . 


வயிறுப்புதல் , 


3778 


வயற்றுத்தி 


வயிரக் கனிந்தன் 


வயறு விம்மல் , 

வயிற்றுப் பிசம் , distension 
of the abdomen . 


வயற்றுப் பிசம் , குடலில் வாயு தங்குதலால் 
வயிறு புடைத்தல் , see வயறுப்பிசம் . 


வயறூ தல் , வயிற்றில் கெட்ட... காற்று தங்கு 

வதா லுண்டாகும் வயறு பெருசுகம் , dis 
tension of the abdomen due to collection 
of air or flatus . 


வயற்றுப் புற்று , cancer of stomach . 
வயற்றுப் பொருமல் , வயிற்றிரைச்சல் , rum 
bling in the abdomen . 


வயற் கல் , வெள்ளை சுக்கான் கல் , white lime 
stone . 


motions a 


வயற்றுப் போக்கு , 
number of times . 


passing 


வயற் கொடுக்கி , ஓர் வகைக் கொடுக்கி , a 

plant Keliotropium coramandelianum . 


வயற்றோட்டம் , அதிசாரம் . கழிச்சல் , diarr 
hoea .. 


வயற் கோவி , வெண் தேக்கு , a tree , white 
teak - Lagerstroemia lanceolata . 


வயற் கோவியன் , ஓர் பாம்பு , a snake . 


வயா , கருப்ப நோய் , pains of child birth , 

labour pains ; 2. கருப்பம் , embryo ; 3 . 
கருப்ப வருத்தம் , pain in the womb ; 4 
மசக்கை . a disease in pregnant woman 
marked by vomitting , giddiness, nausea 
etc ; as a sign of conception Amennol 
shoea ; 5. சோர்வு , faintness ; 

6. ஆசை , 
desire . 


-- 


வயற் சுள்ளி , பொரிப்பூண்டு , a plant - Lepida 
gathes cristata . 


வயற் செம்பை , ஓர் வகைச் செம்பை , a plant . 
See செம்பை . 


வயாப் பண்டம் , கருப்பிணி 

ஆசைப்படும் 
QUIGGir , substance desired by a conceived 
woman . 


வயற் பயறு , இதுவே பனிப் பயறு , dew 

gram - Phaseolus aconitifolius . 


வயா மது , சீந்தில் , moon creeper 

Menis 
permum cordifolia alias Tinospera cordi 
folia . 


வயற்றிசிவு , cramp of the abdominal muscles . 


வயாலெடுத்தல் , வாந்தி செய்தல் , vomitting . 


வயற் றிரைச்சல் , வயிற்றிலுண்டாகும் சப் 
தம் , gargling sound in the abdomen , 


வயா விதனம் , உபாதி , pain . 


வயற்றின் கொடுமை , want of food . 


வயாவு , See வயா , embryo . 


வயானம் , பறவை , a bird . 


வயற்றுக் கடுப்பு , வயற்று அழற்சி , அன்னம் 
செல்லாது வயறு உளைந்து 

மலங்கழிந்து 
உடம்பு மெலியும் ஓர் நோய் , a kind of dys 
entery .. 


வயிகா , வெளிச்சிப் பிசின் , which see . 


வயிக் கிராந்தம் , குமுத பாஷாணம், a kind 
of arsenic . 


வயற்றுக் கட்டு . 

வயற்றிலிருந்து 

குறி 
வரைக்கும் துணியால் இறுகச்கட்டும் கட்டு , 
obdominal compress ; a form of local pack , 
made by forming folds of a coarse linen 
towel of sufficient breadth to reach upto 
the pubis . 


வயி டூரியம் , ஓர் கல் , one of the nine gems 


-- 


Cat s eye . 


2. மலட்டுப் புழு விழுவதற்காகப் பெண் 

களுக்கு வயிற்றில் மருந்திட்டுக் கட் 
கட்டும் கட்டு . 


வயித் தியம் , வைத்தியம் , doctoring 
ctice of medicine . 


pra 


வயிர கரணி , பெரு நெருஞ்சில் ; a thorny shrub 

- Tribulus longinosus . 


3. பிள்ளை பெற்றவுடன் அடிவயிற்றில் 

கட்டும் கட்டு , an abdominal bandage 
for woman in child bed - Obstetric 
binder .. 


வயிரக் கட்டை , கடினமான கட்டை . a hard 
log . 


வயற்றுத்தி , வயல்களில் முளைக்கும் ஓர் 
வகை துத்தி , இதுவே நிலத்துத்தி , a field 
plant --Indian marsh mallow . 


வயிரக் கனிந்தன் , பெருச்சாளி , an animal ; 
bandicoot .. 


3779 


வயிர வராதி 


வயிறு கழிதல் 


வயிரவர் , வைரவக் கடவுள் , a God . 


வயிர சுத்தி , purification of diamond . It is 

inserted into the root of கடங்காரி , 
and boiled in the decoction of Dolichos 
biflorus and the paddy husk for 3 days . 


Vitis 


வயிர வல்லி , பிரண்டை , a climber 

quadrangularsis . 


வயிரச் சிராய் . diamond dust . 


வயி , வளை , நரிப்பயறு , dew gram -- Phas 

eolus aconitifolius . 


வயிரத் தாள் , diamond dust . The purified 

diamond should be burnt in a fire and 
dipped in the decoction mixed with asafoe 
tida , Samudra salt and the seeds of Dolichos 
biflorus . This should be done 21 times 
when a fine dust fit for use is obtained 
வைக்கிந்தம் , can 

be reduced in the same 


வயிர வன் , சிறு கீரை , a kind of vegetable 
greens 

Amaranthes campestris. 


வயிர வாரினி , சிறு கீரை , see வயிரவன் . 


way & used . 


வயிரவி , சாரணை , a prostate plant Trian 
thema monogyna ; 

2 . சத்தி சாரணை , a 
prostate plant Boerhaavia rependa . 


வயிர வேர் , சாய வேர் , a dye root 

landia umbeliata . 


Olden 


-- 


வயிரப் பற்பம் , கற்பத்தால் வந்த தோஷத்தை 
நீக்கு மோர் மருந்து ; இருதய நடை தடை 
பட்டு அல்லது இருதயத்திற்கு குளிர்ச்சி 
யுண்டாகி , சில்லிட்டுப் போன போது அக் 
குளிர்ச்சியை நீக்கி இருதய நடையை சுபாவ 
ஸ்திக்குக் கொண்டு வரும் , அன்றியும் 
அரைப்பிணமாகி மரணாவஸ்தையில் இருப்ப 
வர்கள் ஒரு மணி நேரத்திற்குள் சுபாவஸ்தி 
தியை அடைந்து சுபாவத்தோடு பேசும்படி 
யான சக்தி உண்டாகும , calcinad diamond ; 
It is prescribed for heart diseases . It is 
said to stimulate the heart , which has been 
chilled to inaction . 


வயிரி , வல்லூறு . a bird - hawk 


வயிரிப்பு , வயிரம் , which see ; 2 , வலிப்பு , con 

vulsion . 


வயிரோசனாதி , 


சிவதை , purging root ; 
turpeth root - Thomaea 
turpethum . 


வயிரோசனி , 


வயிரப் பன்னாடை , பனை மரத்துப் பன்னாடை , 
webbed sheath found in the palmyra tree . 


வயிலத்தி , உள்ளங் கால் , sole ( of the foot . 


வயிர மரம் , வயிரம் பாய்ந்த மரம் , tree with 

hard wood in the centre . See வம்மரம் . 


வயிலத் திருகு , 
hand . 


2. Siro A , palm of the 


வயிர மான , கடினமான , hard . 


வயிறிரை தல் , see வயற்றிரைச்சல் . 


வயிறு , உதிரம் , belly ; 2. கருப்பப் பை , womb . 


வயிறு கடுத்தல் , வயிறு வலித்தல் , pain in 
stomach . 


வயிறு கடுப்பு, வயிற்றிழைற்சி , inflammation 

of the stomach -- Gastritis . 


வயிரம் , ஓர் கல் , one of the nine gems ; a very 

hard gem . There are six varietis . இதில் 
ஆறு வகை யுண்டு ; தேவ பிரம க்ஷத்திரிய 
வைசிய சூத்திர சங்கரக் கற்கள் , மகாரசங் 
கள் இவற்றில் தங்கியிருக்கும் , The matrix 
of the gem is sand stone breccia lying under 
the compact sand stone of which the hills 
near Kurnool are composed . It passes into 
a pudding stone of rounded pebbles of the 
above materials cemented by an argillo 
calcareous earth of a loose friable texture 
in which the diamonds are found . This is 
also the case with the diamond alluvium 
found at the base of the hills washed by 
the (QU6007 Catun ) river Pennai near 
Kondapettah in Cuddappa ; 2. உபரசத்தி 
QUITGOT my, one of the 120 natural substances 
of Tamil medical science , 


வயிறு கடுப்பெடுத்தல் , to have looseness of 

bowels . 


வயிறு கட்டல் , as in வயிறு கட்டினால் புரு 
ஷன் ; வாயை கட்டினால் பிள்ளை . 


வயிறு கண்டிப்பு , வயிறு வீக்கம் , swelling 
abdomen ,. 


வயிரம் போடல் , 
போடு 


தகட்டினிலே 


வயிரம் 


வயிறு கலக்கல் , a turbulent feeling in the 

abdomen . 


வயிரவ ராதி , நந்தியா வட்டம் , a flowering 

plant Nerium coronarium . 


வயிறு கழிதல் , பேதியாதல் , purging . 


3780 


வயிறு தாரி 


வயிற்றகச் சவ்வு 


வயிறு கழுவல் , உயிர் பிழைக்கச் சாப்பிடல் , 
eating in order to live . 


໒u9 . 

சிறு தூர்தல் , பசியெடுக்கா திருத்தல் , loss 
of appetite ; 2. மலடியாதல , becoming 
barren . 


வயிறு கழுவிக் கொள்ளல் , உயிர் பிழைக்கச் 
சாப்பிடல் , See வயிறு கழுவல் , 


வயிறு நிமிர வுண்ணல், வயிறு நிரம்ப வுண் 
ணல் , eating to the full . 


வயிறு கனதியாய்த் தோன்றல் , வயிற்றில் 
ஏதோ பளுவாய்க் காணப்படல் , sense of 
bearing down ,, 


வயிறு நீராயோடல் , பிள்ளையிளைத்தே 
வயிறு நீராயோடும் ; பெருவிழியும் வட்டமிட் 
டுச்சியும் குளிரந்தால் " ( பர ராசசேகரம் ) 
தண்ணீர் தண்ணீராய்ப் பேதியாதல் ; 
watery motions 


- 


வயிறு கனத்தல் , heaviness of the stomach . 


வயிறு காந்தல் , பசி யெடுத்தல் , to be pinched 

with hunger . 


வயிறு பழுத்தல் , பெண்கள் பிரசவித்தவுடன் 
வயிற்றிலுண்டாகும் ஓர் நோய் . a disease of 
the stomach attacking woman after delivery . 


வயிறு காய்தல் , being without food . 


வயிறு கிடமுடெனல் , Wamble . 


வயிறு பிடித்தல் , வயிறு நோதல் , aching of 
stomach . 


வயிறு கிள்ளல் , see வயிறு காந்தல் . 


வயிறு கிள்ளும் பசி , கொடிய பசி , gnawing 
hunger .. 


வயிறு புடைத்தல் , distension of the abdo 

men . 


வயிறு குளிர்தல் , பசியாறல் , satisfying 

hunger .. 
வயிறு குமுறல் , 


வயிறு புரட்டல் , தமட்டல் , nausea . 
வயிறு பேதித்தல் , வயிறு கழிதல் , purging . 


வயிறு பேதியாதல் , see வயிறு பேதித்தல் , 


வயிறு கெல்லல் , வயிற்றினழற்சி , irritation 

of the stomach .. 


வயிறு போதல் , பேதியாதல் , purging . 
வயி றுப்பல் , வயிறூதல் , distension of the 
abdomen . 


வயிறு கோளாறு , disorder of the stomach 

from indigestion and other causes . 


வயிறுப் பிசம் , வயிற்றுப்பிசம் , flatulence , 


வயிறு சுருட்டிப் பிடித்தல் , 
in the stomach . 


griping pain 


வயிறுப் புதல் , வயிறுப்பல் , which see . 


வயிறு தமத்தது , பசியாறியது , appeasement 
of hunger .. 


வயிறு வாய்த்தல் , கருப்பமா தல் , conceiving . 


வயிறு விடுதல் , see வயிறு கழிதல் . 


வயிறு தமத்தல் , வயிறு நிரம்பல் , fullness of 
stomach . 


வயிறு விம்பல் , see வயிறூதல் : 
" கோதுற்ற வயிறு விம்மிக் குடல்தான புரட்டுந்தானே 


வயிறு தளர்ச்சி , Subridence of the womb and 

the belly just before labour in woman 


distension of the stomach 


வயிறு விம்மல் , 

after meals . 


வயிறு தள்ளல் , கருப்பிணியாதல, to be 
pregnant . 


வயிறுளைத்தல் . 

வயிறுளைவு 

வயிற்றைத் 
துளைத்தல் போன்ற நோய் , boring pain in 
the abdomen .. 


வயிறு தாரி , எல்லை கடந்து சாப்பிடுபவன் , 
glutton . 


வயிறுளைவு . Sce வயிற்றுளைவு . 


வயிறூதல் , see வயிறு விம்மல் . 


வயிறு தாரி , எல்வைகடந்து சாப்பிடுவோன் , 
one who is always after food glutton . 


வயிறெரிவு , burning through hunger .. 
வயிற்றகச் சவ்வு . See வயிற்றினுட சவ்வு . 


வயிறு திமிர்த்தல் , 


3781 


வயிற்றுக் கலக்கல் 


வயிற்றுத் தொந்தி 


வயிற்றக் கமயூரம் , வெள்ளூமத்தை , dhatura 

plant bearing white flowers - Dhatura alba . 


வயிற்றுக் கழிச்சல் , அசீரண பேதி , diarr 

hoea from indigestion . 
வயிற்றுக் கழிச்சல் , வயிற்றுப் போக்கு ; 
அதிசாரம் , flux , purging . 


வயிற் றழுக்கு , சூதகவழுக்கு, menstrual 
blood .. 


வயிற்றரை, abdominal cavity . 


வயிற்றுக் களிம்பு . 


வயிற்றால் போதல் , purging . 
வயிற்றுாள் , big bellied man . 


வயிற்றுக் கனப்பு , கொழுப்பினால் வயிறு 
தல் , fatty stomach ; See வயிறு கழிதல் ; 
2. சாப்பிடுவதால் . 


வயிற்றிசிவு , வயிற்று வலி , colic , griping 

pain abdomen . 


வயிற்றுக் காந்தல் , பசியால் வருந்தல் , prick 

ing in the stomach through hunger . 


வயிற் றிருமல் , stomach cough . 


வயிற்றுக் காய்ச்சல் , பட்டினி, starvation ; 

2 , பசியாயிருத்தல் , to be hungry ; 3. பசி , 
hunger .. 


வயிற்றிரைச் சல் , அசீரணத்தாலும் மற்றும் 
வேறுவித காரணங்களினாலும் வயிற்றிலுண் 
டாகும் ஓர் சப்தம் , gurgling in the abdomen 
due to indigetion and other causes . 


வயிற்றுக் கிராந்தம் , 
See வயிக்கிராந்தம் .. 


குமுத 


பாஷாணம் , 


வயிற்றிலடசல் , வருமத் தோஷம் , வயிற்றி 
லடசலும் ( பர ராசசேகரம் ) . 


வயிற்றுக் கிருமி , வயிற்றுப் புழு , parasites 

in the intestines . 


வயிற்றிவீர மின்மை , வயிறு காலியாயிருத் 
தல , empty stomach . 


வயிற்றுக் குத்து , வயிற்றி லுண்டாகும் குத் 
தல் வலி , வயிற்றுவலி , stabbing pain abdo 
men .. 


வயிற்றில் வாயு பொருமல் , tympanitis . 
வயிற் றிளக்கம் , வயிற்றின் சுருக்கம் . relax 

ation of the bowels by cathartics or by 
discharges . 


வயிற்றுக் குத்து வாதம் , stabbing pain in 

the abdomen caused by wind humour . 


வயிற்றுக் கேடு , disorder of stomach . 


வயிற்றிளைச்சல் , See வயிறுளைத்தல் . 
வயிற்றிழைச்சல் , 


வயிற்றுக் கொட்டல் , சிறுக சிறுக சீதமும் 

மலமும் கழிதல் , dysentery. 
வயிற்றுக் கொழுப்பு , panniculus . 
வயிந்றுக் கொழுப்பு ரோகம் , panniculitis . 


வயிற்றில் களிம்பு கட்டல் , 


வயிற்றினுட் சவ்வு , the serrous membrane 

lining the abdominal wall - Paritoneum .. 


வயிற்றுக் கோளாறு . வயிற்றில் ஏற்படும் . 
பலவித மாறுபாடுகள் , disorder of stomach 
through indigestion , 


வயிற்றுக் கடுப்பு , வயிற்றி னழற்சியால் 

உண்டாகும் ஓர் நோய் , irritation in some 
parts of the abdomen ; 2. மூலக்கடுப்பு , 
Tenismus - as in dysentery . See வயிறு 
கடுப்பு . 


வயிற்றுச் சங்கடம் , வயிற்றுத் தொந்திரவு , 
trouble in the stomach . 


வயிற்றுச் சிறுநோய் , slight 
abdomen . 


pain in the 


வயி 

பிற்றுக் கட்டி ,ஆமைக்கட்டி அல்லது சுரக் 
கட்டி , இது குறிஞ்சி நில மக்களைத் தாக்கும் . 
enlargement of the organs — Spleen and 
liver . 


வயிற்றுச் சுரப்பு , வயிற்றுக் கனப்பு ; வயி 

ற்று வீக்கம் . swelling of the stomach . 


வயிற்றுச் சூலை , ஒர் வகைச் சூலை . colic pain 

in the abdomen ; see வயிற்றுக் குத்தல் . 


வயிற்றுக் கட்டு , வயற்றுக் கட்டு , which see . 
வயிற்றுக் கலக்கல் , stirring sensation in the 

abdomen causing an inclination to go to 
stools . 


வயிற்றுத்துத்தி , 
வயிற்றுத் தொந்தி , வயிற்றின் தசை மடிப்பு . 
coilop . 


3782 


வயிற்று மாரி 


வயேகடம் 


வயிற்று நாளம் , gastric vein . 


வயிற்று நீராம்பல் , a disease of the abdomen . 


வயிறு வலி , மலச் சிக்கலாகி மூலத்தில் கனல் 

தந்து குடல் முறுக்கும நோய் , stomach 
ache through constipation . 
வயிற்று விம்மல் , அன்னாசயத்திலும் குடலிலும் 
காற்று சேருவதினால் வரும் நோய் , tympa 
nitis . 


வயிறுற் நோய் , வயிற்றுவலி . stomach ache ; 
2. பொதுவாக வயிற்றி லுண்டாகும் நோய் 
கள் , any disease of the abdomen . 


வயிற் றுவிரணம் . ulcer in the stomach or 

dueodenum 


வயிறுற் நோவு , வயிற்றுவலி , stomach pain . 


வயிற்றுப் பறப்பு , voraciousness . 


வயிற்றுளைவு, வயிற்றில் குடைதல் போன்ற 
Guru , boring pain abdomen . 


வயிற்றுப் புகைச்சல் , slight burning in the 

stomach . 


வயிற்றுளைவு , சீதபேதி , dysentery ; 2 வயிற 

றுக கடுப்பு , tenesmus ; i - e, சீதபேதியால் 
வரும் வயிற்றுளைவு . 
வயிற் றெரிவு , வயிற்றில் காணும் எரிச்சல் ; 
burning sensation in the stomach - pyrosis ;; 
brash ,, 


வயிற்றுப் பிசம் , 

வயிறூதல் ; 

வயிற்றுப் 
பொருமல் , a distension of the abdomen 
attended with incarceration of flatus 
( வாயு ) and an intense pain and rumbling 
inside - Tympanitis . It arrests tne emis 
sion of flatus , stool and urine and makes 
the abdomen distended thereby producing 
abreaking pain in the sides and a pricking 
pain in the anus and urinary bladder . 


வயிற்றைக் கழுவிக் கொள்ளல் , உயிர் பிழை 
கக சாப்பிடல் , eating to live . 


வயிற்றைக் குறைத்தல் , உணவைக் குறைத் 
தல , to be sparing in diet . 


வயிற்றுப் பிடுங்கல் , வயிற்று நோய் , gnaw 

ing paining in the abdomen . 


வயிற்றைப் பீறல் , வயிற்றைக் கிழித்தல ; 
சாதாரணமாய் கர்ப்பிணிகளின் வயிற்றைக் 
கிழித்து சிசுவை அல்லது பிண்டத்தை 
வெளிப்படுத்தல் , incision of the uterus 
through the abdominal wall and the extri 
cation of the foetus there from Caesarean 
section . 


வயிற்றுப் பிள்ளை , child in the womb . 


வயிற்றுப் புண் , ulceration of the stomach 

Ulcus ventricul :. 


வயிற்றுப் புரட்டல் , வாந்தியை யெடுப்பதற் 
குமுன் வயிற்றி லுண்டாகும் ஓர் தொழில் , 
changes in the stomach or the sensation 
in the stomach before vomitting , 


Note : It is generally performed when the 

mother s life is in parıl and the expulsion 
of the foetus becomes nearly impossible by 
the natural maternal passage By this 
operation both the mother and the child 
may be saved . 


வயிற்றைப் யொறுத்தல் , உண்ணாது குறைத் 
தல் , to eat less . 


வயிற்றுப் புளிப்பு , வயிற்றில் உணவு செரி 

யாமையினால் புளிப்பாதல் , condition 
marked by the acidity of the stomach 
Zymosis gastrica . 


வயிற்றை வலித்தல் , குடல் வலி கொள்ளல் , 
colic . 


வயிற்றுப் பூச்சி , Parasites in the intestines . 


வயிற்றோட்டம் , குழந்தைகளுக்கு மந்தத்தி 
கால உண்டாகும் நோய் , diarrhoea in 
childreri .. 


வயிற்றுப் பொருமல் , வயிறூதல் , பெருங் 

குடலில் வாய் சேர்வதினா லுணடாகும் ஓர் 
நோய் , Tympanitis , flatulence. 


வயின தேயன் , கருடன் , a bird-- brahmini 

kite . 


வயிற்றுப் போக்கு , உவாந்திப் பிராந்தி , 
( கழிச்சல் - அடிக்கடி மலம் போதல் ) loose 
ness of the bowel . 


வயினம் , பறவை , a bird . 


வயினாருடதயம் , கோஷ்டடம் , aal medicinal 

root Arabian costus Costus arabicus . 


-கயா 


வயிற்று மந்தம் , பசியின்மை , loss of appetite . 
வயிற்றுமாரி , பேருணவுஉண்போன் , glutton . 


வயே கடம் , மரமஞ்சள் , tree turmeric , 


3783 


வரட்கழிச்சல் 


வரண்டகம் 


வயோ திகம் , கிழத்தனம், old age . 


வரட் காமாலை , குழந்தைகளுக்கு , 

கண் 
பசந்து காலோய்ந்து உடப்புலர்ந்து காணும் 
ஓர் சோய் , a disease in children attended 
with fatigue weakness , and yellow eyes . 


வயோ வங்கம் , ஈயம் , lead . 


வரகமொத்தான் கொடி , a creeper - Citru 

llus colccynthes . 


வரட்சி காசம் , dry cough . See வரட்டிருமல் 


வரகம் மை , ஓர் வகை அம்மை , a kind of small 

Pox . 


வரச்சிக் கரப்பன் , dry eczema . 
வரட்சித் திமிரம் , கருவழியில் மந்தமும் நடு 

நரம் பில் குத்தலும் , பீளையும் நீரும பெருகிச் 
செய்யும் , இது கபால மூளையைப் பித்தம் 
வறட்டும் போது பிறக்கும் , a disease of the 
black of the eye . 


Paspalum 


வர காசி . 

வரகு , kodo millet 
scrobiculatum . 


வரகு , ஓர் தானியம் , kodo millet - 

Paspalum 
scrobiculatum . 


வரகு கோழி , ஓர் கோழி , a bird - Lesser 

florikin ; grass partridge Sypheotides 
auritus .. 


வரட்சிப் பிரமேகம் , நீருக்கிருக்கும் போது 
கடுப்பு எரிவந்தம் நீர்த்தாரை வீக்கம் அதன் 
வாயு தட்டிலும் வீக்கம் ஆகியவைகளை 
படைாக்கி 

வெடடை நீர் கொஞ்சமேனும் 
வராதிருக்கு மோர் வகை மேக நோய் , 
a disease of urethra marked by burning 
sensation during micturation , swelling of 
urethra etc. 


வரகு சுட்ட சாம்பல் , தனால் கர்ப்பிணி 
களுக்கு காணும் இரத்தப்போக்குத் தீரும் , 
the ashes of burnt kodo millet ; it is pres 
cribed for flow of blood in pregnant 
woman . 


a kind of dry 


வாட்சி வாதக் காப்பன் , 
eczema , 


வரட்சி வாதம், 


ரைட் சுண்டி , see வறட்சுண்டி . 


வரகு திரி , காய்ச்சல் 

அதிகமாகக் காய்ந்து , 
மூன்றாம் நாளில் தலையில் குரு தோன்றி 
வாயால் இரத்தம் விழுந்து ஏழாம் நாளில் 
நீர்கட்டி 11- ஆம் நாளில் இறங்குவதோடு 
நீர் தாரையில் இரத்தங் காணும் ஒர் வகை 
அம்மை நோய் , a variety of small pox . 


வரக் கழலை . ஒர் விரண நோய் , a skin disease . 


வரட்டிருமல் , கபம் பேராத இருமல் , இதற்கு 

நரி வெங்காயம் சுக்குத்தூள் சித்தரத்தை 
அரைத்து மாத்திரையாகக் கொள்ளலாம் , 
See வரட்சி காசம் , wild onion , dry ginger . 
lesser galanga! are ground and made into 
pills and prescribed for this disease . 


வாச விருக்கம் , அரச மரம் , a sacred tree 

Ficus religiosa .. 


வரசளுப்பு . 


வரச் சந்தனம் , ஒர் சந்தனம் , a kind of sandal , 


வரட்டுச் சொறி , மிகத் தினவுண்டாவதால் 
புரண்டிக் கொள்ளும் ஓர் வித சொற்றி , a 
kind of itch causing great scraching sensa 
tion . 


வரடம் , முல்லை , a kind of jasmine flower . 


வரட்பூலா, வெள்ளைப் பூலா , see பூலா . 


நா 


வரண சுக்கிலம் , see வர்ண சுக்கிலம் . 


வரண தாபம் , தலை மூளையின் சவ்வுக்கு ஏற் 

படும் அழற்சி , inflammation of the mem 
branes of brain –- Meningitis . 


வரட் கணம் , குழந்தைகளுக்கு உடம்பு சிவந்து 
நெஞ்சு துடித்தலுடன் கறுத்து முள் 
ளுண்டாகி வெடித்து முகம் மஞ்சள் பூத்தி 
ருக்கும் ஓர் கோய் , a disease in children 
caused by congenital heat and marked by 
palpitation of the heart , parched tongue 
with thorny eruptions and yellow coloured 
face ; 2 : உடம்பு வரணடுவிழி வெளுத்து . 
தாது 

கெட்டு பலங் குறைந்து , திகைப் 
பிளைப்பு கை கால் ஓய்ச்சல் அசதி அன்னத் 
துவேஷம் காணும் , the above symptoms 
are also found in வரட்கணம் , 


வரணம் , தலை மூளையில் கவர்ந்துள்ள மூன்று 
புரையான சவ்வு . the three 

the three membranes 
that envelope the brain VIZ . 1. Dura 
mater ; 2 , Piamater ; 3. Arach noid mem 
hrane . 


வரணாசிரம், சிவதை , purgative root - Turbith 

root ; Ipomea turbithum . 


வரட் கழலை , ஓர் விதக்கழலை , tumour . 


வரட் கழிச்சல் , a variety of diarrhoea . 


வரண்டகம் , முகப்பரு , pimple on the face . 


3784 


வரளாரை 


வராகி மூலம் 


வரண்டம் . see வரண்டகம் , 


வரளி , விறட்டி , ( புடம் ) dung cakes 


வரண்டாறு , ஆமணக்கு, 

Ricinus communis . 


castor plant 


வரற் கியம் , கோரைக் கிழங்கு, fragrant root 

tuber of a grass Cyperus pertenuis . 


வரற் சுண்டி . நெட்டிக் கொடி , which see . 


வரண்டியம் , பேராமுட்டி , a plant - Pavonia 

odorata .. 


வர தட்சி , சத்திசாரம் , a salt which see . 


வரற் சூரி . See நத்தைச் சூரி . 
வாற் பூலா , see நீர்ப் பூலா . 
வரற் பூலிகா , முள்ளி , a plant . 


வர தஞ்சி . a plant 


Caesalpinia sappan . 

. 


வர தலன் , see வட தரன் 


வராக கர்ணி , அசுவ கந்தி , a plant ; horse root 

Withania somneifera . 


வர தாரு , தேக்கு மரம் , teak tree . 


பெண் 


வரத்துப் போக்கு , 

வழக்கமான 
Gunsib , habitual intercourse . 


வராக கற்பம் , ஓர் வகைக் கற்பம் . a kind of 

medicinai preparation taken in for longevity. 
வராக தந்தம் , பன்றிக் கொம்பு , hog s horn . 


வரபதி , 


வரபலம் , தென்னை , cocoanut tree - Cocos 

nucifera . 


வரப்புக் கடா , நண்டு , crab . 


வரப்புச் சுண்டெலி , field rat . 


வராக புடடம் , பன்றி உயர மளவுபோடும் புடம் , 
( ஆயுள் ) 1 முழ சதுரம் 1 

முழ சதுரம் 1 முழ ஆழமுமான 
பள்ளத்தில் காட்டு முட்டையை கீழ் மேலு 
மாக நிரப்பி நடுவே மருந்திட்டுப் போடும் 
புடம் , process of calcination by burning 
the medicine in a heap of cow dung cakes 
as high as a pig ( about 50 dung cakes ) . 
When plastered crucible is roasted in a pit 
the dimension of which are one cubit in 
every side is known by this nane , இருபது 
முதல் ஐம்பது எரு . 
வராகப் பூடு , கூத்தன் குதம்பை , which see . 


வரப்பு நண்டு . வயல் நண்டு , field crab . 


வரப் பூலா , வறட்பூலா , see பூலா - Fleggea 

lencophyrus. 


வரப் பெலி , field rat - short head , large ears , 

found only in Southern India , lives entirely 
in cultivated fields , making a very slight 
hole in the root of a bush or merely har 
bouring among heaps of stone . 


வராகம் , பன்றி , surine , boar ; 2. நிலப்பனை , 

ground palm -- Curculigo orchioides . 


வராக னெடை , ஒன்பது பணவிடை கொண்ட 
inlon , a pagoda weight . 


வர முள்ளி , 

brionita . 


ஒர் 


ரெகை 


முள்ளி - Barleria 


வராகன் , ஓர் பொன் நாணயம் , a pagoda ( gold 
coin ) 2. பன்றி , hog , 


வர மூலி , ஓர் பூடு 


-- Barleria prionties . 


வராகன் பூண்டு , see கூத்தன் குதம்பை . 


வரம் , அடைக்கலாங் குருவி , sparrow ; 
மரமஞ்சள் , turmeric - 

Curcuma longa .. 


2 . 


வராகி , சிற்றரத்தை , lesser galangal - Alp 

inia galanga ( minor ) ; 2. நிலப்பனை , ground 
palm — Curculigo orchioides ; 3. LIGT ID 
மோத்தை , which see . 


வர ருடவாளி , கருநாகம் , black cobra . 


வர வனணினி, மஞ்சள் , turmeric - Cur 
cuma longa , 


see 


வராகிக் கிழங்கு . பன்றி மோத்தைக் 
கழங்கு , root of Trapa bispinosa . 


வரவு , விந்து , semen ; 2. வரகு . koda millet 

- Paspalum scrobiculatum . 


வராகி சராணை , சத்தி சாரணை , a prostate 

plant -Trianthema decandra . 


வரளம் , பிரமி , a prostate plant - Grabiola 

moniera . 


வராகிப் புகை , ஓர் மருந்துப் புகை , fumes of 
a medicine . 


வரளாரை , ஓர் வகை ஆரைக் கீரை , a kind 

of vegetable greens . 


வராகி மூலம் , நிலப்பனங் கிழங்கு , ground 

palm - Curculigo orchioides . 


3785 


வராளம் 


வரிக்காளான் 


வராளி, மண்ணீரல் , spleen ; 2. விராலி , which 

see ,, 


வரா கியரத்தை , சிற்றரத்தை , lesser galangal 

Alpinia galanga ( minor ) . 
வராகி வேல் , பன்றி முள் . the quill of 

porcupine . 


வரானி , see வராணி . 


வராகு , திரா , which see . 


வரானிகம் , பனை மரம் , palmyra tree . 


வராக்கு , கொம்மட்டி , a creeper 
callosa . 


Bryonia 


வரி , தேமல் , spots on the face ; 2. நெல்லரிசி , 
paddy rice ; 3. வண்டு , beetie ; 

4. அதி 
மதுரம் , licorice ; 5. கருவிழியில் காணு 
மோர் நோய் , a disease of the black of the 
eye . 


வராங் கம் , உடல் , body ; 2. தலை , head . 


வராங் கனை , கூந்தற் பனை , a kind of palmyra 

tree Bastard sago tree Caryota urens. 


வரி கடுக்காய் , இதுவே கடுக்காய் , மேலேவரி 
யுள்ள மஞ்சட் கடுக்காய் , Indian gallnut 
with lines on the surface . 


வராங்கி , மஞ்சள் , turmeric plant Curcuma 
longa ; 2 , பெருங்குமிழ் , flowering tree - 
Gmelina arborea . 


வரி கரப்பன் , குழந்தைகளுக்கு 

உடம்பில் 
சொறி கண்டு வரிவரியாய்க் காணும் ஓர் 
வகைக் கரப்பன் , உடம்பில் வரிவரியாய்க் 
காணு மோர் சரும , நோய் , a children s 
eazema marked by stripes or long fissures . 


வராசனம் , சீனமுட் செவ்வந்தி a China plant . 


1 


வராடகம் , தாமரைக்காய் , seed of lotus ; 2 . 
பலகறை , cowry . 


வராடபேதி , தய்ய பேதி , which see . 


வரி கற்றாழை , கோடு விழுந்த கற்றாழை , 
குருவரிக் கற்றாழை , ஓர் கற்ப மூலிகை , a 
kind of aloe with stripes , it is a rejuvena 
tion drug . 


வராடம் , பலகறை , cowry . 


வராடி , see வராடம் . 


வரி காரம் , பொரிகாரம் , borax . 


வரிக் கடை , வண்டு . beetle ; 2 , நெல் , paddy . 


வராடிகம் , வெண் மிளகாய் , white chilly . 
வராட்டி , விரட்டி . dried cow dung cake . 
வராணி , பாலை , a tree Mimusops hexan 
drus . 

. 


வரிக் கண்ணி , பொன்னாங்கண்ணி , a pros 
tate plant good for eye disease | llece 
brum sessile . 


- 


வரா முள்ளி , வரமுள்ளி , மஞ்சட் பூவையுடை 
யது பூர் பூடு , a thorny plant with yellow 
flowers . 


வரிக் கத்தலை , குருங்கத்தலை , a sea fish foot 

long with broad black stripes upper jaw 
over lapping the lower , not good for eating 
--- Selaena maculata .. 


வராலகம் , 


இலவங்கம் , clove ; 2. பாம்பு , 

. 
snake. 


வராலம் , 


வரிக் கலவாய் , ஓர் கலவாய் மீன் , a fish 

striped perch ; brown in colour - Serranus 
boenack . 


வராலி , பிரமிச் செடி , 

moneiri . 


a plant - Graviola 


வரிக் கல் , கானகக் கல் , a kind of mineral 

stone . 


. 


வராலிகம் , ஈரல் , liver . 


வரிக் காய் , கடுக் காய் , Indian gallnut . 


வராலுகம் , தீன் பூ , which see . 


வரிக் காரம் , பொரிகாரம் , borax . 


வரால் , விரால் மீன் , a fresh water fish which 
invariably possesses a stone in the head . 
The stone is diuretic . 


devine 


வரிக் காரை , 

uliginosa . 


jasmine 


- 


Randia 


வராவி , see வராலி , 


வரிக் காளான் , ஓர் வகைக் காளான் , a kind 
of mushroom . 


வராளம் , பூரம்பு , snake . 


3786 


வரித்துலா 


வரியாத்துக் கிழங்கு 


வரித் தோல் , see வரித்துலா . 


வரிக் கிரந்தி , சதையைப் பற்றிய ஓர் வகைக் 

கிரந்தி , a kind of tumour of the muscles . 


வரிக்குப் பச்சை , நாகப் பச்சை , a kind of 

mineral stone – a precious stone . 


வரிநகக் கொன்னை , புலி நகக் கொன்னை , 

cassia with re - curved prickles - Caesalpinia . 
ligulata - Wagatea spicata - Climber . 


வரிக் குமரி . see வரிக் கற்றாழை . 


வரி நெல்லி , அருநெல்லி , a small tree 

Phyllanthus distichus . 


வரிக் குமரி யன்னம் , வரிக்கற்றாழஞ் சோறு , 
the pulp of striped aloe . 


வரிபரந்த மணல் , 


கரு மணல் , black sand . 


வரி பாதி . See வரிக்கொன்றை . 


வரிக் கும்மட்டி , ஆற்று கும்மட்டி , பேய்க் கும் 
மட்டி , ஆற்றுத் தும்மட்டி , a creeper 
Cucumis colocynthis. 


வரிப் பச்சை , நாகப்பச்சை , which see . 


kind of 


வரிக் குயில் , ஓர் விதக் குயில் , a 
cuckoo ,, 


வரிப் படலம் , கருவிழியின் மீது கயிறு போல் 
வரிகளும் தத்தல் , புகைச்சல் இவைகளையும் 
உண்டாக்கும் ஓர் கண்ணோய் , an eye dis 
ease affecting the black of the eye . 


வரிக் குறவான் , சுரம் மீன் , முதுகு துடுப்பில் 
ரம் போன்ற எலும்பு முட்களமைப் பெற்றும் . 
கறுப்பும் மஞ்சள் வரியையுமுடைய ஓர் 
கடல் மீன் ( இது விஷத் தன்மைய தாதலால் 
சாப்பிட வுதவாது , a kind of sea fish with 
yellow and black stripes and sharp fins on 
the back ; poisonous not fit for eating 


வரிப் படாத்தி , வெள்விழியில் வலைக் கண் 
களைப் போல் மாமிசத்தை வளர்ப்பிக்கும் 
ஓர் வகைக் கண்ணோய் , an eye disease 
developing a net work of morbid growth 
in the white of the eye . 


வரிக் கொன்றை , a tree 


Cassia emarginata . 


வரிப்படிரம் , சந்தனம் , sandal. 


4 


வரிக் கோரை , பாய்க் கோரை , ஓர் வகைப் 
460), a kind of grass . 


- 


வரிப் பிரோதிகம் , ) சதகுப்பை , dill seed 

» Anethum Sowa alias 
வரிப் பிரோத்தம் , ) Peucedanum graveolens . 


வரிக் கோவை , கண்டிதாத்திரிக் கொடி . இக் 
கீரை சேட்டும் தேகிகளுக் குதவும் , striped 
caper ; the leaves of which is good for those 
who are of phlegm humour . 


வரிப்பீகி , பேய்க் கும்மட்டி , a 

Citruilus colocynthis . 


creeper 


வரிக் கோழி மீன் , கடலிலிருக்கும் வரியுடைய 
ஓர் வகைக் கோழி மீன் , a kind of sea fish . 


வரிப் பீர்க்கு , வரியுள்ள பீர்க்கங்காய் , ribbed 

or ridge gourd , used as vegetable --- Luffa 
acutangula . 


வரிச் சங்கு . எலும்பு. bone . 


வரிப் புறம் அணில் , Squirrel. 


வரிச் சுருள் , செவ்வட்டை , a red variety of 

centipede .. 


வரிப் புறா , ஒர் வகைப் புறா , a kind of dove . 


வரிப்பூகா. 


வரி தாளி , தாளிப் பனை , a kind of palm tree 

-Talipot palm . 


- 


வெள் வரி 


யங்கம் , Dalbergia 


வரியங்கம் . 

paniculata ,, 


root of a 


வரிதித்தா , வட்டத் 

வட்டத் திருப்பி , a 
climber - Cissampelos pareira . 


Cuminum 


வரியரிசி , சீரகம் , cumin seed 

cyminum . 


வரித்தா , கடுக்காய் , indian gallnut . 


வரித் தும்மட்டி , ஆற்றுத் தம்மட்டி , bitter 
apple - Citrullus colocynthus , 


வரி யாட்டு , ) இரேவல் சின்னி , rhubarb 

root Rheum emodi . 
வரி யாத்து , 


வரித் துலா , Dichrostachys cinera or Gelo 

ninm lanceolatum , 


வரியாத் துக் கிழங்கு , பேதிக் கிழங்கு , இரே 
வல் சின்னிக் கிழங்கு . see வரியாட்டு . 


3787 


வருக்கு 


வருண மூலம் 


வரியா ரோத்தம் , 5ee வரிப் பிரோத்தம் . 


வருக் கை , பலா , jack trec ; see வருக்கரை . 


வரியிலந்தை , இலைச் சாற்றில் வெங்காரம் 

கட்டும் , a kind of jujuba . It s leaves are 
said to consolidate borax . 


வருக்கைக் கனி , பலாப்பழம் , jack fruit of 

Artocarpus integrifolia . 


வருக்கைப் பலா , ஒர் வகைப்பலா , a kind of 

jack fruit . 


வரியூமத்தை , a kind of dhatura . 


With . 


வருசு , அமுக்கிரா . a medicinal root 

ania somnifera . 


வரியெழுச்சி ரோகம் , வெள்விழியில் தேமலைப் 
போல் வட்டமாக தசையைப் பரவச் செய்யும் 
ஓர் வகைக் கண்ணோய் , an 

eye disease 
affecting the white part marked by morbid 
growth of flesh on the white coat of the 
eye . 


வருஞ் சீவியம் , மறு சீவியம் , the future life 

--the future state of existence . 


- 


வருடகம் , முடக் கொத்தான் , baloon vine 

palsy curer - Cardiospermum halicacabum ; 
2. பெரு செஞ் தொட்டி . a plant ; which see . 


வரி யொட்டி , 


} 


ஓர் மீன் , a fish . 


வரி யோரா , 


வருட கேதுச்சம் , மூக்கிரட்டை , spreading 

hog weed - Boerhavia procumbens . 


வரி வயம் , புலி , tiger . 


வருஷ புட்பம் . தாழம்பூ , screwpine - Pandanus . 


வரிவம் , தண்ணீர் விட்டான் , a prickly clim 

ber ; water root - Asparagus racemosus . 


வருஷபப்பி , பேராமுட்டி , a plant - Pavonia 

odorata ; 2. சீதேவி செங்கழுநீர் ; which see .. 


seed - Cuminum 


வரிவரிசு , சீரகம் , cumin 

cyminum . 


வருஷாந்திரம் , சோகனப் பூ ; which see . 


மூக்கிரட்டை , 


see 


வரிவரி மணலி , 


வருழாபூ . 
துச்சம் , 


வருடகே 


கற்றாழை , aloe . 


வரிவம் மமௌலி 


வருஷாபூ சுவேதம் , 

medicinal creeper 
gyna . 


சாரணை , a fragrant 

Tricanthema mono 


வரி வழி , தண்ணீர் விட்டான் , see வரி வரி . 


வரி வழுக்கை , ஓர் வகை வழுக்கை , a baldness . 


வரிவனம் , தில்லை , a tree - Excoecaria aga 

llocha . 


வருடை , எண்காற் புள் , spider ; 

2. ஆடு , 
sheep ; 3 வரையாடு , a species of mountain 
sheep ; 4. குறும்பாடு , fleecy sheep . 


வரி வளி , கற்றாழை , aloe . 


வருட்டம் , வேம்பு , neem tree - Melia indica . 


வரிவள்ளி , வெற்றிலை வள்ளிக் 
climber ; which see . 


கொடி , a 


வருணகம் , சந்தனம், sandal ; 2. திலகமரம் , 

sanders . 


வரிவேர் . அதிமதுர வேர் . liquorice root . 
வரியம் , பெருஞ் சூலி , a tree ; which see . 


வருணக் கினி , நிறத்தை மாற்றும் வஸ்து , 
decolourising matter . 


வருகம் , இலை , leaf ; 2. மயில் தோகை , pea 

cock s tail . 


வருணச் சேது , மாவிலிங்கம் , a sacred tree 

Crataeva roxburghii alias C , religiosa ,. 


வரு கூடம் . பித்தளை . brass . 


வருண மண்டலம் , சந்திர மண்டலம் , region 
of moon .. 


வருக்கம் , ஓர் நோய் , a disease . 


வருக் கரை , பலா, jack tree -- Artocarpus 

integrifolia alias A. Hiterophyllus . 
வருக் காந்தம் , சந்திரகாந்தம் , moon stone . 


வருண முனி, தண்ணீர் மிட்டான் a prickly 

climber ; water root - Asparagus racemosus . 


வருக்கு , கஞ்சி , rice gruel . 


வருண மூலம் , உலீமடி வேர் , root of garlic 

pear tree - root of Crataeva religiosa. 


3788 


வருவாளுண்டி மூலி 


வர்க்கம்பால் 


வருவிக் தடை , முழங்கால் சிப்பி , knee cap . 


வருண மேறல் , பொன் மாற்றுயர் தல் , in 

crease of fineness of gold ; 2 , மஞ்சளாதல் , 
turning yellow ; 3 . குறைந்து காணம் , 
நிறம் பிரகாசித்தல் , dull colour becoming 
bright and shiny . 


வரு வியம் , முழங்கால் , knee . 


வரு விளி , ஆவிமரம் , which see . 


வரோணியம் , குங்குமம் , 
--Boxa orellano . 


a fragrant tree 


வருணம் . பொன் , gold ; 2. மஞ்சள் , yellow 

colour ; 3 , மாவிலிங்கம் , sacred tree 
garlic pear tree - Crataeva religiosa ; 4. Sii , 
water . 


வரை , மூங்கில் , bamboo ; 2. திரை , wrinkles 

in the face; 3 , மாசி பத்திரி , a plant which 
see ; 4. கற்பாசி , rock mloss . 


வருண வதி , மஞ்சள் , turmeric a plant 

Curcuma longa . 


வரைக் கடந்தாதி , கொசு , mosquito . 


வருண விந்து , முத்துச் சிப்பி , pearl oystar . 


வரைக் காய்ச்சல் , mountain fever . 


வரைக் குடிலம , வங்கக் கல் , lime stone. 


வருண விபாசகம் , ஏழு வகை நிறத்தைக் 
காட்டும் ஓர் திரிகோண கண்ணாடி , Spectros 
cope . 


வரைச் சுண்டி , a plant . 


வரைப் பத்திம் , மாசிப்பத்திரி , a plant ; which 


வருண வுலிமிடி , கருப்பு உப்பிலாங்கொடி , 
a twiner black variety of உப்பிலாங்கொடி . 


see .. 


வருணாத் தமசை , கள் , toddy . 


வரைப் பாசி , கற்பாசி , rock moss . 
வரைப் பால , மலையில் விளையும் பாலை , a tree 
growing in mountain . 


a tree 


வருணா வரிசி , 

வெட் பாலரிசி , 
Wrightiana tinctoria . 


வரை மா , மலைமா , mountain mango . 


வருணி , பொன் , gold ; 2. கண்களுக்கு விகற் 
பமான நிறங்களைக் கொடுக்கும் கருத்த 
விழிக்குள் வட்டித்த ரூபவுற்பத்தி சவ்வு , a 
kind of coloured curtain in the anterior 
part of the eye perferated by the pupil for 
the transmission of light Iris . 


வரையறுத்தான் , பேய்த் தம்பட்டை யவரை , 
a creeper .. 


வரை யாடு , காட்டாடு , இது வன மூலிகை 
களைத் தின்று வளரும் , flency sheep . 


Irideremia – absence of 


வருணி யின்மை . 
iris .. 


வரையாட்டுக் கொம்பு , horn of fleecy sheep . 


வரையாலிகம் , முல்லை , a plant . 


வருத்த வுப்பு , வறுத்தவுப்பு, fried salt - useful 

for those on diet . 


வரை யால் , கல்லால் , 

--Ficus infectoria . 


a variety of banyan . 


வருத்து , வரவு , Income ; 2 , நோகப்பண்ணு , 
cause pain . 


வரையாப்படங்கு , 


வருந் துரு , 


கோங்கு , silk cotton tree -- 
Bombax malabaricum . 


மாதளை , a species of 


வருந் தூரு . ) 


வரையுடகம் , நல்ல 
pomegranate , 


வரு மதனம் , கன்னல் சர்க்கரை , cane sugar . 


வரை யெருக்கு , 
madar .. 


மலை யெருக்கு , mountain 


வருவது போவது, மூச்சு , வாசி , respiration . 


வருவ நாதி , சுழுத்தி , a kind of trance . 


வர்க்க புட்பம் , திருநாமப் பாலை , a plant 

Similax macrophylla . 


வரு வரம் , see வர் வரம் . 


Calotropis 
3. உடம்பு . 


வரு வாணிதம் , இலவங்கப்பூ , clove 
enia caryophyllata . 


வர்க்கம் , எருக்கு , a plant 
gigantia ; 2. நரம்பு , 

nerve ; 
body . 


Eug -. 


வரு வாளுண்டி மூலி , இலந்தை , jujube ; a 

thorny plant - Zizyphus jujuba . 


வர்க்கம் பால் , எருக்கம்பால் , milky exudation 

of Calotropis gigantia. 


3789 


வர்த்தம சர்க்காரம் 


வர்ப்பசம் 


வர்க் கை , See வருக்கை . 


வர்த்த மண்டலம் , conjanctive or eye - lid . 
வர்த்தமத் தம்பம் , paralysis of the eye - lids . 


வர்ண கம் , நல்ல இயற்கையான நிறத்தை 

LAGUOTLITÁS ), producing a good natural 
colour ; 2. சந்தனம் , sandal . 


-வர்ண கெந்தி , கெந்தகம் , sulphur . 


புடன் 


வர்ண சத்தி , சத்தம் . sound . 


வர்த்தம பந்தம் , கண்களின் மேல் இரப்பை 
யில் ஒரே காலத்தில் மிருதுவாய் , சிறு வலி 
கூடி சிவப்பு 

சிவப்பு நிறமாயிருக்கும் ஓர் 
860180w : a swelling of the eye.lid atten 
ded with an itching sensation and slight 
pain and impeding or interfering with its 
being evenly opened . 


வர்ணசுச்கில் , ஓர் வகைக் கண்ணோய் , a 
kind of eye disease . 


வர்ண சுரம் , 


வர்த்தமம் , கண்ணிமை , eyelid ; 2. கண்ணி 
மையைப் பற்றிய நோய் , disease pertain 
ing to the eyelid . 


வர்ணச் சீலை , கருங்கல் , granite stone . 
வர்ணதம் , ஓர் வகைச் சந்தனம் , a kind of 

sandal . 


வர்த்தம் ரோகம் , disease of the eyelid . 


வர்ணத் தோன் , சூதம் , mercury . 


disturbance of 


வர்ண பதார்த்த விக்ரிதி . 
pigment metabolism . 


வர்த்தமான பிப்பிலி , திப்பிலிகளை 3 , 5,7 , 10 , 

இவ்விதமாக நாளுக்கு நாள் உயர்த்திக் 
கொண்டு சாப்பிடும் திப்பிலி சூரணம் ; இத 
னால் காசம் , சயம் போம் . taking in the 
powder of long pepper daily increased 
doses as mentioned above . It is said to 
cure asthma consumption etc. 


வர்ண புட்பகம் , பொன்னாவரை , a shrub - 
Cassia auriculata . 


வர்ணப் பிரசாதனம் , அகில் , eagle wood . 


வர்ணமாலை , a garland of letters . 


வர்த்த மானம் , சிற்றாமணக்கு , small castor 
seed .. 


வர்ணம் , Social order according to the 

magnetic vibration of the body which are 
determined by one s birth in a certain 
family - சாதி , caste ; 2. நிறம் , colour . 


வர்த்தம் , கண்ணின் இரப்பையி னுட்புறத்தி 
லுள்ள மாமிசம் , flesh on the inside of the 
eyelid ; 2. இராச வர்த்தக்கல் , a kind of gem . 


வர்ணம் பிரிதல் , நிறம் குறைதல் , colour 

becoming dull 


turmeric 


Curcuma 


வர்ணவதி , மஞ்சள் , 
longa . 


வர்த்தனம் , a disease marked by the advent 

of an additional tooth last molar , through 
the action of the deranged vayu with a 
specific excruciating pain of its own - cut 
ting of wisdom tooth ; the pain subsides 
with the cutting of the tooth . 


வர்ணி , பொன் , gold ; 2. சாதிலிங்கம் , Cinna 
bar ; 3. மாஞ்ச ரோகணி , plant --- pimpernel 

Angallis arvensis . ( அனிச்சம் ) , 


வர்த் தாதிக்கம் , ஆட்டுச் செவி , which see . 


வர்ணிய கரலேபனம் , plaster for restoring : 

dusting . 


வர்த்தி , வத்தி , plug stick used in cases of 

sinuses mcdicated plug . 


வர்த்தங்கி , வத்தேக்கு , 
pinia sappan . 


a plant - Caesa ! - 


வர்த்திப் பிரயோகம் , மருக்காரை முதலியவற் 

றால் செய்து ஆசனத்தினுட் செலுத்துமோர் 
வித நீண்ட குளிகைகள் , long medicated 
pills made of the plant Randia dumetorum 
for incertion into the rectum . 


bark of Caesalpinia 


வர்த்தங்கிச் சக்கை , 
sappan . 


வர்த்தும ரோகம் , see வர்த்தம ரோகம் . 


வர்த்தம் சர்க்காரம் , கண்களில் கடினமாயும் 
பெருத்தும் கட்டியுண்டாகி அதைச் சுற்றி 
சிறிய சிரங்குகளினாற் சூழப்பட்டு கண் 
இரப்பைகளைக் கெடுக்குமோர் கண்ணோய் , 
a rough and large pustule surrounded by 
other very small thick erythematus pustules 
covering the entire length of the eyelid . 


வர்ப்பச நீர் , ஓர் பிசுபிசுப்பான நீர் . plastic 

fluid Plasma . 


வர்ப்பம் , see வர்ப்பச நீர் . 


3790 


வலந்தழைத்த மூலி 


வலாகம் 


வர்ப் பாசகம் , ஐரோப்பிய தேசத்தில் விளையும் 
ஓர் மரம் . a tree growing in Europe , 


வலந்திரி , ஓர் கொடி , a twiner ; 2. வலது 
பக்கமாய் சுற்றுங் கொடி , a twing plant 
that twins to the right . 


வர்வரம் , திருநீற்றுப் பச்சை , sweet basil 

Ocimum basilicum . 


வலப்பாசிசம் , வலப்பக்கம் , right side . 


வர்னக் கல் , காக்கைக் கல் , Crow stone 


வலமன் , வலப்பக்கம் . right side ; 2. நந்தியா 

வட்டம் , a flower plant -- Tabernae montana 
coronuria ;; 3 . சங்கு , which see ; 4. ஓர் 
மரம் , a tree . 


வர்ன லாவுகம் , வெள்ளரிசி , white rice . 


வலக் கச்சம் , குமிழ் , a tree - Gmelina arborca . 
வலக் கணி . ஓர்வகை நாடி , a kind of pulse . 


வலமாய் சுவாசம் நடத்தல் , மூச்சை வலது 

நாசி வழியால் விடல் , exhale through the 
right nostril . 


வலக்கம் , மூக்குறா, a medicinal root . 


வலக் காய் , see வலம்புரிக் காய் , 


வலம் , collq for மலம் , 


வலக் காரம் , சர்வ திராவகம் , a kind of acid . 


வலக் கை , வலது கை , right hand . 
வலக் கைச்சி , ஓர் வகை நாடி , a kind of pulse . 


வலம் நோக்கி நிலைத்தல் , மூச்சை வலது 
நாசி வழியாய் அடக்கிவிடல் , stop the 
breath through the right nostril . 


வலக் கொன்னை , குப்பை மேனி , rubbish plant 

-Achalypha indica ; it is a vermifuge. 


வலம்புரி , வெள்ளைக்கல் சுண்ணம் , quick 
lime ; See வலம்புரிக்காய் , வலம்புரிச் சங்கு . 


வலங்கை , வலக்கை , right hand . 
வல சத்து , bitumen ; see சலாசத்து . 


வலம்புரிக் காய் , வலது பக்கம் சுழித்திருக்கும் 
காய் , fruit of Indian screw plant - Heli 
ctoris isora ; கண்ணோய் , செவி நோய் , 
விக்கல் , சீதசுரம் , ஆயாசம் , கூன் விழுதல் 
போம் , திருகுக்காய் , It is useful in diseases 
of eye , ears and hiccups , 


வல சாரி , கிளிஞ்சில் , bivalve - shall , 


வலசி , சோறு , cooked rice . 


வலம்புரிக் கொடி , ஓர் கொடி , a creeper 

Helictoris isora . 


வல சுத்தி , see மலசுத்தி . 


வல செழுமை , கொம்பு , one of the nine gems 

--ruby .. 


வலம்புரிச் சங்கு , வலப்புறம் கழித்திருக்கும் 

ஓர் வகைச் சங்கு . இதில் இரசம் கட்டும் , 
a conch shell of happy convolutions A 
chunk turning to the right i - e , having its 
windings turned to the right . 


வலஞ் சக்கியன் , நாகமணல் , Zinc ore . 


வலதம் , சுக்கு , dried ginger . 


வலம்புரிப்புல் , spear grass . 


வலது , வலது பக்கம் , right side . 


வலம் வருவாண் டி . 

விச்சுளி , 
bird . 


swift little 


a 


வலரி , 

அலரி , 
odorum , 


small tree 


Nerium 


வலது சடரம் , இருதயத்தினிடத்திலுண்டான 
4 அறைகளுள் வலது பக்கத்தில் உள்ள 
காரி ரத்தப் பகுதி , one of the four chambers 
of the heart situated on the right bottom 
-Right ventricle . 


வலர் வடிமாரன் , எருமை முன்னை , a kind of 
tree , 


வலது பாரிசம் , வலது பக்கம் , right part . 


வலவலத்த துணி , சல்லடைத் துணி , gauze ; a 

thin slight transparent linen , 


வலது புப்புசம் , வலது பக்கத்திய நுரை 
யீரல் , the right lung . 


வலன் , வலது பக்கம் , right side , 


வலந் தழைத்த மூலி , பிரண்டை , a climber 
-Vitis quadrangularis. 


வலாகம் , கொக்கு , stork ; 2. நீர் , water . 


3791 


வலிபொறுக்காமை 


வலியுங்காசம் 


வலாகை , கொக்கு , stork- paddy bird . 


வலிப் பிடிப்பு , ஒர் நோய் , a disease - stiffness 

of limbs with pain . 


வலாசகம் , குயில் , sweet singing bird 

Indian cuckoo ; 2. தவளை , frag . 


வகி , வல்லமை, strength ; 2. ஓர் நோய் , a 

discase , இது 5 விதம : கரட்டை , இழுப்பு, 
etc , convulsions or fits ; வலிப்பு , contrac • 
tions of limbs . 3. நறுவிலி மரம் , a tree - 
Coroia Kothil ; 4. நோவு , physical pain ; 5.பல. 
மாதல் , growing : strong ; 6.குரங்கு , monkey . 


வலிப் பித்தம் , அடி வயிற்றில் இசிவு , வலி 
கீல் நோவு, மாரடைத்தல் , சர்வாங்கம் துடித் 
தல் முதலிய கணங்களைக் காட்டு நோய் , 
a disease marked by pain joints puiling pain 
in the lower abdomen , choaking of the 
chest , tumor of the body etc. 


வலிப் பிரமை , Halluciratory nuralgia . 


வலிப் பீனிசம் , a disease of the nose . 


வலிகுன்மம் , அசீரணத்தால் காணுகிற நோய் , 
a disease due to indigestion Gastralgia , 
Gastrodynia . see தன்மவலி, வயிறு பல வித 
மாய் வலித்து , சாப்பாட்டை மறுத்து நெஞ் 
செரிவு , வாந்தி கண்டு தேகத்தை வற்றச் 
செய்யும் ஓர் நோய் , a disease marked by 
burning in the chest, vomitting nausea with 
pains in the abdomen ; causing emaciation . 


வலிப்பு , கோணை ; குமர கண்டம் காக்கை வலி 
சன்னி ,ரணம, முக வாதம் , முகசன்னி , முயல் 
பாதம் , மாந்த வலிப்பு, காக்கை வலிப்பு , 
அள்ளு வலிப்பு , புற இசிவு , பாரிச வாதம் 
முதலியன , convulsions . Names of some 
varieties are given above . 


வலிப்பு , இழுப்பு , convulsions or fits , reflex 

action caused as a result of the stimulant 
of the spinal cord . 


வலிகுன்ம வாயு . அசீரணத்தா லுண்டாகும் 
வாயு ; வயிற்றைப் பற்றிப் பலப் பட வலித் 
தலாலும் , உணவைக் 

குமட்டி வாந்தி 
யெடுத்தலாலும் உடம்பு மெலிந்து உலர்ந்து 
காணும் ஓர் நோய் , ( யூகி - 1200 ) windy 
state due to indigestion , a disease causing 
pin prick pain in the stomach - Gastralgia , 


வலிப்பு வாங்கி , an agent allaying or relieving 

convulsions or spasmatic pains . 


வலிமகா குன்மம் , a disease of the stomach 

with unbearable pain . 


வலிசன்னி , இசிவு சன்னி , convulsions ( தாளை 

இருத்தும் சன்னி , lock jaw ) . 


வலி மருந்து , tonic . 


வலிச்சல் , காய்ந்தது , that which is dried ;; 

2. பனையின் கடுங் காய் , palmyra fruit . 


வலி மாந்தம் , குழந்தைகளுக்கு அஜீரணத் 

தால காணும் இசிவு , fits caused in children 
due to indigestion . 


வலிச்சற் கொடி , ஓர் கொடி , a creeper . 
வலி தாங்காமை , வலி பொறுக்காமை , 
bearable pain . 


un 


வலிமுகம் , குரங்கு , monkey . 


வலி தீர்க்கு மருந்து , a remedy relieving pain 

--Antalgic . 


வலியக் கொடிவேலி , பெருங்கொடி வேலி , 
a large plumbago - Pupalia atropurpurea . 


வலியபி , கார்போகவரிசி , seeds of Psoralea 

corylifolia . 


வலி நிறம் , மாந்துளிர்க் கல் , a kind of stone 

coloured like the tender leaf of mango tree . 


வலிய புடம்போடல், 


வலியப்பன , 


வலி நீக்கு மருந்து , தூக்கத்தை யுண்டாக்கி 
அதனால் வலியை நீக்கு மருந்து , a medicine 
that gives relief from pain -- Anodyne . 


வலிய விஷம் , 


வலியன் , ) 


வலி நோய் , இது 46 , வகை , convulsions ; it is 

46 kinds . 


கரிக்குருவி . small black bird ; 
2. ஓர் பருந்து , Vulture . 


வலியான் . 


வலிந்த ரசம் , கட்டிய ரசம் , consolidated 
mercury . 


வலி யில்லாக் காலம் , between attacks , 


வலி யின்மை , absence of pain - Anodyria . 


வலி பொறுக்க முடியாமை , abnormal sensi 

tiveness to pain Hyperalgesia . 


வலி யுளைவு , 


வலி பொறுக்காமை , வலி தாங்காமை . exces 

sive sensitiveness to pain -- Hyperalgesia. 


வலியுங் காசம் , see குமரிகாசம் . 


3792 


வலைக்கண் கட்டி 


வல்லம் 


வலி யுணர்ச்சி , Hyperalgesia . 


வலியுற்ற இருமல் , spasmodic cough . 


வலி வடிவு , 

form of energy . 


சூழ்ந்து சீழம் இரத்தமும் சொரிந்து நாளுக்கு 
நாள் சுற்றிலும் பரவி வலையைப் போல் சிறு 
கண்களுண்டாகி , துன்புறுத்து ஓர் வகைக் 
கட்டி , an abscess studed with slender 
vegetations of flesh and attended with 
intolerable burning sensation . It has many 
small openings . see சாலினி . 


வலிவாத குன்மம் , a tumour like appearance 

in the stomach attended with pain . 


வலைக் காளான் , வலைக்கண்ணுருவ மாயுள்ள 
மஞ்சட் காளான் . இதைப் புசிக்கலாம் , a 
yellow mushroom which is edible . 


வலி வாதம் , இசிவுடன் கூடிய ஓர்வகை வாத 
நோய் , a kind of Rheumatism accompanied 
by fits . 


வலை.சவ்வு . 

சன்னல் பின்னலான 
cellular tissue or texture . 


சவ்வு , 


வலி வா , 


வலைசிகா , 


Brassica 


வலிவின் , கடுகு , mustard seeds 

juncea . 


Ofn olsu7 , red italian millet 

Setaria italica . 


வலைசிக்கி , 


வலிவு கொடுத்தல் , பலத்தை யுண்டுபண்ணல் . 
giving tone to the system . 


வலைத் துணி , 

மருந்து 

வடிகட்டும் கொசு 
வலையைப் போன்ற சீலைத்துணி , Filter 
cloth . See சல்லடைத்துணி . 


வலிவு தரு மருந்து , பலமுண்டாக்கு மருந்து . 
a tonic . 


வலைப் பூச்சி , சிலந்தி , Spider . 


வலினம் , பொறித் தேற்றா, a tree . 


வலைமண்டலி , கருநொச்சி , a plant --- Justcia 

gendarussa ,, 


வலீ நகம் , தாழை , Indian fragrant screw pine 

-- Pandanas . 


வலீ நம் , தேள் , scorpion . 


வலையம் , படிகக்கல் , quartz - Crystal pebble . 
வலைய ரோகம் கண்டத்திற்கு உள்ளிலும் , 
வெளியிலும் நீளமாக உயர்ந்து அதிக நோ 
யில்லாமலும் கழுத்தைச் சுற்றிலும் வீங்கும் 
ஓர் நோய் . 


வலி முகம் , வலிமுகம , ( குரங்கு ) monkey . 


வலீ பலிதம் , முகத்திற் காணும் ஓர் சரும 

நோய் , a skin disease affecting the face . 


வல் , கட்டுக் கொடி . coagulating creeper 

Cocculus villosus . 


வலு , எட்டு . eight ; 2. ஓர் பகை மருந்து . any 

soft unctuous substance , 


வல்கம் , பட்டை , bark . 


வலு கிழம் , மிகக் கிழம் . very old person . 


வல்சி , அரிசி , rice ; 2. சோறு , cooked rice . 


வலுசர்ப்பம் , வலிய பாம்பு , dragon . 


வல் மீகம் , யானைக்கால் , Elepha : itiasis . 


வலுச் செய்தல் , உறுதிப் படுத்தல் , in vigor 
ating.. 


வல்லகை , வாழை , plantain . 


வலுத்துப் போதல் , கெட்டியாதல் , growing 


வல்லக் கட்டி , வல்லைக்கட்டி , enlargement of 
spleen . 


strong . 


வல்லசம் , மிளகு , pepper 


Piper nigrum . 


வலுவந்தன் , இலவணம் , salt . 


வலுவாய்ச் செய்தல் , 

காற்று புகாதபடி 
கெட்டியாய் மண சீலை செய்தல் , to lute 
well so that no air can enter . 


வல்லத் துக்கல் , பளிங்கு , crystal stone . 
வல்லத்துக் கிட்டம் , தஞ்சாவூர்க்கு சமீபமா 
யுள்ள வல்லத்தில் எடுக்கும் சிறந்த கிட்டம் , 
over burnt brick found at Vallam in Tanjore 
District . 


வலூகம் , தாமரைக் கிழங்கு , 

கிழங்கு , the root of 
lotus . 


வல்லபம் , குங்கிலியம் , resin . 


வலை , பிடிப்பு, stiffness . 


வலை காரம் , வெடிகாரம் , potassium nitrate . 


வல்ல பேதம் , ஞாழல் , European saffron . 
வல்லம் , வாழை , plantain ; 2. அவுபல பாஷா 

ணம் , a kind of arsenic ; 3. ஓர் வகைப் 
பருப்பு , a kind of pulse . 


வலைக்கண் கட்டி , மொத்தமாக வெழும்பி 
மரத்தின் வேர்களைப் போல் பல நரம்புகள் 


3793 


வல்லாரையடி மூலம் 


வல்லி லோமம் 


வல்லம் கிட்டம் , தஞ்சாவூருக்கு அருகேயுள்ள 
வெல்லத்தில் உற்பத்தியாகும் கிட்டம் , இது 
மற்ற கிட்டத்தை பார்க்கிலும் சிறந்ததாகக் 
கொள்ளப்படும் ; see வல்லத்துக் கிட்டம் . 
வல்லரி , கொடி , creeper ; 2. தளிர் , tender 
leaf ; 3. பூங்கொத்து . a compound pedicle . 


வல்லி . படர் கொடி , spreading creeper ; 2 . 

முருக்கு . twisting ; 3. வள்ளிக் கொடி , the 
creeper of sweet 

potato ; 4 . 

அளவு . 
a measure ; 5. Doubog , jujuba ; 6. See 
கட்டுக் கொடி ; 7 , சீந்தில் . moon creeper - 
Menispermum cordifolia ; 8 . 
முருங்கை , a tree ; wild moringa . 


புனல் 


வல்லவ லோட்டி , ஓர் முட்செடி , a thorny 
shrub . 


2 . 


வல்லாகினி , கருங்கொடி , spring creeper 

Hiptage madablota . 


வல்லி , 1. கிருஷ்ணவல்லி , நன்னாரி , a twiner 

Hemidesmus indicus ; அமுதவல்லி , 
--Tinosphora cordifolia ; 3. அமிர்தவல்லி , 
same as No 2.4 FIUNT 50697 , Vitis indica . 
5. சீரகவல்லி , Dioscorea aculeata ; 6. ஈரு 
வல்லி , ( இரும்பலி) Maba buxifolia . 


வல்லாசி , விஷத்திற்காகக் கொடுக்கும் மலை 
யாளத்தில் விளையும் பூடு , a Malabar herb 
given as an antitode for poisons . 


வல்லிகம் , கொடி , a creeper ; 2. செவ்வல்லிக் 
கொடி , water lily . 


வல்லா தகம் , see வல்லாதி . 


வல்லிக்காய் , முள் முருங்கை , which see . 


வல்லாதி , சேங் கொட்டை ., marking nut - 
Semicarpus anacardium . 


வல்லிக் கொடி , பெரு மருந்து , a twiner - 

Aritolochia indica . 


வல்லாதி மூலி , வழுதலை , brinjal . 


வல்லிக் கொடிமூல செயநீர் , சாகாவுப்பு செய் 
நீர் , which see . 


வல்லாரல் , see வல்லாரை . 


வல்லிக் கோளகம் , பறங்கி பாஷாணம் , a 
kind of arsenic .. 


வல்லாரி . கொக்கு , stork . 


வல்லிசம் , மிளகு , pepper 


Piper nigrum . 


வல்லி சாதகம் , கற்பகத்திற் படர்கொடி , see 
காமவல்லி . 


வல்லி சாதம் , 

creeper ., 


ஓர் 


கொடி , 


an unknown 


வல்லி சுக்கிரன் , 


வல்லாரை . ஓர் இலைப்பூடு . அக்கர நோய் 

போம் ; இரத்தக் கடுப்பு வயிற்றுளைவு போம் ; 
புத்தி கூர்மையை யுண்டாக்கும் . Indian 
penny wort ; a prostate plant - Hydrocotyle 
asiatica . It is said to improve brain power . 
This plant is much used by Siddhars as a 
tonic . It is also used in anaesphetic leprosy . 
constitutional syphilis and other skin disea 
ses . It is also used as dusting powder for 
ulcers . The active principle is oil , valerine , a 
weak alterative tonic . Fresh herb as an aro 
matic odour but when crushed or cooked 
it has bitter taste . It 

properly taken it 
ensures a long life , imparts full vigour of 
retentive memory and incellectual faculties 
and effulgence to the complexion . 


வல்லி சூரணை , புளி வசளை , which see . 


வல்லிசை , பாம்பு , snake . 


வல்லிபஞ்ச மூலம் . They are : 1. Hedysarum 

gangeticum ;; 2 . Asclepias pseudosarsa ; 
3. Curcuma longa ; 4. Tinosphora cordifolia ; 
5. Asclipus germinal ( மேஷ சிருங்கி ). 


வல்லாரைக் கிருதம் , ghee prepared with 

வல்லாரை as the chief ingredient . 


வல்லியம் , புலி . tiger ; 2. செவ்வள்ளி , red 

variety of sweet potato - Ipomea batatas ;; 
3. மஞ்சள் , Indian saffron . 


வல்லாரைக் கீரை , வல்லாரை , leaves of வல் 
லாரை , are edible , and used as greens . 

. 


வல்லியை , 

அமுக்கிரா கிழங்கு , a plant , 
winter cherry Withania somnifera . 


வல்லி ராசன் , பல்லி , lizard . 


வல்லாரைக் கொடி மூலம் , root of Hydro 
cotyle asiatica ( Penny wort ) . 


வல்லாரைச் சூரணம் , powder . 


வல்லிரு , முருக்கு , a tree - 


Butea frondosa . 


வல்லாரையடி மூலம் , 


வல்லி லோமம் , வலம்புரிக் காய் , which see 


3794 


வவ்வால் 


வழயை 


- 


Plum 


வல்லி வன்னி , சித்திர மூலம் , a plant 
bago zeylanicum . 


வவ்வால் மீன் , ஓர் கடல் மீன் , a flat sea fish 

Pomphlet fish - Stromenteus argenteus . 


வல்லீசம் , மிளகுக் கொடி , pepper creeper - 

Piper nigrum . 


வவ்வியம் , முணிமுத்து வேங்கை , a tree . 
வவ்விலொட்டி , இதனால் வீக்க நோய் போம் , 

it cures swelling . 
வழகம் , பவளம் , coral . 


வல்லுடல் , strong body . 
வல்லுரம் , காட்டுப் பன்றி யிறைச்சி , flesh of 
boar .. 


உறுதியான . 


வழக்க நிலை , வழக்கத்தினால் 
confirmed by us wage . 


வல்லுளி , பன்றி , hog . 


வழக்க பழக்கம் , habits of life . 


வல்லுறை , வலி தருமருந்து , tonic . 


to 


the custom 


- 


வழக்கபடி , according 

Adusum . 


வல்லூகம் , ஆண் குரங்கு , 

male monkey ;; 
2. கரடி, bear ; 3. முசு , a large ape . 


வல்லூரம் , காய்ந்த புல் , dried grass ; 2 , பசு 
வின் இறைச்சி . beef . 


வழக்கப் பசி . பசியில்லாமலிருந்த போதிலும் 
காலக் கிரமப்படி வழக்கமாய்ப் புசித்தல் , to 
eat according to the time even when there 
is no appetite . 


வல்லூரி , பன்றி . swine . 


வல்லூறு , இரா சாளி , a bird - .. hawk . 


வழக்க முறைமை . 

prescription .. 


மருந்தின் பிரயோகவிதி , 


வல்லை , ஓர் நோய் , a disease ; 2. புன் முருக்கு . 

a wild species of Butea frondosa : 3. முருக்கு 
--Erythrina indica . 


nut 


Randia 


வழக் காரை , Grey 

Grey emetic 
uligirosa . 


4 . 


வல்லைக் கட்டி , கெண்டைக்கட்டி , ovarion 
tumour . ( வ மொ ) சலக் கூர்ம ரோகம் ) : 
2 . குறிஞ்சிநில மக்களுக்கு -ஆ மயைப் 
போல் வயிற்றி லுண்டாகும் ஓர் 

ஓர் வகைக் 
கட்டி , enlargement of spleen . 


வழங்கல் , உண்டாதல் , கப்பது; வழங்கும் 
காற்றினிற் கதித்தால் , ( புலஸ்தி - கற்பம் 
300 ) . 


வழங்குதல் , கையாடல் , to be in use . 


வழட்டல் , தோல் நழுவச் செய்தல் , scratching 

the skin from the body . 


வல்லை வாதம் , வாளது தறுச்கே வளர்ந்து 
தான் கீடக் தம் போது நீள மாய் உழக்கோல் 
போலும் நேரதாய்க் கிடக்குங் கண்டீர் 
மாளவே அன்னந்தன்னை வாங்காது செறிந் 
திடாது நாளது (கேளாய் வல்லை நவின்றிடும் 
வா தந்தானே ( யூகி -1200 ) enlargement of 
spleen .. 


a 


plant 


Cleome 


வழலகரம் , நாய்வேளை , 
viscosa . 


வழலம் , நாள் . day . 


வல் விஷம் , கடுநஞ்சு , virulent poisori . 


வழல , முப்பு , a medicinal compound consis 

ting of three salts used in alchemy and in 
medicines . 


வல் விலங்கு , யானை , elephant . 


வவக் கானி, யானைலத்தி , excreta of elephant . 


. 


வவுத் தான் , see வயிற்றான் . 


வவுலம் , கருவேல் , Indian gum arabica tree 

Acacia arabica . 


பெண் வழலை நாதம் (உரோம - பரிபாஷை ) 
வழலையறிந்தால் வகைதுகை வேண்டாம் ; 
பழைய நூல் வேண்டாம் ; படிக்கவும் வேண் 
டாம் ; தழவிடு பஞ்சம் தரிக்குமோ பூமியில் ; 
ஆழவுடை அனுவளவாகிலு மாமே " , 2 . 
வைத்திய முப்பு , a medicinal salt ; 3. கோழை , 
mucous phlegm ; 4. சவுக்காரம் , fuller s earth ; 
5. 95 வியாதியிலொன்று , one of95 diseases 
classified under Tamil Medical Science ; 6 . 
ஓர்வகைப் பாம்பு , a kind of snake ; 7. மண் 
மேல் விளையும் ஓர் உப்பு , ( நீர் ) salt extrac 
ted from the soil of fuller s earth . 


வவ் வலோட்டி , ஓர் முட் செடி , a thorny 
shrub . 


வவ் வாதி லொட்டி , See வவ்வ லோட்டி . 


வவ் வால் , வௌவால் , an animal - bat . 


3795 


வழலை மார்க்கம் 


வழியீற்றுப் பசும்பால் 


வழலைக் கடி , வழலைப்பாம்பின் விஷகடி , pois 
onous bite of the ouyeu snake . 


வழலை முப்பு , வழலை ; which see . 


வழலை யாதி , பிண்டக்கரு . foetus . 


வழலைக் கையான் , கருப்புக் கரிசலை கோழை 
யை எடுப்பதாலிப் பெயர் ; black variety of 
Ecliptus . 


வழலையுப்பு , சவுக்கார வுப்பு , a salt extracted 

from Dhoby s earth - fuller s earth ; முப்பு , 
Universal salt . 


வழவைக் கொக்கு . black stork . 


வழலையுப்பு செயநீர் , see வாலை செயநீர் . 


வழலைச் சத்து , பல கல்லு சத்து , essence of 

several stones . 


வழலை ரசம் , சுத்த ரசம் , a medicinal prepara 

tion of mercury . 


வழலைச் சுத்தி , தொண்டையிலுள்ள கோழை 
யை நீக்கல் , to remove the mucous or 
phlegm from the throat . 


வழலை வங்கம் , வங்கக் கட்டு , ( கொங் - வாத 

காவியத்தில் சொல்லிய முறைப்படி செய் 
யப்படுவது ) consolidation of lead as told 
in Konganavar Vatha Kaviyam . 


வழலைச் சுண்ணம் , முப்பூச் சுண்ணம் ; இது 
சரக்கை யெல்லாம் சலவையாக்கும் ; புகை 
யை யடக்கி சத்து பண்ணும் ; பழுக்காத 
சரக்கெல்லாம் பழுக்கும் ; படுமுன்னே தாது 
வெல்லாம் தீப்பற்றும் ; கர்ம நோய்கள் 
போம் ; calcified powder of three salts - 
Universal salt . This aids to calcify various 
other drugs . 


வழற் சிங்கி , ஓர்வகை விரண நோய் , a kind 
of Ulcer , 


வழி , பழமை , oldness ; 2. மார்பு , chest . 


வழலை தள்ளல் , கோழை வாயினின்று வெளி 
வரல் , discharge of phlcgm . 


வழிக் குண்டி , கட்டு சோறு , meals of journey . 
வழிச் சர்ப்பம் , எப்பொழுதும் கடிப்பதற் 
காகவே வழிகட்டிக் கொண்டிருக்கும் ஓர் 
வகைப் பாம்பு , a class of snake awaiting to 
bite persons walking on the road . 


வழலை தொட்டாடல் , முப்பூவை முதன்மை 
யாக வைத்துக்கொண்டு மருந்துகளைக் 
கையாளுதல் . preparing medicines having 
Universal salt on hand . 


வழிச் செல்வான் , வழிப் போக்கன் , traveller ; 

pedestrian 
வழித்தல் , வழிக்குதல் , rubbing in with the 

hand as in ointement to 
fingers . 


SCOOP with 


வழலைத் திராவகம் , யோகம் செய்யும் காலத்து 
நளினம் , உடம்பு நடுக்கம் உண்டாகாதபடி 
க்கு காலை மாலை சாப்பிடும் ஓர் திராவகம் ; 
2. விஷ சந்துக்களின் வாயினின்று வரும் 
கோழைகளினின்று வடிக்கும் திராவகம் , 
a liquid taken in during the practice of 
yoga to prevent tremor and other diseases ; 
2. an acid obtained from the fluid emitted 
by poisonous creatures . When dropped on 
the skin vesicles are formed . 


வழிநடை யிளைப்பு , வழிநடையால் ஏற்பட்ட 

சோர்வு , fatigue due to long walk . 
வழிபடுதவசி , மருட்கற்றாழை , 

மருட்கற்றாழை , which see . 
வழி பார்த்தல் , வாசற்படியை நோயாளிகள் 
பார்க்கும் ஓர் மரணக்குறி , staring at the 
gate way by a patient ; it is a symptom of 
death .. 


வழலைத் திறவுகோல் , வெடியுப்புச் சுண்ணம் , 

calcified powder of potassium nitrate . 


வழலை நீர் , தலைப்பிண்ட செயநீர் , a liquid 

extrated from the head of the first foetus 
of a woman ; 2. சவுக்கார நீர் , pungent liquid 
extracted from வழலை ; 3. பனிக்குடத்து நீர் , 
liquor amai . 


வழிப் புண் , ஆசனவாய்ப்புண் , 

ஆசனவாய்ப்புண் , anal sore ; 
2. யோனிவாய்ப் புண் , vaginal sore or ulcer . 


வழலை நோய் , கோழை , phlegmatic disease . 


வழியடைத்தல் , புறம் புறுத்தல் , obstructing 

the passage .. 


வழலைப் பச்சை , 


- 


வழலைப் பாம்பு , ஓர் வகையான பாம்பு . a kind 
of snake . 


வழியா மணக்கு , புல்லாமணக்கு , a plant 
Sebastiana chamaelea . 


வழலை மார்க்கம் , முப்பு முடிக்கும் முறை , the 

process of making andusing the Universal 
three salt . 


வழியீற்றுப் பசும்பால் , milk of the cow that 

has calfed many times or that has calfed a 
long time before. 


3796 


வழுதலை 


வளகிலவளம் 


வழியுங்காந்தி , அப்பிரக பாஷாணம் , a kind 
of arsenic .. 


வழுதலைக் கியாழம் , decoction of Solanum 

jacquini. 


வழி வலியுடையோன் , ஓணான் , lizard . 


வழுதுணை , முள்ளுக் கத்திரி , பருவழுதுணை ; 
சிறு வழு துணை இ.துவே கொடி வழுதுணை ; 
வழுதலை , brinjal with prickles . 


வழுக்கு , நிணம் , fat . 
வழுக்குப்பாசி , ஓர் நீர்ப்பூண்டு , a water plant 

Valisneria spiralis . 


வழுத்தேமா , மலைமா , a kind of mango tree . 
வழுந்தல் , காய்ப்பேறல் , excoriation ; 2. வழு 
வுறல் , abrasion . 


வழுக்கு வெண்டி , வளவளப்பான வெண்டிக் 

காய் . ladies finger which is viscous . 
--Hibiscus esculentus . 


வழும்பு , vermix . 


வழுக்கெண்ணெய் , ஓர் வகை யெண்ணெய் , 
a kind of oil . 


வழுவழுக்கு , வழுவழுப்பு, which see . 


வழுவழுத்த பண்டம் 
unctuous .. 


mucOUS 


substance ;; 


வழுவழுத் திறங்கல் , as in மலம் , faeces pass 

ing down due to its viscousity . 
வழுவழுப்புள்ள வஸ்து , unctuous substance , 


வழுக்கை , இளவழுக்கை , the tender kernal 

inside - a tender cocoanut ; 2. 3 - மாதத்திய 
பிண்டக்கரு , foetus of 3 months old ; 3 . 
நகம் உண்டாகும் வஸ்து , proximal end of 
the nailbed ; 4 , தேங்காய் வழுக்கை , tender 
pulp of cocoanut ; 5. வழுக்காய் , tender 
pulp ; 6. தலை வழுக்கை . baldness , 7. பிரமி 
வழுக்கை , a plant -- Gratiola monera : 
8. மொட்டை ; shaven head ; 9. வட்ட வழுக் 

கை , a tree ; 10. மயிர் முளையாமை , a skin 
disease which destroys the hair fox mange 

Alopecia .. 


வழுவற் றேங்காய் , வழுக்கைத் தேங்காய் . 
cocoanut having tender pulp . 


வழுவன்சுறா ஓர் வகைச்சுறா மீன் , a kind of 

shark fish . 


வழுவாங்கி , ஓர் பூண்டு , a plant . 


வழுக்கைக் கெளிறு , வழவழப்பான உடலி 
யல்பினையுடைய கெளிற்று மீன் , a sea fish . 


வழுவி , அத்தி , fig tree - Ficus racemosa . 


வழுக்கைத்தலை , மயிரில்லாது வழவழப்பான 
தலை , bald head . 


வழுவிச்சம் . நத்தைச்சூரி , a plant ; which see , 
வழுவுடைக் காமம் , பிறன் மனையாளை விரும் 
புதல் , See பொருந்தாக்காமம் , intercourse 
by violence without the cousent of the 
other party Rape . 


வழுக்கைப் பிடித்த விள நீர் , tender cocoa - 

nut with tender kernel . 


- 


வழுக்கைப் பசளை , a prostate plant 

laca oleracea . 


Portu 


வழுவுண்ட காயம் , a wound caused by violent 

rubbing of friction as by rubbing against a 
wall or by a rope pulled through the hands 

Brush burm . 


வழுக்கைப்பலா , ஓர் பலா ; வேர்ப்பலா , jack 
fruit growing on the trunk . 


வழுக்கைப் பள்ளம் , பல்லின் சவ்வுப்பள்ளம் , 
pulp cavity . 


வழுவுண்ட புண் , இதுவே தேய்வுண்ட புண் , 
உராய்ந்த புண் , abrasion . 


வழுவுண்டல் , வழுந்தல் , 


getting abrasion . 


வழுக்கைப் புல் , a kind of grass 

axillaris . 


Cyanotis 


வழுவை , மலையெருக்கு , mountain Madar -- 

Calotropis gigantia ; 2. யானை . elephant ; 
3. நாய்ப்பாகல் , a kind of bitter gourd . 


வழுக்கோபிகம் , முளைக்கீரை , a 
Amaranthus gangeticus tender . 


greens 


a 


tree 


வழை , 

சுரபுன்னை 
longifolium . 


Calophyllum 


1 


வழுதலங்காய் , கத்தரிக்காய் , இதுவே கொடி 
வழு துணைக்காய் , brinjal - Dichrostachys 
cineria . 


வளகம் , பவளம் , coral . 


வழுதலை , கத்திரி , a plant brinjal Solanum 

melongenum ; 2. கண்டங் கத்திரி , a thorny 
shrub - Solanum jacquini . 


வளகி லவணம் , வளையலுப்பு . a salt used in 
the manufacture of bangles . 


3797 


வளர் மேகம் 


வளைந் தெழுரோகம் 


வளக் காற்று , நேர் காற்று , a free wind . 


வளவளப்பு , கோழையான ; பிசுபிசுப்பான , 
மெதுவான , musilaginous , and smooth . 


வளங்கா லவணம் , பிடாலவணம் , which see . 


வளவுதடி , ஆண்குறித் தண்டு , penis . 


வள பூதம் , கெம்பு , ruby . 


வளாலை , முட்டைக் 
mushroom . 


காளான் , oval shaped 


வளப் பக்கல் , மருந்துக் குப்பியை மூடுவதற்கு 

ஆன கல்கார்க் , இதை பற்பக்கல் என்றும் 
சொல்வர் , a stonc - stopper or cork for 
bottle . 


வளி , ஓதம் , moisture ; 2 . காற்று , wind ; 
3. பிதுக்கம் , prodruding ; 4. அண்டவாதம் , 
Hernia ; 5. சூதம் , hydrocele ; 6. ஆசன 
வளையம் , rings in the rectum ; 7. வாதம் , 
wind humour . 


வள மனமுடையோன் , மவுனி, saint . 


வள முறு மொழியாள் , சாயா விருட்சம் , tree 

that does not cast its shadow : which see . 


வளிப் பிடுக்கன் , வளியிறங்கினவன் , one 

who is afflicted with rupture . 


வளமை , கொழுப்பு , fatness ; nutrition . 


வளிப் பிடுக்கு , Rupture ; Hernia . 


வளம் , பல பண்ட... ம் , 5everal things ; 2. அழகு , 

beauity ; 3 வலிமை , strength . 
வளம் பெறுதல் , புஷ்டியாதல் ; செழிப்படை 
தல் , becoming stronger and healthy . 


வளிப்பிணி , வாத நோய் , diseases caused by 

wind humour . 


வளியன் , வளிப்பிடுக்கன் , one who is afflicted 

with rupture . 


வளருப்பு . See பூநீர் , which grows on the 

fuller s earth (iuring new or full moon days . 


வளர் சடையோன் நாத விந்து , கந்தகம் , 
sulphur . 


வளு , கருப்பையினின்று பிண்டம் வெளி வரு 

முன் வெளிப்படும் , வழவழப்பான ஓர் வஸ்து . 
a slight discharge of mucus with or without 
blood called show indicating the delivery 
of the child . 


வளு , இளமை , youth . 


வளர்ச்சி , வளர் தல் , உணவினால் தனக்குத் 
தானே அளவில் பருக்கும் சக்தி , growth ; 
2. உயர்தல் , talness ; 3. பெருகல் , increas 
ing . 
வளர்த்தல் , வளரச் செய்தல் , to make grow . 


வளு வளுத்தல் , நொளு கொளுத்தல் , being 
plastic . 


வளர்த்தாள் , செவிலித்தாய் , 
foster mother . 


wet 


nurse ; 


வளு வளெனல் , நொளு நொளுப்பு , plastic , 


வளர்த்தி , வளர்ச்சி , which see ; 2. வண்ணத் 
தில் பருக்குந் தன்மை , growth . 


வளை , சங்கு . chank ; 2. தூதுவளை , a thorny 
shrub three lobed 

night shade 
Solanum trilobatum . 


வளை சங்கு , chank . 


வளையகம் , சங்கு , chank . 


வளர்ந்தெழு ரோகம் , குவளை , கடைக்கண் 
ணில் புண் 

புண் போல் சதை வளர்ந்து கண் ! 
சிவந்து அருவி நீர் வடியும் , அண்ணாந்து 
பார்க்க முடியாது , முகம் வேறுபட்டு 
பார்வை குறைந்து 

கண்ணொளி மழுங்கு 
மோர் கண்ணோய் , ( அ -- ந . வி . ) an eye 
disease marked by uicerated fleshy growth 
in the corner of the eye and white coat , 
reddness , watering , dimness of vision etc. 


வளைதடிச்சம்பா , ஓர் நெல் , a kind of paddy . 


வளைந்த கால் , bow leg : 


வளர்ப்பு , ஊண் , 


nutrition , 


வளர்ப்பு , வளர்த்த பிள்ளை . adopted child . 


வளைந்தெழு ரோகம் , புருவம் கீழிமை கடைக் 
கண் சதை வளர்ந்து அண்ணாந்து விழிக்க 
முடியாது துன்புறுத்தும் நோய் , 

an eye 
disease affecting the lower lid ; corner of 
eyes , and inability to look upwards due to 
fleshy growth .. 


வளர் மேகம , increasing urinary venereal 

disease . 


3798 


வள்ளல் 


வள்ளை யுப்பு 


வள்ளாங் கை , இடக்கை , left handed . 


வளையம் , சீதாங்க பாஷாணம் , a kind of 

arsenic ; 2. சீனக்காரம் , alum ; 3. தவளை , 
frog ; 4. தாமரைச் சுருள் , coil of lotus 
stalk . 


வள்ளி , ஓர் கொடி , a creeper ; 2 , படர்கொடி , 

winding plant ; 3. குறும்பாடு , a species of 
sheep .. 


வளைய ரோகம் , கண்டத்திற்கு உள்ளிலும் 
வெளியிலும் கழுத்தைச் சுற்றி வீங்கி தொ 
ண்டையின் மார்க்கத்தை அடைத்து . துன் 
புறுத்து மோர் நோய் . a circular or ring 
shaped raised swelling obstructing or clos 
ing up the upper end of the oesophagus. 
It is incurable and hence should be given up . 


வள்ளிகா . சீந்திற் கொடி , moon - creeper 

Menispermum cordifolium ; 2. வெண் 
தினை , Italian millet - Setoria italica . 


-- 


வெள்ளிகாத் தினை , வெண்டினை , Italian millet 

- Setoria italica . 


வளையமிடல் , as 36007 , searching eyes 

looking all round . 


வள்ளிக் கண்டம் , சீந்தில் , see வள்ளிகா . 


sweet potato 


வள்ளிக் கிழங்கு , வள்ளி , 
இதன் வகைகளாவன : 


வளையலுப்பு , வளையலுக்காக உபயோகப் 
படுத்தும் உவர் மண்ணிலிரூநீது எடுக்கும் 
ஓர் வகையுப்பு , வெண்காரவுப்பு . a kind of 
salt extracted from fuller s earth used in 
the manufacture of bangles ; glass gale ; இத 
னால் வாதபித்தம் , இரைப்பு , வயிற்றுவலி , 
கீல் பிடிப்பு சுரம் பீலிகம் போம் , வெடியுப்பு 
சாகும் , சூடன் 1 கண்டந்தனிக் கட்டாய் 
கட்டிப் போகும் , 2. ஆறாங் காய்ச்சலுப்பு , 
which see . 


வளையலுப்பு , a salt used in the manufacture 

of bangles , this salt is extracted from the 
fuller s earth . 


1. வள்ளிக் கிழங்கு , tuber ( root ) - 

Ipomoea batatas. 
2. மரவள்ளிக் கிழங்கு , root tuber 

tapioca - Manihot utilissima , 
3. சர்க்கரை வள்ளிக் கிழங்கு, 

கிழங்கு , same 
as No I. 
4. சீனவள்ளி ,, 
5. சிவப்பு வள்ளி , same as No I. but 

red in colour . 
6. மஞ்சள் மரவள்ளி , yellow Indian shot 

Canna flacida . 
7 . சீமை மரவள்ளி , Mendoza arrow root 

- Canna achirus ( typica ) , 


வளையல் , கருவளையல் , black country bangles 

2 நஞ்சு , poison , 


வளையல் மண் , earth used for making bangles . 


வளையாகாரமாய் , being circular . 


வள்ளிசு , நெற்றி , fore head . 


வெங்காயம் , 


வள்ளி மா தரை , 
Allium cepa , 


onion 


வளையாமாலி , மருதாணி , a tree 

tree - nail dye 
-Lawsonia alba . 


வள்ளியம் , மிளகு , pepper 
2. மெழுகு , wax . 


Piper nigrum ; 


வளைவில்லா மரம் , 
tree . 


பாக்கு மரம் , areca nut 


வளைவுதடி , see வளவுதடி . 


வள்ளிரி , காட்டு வெள்ளரி , wild cucumber - 

a creeper . 
வள்ளுரம் , ஆட்டிறைச்சி , mutton , meat ; 
2. சூட்டிறைச்சி , roasted meat ; 

3. மாட்டி 
றைச்சி . beaf ; 4. புலால் , flesh . 


வள் , காது , Par ; 2. வளம் , beauty . 


வள்ளச்சி , பட்டாணி , pea pulse . 


வள்ளூரம் , see வள்ளுரம் . 


வள்ளடி , செவி மூலம் , inner ear . 


Con 


வள்ளை , ஒர் கொடி , a kind of creeper 
volvulus repens ; 2. வங்கார வள்ளை . 


வள்ளம் , மரக்கால் , a measure . 


வள்ளலா தம் , கருப்பு , sugar cane , 


வள்ளைக் கீரை , ஓர் வகைக் கீரை , a veget 
able greens 

- Convolvulus repens . 


வள்ளல் , வள்ளக் கீரை , a kind of greens , 


uiryuy , a kind of salt . 


3799 


வறட்காமாலை 


வறட்டி 


வறக மார்க்கம் , நாயுருவி , a plant 

, - Indian 
burr -- Achyranthes aspera . 


வறட் காய்ச்சல் , உக்கிரக் காய்ச்சல் . burn 
ing fever with thirst . 


வறகாலி , வெள்ளாடு , goat . 


வறட் கோதம் , dry gangrene . 


வறகுசா , கார்போகவரிசி , seeds 

seeds -- Psoralea 
corylifolia . 


வறட்சி , dry heat - Adustion , 2 , உலர்வு , 

siccity . 


- 


Psoralea 


வறகுலி , கார்போக வரிசி , seeds 

corylifolia . 


வறட்சி கரப்பன் , குழந்தைகளுக்கு உடம்பு 
முழுவதும் சொறி சிரங்கு 

உண்டாகி 
வெடித்து , தூக்கத்தைப் 

தூக்கத்தைப் பங்கப்படுத்தும் 
ஓர் வகைக் கரப்பன் நோய் . 


வறக் கணம் , See வரட்கணம் . 


பசளை , 


வறக் கனி , 

oleracea . 


spinach 


Spinacia 


வறட்சி கொள்ளல் , to become dry . 


a tree 


Nerium 


வறசமம் , குடசபாலை , 

antidysentricum . 


வறட்சி சுரம் , a kind of fever causing dryness 

of the body . 


வறசுண்டி , செங் கருங்காலி , 
Acacia catechusundra . 


a 


tree 


வறட்சி மலடு . எவ்வளவு சாப்பிட்டாலும் 
உடம்பு உலர்ந்து போய் அடிக்கடி கொட் 
டாவியுடன் வித சொற்பனங்களும் 
உண்டாகும் ஓர் வியாதி , a disease marked 
by emaciation , yawning etc. 


பல 


வறடன் , பேடி , impotent man . 


வறடி , மலடி , barren womar . 


வறட்சி மேகம் , a kind of venereal urinary 

affection . 


வறடு , மலடு , barreness . 


வறட்சி யிருமல் 


மென்று 


வறட்கஞ்சா, ஆரணிக் கஞ்சா இதைப் பிடிப் 
பவர்களுக்கு உடம்பில் கெடுதி உண்டாகு 
யோகிகளால் நீக்கப்பட்ட 

ஓர் 
விதக் கஞ்சா, a variety of ganja - Arani 
Ganja being injurious to health , it is prohi 
bited by yogis . 


வறட்சி வாதக் கரப்பன் , வாதவறட்சிக் கரப் 
LINGOT , a kind of dry exzema . 


வறட்சி வாதம் , ஓர் வாதம் , உடம்பு கடுத்து 
சதை துடித்து 

எலும் 

நொந்து நாடி . 
விழுந்து காணும், a kind rheumatic disease 
marked by weak pulse , twitching of the 
muscles , pain in the bones , etc. 


வறட்கணம் , குழந்தைகட்கு உடம்பு வறண்டு 

நிறம்மாறி வயிறிரைந்து இருமல் காணும் 
ஓர் கணை , a disease in children caused by 
congenital heat, and marked by dryness of 
the body , change complexion . cough , 
gurgling in the abdomen etc. 


வறட்சுண்டி , ஆடு தின்னாப்பாளை , a bitter 
plant Aristolochia bracteata 


வறட்கண ரோகம் , see வறட்கணம் . 
வறட் காசம் , வறட்சியினால் ஏற்படும் ஓர் வித 
காச நோய் , a kind of consumption or 
asthma due to dryness . 


வறட் சூலை , a disease causing stabing pain 

and dryness . 


வறட் சோகை , anaemia , with swelling and 

dryness of the body .. 


வறட்டல் , காயச் செய்தல் , drying . 


வறட்காமாலை , வறட்காமாலை , காமாலை முற்றி 
உடம்பு மூத்திரம் மஞ்சளாகி வீங்கி வறட்சி 
காணும ஓர் நோய் . a variety of jaundicc 
marked by dry ; swollen body with other 
symptoms of jaundice. 


வறட்ட வளை . ( வறள் + தவளை ) 

making greater sound . 


a frog 


lotus 


வறட் காமாலை , கைகால் முகம் வெளுத்து 
உடல் நீலநிறமாய் மூத்திர சிவந்து சூலை 
யைப் போல் குத்தலும் , சோற்றின் பேரில் 
வெறுப்பும் , மாலைக் கண்ணும் உண்டாகும் 
ஓர் நோய் 


வறட்டாமரை ( வறள் + தாமரை ) 
growing in the crevices of rocks. 


வறட்டி , விரட்டி . cow dung . 


3800 


வறோதி நங்கை 


வற்சமம் 


வறட்சியினால் 


ஏற்படும் 


வறட் டிருமல் , 
இருமல் 


வறு வறுத்தல் , fry ; roast . 


வறட்டுச் சொறி , ஓர் வகைச் சொறி , a kind 
of itch .. 


வறுத்தவுப்பு . சில பத்தியங்களுக் சச் சேர்க் 
கும்படி வறுத்துக் கொள்ளும் உப்பு , fried 
salt used when on diet . 


வறட்டுப் பிரசவம் , dry labor . 


வறுத்திடித்தல் , fry and pound . 


வறட்டுப் புழுக்கை , தீய்ந்து வெளிப்படும் 
மலம் , over dried faeces . 


வறை , துவட்டற் கறி , fried meat . 


வறைக் காய்ச்சல் , see வறட் காய்ச்சல் . 


விடாத 


வறட்புள்ளின் தோஷம் , குழந்தைகளுக்கு 

தலையசைவு வயிற்றுப் போக்கு 
வேற்றுக் குரல் முதலான குணங்களை யுண் 
பாக்கு மோர் 

வகைப் பறவை தோஷம் , a 
morbid condition in children said to have 
been caused by the evil effects of birds , it 
is marked by diarrhoea , and tossing of 
head from side to side etc. 


வறைமா தளச்சி , நல்ல மாதளை , a kind of 
pomegranate . 


வறையல் , துவட்டற் கறி , fried meat ; 2 . 
பிணக்கு, oil cake . 


வறட்பூலா , ஓர் வகைப் பூல் , a kind of grass ; 
2 , வெள்ளைப் பூலாஞ்சி , poola bearing white 
fruits . see பூலா , 


வறையாடு , குறும்பாடு ; மலையாடு . mountain 
sheep ; வன மூலிகைகளைத் தின்னும் , இதன் 
இறைச்சி சனத் நோய்களையும் பலவீனத் 
தையும் போக்கும் ; Its meat is good for 
health . 


வறண்ட , உலர்ந்த , hot and dry . 


வறண் முள்ளி , ஓர் முள்ளி . a thorny shrub . 


வற்க சஞ்சீவி , கருங்குன்றி , black jeweller s 
bead . 


வறதாரு . கறிமுள்ளிக் கீரை , which see . 


வற்க மார்க்கம் , நாயுருவி , a plant - Indian 

burr Achyranthes aspera . 


- 


வறநிதிக் காந்தம் , சந்திர காந்தம் , which 
see 


வற்கம் , மரவுரிப் பட்டை , மரப்பட்டை , bark 
of a tree ; 2. கஞ்சி , rice gruel . 


வறப் பீகம் , மிளகாய் நங்கை , 


which see . 


வற் கலம் , see வற்கம் , 


வற முள்ளி , ஓர் முள்ளி , a thorny shrub . 


வறவறப்பு , state of skin in dew season .. 


வற் காலி , வெள்ளாடு . goat . 


வறவு , கஞ்சி , rice gruel . 


வற்கு , ஆடு , sheep ; 2. கஞ்சி , rice conjee ; 

3. அழகு , beauty . 


வற வொட்டி , ஓர் பூடு , a plant . 


வற்குசா , கார்போக வரிசி , babchi seeds 

Psoralia corylifolia . 


வறளாரை, 


வரளாரை . a plant on dry soils . 


வற்குலிகம் , வலியான் குருவி , a swift bird . 


வறள் மாந்தம் , a disease caused by indiges 

tion in children . 


வற் சகம் , பிள்ளை , child . 


வறன் மூலம் , ஓர் மூலம் , a variety of pilse , 
marked by very hard stools ; மலம் தீய்ந்து 
வெளி காணும் . 


வற்சதரம் , இளங்கன்று , young calf . 


வற்ச நாபம் , 


ஒர் விஷ மருந்து , aconite ; 
a poisonous root . 


Plumbago 


வறாளம் , கொடி வேலி , a plant 
Zeylanica 


வற்ச நாபி , 


வறோதி நங்கை , சங்கினி , one of the four 
classes of woman . 


வற் சமம் , குடச பாலை , a tree - Hollarrhena 

antidysenterica . 


3801 


வனக்கந்தம் 


வனசிருங்காடம் 


வற்சம் , மார்பு , chest . 


வனக் கவம் , காட்டுப் பசு , wild cow . 


வற்சல மணி , கோரோசினை , bezoar - Concre 
tion found in cow or ox . 


வனக்கறி மாதர் , வெள்ளாடு , goat . 


வனக் கற்பாசி , see வனகர்ப்பாசம் , 


வற்சை , குழந்தை , child . 


வனக்கன்னி , மருதாணி , a tree 
-- Lawsonia spinosa , 


Naildye . 


வற்றக் காய்ச்சல் . சுண்டக் காய்ச்சல் , boil 
ling to dryness . 


வனக் காந்தம் , சந்திர காந்தம் , which see . 


வற்றக் காய்ச்சி , மெலிந்த 
ated man . 


மனிதன் , emaci 


வனச கந்தம் , தாமரைக் கிழங்கு , root of 

lotus . 


வற்ற லோகம் , உ ருக்கு . steel . 


வனசக் கதலி , காட்டு வாழை , wild plantain 
tree . 


வற்றல் , அடைகாய் , dried vegetable ; 2 . 
மெலிதல் , becoming lean ; 3 . உலறல் ; 
drying ; வற்றல் வகை : 1. நெல்லி வற்றல் , 
2. சுண்டை வற்றல் ; 3. கத்தரி வற்றல் ; 4 . 
மணத்தக்காளி வற்றல் , முதலியன ; vari 
eties of dried vegetables . 


வன சங்கடம் , கடலை , pulse . 


வனசத் 

முள் துளசி , a weed - 
Acantho spermum hispidum . 


துளசி , 


வற்ற வைத்தல் , சுண்டக் காய்ச்சல் , heat 

ing till it becomes solid . 


வன சந்தனம் , அகில் , eagle wood ; 2. தேவ 

தாரு , a fragrant wood . 


வற்றாத மேனி , துருசு , copper sulphate . 


காட்டு 


மல்லிகை , 


wild 


வற்றாலை . ஓர் கிழங்கு . a kind of root . 


வனசந்திரிகை , 

jasmine . 


வற்று , உலறு , to dry ; 2. சுண்டல் , evapor 
ate : 3. பலவீனப்படு , to emaciate . 


வனச பத்திரம் , தாமரையிலை , lotus leaf . 


வற்றுதல் , காய்தல் , drying ; 2 , வடிதல் , 

as in வீக்கம் குறைதல் , becoming reduced 
or resolving . 


வனசபத்திரி அரிதாளரம் , தாளகம் , orpi 

ment in smooth shining gold coloured 
scales . See பிண்ட அரிதளம் . 


as in 


வற்று பதம் . 

வற்றுபத மெழுகில் , 
சுண்டி ஒழுகுபதமாய் வரும் சமயத்தில் , 
a state of dryness . 


வனச மூலி , நாயுருவி , a plant ; Indian burr - 

Achyranthes aspera . 


வன அரித் திரா , 
turmeric . 


காட்டு மஞ்சள் , wild - 


வனசம் . தாமரை , aquatic plant 

lotus ; 
2. மூங்கில் , bamboo - Bambusa arundin 
acea . 


வன ஆர்த்திரகம் , wild ginger - Zingibar 

cassumunar . 


வன சம்பங்கி , இதுவே திருவாத்தி , a plant 

Bauhinia racemosa . 


வனகர்ப்பாசம் , 


Hibiscus vitifolius , 
See பாரத்துவாசி . 


வனச ரஞ்சனி , பெண் முலை , breast , 


வனகார்ப்பாசம் , 


வனச ரோசனை . bamboo manna . 


வன குக்கிடம் , காட்டுச் சேவல் , wild fowl . 


வனசா , சிறுவிடுகொள் , which see , கற்கடக 
சிங்கி , a drug - a gall growing in the tree 

Pistacia integerrima. It looks like crab s 
leg . 


வனக் கதலி , காட்டு வாழை , wild plantain 
tree . 


வனக் கந்தம் , 
wild yam . 


காட்டுக் கருணை , a plant ; 


வனசிருங் காடம் , யானை நெருஞ்சில் , which 
see . . 


3802 


வனத்துக்குடோரி 


வனப்பிரமி 


வன சீரம் , காட்டுச் சீரகம் , wild cumin seed . 


வனத்து முட்டை , see வனமுட்டை.... 


வன சீவி , வன்னி , a tree . 


வனத் துளசி , காட்டுத்துளசி , wild basil .. 


வன சூகரம் , காட்டுப்பன்றி , boar . 


காட் 


வனத் தெரு . காட்டெரு முட்டை , 
டெருவு , dung found in forest , 


வன சூலம் , 


Cassia 


வனத் தேரி , ஆவரஞ்செடி , a shrub 

auriculata . 


வனசை , சந்தனம் , sandal , 


வன நங்கை , மலை நங்கை , a plant . 


வன சோபனம் , தாமரை , lotus . 


வன நரம் , குரங்கு , monkcy . 


வனச் சார்பு , முல்லை நிலம் , sylvan tract . 


காட்டெருமை , 


wild 


வனந் தரி வாளுயர் , 
buffalo . 


வனச் சுவை , நரி , fox ; 2. புலி , tiger ; 3 . 

161107, aconite . 


வனபதி , பூவாது காய்க்கு மரம் , a tree 

yielding fruits without flowering . 


வனஸ் பதி , பூவா மரம் , tree bearing fruits 

without flowers as அத்தி , 


வன பத்தியம் . See வனபதி . 


வனஸ் பத்தியம் , பூத்துக் காய்க்கு மரம் , 
trees bearing flowers and fruits. 


வன பலம் , யானைத் திப்பிலி , a plant- Peri 

carps of Pothos officinalis -- a large variety 
of Piper longum . 


வன தாரி , 5ee மூக்கத் தாரி . 


வன பாதவம் , காட்டு மரம் . wild tree . 


Hollarr 


--- 


வன தித்தம் , குடசபாலை , a tree 

hena antidysenterica 


வனபிப்பிலி , காட்டுத் திப்பிலி , wild piper 
longum ; 2 . 

யானைத் திப்பிலி ; see வன 
பலம் , 


a 


twiner 


வன தித்தா, வட்டத்திருப்பி , 

Cissampelos pareira . 


வன 

போசனம் , காய்கிழங்கு அருந்தல் , 
living on fruits and roots of the forest. 


வன தீபம் , சண்பகம் , a flower ; Champaca ; 

2. சோதி விருட்சம் , which see . 


வனப் பதி , ஆல் , 

bengalensis . 


Banyan tree 


Ficus 


-வன துர்க்கி , 


கடுக்காய் , 


Indian gall nut . 


வன துர்க்கி சேய் , கடுக்காய் பிஞ்சு , tender 
Indian gall nut . 


வனப் பதியம் , பூவாமற் காய்க்கு மரம் , See 
வனபதி . 


வனப் பருத்தி , காட்டுப் பருத்தி , Herbace 

ous cotton Gossypium herbaceum . 


- 


வனதேவிச் செடி , see குத்துப்பிடாரி . 


வனப் பிச்சி , தகரை , 


குருகத்திப்பூடு , a 


a plarit - Cassiatora .. 


வனத்தவசி முருங்கை , 
plant . 


Sol 


வனத்தி , தூதுவளை , a thorny shrub 

anum tribobatum . 


காட்டெரு முட்டை , 


வனத்திடு விரட்டி , 
wild dung cake . 


வனப் பிரமி , சதுரகிரியில் 

விளையும் ஓர் 
மூலிகைச்செடி , இது கொடியாகப் படர்ந்து 
இலை நெல்லி இலையைப் போல் தடிப்பாக 
இருக்கும் , இதை ஞாயிற்றுக் கிழமையும் 
பூச நட்சத்திரமும் 

கூடிய சுப தினத்தில் 
சாப நிவர்த்தி செய்து சமூலமும் பிடுங்கி , 
வந்து சூரணித்து 30 நாள் புளித்த காடியில் 
கலக்கிப் புசித்துவர , காய சித்தியாகும் , a 
herb growing in Sathuragiri hills ; it is 
creepers it must be collected on 

an 
auspecious day as said above ( See Tamil 
version ) and made into powder and mixed 
with காடி , and taken 30 days . the body 
becomes rejuvenated . 


tree 


Excoccaria 


வனத்தில்லை , தில்லை , a 
agallocha , 


வனத்துக் குடோரி , கடுக்காய் , Indian gall 
nut . 


3803 


வனமிரட்டி 


வனலட்சுமி 


வனப்பிரமி , பெரிய பிரமி ; காட்டுப் பிரமி , 
a plant . 


வன மீகம் , புற்று மண் , the earth or mud of 

the white ant - hill . 


வன மீன் , முதலை , 


an animal 


Crocodile . 


வனப் பிரமை , ஓர் கற்ப மூலிகை , a rejuvena 
ting plant . 


வன முசுட்டை , மலை முசுட்டை . 


வனப்பிரியம் . குயில் , a singing bird – 

Indian cuckoo ; 2. கொடி முந்திரிகை , vine 
grapes ; 3. இலவங்கப்பட்டை , cinnamum 
bark . 


வன முட்டை , காட்டெரு முட்டை . 
found in the forest. 


dung 


வன முரை , 

முதிரை , காய் 
pulses . 


தனியங்கள் , 


வன மஞ்சரி , see கோழியவரை. 


வன முழுதாளி , எட்டி மரம் , a tree bearing 

poisonous fruit Strychnos nux vomica . 


- 


வன மைத்தாங்கி , ஆகாச கருடன் , sky root ; 

a creeper Bryonia chigaea . 


வன முள்ளாலி, பெருங் குறிஞ்சான் , which 
see . 


வனமரை , ஓரிதல்த் தாமரை , a lotus of one 

petal — Tonidium suffruticosum . 


வன மூலம் , வீழி , a medicinal plant . 


வன மல்லி , காட்டு மல்லிகை , wild jasmine . 


வனமூலி , வில்வம் , a holy tree --- Crataeva 

religiosa .. 


வன மல்லினி , இருவாட்சி , a variety , of 

jasmine --- Jasminum sambac . 


வன மூலிகை, காட்டு மூலிகை , plants of 
wood lands; ஆவாரை , a shrub 
Cassia auriculata , 


வனமா , 


கொடிவேலி , a plant -- Plum 
bago zeylanica . 


வனமாசம் , 


வன மூலிகை , ஆவாரை . 

a shrub -- Cassia 
auriculata ; 2. காட்டு மூலிகை , forest herb . 


வனமாகு மூலி , ஆவரஞ் செடி , a shrub -- 

Cassia auriculata . 


வன மேதிகை, Melilotus 

Trifolium . 


parviflora alias 


முள்ளிக் 


கீரை , 


a thorny 


வன மாசிகம் , 

greens . 


வன மோசை , காட்டு வாழை , wild plantain 
tree . 


லனமா மூலி , நன்னாரி , indian sarsaparilla 

--Hemeidesmus indicus . 


வன மௌவல் , காட்டு முல்லை , wild jasmine. 


வன மாருதம் , இந்திர கோபம் , a red velvety 

insect . 


வனமாலி , பிரமி , a medicinal prostate plant 

Gratiola monieri ; 2 . பிரம தண்டு , 
an ask coloured thorny plant with yellow 
flowers - Mexican 

poppy . Argentina 
Argemona Mexicana .. 


வனம் , அழகு , beauty ; 2 , சுடுகாடு , crem 
ation ground ; 3 துளசி , Ocimum sanctum ; 
4 , நீர் , water ; 5. கணணின் மூன்று சுவச் 
சங்களுள் முற்பகுதியிலிருக்கும் அறைகளில் 
நிரம்பியிருக்கும் தெளிந்த நீர் , 

Aqueous 
humour ; 6 . பனங்கள் , Palmyra toddy ; 
7. புற்று , anthill . 


- 


வனய மானி , Seseli indicum . 


வனமாலைப் பூடு , மருளூமத்தை, a variety of 

Dhatura .. 


வன யீட்டி , ஒர் மூலி , இது சாரத்தைக் 

கட்டி தமனிய மாக்கும் , a rare drug cap 
able of consolidating salammoniac and used 
for transmuting any metal into gold , 


வனம் + ஆவாரம் ; தகரை , 


வன மாவாரம் , 
Cassia tora . 


வன ரஞ்சனி , முலைப் பால் , breast milk . 


வன மிகுத்திரி , காயாங் குலை . 


a plant . 


a shrub 


Cassia 


வனராச பூண்டு சிறு தும்பை , a small 
variety of leucas . 


வனமிகு மூலி , ஆவாரை , 
auriculata , 


வனருகம் , தாமரை . lotus . 


மணியாட்டங் 


வன மிரட்டி , வனமரீட்டி ; 
கொடி , which see . 


வன லட்சுமி , வாழை , plantain . 


3804 


வன்சுரம் 


வன்னரை நார் 


வனலதா , காட்டுக் கொடி , a wild creeper . 


வன் துருக்கி , 
வன் துர்க்கி , 


} 


கடுக் காய் , Indian or black 
myrobalans . 


வனவசம் , சந்தனம் , sandal ( red sanders ) 

- Pterocarpus sandalinus . 


வன் தோஷம் , திரிதோஷம் , the three viti 

ated humours . 


வனவரம்பை , காட்டு வாழை , wild plantain 
tree . 


வ்ன் பிணியுறல் , suffering from drasticor 

virulent disease . 


வனவரீகி , மலை நெல் , paddy grown in moun 

tains . 


வன்புற்று , ஓர் வகைப் பிளவை , அரை நெறி 

வீங்கி அரையாப்புக் கட்டியைப் போற் 
Si Godin , a hard tumour usually proceeding 
from the induration of a gland , often 
terminating in a cancer — Scirrhous . 


வனவாசனம் 
aconite . 


நாவி , a poisonous root 


வனவாசி , யோகி ; சித்தன் . Yogi or Siddhar . 


வன்மம் , gall . 


வனவிந்து . See விந்துது . 


வன்மரம் , உள்ளே வயிரம் பாய்ந்த மரம் , 

the heart of a tree , the inner solid portion 
of tumber . 


வன விலாசினி , ஓர் செடி , a plant . 


வன்மரை . 


வனவுல் , பெண் மரம் , female tree . 


வனாகி , முயல் . hare ; rabbit .. 


வன் மலைத் தங்கம் , சாலக் கிராமம் , a species 

of ammonite yellow in colour commonly 
found in the Gandaka river . 


வனாசம் , காட்டாடு , wild sheep . 


வன்மனம் , 
heart . 


வனாமலகம் , காட்டு 

காட்டு நெல்லி , wild Indian 
goose berry Phyllanthus emblica . 


கல் நெஞ்சு . iron heart ; stone 


வனி , செஞ் சித்திரமூலம் , a plant - Plumbago 


rosea , 


வன்மிகம் , ஓதம் , wet ; 2. ஓர் வகைக் கிரந்தி . 

the knotty undurated eruptions which 
gradually appear on the soles palms , joints , 
neck and in the region above clavicle res 
embling an ant - hill in shape . The ulcers 
are attended with pricking pain , burning 
and itching sensation followed by much 
purulen t discharges . 


வனிதா , ஞாழல் , European saffron . 


வனீரம் காட்டுத் திப்பிலி , Piper longum of 

the wild species . 


வன் மீகம் . புற்று , ant - hill . 


Copper 


வனுக்கு . துருசு , blue 

blue vitriol 
sulphate , 


வன் மீன் , முதலை , crocodile . 


வன்மை . வல்லமை , strength . 


வனோதலாட மூலி , 
தகரை , a prostate 
tata .. 


பொற்றலைக் கையாந் 
plant 

- Eclypta pros 


வன்னக் கல் , மந்தாரச்சிலை , sky coloured 

stone ; 2. பல வர்ணக்கல் , stone of many 
colours ,. 


வனோற் சாகம் , காண்டா மிருகம் . an aquatic 

animal Rhenoceros . 


வன்னக் கூர்மை , கல்லுப்பு , rock salt . 


வன் கண் , நச்சுக் கண் , evil eye . 


வன்கனத்தம் , தவசி முருங்கை , wild moringa 
tree . 


வன்னசை , பேசியின் தலைப்பிலே தொடுத் 
திருக்கு வயிரமுள்ள நார் போன்ற ஓர் 
வெள்ளை வஸ்து . a hard insensible bundle 
of fibres by which a muscle is attached to a 
bone . 


வன் காய் , கடுங்காய் , unriped hard fruit . 


வன் கிழம் , வலுகிழம் , a very old person . 


வன்சிரம் , ஓர் மீன் , a fish . See வஞ்சரம் . 


வன்னசை நார் , கபாடங்களின் அடிப் பாகங் 

கள் சடரச் சுவர்களோடு இணைத்துக் கட்டு 
மோர் வித நுற்பமான தசை நார் , the tend 
inous strings which connect the colomnae 
carnae of the heart Ventricles with the 
Ventricular valves . 


வன்சுரம் , கடுமையான சுரம் , burning fever . 


3805 


வன்னி சூட்சம் 


வன்னெற்று 


வன்ன பிரசாதினி, நேய மரம் , a tree . 


வன்னி தீபனம் , கிருமி சத்துரு , which see . 


வன்னித் தீ , நவச்சாரம் , 


ammonia . 


வன்னப் புறா, இரைப்பு , ஈளை யை நீக்கும் ஓர் 

புறா , a dove whose flesh cures phlegm and 
asthma .. 


வன்னித் தீயோன் , see வன்னித்தீ , 


வன்னமதை , கோரோசனை , bezoar found in 
cattle . 


வன்னித் துடரி , முன்றொடரி , which see . 


வன்னித் தும்பை , புத்தி தெளிவையுண்டாக் 
கும் ஓர் பெருந் தும்பை , which see . 


வன்னம் , தங்கம் . gold . 


வன்னா , கடின நாடி , hard pulse . 


வன்னி நாளி , பவள மறுகு , ( சுவாசத்தைப் 

போக்கும் ) a kind of grass . 
வன்னி நிமிளை , அஞ்சனக்கல் , sulphurate 
of antimony . 


UGOT goflů UL.GL. , bark of somna tree . 


வன்னி , ஓர் மரம் ,. soma tree Prosopis 

spicigera 2. காமத்தீ ; 3. இலிங்கம் , cinnabar ; 
4. வெள்வேல் , Acacia ferruginca ; 5. கொடி , 
creeper ; 6 , நெருப்பு , fire ; 7 , சன்னி , 
delirium ; 8 , மாவிலிங்க மரம் , which see ; 
9 . சேங் கொட்டை , marking nut ; 

10 . 
வெள்ளை நாகணம் , which see ; 11. கந்த 
பாஷாணம் , a kind of arsenic ; 12 சவர்க் 
காரம் , soap ; 13. see முன்னை ; 14 கொடி 
வேலி , a plant - Plumbago zeylanica . 


வன்னிப் பிரியம் , கொடி வேலி , a plant with 

rubificent action Plumbago zeylanica . 


- 


வன்னி பொக்கிஷம் , 
வன்னி பொக்கியம் , 

, 


} 


Omw , ghee . 


bamboo 


வன்னி கருப்பம் . மூங்கில் , 
Bambusa arundinacea . 


வன்னி மண்டல சித்தன் , இர 

இரச வாத முறை 
இயற்றிய சித்தர்களில் ஒருவர் , a 
Siddhar versed in alchemy . 


கள 


வன்னி கற்பம் , இலிங்க பாஷாணம், a kind 

of arsenic ; 2. லிங்கக்கட்டு , consolidated 
cinnabar ; 3. உலாந்தா லிங்கம் , ciriyabar 
of Holland ; 4. சடைக்கஞ்சா . ganja . 


வன்னி முருங்கை , முள் முருங்கை , which 
see . 


வன்னிகா , பொடுதலை . a prostate plant 

--Lippia nodiflora ; 2. வன்னி , which see ; 
3. see வாகை , 


வன்னியடுப் பேற்றல் , தீ மூட்டல் , to set 
fire . 


வன்னியம் , பெரு முத்தக் காச , which see . 


a 


வன்னி குன்மம் , 

வகைக் குன்மம் , 
variety of Gunma disease --Dyspepsia . 


வன்னியா , இரும்பிலி , a small tree - Maba 

buxifolia . 


வன்னி கெற்பம் , இலிங்கக் கட்டு , consoli - 
dated cinnabar . 


வன்னியாமம் , see நத்தைச் சூரி , 


- 


வன்னிகை , பொடுதலை , a prostate plant 

Lippia nodiflora . 


வன்னியிடல் , தீ மூட்டல் , to set fire . 
வன்னியின் கெற்பம் , இலிங்க பாஷாணம் , 
a kind of arsenic , 


வன்னி லோகம் , செம்பு , copper . 


வன்னிக் காசிகம் , முள்ளுக் கத்தரி , a thorny 

brinjal . 
வன்னிக்காரம் , அக்கிரா காரம் , a flowering 
tree of North Africa - Anacyclus pyre . 
thrum ; only its root is used in medicine . 


வன்னி வண்ணம் , செந்தாமரை , red lotus ; 
2. செவ்வாம்பல் , red water lily . 


வன்னிக்காய் 


வன்னி வாகை , கருவாகை , fragrant acacia 

tree Abizzia odoratissium . 


- 


வன்னிக் கீரை , முள்ளிக் கீரை , a vegetable 
greens . 


வன்னி விருக்கம் , வன்னி மரம் , soma tree . 


வன்னி குருத்து வேலன் , சீமை வெள்வேல் , 
a tree -- Acacia ferruginca , 


வன்னி வீசம் , பொன் , gold . 


வன்னீர் , உவர் நீர் , brachish water . 


வன்னி சுரம் , நெருப்பு சுரம் ; கொடிய சுரம் , 
virulent fever . 


வன்னெத்து , see நத்தைச்சூரி . 
வன்னெற்று , வன்னெத்து , which see . 


வன்னி சூட்சம் , தூணியாங்கிஷம் , which see . 


வா 


வாகு 


வாகை 


வா , அத்தி , fig tree - Ficus glamerata .. 


வாகுசம் , எள் , sessamon seed ; 2. குப்பைக் 
கீரை , some rubbish greens ; 

3. கிளி , 
parrot . 


வாகசம் , பெரும் பாம்பு , a big snake . 


வாக- நூல் , 

science . 


வைத்திய 


நூல், 


medical 


வாகுசி , கார் போக வரிசி , a fragrant seed 

Psoralea corylifolia . 


, 


வாகடபாரி , பச்சோந்தி . green lizard - Cham 
eleon . 


வாகு சிவிரை, வாதசி , which see . 


வாகுடையாள் , வாலுளுவை யரிசி , seeds of 

intellect plant Celastrus paniculata , 


வாகட முறை , வைத்திய நூலில் சொல்லிய 
முறை , according to medical science 
- Officinal . 


வாகுதம் , ஓர் பறவை , a bird 


மூலம் , 


shoulder ;; 


வாகு மூலம் , தோள் 
2. கைக் தழி . 


வாகட முறையற்ற , 
unofficinal . 


நூலை அனுசரியாத 


of madar 


- 


வாகுருடம் , எருக்கிலை , leaf 

Calotropis gigantia . 


வாகுலம் , மகிழங்கனி , the fruit of the tree 

- Mimusops elengi . 


வாகடம் , வைத்திய நூல் , ( வாகு + அடம் ) 
ஒழுங்காக நோய்களைப் போக்கு முறையைக் 
கூறுவதாகிய நூல் என்று விரித்துடன் 
மொழித் தொகைப் பெயராகவமையும் , 
ஆதலின் நோய்களைப் போக்கு முறையை 
ஒழுங்காக் கூறும் இந்நூலில் வல்லவர் தாம் 
வாகடம் எனப்படுவர் , வாத - உ.டம்பு - 
ஒழுங்த , அடம் --- ( அடு + 4 ம் ) அடுதல் , 
அடுதலைக் கூறும் நூல் , medical science -- 
Therapeutics , Pharmacopoeia . 


Cala 


வாகுவம் , வஞ்சி , a creeping plant 
mus rotang 


Phyi ! - 


வாகுனி, கீழ்க்காய் நெல்லி , a plant 
anthus , see பெருங்காரை , 


வாகட விதி , வைத்திய நூலிலுள்ள விதிகள் , 
Rules of Pharmacopoeia . 


வாகென்பு , தோட்பட்டை யெலும்பு , shoulder 
blade Scapula . 


வாகேசுவரி , வாணி , Goddess of learning . 


a 


வாகம் , செங்கீரை , a red leaf plant ; 2. பலண் 
இறுக பாஷாணம் , kind of arsenic ; 
3. புயம் , shoulder ; 4. கோமேதகம் , 
Cinnamon stone . 


- 


வாகை , இதுவே காட்டு வாகை மரம் . a tree 

Albizzia lebbek ; 2. தசமூலத் தொன்று , 
one of Dass moolam ; 3. நிலவாகை , a plant 
--Cassia senna .. 


வாகரம் , கோணாய் , wolf. 


வாகவி , செங்கீரை , rad leaf . 


வாகனப்பாலி , திருகுகள்ளி , 

--- Euphorbia tirucalli . 


milky spurge 


வாகனா, 


பனிப்பயறு , dew gram 
Phaseolus aconitifolius. 


வாகனாசி , 


வாகிடி , நீர்ப் பன்றி , water or sea hog . 
வா கியம் , கலவியில் பெண்கள் கோசத்தின் 

பூவை சும்பித்தல் , sucking the glans , penis 
by woman . 


The varieties of வாகை : 

1. அடக் த வாகை , Albizzia lebbek . 
2 . காட்டு வாகை , common sirissa . 
3. பெரு வாகை , same as No | . 
4. சிற்றிலை வாகை , fragrant sirissa 

Albizzia odoratissima . 
5 . கருவாகை , Mimosa marginata . 
6. , 

மலை வாகை , hill sirissa - Albizzia 
procera alias Pithecolobium cori 

aceum . 
7. கொண்டை வாகை , same as No 6 . 
8 . நல்ல வாகை , Albizza procera . 
9 , 200 GJIN 605 , Albizzia stipulata , 
10 பிலிவாகை , கல் துரிஞ்சில் , Albizzia 

odoratissima 
11 . சாயல் வாகை , Albizzia amara . 
12 . GOLD UT60s , Enterolobium saman . 


வாகினி , பாதிரி , a tree - Bignonia chelo 

noides , 


வாகு , தோள் , shoulder : 2. அழகு , beauty ; 
3. தொட்டால்வாடி , a sensitive plant 
Mimosa pudica . 


3807 


வாசந்தம் 


வாசனைப் பரிட்சை 


வாகைப் பிசின் , gum or resin from Albizzia . 

. 


வாசந்தி , ஆடாதோடை , 

a shrub -- Ada 
thoda vasica ; 2. குருக்கத்தி , a tree 
Goertnera racemosa , 


வாகைமேற் புல்லுருவி , 108 , கற்ப மூலிகை 

களில் ஒன்று . parasite of Albizzia is one of 
the rejuvenating drugs , 


வாசந்திரம் , கொத்தமல்லி . coriander seed 

Coriandrum sativum . 


வாக்கத்த மூலி , இலுப்பை , mohwa tree - 
Bassia tatifolia . 


வாச புட்பம் , புங்கு , which see . 


வாக்கம் , சரக் கொன்றை , a tree with 

beautiful hanging yellow flowers - Cassia 
fistulla . 


வாசம் , அரிசி , rice ; 2 . இலாமிச்சை , a 

a grass with fragrant roots - Andropogon 
muricatus ;; 3 , மாசிப்பச்சை , 

which see ; 
4. நெய் , ghee ; 5. நீர் , water ; 6. சாதி 
லிங்கம் , vermilion ; 7. சண்பகம் , a fragrant 
flower - Champaca ; 

வாசனை . scent ; 
9. வாயு , wind . 


8 
. 


வாக்கா மூலி, பொன்னூமத்தை , a variety of 
dhatura with yellow flowers . 


வாசவிலை , கிச்சிலி , citrus fruit ; bitter orange . 


வாக்கியேசம் , சிறு நீலி , a 

plant small 
variety of Indigofera sumatrana . 


வாசவுப்பு , கல்லுப்பு , rock salt . 


வாக்குக் கண் , சாய்ந்த பார்வை , squint eye . 


வாச வெண்ணெய் , வாசனை 

யெண்ணெய் , 
scented oil . 


வாக்குப் பசப்பி , சதகுப்பை , the dill or 

--Sowa A. Peucedanum graveolens . 


வாசற் பீடம் , பெண்குறி , mons veneris . 


வாங்கல் , நீங்குதல் , clearing ; abating as in 
உஷ்ணம் வாங்கல் ; 2 . தரித்தல் , as in 
தலை வாங்கல் , removing ; severing . 


வாசனி , பாதிரி , a tree - Bignonia chelor 

noides ; 2. குங்குமச் செவ்வந்தி , which see ; 
3. பொற்றிலை கையாந்தகரை , yellow 
flowering -- Eclypta prostata . 


வாங்கலோ , மருக்காரை , which see . 


வாசனைக் கன்னி , சாதிபத்திரி , mace . 


வாங்கற் கழுத்து , கோணக் கழுத்து , Wry 
neck . 


வாங்கிச நாசி , உதிரிமாரி , which see . 


வாசக சுரசம் , ஆடாதோடை , juice of Ada 
thoda vasica . 

. 


வாசனைக் கெந்தி , புன்னை , a tree ; which see . 
வாசனைச் செம்பு , வாத முறையில் உபயோ 
கிக்கும் ஓர் வித தயாரித்த செம்பு . இ 
செம்புக்கு 4 பங்கு வெள்ளி கூட்டி உருக்கப் 
பொன்னாம் , artificial copper prepared by 
alchemical process . if added to 4 parts of 
silver it is transmuted into gold . 


வாசக மந்திரம் , சிவசக்தி ; அட்சரப் பொருள் 
களை உள்ளத்திலே சிந்தித்து அவைகளை 
அறிவிக்கும் அரிய மந்திரங்கள் ; some 
mantrams . 


வாசனைத் தாம்பரம் , 
வாசனைச் செம்பு . 


சுத்த செம்பு , see 


வாசகம் , ஆடாதோடை , a shrub - Adathoda 

vasica ., 


வாசனைத் திரவியம் , கந்த வருக்கம் , per 
fumes ,, 


வாசகன் , காகபாஷாணம், a kind of arsenic , 


வாசகி , கொத்தான் . a twiggy plant 

filiformis . 


Cassyta 


வாசனைத் தைலம் , கூந்தலுக் குபயோகிக்கும் 

ஓர் தைலம் , Pomatum ; 2. சந்தனாதி தைலம் , 
oil prepared with sandal wood as chief 
ingredient . 


வாசகை , அரக்காம்பல் , an aquatic plant . 


வாசமங்கை , 


வாசனைப் பண்டம் , See வாசனைத் திரவியம் , 
aromatic substances . 


வாசதம் , கழுதை , an animal 


ass . 


- 


வாசந்தம் , ஓட்டகம் , an animal camel ; 

2. குயில் , a singing bird - Indian cuckoo .. 


வாசனைப் பரிட்சை , examination by smell ; 

one way of diagnosing by smell of dis 
charges , pus etc. 


3808 


வாசாணி மூலி 


வாசி கட்டல் 


வோசாதி , ஆடாதோடை , a shrub - Adathoda 
vasica . 


வாசனைப்புல் , இது ஒரு பொதுப் பெயர் , 

வாசனையுடை ய புற்கள் , common name for 
fragrant grasses , காவட்டம்புல் , lemon 
grass -- Andropogon nardus ; தரகம்புல் , 
கற்பூரப்புல் , பீனசப்புல் , மாந்தப்புல் , பேய்ப் 
புல் , காமாட்சிப் புல் , ( geranium grass ) 
முதலியன . 


வாசாதி கிருதம் , ஆடாதோடை கிருதம் . 
medicated ghee with Adathoda vasica as 
chief ingredient . 


வாசாமம் , பெருங்குறிஞ்+ , which see . 


வாசனைப்புல் கிழங்கு , 
tuber of nut grass 


கோரைக் கிழங்கு , 
Cyperus rotundus . 


வாசனைப்புல் லெண்ணெய் , கற்பூரப்புல் 
லெண்ணெய் , oil of Andropogon schoe 
nanthus .. 


வாசி , சுவாசம் , respiration ; 2. புல்லூரி, para 

sitic plant ; ? , குதிரை, horse ; 4. பறவை , 
bird ; 5. மூக்குரு ; which see ; 6. உயிர் ; 

பாலகனே வாசியென்றா லுயிர் தானப்பா 
life . 


sandal 


வாசனைப் பூலிகம் , சந்தன அத்தர் , 
wood oil . 


வாசனைப் பொடி , கந்தகப் பொடி , scented 
powder .. 


2. சீவர்களுடைய நாசியில் சுவாச 
நிசுவாசமாய் உலாவிவரும் பிராணா வாயு 
சத்தி சிவ வடிவாகிய சந்திர சூரியர் என் 
னும் அந்த சுவாசமே வாசியாகும் ; அவ்வாசி 
நாள் ஒன்றுக்கு 21000 சுவாசமாக நடந்து 
வருகிறது , இதனால் மனம் சுழல்கிறது . 


வாசனை மாம் , சந்தன மரம் , Sandal wood tree 

--Pterocarpus sentalinus . 


வாசனை மருவி , புனுகு , civet . 


வாசனை மல்லி , சாதி மல்லிகை , a variety of 

good smelling jasmine . 


வாசனை யலரி , கஸ்தூரி அரளி , a small tree 
or shrub --Neriun odorum . 


வாசனை யற்ற having no odor . 


வாசனை யூட்டல் , நறு மன முண்டாக்கல் ; 
மாந்திரபூர்வமாய் பிம்பத்தில் தெய்வ சக்தி 
யேற்றிப் பூஜை செய்தல் , 10 creat good 
smell . 


3 வாசி என்பது பிராண வாயுவாதம் ; அந்த 
வாசியைத் தம்வசப்படுத்தி நடாத்தவல்ல 
பெரியோர்களே சகல சித்திகளையும் பெறு 
வார்கள் ; சுழிமுனையில் இடகலையாகிய பங் 
திரன் சேரில் பஞ்ச பூதங்களும் அறிவும் 
ஒடுங்கும் பிங்கலையாகிய ஆரவி சேரில் ஐம் 
புலனும் அறிவும் பெருகும் . அந்த இரவிமதி 
ஒன்றாகக் கூடி , சுழிமுனை இடத்தில் நிற்கில் 
அறிவும தச.பாயுவும் ஒடுங்கும் , ஆதலால் 
அவ்வாசியின் மத்திய நிலையில் மூலத்திலும் 
குய்யத்திலும் நாபியிலும் இதயம் கண்டம் 
குருபதியிலும் எழுந்தருளிய ஆதார மூர்த்தி 
களை சதாகாலமும் சேவித்து நிற்பவர்கள் 
தாம் மெய்ஞ்ஞானிகளாவர் , Vasi is the 
air or oxygen ( vitai air ) that passes through 
the nostrils . If it passes through the right 
nostril it is Surya Kalai ; If it passes through 
the letf it is Chandra Kalai ; if it passes 
through both it Suzhumunai . Every 20 
minutes the passage must change . One must 
respire 21,000 times a day i.e , 15 minute . 
If the Chandra Kalai unites with the Suzhu 
munal knowledge and senses become dull ; 
but if Surya Kalai unites they became keen 
if both unite with Suzhumunai every 
thing becomes dull . 


a 


வாசனை வெற்றிலை , கற்பூர வெற்றிலை, 
variety of betel leaf . 


வாசனை வேதிகம் , கிராம்பு , clove -· Eugenia 

caryophyllata . 


வாசனை வேர் , வெட்டிவேர் , 

Vetiveria zizanioides . 


khus - khus 


வாசா , ஆடாதோடை , 
vasica . 


a shrub - Adathoda 


வாசாங்கம் , மூக்கரைச் சாரணை : a creeper . 


வாசாங்கியம் , மிளகு , pepper - Piper nigrum . 


Only those who control this respiration 
and six centres ( ஆதாரம் ) are the real 
man of Wisdom . 


வாசாணி மூலி , செவ்வா மணக்கு , red variety 
of Caster - Ricinus communis . 


வாசி கட்டல் , to control the breath , 


3809 


வாசிபார்த்தல் 


வாசுகி நாதன் 


வாசி கந்தகம் , ஓர் பூண்டு, a plant . 


வாசி புட்பம் , காசாங்கம் , which see . 


வாசி போசனம் , பயறு , pulse . 
வாசிப் படுத்தல் , சௌக்கியப் படுத்தல் , 
to cure .. 


வாசி கரண சிகிச்சை , விந்தின் வீரியத்தை 
வெளரச் செய்து காமவிச்சையை 

காமவிச்சையை அதிகப் 
படுத்தும் ஓர்வித பரிகாரம் ; பலப்பு ஷ்டி 
வீரியம் இவைகளைத் தருமருந்து , the art of 
increasing the secreations of semon to 
promote sexual desire - Aphrodiac treat 
ment , one of the eight parts or Tantrams 
describing the means of increasing the 
verite power by giving tone to the weake 
ned organs of generation . 

. 


வாசிப் பழக்கம் , பிராண வாயுவை முறைப்படி 
சுவாச பயிற்சி செய்தல் , practice of yoga 
or respiration .. 


வாசிப் பிரமம் , வகாரம் , the mystic letter Va . 


வாசி கரணம் , அன்புடைக் காமம் , mutual 

love or passion . 


வாசிப் பூடு , கட்டுக் கொடி , a creeper that 

coagulates water --- Cocculus villosus . 


வாசி யாக்கல் , குணப்படுத்தல் , curing . 


வாசி கலை , சூரிய கலை , vital air passing 

through the right nostril . 


வாசி யோட்டம் , the course of respiration . 


வாசி யோட்டல் , 


வாசி கெந்தா , அமுக்கிரா , a plant - Withania 

somnifera., 


வாசி லயம் , subjugation of respiration . 


வாசிக் கல் , காக்கைக் கல் , a black load stone . 


வாசி லிங்கக் கரு, see வாசிலிங்கம் . 


வாசிக் குயிர் , சுத்த சலம் , nutrient fluid . 


வாசி லிங்கம் , ஆண் குறி , penis . 


வாசிக் குறி , signs of respiration . 


வாசி வருமிடம் , மூச்சு பிறக் குமிடம் , அதா 

வது நுரையீரல் , source of respiration i - e , 
the lungs . 


வாசி கூட்டல் , 


வாசி கொள்ளுதல் , 


வாசினி , வெண்குதிரை. white horse ; 2 . 
காவட்டம் புல் , lemon grass - Andropogon 
nurdus . 


வாசி சித்தன் , சித்தரில் தேறினவன் , best of 
Siddhars .. 


வாசினை , see வாசனை . 


வாசி சித்தி , attainment of perfection in the 

practice of respiration . 


வாசி சோதி , அறிவு , knowledge . 


வாசீ கரணம் , வீரியத்தை 

யுண்டாக்கும் 
பதார்த்தம் , aphrodisiaces or medicines 
which increase the sexual powers , 


வாசிட்டம் , இரத்தம் , blood . 


வாசு , 

இருவேலி , Khus - khus - Vetiveria 
zizanioides ; 2 ஓர் வாயு , a gas . 


வாசிட்டாதி மூலி , சதுரக் கள்ளி , square 
Spurge - Euphorbia antiquorum . 


வாசுகம் , சவட்டு மண் , fuller s earth . 


வாசித் தண்டு , ஆண்குறி . penis . 


வாசுகன் மூச்சு , கருமுகிற் பாஷாணம் , a kind 
of arsenic . 


வாசித்த பத்திரி , முத்திருக்கஞ் செவி , 
which see. 


வாசுகி , விந்து , semen ; 2. ஓர் நாகம் , a cobra ; 
3. see ஆத்தி மல்லிகை ; 4. நாகமலை , zinc 


வாசி நிலை , the state of respiration . 


ore . 


வாசி நீர் , ஆகாய நீர் , rain water ; 2. பனிக் 
குடத்து நீர் , liquor amni ; 3 , சுத்த சலம் , 
nutrient fluid . 


வாசுகி கற்பம் , கார்போகவரிசி , a fragrant 

seed ; babehi seeds - Psoralea corylifolia, 


வாசி பட்சம் , கடலை , bengal gram . 


வாசுகிக் கொடி , காக பாஷாணம் , a kind of 
arsenic . 


வாசி பார்த்தல் , to see how the air passes 

whether through the right or left or both 
nostrils . 


வாசுகி நாதன் , சூதபாஷாணம் , a kind of 
arsenic , 


3810 


வாடாத்தம் 


வாட்டல் 


a tree 


1 


வாசு கிந்தன் , எருமை முன்னை , 
Premna latifolia . 


வாடாப் பூ 

வாடா மல்லிகை, தென்னம் பூ . 
பனம் பூ . பரிக்காத பூ , which see . 


வாசுகின் பேதி , 


வாடா மல்லிகை , ஓர் சிவப்பு பூச்செடி , a 

plant whose flowers do not fade - Gon 
phrena globosa . 


வாசுடா , பலகறை , cowri . 


வாசுதேவ மூலிகை , வெள்ளை நீர்முள்ளி , a 
thorny plant bearing white flowers . 


வாடா முட்செடி , மஞ்சட் பூவுள்ள ஓர் செடி , 
a thorny plant with yellow flowers 
Furze .. 


வாசுவாயு , 


- 


வாச்சாங்கம் , 


வாடி . தொட்டால்வாடி , a sensitive plant 

Mimosa pudica .. 


வாசு பிகை , ஓர் பூடு , a herb - Pimpinella in 

volucrata . 


வாடிகம் , பேராமணக்கு . castor seed large 

variety --- Ricinus Communis ,. 


வாசை , 


shrub 


Ada 


ஆடாதோடை , a 
thoda vasica . 


வாடிக்கை , பழக்கம் , habit . 


வாச்சி , 


வாஞ் சிகம் , மூங்கிலரிசி , seeds - Concretions 

of bamboo . 


வாடிக்கைச் சுரம் , சாதாரண சுரம் , - hectic 

fever ; fever that comes routinely . 


வாஞ்சிக் கொடி , முல்லை , a variety of jasmine . 


வாடி வதங்கல் , காய்ந்து சுருங்கள் , drying 
and shrinking .. 


வாஞ்சி மலை , see விடத்தாரி . 


வாடு , வதங்கு , fade ; 2. மெலி , emaciating ; 

3. கருவாடு , dried fish . 


வாஞ் சினி , காமி , a passionate person . 


வாட நாழி , பேய்ப்புடலை , a bitter wild snake 

gourd good for fever ; Tricosanthes 
laciniosa. 


வாடை , வாசனை , smell ; as in மருந்து வாடை : 
2. வெண்கடுகு , white mustard . 


வாடைய வலன் , 

பேராமுட்டி , 
Pavonia odorata . 


a plant 


| 


வாட பதி , உடம்பின் கொழுப்பு, fat of the 
body - adipose tissue . 


வாட பூமாது மூலி , கொட்டைப் பாசி , which 


வாடை வசியம் , ( in magic ) enchanting , char 

ming . 


see . 


வாட் கோரை , ஓர் வகைக் கோரைப்புல் , a 
kind of nut grass . 


வாடமையான பருப்பு , see ஏரழிஞ்சில் . 


வாடல் மெலிதல் , emaciating ; 2. பலவீனப் 
படல் , growing weak . 


வாட்சி , மல்லிகை , இருவாட்சி , a variety of 

jasmine .. 


a kind of 


வாடவசி , தொட்டி. பாஷாணம் , 
arsenic -red orpiment . 


வாட் சூலை , ஓர் வகைச் சூலை நோய் , a kind 
rheumatic pain . 


வாடாக் குறிஞ்சி , குரவகம் , a flowering tree 

whose flowers do not change colour in 
whithering Lawsonia alba . 


வாட்ட சாட்டம , a person with good physical 

body . 


வாட்ட முகம் , drooping face . 


வாடாக் கொடி , கருநொச்சி , which see . 


வாட்டம் , சோர்வு , fatigue ; 2. வாடல் , fading . 


வாடாச் செடி , ever green plant . 


tree 


Ficus 


வாடாத்தம் , ஆல் , banyan 

bengalensis . 


வாட்டல் , உலர்த்தல் , drying ; ustulation ; 

2. சுடல் , roasting : frying ; 3. துன்புறுத்தல் , 
teasing ; 4. Exsiccation . 


3811 


வாணி 


வாதகப தொந்தம் 


வாட்டாங் கொடி , See ஆட்டாங் கொடி . 


ளுவையரிசி , seed of a plant Celastrus 
paniculata ; 7. முடிமாமிசம் . flesh of the 
head ; 8. சரஸ்வதி , Goddess of learning . 


வாட்டாழை , கடற்றாழை . which ses . 


} 


வாஷ்டி , பருத்தி , cotton . 


வாணி கச்சம் , வறட்சுண்டி, a species of 

sensitive plant Mimosa tripuctra . 


வாட்டிப் பிடிப்பான் , தழுதாழை , a shrub 
a hedge tree - Clerodendron phlomoides . 


வாணிகம் , அசம தாகம் , Carum roxburghiana . 


வாணிச்சிமேனி , 
gems Ruby . 


மாணிக்கம் , one of nine 


வாட்டிப் பிழிதல் , squeezing the juice after 

slight heating as in betel . 


- 


Ptero 


வாட்டிய புட்பம , சந்தனம் , sandal 
carpus santalinus . 


வாணி.தம் . கள் , toddy ; 2. அகத்தி , a tree 

Sesbania grandiflora alias Coronilla grandi . 
flora . 


வாட்டியம் , சந்தனம் , sanders -- Pterocarpus 

santalinus. 


வாணி தி , மனோசிலை , red orpiment ; red 
arsenic ; 2. மூங்கில் , bamboo . 


வெண்டாமரை , 


white lotus 


வாட்டி யாயினி, அதிபலை . 


வாணி மலர் , 

plant . 


வாட்டுதல் , வதக்கல் , toasting the process 

of removing moisture from solids or organic 
tissues -- Desiccation . 


வாணில், பலண்டுறுக பாஷாணம் , a kind of 
arsenic . 


வாணீகம் , உலோகத் திராவகம் , which see . 


வாட் பல் , ( வால் + பல்) serrated tooth 

toothed like a saw . 


வாண்டியம் , பேராமுட்டி , a plant 
odorata . 


Pavonia 


a sacred 


tree 


வாண கத்தி , அரசமரம் , 

Ficus religiosa . 


a 


disease 


வாத கணம் , தேரைக்கணம் , 

caused by congenital heat . 


வானா கந்தி , அரச மரம் , pepul tree Ficus 

religiosa ; 2. ஓர் பாஷாணம்,. a kind a pre 
pared arsenic ; 3. ஓர் கந்தகம் , a variety of 
sulphur -- stick sulphur ; rock sulphur . 


வாத கணம் , a disease of the children caused 

by congenital heat . It can affect them at 
any age within 13 . 


வாணகந்தி யுப்பு , வெடியுப்பு , salt petre . 


வாண காந்திகம் , சோதிப்புல் , which see . 


வாணக்கா , நெல்லிப் பருப்பு , kernel of the 
fruit - Emblica Indian gooseberry . 

, 


வாத கண்டகம் . குதிகால்களை ஊன்றி நடக்க 

முடியாமலிருக்கும் ஓர் வாத நோய் , wind 
humour gets vitiated and affects any bone 
or bones of the ankle and causes much pain 
when walking . It is in my opinion due 
to the inflammation and growth in the 
calcaneous bone growth of spur in the 
calcaneous bone ( by C. D ) . 


- 


வாணரம் , மூளை யையும் முதுகந்தண்டங் 
கொடியையும் பற்றிய நோய் , inflammation 
of the brain and the spinal card - 
Meningitis . 

. 


வாத கண்டம் பகலாதி , கரூமத்தை , black 
or blue variety of dhatura , 


வாணலாதம் , கால் கையை சுருக்க வாங்கி 
இழுத்து கடுத்து நோயை யுணடாக்கும் ஓர் 
வகை வாத நோய் , a kind of rheumatism . 


வாத கதம் , வாயுவினால் கண் இரைப்பைகள் 
சிமிட்ட முடியாது கொஞ்சமாக சிமிட்டுதல் , 
partial immobility of the eyelids due to 
vitiated wind humour , 


வாணவுப்பு , வெடியுப்பு, potassium nitrate . 
வாணாள் , வாழ் நாள் , life time . 


வாணி , சாதிபத்திரி , mace ; 2. அசமதாகம் . 
a variety of Omum - See வாணிகம் ; 3 . 
மனோசிலை , red orpiment ; 4. கோழை நீர் . 
mucilage ; 5. இந்துப்பு, epsom salt ; 6. வாலு 


வாதகப சமனி , அசம தாகம் . a variety of 
omum which see . It brings down excited 

wind and phlegm humours . 
வாதகப தொந்தம் . combination of Wind 

and Phlegm humours . 


3812 


வாதகாமாலை 


வாதகோபம் 


வாதகபப் பிரமேகம் , venereal urinary sym 

ptons affecting the wind and phlegm 
humours 


வாத காவியம் , அகஸ்தியர் செய்த பஞ்ச 
காவியத்தில் 

வாத 

முறையைப்பற்றிச் 
சொல்லும் ஓர் பிரிவு . a medcal treatire by 
Saint Agastya . 


வாத கபம் , See வாதகப தொந்தம் . 


burning sensation during 


வாதகப வரம் , கருப்பு அகரம் , 


வாத கீரீச்சரம் . 

micturation , 


which see . 


வாதகப விருத்தி , பலா , jack fruit tree - 

Artocarpus integrifolia . 


வாத குடிலம் , வாதப் பிடிப்பு . stiffness of 

joints caused by wind humour . 


வாதகம் , பாரிச வாயுவினால் ஏற்படும் இடுப் 
புப் பிடிப்பு, rheumatic pain ; 2. சூதக பாயு , 
dysmenorrhoea , 


வாத கரப்பன் , (குழந்தைகளுக்கு உடல் 
வெளுத்து . கண் சிவந்து தடித்துக் காணும் 
gari Gori , a disease of the children marked 
by red eyes . and pale body . 


வாத குண்டலி, வாயுவானது தொப்புளின் 

கீழ் வயிற்றில் அதிக வலியை யுண்டாக்கி , 
பாம்பைப் போல் சுற்றிக் கொண்டு மூத்தி 
ரத்தைத் தடுத்து உடம்பில் மரத்தலுண்டு 
பண்ணி , மூத்திரம் துளித்துளியாய் விழச் 
செய்யும் ஓர் நோய் , a disease caused by 
stricture of urine due to the incarceration 
of vayu in the region of sacrum . The bodily 
vayu deranged and aggravated through an 
extremely parched condition or through 
the voluntary repression of an urging 
towards micturation affects and retains the 
urine in the bladder causing to resolve in 
eddies with in the cavity of the organ . It 
allows the urine to pass in small quantity 
or even to dribble out in dropes with pain . 
It is a violent type . 


வாத கரம் , drugs that expel exited wind . 


வாத கருஷணம் , வாதத்தினால் உள்ளடியிற் 
சாணி பதித்து வைத்தது போல தோன்றி 
பாதமெங்கும் , குதிநரம்பு , கால்கள் முழுவ 
தும் பாரித்து , திமிருண்டாகி குனியவும் 
நிமிரவும் முடியாது காலுளைக்குமோர் வாத 
நோய் ( யூகி 800 ) a disease of the foot 
caused by the vitiated wind humour marked 
by numbness of the part , and inability to 
bend or stretch and a feeling of something 
sticking to the foot and enlargement of 
the limb . 


வாத 

குண்டலிகா , வாயு கீழுமேலுமாய் , 
சுழன்று குண்டலியைப் போல் ஓடியுணடா 
கும் ஓர் நோய் , a disease caused by the 
windy state of the body . 


வாதகலை , சூரியகலை , vital air passing through 

the right nostril . 


வாத குண்டலிகை , நீரடைப்பு . stricture of 
urine 


வாதகள கண்டம் , see , புரைக் கழல் , 


வாத குதம் , obstructed anus . 


வாதகள கண்டம் , புரைக்குழை , cyst . 


வாதகு தோதரம் , a stomach disease chara 

cterised by obstructed stomach 


வாத குன்ம நாசினி, திப்பிலி, long pepper - 
Piper longum . 


வாத காசம் , நடுவிழியைக் கெடுத்து நொந்து 
சுழித்துள்ளே இழுத்துக் கொண்டு இமை 
கள் வீங்கி , தூக்கமற்று தலைவலி கண்ணீர் 
வடிதல் அதிவேதனை முதலிய குணங்களைக் 
காட்டு மோர் தீராத கண்ணோய் , an incur 
able eye disease affecting the pupil of the 
eye marked by the contraction of the part , 
pain , swelling of eye lids , head ache water 
ing of eyes etc , Asthma caused by wind 
humour a pulmonary complaint : 2. கனத்த 
பொருளை மெல்லிய வுருவாகக் காண்பிக்கும் 
ஓர் வகைக் கண் காச நோய் , an eye disease 
which shows thick objects as thin . 


வாத குன்மம் , ஈரலும் நெஞ்சும் வற்றி ஒரு 
பக்கத்தைப் பற்றி வயிறுளைந்து குடலைப் 
புரட்டி வலிதது செரியாமல் கைகால் ஓய்ச் 
சலை யுண்டாக்கும் ஓர் வகைக் குன்மம் . 
a kind of dyspepsia caused by the affection 
of liver and the chest , marked by indiges 
tion , anerexia , weariness of the limbs etc. 


வாத காமாலை , தேமுலர்ந்துமுகமும் அதைத்து 
வெளுத்து மூலத்தில் அக்கினி மந்தித்து 
அன்னத்தை ஒழித்து கை கால் ஓய்ந்து 
பலங் குன்றி அயர்ந்து புறககாலா தத்து 
மலங்கட்டி று பொருமி ஆயாசத்தை 
யுண்டாக்கும் ஓர் வகை காமாலை , jaun 
dice of Vatha type. Early stage of jaundice 
marked by nausca , lasstitude of the limbs , 
loss of appetite etc. . 


UTS GOOTIDID , a kind of dyspepsia accom 

panied by pain in the region of the heart 
and the belly , dryness of the throat and of 
the mouth , Suppression of vayu ( flatus ) . 
irregularity of digestion and other sym 
ptoms due to the deranged condition of 
the bodily vayu . 


வ 


வாத 

கோபம் . 


excitement of the wind 


humour . 


3813 


வா தக்கிராணி 


வாதச மூலம் 


வாத கோபம் , 

உடம்பி லெழும் கொதிப்பு , 
aggravated wind humour . 


வாதக் கினி . see குமிள் ; see மகிழம்பூ ; see 
முட்பலாசு . 


வாத கோபனம் , சிறு தும்பி , which see . 


வாதக் கினி , 
which see 


மயிர் 

மாணிக்கம் , a twiner 
It is Rheumatism destroyer . 


வாதக் கடல் , நவசாரம் , a salt 

chloride . 


Ammonium 


வாதக்குடல் விருத்தி , see குடல் விருத்தி , 


வாதக் கடுப்பு , வாதவலி , pain due to wind 

humour .. 


வாதக்கட்டி , வாதத்தினால் ஏற்படும் ஓருவகை 
கட்டி , பெண்களுக்கு அதிக சையோகத்தி 
னால் காணும் கட்டி , See வட்டி ரோகம் , an 
abscess caused by excess of wind humour . 


வாதக் குடோரி , வாதமுறையில் மருந்தின் 
இனங்களை மாற்றி , பொன்னாகச் செய்ய 
உபயோகப் படுத்துவதற்காக , கொங்கண 
வேர் நூ 

சொல்லியபடி தயாரித்த ஓர் 
கார மருந்து , a pungent medicine told by 
Konganavar for use in alchemy, 


வாதக் கதிப்பு . See வாத கோபம் . 


வா தக் கரப்பன் , 

which is black , 


கருங்கரப்பான் , eczema 


வாதக் குடோரி , வாதத்திற் குபயோகிக்கும் 
ஓர் வகைப் பதங்கம் மண்ணைத் தொட்டு 
உருக்கிட சத்தாகும் உபரசங்களெல்லாம் 
சத்தாகும் . குடோரி விட்டால் வாதம் கடினம் 
a sublimate used in alchemy , without it 
transmutation is impossible . 


. 


வாதக் கரு , வாதஞ் செய்வதற்கு ஆதாரமான 

கரு வங்கம் ; தங்கம் , நாகம் , துருசு , அயம் 
ஆகிய இவ்வைந்துஞ் சேரில் தங்கமாம் , the 
nucleus required for practising alchemy 
are ; lead , gold , zinc , copper sulphate and 
iron .. 


வாதக் குடைச்சல் , நரம்பைப்பற்றிய ஒர் வித 
வலி , a kind of nervous disease -- Neuralgia. 


வா தக் குடைச்சல் , 

rheumatic pain 


boring pain -- chronic 
Rheumatalgia. 


- 


வாதக் கழலை , a tumour marked by pricking 

pain , burning in the throat , dryness in the 
palate , dark coloured veins ; it is rough 
to the touch , slow in growth , and rarely 
Suppurates . In course of time gets fixed . 


வாதக் கொடி . see வாதங்கொல்லி . 


வா தக் கொதி , வாதத்தினா லெழும் கொதிப்பு, 
heat evolved by the aggravation of wind 
humour .. 


வாதக் காய்ச்சல் 

காய்ச்சல் , வாதத்தினால் ஏற்படும் 
காய்ச்சல் , fever caused by excited wind 
humour .. 


வாதங் கிரை . கற்றாழை ,, aloe . 


வாதாங் கினி , ஓர் மரம் , a tree . 


வாதக் கால் , யானைக்கால் , elephantiasis of 

the leg . The swollen parts assume a black 
colour in vatha type , and are fell rough and 
uneven to the touch ; pain is felt at the 
seat of the disease , and the skin begins to 
crack . 


வா தங்குரா , ஞாழல் , European saffron . 


கரு நெல்லி , black Indian 


வா தங் கொல்லி , 
gooseberry . 


வாதக் கால் , elephantoid leg 


Trophedema . 

. 


வாதங் கொல்லி , கரு நொச்சி , black variety 
of Vitex negundo 

Rheumatism destroyer . 


வாத சங்கிரதி , நாவல் , Jamboo tree - 

Eug 
erla jumbulena alias E. Cumin . 


வாத சஞ்சலம் , வெட்டி வேர் , khus - khus 

Vetiveria zizanioides . 


வாதக் கிராணி , excess of pungent , bitter , 

astrengent , hot and in hormoniously com 
bined food excites Vayu as a result of which 
the digestive fire is vitiated . In the same 
way insufficient or scanty food , fastings 
suppressions of calls of nature, tiring walks 
excessive sexual indulgence are amongst 
other causes which tend to vitiate the vayu . 
In this type , the food is digested with much 
difficulty resulting often in acidity , vomit . 
ing and purging occur together leading to 
emaciation and weakness , Watery , frothy 
and noisy stools are evacuated followed by 
cough and hard breathing severe aching pain 
is felt at the anus , abdomen , chest and head . 


வாத சஞ்சீவித் தைலம் வாதத்தைப் போக் 
குந் தைலம் , a medicated oil! used for 
rheumatice diseases . 


வாத சமூலம் , சிறுகாஞ் சொறி , which see . 


3814 


வாதசிலேட்டும சுரம் 


வாதசூலைக்கட்டு 


வாதசம் , வாத சம்பந்தமானது . that which 
is due to deranged vayu . 


and Phlegm humours — A type of fever 
accompanied by aching pain . cough vomit 
ing , shivering : coryza , cold , sense of 
heaviness of the limbs aversion to food 
a feeling of general numbness . 


வாத சயித்தியம் , combination of wind and 

phlegm humours 


வாத சரீர சுரம , fever due to the vitiation 

of wind humour .. 


வாத சீதம் , ( 
வாத சீதளம் , 


See வாத சயித்தியம் ,. 


வாத சரீரம் , ஊதிய உடம்பு ; பருத்தவுடம்பு , 
corpulent body . 


வாதசீதிடம் , அடி வயிறு , the lower abdomen . 


வாத சன்னி , உடல் காய்ந்து வியர்த்து கண் 

சிவந்து நாவு கருத்து மலசலங்கட்டி , துன் 
புறுத்தும் ஓர் வகைச்சன்னி , a delirious 
fever characterised by fever , sweating , red 
ness of the eyes blackness of the tongue 
constipation and suppression of urine . 


வாத சுபாவம் , எலும்புகளுக்கு ஆதாரமாகி 

அவைகளைப் போஷித்தல் , இரத்தத்தோடு 
தடிப்பாக்கி இறுக்கிக் கொள்ளுதல் , இரைப் 
பையில் முள் போலிருக்கும் வஸ்துகளில் 
இது வீழ்ந்து கூர்மையாக்குதல் , natural 
qualitie of Vatham which see above 


வாதசுர நாசனி , அரைக்கீரை , a variety of 

greens ; Amaranthus which is useful in Vatha 
fevers. 


வாத சாட்டியம , இது காம தூரப் பெண் 
புணர்ச்சியா லுண்டாகும் , bodily pain due 
to having intercourse with one oversexed 
woman . 


வாத சாட்டியம் , வாதத்தினால் உண்டாகும் 
உ.ம்பு வலி , gnawing pain in the body 
caused by the wind humour . 


வாத சுரம் . உடல் கடுத்து சந்து பொருத்து 
களையும் கீழ் முதுகும் இரு விலாவும் நொந்து 
குளிர் நடுக்கம் தோன்றும் ஓர் வகை சுரம் , a 
fever accompanied by pain in the head , 
chest and limbs , shivering, irregular fits of 
fever. dryness of the throat , iips and the 
mouth and loss of sleep - Dengue fever , 


Vatha 


fever which is 


வாத சாத்திசுரம் , 
curable. 


வாத சுரம் , தயிர் , curd 


வாதசாம சுரம் , 


வாத சாரதி , நெருப்பு . fire . 


வாதம்சுரம் போக்கி , சிறு தேக்கு , knot plant 

Clerodendron serratum . 


- 


வாத சாரம் , வில்வம் , a sacred tree ; its leaves 

ara used for worshipping God Siva to cool 
him down Bael tree Aegle marmelos . 


வாத சுரோணிதச் சூலை , வாயுவினால் உண் 
டாகும் சூதகவாயு , See சூதக வாயு . 


வாதசாரி , காகோளி , a plant ; which see . 


பாத சிரோமணி , நவச்சாரம் , sal ammoniac . 


வாத சூலாங்குசம் , வாத மடக்கி கஷாயம் , 
சதுரக்கள்ளிச்சாறு இவைகளை ஆதியாகக் 
கொண்டு திரி கடுகுடன் கொதிக்க லைத் 
துக் கொடுக்கும் மருந்து . இதனால் வாதப் 
பிடிப்பு வாத சூலை போம்a medicine for 
artherities , gout and rheumatic gout . 


வாதசிரோ ரோகம் , See வாதத்தலைவலி . 


வாதசிலேட்டும் தொந்தம். combination of 
wind and phlegm humours. 


வாதசிலேட்டும் விசர்ப்பி , கிரங்கி விசர்ப்பி . 
skin disease like itch caused by the hum 
ours , wind and phlegm , 


விசர்ப்பி , 


வா தசிலேட்டும 
விசர்ப்பி , 


See கிரந்தி 


வாத சூலைக்கட்டு , உடல் கனத்து திமிருண் 

டாய் விறுவிறுத்து பிடரியையும் பாதத்தை 
யும் பற்றி இழுத்து கைகால் விரல்கள் 
வீங்கி கடுத்துளைந்து நடக்க வொட்டாமல் 
செய்யுமோர் நோய் , a painful inflammation 
affecting the muscles of the nape and foot . 
toes hand and fingers attended often by 
swelling and stiffness ; artheritis or gout 
Rheumatic gout . Gout firs attacks the 
small joints such as tocs , and fingers and 
rheumatism the larger joints . Gout gener 
ally attacks those leading a luxurious life , 
where as rheumatism the ill clothed and 
ill fed sorrs . Gout is a disease of advanced 
life but rheumatism often attacks the young . 
But gout may be combined with rheuma 


வாத சிலேத்தும சுரம் , குளிர் சுரம் கண்டு 
வாய் பிதற்றலும் பற்கடித்தல் காதடைத் 
தல் கண்ணொளி மயங்கல் நாவு தடித்தல் 
இருமல் இரத்தம் விழல் தொண்டைக் கம்மல் 
முதலிய குணங்களைக் காட்டும் ஓர் வகை 
சுரம் ; கபவாத சுரம் , Fever born of wind 


3815 


வாதத் தலைவன் 


வாதத்தை நிறுத்தல் 


tism , when it is known as rheumatic gout . வாதத் தலை வலி , கண் புருவம் நெற்றி ஆகிய 
In some characteristics 

gout resembles 

இவைகள் இற்று விழுவது போல் வலித்து 
rheumatism . Gout is a very painful affection காதிரைச்சல் கண்டு நரம்புகள் புடைத்து 
arising from uric acid generated in the மூக்கில் சலம் வடி தலாகிய ஓர் தலைவலி , 
blood and deposited in the tissues . It may be இதற்கு வடமொழியில் வாத சிரஸ்தாப 
a sequence of heriditary predeposition.gout மெனப் பெயர் , a fit of violent head - ache 
most frequently comes on during the night marked by sounds in the ears , oozing of 
and abates towards morning 

watery fluid from the nose and a feeling 

that the forehead , eyes and eyebrow are 
வாதசூலை சன்னிபாதம் , Arthrotyphoid . 

falling out . It comes without any apparent 

cause and becomes worse in the night, and 
வாதசூலைப் பிடிப்பு . See வாதசூலைக்கட்டு . 

is relieved by pressure or being bandaged 

or by an application of fomentation round 
வாத சோகை , குழந்தைகட்கு உடம்பு தடித்து 

the head . It is caused by deranged vayu . 
உ தடு வெடித்து சுரம் கைகால் அசதி மூலத் 
தில் கடுப்பு ஆகியவிக் குணங்களைக் காட்டு வாதத் தானம் , பாத முதல் நாபி வரை , place 
Glorioso Cois , a disease of the children of Vatham from navel to foot . 
marked by fever , swelling of the body , 
lasstitude , pain in the anus etc. 

வாதத்திற்காதி , 

சவர்க்காரம் , See 
2. உடம்பு அதைத்து கைகால் ஓய்ந்து 

வாதத் தலைவன் . 
நாவறண்டு நீர் 

வாதத்திற் காதியான் , 
நீர் வெதும்பி பொன்னிறமா 
யிறங்கும் ஓர் சோகை , a disease where in 
urine is scanty and of yellow colour , the வாதத்தி லாதியான் . சவர்க்காரம் , See வாதத் 
body is swollen and pale . 

தலைவன் , 


வாத சோணிதம் , ருது காலத்தில் பெண் 
களுக்குண்டாகும் சோணிதத்தைப் பற்றிய 
நோய் , menstrual disease ; See வாதநீர் . 


வாதத் திற் குயிரானவுப்பு . நெபத்திகை. a 
salt which is like life for alchemy . 


வாதத்திற்குயிர், உப்பு , See வாதத்திற் குயி 
ரானவுப்பு . 


வாதச் சலிப்பு , ஈரம நரம்பில் தாங்கிய ஓர் 
வகை வாத நோய் , a kind of neuralgia 
through cold 


வாதத்திற்கொப்பாய் நின்றோன் , நவச்சாரம் , 
sal ammoniac -- Ammonium chloride . 


வாத சௌமியசுரம் , 


வாதஞ் சனி , திப்பிலி மூலம் , root of long 

pepper .. 


வாதத்துக் குயிர் , நாகம் , zinc . 
வாதத்தை நிறுத்தல் , வாத வேலையை நிலை 
நிறுத்தல் ; அதாவது சித்தி உண்டா தம்படி 
செய்தல் ; இதற்கு பல வழிகளும் தெரிந் 
திருக்கவேண்டும் . அவையாவன : 


வாததி , ஓர் வகைப்பூ நீர்ச்சாதி , a kind of 

salt growning in the soil of fuller s earth . 


1 .. 


போக்கோடே சவர்க்கார குருவைப் 

பண்ணு 


வாத தீட்சணிய சூரம் , high fever due to 

wind humour . 


வாத தேகக்கூறு . melanchlic temperament . 


2 . வாகாகு உப்பை நன்றாய்க் கட்டி 

யாடு 
3. " மருவியதன் பூரத்தைஉப்புபண்ணு 
4 , " தாகாகும் தாளகத்தை நீறுபண்ணு 
5. சமர்த்துடனே வங்கத்தைச் 

ணம் பண்ணு " 
வேகாதது ருசியைத்தான் குருவாய்ப் 

பண்ணு 


சுண் 


வகை 


வாதத் தம்பம் , வாதம் கதித்து காலின் புற 
வடியைப் பற்றி குடைச்சலும் வீக்கமுண் 
டாய் உடம்பெங்கும் வலி திமிர் முதலியவை 
யுண்டாக்கு மோர் 

வாத 

நோய் , 
( யூகி - 800 ) a kind of rheumatic pain 
caused by aggravated wind humour marked 
by boring pain swelling in the legs accom 
panied by numbness . 


இப்படி இதெல்லாம் செய்யத் தெரிந்தால் 
வாதத்தைக் குள்ளா + சு : அதாவது இழிந்த 
உலோகங்களை எளிதில் பொன்னாகச் செய்ய 
செய்யலாம் , ( போகர் -7000 . ) to establish 
one self as an alchemist one must prepare 
the above substances which are ofcourse 
very difficult to prepare . 


வாதத் தலைவன் , சவர்க்காரம் , saline efflor 

escence found in the soil of fuller s earth ,. 


3816 


வாதநீர்ச் சூலை 


வாததத்த சமனி 


வாதத் தொந்திப்பு. combination with wind 

humour . 


வாத நுட்பம் , மூலிகைப் போக்கு சத்து வகை 
பாஷாணப் போக்கு வாத முறைக்கு வேண் 
டிய இரகசியமான விஷயங்கள் the various 
secrets and intricacies involved in alchemy . 
See வாத.வித்தை நுட்பம் . 


வாத நகைரணம் , இடுப்பைச் சுற்றிலும் 
ரணங்கண்டு பசி தீபன மில்லாதிருத்தல் , 
இது முத்து பற்பத்தினால் தீரும் , ulcer round 
the waist , and loss of appetite . It said to 
be cured by the calcined pearl . 


வாத நமை , itching due to Vatham . 


வாதநாசத் தைலம் , a medicated oil given 

for affections of joints , it causes purging. 


வாத நூல் , It is a secret science concerning 

the transmutation of the metals - the 
hermatic art . It throws light 

on the 
mysteries of transmutation and distingishes 
the hetrogenous combustibility of volatile 
parts of the ingredients and exhibits how 
the same may be conducted to the grade of 
perfection. It also defines all about quick 
silver and in - combustible suiphur etc. , and 
how they are transmuted into true gold 
Occuit chemistry - Hermetic Science . 


வாத நாசனம் , ஆமணக்கு , castor plant . 


வாத நாசனி , மிளகு , pepper ; 2. கடுக்காய் , 

gallnut ; 3. கொடிக்கள்ளி , creeping milk 
hedge — Sacrostemma intermedicum drugs 
that destroy Vatham , see above .. 


வாத நாசன் , பூனைக்காலி , which see . 


வாத நோய் , See வாத ரோகம் . 


வாத நாடி , மூவகை நாடிகளில் ஒன்று உடம் 

பிலுள்ள வாதத்தின் குணத்தைக் காட்டும் 
நாடி , one of the three pulses felt at the 
wrist , it indicates the quality of wind hum . 
our in the body . 


வாத பரியாய ரோகம் , அன்னிய தோஷ வாத 
ரோக குணங்களுடன் வக்கிர பார்வையும் , 
சதா வீக்கத்தையு முண்டாக்கும் , a disease 
with all symptoms of deranged wind hum 
our and swelling and quint eyes . 


வாத நாராயனமரம் , வாத ராயணம் , இதுவே 
வாதமடக்கி ; ஆதிநாரயன மரம் . 


* 


வாத நாராயணாசம் , Juice of the leaves of 
வாத நாராயணன 


Del 


வாத பாண்டு , தாது கெட்டு பலங்குறைந்து 

உடம்பின் நிறம் கருகி வாடி , பாதம் உணைந்து 
2. திரம் வற்றி பசி கெட்டுக் காணும் சர் 
நோய் , ( யூகி - 1200 ) a type of Pondu 
marked by black colour of the eyes and 
the skin and by the prominent appearance 
of black coloured veins on the surface . 
The stool urine and finger nails will also 
be black owing to deranged vayu . 


வாத நாராயணன் , ஓர் மரம் , a tree 
onix elata 


வாத நிகண்டு , இரசவாத நிகண்டு , Voca 

bulary of alchemy . 


வாத நிராம சுரம் , fever caused by indigestion 

due to vatham . 


வாத நீர் , ஈரலில் உற்பத்தியாகி மண்ணீரலி 

னால் கிரகிக்கப்பட்டு அவ்விடத்தில் தங்கி 
பிறகு நரம்பின் வழியாய் இரைப்பையில் 
விழுந்து பசியை யுண்டாக்கும் . a fluid said 
to have been secreted by liver and absorbed 
by the spleen and then carried through the 
veins to the stomach there by causing 
hunger - Rheumatic humour ; flatulency. 


வாத பாண்டு சூனை , முகம் வயிற் 

முகம் வயிறு முதுகு 
அரை துடை புறங்கால் இவ்விடங்களில் 
தைத்து அயர்ந்து விறுவிறுத்து அசைவு 
களில் மோதும் ஓர் வகை சூலை நோய் , a 
disease being formerly connected with a 
defluxion of humours . It is characterised 
by general anasarca and pain and immobility 
of the joints . 


வாதபித்த அரி , கொம்மட்டி , melon . 


வாத நீர்கொண்ட , வாதவுடம்புள்ள , body of 
vatha temperament . 


வாதபித்த காமாலை , a variety of jaundice 

due to combination of bile and wind 
humours . 


வாதபித்த கோபனி, கண்பூ , 
in the eye , 


opaque spot 


வாத நீர்ச்சூலை , உடல் புண் போல் உளைந்து 

கை கால் விரல்கள் வீங்கி , திமிரடைந்து 
விறுவிறுத்து முகம் தலை மெய் வியர்த்து 
வெதும்பி ஜயமும் பித்தமும் ஓடிக்காணும் 
ஓர் வகைச் சூலை நோய் , a kind of rheuma 
tism due to வாதநீர் which see , affecting 
the fingers and toes . It is marked by 
tenderness of the body swelling of the 
fingers and toes numbness . excessive pers 
piration in the head , face and body . 


வாதபித்த சமனி , தும்பி ; கானல் மா , புட்கர 

மூலம் , கிளுவை , the drugs that nutralise 
the combination of wind and bile humours . 
which see ,, 


3817 


வாதபித்த சிலேட்டுமம் 


wir gL1 $ 3 gr oqi 


வாதபித்த சிலேட்டுமம் ,உடம்பின் முக்குணம் ; 

the three humours of the body causing 
melancholy , bilious , and phlegmatic temp 
eraments in the human body viz flatus 
lency bile and phlegm ; 2. Vulfoon, the 
three kinds of temperaments in the body . 


under the functions of Central and sympa 
thetic nervous system . The word Pitha 
signifies the functions of Thermogenesis or 
heat production and metabolism , compre 
hending in its scope the process of diges 
tion colouration of blood and formation of 
various secrations and excretions which are 
either the means or the end of tissue 
combustion . The word 

The word Kapha does not 
mean only phlegm but it really has to be 
taken to mean the functions of thermot 
axis or heat regulations . It may secondarily 
mean the formation of various preservative 
fluids viz mucus , synovia etc. 


பாகமென்ற சூரியன் தான் வாதமாச்சு 

பதிவான சந்திரன் தான பிததமாச்சு 
தாகமுடன் சிலேப்டு மந்தான் சுழியாய் நின்று 
சகல சுெந்து மூன்றினால் மடிந்தவாறே " 

( இராம . சிவயோகம் - 200 ) 


Note : The suitable phraseology in English 

for வாயு , 2. பித்தம் , 3. கபம் ; is 1. susten 
tative function ; 2. correlative function ; 3 . 
generative function . 


More over the theory of the three 
humours is not the same as that referred 
to in the humeral pathology prevalent in 
the Medivial period of Europe . It is an 
exploded humeral theory of the Greek 
and Roman physician though they borrowed 
the ieda from the Siudha theory without 
understanding the true significance under 
lying it . 


It is considered as the primary and the 
most essential factor in the constitution of 
human organism . These fundamental and 
vital humours 

occupy respectively the 
lower , the middle and the upper part of 
the body -- Vayu occupies the regions of 
pelvis and lower limbs , below the navel, 
the Pitham the region above the navel and 
below the neck and the Kapam , the regions 
of the neck and head . A deranged 
condition of these three fundamental hum . 
ours brings about disease or death and their 
continuance in a normal measure , and cond 
ition which depends upon the vitality of 
the organism determines the preservation 
of health and longevity of life . 


It occurs in two forms - essential or in 
visible form and the other crude or visible 
form . The former guides the physiological 
processes pertaining to them severally 
while the later forms the product of 
those processes induced by the said essential 
form viz secretions and excretions . 


Indian Medical Science is thus based on 
the morbific diathesis . These dispositions 
are born with man way . It is asserted that 
there is no substance in the Universe which 
does not owe its formation to the humours 
in more or less proportion . 


Many failed to grasp the true meaning of 
the theory but such of the physicians who 
remember the laws of etiology , therapeutics 
and dietery hanging upon the theory are 
thriving well in their daily practice . Siddha 
Medicine contains a full exposition on this 
subject . 


The humoral pathalogy of the ancient 
Hindus had its hold in Greece and Medieval 
Europe for more than 2000 years . 


வாதபித்த சுரம் , 

, fever born of wind and 
bile humours which is attended with 
yawning, distension of the abdomen , loos 
of consciousness , shivering . pain in the 
joints , emaciation of 

of the body . thirst . 
delirium , and increased temperature 


வாத பிததசூலை , A TITTU QUICKÁ S sofa 

கரடுகட்டி உடம்பு தடித்துப் புண்ணாதல் , 
a disease of the joints Rheumatism . 


Note : This theory of the three humours is 

no doubt a great discovery which has been 
much 

misunderstood by the Western 
scholars by judging the wrong rendering of 
the terms in colloquial terms as wind , bile 
and phlegm , but they really comprehend 
all the phenomena of their functions and 
processes as for instance - The Vayu or 
Vatha refers to all the changes which comes 


வாதபித்த தொந்தம் . combination of wind 

and bile humours 


See 


வா தபித்த தோஷம் , 
தொந்தம் . 


பாதபித்த 


3818 


வாதபோதச் சயோகி 


வாதப் பெரும்பாடு 


பலாக 


3 tree 


- 


Butea 


. 


வாதபித்த நாசமணி , நிலக்குரோசனை ; which 


வாத போதம் , 
frondosa . 


see . 


வாதப் பவுத்திரம் , a variety of fistula in ano . 


வாத பித்த நாசனி , கோடாசூரி , a kind of 
arsenic . 


தலை 


வாதபித்தம் , இரத்தத்திற் கலந்த பித்தம் , 

கனத்து மிகவலித்து காது சற்றே 
மந்தித்து உடம்பு முழுவதும் உளைந்து கிறு 
கிறுத்து உடம்புலர்ந்து வாய்வு மிகும் ஓர் 
நோய் , ( யூகி - 1200 ) a disease marked by 
heaviness of the head , pain , slight defect in 
hearing , giddiness , dryness of the skin and 
lassitude of the body . It is all caused by 
the combination of wind and bile humours . 


வாதப் பாண்டு , தாகம் , பசி , நீர் , மலம் நிறங் 
கெட்டு கருகி வயிறு பொருமி புறங்கால் 
வீங்கி , கைகால் ஓய்ந்து காணும் ஓர் விதப் 
பாண்டு , an anacmia accompanied by swell - 
ing in the legs , thirst , hunger , weariness of 
the limbs , gurgling in the abdomen and 
change in the colour of urine and faeces. 


வாதப் பிடிப்பு , contraction due to rheu 

matism . 


வாதப் பிரமி , மான் , deer . 


வாதபித்த ரசமணி , நீர்பூலா, a water plant - 

Phyllanthus multiflorus . 


வாதபித்தளா , மூங்கிற் குருத்து . tender 
shoots of bamboo , 


வா தபித்த விசர்ப்பி , உடம்பில் பல விடங் 
களிலும் எரிச்சலினால் கறுத்து மற்றவிடங் 
களில் சிவப்பு அல்லது நீலநிறமாய் நெருப் 
புக் கொப்புளங்கள் போல் பர்வாங்கத்திலும் 
கொப்புளம் எழும்புதல் , ( see அக்கினி 
விசர்ப்பி ) blisters all over the body with 
burning sensation which are either black 
or red in colour . 


வாதப்பிர மேகம் , கோசம் , பீசம் , அடிவயிறு 
இவ்விடங்களில் வலித்து , கட்டியாக சீழ் 
வடிந்து பசு மூத்திரம் போல் நீரிறங்கும் 
ஓர் மேக நோய் , பெண்கள் மோகத்தினால் 
தாது கெட்டு மூளை இள நுங்கு சளி இவை 
களைப் போலவும் இன்னும் பலவாறாகவும் 
தாது வெளிப்பட்டு வழுவழுப்பாய் விழும் 
ஒர் மேக நோய் , a venereal diseasc affecting 
the urinary system marked by pain in the 
scrotum & lower abdomen , urine resembles 
that of cow with solid pus , and sometimes 
with semen . 


வாதபித்தனி , see வாதபித்த நாசனி . 


வாதப்பிர மேகம் , The type of Premegham 

produced by an aggravated condition of 
the bodily Vayu . There are considered as 
most incurable in as much as no kind of 
medicines can restore the fleet course , deep 
diving Vayu which advances in its work of 
disintegration . அஸ்தி மேகம் is one of the 
four types of this kind as per Ayurvedic 
Science , which invades the bones and the 
marrow See எலும்புருக்கி 


வாதபித்தாதி சாரம் , diarrhoea caused by 

the combination of wind and bile humours , 


வாதரோகசித சுரம் , a variety of fever , 


வாதப் புரட்டுக்கல் , இராச வர்த்தக்கல் , semi 

precious stone - Lopis lazuli . 


வாதப் பெருக்கம் , ) 


increase or aggravation 
of wind humour . 


வாதப் பெருக்கு , 


வாத பீனிசம் , ஓர் 

ஓர் வகைப் பீனிச நோய் , 
நாசி வறண்டு நீர் பழுத்து சளி போல் 
திரண்டு விழும் , a type of catarrh accom . 
panied by hoassensess of voice , a sense of 
stuffiness and obstruction in the nostrils 
followed by a thin mucus kind of secretion , 
dryness of the throat , palate , and lips a 
pricking and piercing pain in the region 
of the temples as well as excessive sneezing 
and bad taste in the mouth . 


வாதப் பெரும்பாடு , Menorrhagia of Vatha 

type is marked by pain in the waist below 
the navel , in the sides and in the chest or 
breasts .. The menstrual flow continues 
sometimes for the whole month or even 
two . In some varieties the symptoms are 
burning sensation and pain . In the eyes 
palms of the hand , and the vagina . The 
discharge is mixed with slimy secretions . 
It may also appear at an interval of 3 or 
4 months or even longer than that . The 
breasts may become neavy and swollen 
and body emaciated . 


வாதபுரச் சுரம் , a variety of fever . 


வாத பேதம் , பூவரசு , Portia tree . 


வாதபோதச் சயோகி , பலா . Indian jack 

tree - Artocarpus integrifolia. 


3819 


வாதம் மையவுப்பு 


வாதம் கொட்டை 


வாதமக்கி , மேக சஞ்சீவி , a plant . 


Cleoden 


வாத மடக்கி , தழுதாழை , a tree . 
dron phlomoides .. 


வாதமடி , வாதத்திற்கு அடிப்படையாயுள்ள : 

1. உமிழ் நீர் ; 2. சிறு நீர் ; 3. மலம் ; ஆக 
CYCOT m , the base of wind humour are : saliva , 
wrine , and faeces . 


வாத மண்டிகம் , see வாதமடக்கி . 


வாத மயக்கம் , giddiness caused by wind 

humour . 


வாதமய வுப்பு , கறியுப்பு , common salt . 


Baell 


வாத மரம் , வில்வ மரம் , a sacred tree 

tree Aegle marmelos . 


வாத மலடு , நீர் இரத்தம் போலிறங்கும் ஓர்வித 

மலட்டு ரோகம் , a variety of sterlity . 
வாதமல பந்தம் , constipation caused by wind 

humour . 


வாதம் , உந்தியின் கீழ் பிறந்து உடம்பு முழுவ 
திலும் பரவி சுவாசம் , பசி , தாகம் முதலிய 
வைகளுக்கு ஆதாரமாக விருந்துகொண்டு 
பல விகாரங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக் 
கும் முப்பிணிகள் லொன்று , one of the three 
humours occupying the region below the 
navel. It is responsible for all movements 
in the body ; spreads through out the body 
and causes respiration hunger , thirst etc. , 
without itself under going any change . 
2. நரம்பு துவாரங்களில் கெட்ட நீர் தங்கி 
தசையில் ஊறி அதினால் வாயு அதிகரித்து 
சர்வாங்கத்தையும் பற்றி நிற்குமோர் நோய் ; 
இதனால் கை , கால் , உடல் உளையும் , pain in 
the body coused by wind humour which is 
aggravated by some bad fluid in the nerves . 
3 உடம்பிற்கு யாதொரு தீங்கும் நேரிடா 
தபடி எங்கும் பரவி தாதுக்களை யெல்லாம் 
பாதுகாக்கும் ஓர்வித சக்தி , that is the 
energy or power that prevails all over the 
body keeping the various tissues in good 
condition ; 4. வாயு , wind air ; one of the 
three humours of the body inducing 
melancholy , hypqchondriacus ; rheumatism , 
gout etc. , when vitiated ; 5. இரசவாதம் , 
alchemy ; இரும்பு முதலிய உலோகங்களைக் 
கொண்டு பொன் செய்யும் வித்தை , art of 
transmuting me t a | s ; 6. முப்பிணி யி 
லொன்று , 

one of the three humours ; 7 . 
வில்வம் , a sacred tree - Bael tree - Aegle 
marmelos ; 8. அணுத்துவ ரூபமாய் பாத 
முதல் நாபி வரை வியாபித்து உடம்பைக் 
காப்பாற்றி சுபாவரூபமாய் இருக்கும் ஓர் 
சக்தி ; 9. எருக்கிலை , leaf of madar - Calo 
tropis gigantia 


மிளகு , 


pepper 


வாத மறுக்கின்றோன் , 
Piper nigrum .. 


வாத மாந்தம் , குழந்தை வயிறு பொருமி 

அழும் ஓர் நோய் , a disease of children cau 
sed by indigestion marked by pain and 
flatulence . 


வாத முடக்கம் , contraction and impairment 

caused by wind humour ( Gout ) . 


வாத முடிக்கின்றோன் , சவர்க்காரம் . soap . 


வாத முறை , 4 விதம் : 1. நீற்றினம் ,, பற்ப 
மார்க்கம் ; 2. உருக்கினம் ; 3 ஏற்றினம், 
சத்து ஏற்றுதல் ; 4. இறக்கினம் ,. சத்து 
இறக்கல் , alchemy consists of four proc 
esses as mentioned above . 


வாத முட்டு , Rheumatic artharitis . 


9 . 


வாத மூத்திர கிரிச்சரம் , disurea due to vitiated 

wind humour . 


வாதம் , 1. உச்சி வாதம் ; 2. எரி வாதம் ; 3 . 
தானாத்திரம வாதம ; 4. ஈரல் வாதம் ; 5 . 
கடுப்பு வாதம் ; 6 . முடங்கினி வாதம் ; 
7. திமிர் வாதம் ; 8 . முழங்கால் வாதம் ; 

கழல் வாதம் :: 10 . தண்டு வாதம் ! 
11 , சுரோணித வாதம் ; 12. குடல் வாதம் ; 
13. கிளிகை 
கிளிகை வாதம் ; 14 . 

வாதம் ; 14. குளிச வாதம் ; 
15. சூசிகா வாதம் ; இதன்றியம் வாதம் 
மேலும் 80 வகையாம் ; Vatha diseases are 
80 , names of some are given above . 


வாத மூலம் , Piles due to the action of the 

aggravated vayu . They resemble Kadamba 
flowers in structure and are either tubular 
or sharp pointed like a needle sometimes 
assuming the shape of the wild Thundikeerai 
flower . 


வாதம் கதித்தல் , வாதம் இருக்க வேண்டிய 
மாத்திரை அளவிற்கு இரண்டு பங்கு மிகுந் 
திருத்தல் , aggravation of the wind humour 
twice than normal . 


வாத மையவுப்பு , see வாதமய வுப்பு , 


கொட்டை , 


வாதம் கொட்டை , 

வாதுமைக் 
almond - Prunus amygdalis . 


வாத மேகம் , 


3820 


வாதரம் 


வா தலிங்க நாசம் 


உடம்பின் 


வாதரவி , 

tissue . 


கொழுப்பு , 


வாதம் கொட்டை யெண்ணெய், வாதுமைப் 
பருப்பெண்ணெய் , almond oil . It is of two 
kinds sweet and bitter . 


adipose 


வாத ராசன் , நவாச்சாரம் , sal ammoniac ; 
2. கோடாசூரி, a kind of arsenic . 


வாதம் சமைக்கின்றோன் , 


நவச்சாரம் , 
sal ammoniac . 


} 


வாதம் சமைக்கும் வாதி , 


வாதம் சமைக்கும் லவணம் , கல்லுப்பு , rock 
salt . 


வாதராசன் பூடு , துளசிப் பூண்டைப் போல் 
வாசனையுள்ள பூடு , a plant which smells 
like holy basil . 


வாதம் பிசின் , ஓர் பிசின் , gum of almond 

Gum of Traganth . 


வாதராசாங்கத் தைலம் , உடம்பிலுள்ள 
வாதத்தைக் கேட்கும் ஓர் வகைத் தைலம் , 
medicated oil useful for vitiated wind 
humour .. 


வாதம் போக்கி , anti - rheumatic . 


வாதம் வந்தக்கல் , இராச வர்த்தக்கல் , a 
semi precious stone . 


வாத ராட்சதக் குளிகை , 80 வித வாத நோய் 
களையும் போக்கும் சித்த முறையில் செய்த 
ஓர் குளிகை , pill of Siddha preparation for 
all 80 varieties of Vatha diseases . 


வாதம் வந்ததெனல் , பொன் செய்யத் தெரியு 
மெனப் பொய் சொல்லல் , to claim that he 
had transmuted base metals . 


வாத ராட்சத ரசம் , a medicine . 


வாதயந்திர பிர நாலி , narvous tissues . 


வாதரக் காய்ச்சி , வாத நாராயன மரம் , a tree 
- Delonix elata . 


வாத ராட்சதன் , ஓர் மருந்து . a medicine ; 
2 , ஓர் பூடு ; ( சூலைக்குபயோகிக்கும் ) a plant . 


- 


வாதராயணம் , வாத நாராயணன் , a tree 

Delonix elata .. 


see 


வாதரக்கி , 

arsenic , 


வாதறக்கி ; 2 , பாஷாணம் , 


வாத ரோக அரி , பேய்ப் பீர்க்கு , a climber - 

bitter ribbed gourd -- Luffa amara . 


வாதரோகக் கூட்டம் , பலவித வாத ரோகக் 

கலப்பு , a group of different varieties of 
Vatha diseases . 


வாதரக்தம் , ஓர் சரும நோய் , குட்டத்தைப் 

போன்ற ஓர் கடுமையான சரும வியாதி , a 
disease in which the lower extremities can 
not bear the beast touch - Hyperaesthesia 
It is also attended with a sort of pricking 
pain or piercing pain in the region , the legs 
become withered or atrophic and lose all 
sensibility to touch . It is due to the viti . 
ated blood and vayu by such causes as over 
eating of things which are difficult of diges 
tion and heat making in their potency or 
ingestion of food before the digestion of 
the previous meal -- Tubercular leprosy . 


வாத ரோகசமளி, செம்முள்ளி , a thorny plant 
-red variety of Ammaranthus spinosa . 


வாதரோக நிவாரணி , that which relieves 

rheumatism - Anti - rheumatic . 


வாத ரோகம் , வாத நோய் , nervous disease ; 

2. நரம்புவலி , neuralgia ; 3. வாதப்பிடிப்பு , 
rheumatism .. 


Note : Men of mild and delicate constitution 

or those who are stout or of sedantary 
habits and people who are addicted to un 
wholesome and incompatable food etc. , are 
also susceptable to an attack of this disease . 


வாத ரோகரி , பேய்ப்புடல் , wild snake gourd . 
which see . 


a sacred 


tree 


Ficus 


வா தரங்கம் , அரசு , 

religiosa .. 


வாத ரோகி , வாயுரோகி , a rheumatic patient . 


வாதலம் , அதிமதுரம் , a plant ; a wild liquorice . 


வாத ரங்கிகம் , 

அரசு , 
Ficus religiosa .. 


a religious tree - 


வாதலா , பம்பந்திராய் , which see . 


வாதரசம் , இரசம் , mercury . 


வாத லிங்க நாசம் , கண்களின் புரையில் வாயு 
தங்கி பார்வை புகை கம்மியதுபோல் 
தோற்றுமோர் கண்ணோய் , an eye disease 
where in the sight appears to be Amoky . 


வாதரம் , இலந்தை , jujube tree - Zizyphus 

jujuba .. 


3821 


வா தவித்தை நுட்பம் 


வா தறவாணி 


வாத லிங்கி , வாதரோகி , rheumatic patient . 


வாத லோபன் , முப்பு வாதிகள் , which see . 
burg Unido) , a disease in which the bodily 

vayu in the locality aggravated by a voluntary 
repression of urine enters into the bladder 
and obstructs the orifice of that organ 
causing retention of urine with an oppre . 
ssive pain in the bladder and the loins . It is 
extremely hard to cure , 


IIT . பேதிப்பதற்கு ஆதிச் சரக்குகள் - 18 , 

கௌரி , கெந்தி, மனோசிலை , தாளகம் ,, 
வீரம் , சிங்கி . லிங்கம் , 

வெள்ளை 
தொட்டி , பொன்னம்பர் . கபரி , கோழித் 
தலைக்கெந்தி , நிமிளை , இராச வர்த்தம் , 
கார்முகி , 

குதிரைப்பல் , பஞ்ச பட்சி , 
எருமைத் தொட்டி - 


IV . 


நீற்றினத்திற்கு ஆதிச் சரக்குகள் - 9 . 
புனுத , வீரம் , குருவண்டு , உரம் , சூதம் , 
கார்முகில் , சவர்க்கார சுண்ணம் , சூடம் . 


V. 


வாத வருக்கம் , substances or drugs that 

cause Vatham . 


செந்தூரத்திற் காதிச் சரக்குகள் 5 , நவ 
லோகங்கள் , பாஷாணங்கள் , காரம் , 
சூதம் , உ.பரசங்கள் . 


வாத வலி , Rheumatic pains . 


VI . 


வாத வறட்சி , dryness due to wind humour . 


சத்துச்சரக்குகள் 7 , மால் தேவி , மனோ 
சிலை , கெந்தி , கௌரி , அப்பிரகம் , துத்தம் , 
வெடியுப்பு . 


வாத வறட்சிக் கரப்பான் , இடுப்பு , கை , கால் , 
திமிர்ந்து வீங்கி உடம்பு வெடித்து புண்ணாகி 
வருத்து மோர் நோய் ; ( யூகி -1200 ) a skin 
disease marked by fissures , and ulcers in 
the body . 


VIT . வர்ணத்திற்கு ஆதிச்சரக்குகள் 4.உப்பு, 

நாதம் , தங்கம் , நிமிளை , 


வாத வித்தை முடிக்கின்றோன் , சவர்க்காரம் , 
soap .. 


வாத வாந்தி , மண்ணீரலிலிருந்து வாத நீர் 
இரைப்பையில் அபரிமிதமாக விழுவதினால் 
காணும் நிலைமை , vomiting . 


வாத வியாதி , diseases of the nervous system , 

nervous disorders such as convulsions , hys 
teria , paralysis, siatica , cephalgia etc. 


வாத வாயு சூலை , பிடரி , கழுத்து , மூட்டு முள் 
ளந் தண்டு , நெஞ்சு , விலா , துடை இவை 
கள் உளைந்து குத்தி வலித்து வயிறிரையும் 
ஓர் சூலை , a rheumatic disease marked by 
pain in the thighs , sides , chest , and joints . 


வாத விரணம் , Ulcer due to wind humour 

marked by brown or vermilion colour . It 
exudes a thin slimy & cold secretion and 
is largely attended with tension and 
throbbing pricking and piercing pain . 


வாத வாரிதிராசன் , நவச்சாரம் , sal ammoniac . 


வாத விகாரம் , 


வாத விளைவு , வாதாதிக்கம் , aggravation of 

wind humour due to eating excessive cold 
substances . 


வாத வித்திரதி , வாதத்தினால் ஏற்பட்ட ஓர் 
வகைக் கட்டி , an abscess caused by wind 
humour .. 


வரத வுட் சுரம் , internal fever . 


வாத வித்தை நுட்பம் , secrets and intriacies of 

alchemy . some are given below ; which see . 


| . 


வாத வுப்பு . potassium iodide . 
வாத வுளைச்சல் , வாதக் குடைச்சல் , neuralgic 

pain from wind humour . 


சாரத்தை விட்டால் சய நீரில்லை 
காரத்தை விட்டால் உருக்கினமில்லை 
தாரத்தை விட்டால் களங்கு இல்லை 
வீரத்தை விட்டால் மணிகள் இல்லை 
பூரத்தை விட்டால் குருவுகள் இல்லை 


வாத வெண் குட்டம , உடம்பில் பல விடங் 
களில் கருஞ்சாயலான வெளுப்பு நிறங் 
காட்டும் , வெளுக்காத இடங்களில் அழுக்கு 
நிற முண்டாகும் , Leucoderma , 


வாத வெப்பு , வாத கரம் , vatha fever . 


II . செம்பு தனை விட்டால் வாதமெல்லாம் 

பொய்யாய் போகும் 
சவுக்காரம்தனை விட்டால் நீற்றினங்கள் 

எல்லாம் போகும் 
துருசுதனை விட்டால் நீற்றினங்கள் 

எல்லா போகும் 
தங்கத்தை விட்டால் கனகமது 

இல்லை யாகும் 
கல்லுப்பு தனை விட்டால் நாதமெல்லாம் 

இல்லை யாகும் 
சாரம் தனை விட்டால் செய்தீரில்லை 

( யூகி முனி ) . 


வாத வைரி , ஆமணக்கு , castor plant - Ricinus 
communis ; 2. வாதத்தைக் கொல்லுமருந்து , 
anti - rheumatic . 


வாத வைகிருத சுரம் . 


வாதற வாணி . சேராங்கொட்டை , marking 
nut Semicarpus anacardium , 


- 


3822 


வாதாதி மந்தம் 


வாதி 


வாத னாசனி , கொடிக் கள்ளி , creeping milk 

hedge Sacrostemma brevistigma ; 2 . 
460T2007 , which see . 


வாதாஸ்திலம் , a swelling below the navel in 

which the stools and urine are stopped . 


அகத்திய முனி , 


Saint 


வாதாபி சூதனன் , 
Agastya , 


வாத னாசி , முடக்கொற்றான் , smooth leaved 

Cardiospermum halicacabum . 


heart pea 


மான்மதம் , 


bezoar taken 


வாதா மோதம் , 
from deer . 


வாதனை , see வேதனை , pain . 


வாதாக் கினி , சதுரக்கள்ளி , square spurge 

Euphorbia antiquorum . 


வாதாயம் , இலை , leaf ; 2. பச்சிலை , green fresh 

leaf 


a religious tree -Ficus 


OUT IT WITÚ , Fenestra . 


வா தாங்கம் , அரசு , 
religiosa . 


வாதாயு , மான் , deer . 


வாதாங் கொட்டை , வாதுமைக் கொட்டை , 
almond nut 

nut - Prunus amygdalis . 


Ricinus 


வாதாரி . ஆமணக்கு , castor plan t 

communis . 


வாதா சனி , கீரிப்பூடு , a plant ; which see 


வாதா சீரணம் , ( வாத + அசீரணம் ) வாதத் 
தினால் ஏற்படும் அசீரணம் , indigestion 
caused by excessive wind humour . 


வாதாரி மாத்திரை. ( வாத + ஹரி ) இரசம் 
கந்தகம் , சாதிலிங்கம் , காந்தம் , அயம் இவை 
களைச் கத்தி செய்து சேர்த்து கையான்சாறு 
தகரைச் சாற்றினால் அரைத்துருட்டிய 
மாத்திரை. இதனால் வாத ரோகங்கள் போம் , 
a pill containing mercury , sulphur cinnabar , 
loadstone and iron ground with the juices 
of Eclypta prostata and Cassia . It is pres 
cribed by vadha diseases . 


வாதா சுமரி , gravel or stone . 


வாதாடு காளி , மணித்தக்காளி , night shade 

--Solanum nigrum . 


வாதாலம் , ஓர் மீன் , a fish . 


வாதாவி , புல்லூரி, a parasitic plant . 


வா தாஷ்டீலம் , a knotty stone like tumour of 
considerable density whether fixed 
or 
mobile and appearing below the navel and 
having an elevated shape which is always 
found to be extended in an upward direc. 
tion , from its name it implies that the 
disease is due to the action of local deranged 
vayu and it obstructs the emission of flatus 
and impedes the evacuation of faeces . 


வா தாவிப் பூடு , நாய்ப்பாகல் , a plant - Bryonia 
mysorensis 


வாதாளை , காட்டாமணக்கு , a plant -- Jatropha 

goosypifolia 


வாதாணம் , தேக்கு , teak . 


வாதானாசி , தாமல பத்திரி , a tree which see . 


வாதாதிக்க தோஷம் , வாதத்தினா லேற்பட்ட 
குடைச்சல் , boring pain caused by excessive 
wind humour , 


வாதி , கெந்தியுரி பாஷாணம் ; கௌரி பாஷா 
Gori , a kind of arsenic; 2 . வெடிகாரம், 
salt petre; 3. வாதஞ் செய்வோன் , alchemist 
(உலகத்தைப் பொன்னாக மாற்றுபவன் ) ; 
இவன் உலோகத்தோர் அறியாதபடி வாழ் 
LISUGT, He lives without being known to 
anybody in the world , 


வாதாதிக்கம் , வாதப் பெருக்கு , வாதக்கதிப்பு, 
aggravated wind humour acute ; Rheumatism . 


வாதாதி சாரம் , அதிசாரபேதி , தொப்புள் 

முறுக்கிக் கடுப்புண்டாகி ,, மலங்கறுத்து 
இரத்தம் வீழ்ந்து நுரை மிகத்தள் எக் 
காணும் , diarrhoea marked by ( sulai ) colic 
supression of urine rumbling sound in the 
intestines frequent passing of black motions 
with blood and froth , accompanied by 
cruciating pain , in the umbilical region . 


சோறு 


உரைக்கிறேன் உலகத்து வாதி வாழ்வை 
உணர்வாகக் குரூமுடித்துப் பதனம் 

பண்ணி 
உரைக்கிறேன் என்று சொல்லிச் 

கேட்பன் 
ஏழையென்பான் கடன் படுவான் இரந்து 

திரிவான் 
பரைக்கவே பணிபூணன் ஆடை சாத்தான் 
நீணிலத்து மானிடரோ டொத்து 


வாழ்வான் 


வாதாதி மந்தம் , கண்புருவம் , நெற்றி ஆகிய 
விவ்விடங்களில் மத்தைக் கொண்டு கடை... 
வது போல் வலித்து வாயுவினால காதுக்குள் 
ஓயாத இரைச்சலை யுண்டாக்கு மோர் கண் 
ணோய் , an eye disease marked by pain as if 
churned with a firebrand , and is attended 
with sounds in the ear and cutting and 
pierecing pain in the head , fore head , & eye 
brow .. 


" போற்றுவாய் பூவுலகில் ஞான கட்கு 

புகழாக வாதமது வந்து தென்றால் 
நேர்த்தியால் பணிபூணான் கடனும் வாங்கி 
நீணிலத்தில் மானிடர் போல் வாழ்க்கை 

செய்வான் 


3823 


வாதுமை 


வாதுமைக் குழம்பு 


வார்த்தையால் பிரட்டுவான் மானிடர்க்கு 
மயக்கமது வருமென்று மதுக்கள் 

ளுண்ணன் 
தேற்றியே பணங் கேட்பான் எளியனென் 
திரமாக அவர் பாதம் திருத்தி வாழே 

( உரோமரிஷி கரு - சுருக்கம் ) . 


மீரம் , பாரசீகம் ஆப்கானிஸ்தானம் முத 
லிய விடங்களில் பயிரிடப்படுகிறது , மேற் 
கண்ட இரண்டு வகைக்கும் வித்தியாசம் 
மிகவும் கிடையாது , தித்திப்பு வாதுமை 
தேகத்திற்கு குளிர்ச்சியும் TON jc . குணமும் 
உண்டு , தேகத்தை போஷிக்கக் கூடியது 
இதை சர்க்கரை வேலம்பிசின் இவைகளோடு 
சூரணம் செய்து சாப்பிட பலவீனம் தீரும் , 
இதன் தைலம் மேக ரோகங்களில் குத் 
தைத்தரக் கூடியது . இதன் ஓடுகளை எரித்து 
கரியாக்கி உப்புக் கற்களோடு கலந்து நூள் 
செய் பல் பொடியாக உபயோகிக்க பல் 
வலிகளைப் போக்கும் , கைப்பான 
வதுமையோ கீல் வாய்வுக்கு பற்று போட 
வுதவும் . 


வா திக சண்டன் , one who has no testicles 
and so impotent . 


வா திகம் , ஓர் நோய் , a disease ; 2. செம்பு , 

copper ; 3. சோப்பு . soap . 
வாதி கலந் தகல் , அண்டக்கல் , which 


SEe . 


வாதிக் கல் , Philospher s stone . 


வாதிக் காரம் , வெடிகாரம் , a kind of salt . 


Caladium 


வா திங் கணம் , சேம்பு , a plant 

nymphae folium , 


வாதிங் காரம் , படிகாரம் , alum . 


வாதிமகன் வைத்தியன் , it is said that the 

son of an alchemist is a physician STIDI GOT 
வாதி வைத்தியனாகில் , 


--- 


வாதியர் கெற்பம் , 
mercury . 

. 


பூரம் , sub - chloride of 


ஐரோப்பா , பார்பரி , சிரியா முதலியவிடங் 
களில் பயிராகிறது . கசப்பு வாதுமையிலி 
ருந்து எண்ணெயெடுத்து களிம்பு எடுக்க 
உ.பயோகிக்கலாம் , தித்திப்பு வாதுமை 
யினால் உஷ்ணத்தையும் கப தோஷங்களை 
யும் நீக்கலாம் . இதனால் மது 

மேகக்காரர் 
களுக்கு ரொட்டியாகச் செய்து கொடுக்க 
நலந்தரும் , இருமல் மூத்திர கிரிச்சரம் இவை 
களுக்குக் கொடுக்கலாம் , இதிலிருந்து 
எடுக்கும் எண்ணெயை சாராயத்திலும் 
ஈதர் குளோரபாரம் இவைகளிலும் விடக் 
கரையும் . இதற்கு அந்தர் ஸ்நித்தகாரி 
குணம் உண்டு . a few uses of Almond nut , 
and other parts are given here. Silver 
baspam with sweet almond oil ( a few 
drops ) stops incontinence of urine ( by C.D. ) . 
வாதுமை வகைகள் : Varieties of Almond : 
1. நாட்டு வாதுமை , Country almond 

Terminalia catappa , 
2. பாரசீக வாதுமை , Persia almond 

Prunus amygdalus. 
3. கசப்பு வாதுமை , bitter almond 

Amygdalus communis ( amara ) , 
4. தித்திப்பு வாதுமை . sweet almond 

Amygdalus communis . 
5 . காட்டு பாதுமை, 

wild almond 
Flydrocarpus venenata .. 
ஜாவா வாதுமை , 

Java almond 
Cannarium commune . 
7. பிறபீஜ வாதுமை, Foreign almond ; 
African almond - Brabejum 

Brabejum stell 
atum . 


வாதியுப்பு , வழலை , effloressence grown on 

the soil of fuller s earth , 


வாதியென்ற 


வாதி ரசஸ் தாபம் , தலையைப்பற்றி நிற்கும் 
வாதம் , vadham pertaining the head . 


வாதி ராசன் , நவச்சாரம் , sal ammoniac . 


வாதிரியம் , செவிடு , deafness . 


வாதிவம் , வஞ்சி , which see 


6 . 


வா தினீலா , சேவகனார் கிழங்கு , which see , 


வாதுகை , 

நிலவாகை , 
angustifolia. 


a plant 


Cassia 


வாது புட்பகம் , இலந்தை , a thorny tree - 

Zizyphus jujuba .. 


வாதுமைக் குழம்பு 

Almond mixture ; 
வாது யைப் பருப்பைச் சூரணம் செய்து 
தீனியை விட்டரைத்து , குழம்பாக எடுத்து 
ஜலத்தில் 

கரைத்து மெல்லிய துணியில் 
வடிகட்டி , வைத்துக் கொண்டு இருமல் , 
தாபன ரோகம் 

ஸ்நித்த காரியாக உபயோ 
கிக்கலாம் . 


வாது மை , வாதுமைப் பருப்பின் மரம் , almond 
tree Prunus amygdalis . 


-- 


வாதுமை , இதன் கொட்டை வாதம்கொட்டை ,, வாதுமைக் குழம்பு . வாதுமைப் பருப்பைச் 
இது இரண்டு வகை ; தித்திப்பு வாது மை ; சூரணம் செய்து 

சீனியை 

விட்டரைத்து , 
கசப்பு வாதுமை; இதன் றியல் நாட்டுவாதங் குழம்பாக எடுத்து 

கரைத்து 
கொட்டையும் உண்டு , இந்த மரம் மேல் மெல்லிய துணியில் வடிகட்டி வைத்துக் 
ஆசியாவில் ( ஐரோப்பா ) ஆதியில் உற் கொண்டு இருமல தாபன ரோகம் நித்தகாரி 
பத்தியாகி , இப்பொழுது பஞ்சாப் காஸ் யாக உபயோகிக்கலாம் . 


ஜலத்தில் 


3824 


வாதைப்படல் 


வாந்தி 


வாதுமைக் கூட்டுச் சூரணம் , powder with 

almond as chief ingrediant . 


Subchloride of 


வாதை ரசம் . 
mercury . 


ரசகற்பூரம் , 


வா துமைக் கொட்டை , வாதுமை மரத்தின் 
கொட்டை , வாதுமை விதை , almond fruit. 


castor plant 


வாதைவரி , ஆமணக்கு , 

Ricinus communis. 


வாதுமைக் கொட்டைப்பிசின் , 

வாதுமை 
மரத்தின் பிசின் . gum of almond tree 
Prunus amygdalis . 


வாதோ தரம் , disease of the abdomen prod 

uced by the excited wind . 


வாத் தன்று , எருக்கிலை , leaf of madar - calo - 

tropis gigantia . 


வாதுமைப் பருப்பு , வாதுமைக் கொட்டைக் 
குள்ளிருக்கும் பருப்பு , விழிப்படலம் விரணக் 
கொழுமை போம் , கலவியில் விருப்பமுண் 
டாம் , the kernel of the almond nut , It is 
useful in certain eye diseases and diseases 
of nose . 


வாத்தியச் சுரை , கின்னரிச் சுரை . bottle 

gourd used for making musical instruments . 


வாத்தின் விந்து , கற்பூரச்சீலை , Ammonia - 
Alum . 


வாதுமை நெய் , அடப்பம் நெய் , Almond oil 

there are two varieties : sweet and bitter . 


வாத்து , பெருந்தாரா , goose . 


வா துமைப் பசை . a magma of bitter almonds . 

alchohol white of egg and rose - water used 
to soften the skin , and prevent the hands 
and lips from chapping . 


வாத்து ஈரல் , liver of goose . 


வாஸ்துகம் , Chenopodium album ; 2. தாரா , 

duck . 


வாதுமைப் பிசின் , இதுவே அடப்ப மரப் 
பிசின் , gum of almond . 


வாத்துகா, மெழுகு பீர்க்கை , loofa - Luffa 
aegyptiaca .. 


வாதுமை யெண்ணெய் , see வாதுமை நெய் , 
Almond oil , 


வாதுமை ரொட்டி , நீரிழிவினால் பீடிக்கப்பட்ட 
நோயாளி சாப்பிடும் , வாதுமைப் பருப்பின் 
மாவினால் செய்த ரொட்டி , variety of 
bread made from almond for use by dia 
bitics - Almond bread .. 


வாத்துக் கறி , விரணம் அதிகரிக்கும் , கோழை 
அருசி விந்துத் தம்பனம் உண்டாம் , இரத் 
தத்தைத் தேய்க்கச் செய்யும் . flesh of goose 
not good for health ; brings on several 
diseases .. 


வாத்துக் கொழுப்பு , பெருந்தாராக் கொழுப்பு , 
Adeps amscrensis . 


வா துரச பியந்தம் , பால் , milk . 


வாத்து முட்டை , egg of goose . 


வாதுலன் , உன்மத்தன் , a mad man . 


வாந்தகி , மூவிலை முன்னை . 2 
Premna .. 


variety of 


வாதுலி , வௌவால் , bat . 


வாது வர்ணம் , பொன்னாங்காணி , a porstate 

edible plant used as greens , good for eye 
disease illecebrum sessile . 


வாந்தம் , வாந்தி , vomitting anacatharsi ;; 

2. ஓர் சிறிய சாதிக்கோழி , a small kind of 
fowl . 


- 


வாந்தி , ஓக் காளம் , vomit - Anabole . 


வா துவிட் சேடனம் , இருள் செடி , which see . 


colocasia 


Colocasia 


வா தூகம் , சேம்பு , 
antiquorum .. 


வா தூகிகம் , மெழுகு பேய்ப் பீர்க்கு ; நுரைப் 
பீர்க்கு , loofa - Luffa aegyptiaca . 


வாந்தி , Vomiting due to the derangement of 

bodily doshas ( humours ) arising in a man 
addicted to incompatible food and drink . 
This is said to happen when 2. GIT GOT GUITU 
comes in combination with வியானன் , 
Several are the causes which bring about 
vomiting viz - impalatable or over salted 
food or one taken at unproper time or in 
an inordinate quantity loathsomeness, men 
tal agitation , pressence of worms in the 
intestines, early pregnancy , ( morning sick 
ness ) . The symptoms differ according to 


வா தூயம் , பலகறை , cowri . 


வாதை , நோய் , pain . 


வாதைப்படல் , பிணிபடல், fall sick , 


3825 


வாந்தி பேதி 


UTDAGU 


the funct :on of the three humours வாத 
வாந்தி , பித்த வாந்தி , சிலேட்டும் வாந்தி : 
The Premonitary symptoms are :-desire or 
tendency to throwout or eject the contents 
of the stomach , saline and watery secretions 
from the mouth disgust for food and 
uneaseness in the throat and chest , the 
vomit will be pungent , bitter and sweet 
respectively . 


வாந்திக் கால் , நாகன் வாயு , one of the ten 

winds responsible for vomiting . 


4 


human beings . Infection is also said to 
take place through flies and bathing in 
village tanks where water is not well pro . 
tected because the clothes and untensils 
used by the patient are washed in this tank 
or well out of ignorance . These are endemic 
centres of cholera such as Kaveri delta in 
Madras State , Where it breaks out in 
every year at the appropriate cholera 
season . Some principal sources of infection 
are the use of domestic vessels which have 
been cleaned with water infected by cholera 
germs . The drinking of unfiltered and un 
boiled water , 

milk or other beverages 
diluted with water drown from contamin 
ated wells , tanks , rivers etc ,, the eating of 
unwashed or uncooked food and vegetables 
unripe or over ripe fruits stale meat or 
fish especially such as those exposed for 
sale in the bazaar and liable for infection 
by flies . 


வாந்திக்கு வாங்கல் . வாந்திக்காக மருந்து 
சாப்பிடல் , to take an emetic . It should 
be taken once a month . 


வாந்தி சுரம் , ஓர்வகைப் பித்த சுரம் , a fever 
accompanied by vomiting due to bilious 


ness . 


வாந்தி சுரதாக நாசனி , வெட்டி வேர் , khus 
khus - Vetiveria zizanioides . 


வாந்தி சோ தினி . கருஞ்சீரகம் , black cumin 
-Nigella sativa . 


வாந்திதம் , வாந்திமருந்து , emetic . 


வாந்தித்தல் , வாந்தி செய்தல் , to vomit . 


as 


வாந்தித் திரவியம் , substances that cause 

vomiting . 


வாந்தி நிறுத்தி , வாந்தியைத் தடுக்குமருந்து , 
Anti - ernetic . 


வாந்தி பண்ணல் , வாந்தி யெடுத்தல் , vomi 
ting : 2.858 , spew . 


The contagious character of this disease 
is so great that the disease spreads so 
rapidly from a single person to several of 
the inhabitants of the locality in the form 
of an epidemic . In Sanscrit it is known 
Visuchikam ( விசுசிகம் ) 

( விசுசிகம் ) Simultaneous 
vomiting and purging are the ordinary 
symptoms . The stools soon become watery 
( like rice washed water ) and smell like 
rotten fish . Pain in the stomach , suppressed 
urine , sunken eyes change of features , blue 
lips , prominent nose , cold and contracted 
extremeties , cramps of the limbs , paleness , 
perspiration , weak pulse , excessive thirst , 
sometimes hiccups , delusion , and delirium 
restlessness , tossing of the head on the 
pillow , optical Illusions coldness of breath , 
blue skin , quick pulse gradually sinking and 
becoming imperceptible are the general 
Symptoms . 

Following are the symptoms of recovery : 
Subnormal temperature ( 96 ) less of purging 
and vomiting , stools with bilious secrec 
tions , regular brathing , decrease of thirst , 
tendency to sleep , appearance of normal 
complexion , passing of urine etc. 


வாந்தி பிராந்தி , வாந்திபேதி மயக்கம் , spas 

modic , cholera : 2, cursuji Gugu , 
vomiting & purging, 


வாந்தி பேதி , ஓர் பெருவாரி நோய் , an epi 

demic disease - Cholera - Choleramorbus . 


UT 6:15 Gugl, Cholera . The main facts 
regarding the epidemiology and control of 
cholera have been known from a long time . 
The recent theory is that it is caused by 
an organism Comma bacillus or Comma 
vibrio which is given out in large numbers 
in the motion and the vomitted material 
of Cholera patient . The usual mode of 
infection is through the transference of the 
organism either to drinking water or to 
food and its subsquent ingestion by healthy 


The duration and cure cannot be deter 
mined as it may last from a few hours to a 
period of 2-4 days within which it may end 
fatally or in recovery . 


3826 


வாபம் 


வாழம் 


வாபிதம் , ஓர் வகைத் தானியம் , a kind of 

grain ; 2. வரகு , kodo millet -- Paspalum 
Scrobiculatum . 

. 


In Siddha medicine , காடிகார செந்தூரம் , 
கஸ்தூரி சண்டமாருதம், have mar 
vellous effects ; Pills consisting of camphor , 
opium , asafoetida, pepper are given . See 
வாந்திபேதி மருந்து . Mustard poultice is 
applied to the abdomen and sugar cane 
juice is advised to cheak vomiting and 
promote urination - Rubbing of wine or 
turpentine in the body may check cramps . 


வாபீகம் , சாதகப்புள் ; வானம்பாடி , a bird 
sky lark .. 


Arabian costus 


வாப்பியம் , கோஷ்டம் , 

Costus speciosus .. 


வாமகம் , முடி மாமிசம் , 


flesh 


of the head . 


வாந்தி பேதிக்கிலி , Choleraphobia . 


வாமகலை , சூரியகலை , vital air passing through 

the right nostril . 


வாந்தி பேதிக்குரல் , Vox cholerica . 


மண்ணீரல் , spleen 


வாமகோதய வாஞ்சி , 
( அடியீரல் ) . 


வா மசலம் , தகரம் , tin . 


வாம சுக்கிலம் , பொன்னாவிரை , a plant 

Cassia auriculata . 


வாந்திபேதி மருந்து , 

வாந்தி பேதியை 
நிறுத்தும் மருந்து , மிளகு, பெருங்காயம் , 
+ புபினி வகைக்கு 10 குன்றி எடையாகச் 
சேர்த்தரைத்து 12 மாத்திரைகளாகச் செய்து 
பெரியவர்களுக்கு ஒரு மாத்திரை சிறியவர் 
களுக்கு அரை மாத்திரையாக 1 மணிக்கு 
ஒரு தடவை வாயிலிட்டு விழுங்கச் செய்யின் 
குணப்படும் , பேதி 

நின்றவுடன் மருந்தை 
நிறுத்தி விடலாம் , medicine for cholera 
Pepper , asafoetida , opium each 10 kundri , 
grind them all and make 12 pills . One 
every hour for adults 

adults — for children . 
Stop the medicine if vomiting & purging 
stops . Cholera mixure ( English ) Acetic 
acid dilute , 2 drams spirit ether nitras 60 
drops Spirit camphor 15 drops , Aqua 
3ounes . 


வாமணசலம் , தென் பூமிசலம் , water of the 

southern parts . 


வாமத் திராவகம் , சங்குத் திராவகம் , an acid . 


வாமத்துடரி , ஓட்டை . , an 


animal - Camel . 


வாமத் துடையாள் , பசு , an animal - Cow 


சாப்பிடு 


வாமநாசி , அரத்தை , a drug - Galangal . 


வாந்தி மருந்து , வாந்தியா தற்கு 
Loceng , an ometic . 


வாம நீர் , தலைப்பிண்ட 

செயநீர் . 

pungent 
liquid extracted from the head of the first 
foetus ; 2. காம நீர் . semen . 


வாந்தியம் , தான்றி , a tree - Termenalia 
bellerica ; 2. வாலுளுவை- Celastrus pani 
culata . 


வாயோகத் தீமூட்டல் , 


வாந்தியுப்பு , வாந்திக்காகக் கொடுக்கும் ஓர் 
1360SL , a kind of salt --- Tartar emetic. 


வாமபுர கோபம் , துத்தம் , copper sulphate . 


வாந்தியுப்பு சாராயம் , 


வாம பூசனை , கொங்கணவர் கடைக் காண்டத் 
தில் சொல்லியுள்ள 40 முக்கோணம , 40 
angles told in Konganavar s Kadai kandam . 


வாந்தி 


மருந்து , 


emetic 


வாந்தி யுறை , 
( வமனி ) . 


வாமப்பால் , ஓரு முலைப்பால் , milk of one 
breast .. 


- Termenalia 


வாந்திரியம் , தான்றி , a tree 

bellerica . 


வாமப்பூ . பூநீர் , 

fuller s earth , 


salt grown on the soil of 


வாந்தி ரோகம , சத்தி குன்ம ரோகம் , dys 
pepsia ; 2. வாந்தி யெடுத்தல் , vomiting . 


வாந்தினி , வாந்தியை யுண்டாக்கு மருந்து . 
emetic . See வமனகாரி , 


வாமம் , அழகு , beauty : 2. ஒளி , light . சிவன் 

ஐந்து முகத் தொன்று , one of the five faces 
of God Shiva which indicates illumination ; 
3. சூரியன் , the sun ; 4 . 

4. சாராயம் , arrack : 
5 , சிலந்தி , an insect ; spider ; 6. விந்து , 
semen ; 7 , தொடை , thigh ; 8 ஓர் பாம்பு , 
snake ; 9. முலை , breast ; 10 , சரகண்ட 
பாஷாணம் , a kind of arsenic ; 11 , சங்கு , 
conch . 


வாந்து தம் , பெருமுத்தக்காசு , which see .. 


வாபம் , வித்து , seed . 


3827 


வாயசி 


வாயில் 


வாமரிசி , வெட்பாலை யரிசி , which see . 


வாயச் சரம் , sore in the month . 


வாம ரோதயம் , ஈரல் , liver . 


வாமலோ சிகம் , கற்றாழை , aloes . 


வாயடைப்பு , வாய்க்கட்டு , gag ; 2 , உணவு , 
food ; 3. தூக்கம் நடை ஆகியவிக் குற்றங் 
களினாற் பிறந்து நரம்புகளில் அனுசரித்து 
படிய வாயை திறக்க வொட்டாதபடி 
செய்யுமோர் வாதநோய் , a disease which 
prevents the opening of the mouth . This 
is generally caused by sieeping during the 
day which aggravates Vayu . 


வாமல் , கற்றாழை , aloes . 


வாமல் மேனி , சோற்றுக் கற்றாழை , Indian 
aloes . 


வாமறானிதம் , கோஷ்டம் , Arabian 

Arabian costus 
Costus speciosus . 


வாயது பேசாமல் , ஒருவரிடமும் வார்த்தை 
யாடாமல் , அதாவது மௌனங் கொள்ளல் , 
to keep silence . 


வாய முர்தம் , சுத்தசலம் , saliva . 


வாயனம் , நீர்விளா , which see ! 2 , அழகு , 

beauty 3. ஓர் வகை சாலக் கிராமம் , a variety 
of Shalagramam , 


வாய வியல் , வாய் வெந்து புண்ணாதல் 
Canker oris .. 


வாமனோ பாதம் , மருக் காரை a plant -Randia 

dumetorum .. 


வாயழற்சி , வாய் வேக்காடு , inflammation of 
mouth ,, 


வாமன்னியம் , பருத்தி , cotton . 


வாயறியாமல் தின்றல் , மிதமிஞ்சிப் புசித்தல் 
eating excessively . 


1 


வாமாச் சாரம் , blar.k magic . 


வாயாலெரையுடன் , தேவாங்கு , an animal 
Sloth . 


a conch 


வாமா வர்த்தம் , இடம்புரிச்சங்கு , 
turning to the left . 


வாமி , வெள்ளைக் கிலுகிலுப்பை , a plant 

rattie wort — Crotolaria laburnifolia . 


வாயால் குதட்டுதல் , வாயிலிட்டு அதக்குதல் , 

pressing softly after receiving into the 
mouth as is done with penis or lips by a 
woman . This is a kind of perverted sexual 
act . 


வாமிகம் , சரீரக் கொழுப்பு , adipose tissue . 


வாயாவி , 


மூச்சு , 


breath 


respiration . 


4 


வாமித் திட்டம் , அப்பிரக பாஷாணம் , a kind 
of arsenic . 


பல் 


நோய் , a 


வாயுக்குர சத்துவம் , ஓர் 

disease of the tooth , 


வாயி லடக்கல் , to keep in the mouth . 


வாமினி யோனி , பிரசவித்த ஆறு அல்லது 
ஏழாம் நாளில் கருப்பையிலிருக்கும் கோழை 
கபத்தை யோனி வழியாய் ஒழுகச் செய்யும் 
ஓர் வாயு , a disease of the female genitals 
which occurs on the 6th or 7th day after 
delivery causing great discharge . 


வாயி லப்பு , 1. வாய் நீரூறல் ; ஓர் நோய் ,, 

excessive salivation ; வாய்நீர் saliva : 
3. மகோதரம் , ascities . 


2 . 


சுவை 


வோம் பல் , மூங்கில் , bamboo . 


வாயி லைப்பு . வாய் அரோசித்தல் , 

UGGOTOID , bad taste in the mouth . 


வாயகன்ற சூப்பி , wide mouthed bottle . 


வாயிலெடுக் கல் , வாந்தி யெடுத்தல் , vomi 
ting . 


வாயகன்ற பாண்டம் , ஓர் பாண்டம் . a wide - 

mouthed earthern ware ; basin . 


வாயிலெடுத்தல் , வாயிலெடுக்கல் , which see . 


crow ; 


2. காக்கைக் 


வாயசம் 

காக்கை , 
கொல்லி . 


வாயிலெட்டு , ஒர் யூனானிப்பூடு . பளப்ஷா , 
Violaodorata a plant used in Unani medicine . 


வாயசி , செம்மணத் தக்காளி . red variety of 
Solanum rubrum . 


வாயில் , ஐம்பொறி , the five sense organs ; 

2. நவத்துவாரம் , the nine openings . 


3828 


வாயு 


வாயுக் கண்டிக்கு மூலிகை 


வாயில்லா சீவன் , மிருகங்கள் , dumb animals 
such as cattle . 


Udanan , Samanan , Viyanan , and Apanan . 
These five classes located in their specific 
regions contrbute towards the integration 
and maintenance of the body . 


வாயில்லான் , ஊமை, a dumb person . 


வாயினிப்பு , sweetness of the mouth . 


QUTU Par, saliva and mucus discharge from 

the mouth . 


1. The Pranan Is identical with the 

energy of the nerve centre in the 
medulla . 


வாயு , மூச்சு , breath ; 2. காற்று , wind , air ; 

3. வாயு , wind in the system ; 4. வாதம் , 
flatulency ; 5. நரம் மண்டலங்களிலிருந்து 
ஒடும் உணர்ச்சிக்குறி , nerve force ; 
6. தசவாயு , the ten kinds of vital airs 
controlling the action in the human system , 
they are : பிராணன் , வியானன் , உதானன் , 
சமானன் , அபானன் , நாகன் , 

கூர்மன் , 
கிருகரன் , தேவதத்தன் , தனஞ்சயன் . 


2 . The Udanan with that of the one 

situated in the speech centre . 
3. The Samanan is the same as the 

energy of the Epigastric plexus , 
4. The Viyanan is the same as the energy 

of the motor sensory nerves . 
5. The Apanan is identical with the 

force of the hypogastric plexus . 


Note : Vayu and Prana are one and the same 

principle and they are identical . It is the 
Universal store of energy . In the physical 
world it is known by the name Vayu but in 
the living world it is called Pranan . 


Note : The term Vayu may rightly be inter 

preted to mean the nerve force but is also 
made to include any kind of electro motor 
or molecular force though the term is 
loosely applied to signify gas or air . 


வாயு , Vital or nerve force or se } f begotten in 

origion . It is so called from its coursing 
through out the Universe . It is the primary 
factor which determines the principal of 
cause and effect in all forms of created 
things . It determinas the growth , origin 
and disintegration of all animated orga 
nisms . 


வாயு , நரம்பின் வழியாய் வாதநீர் அதிகரித்து 
அபானத்தில் நரம்பின் வழியாயும் வேறு 
பற்பல வழியாயும் இறகி உண்டாகும் 
ஓர் வாத நோய் , a rheumatic disease ; 
2. உடம்பில் அந்தந்த தாதுக்களும் அவை 
யவங்களும் அதன தன் காரியங்களை ஒழுங் 
காக நடத்த அவைகளை தாண்டுவதற்கு 
ஏற்ற சகதியை யுடையது , vital force that 
stimulates the various cells and organs to 
do their normal functions. 


Flacourtia 


வாயு கட்டன் தாளிசம் , a plant 

cataphrata . 


It is instantaneous in its action and radi 
ates or courses through the organisms in 
constant currents . It has its primary field 
of action in the intestinal tract and the 
rectum . 


வாயு , 

கண்டம் , அசீரணம் , indigestion . 
வாயு கலக்கி , carminative . 


வாயு குணபாட . 12 , the science of air and its 
qualities 

Aerology .. 


- 


வாயு குன்மம் , amylo 


dyspepsia . 


in its deranged state , it is the principle 
factor which lies at the root of all diseases 
and so termed sometimes as King of dis 
eases . In its normal condition it maintains 
a state of equilibrium between the different 
humours and the root principles of the 
body . It also tends to maintain uniform 
state in the metabolism of the body and 
helps the organs to discharge their specific 
functions . 


வாயு கொல்லி , வாயு உடம்பினின்று கழியும் 
படியும் கொள்ளும் மருந்து , a drug used 
against flatulence Zeodoti. 


-- 


வாயு கொள்ளல் , having flatulence in the 
bowels ; 2. உடம்பில் 

வாயு உண்டாதல் , 
gas formation in the body Aerosis . 


வாயுக் கட்டி , 
gall , 


tympanitic abscess 


wind 


The bodily Vayu is grouped under 10 
heads and of these five are important , 
According to the difference in its function 
and location it is classified as Pranan ,, 


வாயுக் கண்டிக்கு மூலிகை , ,vayu sub - duing 

drugs . 


3829 


வாயு சேஷ்டை 


வாயுப் பொருமல் 


வாயுக் கண்ணறைகள் , நுறையீரலிருக்கும் 
காற்று புகுவதற்குண்டான சிறு துவாரங் 
கள் , air cells . 


வாயுட் புகா , காற்று உள்ளே செல்லமுடியாத , 
airtight . 

. 
வாயுதாரி , மிதமிஞ்சிப் புசிப்பவர் , வாய்கட் 
டாதவள் , one who eats immoderately ; 
2. வாயு கொண்டவன் , gas holder . 


வாயுக் கிரகணி , see வாயுக்கிராணி . 


வாயு தாரு . மூங்கில் , bamboo . 


வாயுக்கிராணி , உண்ட அன்னம் செரிக்காமல் 
வயிறு நொந்து பொருமிக் கழிந்து புளி 
யேப்பம் வாயுபறிதலுடன் உடல் மெலிந்து 
தாகிக்கும் ஓர் விதக்கழிச்சல் , chronic diarr 
hoea due to indigestion 

dyspeptic diarr 
hoea .. 


வாயு தானி , வாழை , plantain . 


வாயு தோயம் , காற்றுக் குளியல் , air bath . 


வாயுக் கினி , carminative . 


வாயுத் திரட்சி , accumulation of gas in some 

parts of the intestines . 


வாயுக் கிருமி , 


வாயு நாசனி , see வாயு போக்கி . 


வாயுக் குடாரம் , வாயுவினால் ஏற்படும் நோய் 
கள் அதாவது உட்குத்து பிறவீச்சு கோதாரி 
கழிச்சல் , குன்மம் , சன்னி , மாந்தம் , வாதம் 
முதலியன , vatha diseases such as men 
tioned above . 


வாயு நிவர்த்தி மருந்து , வாயு சேர்ந்த நோய் 
களைப் போக்கும் மருந்து , carminatives . 


வாயுக் குணம் , காற்றின் குணாகுணங்கள் , 

description and qualities of air — Aero 
graphy .. 


வாயு நோய் , இது ( 80 ) எண்பது வகையாகப் 
பிரிக்கப்பட்டி ருக்கிறது , diseases of the 
Vayu . It is said to be 80 in number . 


வாயு பண்டம் , substances that increase vayu . 


வாயு பயம் , dread of a current of air -- 

Aerophobia . 


வாயுக் குத்து , வாயுவினால் உடம்பில் பல 
விடங்களில் குத்த லுண்டாதல் . a rheumatic 
disease . It is cured by the following deco 
ction : கொடிவேலி , சுக்கு , பரங்கிப்பட்டை 
கிழங்கு இவைகளை சரியெடை யெடுத்து 
நாழிசலம் விட்டு எட்டொன்றாய் கியாழ 
மிட்டு இருவேளை 

குணப்படும் , 
பத்தியம் உப்பு புளியாகாது . 


குடிக்கக் 


வாயு பரிதல் , குசுவிடல் , to break wind : 
வாயு வெளி நோக்கல் , any abnormal escape 
air as by belching yawning etc - Aeri 
fleaxus . 


வாயுக் கூறு , நடத்தல் கிடத்தல் ஓடல் , qua - 

lities of vayu are mentioned above . 


வாயு பிடிக்கு மருந்து . வாயுவை போக்கு 
மருந்து , medicines that cure 

disease of 
vayu . 


வாயு சங்கா , உத்தாமணி , a twiner - Daemia 
extensa . 


வாயு பிடித்தல் , 


வாயு சங்காரன் , சூரத்து நிலாவாரை , Surat 


senna . 


வாயு புசித்தல் . to feed on air as smakes . 

Smakeslass live for a long time on air above . 


வாயு சஞ்சாரம் , இரத்தம் பரவல் , circulation 
of blood . 


வாயு பூட்டு , 


/ 


வாயு சிகிச்சை , a mode of treating diseases 

by varying the pressure or composition of 
air breathed Aerotherapeutic . 


வாயு பேதம் , 

தசவாயுக்களின் வித்தியாசங் 
கள் , பிரிவுகள் , the different kinds of air. 


-- 


வாயு பொருமலான , வாயுவான , tympanitic . 


வாயு சுரம் , See வாதசுரம் . 


வாயு போக்கி . substances which aid the 

expulsion of gas from the abdomen such as 
asafoetida- Carminatives . 


வாயு சூலைப் பிடிப்பு , ஓர் வகை சூலைப்புடிப்பு . 
a rheumatic affection ; 2. வாயு சம்பந்தமான 
வலி , colic of windy - nature . 


வாயுப் பவுத்திரம் , காற்று உட்புகுமோர் பவுத் 
திரம் , anal fistula . 


வாயு சூனியம் , காற்று முழுவதுமே யில்லா 
விடம் ; சூனியம் , vacuum . 


வாயுப் பொருமல் , வாயுபறிதல் , which see ; 

2. உப்புசம் , tympanitis . 


வாயு சேஷ்டை , Windiness . 


3830 


வாயுவிற்குரிய 


வாய் கசப்பு 


வாயு மண்டலம் , காற்றுபுத மிடம் respira - 
tory system ; 2. ஆகாயம் atmosphere . 


வாயுவின் கூ.றுபாடு , தசவாயுக்களின் பிரிவு 

களும் , தன்மைகளும் , the nature and divi . 
sion of the 10 kinds vital airs in the human 
body . 

. 


வாயு மலடு , பெண்களுக்கு , கர்ப்பக் குழியைச் 
சுற்றிலும் வாய்வு நிற்றலால் உண்டவுணவு 
செரியாது பொருமலும் ஏப்பமும் உண்டா 
கும் ஓர் நோய் , a variety of sterlity marked 
by belching , gurgling , indigestion etc. 


வாயுவின் கோபம் , வாதம் , aggravation of 

wind humour . 


வாயு மானி , gasometre . 

வாயு வுடல் , கொள் , 

horse gram 

Vatha 

body . 
வாயு மேனி , பச்சைக்கல் , green stone . 

வாயுவென்ற காற்று , 

இதனால் வெள்ளை 
வாயும் வயிறுமா யிருத்தல் , கர்ப்பிணியா 
யிருத்தல் , to be pregnant . 

விழும் போது குறியில் கடுத்தலுண்டாகும் , 

மேலும் தாகம் உடம்பு உஷ்ணம் இளைப்பு 
வாயு ரூபம் , வாயுமயம் , aeriform . 

இவைகளைத் தணித்துக் குணமாக்கும் . the 

air or vayu causes scalding pain in the penis 
வாயு ரோகம் , வாதநோய் இது 

when there is white discharge . It helps to 

இது எண்பது 
வகை : vatha diseases they are eighty in cure thirst , bodily heat and fatigue . 
number . 

வாயு வேற்றம் , an upward coursing of the 
வாயுலர் தல் , dryness of the mouth from the 

vayu from the abdomen . 
lack of normal secretion – Zerostomia . 


வாயு வடுப்பு , gas furnace , 


வாயுவைக் கண்டித்தல் , வாயுவைப் போக் 
கல் , sub - duing vayu . 


வாயு வாகம் , புகை , smoke . 


வாயூது சூயை , blast furnace . 


வாயு வாகினி, நரம்பு , nerve - Vein . 


வாயு விப்புருதி , See வாயுக் கட்டி . 


வாயூறச் செய்தல் , மருந்தினால் வாயில் நீரூறும் 

படி செய்தல் , to produce an usual secretion 
and discharge of saliva in a person by using 
medicine . 


வாயு விருத்தி , aggravation of wind humour. 


வாயூறல் , வாயில் பித்தநீர் சுரத்தல் , secre . 
tion of fluid in the mouth ; 2. வாய்நீர் , 
saliva . 


வாயூறல் தடுக்கு மருந்து , an agent that 
checks the secretion ofsaliva - Anti - slalic . 


வாயூற்று , வாய் நீரூறல் , secreation of saliva . 


வாயைப் பிளத்தல் , இறத்தல் , gasping for 

breath as in dying . 


வாயு விளங்கம் , ஓர் கடைச் சரக்கு மருந்து , 
இதற்கு வாய்விளங்கம் என்றும் பெயர் , 
இது பம்பாய் , ராஜதானியிலும் , வட இந்தியா 
விலும் விளைகிறது , இதன் பழம் வாசனையா 
யும் ருசியாயுமிருக்கும் . இதற்கு கிருமி நாசனி 
விரேசனகாரி 

குணமும் 

உண்டு ; இதை 
அரைத்துத் தேள் கொட்டின விஷத்துக்கு 
உபயோகிக்கலாமென்று சிலர் அபிப்பிராயம் , 
பேதிக்குச் சாப்பிடுவதற்கு முன் 

இதை 
வெறும் வயிற்றில் 

சாப்பிட வயிற்றுப் 
பூச்சிகள் வெளிவரும் , இப்பழத்திலிருக்கும் 
எம்பிளி ( Embelic acid ) சத்து இருப்பதால் 

து கிருமிகளைக் கொல்லும் குணமுடை 
யது , Embelia ribs . 

it is an anthelmentic . 
Wind berry worm killer - a medicinal drug 
sold in the bazaar - Embelia ribes alias 
E. granduhfera . A large climbing shrub . 
The berries are smooth , round of the size 
of pepper with slight pungent taste ; it is 
carminative, anthelmentic and stomachic . 


வாயொடுங்கள் , பேச்சடங்கல் , ஓர் மரணக் 
குறி , a death symptom . 


வாயோட்டல் , பினத்தல் , raving . 


வாய் , வாய் , mouth ; 2. உதடு , lip . 


வாய் உதட்டுப்புண் , sore lip - Canker . 


வாய் கசப்பு , பித்தத்தினால் வாயில் உண்டா 
கும் கசப்பு , bitterness of taste owing to 
bilious , disorders , fever etc. 


வாயுவிற்குரிய , காற்றிற்குரிய atmospheric . 


3831 


வாய் கொப்பளித்தல் 


வாய் நீர் 


வாய் சன்னி , முகசன்னி , paralysis of the 

face .. 


வாய் சுருங்கல் , contraction of the lumen of 

a cannal . 


வரய் கட்டல் , பத்தியங்காத்தல் , to be on 

diet ; வாய் கட்டினால் பிள்ளை 2. இரச 
கற்பூரம் முதலிய மருந்தினால் வாய் வெந்து 
போதல் , inflammation of the mouth due 
mercurial poisoning ; 3. வாயின் வழியாய் 
இறந்து போனவர்களுக்கு வாயைக் கட்டு 
தல் , if the mouth remains opened after 
death a bandage is applied over the mandi 
ble closing it 3. ( in magic ) வாய் திறவாதபடி 
செய்தல் , by witchcraft the mouth is tied 
and cannot be opened . 


வாய் சுருங்கிய பாத்திரம் , 
small mouth . 


a 


vessel with 


வாய்ச் சூலை , இரச மருந்தினால் ஏற்பட்ட வாய் 
பிடிப்பு : இரச வேக்காடு , inflammation of 
the mouth by mercurial poisoning . 


வாய்கட்டி மூலி , குத்துப் பிடாரி , which see . 


வாய் ஞானம் பேசல் , அனுபவமில்லாத ஞான 
வார்த்தை , tall talk without experience . 


வாய்த் திட்டம் , வாயளவு , upto the mouth . 


வாய் கறுத்தல் , கைகால் பின்னும் வாய் 

கறுக்கும் கண்ணுஞ் சிவக்கும் வட்டமிடும் 
face near mouth becoming black as that of 
கருங்குரங்கு . ( பரராச சேகரம் ) . 


வாய் திறந்த காயம் , open wound , 


வாய் காய்தல் , வாயுலர்தல் , drying or par 

ching of the mouth . 


வாய் தித்திப்பு , சிலேட்டுமத் தொழிலினால் 
வாய் நீரூறலில் ஏற்படும் இனிப்புச் சுவை , 
sweetness of the mouth caused by phlegm 
humour . 


வாய்குவிந்த குப்பி , சிறு கழுத்துப் புட்டி , 
narrow necked bottle . 


வாய்காலுக்குப் போதல் , மலங்கழித்தல் , 
going to ease nature .. 


வாய்த் திரப்பு , உ க வு 

நடை 
கம் ஆகியவிக் குற்றத்தினால் நரம்புகளை 
அனுசரித்து வாயை மூடாமல் திறந்தபடியே 
இருக்கச் செய்யு மோர் வாத நோய் , a vatha 
disease marked by wide mouth which 
cannot be closed .. 


வாய்க்கால் சடைச்சி , வாய்க்கால் வரப்பு 
முதலிய விடங்களில் முளையும் ஓர் வித 
F50LÅ ), an aquatic plant , grown in the 
edges of canals . 


வாய்த்திரம் , சாரணை , a plant - Trianthema 

monogyna .. 


புண் , 


வாய்க் கிரந்தி , வாயிலுண்டாகும் 
cancer of the mouth appthae . 


- 


வாய் குமட்டல் , nausea . 


வாய் நாற்றம் , foul breath fetid breath . 
வாய் நீரூறல் , see வாயூறல் , salivation 

Ptyalism . 


வாய்க்குழிப் புண் , perforating ; ulcer mouth . 


வாய் நீரூறல் தடுக்கு மருந்து , medicine for 

excessive salivation - Antisialagogue . 


வாய்க் குளரல் , வாதத்திற் பித்தமாகில் 
வாயது குளறிப் போகும் . blabber incoher 
ancy of speech through delirium . 


வாய் நீரொழுகல் , சொள்ளு வடிதல் , secre 

tion of saliva or rheum . 


வாய் நீரொழுக்கு , in salivation . 


வாய்க் குளறல் , பாரிச வாயுனாலாவது அண் 
ணத்தின் வியாதியினாலாவது 

ஏற்படும் 
பேச்சுக் குளறல் , impaired or lost arti 
culation from paralysis of the part or from 
local laryngeal disease ; 2. பேச்சுத் தடுமாற 
லாகிய ஓர் மரணக்குறி , a death symptom 
accompanied by confused speech . 


வாய் நீரோட்டம் , ஓர் நோய் , a disease . 


வாய் நீர் , உமிழ்நீர் வாய்க்குள்ளூறும் சலம் , 
saliva from the mouth , 


வாய்க் கெட்டியது கைக் கெட்டாமை , living 
hand to mouth . 


வாய்க் கொப்பளித்தல் , வாயில் நீரூற்றிக் 

கொப்பளித்தல் , gargling with water or 
medicinal liquid . 


வாய் நீர் , ( பரிபா ) வெடியுப்புத் திராவகம் , 
தலைப்பிண்ட செயநீர் , nitric acid 

pungent 
liquid extracted from the foetus of the 
first born . 


3832 


வாய்ப் பேச்சு 


வாய்வு கட்டி 


வாய் நீர்க் குன்மம் , a disease . 


வாய் மூச்சு , mouth breathing . 


வாய் நீர்க்கோள தாபிதம் , inflammation of 
Salivary glands ; See வாய்பிடிப்பு , Angiosio . 
litis . 


வாய் மூலம் , fleshy growth in the mouth 

impairing the faculty of taste and speech , 
giving rise to other diseases of the mouth . 


வாய்நீர்க் கோளம் , Salivary glands . 


வாய் வடர்தல் , ( வாய்வு + அடர்தல் ) வாதம் 
அதிகம் படல் , increase of wind humour . 


வாய் நீர் சுரப்பு . இதற்கு வழுக்கைத் தேங் 
காயும் பனங்கற்கண்டும் காலையில் 2 நாள் 
சாப்பிடப்போம் , supersecretion of 
Saliva — the remedy is given above which 
see . 


வாய் வயிறு கட்டல் , பத்தியமாக விருத்தல் , 
to keep on diet . 


வாய்ப்பரக் கூடம் , பல் , tooth . 


வாய்வழி மூச்சு , வாய்வழியாக விடுமூச்சு , 
breathing through mouth ; 

; 2 . வாயை 
அனுசரித்த நோய்கள் , 

diseases of the 
mouth . 


வாய் பிடித்தல் , இரச மருந்துகளை உள்ளுக் 

குக் கொடுத்தலால் ஈறு வீங்கி இரணமாகி 
உமிழ்நீர் அதிகமாய் வடிந்து வாயில் நாற்ற 
முண்டாகி திறக்க வொட்டாதபடி செய்தல் , 
swelling of the gums and inflammation of 
the mouth due to mercurial poisoning ; it 
accompanied by excessive salivation and 
inability to open the mouth , See sumu 
வேகம் . 


வாய்வறட்சி , வாய்வறட்டல் , parching of 
the mouth -- Xerostomia . 


வாய்வா தம் , வாய் கடுத்து அழகுகிட்டி 
வியர்த்துப் பேசக்கூடாதிருக்கும் நிலைமை . 
a disease causing lock jaw and perspiration . 


வாய் பிதற்றல் , blabering as in delirium . 


வாய் வாதம் பேசல் , வாதமுறை தெரியா 
மலே பொய்யாக 

வாதம் செய்வதாகச் 
சொல்லிப் பிதற்றல் , an impostor bragging 
he knows alchemy . 


வாய் போத்திடுதல் , மருந்துப் பாண்டத்தின் 
வாயை மூடுதல் , closing the mouth of the 
container of the medicine . 


வாய் விடல் , கொட்டாவி விடல் , yawning . 


வாய் பிடிக்கக் கொடுத்தல் , conducting 

ptyalism as by giving mercurial preparations. 


of the 


வாய் விடாப் புண் , chronic ulcer 

mouth . 


வாய் விரண நீர் , வாய் விரணத்தினால் ஓழுதம் 

நீர் , Salivation due to inflammation of the 
mouth . 


வாய்ப் பிடிப்பு , வாய்திறக்க வொட்டாதபடி 
கிட்டுதல் , lock jaw : 2. மருந்தின் வேகத் 
தினால் வாய் வெந்து புண்ணாகி நீர் வடிந்து 
திறக்க வொட்டாமலிருத்தல் , inflammation 
of the mouth caused by irrulent medicines 

mercurial compounds Mercurial 
ptyalism or stomatitis . 
வாய்ப்பிடிப்பு நீக்கம் , counteracting the 
activity of trismus . 


or 


வாய் விரணம் , வாய் வெந்து புண்ணாதல் , 

inflammation of the mouth ; cancrum oris ; 
2. யோனிவாய் விரணம் , ulcer vagina ; 
3. ஆசனவாய் விரணம் , ulcer anus . 


வாய் பிதற்றல் , 


வாய் விரணம் ஆற்றும் நீர் , வாய் கொப் 

பளிக்கு மருந்து நீர் . decoction of some 
astringents for gorgling in stomatitis , ulcer , 
mouth etc gorgle. See வாய்வேகம் , 


வாய்ப் புண் , வாய்க்கிரந்தி அல்லது கொப் 
புளம் , a disease thrush or aphthac ; 2 . 
யோனிவாய்ப் புண் , sore vagina . 


வாய் விலங்கம் , ஓர் கடைச் சரக்கு வாயு 

விளங்கம் ; பாண்டு , குட் 
வாய் விளங்கம் , டம் , குன்மம் , அதிதூலம் , 
பாம்பு விஷம் , தாவர விஷம் பகந்தரம்போம் ! 
See வாயு விளங்கம் . 


வாய்ப்புண் நாற்றம் , foul smell emitted 

from the inflamed or ulcerated mouth . 


வாய்ப் புற்று , cancer mouth . 


வாய் விழுரத்தம் , வாய் வழியாக இரத்தம் 
விழுதல், hematemesis ; haemoptysis . 


வாய்ப் பூட்டு , lock jaw - a condition of tetanic 

spasm of the jaw muscles causing them to 
be rigidly closed . 


வாய்வு , கந்தபாஷாணம் , a kind of arsenic . 


வாய்ப் பேச்சு , speech . 


வாய்வு கட்டி , see வாயு கட்டி . 


3833 


வாரணத் தண்டம் 


வாரிக்கொண்டு போதல் 


வாய்வுக் கிராணி , See வாயுக்கிராணி . 


வாரண புசை , see வாரபுசை . 


வாய்வுக் குத்து , See வாததத்து - 


வாரண மாகிகம் , மூவிலைக் குருத்து , which see . 


வாய்வுத் தம்பம் . வாயு வைத்தல் , an art . 


வாரண முட்டை , கோழி முட்டை . fowl egg . 


வாய்வு திரட்சி , See வாயு திரட்சி . 
வாய்வு மலடு , கருக் குழியில் வாயு அதிகரித்து 
போகத்தில் விருப்ப மிகுந்து ; உடம்பு வலி , 
இடுப்பு நோய் , கழிச்சல் முதலிய குணங 
களைக் காட்டுமோர் நோய் , a variety of 
steriity marked by excessive passion , pain 
in the waist diarrhoea etc. 


வாரணம் , ஊமத்தம் , dhatura ; 2. கோழி , fowl ; 

3 , யானை , elephant ; 4 , கடல் , sea ; 5 . 
மாவிலங்கு , a sacred tree Garlic piar 
Crataeva Roxburghii ; 6. பன்றி . hog : 7 . 
சங்க , conch ; 8. இலவங்கப்பட்டை , 
cinnamon bark . 


வாரண வல்லமை , வாழை , plantain tree . 


வாய்வு ரோகம் , See வாயு ரோகம் . 
வாய் வுள்ள , வாயு சேட்டையுள்ள , windy . 


வாரத் தண்டு , கறிமுள்ளி , a thorny shrub 

Solamum jacquini . 


வாய்வு லயம் , 


வாரத் தளகு , see கறிமுல்லை . 


வாய் வேகம் , இரச மருந்தினால் பற்களின் 
அடியில் வெந்து விரணமாகுதல் , களிகடு , 
கருவேல் , கருநெல்லி , நாவல் , வளிதீ பெரிநீர் 
வைத்திடு, கொப்புளி வாய் வேகமது விடும் 
see வாய் பிடிப்பு . 


வாரத்தி , வாத நாராயணன் , a tree - Delonix 

elata . 


வார நாள் , நாள் , day of the weak . 


வார பிசம் , வெளித்தாமரை , which see . 


வாய் வேக்காடு , கோழி முட்டை உடைத்து 
ஏழு நாளைக்கு அப்படியே குடிக்கப்போம் , 
Stamatitis; remedy is given above . 


வாய் வேக்காளம் , வாய் வேக்காடு , which 


வார மூலி , வாரத்திற் கொருமுறை பசியைத் 
தீர்ப்பதற்காக வேண்டி சித்தர்கள் சாப்பிடும் 
மூலிகை , a medicinal drug taken by Sid 
dhars once a week to appease their hunger . 


See . 


வாரகம் , நிலப்பனை , ground palm - Curculigo 

orchioides .. 


வாரம் , கடல் , sea ; 2. யானை , elephant . 


Gratiola 


-- 


வாரயம் , பிரமி . a prostate plant 

moniera . 


வார கசியம் , see கொட்டைக் கிழங்கு . 


வாரகி , see சமுத்திராப் பழம் . 


வார வாணி , see விறலி . 


வாரங்கம் , பறவைப்பொது , bird in general . 


வாரள மதாடி , வெள்ளுமத்தை , white dhatura 

Dhatura bearing white flowers - Dhatura 
alba. 


வாரடசம் , தாமரைக்காய் , heart . 


a tuber : 2. பெண் 


வாரடை 


வாராகி , ஓர் கிழங்கு , 
பன்றி , female pig . 


வாரடி , பலகரை , cowry . 


வாரி , 

உட்காதிலுள்ள ஓர் ( தழி , vestibule ; 
2 கடல் , see ; 3. நீர் , water. 


வாரடித்தல் , கம்பியாக நீட்டுதல் ; வாரடித்துப் 
புடம் போடுதல் , ( போகர் 7000j to draw as 
Wire . 


வாரி கம் , தாமரை , lotus . 


வாரி கிருமி . அட்டை , centipede . 


வாரணக் கோடு , யானைக்கொம்பு , tusk ( of an 
elephant .. 


வாரி கேசம் , வெட்டிவேர் , khus - khus --- 

Vetiveria zizanioides alias . Andropogon 
muricatus .. 


வாரணங் கரிச்சி , 


) 


கப்பொட்டி , which see . 


வாரணங் கிரிச்சி , J 


வாரிக் காய்ச்சல் , கோதாரிக் காய்ச்சல் , an 
epidemic fever - Influenza . 


வாரணங் கொய்தல் , கோழி பலியிடல், 
sacrificing fowl.. 


வாரிக் கொண்டு போதல் , கொள்ளை நோயால் 
இறத்தல் , to be carried 

away in 
pestilence. 


வாரணத் தண்டம் , கோழிமுட்டை , fowl egg . 


3834 


வாருகம் 


வார்சிதி 


conch ;; 


வாரிசம் , உப்பு, salt ; 2. சங்கு , 
3 , தாமரை , lotus . 


வாருக் கதிரோன் . ஆகாச கருடன் , a twiner 

sky root Bryonia epigea . 


வாரி சரம் , மீன் , fish . 


bean 


Dolichos 


வாருசி , மொச்சை , field 

lab lab ( vartypicus ) , 


an 


வாரி சாகர ரசம் , சிலேட்டும பித்த விசர்ப்பிக் 
குக் கொடுக்கும் ஆயுர்வேத மருந்து ,, 
Ayurvedic medicine given itch caused by 
bile and phlegm humours . 


வாருணம் , மாவிலங்கு , a sacred tree - garlic 

pear Crataeva Roxburghii ; 2 , நீர் , water ; 
3. the nervous of the sacral plexus rami 
fying over the lower trunk of the limbs . 


வாரி சாதம் , தாமரைப் பூ . lotus flower . 


வாரிசா மரம் , நீர்ப்பாசி , one of the 32 kinds 

of prepared arsenic . 


வாருணி , ஆட்டாங்கொடி , Twisting milk 

hedge - Euphorbia tortilis ; 2. கள் , toddy ; 
3. பம்பந்திராய் , which see . 


வாரி சை , செந்நாய் , a ferocious dog . 
வாரி சோளி , சூரிய காந்தகல் , Sun stone . 


un ( 6001). a kind of wine taken for digestion ; 

wine prepared from the juice of palms . 


வாரிச்சோகி வித்து , see சமுத்திரசோகிவிரை . 


வாருண்டகம் . 


வாரிட்சவம் , தேங்காய் , cocoanut 


எண் காற்புள் , spider ; 
2. கண் பீளை Rheum of the 
eye ; 3. குறும்பி , Rheum of 
the ear . 


வாருண்டம் , 


வாரிதி , அமுரி , urine . 


வாரிதித் தண்டு , பவளம் , coral . 


வாருதி , நவசாரம் , Sal ammoniac . 


வாரிதி நஞ்சு , கடல் நுரை , bone of cuttle 
fish . 


வாருதிக் கெங்கை , கெண்டகச்சீலை , a sacred 

ston found in Gandaha river . 


வாரிதி நாதம் , சங்கு , conch ; 2. கல்லுப்பு, 


வாருதித் தண்டு , பவளம் , coral . 


rock salt .. 


வாருதி நாதம் , சங்கு , conch . 


வாரிதி விந்து , see வாரிதி நஞ்சு . 


weeds 


- 


வாரித் திரம் , சாதகப் புல் , bird 


sky lark ., 


வாருதிப் பாசி , கடற்பாசி , sea 

Gracilaris confervoides , 


of 


வாரி பாணி , வள்ளைக்கீரை , a variety 
greens 

Convolvulus ripens . 


வாருதியோரக் குடிச்சி , சாதிக்காய் , nutmeg 

Myristica fragrans . 


- 


small tree 
வாரிப்பிரசாதனி , தேற்றா . 

clearing nut tree 
வாரியகரசா தன் , Strychnos potatorum . 


வாருதி விந்து , கடல் நுரை , bone of cuttle 
fish . 


வாருவகை , தண்ணீர் , water . 


வாரிப் போதல் , கொள்ளை நோயில் சாதல் , 

to die in epidemic diseases such as cholera , 
plague etc. 


வாருளம் , இலவங்கப்பூ , clove . 


வாரியம் , வங்கமலை , 
lead ore . 


mountain containing 


வாரூணி , அகத்தியன் , Saint Agastya . 


வாரியுற் பவம் , தாமரை , aquatic plant - lotus . 


வாரெண் ணெயா யெடுத்தல் ,, 
வாரை , ஆவிரை , senna shrub ; Cassia auri 
culata ;; 2. காய் காத்துவாரை 

கடம்பு . 
குளம்புளன் . 

( தேரை - 1001 ) . 


வாரிர சிதம் , வெள்ளி மணல் , sand or ore 

containing silver . 


வாரீசம் , கடல் தாமரை , sea lotus . 


வார் , சாறு , iuice : 2 , சாராயம், arrack ; 3. நீர் , 

water . 


வாரு . 

திரளாய் சனங்கள் பெருவாரியில் 
சாதல் , to sweep off or remove people in 
large numbers out of the world . 


வார்க்குதல் , உ . லோக முதலியவற்றை 
யுருக்கிச் சாய்த்தல் , to cast in mould . 


வாருகம் , ஆற்றுத்தும்மட்டி , 3 

a creeper 
Citrullus colocynthis; 2. Gair or if , a cree 
per ; cucumber - Cucumis sativus . 


வார் சிகி , மல்லிகை , a climber - Jasminum 

sambac . 


3835 


வாலகாரம் 


வாலப்பருதி 


வார் தேவி , வட்டத் திருப்பி , a twiner . 


வார்த் தகம் , கிழத்தன்மை , old age ; infirmity . 


வார்த் தகி , கற்றாழை . aloe . 


வார்த் தகு , முல்லை , a variety of jasmine . 


வால காசம் , காலையில் பார்வை புகைச்ச 
லுண்டாகி சாமம் கழிந்து நீங்கி , ஒருசமயம் 
பார்வை நீலநிறமாகவும் , பிறகு வேறுவித 
மாயும் காணப்பட்டு வெள் விழி சதை 
வளர்ந்து பார்வை நீர் நிறமாகவும் தோற்று 
மோர்வகைக் கண்ணோய் ; இது வாலிபர் 
களுக்குக் காணுமாதலினாலிப்பெயர் , an eye 
disease in which the vision in the morning 
will be dim but becomes clear with in three 
hours ; fleshy growth appears in the white 
coat ; the colour of the vision changes . 
It affects the youth and hence the name . 


வார்த் தம் , சுகம் , well being . 


வார்த் தரம் , நீர் , water . 
வார்த் தருகம் , கத்தரிக்காய் , brinjal plant- 

Solanum melongena . 


வாலகாமாலை , 


வார்த் தறகு , கரிமுல்லை , which see . 
வார்த் தாகம் , கத்தரிச் செடி , brinjal plant 

Solanum melongena , 
வார்த் தாகிகம் , கண்டங்கத்திரி , a prostate 
thorny shrub - Solanum indicum ; 2. சிறு 
வழுதலை , a small species of brinjal plant . 


வால கிருமி , பேன் , louse . 


வால கேகயம் , கொழுஞ்சி , cirtus fruit . 


வால சண்டக்காய் , பெருந்தும்மட்டி , a large 
variety of melon - Water melon . 


வார்த்தாசகம் , மோகனத்தி , plant ; which see . 
வார்த் தாசன் , பெருவழுதலை . large brinjal . 
வார்த் தாபகம் , கத்திரி , brinjal Solanum 

melongena . 
வார்த் திகம் . See வார்த்தகம் . 


வால சத்து , சிலாசத்து . mineral said to be 

oozing out from mountain . 


வால சரம் , ஒர் நெல் , a variety of paddy . 


வால சூதி , பிள் ளைத்தாய்ச் சி , a pregnant 


வார்த்தை குளறல் , inability to articulate 

words Aphemia . 


woman , 


வார்ப்பட விரும்பு , 


வார்த்து ஊற்றிய 
விரும்பு . cast iron , 


வால சூரணம் , ஓர் மருந்து , a medicinal 
powder . 


வார்ப் பிரும்பு , 


வால சூரா , மலை விராலி ; காட்டு வக்கு . 


வார்ப் பனை , கூந்தற் பனை , which see . 


வாலடித் தண்டன் , சாரைப் பாம்பு . rat snake . 


வார்ப் புருக்கு , வார்த்த எஃகு , cast steel , 


வால தந்திரம் , மருத்துவ நூல் , midwifery . 


வார்ப் பூண்டு , பூ நீறு , salt extracted from 

the fuller s earth . 


வார் மூலி , பூ நீறு , salt extracted from the 

fuller s earth ; 2. வெடியுப்பு , saltpetre . 


வால நட்டகம் , முசுமுசுக்கை , a climber 
--Bryoni scabra . 


வால நாள் , இளம் பிராயம் , younger days . 


வால , பால , young . 


Acacia 


வால கரப்பன் , குழந்தை அல்லது சிறுவர் 
களுக்கு வரும் ஓர்வகைக் கரப்பன் நோய் , 
a skin disease affecting infants and children . 


வால பத்திரம் , கருங்காலி , a tree 
sundra , 


வால பாகிகம் , மொந்தன் வாழை , a variety of 
plantain .. 


வால புட்டி , முல்லை , a variety of jasmine . 


வால கருப்பிணி , கன்னி வயதில் கருத்தரித் 

துள்ள பெண் , a pregnant girl . 
வால காரம் , கருவிழியில் புகை கம்மியதுபோல் 
உண்டாகும் ஓர்வகை கண்ணோய் , an eye 
disease . 


வாலப் பருதி , குப்பை மேனி , rubbish plant . 

-Acalypha indica. 


3836 


வாலி 


வாலுழுவை 


வாலப் பிராயம் , இளவயது , prime of life . 


வாலிசை , மணல் . sand ; 2. கொடிக் காசரைக் 
கீரை , a kind of edible greens . 


வால மா தரை , கொட்டைக்கரந்தை , 
a porstate plant - Sphoeranthus indicus . 


வாலிசன் , வாலிபன் , a lad . 


வால மாலம் , அரிதாரம் , yellow orpiment . 


வாலிசை , இளம் பெண் , a young girl . 


வாலம் , கந்தை , rag ; 2 , தலைமயிர் , hair . 


சேர்ந்து 


வாலிந்தி , பிரசவித்த மாதமே ருது கண்டு 
புருஷனைச் 

மறு கருப்பத்தைக் 
கொண்ட பெண் , a woman conceiving with 
in a month or two after delivery . 


வால ரசம் , சாதிலிங்கத்தினின்று எடுக்கும் 
ரசம் , mercury extracted from vermilion , 


young ;; 


2 . 


வாலிப , யௌவன , 
Vernul . 


இளைய , 


வால ராசன் , வைடூரியம் , one of nine gems 

Cat s eye - Lapis lazuli . 


வாலிபச் சேட்டை , youthful . 


வாலரிசி , குண்டலம் , which see 


வாலரி யுரி , கிளியூறல் பட்டை , a fragrant 

bark .. 


வாலிபத் தன்மை , possessing the qualites of 

youth . 


வாலிபம் , adult . 


வால ரோதயம் , இலந்தை , a thorny tree 

Zizyphus jujuba . Its fruits should be eaten 
only after food . 


வாலு , see வாலுளுவையரிசி , 


வால வயசு , ) 


வாலுகக் குன்று , மணற்குன்று , sand hill or 
sand mount . 

. 


வால வயது 


இளவயது , youth . 


வால வயது , 


வால வாமம் , இளம் பிராயம் , young age . 


வாலுகம் , மணல் , sand ; 2 , வெண்மணல் , white 

sand ; 3. ஒரு வகையுப்பு , a kind of uni 
dentified salt ; 4. ஏலாவாலுகம் , a kind of 
cardamum ; 5. வெள்ளைக் குங்கிலியம் , which 


Mota 


வாலாட்டிக் குருவி , a bird , way tail 

cilla alba .. 


see .. 


வாலா திகம் , பேராமணக்கு , castor plant 

yielding big seeds Ricinus communis , 


வாலுகா யந்திரம் , மணலைச் 

சுடவைத்து 
அதன் மேல் மருந்துகளடங்கிய பாத்தி 
ரத்தை யிட்டுப்பக்குவப்படுத்து முறை ; 


வாலா மை , மகளிர் சூதகம் , menses . 


வாலாயம் , வைடூரியம் one of nine gems 

Cat s eye- Lapis lazuli . 


இரசம் முதலிய தாது வர்க்கங்களை மருந்து 
செய்வதற்காக அதை ஒரு குப்பியில் 
அடைத்து பிறகு ஒரு மண் பாண்டத்தினடி 
யில் சிறிது மணவைக் கொட்டி அதன்மேல் 
குப்பியை வைத்து அதைச் சுற்றிலும் கழுத் 
துவரையில் மணல் சேர்த்து மண்பானையின் 
அடியில் தீயிட்டு எரிப்பதற்கு ஏற்ற ஓர் 
கருவி , Sand both . see யந்திரம் , 


black variety of 


வாலாவி , கருங்குன்றி ,, 

Jweller s bead .. 


வாலாளி , ஏலரிசி , cardamum seed . 


வாலு கேந்திரம் , வாலுகாயந்திரம் , which see . 


வாலான் , அரிசி , 


வாலுகை , குப்பி , bottle ; 2. see வாலுளுவை , 
3. அடுப்பு , oven . 


2. கக்கரி, a 


வாலான் . குட்டத்தைப் போக்கும் ஓர் நெல் , 
a variety of rice said to cure leprosy ; 
2 . வீரியத்தரிசி ; வாலுளுவையரிசி , 
which see . 


வாலுங்கி , see வாலுளுவை ; 
variety of cucumber . 


வாலுவி , ஓர் தேக்கு , a teak . 


2 . 


வாலி, குதிரைவாலி , a plant which see ; 

கரிக்குருவி , a black bird . 


வாலுழுவை , see வாலுளுவை , 


3837 


வாலேயம் 


வாலையிலிறக்கம் 


வாலை , திராவகம் , acid ; 2. வடிக்கும் பாத் 

திரம் , still 3. இளம் பெண் , young girl; 
4 சத்தி , the Goddess Sakti in a girl s form ; 
5. திராவகமிறக்கும் குழாயுள்ள பாண்டம் , 
still ; 6. கற்பூர சிலாசத்து சாரம் , essence 
of ammonium - alum . 


air passing 


வா ? கலை , சூரியகலை , vital 
through the right nostril. 


வாலைக் கடுக்காய் , பிஞ்சு கடுக்காய் , tender 
gall nut . 


வாலுளுவை , இதற்கு அதிக மெருச்சம் என் 
றும் பெயர் இது பட்டாணிக் கடலையைப் 
போல் 

இருக்கும் , இதினின்று எடுக்கும் 
தைலத்தை இருமல் கடுப்புண்டாகும் இரத்த 
பேதி மலபந்தம் வயிற்றுப்பிடுங்கல் இவை 
களுக்கு உபயோகிக்கலாம் , இதன் விரைக்கு 
சுவேதகாரி , உஷ்ணகாரி , பலகாரி , மூத்திர 
வர்த்தனகாரி குணங்களுண்டு , ஞாபகசக்தி 
புத்தி கூர்மையு முண்டாம் , இதன் விதை 
யைக் களியாகக் கிண்டி இரணங்களுக்குக் 
கட்டலாம் , இதன் எண்ணெயை திமிர் வாத 
ரோகத்திற்கும் வியர்வை யுண்டாவதற்கும் 
கொடுக்கலாம் மேற்படி நோய்க்குக் கொடுக் 
கும் , எண்ணெய் கருப்பு வாலுளுவை அரிசி 
யாக இருக்க வேண்டும் . இந்த எண்ணெய் 
விசாகப்பட்டணம் , மசூலிப்பட்டணம் முதலிய 
கீழ் கடற்கரை யோரங்களில் ஏராளமாய்ப் 
பார்க்கலாம் , இதை நமது நாட்டு வைத்தி 
யர்களும் ஆங்கிலேய 

வைத்தியர்களும் 
பெறிபெறி ( Beri Beri ) ஓர் வகை நோய்க்கு 
உபயோகித்ததில் நன்றாய்க் குணப்பட்ட 
தென்று சொல்லுகிறார்கள் . spindle 

spindle tree 
thorny staff tree -- Gymnosphoria mon 
tana alias Cathamontana , a small tree with 
greenish , white flowers , young branches 
sometimes pointed with a thorn . Intelect 
plant - Celastrius panicula ta. It is a 
stimulant diaphortic , diuretic and tonic , 
mostly its oil is used . 


வாலைக் கருப்பிணி , see வாலக்கருப்பிணி . 


வாடைக் கிண்ணம் , வடிப்பதற்காக உபயோ 
கிக்கும் வாயகன்ற பாத்திரம் , a vessel used 
for distillation Alembic . 


வாலைக் கிறுக்கை a disease . 


வாலைக் குறம் , மனோசிலை . red arsenic 


வாலை சாரம் , see சத்திசாரம் , a kind of salt . 


வாலை செயநீர் , வழலையுப்பு செயநீர் , மதி 

செயநீர் , a pungent liquid preparation from 
salts .. 


வாலு ளுவைத் தைலம், black oil Oleum 

nigrum ; deep scarlet coloured oil from seeds 
by expression used for medical purpose . 


வாலைத் துகம் , see சக்கிரவர்த்தி . 


வாலை நீர் , வெடியுப்புத் திராவகம் , nitric acid . 


வாலுளுவை யரிசி இதுவே அதி- பரிட்சம் 
என்பது . ஓர் மருந்து சரக்கு , வயிற்றுப் 
பிடுங்கல் , கிராணி , மலபந்தம் ஆகியவை 
களுக் தப்யோகமாகும் , a medicinal drug 
a plant -- Celastrus paniculata ; 2. ஓர் 
சம்பா , a kind of paddy . 


வாலை நீர் , வாலையிலிட்டு இறக்கிற சுத்தமான 

600 5001 it , water purified by distillation 
-distilled water . 


வாலைப்பூ நீர் , 


வாலை பாத்திரம் , வாலுகேந்திரம் , still . 


வாலுளுவை விரை, see வாலுளுவையரிசி . 


வாலைப் பெண் , செவ்வாமணக்கு , red variety 
of castor - Ricinus communis . 


வாலூகம் , நஞ்சு , poison ; 2. முசுமுசுக்கை , 

a climber - Bryonia scabra . 


வாலெழுகாசம் , கண் புகைச்சல் , கடுப்பு வலி , 
சிவப்பு பார்வைக் கூச்சம் , கண் இருண்டு 
தோன்றல் , ஆகிய குணங்களைக் காட்டும் , 
an eye disease marked by pain , red eyes , 
sensitive to light etc. 


வாலைப் பெண்போகம் , இதனால் உடம்பிற் 

குஷ்ணம் , மனமகிழ்ச்சி , பசி , உடம்புவலிவு . 
தேசசு உண்டாம் , intercourse with young 
woman will cause strength , good com 
plexion , good hunger and happiness. 


வாலை மெழுகு , ஓர் மருந்து , a medicine . 


வாளேந்திர போளம் . வெள்ளை போளம் , see 
வாழாத்தி போளம், myrrh . அரபியா தேசத் 
தில் ஓர் செடியைக் கீறி அதினின்று எடுத் 
துச் சேகரிக்கும் கசப்புள்ள ரோசனப்பிசின் 
கட்டி . இதனால் கீல் பிடிப்பு , சயம் , நமைக் 
கரப்பான் வயிற்று நோய் போம் . 


வாலை யந்திரம் , 
யந்திரம் . 


distilling apparatus . See 


வாலை யிலிட்ட தண்ணீர் , 


distilled 


water .. 


வாலேபம் , 


கழுதை, an animal 


ass . 


வாலையி லிறக்கல் , வாலை யந்திரத்தைக் 
கொண்டு வடிக்குதல் , 

See வாலையில் 
வடித்தல் . 


வாலேயம் , 


3838 


வால் மிளகுத் தைலம் 


வாழைக் குருத்து 


obtain from the 


வாலையில் வடித்தல் , to 

distilling apparatus . 


வால் மீகம் , மரா மரம் , which see . 


வாலையுட நாதம் , வழலை நாதம் , which see . 


வால்மீக பலம் , எலுமிச்சை , lime fruit . 


வாலை யுப்பு , நஞ்சுக் கொடி , placental card . 


வால்மீக வாதம் , cauliflower like growth of 

epithelium . 


வாலை ரகுபதிசாரம் , சீனக்காரம் , alum . 


வாகை ரசம் , வாலரசம் , which see . 


வால்மீகி சோறு , புற்றாஞ்சோறு , mother 
white ant . 


Ocimum 


வாவயம் , துளசி , 2 sacred plant 

sanctum ., 


வாலை ரசம் , இலிங்கம் அயப்பொடி ; கற் சுண் 
ணாம்பு . இவைகளைச் சேர்த்தரைத்து 
பாண்டத்திலிட்டு மேற்சட்டியின் உட்புறத் 
தில் சீமைச் சுண்ணாம்பு பூசி , சீலை செய்து 
எரிக்க மேற்சட்டியிற் படிந்ததைச் சுரண்டி 
யெடுத்ததே வாலை ரசம் , the process of 
getting pure mercury from 

from cinnabar is 
given above . See யந்திரம் ; பதங்கருவி , 


வாவரியுரி , கிளியூறற் பட்டை , a fragrant 
bark .. 


வாவல் , வெளவால் , a mammal - bat . 


வாலை வயது , இளம் பிராயம், young age ; 2 . 
கற்பத்தினால் முதுமையிலிருந்து இளமை 
யாதல் , rejuvenated body 


வா வொட்டான் , கொட்டைப் பாக்கு . 
areca nut . 


வாலொளி வக்கா , தேவரங்கு , an animal 
Sloth . 


வாழகம் , குந்துருக்கம், Indian olibanum 
Boswellia glabra. 


வால் , சுத்தம் , purity ; 2. வால் , tail ; 3. வெண் 

மை , whiteness . 


வாழ கிகம் , see வாழகம் , 


வாழகிச் சாரணை , வட்டச்சாரணை , which see . 


வால் கிண்ணம் , தைலம் , எண்ணெய் இவை 
களை காய்ச்ச பயன்படும் ஓர் நீண்ட கைபிடி 
யுள்ள கிண்ணம் , a small vessel with a long 
handle . It is useful to prepure oils in small 
quantities . 


வாழச் சருகு , dried leaves of plantain . 


வாழ புளப்பி , முல்லை , a variety of jasmine . 


வால் சிப்பி , சிப்பி முத்து . oyster pearl . 


வால் சூரா , ஓர் பூடு , a herb ; See வாலசூரா . 


வாழ மணத்தாள் , பூநீர் , salt obtained from 

fuller s earth or from the efflores sence 
grown on the soil of fuller s earth . 


வாழாண்டி , புளி , tamarind . 


வாழாத்தி போளம் , See வாளேந்திர போளம் . 


வால் நீண்டான் பறவை , வால் நீண்ட குருவி , 

a bird with long tail. 
வால் மிகம் , pimples appear on the neck , 

throat , shoulders , the joints , head and feet 
with many protuberances like ant - hill . It is 
born of three fauits and if neglected they 
increase in size and gain in elevation . Foetid 
discharge is likely to take place mole hill 
like tumour . See கண்டப்புற்று . 


வாழை , கதலி , plantain - Musa paradisiaca . 


வாழைக் கச்சல் tender fruits of plantain 

tree used as vegetable . 


வாழைக் கட்டை , see வாழைக் கிழங்கு . 


வால் மிளகு , ஓர் வாசனச் சரக்கு ; வெட்டை 
போம் ; பசியுண்டாம் , tail pepper - Cubebs 
-Piper cubeba . It is useful in gonorrhoea . 


வாழைக் காய் , அரையாப்புக் கட்டி , bubo ; 

2. வாழையின்காய் , fruit of plantain . It is 
used as vegetable . 


வால் மிளகுக் கொடி. , cubeb plant - a climber . 


வால் மலிக்கிருமி , 


வால் மிளகுத் தைலம் , வால் மிளகை வாலை 
யிலிட்டு வடித்தெடுக்கும் தைலம் , oil from 
cubebs . 


வாழைக் கிழங்கு , the stump of plantain tree . 
வாழைக் குட்டி , வாழைக் கன்று , young of 

plantain tree. 
வாழைக் குருத்து , the tender leaf of plantain . 


3839 


வாழையுப்பு 


வாளகப் பூச்சிலை 


வாழைத் தண்டு , வாழை மரத்தின் உள் 

தண்டு , the inner stalk of the plantain tree 
which bears the flower and fruits , 


வாழைத்தண்டைப் போல் சில்லிடல் , as chill 
as the stalk of plantain . 


வாழை நீர் , எலும்புருக்கியைப் போக்கும் 

வாழைக் கட்டையை இடித்து எடுக்கும் நீர் , 
வாழைக் கிழங்கில் சுரக்கும் நீர் , liquid 
squeezed or it from the plantain stalk . It 
a pit is made in the stump of the plantain 
tree fluid will accumulate in it and it can 
be drown out , it is diuretic . 


வாழை வகை , 

1. பேயன் வாழை , Peyan 
Vazhai - Laxative மலமிறங்கும் உட் சூலை 
போம் ; 2. காட்டு வாழை ; 3. கல் வாழை ; 
4 , நவரை வாழை ; 5. மகர வாழை ; 6. ஈனா 
வாழை ; 7. மர வாழை ; 8. துரை வாழை ; 
9 , நாட்டு வாழை : 10 , கரு வாழை ; 11. செவ் 
வாழை ; 12 , வெள் வாழை ; 13. இரசதாளி 
வாழை ; 

14. மொந்தன் வாழை ; பித்தம் , 
காமாலை , தாது வறட்சி போம் ; 15. அடுக்கு 
வாழை ; 

16 . மலை வாழை ! 

17. பச்சை 
வாழை ; சாதாரணமாக வாழை எட்டு விதம் 
1 and 11 ) 17 ; 1 and 11 , 13 இந் நான்கும் , 
நோயாளிக்குதவும் : மற்ற நான்கும் 
14 

17. சாப்பிட நன்மையைத் தரும் ; 1 , 11 . 
12 , 13 , 14 , 15 , 16 and 17 are the ordinary 
eight varieties 1 , 11 , 12 and 13 are good 
for the sick .. 


வாழைப் பழத்தி , எருமை நாக்கி , which see . 


வாழைப்பழத் தோல் , வாழைப்பழத்தின் 
மேல் தோல் , the skin of the plantain fruit . 


வாழைப் பழம் , வாழைச் செடியின் கனிந்த 

பழம் , well riped plantain fruit . 


வாழ் குண்டம் , மூலாதாரம் , one of the six 

centres of the human body situated in the 
anal region .. its God is Vignewarar and 
Goddess is Kundalani , literally means root 
of or source of Atharam . 


dried 


வாழைப் பன்னம் , வாழைச் சருகு . 

leaves etc. , of the planta in tree . 


வாழைப் பிஞ்சி , இரத்தக் கடுப்பு , ரத்த மூலம் , 

அதிமூத்திரம் வயிற்று விரணம் போம் , the 
tender fruits of plantain . they can be cooked 
and eaten as vegetable ; being astringent is 
good for bleeding piles , etc. 


வாழ் செடிப்பூண்டு , பொற்றலைக் 

பொற்றலைக் கையாந் 
தகரை , a prostate plant ; a variety of Eclypta 
prostata bearing yellow flowers . 


வாழ்தல் , உயிர் வாழ்தல் ; சீவித்தல் , living . 


வாழைப் புருதி , வைடூரியம் , one of the nine 

gems . Cat s eye --Lapis lazuli . 


வாழ்த்துடங்கழி , சிறு குறிஞ்சான் , which 


see . 


வாழைப்பம் , வாழை மரத்தின்பூ . infloresence 

of plantain leaf . 


வாழ் நாள் , சீவியகாலம் , days of one s life . 


வாழ் புளப்பி , முல்லை , a variety of Jasmine . 


வாழை மடல் , வாழைப்பட்டை , the stalk of 
the plantain leaf. 


வாழ் மகி . புண்ணிய வரசு , holly tree - Ficus 

religiosa . 


வாழை மட்டம் , வாழைக் கன்று , young plant 

of plantain that shoots on the sides . 


வாழ் மடந்தை , வைப்பரிதாரம் , a prepared 
orpiment .. 


வாழை மொந்தன் கிழங்கு , the corm of a 
variety of plantain ( மொந்தன் ) . 


வாழ் மூலம் பாலி , புத்தான் பவளம் , one 

of 120kinds of natural 
வாழ் மூலப் பாலி , aubstances in the 

Tamil Medical Science .. 


} 


பனிநீர் . 


வாழையடி வாழை நதி , சுத்தசல 
Liquor amni . 

. 


வாழையாகாய வுப்பு , முடியண்ட படருப்பு , 
salt prepared from the human skull . 


வாழ்னாதி . தூதுவளை . a thorny climber 

Solanum trilobatum . 


வாள கச்சிகை , சித்திர மூவம் , a shrub 
Plumbago zeylanica. 


வாழையிலை , வாழை மரத்தின் இலை , leaf of 

plantain tree - Plantain leaf . 
வாழையுப்பு , வாழைச் சருகினின்று எடுக்கும் 
உ.ப்பு , salt sxtracted from the ashes of 
dried plantain leaf, stalk etc. 


வாளகப் பூச்சிலை, கு 

ச்சிலை , குருந்தக்கல் , a stone 
which see . 


3840 


வாள் வரிக் சொடுங்காய் 


வானச் செடங்கி 


வாளகம் , வெட்டிவேர் , Khus - Khus - Vetive 

ria zizanioides ; 2. குந்துருக்கம் , frankincense . 


வாறியுளடு , விகார வைசூரி; மாறுபாடான 
அம்மை , modified small pox . 


வாளத் தேலம் , நேர்வாளத் தைலம் , croton 
ol . 


வாறுகோ, கொம்மட்டி , a variety of melon . 


வாறோடி நுரை , பொன்னாங்காய் , soap nut . 
which see . 


வாள நாதி காமம் , வெள்ளை நாயுருவி , ordinary 

white indian byrr Achyranthus aspera , 


வாளப் பருப்பு , நேர்வாளப் பருப்பு . croton 
seed pulp . 


வாற் கிண்ணம் , நீண்ட காம்பையுடைய 
அகலக் கரடி : இது எண்ணெய் , தைலம் 
காய்ச்சவுதவும் . See வால் கிணணம் . 


வாற் குருவி , a bird . 


வாளம் , நேர்வாளம் , croton oil plant - Croton 

tiglium . 


வாற் தருவை , ஒருவகை நெல் , a variety of 
paddy .. 


Gratiola 


வாளயம் , பிரமி , a prostate plant 

moniera , 


வாற் கோதுமை, ஓர் தானியம் , barley . 


வாளாகம் , முல்லைக்கொடி . a variety of 
jasmine creeper . 


வாற் கோதுமைக் கஞ்சி , கோதுமையை 
சமைத்த கஞ்சி , barley water , 


வாள வனர . வெள்ளையவரை , 

garden 

or 
kitchen lab lab - bearing white fruits 
Dolichos lablab ( var tyguises ). 


வாற்படம் , நவச் சாரம் , Sal ammoniac . 


வாற் பேத்தை , தவளைக் கஞ்சு , tadpole . 


வாள வரை , ஓர் அவரை , a species of kitchen 

or garden lab lab - Dolichos lablab ( var 
tyguises ) . 


வானக நேயம் , பழமுண்ணிப்பாலை , which see . 


வாளா திச் சுண்ணம் , ஈரற் கண்ணம் , which 
see . 


வானகப் புதைச்சி , கதண்டுக் கல் , a kind of 
mineral stone . 


வாளீரல் , மண்ணீரல் , spleen . 


Adenanthera 


வானகம் , மஞ்சாடி , a tree 

pavonia . 


வாளுச்சம், கறுப்புக்கடலை , black bengal 
gram . 


வானகி நீர் , மோர் , butter milk . 


வாளை . ஓர் மீன் , a fish ; wallago uttu ; 
Trichiurus lepturus ; 2. மூளையின் மாமிசம் , 
brain ; Varieties of Trichiurus lepturus . 

1. வாளை ; 2 சீற்று வாளை ; 3. பெருவாளை ; 
4. கடல் வாளை ; 5. ஆற்று வாளை ; 6 , ஏரி 
வாளை . 


வான குலாலி , கருங்கொள் , black horse gram 

a creeper bearing black seeds Dolichos 
biflorus ---black variety . 


வானக் கல் , காகச்சீலை , black mineral stone 

--load stone . 


வாளை கடியன் , ஓர் கடற்பாம்பு , a poisonous 

snake near the mouth of the rivers . 


வானக் குழலாள் , வெள்ளாடு , goat . 


வாளை கம் , பித்தளை , brass . 


வானங் கவிந்ததுபோல் , said of swelling of 
the belly ; வயிறு வானங்கவிழ்ந்தது போலி 
ருக்கிறது . 


வாள் மாது , துர்க்கை , a Goddess . 


TGT comógus, a discase of Children caused 
by indigestion . 


வானஸ் பத்தியம் , பூத்து காய்க்கு மரம் . 
trees bearing flowers first and then yield 
ing fruit . 


வரி 


வாள் வரிக் கொடுங்காய் , வளைந்த 
களுள்ள வெள்ளரிக்காய் , Cucumber with 
curved stripes . 


வானச் செடங்கி , தேள் கொடுக்கி யிலை , 
the leaf of a plant 

Heletropium indicum . 


3841 


வானமால் 


வானாசிப் பூ 


வானச் சோதி , அஞ்சன பாஷாணம் , a kind of 
arsenic . 


வான மிருகம் . கஸ்தூரி யெலும்பு , which see . 


வான மீனச்சி , 


வானத் தாசி , கழுதை , an animal - ass . 


வான முட்டி , நெட்டிலிங்கம் , a tree 
which see .. 


வானத்திமரி , தயிலம் , medicated oil . 


வானத்தின் மீன் , சரிகை வெள்ளி , lace silver . 


வான மெழுகு , பாரிசவாயு -பழுகிராந்திக்கும் 
கொடுக்கும் ஓர் மருந்து , a Siddha medicine 
given for paralysis , gangrene etc. 


வானத்தின் விந்து , rain . 


வானம் , உலர்ந்தகாய் , dried fruit ; 2. ஆகா 

யம , sky ; 3. நாணல் , reeds . 


வானத்து மீன் . வெள்வங்கத்தினின்று நீரை 
வாங்கிச் செய்யு மோர் துய்ய வெள்ளி; 
இரச வெள்ளி , transmutation of tin into 
silver . 


வான பகத்தி , இரத்த பாஷாணம் , a kind of 
arsenic . 


வானம் பாடி , ஓர் பறவை , a bird , sky lark 

Alanda gulgula . The other South Indian 
species are :: Alanda malabarica , crested 
malabar lark ,, Ammomanes phoenicura , 
small crested lark - Shiza landadeva is 
caged and is an excellent mocking bird . 


வான பத்தி , பூவாது காய்க்கு மரம் , a tree 

yielding fruits without - visible flowers . 


வானர நேயம் , பழமுண்ணிப் பாலை , which 
see . 


வான பத்திரம் , பலாசு , tree --- Butea fron . 

dosa ; its seeds are anthelmentic . 


வானரப் பகை , நண்டு , crab . 


வானப் பாம்பு . 


வானரம் , குரங்கு , an animal 


- 


monkey , 


வான பாசியம் , இலச்சை கெட்ட மரம் . a small 
tree , 


வானர விரோதி , 


} 


நண்டு , crab . 


வான பேதம் , Climatic condition . 


வானர வைரி , 


வானரா காரம் , மரம் , a tree . 


வானப் பிரத்தம் , இலுப்பை , a mohwa tree - 

Bassia longifolia ; 2 . LIGUI , a tree-- Butea 
frondosa .. 


வானரா ராதி , நண்டு , a crab . 


Ocimum 


வானப் பிரஸ்தம் , retirement into the woods 

renouncing domesticity and engaging in 
religious meditation . 


வானலம் , துளசி , holy 

holy basil 
sanctum . 


வானவர் போற்றி , இந்திர பாஷாணம் , 
kind of arsenic . 


வானப் பிரத்தி , See வானஸ்பத்தியம் . 


Bassia longi 


வான வல்லி , மின்னிக் கொடி , which see . 


வானப்பிரா தீதம் , இலுப்பை 
folia . 


வான விமானம் , வானவூர்தி , which see . 


வானப் பிரியம் , 
which see . 

. 


1J ழ முண்ணிப் 

பாலை 


வானவுப்பு , வெடியுப்பு , 


potassium nitrate . 


வானப் பிரியை , இலுப்பை மரம் , mohwa tree 
- Bassia longifolia. 


வானவூர்தி , வின்வழி யியங்கும் விமானம் , 
aeroplance a flying machine . 


வான படை , கெவுரி பாஷாணம் , a kind of 

arsenic . 


வானாசி , கார்போகவரிசி , the seed of a plant 

Posoralia corifolia . 


வான மால் , ஈ , fly . 


வானாசிப் பூ , ரோஜாப்பூ . rose flower . 


3842 


வான் 


வான் மேனி 


வானாதிப் பூண்டு , மூக்கத்தாரி , which see . 


வான் கல்லு , வான் மீன் , meteorite . 


வானாவி , கார்போகவரிசி , See வானாசி . 


வான் கொடி , ஆகாயவல்லி , a running plant . 


வானி , ஓமம் , Omum --- Bishop s weed - Carum 

copticum . 


வான் கொடுப்பை , கொடுப்பை மீன் : See 
கொடுப்பை ; இதன் கறியால் சிலேட்டும 
பந்தம் , விந்து கரப்பான் உண்டாகும் . 


வானிதம் , கள் , toddy . 


வான் கோழி , ஓர்வகைக் கோழி , turkey fowl . 


வானிதி , மனோசிலை , red arsenic . 


வான் குமரி லேகியம் , 


al 


வானிரியம் , பேராமுட்டி , 
odorata . 


plant - Pavonia 


வான் சோதி , அஞ்சன பாஷாணம் , a kind of 
natural arsenic . 


வானிறத்தி , சொர்ண பேதி , which see . 


வான் மிளகு , வால் மிளகு , cubeb . 


வானிற் கெற்பத்தி , முத்துச் சிப்பி , pearl 
Oyster sheli . 


வான் தேவி , 


வானீரம் , நீர் வஞ்சி , a kind of cane plant ; 

நீரில் பிறப்பன , that which is born in water . 


வான்மீக பலம் , எலுமிச்சை , lime fruit . 


வானீர் , சுத்த கங்கை , pure water or liduor 

amni . 


வான் மீகம் , குங்குமப் பூ , European saffron 

- Crocus sativus ; 2. புற்றாஞ்சோறு , mother 
white ant . 


வான் முட்டி , see வானமுட்டி . 


வானை நிமிளை , அஞ்சனக்கல் , sulphurate of 

antimony , 
வானோங்கி , ஆலமரம் , banyan tree . 


வான் மெழுகு , வாத நோய்களுக்காக கல்லா 
டத்தில் சொல்லிய ஓர் மருந்து , a medicine 
described in the Tamil medical book named 
Kalladam . See வான மெழுகு . 


வானோதயம் , கொடி மாதளை . a kind of citrus 

fruit ; citrus medica . 


வான் , ஆகாயம் , sky ; 2. மேகம் , cloud . 


வான் மேனி , கொட்டான் , a tree , 


வி 


விகலிதாங்கன் 


விகுணவாதம் 


வி , கண் , eye ; 2. விசாரம் , which see 


விகளோங் கன் , பயிரபதி சாதியாகிய ஆண் 
சாதி 4 வகைகளிலொன்று , one of the four 
divisions of men . 


விககம் , ஓர் பறவை , a bird ; 2 , சூரியன் , sun . 
விகங் கதம் , இலந்தை , a thorny tree - Zizy 

phus jujuba . 


விகற் பாகம் . வெட்டிவேர் , khus khus 

Vetiveria zizanioides , 


விகங் கம் , அன்னம் , a bird - swan ; 2.பறவை . 

bird . 


விகன்னன் , செவிடன் , deaf man . 


. 


விகாசு மிந்தம் , விஷ்ணு கரந்தை , a prostate 

plant - Sphoeranthes indicus . 


விக சதா , மூக்கிரட்டை , 

spreading hogweed 
cumbens . ) 


a prostate plant , 

Boerhaavia pro . 


- 


விகா சை , நாக்கு , tongue . 


| 


விகாயசம் , பறவை , a bird . 


Trichosan 


விக சதி , குறட்டை , a creeper - 

thus palmata . 


மரம் , sack tree -- 


விகாய் , சிறு களர்வா 

Salvadora persica , 


விக சம் , மஞ்சாடி , a tree - Adenanthera pav 

onina . 


விகாரங் கொள்ளல் , சித்தப்பிரமை , delirium ; 

2. காமவிகாரங் கொள்ளல் , growing passio 
nate or lusty . 


விக சனாதி , யானையறுகு , a large sized devil s 

grass Cynodon dactylon .. 


விக சிதம் , புன்முரூக்கு , a wild species of 

Butea frondosa ; 2 , கொடி யெலுமிச்சை , a 
tree – Citrus medica ; 3. மந்த காசம் , a 
of asthma . 


விகார சூதகம் , vicarious ; menstruation . 
விகாரச் சேட்டை , making ugly ; meaningless , 

gestures . 


விகார புத்தி , புத்திமாறுபாடு , change in mind 

Lunacy . 


al 


விகடம் , ஊமத்தம் , 

Dhatura .. 


narcotic plant 


விக ஷிதி , வல்லாரை , a medicinal prostate 

plant - Hydrocotyle asiatica . 


விகாரம் , காமக்கவலை , sexual desire , lust , 

love sickness ; 2. சித்த போதலிப்பு , delirium 
of the sick people ; 3. modification of பிர 
கிரூதி , i . e . , primeval physical principles . 


விகண்டம் , கோணக் கழுத்து . a distorted 

neck Torticollis . 


விகாரம பிறத்தல் , சன்னியுண்டாதல் , patient 

becoming delirious . 


விகார வைசூரி , மாறுபாடான 
modified small pox . 


அம்மை , 


விகந்தகம் , see விகங்கதம் , 


விகயம் , பிரிவு , division . 


விகம் பம் , நடுக்கம் , tremor . 


விகாரனாசினி , பாதிரி , trumpet flower tree 

Stereospermum chelonoides . 
விகிந்தம் , அங்கப்பழுது , deformity ; 2. நோய் 

disease ; 3 , வேறுபாடு , change , 


விகம்பிதம் , நடுக்கம் , shivering : shaking . 


விகரணி , தும்பி , which see . 


விகிந்திகம் , உதிரிமாரி , a plant ; which see . 


விகரம் , நோய் , disease . 


விகலம் , பழுது , degeneration . 


விகிரம் , பறவைப்பொது , bird in general . 
விகிருதி , நோய் , disease ; 2. சன்னி , apoplexy . 
விகீரணம் , எருக்கிலை , leaf of madar plant 

Calotropis gigantea . 


- 


விகலா கற்பம் , சேவகனார் கிழங்கு , a poison - 
ous root ; which see . 


விகுணம் , கெட்ட குணம் , bad nature . 


விகலி தாங்கன் , தளர்ந்த வடம்புடையவன் , 

man of loose body or weak body ; Can 
valsent . 


விகுண வாதம் , கெட்ட வாய்வு , vitiated 
wind humour . 


3844 


விக்கல் 


விக்கின பலம் 


விகுணி , கள் , toddy . 


want of appetite 


விகுதை , பசியின்மை , 
anorexia .. 


may be on or two at a time . It also occurs 
in the diseases of the liver , and stomach or 
after cholera , or during the fatal close 
of other diseases . 


விகும் புலியினடி , 
விகுரம் , வெள்ளெருக்கு , madar plant bea 

ring white flowers -- Calotropis 
விகுரி , gigantea . 


} 


விகுருதி . it is opposed to பிரகிருதி , It means 

Vikara. It is manifest பிரகிருதி ( natural 
natu rata . These Vikritis are the Thatwas 
issuing from பிரகிருதி , viz : the different 
categories of mind , senses , and matter . 


When Prana and Udana become excited 
sudden contraction of the abdominal mus 
cles takes place producing the sound hic , 
hic . it is of five varieties according to 
Ayurveda . 1. அன்னசம் . hiccup born 
of food due to errors of diet ; 2 . யாம 
ளம் , double hiccups in which eructations 
are double , occuring at intervals of a few 
seconds ; 3. சூத்திரர் , one arising at inter 
vals at the junction of the lungs and the 
chest ; 4. கம்பீரம் , one originating in the 
naval region and coming out with a loud 
noise with painful symptoms ; 5. மகா 
விக்கல் , a severe type coming incessantly 
thereby giving rise to severe pain in the 
head , rectum and other vital parts . 


விகுளி , விடத்தலை , a tree . 


விகூணிகை , மூக்கு . nose . 


விக்க நாதன் , ஓர் வகை சன்னி , apoplexy 

attended with hiccups . 


விக்கம் , யானைக்கன்று , young of elephant . 


விக்கல் கொள்ளல் , to 


விக்கலெடுத்தல் , 
hiccup . 


Nos . 4 and 5 are generally fatal ; No. 2 
is marked by delirium thirst , swoon and 
burning sensation . 


விக்கல் சுரம் , விக்கலோடு கூடிய சுரம் , fever 

with hiccups . 


விக்கல் மாந்தம் , குழைந்தைகளுக்கு மாந்தத் 

தினால் விக்கலுண்டாகி , கழியும் ஓர் நோய் 
a disease in children causing hiccups , pur 
ging due indigestion . 


In fants geta 


விக்கல் , ஈரல் தாங்கி யென்னும் சதைக்கா 

வது அந்த சதையைச் சார்ந்தாவது நெருங் 
கியாவது இருக்கும் உறுப்புகளுக்கு தாபிதம் 
கண்டால் விக்கலுண்டாகும் , a spasmodic 
affection of the diaphragm and glottis , the 
sudden intermittent contraction of the 
diaphragm causes the hiccup It generally 
occurs at the time of death and it is a com 
plication in diabetic patients , 
it , but it is not serious , a little water given 
to drink subsides it . Hiccups are four 
kinds --- Vatha Pitha , Sleshma and thon 
tham according to Yagi chikichasara sangri . 
kam . Hiccup is so called from the fact of 
ils speedily extinguishing the vital spark in 
man . It is caused by Vayu constentily bel 
ching out of the mouth with a noise shak 
ing as it were the abdominal vicera , 


விக்கற் பித்தம் , See இத்துமா பித்தம் . 


விக்காமு சட்டி , சிறுதும்மட்டி , a small species 

of தும்மட்டி ; a prostate plant - Cucumis 
pubescens alias C. trigonus .. 


விக்கி தோமா , teratoma . 

. 


விக் கிரகம் , உடல் , body . 


விக்கிர காவரம் , முதுகு , back . 


விக்கிர காராதனை விதி , Iconology . 


விக்கிரம் , கருங்கல் , granite . 


It consists of sudden , short , convulsive, 
spasmodic inspirations atteded with a 
peculiar sound produced in the larynx or 
upper part of the wind pipe ; spasmodic 
closure of the glothis followed by expired 
air . This paroxysm may last a few minutes 
or even extend to hours or days . It arises 
from indigestion or from food hastily 
swallowed . It comes on at intervals of a 
few seconds or sometimes minutes. There 


விக்கிர வாகரம் , See விக்கிர காவரம் . 


விக்கிராந்தம் , வீரம் , king like medicine . 


விக்கிள் . விக்கல் , hiccups . 


விக்கின பலம் , உகா , a tree ; which see . 


3845 


விசமாசனம் 


விசர்ப்பக் கிரந்தி 


விக்கினாரமலி , கஞ்சாங் கோரை , 
white basil - Ocimum alba .. 


a plant ; 


விசமுட்டி , காஞ்சிரை, nux - vomica 
chnos nux vomica . 


Stry 


விசயம் , நாட்டு சர்க்கரை , country or brown 
sugar ; 2 , வெற்றிலை , betel leaf ; 3. வெல்லம் , 
jaggery . 


விக்கி னேசன் , God Vigneswarar . He origin . 

ated from the mother earth on Sukla Sath 
urthi ( 4th day of the bright fortnight ) in 
Avani ( August - September ) with the set 
object of preventing obstacles to men and 
hence , he is invoked at the commence 
ment of every auspicious observance , so 
that it may have a happy termination . He 
slew the demon Gajamukasura ( elephant 
faced) who was creating obstacles to those 
on earth ( Hindu fasts & festivilies part I ) . 
He is the God of Mooladharam 


விசயன் , கெந்தக பாஷாணம் , sulphur which 

is a poison ; 2. ஓர் வகைக் கடுக்காய் , விந் 
திய தேசத்தில் பயிராகும் கடுக்காய் , gallnut 
growing in Vindya mountain tracts . It is 
good for vatha diseases , 


- 


விசரம் , வெள்ளெருக்கு , madar plant bearing 

white flowers Calotropis gigantea ; 
2. இரும்பிலி , satin ebony -- Maba buxi 
folia ; 3. கரும்புருக . the East Indian Satin 
wood - Chloroxylon swietenia . 


விக்கினேயா , மொச்சை , field bean - Doli 
chos lablab ( var typicus ) . 


விசரி , தும்பை , which see . 


விசர் , பைத்தியம் , madness . 


விக்கினோயாக்கி , காய்ப்பாகல் , a creeper 
Momordica charantia . 


விசர்க்க கோசம் , சடரம் , Ventricles of the 

heart ,. 


விக்கு தல் , விக்கல் , hiccup ; 2. அடைத்துக் 

5TGİT OTGU , to be choked . 


விசர்க்க கோளம் , secreting glands . 


விக் குதல் , ) 


குதல் ) 


விசர்க்க நீர் , அந்தந்த கோளம் பொசியும் நீர் , 
Secreated liquid . 


விக்கல் , hiccup . 


விக் குள் , 


Dolichos 


விக்ஞேயா , மொச்சை , field bean 

lablab ( var typicus ) . 


விசர்க்கம் , உடம் பிலுள்ள கோளங்கள் நீர் 

வகைகளைப் பண்ணும் செயல் , physiological 
process by which several products are 
separated from the blood by glands such as 
bile ; 2. கழிச்சல் , evacuation 


விக்ரு தம் , abnormal slut . 


விசர்க்கரணம் , 


விங் கரம் , வெள்ளி , silver . 


விசர்க்கவுறுப்பு , seretory organ . 


விங் களம் , களிம்பு , verdigris ; 2. கலப்பு , 

alloy , 


விசர்ச் சனம் , excretion as fecies . 


விசதம் , வெண்மை , white , 


விசர்ச் சிகம் , psoriasis . 


விசத் துரு 


a running plant - Ipomea 
biloba . 


விசத் துருகம் , ) 


விசர்ச்சிகா குட்டம் , கொப்புளங்கள் கறுப்பு 
நிறமாயும் பின்பு உடைந்து ரணங்களாகி 
அதினின்று சீனைத் தண்ணி ரொழுகி ஊரல் 
எரிச்சல் கண்டு தோல் தடித்துக் காணும் 
குட்டம் , itch . 


விசந்தி , பூட்டு விலகல் , to put out of joint 

dislocate ; luxation . 


விச பூரகம் . கொடி மாதுளை , a plant - Citrus 

medica .. 


விசர்ச் சிகை , சொறிவதற்கே நினைப்பை யுண் 
டாக்கும் ஓர் வகைச்சிரங்கு , a 

a kind itch 
causing an inclination always to scratch . It 
is characterised by excessive pain and itch 
ing and gives rise to extremely dry crack 
like marks in the body hands and feet . 


விசப்பிர சூனம் , 


} 


தாமரை , lotus . 


விஷபுட்பம் , 


விசமா சனம் , அசீரண போசனம் , food causing 

indigestion . 


விசர்ப்பக் கிரந்தி , கிரந்தி வீசர்ப்பி , சர்வ 
விசர்ப்பி ; திரிதோஷ விசர்ப்பி , See விசர்ப்பம் . 


3846 


விசவல்லி 


விசிஷ்ட விரணயாகம் 


விசர்ப்பம் , ஓர் சிலந்தி , hot boils , 


விசாக பூதம் , 

தானே சிரித்தல் , அழுதல் , 
பூமியை கையால் அறைதல் முதலிய குணங் 
களைக் காட்டு மோர் பேய் நோய் , possession 
by devil showing various symptoms : laugh 
ing , crying etc. 


விசர்ப்ப குட்டம் , ஓர் சர்ம நோய் , a skin 

disease which affects in succession the 
organic, principles of the skin flesh and 
blood and speedily extends all over the 
body like erysipelas . It is attended with a 
burning sensation , restlessness, suppuration 
and a piercing pain and loss of consci 
ousness . 


விசாகம் , name of an evil Goddess bent upon 

doing harm to children . 


விசாகி , சாரணை , which see . 


விசாதகம் , வாத குன்மம் , hypochondriasis . 


, 


விசாதம் , வாதக்கூறு , melancholia Lype 

mania ; 2. கொத்துப்பசளை , a creeper 
Spinach Spinacia oleracea . 


விசா மாத்திரி , வசம்பு , sweet flag - Acorus 

calamus . 


விசாரணை , பொன் கோபம் , Spurious wild 
olive -- Putran jiva Roxburghii . 


விசாரதம் , மகிழம் பூ , a tree bearing very 

fragrant but not beautiful flowers Minu 
sops elengi . 


விசர்ப்பி , அக்கி , உடம்பு முழுதும் விங்கி , 

அதன் மேல் பல வர்ணமான கொப்புளங் 
கள் எழும்பி எரிச்சல் , சுரம் , உடம்புவலி 
இக்குணங்களை யுண்டாக்குவதுடன் உ.டம் 
பில் சில இடங்களில் சிவப்பு அல்லது, நீல 
நிறமாய்க் காணும் அக்கி , a skin disease 
caused by the constant use of saline or 
pungent food or food of fiery virtues . It first 
appears as a boil or a group of boils , the 
edges are elevated the centre is depressed 
intense burning sensation is felt, the affected 
part becomes red or blue and change to 
black ; the seats of the boils give a charred 
appearance . The patient sometimes looses 
consciousness and gets no sleep , it may 
also be caused by vitiation of blood ; then 
it is incurable Erisipelus . It mostly appears 
in the back and breasts and attacks mostly 
children and spreads rapidly Change of 
season is another potent cause . It goes by 
various names : 

அக்கினி 

அம்மை , சத 
விசர்ப்பி , அக்கினி காப்பான் , அக்கினி 
விசர்பி , it is called so from the fact of its 
spreading or extending to various parts 
very quickly . Application of red ochre 
with water is a good remedy : instead of 
red ochre , Armenian babe can also be used . 


விசாரம் , மரம் , tree ; 2 , மீன் , fish ; 3. இரும் 

பிலி , satin ebony - Maba boxifolia . 


விசாலஞ்சம் , பூவா மாமரம் , a kind of mango 

tree , 


விசாலம் , ஓர் பறவை . a bird ; 2. ஓர் மான் , 

a deer ; 3. பேய்த்தமிட்டி , Cucumis colocy 
nthis ; 4 , கடம்பு , butter milk leaf plant 
Grewia nicrocos ; 5. Indian oak --- Barring 
tonia racemose ; 6. வாயு விளங்கம் , 
which see .. 


விசாலா , பேய்த்துமட்டி , a 

a prostate plant 
--Citrullus colocyinthis. 


விசானம் , சுடுகாடு , cremation ground . 


2. தளிர் , tender 


விசலம் , கஞ்சி , gruel 

leaves . 


விசி , பந்தனம் , ligament . 


விசிகம , வைத்தியசாலை . hospital . 


விசலி , சீந்தில் , a climber moon creeper 

Menispermum cordifoium . 


விசிக வறை , வைத்திய சாலையின் உள்ளறை 
கள் , wards . 


விசலியம் , வெந்தோன்றி , a climber with 

white flowers ; November flower plant 
Gloriosa superba alias Methonica superba. 


விசி கிலம் , தானம் , a fragrant plant , maid s 
love - Artomesia abrotanum ; 2. மல்லிகை , 
jasmine . 


விசலியா , பேய்த்தும்மட்டி , a prostate plant 

- Citrullus colocynthis. 


விசிகை, பந்தனம் , ligament . 


விசவல்லி , கீழ்க்காய் நெல்லி , a plant useful 

for jaundice -- Phyllanthus niruri . 


விசிஷ்ட விரணபாகம் , specific granuloma . 


3847 


விசு 


விசுவங்கரம் 


Brassica 


விசு சிகை , modern cholera . 


விசி தகி , கடுகு , mustard - seed 

juncea . 


a 


விசுதம் , கறிப்புடோல் , snake gourd 

vegetable - Trichosanthes anguina . 


விசித மாது . பத்மினி சாதிப் பெண் , one of 

the four divisions of women classified accor 
ding to their lust . 


விசுத்தி , ஆறாதாரத்தினொன்று , one of the 

six mystic centres situated in the root of 
the tongue . Its God is Maheswaran . Its 
function is concealing ; it is the seat of Vayu : 


விசிதம் , விபூதி , sacred ashes . 


விசித வொளியுப்பு , வளையலுப்பு , a kind of 
salt . 


விசுத்தி கோளம் , see அமுத கோளம் . 


விசி தளம , வெட்டிவேர் , khus khus - Vetiveria 

zizanioides 


விசுபம் , உடம்பு , body . 


Brasscia 


விசித்தி , கடுகு , mustard seed 

juntea . 


plant 


விசித் திரம் , காட்டாமணக்கு , 

Jatropha glandulifera. 
விசித்திராங்கம் , மயில் , peacock . 


விசு போடகம் , கொப்புளம் , உடம்பு முழுதும் 

எழும் சிறு கட்டிகள் , boils . a skin disease in 
which eruptions of burn like vesicles crop 
up on the whole surface of the body or on 
that of any particular locality attended with 
fever. It is the effect of the vitiated blood 
and Pitham .. 


விசி நரம்பு . constrictor nerve . 


விசிப்பு , விப்புருதிக் கிழங்கு , a tuber which 


see . 


விசுபோட குட்டம் , உடம்பில் கொப்புளங் 
கள் சிவந்தும் வெளுத்தும் பரவி ரணங்களா 
கும் , தினவு எரிச்சலுண்டாகி , சருமம் தடிக் 
கும் , Red or white coloured boils rise all 
over the body accompanied by itching and 
burning sensation , they burnt and become 
ulcers, the skin gets thickened . 


Melia 
விசி மந்தம் , வேம்பு , margosa tree - 

indira . 


விசி மிகினி , See விசிமந்தம் . 


neem 


tree 


Melia 


விசு மந்தம் , வேம்பு 
indica , 


விசிர கந்தி , பொன்னரிதாரம் , yellow orpi 
ment . 


விசுமி , ஓர் வகைக் காரைச்செடி . a plant . 


விசிர கெந்தா , உதிரி மாரி , which see . 


விசுமி கினி , 


வேம்பு , 
indica .. 


margosa 


Melia 


விசு மினி , 


விசி ராந்தி , விசிராமம் , which see , 
விசி ராமம் , ஓய்வு ; இளைப்பாறல் , reposing : 

Rest . 


விசுமிருதி சித்தரோகம் , ஞாபகமறதியை 
யுண்டாக்கு மோர் பித்த ரோகம் , a Pitha 
disease which causes loss of memory . 


விசிரிக் குருவி , a bird . 


விசுமம , see விகபம் , 


விசிரும் பிதகம் , ( in Erotic science ) a posture 
in coitus , thighs ( of the female ) raised 
upwards and spread a part to facilitate 
tightfit union . 


விசும் புத் திசை , உச்சி , crown of head . 


விசிலம் , கஞ்சி , rice gruel. 


விசுரும் பிதம் , see சுரும்பிதம் . 


விசுவ கப்பியம் , குப்பை மேனி . rubbish plant 
-Acalypha indica . 


விசிறி , ஓர் செடி , a plant . 
விசிறி வாழை , a plant found in Madagascar 

useful for travellers who collect drinking 
water from its stem . Leaves are like those 
of plantain hence the name . 


விசுவ கெந்தி , முடக்கொற்றான் , palsy curer 

- a prostate plant — the balloon vino - 
Cardiospermum helicacabum 


collection of 


விசினி , தாமரைப் பூந்திரள் , 
lotus flowers 


விசு வங்கத்தி , அதிவிடயம் , a shrub - Indian 

atees -- Aconitum heterophyllum . 


விசு , அதிவிடயம் , Indian Attee - Aconitum 
heterophyllum . 


விசு வங்கரம் , கண் , eye . 


3848 


விசுவாசி 


விசை கொண் டிருத்தல் 


விசுவசி , see விசுவச்சி , 


விசுவாமித்திரப் பிரியம் . தென்னை , cocoa 
nut palm - Cocos nucifera . 


விசு வச்சி , Erbe s paralysis or bracial neura 

Igia - a disease in which the enraged vayu 
affecting the nerve trunk which run to the 
tips of fingers and thereby making them 
incapable of movement . 


விசுவாமித்திரப் புல் , ஓர்வகைத் தர்ப்பைப் 
புல் . a kind of grass . 


விசு வோ தரப , the nervas ol the lumbar 

plexus ramifying over the lower trunk and 
the limbs . 


விசுவதா வீரியம் , medicine potent at all time . 


விசு வௌஷதம் , சுக்கு , dried ginger , 


விசுவ திக்கம் , அதிவிடயம் , a shrub - Indian 

atees - Aconitum heterophyllum . 
விசுவ தேவன் , a red variety of தண்டோற் 

பலம் ; which see . 


விசுளி , கள் , toddy . 


விசூகை , ஓர் நோய் , a disease . 


விசுவ தேவா , see நாகப்பலை . 


விசுவ நாசனி , கெந்தமாஞ்சல் . Indian spike 

nard Cyperus stolonoferus. 


விசூ சிகம் , ஓர் வகை வாந்தி பேதி , இது மித 
மிஞ்சியஉணவினாலேற்படும்; வாந்தி 
பேதிக்குரிய குணங்களாகும் , cholera due 
to excessive food . 


விசுவ நாககரம் , சுக்கு ; வேர்க்கொம்பு , dried 
ginger . 


-- 


விசுவ நாதம் . சிவகரந்தை . sweet 

sweet basil 
Sphoeranthus zeylanica . 


விசூழி , அடிக்கடி வயிற்றுப்போக் குண்டாகி 

தாகங்கண்டு , நாவறண்டு வயிறழிந்து 
முகம் வேறுபட்டுக் காணும் ஓர் நோய் . 
{ யூகி - 1200 ) a disease ; chronic diarrhoca 
accompanied by thirst , parched tongue etc. 


விசுவ பாலி , மனோசிலை , red arsenic . 


விசுவ துளசி , 


விசூழிக் காற்று , vitiated air causing epide 

mics .. 


விசூழி மேற்சுரம் , a disease - diarrhoea and 

fever ,, 


விசுவ பித்தவாதம் , தண்டாயும் சுழற்றல் , 

கல் விசையாக எறிதல் , வில் வ களத்தல் 
முதலிய காரணங்களினால் பிறந்து அப் 
போது கை கால் நீட்ட முடக்க முடியாமை , 
a disease causing inability to move the limbs . 
It is attributed to various causes such as 
bending the bow , throwing stones very 
fastly and by swaying the club . 


விசேட காங்கை , முக்கிய காங்கை specific 
heat .. 


விசேட பாரம் , மென்மையான பாரம் , speci 

fic gravity ., 


விசுவ பேடகம் , 


see விசுவ நாககரம் . 


விசுவ பேட்சம் , 


விசேடப் பிரயோகம் , நாட்படச் சிகிச்சை 
செய்தம் குணத்துக் குவராத அசாத்திய 
மான நோய்களுக்கு அனுபானத்துடன் உப 
யோகிப்பது , special application of medicine . 


விசுவ பேஷயம் , a medicine for all . 


விசுவம் , சுக்கு , dried ginger ; 2. அதிவிடயம் , 
a shrub ; Indian aties -- Aconitum hetero . 
phyllum ; 3. சமஸ்தம் , all . 


விசேடனி, சங்கினி சாதிப்பெண் , one of the 
four divisions of woman classified according 
to their lust . 


விசே சுதம் , திலக விருட்சம் , which see . 


விசுவ லோபகாரகம் , கடம்பு , a tree - Eugenia 
racemosa . 


விசேதனக் காட்சி , 

mical appearance . 


பிரேதக்காட்சி , anato 


விசுவ வராகம் , ஊர்ப்பன்றி , pig . 


விசுவன் , காட்டுக் காடை , a bird ; quail . 


விசேதனம் , சத்திரப் பிரயோகம் , disection . 


Indian 


விசு வாசன் , அதிவிடயம் . a shrub 
aties Aconitum heterophyllum . 


விசேதன விவரணம் , சத்திரம் செய்த புண் , 
operated wound 


விசுவாசி , வேங்கை , the indian kino tree 

Pterocarpus bilobus alias P. marsupium .. 


விசை , கள் , toddy . 
விசை கொண்டிருத்தல் , ( as in உடம்பு ) . 


3849 


விச்சில்லி 


விஞ்ஞேயவம் 


விசை நரம்பு , பிடர் நரம்பு , levator . 


விச்சின்ன சுவாசம் , சாதாரணமாக மூச்சானது 
உள்ளில் மறிபட்டு மறிபட்டு பெருமூச்சாக 
வருதல் , high breathing ; deep breathing . 


விசையன் , ஓர் வகைக் கடுக்காய் , gallnut 

grown in Vindaya mountains. 


விச்சின்னம் , துண்டித்தல் , cutting or separ 

ating from the other . 


விசோகம் , அசோக மரம் , a tree whose 

breeze removes fatigue and sorrow 
Saraca indica . 


விச் சின்ன விரணம் , துண்டு துண்டாய் அறு 
பட்டது போலிருக்கும் விரணம் , a variety of 
ulcer . 


விச்ச தையன் , புல்லூரி , a parasitic plant . 


விச்ச நந்தா , வெள்ளெருக்கு . madar plant 

bearing white flowers Calotropis gig 
antea . 


விச் சிறல் , கோரை , reed . 


- 


விச் சுப்பூ , flower of ixora . 


விச்சம் , தாமரை , lotus . 


விச்சு வங்கரம் , கண் , eye . 


விச் சரந்தி , வெள்ளெருக்கு , madar plant bear 

ing white flowers Calotropis gigantea . 


விச் சுவனி , பூதமரம் , which see . 


விச்சலி , யானைத் தெல்லு , a creeper . 


விச்சுழி வலிப்பு . 

குமர கண்ட 

வலியைச் 
சார்ந்த ஓர்வகை வலிப்பு , a variety of fits . 


விச்சல்லி , பேய்த்திமிட்டி , a prostate plant 

Cucumis colocynthis . 


விச்சுளி, ஓர் குருவி ; வேகமாகப் பற க் 
குருவி , a small swift bird . 


விச்சயம் , ரப்பர் பால் மரம் , rubber tree . 


விச்சே தனம் , பிரிவு , decomposition: 

2. மீன்கொத்தி , king fisher . 


விச்சவல்லி , விச்சல்லி , which see . 


விச்சிப்பூ , வெட்சிப்பூ , ixora flower . 


விச்சை , வெள்ளெருக்கு . madar bearing white 

flowers - Calotropis gigantea . 


விச்சிரகா , யானைத் திப்பிலி , large variety 
of long pepper 

Piper longus . 


- 


விஸ்வோதரம் . See விசுவோதரம் 


விச்சிரமம் , மலங்கழித்தல் , to go to stools . 


விஞ் சாதி , சங்கினிப்பெண் , one of the four 

class of woman divided according to their 
lust . 


Cyperus 


விச்சிரம் , கோரைப்புல் , nut grass 

rotundus ; the nuts are fragrant . 


விஞ்சு தாரகம் , மலையெரு, which see . 


விச்சிரா நந்தம் , கடைக்கண் , corner of the 
eye 


விஞ்ஞான காரணம் , scientific reason . 


விச்சிரானம் , பேதி மருந்து , a purgativa . 


விஞ்ஞான முறை , scientific method . 


விச்சிரிப்பான் , see . விச்சிருப்பன் , ought to 
be விச்சிலிர்ப்பான் , 


விஞ்ஞானம் , science ; knowledge . 


விச்சிரிப்பு , சிச்சிலுப்பான் , which see , 


விஞ்ஞான யந்திரம் , scientific apparatus : 


கண 


} 


விஞ்ஞான யீனம் , incapability of understand 

ing the true sense of science and scripture . 


விஞ்ஞான விசாரணை , scientific investigation . 


விச் சிருப்பன் , 

காய்ச்சலடித்து 

சிவந்து வாந்தியுடன் 
விச்சிலீர்ப்பான் , பேதியுங்கண்டு 3 ஆம் 
நாளில் சிரசில் குரு தோன்றி உடம்பெலலாம் 
உ.மியை வாரியிறைத்தாற் போல் கண்டு 
பிறகு மறையும் ஓர் அம்மை நோய் , a kind of 
pox ; small pox in which the contents of the 
pastules become absorbed leaving the walls 
empty - Variola siliquosa . 


விஞ்ஞானி , Scientist . 


விஞ்ஞேயம் , வெள்ளைக் கரும்பு , white 
coloured Sugar cane . 


விச்சில்லி , பேய்த்துமட்டி , a prostate plant 
Cucumis colocynthis . 


விஞ்ஞே யவம் , வாகை , a tree ; the Indian 

Walnut -- Allizzia lebbek . 


3850 


விஷகாளி 


விஷக்கணி 


விஷகி நாசம் , மஞ்சள் , turmeric - Curcuma 

longa. 


விஞ்ஞை மூலம் , தருமருந்து . universal 

medicine capable of 
விஞ்சை மூலம் , 

curing all diseases and 
increase the potancy of ordinary medicines 
and capable of transmuting base metals into 
gold . 


விஷக் கடி , விஷசெந்துக்கள் கடித்தல் , bites 

of poisonous creatures . 


விஷ அந்திர வாதனாசி , முடக்கொற்றான் , the 
balloon creeper 

Cardiospermum helica 
cabum . 


விஷக் கடிப்பிரியன் , கசப்பு பசளை , a bitter 

variety of greens -- பசளை , Portulaca qudri . 
fida . 


விஷ ஆவேணி , பேய்ப்புடோல் , a wild , bitter 

kind of gourd prescribed for fevers Tri . 
cosanthis laciniosa , 


விஷக்கடி மருந்து , a remedy that serves as 

an antidote to poison - Alexifer . 


- 


விஷக் காட்டி , பிராணாபாயத்தை யுண்டாக்கும் 
கட்டி . maligilant tumour or bubo . 


விஷ கரகஷாயம் , ஓமை , which see . 


விடக் கரப்பன் , a variety of eczema , 


விஷ கடி , poisonous bite or sting from all 

kinds of snakes and insects such as bees , 
wasps , scorpion , mosquitoes etc. 


விஷக் கரித்தி , தேள் மாரணமாகும் ஓர் 

மூலிகை , an herb that kills the Scorpion . 


விஷகடி சூரணம் , பேய்ச்சுரை ; பேய்ப்புடல் , 
பேய்ப்பீர்க்கு , பேய்க்குமட்டி , சிறு பேய்க் 
குமட்டி இவைகளின் சமூலத்தை இடித்துச் 
சூரணித்து பேய்ச்சுரைக் குடுக்கையில் பத 
னம் பண்ணி வேளைக்கு திரிகடிப்பிரமாணம் 
தினம் 2 வேளை வெந்நீரில் கொடுக்கும் விஷ 
கடி மருந்து , a mixture of powders for 
poisonous bites and stings is given above 
which see . 


விடக்கல் , காலில் தாக்கியவுடன் வீங்கிப் 

புண்ணாகும் ஓர் விதக்கல் , a kind of poison 
ous stone causing , swelling and injury in the 
affected parts of the leg - Poison stone 
விடக்க நஞ்சைப் போக்கும் 

கல் , a 
stone destroying poison . It is also called 
பாம்புக்கல் , snake stone . In Telugu it is 
called கருடபச்சை . ( braminikite + emerald ) ; 
தேள்கல் , Scorpion stone a natural produce 
of India , Persia and other Countries . Chemi . 
cally it is a silicate of magnesia and iron . 
The one used in cholera is of pule green 
colour ; it is ground on a stone with water 
and the paste is applied . It is white and 
slightly odorus resembling that of prepared 
pipe clay . This a variety of soapstone . 


விஷகணம் , a children s disease caused of 

congenital heat . 


விஷ கண்டகி , காய்ப்பாகல் , bitter gourd 

Carilla fruit Momordica charantia . 


விஷ கம்பம் , குழந்தையின் உடல் வளைந்து 
கை , கால் , தலை இவைகள் யோனி வழியாய் 
வெளி வரும்போது தடைபட்டு அல்லது 
ஒரு கை , கால் மாத்திரம் வெளிவந்து அத 
னால் பிரசவ மாகாமல் இருக்கும் நிலைமை. 
See முட.கருப்பம் ; See விஷ்டம்ப கருப்பம் . 
abnormal presentatious . 


விஷ கரி , வெள்ளை கிலுகிலுப்பை , rattle plant 

bearing white flowers -- Crotolaria , pulch 
errima ., 


விஷக்கல் , 5 மாதத்தியபிண்டக் கருவின் சிரசில் 

இருக்கும் மாந்திரீகத்திற் குதவும் ஓர் விதக் 
கல் , a stone said to be found in the head 
of a foetus of five months oid ; it is useful 
in magic . கருப்பு மஞ்சள் சாம்பல் நிறமாயும் 
3 - வெள்ளைக் கோடுகள் உள்ளதாயும் பாம்பு 
சுடித்த காயத்தில் வைக்க விஷத்தை 
யிழுத்து விடுவது மன்னியில் பாலில் போட 
விஷத்தைக் கக்கும் தணமுடைய ஓர் கல் , 
( யுனானி ) விஷத்தைப் போக்கும் ஓர் வகைக் 
கல் , a stone curing poisons ; 2. 30 வயது 
சென்ற தலைச்சன் தலை மண்டைக் குள்ளிருக் 
கும் ஓர் கல் . a stone found in the head of 
first born person 30 years old ; 3. osoofló 
குடல் , small intestines ; 4. கல்லறளி . a 
kind of parti, a plant -- Sterculia foetida .. 


விஷகரி வாதக்கினி , மகிழ் . tree producing 

very fragrant flowers - Mimusops elongi. 


விஷ காரி , நிலக்கடம்பு, a tree ; justicia 

acaulis . 


விஷகாலி தேள் , பாம்பு முதலிய விஷ சந்துக் 

கள் , snakes , scorpion and other poisonous 
beings or creatures . 


விஷக் கனி , கோரை , reeds ; 2 , நாயுருவி , 

Indian burr - Achyranthus aspera ; 3 , கற் 
தா வழுதலை பழம் , a fragrant brinjal fruit ; 
4. மலைவன்னி , a poisonous tree ; 5 . விஷ 
செருந்தி , which see . 


விஷ காளி , கல்லறளி, a species of அறளி. 

a plant - Sterculia foetida. 


3851 


விடங்கன் 


விஷசோகை 


விஷங்கொண்டு போதல் , உடம்பில் விஷங் 
6 STGITT6 , the condition of being poisoned 

Venenation . 


விஷக் கன்னிகை , a girl slowly habituated to 

taking poison or poisoned food and whose 
hugging renders one a victim to her fata ! 
embrace . The poison here operates 
through her persipiration , proving almost 
instantaneously fatal through the act of 
dalliance .. 


விடங் கொல்லி , ) 
விஷங் கொல்லி , 


See விஷக் கொல்லி . 


விஷக் காய்ச்சல் , உடம்பில் விஷம் ஏறுவதைப் 
போல் தோன்றி ஒரு புறம் காயும் ஒரு புறம் 
குளிரும் ஆகியவிக் குணங்களைக் காட்டும் 
ஓர் காய்ச்சல் , a kind of fever ; malarial fever 
--Typhoid fever . 


விஷங் கொள்ளல் , to take poison ; becoming 

poisoned . 


விஷ சன்னி, விஷக் காய்ச்சலினால் ஏற்பட்ட 

A GOT cof), delerium due typhoid or malaria . 


விஷக் காளி , கல்லறளி , which see . 


விஷ சிருங்கம் , ஓர் வண்டு , a beetle . 


விஷக் காற்று , நச்சுக்காற்று , malaria ; miasma . 


விஷ சிருங்கி , குளவி , hernet . 


விஷக் கிராகி , குளத்து 

நீரின் விஷத்ப்ை 
போக்கு மோர் மூலிகை , a herb that purifies 
the water in the tank . 


விஷ சீரகம் , ஓர் கசப்பு சீரகம் , a bitter cumin . 


விஷசுர கோளாறு , complication caused by 

the fever ( Typhoid or Malaria ) Cachexia . 


விஷக் கிருமி , நச்சுக்கிருமி , poisonous germ . 
விஷக் கினம் . anti -toxic medicines . 


விஷ சுரநாசி , விஷ்ணு கரந்தை , a prostate 
plant with blue flowers Sphaeranthus 
mollis .. 


விஷக்கின வருக்கம் , the group of drugs 

which destroys or counter acts the 
effects of poison and act like an antidote 
( மஞ்சள் ) Curcuma longa (மஞ்சிட்டி ) 
Rubia cordifolia , ( ஏலக்காய் ) Elleteria 
cardamomum ( சியாமலதம் ) Echites frutes 
cens ( செஞ் சந்தனம் ) red sanders ( தேத் 
தான் கொட்டை ) clearing nut ( நொச்சி )) 
Vitex negundo 


விஷ சுரம் , நோயினுடைய விஷத்தினால் சுரம் 
நெடு நாளாகியும் விடாமல் உள்ளுக்குள்ளே 
மூன்று நாளைக்கு ஒவ்வொரு தாதுக்களைப் 
பற்றி நோயாளிக்கு துன்பத்தை யுண்டாக் 
கும் ஓர் வகைக் காய்ச்சல் , a kind of malarial 
fever , it is so called because its abatement 
is always confounded with its care and 
remission . It is dorment in a very small 
degree in the deeper principles of the vital 
organism to be potent only at the slightest 
exciting cause . 


விஷக் கினி , செழு மலர் அல்லது பெருமலர்க் 
GATGOT M , Cassia yielding big flowers- 
Cassia florida . 


விஷக் கினியபரா , see உதிரிமாரி . 


விடக்கு , ஊன் , flesh . 


விஷக்குட்ட நாசனி , கார்போகவரிசி , seed 

of Psoralia corylifolia . 


Note : It is sometimes a relapsing fever 

aggravated by the course of injudicous 
conduct and indifference to strict regime of 
diet . 


விடக்கு நாறி , புறங்கைநாரி , a small tree ; 

the dorsum of its leaf is odorus which see . 


விட சூகம் , ஓர் வண்டு , a beetle . 


- 


விஷக் குத்து . poisonous cut . 


விட சூசகம் . சகோரப்புள் , 

a bird 

Red 
partridge; the ruddy goose -- Anascasarca . 


விஷசூல குஷ்டக்கினி , தணக்கு , which see . 


விஷக் குவடு , see கல்லறளி, 
விஷக் கொல்லி , நஞ்சறுபான் , a twiner as the 

name indicates it is used as antitoxic or 
anti - poisonous drug - Tylophora indica . 


விஷ செந்து , 
creature . / 


விஷப் பிராணி , 


poisonous 


விடங்கம் , see வாய்விளங்கம் , embelia ribes . 


விஷசெருந்தி 


விடங் கன் , சிற்றாமுட்டி , a 

rhombifolia . 


plant 


Sida 


விஷசோகை , விஷ செந்துக்கள் உடம்பின் 
மேல் ஏறுவதால் வீக்கம் காணும் ஒர் நோய் , 


3852 


விட தாரை 


விஷத்தும் புலா 


விஷ தைலம் , an Ayurvedic medicated oil used 

for boils .. 


drumstick 


விஷ தோஷக்கினம் , முருங்கை , 
tree Moringa oleifera ,, 


caused by விஷ 


இது 


விஷ தோஷ சுரம் , fever 
தோஷம் , which see . 


விஷ சோவை , விஷப் பிராணி உடம்பிலேறல் , 
அவைகளின் மூத்திரம் தெரித்தல் நகம்படல் , 
சேங்கொட்டை எட்டி முதலிய விஷமரங் 
களின் வாடை உடம்பில படுவதினாலும் , 
மருந்தீடு இவைகளினாலும் , எரிச்சல் காணு 
மோர் நோய் ; 2 . 

பக்குவப்படாத 
இரச கெந்த பாஷாண மருந்துகள் பற்ப 
செந்.துரங்கள் முதலியவைகளைச் சாப்பிடு 
வதால் நேரிடும் ஓர் வகைச் சோவை , a 
disease caused by poisonous insects coming 
in contact with the body or introduction of 
a weaker.ed chemical poison . It may also 
arise from the use of polluted water or by 
urine or semen of poisonous creatures . 
The swelling so caused is soft . pendant and 
persistant expands rapidly and moves 
gradually from one part of the body to the 
other attended with burning sensation . 


விஷ தோஷம் , புருஷர்கள் , பெண்கள் கலவி 
செய்த பின்பு தலை முழுகாமல் குழந்தை 
களைத் தொடுவதினால் ஏற்படும் தோஷம் , 
childrens disease caused by touching the 
infants by men or women who had inter 
course but no bath . 


விடத் தலம் . 
விடத் தல்லம் , 


See விடத்தல் . 


Dich 


--- 


விடத் தலை , ஓர் மரம் , sore eye plant 

rostachys cinerea ; See விடத்தாரி . 


விஷ சோளி , சூடன் , camphor . 


விடத் தல் , see விடத்தலை , இரத்த பித்தம் , 
பெரும்பாடு , நீரிழிவு , பித்தப்பிரமை போம் . 


விடத்தாரி வேர் , விஷத்தாளி வேர் , root of 
விடத்தாரி which see . 


விடத் தாலம் , ஓர் மருந்து , a medicine . 


விஷச் சரக்கு , common poisonous drugs : 
Sulphuric acid . 

Hydrochloric acid . 
Carbonate of soda . Potash carbonate . 
Sulphate of zinc.. 

Acetate of copper . 
Sulphurate of antimony . Oxide of lead .. 
Carbonate of lead . Arscinious acid , 
Realgar .. 

Aconite ferorx .. 
Opium . 

Hyoscyamus niger . 
Datura alba & varieties , Nerium odorum . 
Carbra Munchas . 

Thevitia nerriifolia , 
Strychnos nuxvomica , Calotrophis . 
Croton tigilium . Plumbago ( varietits ). 


விஷத்தி நிறபாலி , செவ்வரலி , a tree bear 

ing red flowers - Nerium odorum bearing 
red flowers . 


விடத் திரட்சி , விள்ளாதே விடத்திரட்சி 
கெற்ப விப்புருதி , abscess - uterus . 

( அக கன்ம - சூத் ) . 


விடஞ் சிங்கி , சுக்கு , dried ginger . 


விடத்திகம் , 


விடணம் , ஆண்குறி , penis . 


விடத் திரணு , பேய்ப்புல் , a kind of grass . 


விஷணி , நிலக்கடம்பு , tree 


Justicia acaulis . 


விஷத் தீரன் , காட்டுசத குப்பை , wild dill . 


விடதந்தகம் , பாம்பு , snake , 


blue 


vitriol 


Copper 


விடதம் , துருசி , 

sulphate .. 


விடத்துக் கரசன் , கெருடப்பட்சிக்கல் , கெருட 

பச்சை , a yellowish green medicinal stone 
said to be found in the head of Brahimini . 
kite ; 2. ஆடுதின்னாப்பாளை , an ash coloured 
bitter prostate plant Aristolochia bracteata . 


விஷ தாது , தாது விஷம் , mineral poisons . 


விஷ தாரி , 
விட தாரி , 


நாதி ) 


விஷத்துக்கு சூரன் , நாகதாளி , a plant - Opun - 
tia dillenii 


மருத்துவன் , doctor ; physician , 


விஷத்துஷ்ட ரத்தம் , toxemia . 


விட தாரை , See விடத்தலை . 


விஷத்தும்புலா , ஓர் மரம் , See விடத்தும்பை . 


3853 


விஷ நீர்ச்சூலை , 


விடயம் 


விஷ நீர்ப்புற்று , cancer . 


விஷத் தும்பை , ஓர் பெரும் படர் செடி , இது 
உடம்பில் பட்டால் வீங்கும் , இதற்கு தும்பு 
காதும்புகா எனவும் பெயர் ; விஷத்துப்புலா 
என்று இக்காலத்து வழங்கும் பெயர் . இப் 
பச்சிலை உடம்பில் பட்டு வீக்கங் கொண்டால் 
உடனே வேண்டிய சிகிச்சை செய்ய வேண் 
டும் , செய்யாவிடில் உயிர் நீங்கும் , a plant 
which is poisonous , the very touch of the 
plant causes swelling of the body , 


விட நோய் , பிராணாபாயத்தைத் தருவதான 
ஓர் நோய் , deadly disease ; disease due to 
poisoning 

Toxonosis . 


விடந் திருப்பி , மாற்று மருந்து . antidote , an 

agent preventing or counter acting the 
action of a poison .. 


விஷத் தூள் வாசி , புத்தான் பவளம் , which 


see .. 


விடந் தீஞ்சான் , See நின்றுவிடந் தீஞ்சான் , 


விடத் தேரை , ) பூர் மரம் , a tree mint 

Mentha crispa - முளை மூலம் , 
விடத் தேர் , 

பெரு மூத்திரம் போம் . 


விஷந் தீஞ்சான் மூலி , நஞ்சறுப்பான் , a twiner 
--Tylophoxa indica . 


விடத் தேர் , see விடத்தலை . 


விஷத் தேற்றா மரம் , சதுரகிரியில் உள்ளது . 

a plant growing in Sadhuragiri hills . 


விடந் நீண்டல் , விஷசெந்துகள் கடித்தல் , 

bites of poisonous crea 
விஷந் தீண்டல் ,J tures . 
விடத் தீண்டி , நாகப்பாம்பு , cobra . 
விஷந் தீய்ஞ்சான் , see கொல்லைப்பல்லி , a 
plant . 


விஷத்தைத் திருப்பு மருந்து , மாற்று மருந்து , 
antidote . 


a 


-- 


Indian 


விஷபகா , அதிவிடயம் , plant 

attee - Aconitum heterophyllum . 


விடத் தோல் வேர் 


Froenum 


விட நாசம் , கற்காடக சிங்கி , gails of Pistacia 

integerium . 


விடபக்க கடிவானம் , fourchette 

labiorum . 


விஷ நாசம் , குடசப்பாலை , a tree -- Hollarhena 

anti - dysenterica ; 2 , நெய் , ghee . 


விடபக் கடிவாளம் , யோனி உதடுகளின் கீழ் 

முடிவுகள் பொருந்துகின்ற இடமாகிய விட 
பத்தின் ஓரம் . the edge of the prenium 
which units the labia pudenda at their lower 
extremities --- Froenum . 


விஷ நாசனி , செம்பிலி , which see . 


விஷ நாசினி, விழுதி , விஷத்தைக் கொல்லு 
மருந்து , a shurb Anti - dote . 


விடபக் கிழிவு , laceration of perineum . 


Lowsonia 


விஷ நாபி , மருதாணி . nail - dye 

alba . 


விஷப சத்திரம் , பூவமா மரம் , tree that has no 

flowers . 


of 


விஷ நிமிளை , அஞ்சனக்கல் , sulphurate 
antimony .. 


வேம்பு . 


neem 


tree 


விஷபட்சணி , 

indica . 


Melia 


விஷ நீரேற்றம் , விஷநீர்க் கோர்வை , dropsy . 


விடப தோயம் , bidet . 


விட நீர் , ) 


உடம்பினின்று வரும் ஓர் விஷ 
நீர் , bad water oozing from the 


விஷ பத்திரம், எட்டியிலை . leaf of nux - vomica 

tree . 


விஷநீர் , 


body . 


விஷ நீர்க் கோாவை , anasarca . 
விஷநீர்ச் சுரம் , fever caused by விஷநீர் , 

toxemia . 


விஷ நீர்ச்சூலை , கிரந்தி நோயால் விஷநீர் 
நரம்பு வழியாய் உடம்பில் பரவி நெருப்பைப் 
போல் எரிதலும் , குத்தலுங்கண்டு விரல் முத 
லான அவயவங்கள் 

வீங்கி மொளிகளில் 
மோதுகட்டி வெடித்து எலும்புகள் தெறித்து 
விழும் ஓர் வித சூலை நோய் , a kind of rheu 
matism caused by venereal complaints and 
accompanied by swelling in the fingers and 
joints .. 


விடபம் , தளிர் , tender leaf ; 2. யோனியின் 
பேரிதழ் கீழ்சவ்வு மடிப்பு . Fourchette , the 
fold of the mucus membrane at the end of 
labia majora ; 2. சகனங்கள் இரண்டிற்கும் 
இடையில் 

அபானத்திற்கு முன்னாகவும் 
சன்ன வுறுப்புகளுக்குப் பின்னாகவும் இருக் 
கிற முக்கோணவிட மாகும் , perineum ( in 
females ) . 2. சாதாரண சவ்வின் பகுதியாய் 
யோனி உதடுகள் முடியும் இடத்துக்கும் 
அபான வாயிலுக்கும் மத்தியில் தோள்லா 
கிய 13 அங்குலம் இடம் , a portion of the 
common integuments about it inches 
in length intervening between the 
termination of the labia and the anus , 


3854 


விடப்பாலை 


விஷமச் சுரம் 


விஷ பாகம் , ஒரு பக்கம்வீங்கி வடிந்து உடம்பு 
வறண்டு . வெளுப்பேறி , 

தலைகனத்து 
உணவு செல்லாது , வாய்வு உடலில் ஏறி 
விடம் போல் வீங்கிக் கொல்லும் ஓர் நோய் , 
a disease causing anasarca and paleness . 


விஷப் பால் , வெள்ளிலோத்திரம் , வெண்டா 
மரை , நாபி , சேங்கொட்டை எட்டி இவை 
களின் பால் . the juice of the above drugs 
which see 


விஷபி , ஓர் மரம் , aa tree ; 2. மரம்பொது 

tree in general . 


விஷப் பிசின் , மருவு , தொடரிப்பட்டை , ஆயில் 
பட்டையாகிய விவைகளின் பிசின் , resin of 
the above drugs which see . 


விஷ புஷ்பம் , மருக்காரை , a plant - Randia 

dumetorum ; 2. புங்கம்பூ , the flower of 
the tree Dalbergia arborea ) 3. தொட்டாற் 
சுருங்கி , a sensitive plant ; touch me not- 
Mimosa pudica ; 

4 காட்டுமிள.க , wild 
pepper . 


விஷப்பித்த காசம் வளர்பிறை தோறும் 
பித்தம் அதிகரித்து நுரைத்து பொங்கி , 
கபமுண்டாகி நினைவு தெரியாமல் அலுப் 
புடன் சுரங்கண்டு தொண்டை நெஞ்சு புண் 
போல் நொந்து அன்னம் செல்லாது வருந் 
தும் ஓர் காச நோய் , a kind of asthma com 
ing on during every full moon attended 
with fever , fatigue inflammation of the 
throat etc. 


விஷ பேதி , வாந்திபேதி , cholera . 


. 


விஷபேதி திராவகம் , acid liquid given to 

cure cholera . 


விஷ பித்த சூலை , இருவிழி , உதடு , நாக்கு , பல் 
கறுத்து உடம்பு வீங்கி பொருத்துகள் 
உ ளைந்து நொந்து மோது கட்டுதல் , a kind 
of rheumatism attended with stiffness of 
joints .. 


விஷப் படை , விஷத்தினா லேற்பட்ட படை , 
any skin disease due to a poison - Toxi 
coderma , 


விஷப் பிரதிவிஷம் , விஷத்தை மாற்று மருந்து , 
antidote .. 


விஷப் பட்சணம் , விஷத்தைச் சாப்பிடல் , 
taking poison --விஷ உணவு - poisoned 
food ; poisoned eatable . 


விஷப் பூடு , அங்கப்பிச்சு , which see . 


விடப் பதி , ஆடு தீண்டாப்பாக , 
an 

ash 
coloured bitter prostate plant - Aristo . 
lochia bracteata . 


விஷப் பூரை , see விடத்தேர் . 


விஷப் பூலா , சதுரகிரியில் உள்ள ஓர் விஷ 

மரம் , a plant growing in Sathuragiri hills . 


விஷப் பரு , septic pimple . 


aloqismu , venom duct . 


விஷப் பனி , mil dew . 


விஷப் போதம் , பல்லி , lizard . 


விடப் பாகம் , a sudden swelling of the body ; 

2. பெருந்துளசி , a kind of basil . 


விஷமக் கிரியை , dissimilar or contrary to 

action . 


விஷப் பாகல் , 


விஷமக் கினி , perverted uppetite . 

. 


விஷப் பாண்டு , உடம்பும் நகமும் இரத்தம் 
முறிந்து , வெளுத்து சுரம் அதிசாரம் முதலிய 
குணங்களை 

யுண்டாக்கு மோர் வகைப் 
பாண்டு , dropsy . 


விஷம சாதனி , பீதரோகணி . which see . 


விஷமச்சுர நாசளி , பேராமல்லி , a species of 
Jasmine Jasminum undulatum . 


விஷப் பாண்டு சூலை , உடம்பில் ஒரு பக்கம் 
வீங்கி உளைந்து கடுப்பெடுத்து கண் 
வெளுத்து தாகம் மிகுந்து சோம்பலும் பெரு 
மூச்சும் உண்டாகும் ஒர் வகைப் பாண்டு 
சூலை , a kind of Rheumatism . 


விஷமச் சுாம் , பிராணனுக்கு அபாயத்தை 
யுண்டுபண்ணும் சுரம் , malignant fever such 
as Typhoid etc. 


விஷப் பாம்புவகை , Venemous snakes collect 

ively -- Venenosa ; 2. deadly sarpents coll 
ectively --Toxicophidia .. 


நெடுநாளாக சுரமானது உள்ளுக்குள்ளே 
யிந்ருது விஷமித்து ஒவ்வொரு தாதுக்களை 
யும் பற்றி பலவித சுரங்களாக மாறும் . 


ஓர் கொடி ,, 


a 


விடப் பாலை , விஷப்பாலை , 
creeper . 


இச்சரம் உடையவன் உடம்பில் வாட்டம் , 
பாரம் , மெலிவு காண்பதால் சுரம் அவனை 
ஒருபொழுதும் விடுகிறதில்லை . 

விடுகிறதில்லை . இச்சுரம் 


3855 


விஷ மரம் 


விஷ முட்டிகா 


விஷ மருது , 


இரசாதி தாதுக்களில் மறைந்து இருப்ப 
தாலும் , சூக்கும் தன்மையை யடைவதாலும் 
உட்சுரமாயிருந்துகொண்டு வெளி காட்டுவ 
தில்லை . 


விஷ மல்லிகா , நாகமல்லிகை, which see . 


விடமாக் கினி . ஒரு சமயம் பசியும் மற்ற காலத் 
தில் பசியின்மையுமாக விருத்தலாகிய 
குணத்தை யுடைய நோய் , a disease causing 
appite rarely . 


எந்த கரம் நியத காலத்தில் வராமலும் , 
சீதளம் உஷ்ணம் இவைகள் நியதி பில்லா 
மலும் சுரத்தின் வேகம் சமமில்லாமலு 
மிருக்கிறதோ அலு விஷ மசுரம் ; a per 
charaka samhita ; தேவர் , பூதம் , கிரகம் 
இலைகள் சம்பந்தத்தினால் உண்டாகிற 
தென்றும் சிலர் கொள்கை , It never finds 
complete remission but lurks in the deeper 
organic principles of the body and to 
produces physical langour heavinous of the 
limbs and emaciation . Even a small residue 
of the deranged bodily dosha lurking in 
the system after apparent cure of fever is 
aggravated by a course of injudicious con 
duct and indifference of strict regime of 
diet invites a fresh attack known by this 
name . 


விஷ மாசனம் , அசீரண போசனம் , காலம், 
அளவு இவைகளுக்கு ஏற்றக்குறைவாயுள்ள 
446004, indigestable food . which is also in 
compatible . 


விஷ மாதல் , becoming poisonous or venomous . 


வயிறி 


விஷ மாந்தகணம், குழந்தைகட்கு 
ரைந்து தாயின் கையில் தரிக்காமல் அழுது 
மயக்கத்தை யுண்டாக்குமோர் வகைக் கணை , 
a disease in children caused by congenital 
heat marked by gurgling in the abdomen , 
crying and swooning . 


Several authorities include cases of fever 
due to the malignant influence of evil spirits 
within this category . 


விஷ மஞ்சி , 


விஷ மாந்தம் , குழந்தைகட்கு மலம் சிக்கி 
வயிறு வலித்து நின்று சுரங்காய்ந் 
உடம்பு வாட்டமடையும் ஓர் வகை நோய் ; 
குழந்தைகளுக்கு காணும் ஓர் அஜீரணபேதி , 
diarrhoca in children due to indigestion . 


விஷ மணி , மணிக்குடல் , small intestines . 


விஷ மண்டலம் , crinum , asiaticum . 


விஷமி , விஷமாகச் செய்தல் , turning into 

poison ; 2. See வழுதலை . 


விஷ மதாது விருத்தி , metaplasia ie Chon 

droma growing from the salivary glands or 
testes ., 


விஷமிடல் , to administer poison . 


விஷம தாரி . See சங்கங் குப்பி ; see விஷதாரி 


விஷ மித்தல் , விஷம் அதிகரித்தல் . increasing 

in poisonous effects . 


விஷ மதிலாதி , நாகப் பாம்பு , cobra . 


விஷம பித்தம் , Toxic - vertigo . 


விஷ மித்தவன் , பத்தியக் கேடானவன் , a 
patient whose regimen and medicine do not 
agree . 


விஷமமுர்தம் தலைச்சன் குழந்தை தலை 
யோட்டினின்று செய்யும் அண்டச் சுண் 
Goog is , calcined powder of cranial bones 
of the first born . 


விஷ மிறக்கல் , விஷத்தைப் போக்கல் . to 

dispel poison - counter acting the effects of 
poison . The manthras full of occult energy 
never fail to eliminate the poison from the 
system and hold their owneven in cases of 
deadlist poisons . 


விஷம மேதாச்சம , குமதை , which see . 


விஷமம் , ஒழுங்கற்றது , irregular . 


GTL19 , a tree 
nux- vomica . 


Strychnos 


விஷ மீட்டி , 
விஷ முட்டி , ) 


விஷம யித்தி , சண்பகம் , a fragrant flower 

- champaca . 


விட மீனம் , a tree ; see பிராய்முட்டி . 


விஷ மரக்கனி , எட்டிப்பழம் , fruit of nux 

vomica - Strychnos nux -vomica . 


விஷ முட்டிகம் , 

) 
விஷ முட்டிகா , 


விஷ மரம் , எட்டி மரம் , a tree yielding pois 

onous fruit Strychnos nux -vomica . 


பெருவேம்பு , large species 
of margosa tree, 


} 


--- 


3856 


விஷம் 


விடம்போக்கி 


விஷ முட்டித் தைலம் , medicated oil with 

nux - vomica fruit as chief ingredient . 


blue vitriol 


விஷ முண்டோன் , துருசி , 
Copper sulphate . 


its heat generating property . 

It over 
whelms the mind , produces unconscious 
ness , and tends to disintegrate the limbs 
and muscles and penetrates into and der 
anges the minutest capillaries owing to its 
extreme suitable essence . 


விஷ முள்ள , கேடுள்ள , noxious ; venemous . 


விஷ முறி , விஷமாற்று , antidote , 


விஷ முறித்தல் , to counter act the polson .. 


விஷ மூங்கிலிலை , leaf of விஷமூங்கில் , which 


see . 


விஷ மூங்கில் , ஓர்செடி . asiatic poison bulb 

poison lily Crinum asiaticum . See நரி 
வெங்காயம் . 


It prooves speedily fatal by spreading 
through the entire organism on account of 
its rapid permeating and expansing quality . 
It annihilates the root principles ( Dadhus ) 
as well as humours ( doshas ) and excreta of 
the body . It baffles the effecacies of other 
drugs and 

becomes 

unremediable on 
account of its extreme lightness of its 
polency . It cannot be casily assimilated 
owing to its innate undigestibility . 

All the violent , sharp qualities are pres 
ent in poison which aggravates and deranges 
all the doshas of the body . It stops the 
power of inhaling and expiration , which 
becomes imppossible owing to the internal 
passage being choked up , hence unconsci . 
ousness . 


விஷ மூங்கிற் கிழங்கு , bulb of விஷ மூங்கில் , 
Crinum asiaticum . 


விஷ மூலகம் , விடப்பாலை , which see . 


- 


விஷ மூலம் , poisonous roots Aconite , 

plumbago , plough root. Seven minor poisons 
are : 1. கஞ்சா, ganja ; 2 , குன்றிப்பருப்பு , (seeds 
of abrus ); 3. ஊமத்தை ,(Dhatura) ; 4. சரவீரம் , 
root of Nerium odorum ) ; 5 எருக்கம்பால் , 
( milk of calotropis ) 6. இலாங்குலி, plough 
root ; 7. தாதுவிஷம் . mineral poison . 


விஷ மூலம் , Meelacanna rhcedi . 


விஷம் , நஞ்சு , poison ; 2. தேள் , scorpion ; 

3 , மலை , mountain ; 4. அதிவிடயம் , Indian 
attee - Aconitum heterophyllum ; 5. காய்ச் 
சுப்பு , a kind of poisonous salt : 6. தாமரை 
நூல் , lotus fibres ( certain authorities over 
that the inner or membraneous fibres of a 
lotus stem is called Visha and not the 
bulbs of lotus plants ; 7. நஞ்சு நீர் . any 
poisonous fluid ; 8 , பாஷாணம் , arsenic . 


விஷ மூலி , கீரிப்பிள்ளை , an animal - Mungoose , 


விஷமூலியிலை , 


விஷ மேறல் , உடம்பில் விஷம் பரவுதல் , diffu 
sion of the poison through the body 
விஷமேற செம்பு பழுக்கும காறுமேறுதல் . 


Note : A poison is a substance which when 

applied to the body externally or intro . 
duced in any way into the body is capable of 
destroying life without acting mechanically 
but by its own inherent properties . It con 
sists of different kinds Acrid (arsenic ) 
Narcotic ( opium ) Neurolic ( dhature , 
aconite ) . Poison can never be digested or 
assimilated in the system and so it aggra 
vates and deranges all the doshas ( humours ) 
in the body . 


விஷம் , மூலிகைகளின் உள் விஷம் , the drugs 

whose inner core is poisonous ; கடுக்காய் , 
தான்றிக்காய் , சித்திரமூலம் , சிவதை , which 
see . வெளி விஷம் , the drugs whose outer 
core is poisonous . பெருவாகை , பெருங் 
குமிழ் , பாதிரி , கூவிளை , முன்னை , உள்ளி , 
சுக்கு , சதாவேரி , சீந்தில் , which see . 

The different kinds of vegetable poisons 
are : root poison , leaf poison , flower poison , 
fruit poison , bark poison , pith poison , 
gum poison , milk poison . 

A poison aggravates the bodily vayu , and 
vitiates ; the blood and also the Pitha through 


விஷம் திரும்பல் , விஷமிறக்கல் , dispelling 

poison through medicine or by magic . 


விடம் போக்கி , கருங்குருவை நெல் , a kind of 
black paddy ; 2. விஷத்தை முறிக்கு மருந்து . 
antidote . 


3857 


விடலைச் சேவல் 


விடாணி 


விஷ வரசன் , ஆடுதின்னாப்பாளை , 

colour very bitter prostate plant 
lochia bracteata . 


an ash 
Aristo . 


விடம் போக்கிக் கஞ்சி . கருங்குருவை யரிசிக் 
கஞ்சி , gruel of the rice கருங்குருவை , rice 
of black paddy . 


- 


விஷம் போக்கு , 
poison .. 


விஷமகற்று , to 


dispel 


விஷ வல்லி , கீழ்க்காய் நெல்லி , a plant - Phyll 

anthus niruri . 


விடயங்கள் , பெண் போகம் , 

போகம் , sexual inter 
course . 


விஷவாத கரப்பன் , ஓர் வகை கரப்பன் நோய் , 
குழந்தைகளுக்கு கைகால் வயிறு வீங்கி , 
வரண்டு வெடித்து புண்ணாகி உடல் 
வெதும்பி உளையும் ஓர் நோய் , an eczema in 
children . 


விடய மிடல் , to give poison . 


விஷவாத நாசனி, பழுபாகல் , small carilla 

fruit Momordica charantia . 


விஷயமிட்டுச் சோதித்தல் , as in தொத்து 
நோயெல்லாம் விஷயமிட்டுச் சோதித்தல் ; 
விசாரணை செய்து சோதித்தல் , investigation 
by enquiry . 


2. Virus 


விஷ வாயு , ( lit ) poisonous gas ; 

disease as yellow fever etc , 


விடயம் , அதிவிடயம் , Indian attee Aconi 
tuin heterophyllum ; 

2 . 

வெள்ளைப் 
பாஷாணம் . white arsenic . 


விட விடெனல் , குளிர் , அச்சம் முதலியவற்றா 
லேற்படும் நடுக்கம் , shivering with cold ; 
( trembling ) . 


விஷயவாஞ்சை , சிற்றின்ப போகம் , sensua - 

lity ( sexual enjoyment ) . 


விஷ வேகாக்கினி , இசங்கு , thorny shrub - 
Azima teracantha . 


விஷயிலை , எட்டியிலை , பெருமரத்திலை , ஆகிய 
விவைகளாம் , leaves nux - vomica and பெரு 
மரம் , which see . 


விஷவேகி , தொட்டி பாஷாணம் , a kind of 
arsenic . 


விடரவன் , பூனை , cat . 


விஷ வேர் , மராமரம் , மருதோன்றி ; பெருங்காய 
மரம் ஆகிய விவைகளின் , வேர் . roots of 
the plants mentioned above which see , 


விடராசன் , கெருடக்கல் ; கெருடப்பச்சை , 
which see ; a stone used as an antidote to 
snake poison ; 2. வெள்ளைப் பாஷாணம் , 
white arsenic .. 


விடாக் கழிச்சல் , ஓயாமற் கழிதல் , chronic 
diarrhoea 


விடாக் காய்ச்சல் , இடைவிடாமற் காய்தல் . 
or சுரமடித்தல் , continued fever . 


விடரு , அதிவிடயம் , drug ; Indian attee 

Aconitum heterophyllum . 


விஷாக் கினி , see விஷக்கினி , 


விடருகம் , see விடரவன் . 


- 


விஷாக் கினி நாசம் , பேராமுட்டி , a plant 
Pavonia odorata . 


விட ரொளி , கற்பூரம் , camphor . 


கொடிய 


விடரோகம் , 

disease . 


ரோகம் , virulent 


விடாச் சுரமுள்ள , தினக்காய்ச்சலுள்ள , hectic 
fever . 


விடலம் , உள்ளி , onion 


Allium cepa . 


விடாச் சுரம் , see விடாக் காய்ச்சல் . 


விடாச் சூடு , விடாத சூடு , continuous heat . 


விடலாங்குலி , கலப்பைக் கிழங்கு , plough 
root ; the tuber of November flower plant 
Gloriossa superba . See இலாங்கலிகம் . 


விடா தரைத்தல் , கையோயாமல் அரைத்தல் , 
this is done when grinding medicines in 
mortar so as not to lessen the heat gener 
ated from friction , 


விடலி , மலடி , a barren woman ; 2. பூப்புதாரி , 

a menses woman . 


விடலைச் சேவல் , விடைச்சேவல் , cockerel . 


விடாணி , எருது , bull . 


3858 


விடாலம் 


விடைகாலிரதனி 


விஷாணி , களா விழுதி , which see . 


விடா வியர்வை , continuous perspiration . 


விஷாணிதம் , 


a medicinal 


சிரகாகோளி , 
shrub . 


விஷாணிதா . 


விடா விருமல் , இடைவிடாத இருமல் , இதற்கு 
ஆசனத்தில் விளக்கெண்ணைய் 

விளக்கெண்ணைய் தடவியும் 
அரிசி திப்பிலி தூளைப்புகைத்தும் அல்லது 
எட்டிக் கொட்டையை நெய்யில் கருகும்படி 
வறுத்து தூள்பண்ணி தேனில் குழைத்துச் 
சாப்பிடத்தீரும் , Constant cough , certain 
remedies are given above which see , 


விடாதாலி மூலி , யானை நெருஞ்சில் , a large 
species of shrub - Pedalium murex . 


விடா தெழுத்து , விட்டெழுத்து , which see . 


Euphorbia 


விஷானி , சதுரக்கள்ளி , spurge 

quadrangulata . 


விடா நோய் , தீராத நோய் , chronic disease . 


a kind of 


விடி , பலண்டுறுக பாஷாணம் , 
arsenic , 


விடா பேதி . chronic diarrhoea . 


விடா யாற்றி , சோர்வை நீக்கல் . to refresh ; 
2. கணையாறல் , to repose . 


விஷத்திலாங் கொழுந்து , ஓர் பூடு , Mimosa 
cinera . 


விஷபோட்டி . 


விடாயுகம் , பாம்பு , snake . 


விஷத்திலாம் , ஓர் பூடு , mint -Mentha crispa . 


1 


விடாய் , தாகம் , thirst ; 2 , சோர்வு , fatigue; 

3. ஆயாசம் , faintness ; 4 , விடாய்த்தல் , 
growing thirsty .. 


விடியு முன்னேபூத்த புட்பம் , பூநீர் . salt 

obtained from the effloressence grown on 
the soil of the fuller s earth . 


விடாய்க் காலம் , வெயிற் காலம் , summer ; 
2. உஷ்ணகாலம் , hot seaaon . 


விடுங் காய்ச்சல் , விட்டு விட்டு வரும் சுரம் ; 
முறைக் காய்ச்சல் , intermittent fever . 


விடு சரம் , ஊர்ப்பன்றி . pig . 


விடாய் தீர்தல் , களைப்பு வாங்கல் , to be free 

from fatigue ; taking rest . 


விடுகஸ்தூரி , 


விடாய்த்து விழல் , தாகத்தினால் களைபட்டு 
விழல் , falling down from thirst . 


விடு சுரம் , See விடுங்காய்ச்சல் . 


விடாய்ப்பு , தாகமுறல் , feeling thirsty . 


விடு தலம் , See விடத்தலை , 


விடா ரகம் , 


விடுதிகளாய்ச் செய்தல் , to separate from a 


பூனை , cat . 


mass . 


விடா ரகன் . 


விடுது , விழுது . root of the banyan tree . 


விடா ரூடம் , This branch of science dealing 

with the nature of poisons , their physical 
and chemical properties , their physiological 
pathological and chemical actions on the 
body and their effects on the living organism 
and tissues and also the method of treating 
effects caused by them ; Indian Toxicology . 


விடு வித்தல் , மறுதரம் விடுவித்தாக்கால் 
பிறிந்தொரு வேதை தானும் பேர் சகஸ் 
த்திரத்தி லோடும் ; 

( கொங் - வா - காவி ) 


விஷாசி ரோகம் , வாந்தி பேதி , cholera . 


விடா லகம் , பூனை , cat ; 2. பொன்னரிதாரம் , 
yellow orpiment . 


விடை , எருது , bull ; 2 , கோழிப்பேடு . a 
young fowl; 3. குதிரை , horse ; 4 , வலிமை , 
strength .. 


விஷாலசகம் , 


விடா லம் , கண்மணி , pupil of the eye ; 2 . 

பூனை , cat . 


விடை காலிரதனி , சங்கினிசாதியாகிய பெண் 
சாதி 4 வகையிலொன்று , one of the four 
classes of woman divided according to their 
lust , 


3859 


விட்டாம் 


விட்டுணு பரியம் 


விடைக் கந்தம் , செம்மணத் தக்காளி , night 

shade bearing red berries Solanum 
nigrum . 


விட்டாற்றி , ஆறுதல் . rest ; 2. விசிராந்தி , 
repose . 


விஷ்டி , 


} 


கோழி , fowi ; 2. மலங்கழித்தல் , 
to evacuate the stomach . 


விட்டி , 


விடைக் கோழி , சிறு பெட்டைக்கோழி , a 

young chicken grown till it is left by the 
hen ; 2. கன்னிக் கோழி , pullet . 


kind of 


விட்டிகா , இலண்டன் பருத்தி , a 
cotton . 


விடைச் சாவல் , 
விடைச் சேவல் , 

, 


விடலைச் சேவல் , cocker | .. 


விட்டி தாட்டிக்காய் , பெருந்தும்மட்டிக்காய் 
a large species of தும்மட்டி . which see . 


விடைதாரிகம் , யானை மயக்கி , a plant . 


விட்டித் தல் , 
விஷ்டித்தல் , 

. 


ஓர் பறவை , a bird ; 2. வெட் 
டுக்கிளி , grass hopper , 


விடைத் தாங்கி , ஓர் குருரலி; which see . 


விடை யங்கள் , see விட் யங்கள் ; 2 . 

விடயங்கள் ; 2. பெண் 
போகம் , sexual intercourse . 


விட்டிலா , பிராய் , which see . 


விடையம் , அதிவிடயம் , a drug - Indian Attee 

--Aconitum heterophyllum . 


விட்டில் , ஓர் பறவை ; வெட்டுக்கிளி , grass 

hopper ; 2. ஓர் பூடு , kokra laurel -- Aporosa 
lindleyana : 3 . பிராய் , demon tree 
Streblus asper. 


sweet 


basil 


விடையூர் தி , சிவகரந்தை , 

Sphoearanthus zeylanica . 


விட்சவம் , இருமல் , cough . 


விட்டுணு காந்தி , கரத்திற்கு பயன்படும் ஓர் 

மருந்துப்பூடு ; a medicinal plant for fevers 
--Evolvulus alsinoides . 


விட்சி , ஓர் மரம் ; a tree . 


Calotropis 


விட்சீரம் , எருக்கு . madar plant 
gigantia .. 


விட்டுணு காந்தை , ஓர் கரந்தை . Sphoeran 
thus hirtus as opposed to சிவகரந்தை . 


விட்சே பசக்தி . projecting- sakthi . 


விஷ்ணு காந்தி ; 


விட்டுணு கிராந்தி , See 
2 மூங்கில் , bamboo . 


விட்சேபணம் , shooting as of pain . 


விட்டகணை நெருஞ்சி , யானை நெருஞ்சில் , 
big species of நொஞ்சில் , which see . 


விட்டகப் பூகம் , காஞ்சிரை , a poisonous tree 

- Strychonos nux - vomica . 


விஷ்டம்ப கருப்பம் , பெண்கள் பிரசவ காலத் 
தில் யோனியில் ஒரு காலும் குதத்தில் மற் 
றொரு காலும் மாட்டிக் கொண்டு அசைவற்று 
பிரசவம் காணாது தடைபட்டிருக்கும் ஓர் 
நிலைமை, an obstruction in the course of 
delivery caused by the first appearance of 
one leg from the vagina -- Abnormal pres 
entations . 


விட்டுணுக் காந்தி , இது தரையில் 
ரும் ஓர் வகைக் கொடிப்பூண்டு : புஷ்பம் 
வெண்மை நீலநிறம் ; இந்தியாவில் வறட்சி 
யான பிரதேசங்கள் ; பொட்டல்கள் மைதா 
னங்கள் இவ்விடங்களில் காணலாம் ; 
புஷ்பம் பூப்பது சூரிய காந்தி என்றும் 
வழங்கப்படுகிறது , இப்பூண்டு சுரத்திற் 
கும் ( Tonic ) ஆகவும் வயிற்றிலுண்டாகும் 
அசீரணம் முதலிய கோளாறுகளைப் போக் 
கவும் உபயோகப்படும் ;இதன் இலை புஷ்பத் 
தோடு மிளகு சீரகம் சேர்த்துச் சுண்டைக் 
காய் அளவு சாப்பிட இரத்தப் பெருக்கைத் 
தடுக்கவும் ஞாபக சக்தி பலப்படுத்தவும் 
உபயோகப்படும் . இதற்குத் துவர்ப்புக் 
குணம் உண்டு . நாள்பட்ட மார்ச்சளிக்குத் 
புகை பிடிக்க வுதவும் , இதற்கு கபஹரகாரி 
கவேதகாரி செய்கைகளுண்டு , இதன் கஷா 
யத்தை சுரம் உட்சூடு சீதபேதி . கோழை , 
இருமல் சுரத்தால பிறந்த கபம் வாதக் 
கடுப்பு முதலியவற்றிற்குக் கொடுக்கலாம் , 
Evolvulus alsoinoides . it is a very useful 
drug for fevers; chronic fevers specially , it 
is an expectorant & diaphoretic ,. 


விட்டம்பம் , தம்பித்தல் , to stand still . 


விட்டரி , ) 


tree 


- 


Sesbania 


அகத்தி , a 
grandiflora. 


விட்டரு , 


விட்டவிடம் , ஆகாயவெளி தொட்டவிடம் ; 

வாசி , etheric -- sky . 


விட்டுணு தருகழி , மூங்கில் , bamboo . 


விட்டுணு பரியம் , துளசி , Sacred basil 

Ocimum sanctum . 


விட்டாம் , தருப்பை , Sacrificial grass . 


3860 


விண்னெல் 


விண் பல் 


விட்டுணு மாயரசம் , குரங்கு , monkey . 


விட்டுணுமூலி, 


விண் செயநீர் , வேகாதுப்பு செயநீர் , a kind of 

pungent liquid preparation . 
விண்ட பூ , மலர்ந்த பூ . well bloomed flower . 


விட்டெழுத்து , + விடாதெழுத்து . 


விண்ட பூரகம் , மாதுளை . pomegranate tree 

-- Punica granatum . 


விட்டை , 


Qw58 ), dung of horse , ass or 
elephant ; 2 . கட்டி , abscess ; 
3. திரளை , tumour . 


விண்டல் , see விண்டில் . 


விஷ்டை , ) 


விண்டில் , மூங்கில் , bamboo . 


விட்டோடல் , 


நீங்கல் , being 
removed or cured 
as in disease . 


விண்டு , மூங்கில் , bamboo ; 2. தகரை . a plant 

- Cassia tora ; 3. விஷ்ணு காந்தி , which see . 


விட்டோடிப் போதல் , 


விண்டுகம் , தாமரை , lotus . 


விட்டு விட்டு காயும்சுரம் , remittent fever . 


விண்டு தம் , தகரை , a plant 


Cassia tora ,. 


விஷ்ண னுயிர் , வசநாபி , aconitum ferox . 


விண்டு தழை , ஆலிலை ; leaf of Banyan tree . 


விஷ்ணு கரந்தை ; See விட்டுணு கரந்தை . 


விஷ்ணு கருபுத்தம் , 


சின்ன 

முள்ளங்கி , 


விண்டு பத்திரம் , துளசி , a sacred plant s leaf 

-Ocimum sanctum . 


விஷ்ணு காந்தன் . goat s horn mangrove 
Aegicaras majus . 


a kind of grass 


விண்ணல் , காவட்டம் புல் , 

Andropogon nardus . 


விஷ்ணு சேனா, நிலப்பனை , a plant - Curculigo 

orchioides . 


விண்ணா, கடுகு ரோகணி , a drug ; black helle . 

bore -- Helleborus niger . 


விஷ்ணு தந்தி , மூங்கில் , bamboo . 


விஷ்ணு திலகம் , நந்தியா வட்டம் , a plant ; 
which see . 


விண்ணாகிப் புல் , காவட்டம் புல் ; 
விண்ணல் . 


see 


விஷ்ணு துளசி , திருத்துழாய் , sacred plant 

- Ocimum sanctum . 


விண்ணாங்கு , நாங்கில் மரம் , a tree . 


- 


Ocimum 


விஷ்ணு பத்திரம் , துளசி , a plant - 

Sanctum .. 


விண்ணா ரகம் , மாதுளை , pomegranate tree 

Punica granatum . 


விஷ்ணு பரி , கொத்தான் , a plant - Cassytha 
filiformis . 


விண்ணா ரிகம் , அப்பைக் கோவை , a climber 
a variety of caper - Bryonia epigaea . 


விஷ்ணு மனைவி , அரிதாரம் , orpiment . 


விண்ணா ரோகணி , கடுகு ரோகணி , a drug 
black hellibore Helleborus niger . 


விஷ்ணு வேதை , 


- 


Solanum 


} 


கருந்துளசி , black 
variety of Ocimum 
sanctum . 


விண்ணுகம் , கறிமுள்ளி , a plant 

indicum , 


விஷ்ணு மவதை , 


விஷ்ணுவின் பெண்டிர் , அரிதாரம் , orpiment . 


விண்ணுக்குள் மூர்த்தி , பொன்னாங்காணி , a 

medicinal prostate plant used for eye and 
stomach diseases -- || lacebrum sassile . 


விட்பனத்தின் பூ , சிலதுளசி . 


விண்ணெனத் தெறித்தல் , குத்தல் நோயுடன் 
நரம்பு வலித்தல் , an acute pain as in a boil 
where pus is being formed . 


விண் , ஆகாயம் , sky ; 2. ஓர்வித புண்வலி; 

a kind of pain owing to formation of pus 
in an abscess or other sores ; 3. வழலையுப்பு , 
salt prepared from fuiler s e a r t h ; 4 . 
இளமை, youth fulrless . 


விண் பகம் , செவ்வகத்தி , a tree - sesbania 

bearing red flowers Sesbania grandiflora , 


விண் பரி , ) 


விண் னெல் , சீழ் கோப்பதன் முன் கட்டியி 
லுண்டாகும் வலி , a pain that appears during 
the formation of pus in an abscess . 


மூங்கில் , bamboo , 


விண் பல் , 


3861 


விதாரணம் 


விதி பிறந்த மதி 


விண் மணி . சூரியகாந்தி . sunflower 


விதாரம் , ஓர் மரம் , a tree . 


விண் மருந்து , இரசம் , mercury . 


விதாரி , புன்முருக்கு , a tree - Butea frondosa . 


விண் விண்ணெனல் , கட்டி , புண் , இவை 
களில் சீழ் பிடிப்பதற்காக வண்டாகும் வலி , 
acute pin , prick pain experienced when the 
pus in bcing formed in an abscess , or a sore 
is suppurating . 


விதாரி , a disease in which a copper coloured 

swelling occurs in the throat . marked by 
pricking and burning sensation . The flesh 
of the throat gets putrified and sloughs off 
emitting a foetid smell . It is of Pitha 
origin and is found to attack that side of 
the throat in which the patient is in the 
habit of lying . 


விதகம் , அதிமதுரம், wild licorice . 


விதப்பு , நடுக்கம் , shivering . 


விதாரி கந்தம் . Hedysurum gungeticum . See 

சாலபரணி . 


பலண்டுறுக 


விதம்பம் , கற்பரி பாஷாணம் ; 

LITT6007 , a kind of arsenic . 


விதா கந்தாதி , group of drugs subduing vayu . 


விதழி , கொன்றை , a tree -Cassia . 


விதளித விரணம் , கல்லடியினால் பிளக்கப் 
பட்ட விரணம் , wound . 


விதாரிகம் , a round reddish swelling , rising 

either in the axillary or inguinal region in 
the shape of a gourd . 


விதனங் காணுதல் . to get grief. 


விதன மந்தாரம , கண்ணைச் சுற்றிலும் சுறுக் 
கென்று குத்தலும வலியும் கண்டு மேலிமை 
மேல் நோக்கி இழுத்து வலித்து தலை நடுக்கம் 
குளிர் கரம் நாவறட்சி , தாகம் நீர் வடிதல் 
பீளை கட்டல் , முதலிய குணங்களைக் காட்டு 
மோர் கண்ணேய் , an eye disease marked 
by acute pain round the eye , fever , with 
shivering , thirst , tremor of the head , and 
pulling pain in the upper lid , 


விதாரிகம் , அக்குள் , துடையிடுக்கு முதலிய 
விடங்களில் நிலப்பனைக் கிழங்கு போல் 
உண்டாத மோர் வகைச் சிலந்தி , a hard 
elongated abscess or reddish swelling in 
the axilla or groin ( bubo ) ; 2. புன் முருக்கு , 
a tree --Butea frondosa . 


விதாரிகை , See விதாரிகம் , 


விதாரு , பல்லி , lizard . 


விதன முறல் , to be grieved , 


விதாருகம் , கரூணைக் கிழங்கு , yam . 


விதனம் , வேதனை , grief , 


மானசிக 


நரம்பு , pherinic 


விதான நரம்பு , 
nerve . 


வி தனவி , கொன்றை , a tree - Cassia . 


விதாகம , ( வி -- தாகம் ) ஓர் நோய் , அதிக 

தாகம் , a disease - thirst . 


02734510 , a sluggish digestion due to the 

production of acidity -- imperfect digestion 
with burning sensatio i . 


விதானம் , சாரமின்மை , being without essence 
நெஞ்சறைக்கு மேல் வயிற்றிற்கும் இடையே 
கிடந்து அவைகளைப் பிரிக்கும் விசாலமான 
பேசிச்சவ்வு , muscular and tendinous parti 
tion separating thorax from abdomen in 
mammals இது வட்டமாயும் சிறிது நீள 
மாயுமிருக்கும் , Diaphragm . It was farmerly 
regarded as the seat of the soul and desires . 


விதாக்கம் , பஞ்சமயகோசம் , ( in Hindu Philo 

sophy ) the five cases supposed to invest 
the soul . 


விதானிகம் , கண்டமாலை , Scrofula glandular 

swellings round the neck , with tendency to 
consumption . 


விதாட்சம் , முந்திரை, which see . 


விதா திரி , திப்பிலி , a drug : long pepper- Piper 

longum .. 


விதி , குணம் , diaposition ; 2. நறுவிலி , a tree 

--Cordia myxd ; 3 , தலைவிதி . fate, 


விதாபம் , வெப்பத்தாற் பிறந்த தாபம் , dis 

tress or thirst due to excesy of heat. 


விதி நூல் , ஓர் தமிழ் வைத்திய நூல் , a medi 
cal treatise . 


2 , 


கட்டி , 


விதாரணம் , வீக்கம் , swelling ; 

abscess ; 3 , பிளப்பு , fissure , 


விதி பிறந்தமதி , நாபி , navel ;: 2. நாபிக் 

கொடி , navel cord ; 3 , கருநாபி , aconite . 


3862 


வினதப்னா 


வித்திரதிகம் 


விதி பிறந்த விடையம் , ஓர் வகை அதிவிடயம் , 
a variety of Indian Attee . 


விதை முட்டை , ovules 
விதை முதிரா அவரை , பிஞ்சவரை , tender 
fruits of lab lab . 


விதி புட்பாசம் , தேவதாளி , which see . 


of seeds 


விதை முளைத்தல் , Sprouting 

germination of seeds . 


விதியறிவு கண்ணன் , உடம்பினுள் ஞானக் 
கண் , the eye of wisdom in the body 


விதை யடித்தல் , காயடித்தல் , castrating . 


விதிரவிலாசினி, மூங்கிற் குருத்து . shoot of 
bamboo , 


விடை 


தெ யத்தி , நாட்டத்தி , fig , தசையத்தி , 
foreign fig . மலபந்தம் , உடம்புச்சூடு, பித்த 
வேகம் போம் . It is laxative . 


விதிர்ப்பு , நடுக்கம் , shivering . 


விதிவசம் , according to fate . 


விதையின்மை , congenital absence of testis 

Anorchia . 


விதை யுறை , விரையின் மேல் மூடிக் கொண் 

டிருக்கும் வஸ்து , pod ; 2 . உமி , husk ; 
3 , ஓடு , stter ; 4 , அண்டம் , scrotum , 


விதை வாயு , பீசவாயு , orchitis . 


விதி விலக்கு , விதி நீக்கப்பட்டது , exempted 

from the rules and regulations. In the 
cases of internal abscesses in the regions 
above the navel , the discharges in suppur 
ation escape through the mouth , but below 
the navel escape through the rectum . The 
first case is invariably fatal and second 
hopeful. Commonly fatal 

Commonly fatal symptoms are 
those attended with suppression of urine 
and when hiccups , vomiting , hard breathing 
Supervene .. 


வித்தகம் , ( in Erotic science) Piercing 

embrace in which the woman pressing the 
man s body with her breasts while man 
returning it with his arms around herhald 
firmly .. 


விது , கற்பூரம் , camphor . 


வி துதங் காய் , அதளைக் கொடி , மிதுக்கங் 
காய் , ஓர் பத்தியக்கறி , இதனால் புதிய 
இரத்தம் சுக்கில வீருத்தி யண்டாம் , பித்தம் 
பலவீனம் போம் , a creeper - Luffa acut 
angula - Cucumis acutangula . 


வித்தகன் . சிலேட்டுமத்தால் வந்த 10 வகை 
மேக ரோகத்தில் ஒன்று , 

one the megam 
caused by phlegm humour ; 2. மூத்திரம் இள 
நீர் போல் நாற்றம் வீசம் , அதாவது ஓர் 
வகை நீரிழிவு . 


வித்ததை நருக்கி , தழுதாழை , 

தழுதாழை , a medicinal 
shrub - cleodendron phlomoldes .. 


விதுக்கு , காமமுள்ள , lascivious . 


விதுலிகம் , பெருமுத்தக்காசு . a Plant which 


வித்தம் , குறைவிரி , Atelektasis . 


see . 


விதுள நீர் , வாய்விளங்கம் , a drug - berries . 

- Emblica ribes . 


வித்த விரணம் , கல் முதலியவைகளாலடி 
யுண்ட விரணம் . injury . 


வி துன்னகம் , துத்தம் , which see . 


வித்திகம் , இந்துப்பு, epsom salt . 
வித்தியம் , தான்றி , a tree 

bellerica . 


Terminalia 


விதேக முத்தி , மோட்சம் , complete deliver 

ence . 


விதே தனியா , ஒட்டொட்டிப்புல் , a kind of 
grass which sticks, 


வித்திரகம் , வெள்ளெருக்கு , madar bearing 

white flowers . Calotropis gigantia bear 
ing white flowers . 


விதை , seed ; testis , 


வித்திர தி , சீழ்க்கட்டு , abscess with pus . 


விதை காலிகம் , வட்ட கிலுகிலுப்பை , round 

rattle wort Crotolaria labrunifolia . 


வித்திரதி , கடைக்கண்ணில் நரம்பின் வழி 
யாக தடிப்பை யுண்டாக்கு மோர் நோய் 
an eye disease marked by swelling in the 
eye lid . 


விதைக் கொடி ., spermatic cord . 


விதைப் பை , ( Botany ) avary ; 2. சவுறை , 

scrotum . 


வித்திரதிகம் , an abscess . 


3863 


வித்திருதி 


வித் துறை 


வித்திரதிகை, an abscess of வித்திருதி , type , 

carbuncle , an incidental abscess in a case 
of ( பிரமேகம் ) Pramegam should be regarded 
as having its origin in the same morbific 
principle (தோஷம் ) as that which has 
produced the disease ( பிரமேகம் ) . 


வித்திருதிக் கட்டி , தோல் ரத்தம் மாமிசம் 
எலுமபு நரம்பு இவைகளில் கொஞ்சம் கொஞ் 
சமாக சேர்ந்து தடித்து வீங்கி உடம்பின் 
வெளியில் அல்லது உட்புறத்தில் வேரூன்றி 
வட்டவடிவமாகப் புடைத்து எழும்பி வலி 
யையும் மி தந்த குத்தலை முண்டாக் , மோர் 
கட்டி , See வித்திரதிக்கட்டி . 


வித்திர திகை , carbuncle . 


வித்தின் மூக்கு , cicatricle of seed . 


பயிலாவது 


வித்து , விந்து . semen ; 

2. சுக்சிலம் , virile ; 
3. விதை, seed ; 4. கல்லுப்பு , rock salt ; 
5. வழலையுப்பு , salt derived from fuller s 
earth . 


வித்திர திக்கட்டி , மாம்பழத்தைப் போல் வெளி 

உள்ளிலாவது வீக்கமுண்டாகி 
வலி , தாபம் , வயிறுப்பல் முதலிய வேதனை 
களைக் காட்டும் ஓர் வித கட்டி ; இவ்வித 
நோய்களில் அட்டையை கடிக்கவிடுத்து 
இரத்தத்தை வாங்கி , பின் விரேசனம் . 
வியர்வை வாங்கல் முதலிய சிகிச்சைகளைச் 
செய்ய வேண்டியது , Internal abscess 
appear only in such parts as the rectum , the 
region of the bladder or the navel , the 
abdomen the throat , the spleen , the liver , 
the cardial region , thorax 

region , thorax ( தொண்டை 
தூரு ) , The abscesses appearing in the 
above said places bear the following symp 
toms 


வித்துகம் , கங்கை நீர் , liquor amni . 


Viz : - Rectum bowels are affected and 
constipation . 


Bladder ; difficulty and pain in mictura 
tion and scanty urine . 


வித்துக் குணம் , இது இருவகைத்து ; ஒன்று 
அதிகவுஷ்ணம் மற்றொன்று அதி சீதளம் , 
ஆகவே இவை விந்துவைப் போஷிக்கத் 
தக்கவை அல்ல , சூடும சீதளமும் அதிகமில் 
லாமல் சமமாயுள்ளது தான் விந்துவைப் 
போஷிக்கும் . சாதாரணமாக விதைகளில் 
இடைவெளி யில்லாமல் நெருங்கி யிருக்கும் 
( உ - ம்- தூதுவளை ) அதிக உஷ்ணம் , இடை . 
வெளி மிகுந்து ஒன்றொடொன்று பொருந்தா 
மற்படிக் குள்ளது , வேறுவிதம் . (உ-ii- பூசினி) 
இது அதி சீதளம் , இவ்விரண்டிலும் சேரா 
மல் இடைவெளி யுள்ளதாயும் ஓன்றுக்கு 
ஒவ்வொரு வித்து பிரத்தியோகமாயுள்ளன 
வாயுள்ளது , ( உ- ம் ) முருங்கை , வாதுமை 
வித்துக்கள் இது வைத்தியத்திற்கு பொருந் 
தியது . பொதுக் குணம் , If the seeds in 
the fruit are arranged very closely as in 
brinjal they creat heat , and if they are arran 
ged with great interspace as in pumpkin they 
creat great cold , If it is as arranged in 
drumstick one in each compartment , or 
one seeded fruit as almond it creats neither 
cold or heat and hence good for medical 
purposes . Generally all 

seeds are aphro 
disiac . 


Navel : hiccups , pairn , rumbling noise 
in the abdomen . 


Abdomen : symptoms of vayu . 


Throat : 
the back .. 


severe pain in the throat and 


Spleen : dyspnoea sets in . 


Liver : asthmatic 

asthmatic breathing and hiccup . 
Cardiac region pain all over and cough . 


வித்திரம் , நெய் , ghee . 


வித் துசம் , தாளி , which see . 


வித்திரா சிதம் , வள்ளைக்கொடி , which see . 


வித்து பின்னம் , கோடாசூரி , a plant which 


see . 


வித்திரிகம் , மரமஞ்சள் , tree turmeric . 


seed 


வித்து முதிர வரை , கொட்டையவரை , 
of lab lab . 


வித் துருதி , see வித்திரதி . 


2 . 


வித் துருமம் , இளந்தளிர் , tender leaf ; 
பளம் , 

coral . 


வித்திருதி , மாம்பழம் போல் வெளியிலாவது 

உள்புறமாவது வீக்க முண்டாகி , தாபம் , 
வலி , வயிறுப்பல் முதலிய 

குணங்களை 
யாக்கும் ஓர் கட்டி , it is a deep scated 
painful round or extended swelling due to 
the extremely deranged and aggravated 
condition of the bodily humours which 
resort to the bone and vitiate the skin , 
blood , flesh and fat in the system . In 
the end it suppurates . It assumes a black 
or vermilion colour attended with rough 
surface and a sort of excruciating pain and 
burning sensation . 


வித்துறை , கோது , உமி , Bot - conceptacle . 


வித்து உதித்த விதத்தை அறிபவர் , சத்தியும் 
சிவனும் தானாகுவரே 

( ம - முனி , 800 ) 


3864 


விந்திரசம் 


விந்திச் சாக்கு 


வித்தூணி , அழிஞ்சில் , 

used as cure antidote 
petalum ., 


medicinal tree 
Alangium deca 


- 


விந்திர ரசம் , இந்திர ரசம் , நவலோகங்களுக்கு 
ஒவ்வொன்றாக சத்துக்களுட்டி பிறகு ரசங் 
கலந்து ஏழு கன்னந்து வி காய்ச்சி வேதைக் 
கும் குளிகை செய்யவும் உபயோகிக் தம் 
ஓர் வகைச் சரக்கு , prepared mercury com 
bined with the nine metals is useful in 
transmutation and in alchemy , 

. 
( கொங் - வாத - காவி ) . 


வித்தெலும்பு , முழங்காலி னெலும்பு , Tibia . 


வித்தைக் கை கண்டவன் , முட்டை , egg . 


வித் வேஷம் , கீழ்க்காய் நெல்லி , a plant used 

in jaundice Phyllanthus niruri . 


விந் திறுகல் , விந்து தடித்தல் , thickening of 

semen ; consistency of the semen becoming 
thick .. 


யானைக் 


கொம்பு , 


விநாயகர் கைப்பிடி , 
eleghat tusk . 


விநிச் சுவாசம் . பெருமூச்சு , sigh . 


விந்தகப் பருப்பு , 


விந் தீனம் , weakness of semen . 
விந்து , நீர்த்துளி, drop of water ; 2. இந்திரி 

யம் , semen ; 3. இரசம் , mercury ; 4. முட்டை 
யின் வெண் கரு, white of an egg : 5 புருவ 
மத்தியம் ; between eye brows ; 6. அகாரம் , 
mystic letter Ah . 7. இரேசகம் , the vital 
air possing out through one nostril ; 8 . 
தலைப்பிண்ட மூளை the brain of the first 
born child of a woman : 9. சுத்த மாயை , 
pure spiritual ; 18 , தகரை , a plant -- Cassia 
tora ,, 


விந்தம் , குதிரைப்பற் பாஷாணம் , a kind of 
arsenic ; 2 . பச்சைக் 

கற்பூரம் , crude 
Camphor ,, 


விந்தரம் , கற்கடக பாஷாணம் ; சூத பாஷா 
ணம் , a kind arsenic . 


விந்தறதப் பால் , எருக்கம் பால் , milk taken 

from Calotropis gigantia . 


விந்து கட்டல் , படுக்குமுன் ஓரு பிடி எள்ளைத் 
தின்பதால் விந்து கட்டும் , consolidation of 
the semen gingelly seeds if eaten daily 
consolidates semen .. 


விந்தாக் கினி , காமாக்கினி , excessive heat 

of the body caused by sexual desire . 


விந்தாசம் , செம்பை , a small tree - Sesbania 

egyptiaca . 


விந்து கலிதம் , emission of semen wet 
dreams . தாழம்பூ உள்ளே யிருக்கும் விழ 
தியை , கோழி முட்டை வெள்ளைக் கருவால் 
இழைத்து ஆண்குறி நரம்பின் மேல் பூசிவர 
விந்து சீக்கிரத்தில் கவிதமாகாது . medicine 
to prevent emission is given above which 
see . 


விந்தாரக் கல் , ஈரற்கல் , a kind of mineral 

stone .. 


நாகமலை , 


mountain 


விந்து கவுளி , சடைச்சி , a plant -- Pith plant .. 


விந்தாரப் பூச்சாரம் , 

containing zinc ore . 


விந்துக் காடு , seminal calculus . 


விந்தார வர்ணன் , மந்தாரச்சிலை , a medicinal 
stone . 


விந்துக் குரிய , spermatic . 


விந்து சக்தி . 


விந்திய கூடன் , அகத்தியன் , Saint Agastyar . 


அப்பிரகம் , mica . 


விந்து சத்தி , 


விந்திய வசனி , 
விந்திய வாசி , 
விந்திய வாசினி , 


கோஷ்டம் , a drug - Ara . 
bian costus . 


விந்துசம் , தாளி , a twiner plant of convul - 

vulus order .. 


விந்தி ரசம் , 8 வகை 

இரச சத்துக்களி 
லொன்று , இதற்கு சாரணை 

100 தீர்க்க 
சொரூபமென்ற குளிகை யாச்சு இதை வாயி 
லிட்டால் கத்தியோடும் பிடித்தவிடம் பொய் 
யாய்ப் போதம் இதனால் பேதமில்லை , அரூப 
மாகும் . See விந்திரரசம் , a variety of mercury 
which if animated 100 times and put in the 
mouth dematerialises the human body . 


விந்து சிக்கிரகம் , மான் , deer . 
விந்து செந்தூரம் , இரசசெந்தூரம், red 

oxide of mercury . 
வித் துச்சம் , நறுந்தாளி , a twiner of convul 
vulus order , 


விந்துச் சரக்கு , உப்புச் சரக்கு , drugs cor 

taining salt . 


3865 


விந்து மழை பொழியன் 


விபண்ணகம் 


விந்துச் சுண்ணம் , முப்பூச்சுண்ணம் , a 

calcined powder prepared out of the 
three salts obtained from the effloressence 
grown in the soil of fuller s earth . 


விந்து மறுத்தல் , விருப்ப மிருந்தும் போகியா 
மல் 

விந்துவைக் கட்டல் , to consolidate 
the semen by prventing its emission . 


விந்து வணு , spermata zoon . 


விந்து தடிப்பு , தாதுத் தடிப்பு , thickening 
of semen 


விந்து வழி , பிறவி வழி , by birth ; 2. கலவி 

யினால் பிறத்தல் , taking birth by intercourse . 


விந்து தாரை . excretory duct of teslicle 

passing from the testis to the ejaculatory 
duct -- Vasdeferens . 


விந்து வாகி , Vas deferens . 


விந்து தேகம் , குங்கிலியம் , a kind of resin 

விந்து வெப்பு . விந்துவினால் ஏற்பட்ட சூடு . 

heat caused by semen ; 2. கற்பச்சூடு , heat 
- Bdellium . 

acquired when in the womb -- Congenital 

heat . 
விந்துத் தம்பனம் , விந்து கட்டல் , consoli 
dation of semen ; preventing it from ejacu- | விந்துற்ற மூர்க்கம் , ருதந்தி , which see . 
lation . 


விந்தூகம் , சாதிலிங்கம் , varmilion -- Red 

sulphurate of mercury , 


விந்து நஷ்டம் , விந்து அடிக்கடி தூக்கத்தில் 
வெளியாகும் ஓர் நோய் , wetdreams 
involuntary emission of semen during sleep 
--Spermatorrhoea , 


விந் தூறல் , சுக்கிலம் அதிகரித்தல் , increase 

of semen in the system . 


விந்து நாதச் சரக்கு , உப்பு புளி சரக்கு , drugs 

pertaining to alkalies and acids . 


விந் தேறல் , in semination . 


- 


விந்து நாதம் , முட்டையின் வெண்கருவும் 
மஞ்சட் கருவும் , வாய 

தேயு 

= ( விந்து ) 
பிருதிவி- அப்பு + ஆகாசம் ; ( நாதம் ) the 
white and yellow of the egg ; 2. சுக்கில 
சுரோணிதம் , semeri & ovum ; 3 . 

3. உப்பு 
புளியினம் , alkali salts and acid salts . 


விந்தை , ஓர் அகத்தி , a plant Sesbania ) 2 . 
பெண்களுக்கு முதுகந்தண்டு மீதிலும் வயிற் 
றிலும் நீலநிறமான பெரிய கட்டிகளுண் 
டாதி அடிபாகத்தில் சுருக்குசுருக்கென்று 
குத்தலை யுண்டாக்கும் ஓர் நோய் , 


விந்தையம் , செங்கத்தாரி , which see . 2. see 
செங்கத்தாரிப்பட்டை . 


விந்து நாளம் , விதைக்குப் பின்னாகப்போகும் 

இரண்டு நாளங்கள் , the two veins ( right 
and left) passing from the back of the testis 
--Spermatic veins . 


விபகரி , பிரி ; கடறாக்கு , to decompose . 


விப கலனம் , பூதசுத்தி . decomposition .. 


விந்து நீற்றல் , சுக்கிலம் நீர்த்தன்மை யடை 
தல், Semen becoming thinner in consis 
tency . 


விபசார மகளிர் , பல புருஷரை இச்சித்து 
சம்போகிக்கக் கூடியவர்கள் ஆகிய பெண் 
கள் ; இவர்கள் குடிமுறைக்கு உதவாத 
வர்கள் , woman who offers her body 
to indiscriminate sexual intercourse espe 
cially for hire -- Prostitute 


விந்து பஞ்சமித்திரம் , 


விந்து புஷ்டியாதல் , தாதுபுஷ்டி யுண்டாதல் , 
Semen being strengthened . 


U #TTID , going astray . 


விய சாரி , விபசார மகளிர் , a prostitute. 


விந் துப்பு , தலைமுடி யுப்பு , a salt prepared 

from the cranial bones . 


விய சாரி , prostitute . 


விந்துப் பை , Vesicula semenalis . 


வியட்சன் , சத்துரு . enemy as in drugs . 


விந்துப்பை யழற்சி , inflammation of the 

seminal vesicle - Seminal vesiculitis . 


விபணம் , ஓர் செடி , a plant . 


விந்து மழை பொழியன் , கரிக்குருவி , a small 
black bird . 


விபண்ணகம் , பலாசு , a tree - Butea fron 

dosa , 


3866 


விபாதிக் குட்டம் 


விப்புருதி 


விபதி , குருவி , a bird 


Sparrow . 


விபாவரி , சங்கம் வாங்கி . 


-- 


விரிதகம் , 
விபீதகம் , 
விபீதம் , 


தான் றிமரம் , a tree - Terminalia 
bellarica . 


விபதினக குட்டம் , உடம்பின் கீழ் பக்கங் 

களில் அதாவது கைகால்களில் கொப்புளங் 
கள் உண்டாகி , வலி , எரிச்சல் , நமைச்சல் , 
வீக்கங்கண்டு வெடித்து வேதனை யுண்டாக் 
கும் , வியாதிகைக் குட்டம் , a form of psori 
asis attended with pain burning sensation , 
swelling , itching . It restricts itself solely 
to the lower extremities. 


விபு சத்துரு , தண்ணீர் விட்டான் , water 

root thorny creeper Asparagus sar 
mentosis . 


விபத்தம் , காஞ்சிரை , a poisonous tree - Stry 

chnos nux - vomica . 


விபுஷா, உதிரிமாரி , which see . 


விபு தகம் , வஞ்சி , creeper - Calamus rotang .. 


விபத்தி , மரணம் , death . 


நெய்ச் சிட்டி, 


al 


விபுதா கந்தம் , 
which see . 


plant ; 


விபந்தம் , suppression of stool and urine . 


unrestricted 


விபரத்திசம் , கோமேதகம் , one of the nine 
gems 

Cinnamum stone Onyx . 


விபுத் துவம் . 

power .. 


puissance or 


விபரிகம் , இதிரக் கிழங்கு , which see . 


விபுலம் , ரொட்டி , bread . 


விபுலாசன் , கரும்பு , sugar cane . 


விபரீத சாதி , அத்தினி சாதிப் பெண் , one of 

the four classes of women divided accord 
ing to their lust . 


விபூதி பிடித்தல் , 


விபரீதப் பிரசவம் , காலத்திற்கு முன் படைத்த 

பிரசவம் , premature labour , complicated 
labour ; 2. சிரசோதயம் காது மாருக 
வுண்டாகும் பிரசவம் , abnormal present 
ations .. 


விபூதி , சாம்பல் , holy ashes ; 2 , பற்பம் , 

medicinally calcined white powder . 


விபூயம் , முஞ்சிப்புல் , a kind of grass . 


விபல கெட்சு , நாணல் , reed . 


வியூர் சனி , தும்பி . which see . 


விபெஞ்சா, அடியீரல் , spleen . 


விபனம் , பாம்பு கொல்லி , a plant ; see கீரிப்பூடு . 


விபே தனம் , allalysis . 


விபே தனி , anatyst . 


விபாகம் , சீரணித்த வுணவை மாற்றி சாம 

னப்படுத்தி மாறுபட்ட சுவை கொடுக்கும் 
ஓர் சக்தி , the process of transforming food 
into such a nutrient condition with altera 
ation in taste that it is taken up by the 
circulatory system ; the change in taste that 
occurs after digestion . 


விப்பிரணி , 

filiformis . 


a 


தும்பி . 


plant 


Cassytha 


விப் பிரதியாயம் , It is a state of mind in 

which ones notions are reversed of what 
it should be and what is beneficial . 


விபாடிகை , ஒர் வகைக் 
variety of leprosy . 


குட்ட நோய் , a 


விபாண்டு , முள் வெள்ளரி , a kind of cucum 

ber with protrusions . 


விப்பிரப் பிரியம் முருக்க மரம் , a thorny tree 

--Erythrina indica . 


விப்பிரமம் , மனச்சலனம் , emotion . 


விபா திகம் , psoriasis foot . 


விபாதிகை , கை கால் வெடிப்பு , fissures in 

the hands and feet . 


விப்புருதி , cancer or carcinoma - It is a 

malignant tumour characterised by the 
formation of a net work of connective 
. tissue conacting the epithelial cells . It 
tends to grow progressively to eat into 
the parts surrounding it to affect the con 
stitution and ultimately produce death . 


விபாதிக் குட்டம் , குதிகால் வெடித்துப்புண் 
ணாகி நடக்க முடியாத குட்டம் , a kind of 
leprosy with cracked heels. 


3867 


விமலோ தயம் 


விம்பிகை 


விமர்த்தம் , புழை பெருத்த நிதம்பத்தில் ஓரு 

விரலைச் செலுத்திப் புணர்வது , thursting a 
finger with the penis into the vagina which 
is too wide for fitting intercourse . 


விப்புருதி , ஓர் சிலந்தி , abscess ; 2. பிளவை , 
carbuncle , தோல் , ரத்தம் , நரம்பு முதலான 
விடங்களில் பஞ்சு 

சேருவதைப் போல் 
தடித்து எழும்புகின்ற வீக்கம் . இது காயங் 
களினாலும் கெட்ட நீர்ச் சேர்க்கையாலும் 
உண்டாகும் . மாமிசம் சன்ன நரம்பு முதலான 
விடங்களில் வேரூன்றிய விக்கம் நீண்டு 
புடைத்துக் கட்டியாய்க் காணும் , இது 
நரம்பின் வழியாய் ஒடித்தடித்தால் ஓடுவிப் 
புருதி , என்று பெயர் . pyaemic ; abscess . 


விமா மிசம் , அசுத்த போசனம் , impure or un 

wholesome food . 


விமாலவளா , பம்பந்திராய் , a plant which see . 


01 LONGOT 10 , dementia . 


abscess ; 


விப்புருதிக் கட்டி , சீழ்க்கட்டி , 
? . பிளவை , carbuncle . 


விமானம் , sclence or knowledge , investigation 

or study . 


விப்புருதிக் கிழங்கு , 


விமியளா, See விமாலவளா . 


விப்புருதிக் கோளாறு , carcinoma . 


விமுக்த கர்ப்பி , She who has delivered at 

the proper time . 


விப்புருதி நாயகன் , அமுக்கிரா , a plant 

Withania sominifera . It is so called because 
the application of its paste resolves the 
abscess swelling . 


விமுத்திரம் , தளிர் , tender shoots ; 2. பூங் 

தளிர் , flower buds . 


விமுரிகம் , 


விப்புருதிப் பற்று , வீக்கங் கண்டவுடன் 
அன்னபேதி , ஊமத்தின் இலையும் சம எடை 
கொண்டு இளகலாய் அரைத்துக் கட்டியின் 
மேல் தடவ வீக்கம் கரையும் , கரையாவிடில் 
அன்ன பேதியைக் கொதிக்க 

வைத்து 
அரைத்துப்பூசி அதின் மேல் முன் சொல்லிய 
அரைத்த மருந்தைச் சீலையி லூட்டிப் பற்று 
போட கட்டி உடையும் , பின் ஓதியம் பட்டை 
நீரினால் கழுவிவர ஆறும் , a paste prepared 
as above and applied to abscess either to 
resolve it or to make it mature and burst . 


விமோசனம் செய்தல் , சிலாகை போட்டு , 
கெட்ட இரத்த முதலியவைகளை உடம்பி 
னின்று நீக்குதல் , அல்லது வெளிப்படுத்தல் , 
to expel the bad or vicious matter from 
the body or any part of the body . 


Anthium 


விமோடம் , சதகுப்பை , dill seed 
Sowa . 


விம் , உலோகத் திராவகம் , metalic acid . 


விப்புருதி பணிச்சை , 


விப்புருதி வைத்தல் , 


விம்பகம் , தொட்டி பாஷாணம் . 

a kind of 
arsenic ; 2. கோவைக் கொடி , a climber 
Coccinea indica . 


விப்புலுதம் , introversion of the uterus . 


- 


விம்படம் , கடுகுச் செடி , mustard plant 

Brassica juncea . 


விம்பந்தம் , 


விப்புலுத யோனி , அதிக மோகங் கொண்டு 
நினைத்த போதெல்லாம் பல வந்தமாய்ப் புரு 
ஷர்களை இடைவிடாமல் அருகே வைத்துப் 
பார்த்துக் 

கொண்டிருத்தலினால் அல்குல் 
துடித்து மாருது மதசலம் வடிந்து உடம்பு 
பலவீனப்படும் ஓர் நோய் , emaciation of the 
body due to constant vaginal discharge and 
intercourse coused by excessive passion . 


ஆவில் புங்கு , which see . 


விம்பிந்தம் , 


விம்பம் , கொவ்வை , creeper --Bryonia 

grandis . 2. உருவம் , form ; figure; 3. ஒளி , 
light ; 4. பிரதி விம்பம் , reflection ; 5. சாலங்க 
பாஷாணம் , ta kind of arsenic ; 6 , பலண் 
இறுக பாஷாணம் , a kind of arsenic . 


விமல மணி , பளிங்கு . crystal pebblc . 


விமலா , பிரமி . 

monieri ., 


a prostate plant - Gratiola 


விம்பவி தி , உருவ வொளியைப் பற்றிய விதி 
கள் , law of reflection , 


விமலி , சங்கினி சாதிப்பெண் , one of the four 

classes of women divided according to their 
lust . 


விம்பி , கோவை , a climber 


Coccinea indica , 


- 


விமலோதயம் , வெந்தயம் , fenugreek seeds - 

Trigonella foenumgraecum . 


விம்பிகை, கோவைக் கொடி , a climber - 
Bryonia grandis . 


3868 


வியந்தராஜம் 


வியல்பூதி 


விம்பித்தல் , பிரதி விம்பித்தல் , reflecting . 


வியந் நிச்சம் , ஆதொண்டை , Ceylon caper 

Capparis zeylanica . 


விம்பு , பாக்கு மரம் , areca nut tree , 


வியா சாரி , see விபசாரி , 


விம்மல் , 


வியால் ) 


பருத்தல் , to swell ; 2. பூரித் 
தல் , as in ஆண்குறி விம்மல் ; 
3 முலை விம்மல் , tumefacion . 


விம்முதல் , 


வியம் , உடல் , body . 
வியர்க்கு மருந்து , sudorific . 


விம்மி , ஓர் மரம் , bell pea Sophora wightii ; 

2 , பேய்முன்னை , charcoal tree Premna 
serratifolia . 


வியர்க்குரு சுரம் , fever marked by rash - 

Miliary fever ; 2. பிரசவித்த பெண்களுக்கு 
வியர்வையினா லுண்டாகும் சுரம் , a fever 
due to the heating and sweating system of 
pueperal period . 

. 


விம்மிதங் கொள்ளல் , பருத்தல் , to swell . 


விம்மிதம் , உடம்பு . body . 


வியர்த்தல் , வேர்த்தல் , perspiring . 


விம்மிப் பிரி , வீங்கி வெடித்தல் . bilge . 


வியர்ப்பு , வியர்வை , sweat perspiration . 


விம்மின மலர் , பூத்த மலர் , bloomed flower . 


வியர்வு , 


Courou, perspiration . 


வியர்வை , 


விம்முதி , பூரிக்கச் செய்யும் 

erectile tissue .. 


தசை 


நார் , 


வியர்வு தோன்றல் , see வியர்த்தல் . 


வியக்தி , manifestation of doshas ( humours ) 

or of diseases . 


வியர்வைக் கசிவு , பித்தத்தின் சேஷ்டையால் 
எப்போதும் வியர்த்துக்கொண்டே யிருத் 
தல் , constant perspiration due pitham . 


வியர்வைக் குறை , see வியர்வைக்குறைவு . 


வியங்கம் , தவளை , frog : 2 . 

frog : 2. மச்சம் , mole ; 
3. ஓர் வகைத் தேமல் , a thin circular pain 
less, brown coloured patches or stains 
suddenly appearing on the body . It is due 
to the absorbtion of blood through vayu 
and pitham ; a fungus disease of the skin ; 

வங்கு என்னும் சரும வியாதி , black 
patches on the face especially in the nose . 


வியர்வைக் குறைவு . oligidria ; too scanty 

perspiration - Hyphidrosis. 
வியர்வை தருமருந்து , diaphoretic . 


வியங்க ரோகம் , மச்ச நோய் , disease where 

the body is full of moles . 


வியர்வை நாற்றம் , 

வேர்வையால் காணும் 
அழுக்கு நாற்றம் , bad odour caused by 
perspiration ., 


வியர்வை யுண்டாக்கி , 


வியங்கி யோமம் , melanoma ; Sec வையங்கி 
யோமம் , 


வியர்வை நீக்கி , a drug or medicine which 

checks thie excretion of sweat ---- Anti -Sudo 
rific . 


வியஞ்சனம் , யோனி , pudendum mulibre ; 

2 , கறி , side dishes . 


வியர்வை நோய் , sweating sickness . 


வியடம் பகம் , ஆமணக்கு , castor plant 

Ricinus communis . 


வியர்வை பிடித்தல் , See வியர்வை வாங்கல் . 


வியர்வை வாங்கல் , வேது பிடித்தல் , vapour 
bath .. 


விய தனம் , குத்தி யெடுத்தல் , pierce and 
remove , 


வியல் , பொன் , gold . 


வியல் கனா , 


- 


திப்பிலி , long pepper 
Piper longum . 


சகமான 


வியல் கனாகம் . 


வியதா பேதகாரி , பழைய 

நோய்களைப் 
படிப்படியாய்க் குணப்படுத்தி உடம்பை 

நிலைமையில் கொண்டு வரும் 
மருந்து , drugs or medicines capable of 
curing old chronic diseases by degrees and 
bringing the body to sound state of health 

Alteratives. 


- 


வியல் காதிகம் , வஞ் சி , 

வஞ்சி , ratan 
Calamus rotang . 


a creeper 


-- 


- 


வியந்த ராஜம் . ஓர் வகைப் பாம்பு , a variety 

of snake .. 


Crataeva 


வியல் பூதி , வில்வம் , baal tree 

religiosa. 


3869 


வியாதிக்கூறு 


வியாதி வகை 


வியன் மணி , சோதி விருட்சம் , which see . 


வியாதி கேழ்க்கல் , நோயைக் கண்டித்தல் , 
curing diseases . 


வியாக்கிர சானா, கற்றாழை , aloe . 


வியாதி சாந்தி , 

diseases . 


நோய் தீர்த்தல் , curing 


வியாக்கிர தலம் , ஆமணக்கு , Castor plant - 

Ricinus communis . 


- 


வியாக்கிர நகம் , புலிதொடக்கி , a plant 

Caesalpinia sepiaria . 


வியாதி தரூபியம் , an Ayurvedic science on 

diseases by worms in the intestines . 


வியாக்கிர பரணி , நரி முருங்கை , a species of 
Erythrina. 


வியாதி பலம் , Virulence of disease . 

. 


வியாதிப் பரீட்சை , diagnosis . 


வியாக்கிர் பர்ணகம் , வெள்ளை யாமணக்கு . 

white species of castor plant Ricinus 
communis .. 


-- 


வியாக்கிர பாதகம் , நரிமுருக்கு , a species of 

Erythrina . 


வியாதி மாரணம் , நோய் தீருவதற்காக உச் 
சரிக்கும் மந்திரம் , 

சாதாரணமாய் 
மருந்து செய்து முடித்தவுடன் சத்திக்குப் 
பூசை பண்ணும் போது உச்சரித்தல் , some 
mantrams uttered to cure diseases . 


வியாக்கிர புச்சம் , see வியாக்கிர தலம் . 


கடுமை , par 


வியாதி மும்முரம் , நோயின் 
oxysm . 


வியாக்கிரமம் , ஆமணக்கு , Castor plant 

Ricinus communis . 


வியாதியஸ்தன் , நோயாளி, patient . 


வியாக்கிரி , கண்டங் 

a prostate 
thorny plant Solanum jacquini . 

. 


வியாதி யுக்கிரம் , நோயின் வேகம் , Paroxysm . 


வியாசம் , அத்தி , fig tree - Ficus racemosa . 


வியாதி யுள்ள , நோயுள்ள , sickly . 


வியா சரக்கியம் , பூனைப்புல் , a kind of grass . 


வியாதி வகை , 4448 ; diseases are calculated 

to be 4448 They are as follows : 


- 


வியாசிதம் , கோஷ்டம் . a medicinal drug 

Costus arabicus . 


வியா தனம் , puncturing ; piercing . 


வியாதி , உடம்பிலும் மனத்திலும் பலவிதமான 
துன்பத்தை விளைவிக்கும் ஓர் நிலைமை; 
GIBTW , anything that afflicts the body or 
mind or both ; 2. கோஷ்டம், a medicinal 
drug - Costus arabicus . 


Note : -- According to Hindu Medical Science 

the term is used not only for any deviation 
from normal physiological conditions but 
also is applied to psychological conditions . 
All diseases whether it be of any kind have 
a constitutional back ground , 


வாதம் -84 , பித்தம் -48 , சிலேட்டுமம் -96 ; 
தனுர் வாயு- 300 ; சயம் -7 ; பெருவயிறு -8 ; 
சூ ..- 200 ; பாண்டு -10 ; கண் நோய்கள் - 96 ; 
சிலந்தி 68 ; சன்னி .76 ; வழ 1ை-95 ; சுரம் 
{ காய்ச்சல் ) 64 ; மகோதரம் ( வல்லை ) 7 ; 
விக்கம ( தலை ) 5 ; உ - திர நோய் -16 ; பிளவை - 
10 ; படுயன் . ! 1 ; பிலி -8 ; உருவகியம் -5 ; 
பொறிகரப்பான் - 90 ; கெண்டை -10 ; குட்டம் - 
18 ; கதிர்வீச்சு -3 ; மதிவெட்டை -5 ; இசிவு 
6 ; சர்சசை.7 ; வலி நோய் .46 ; சுழலை .10 ; 
பீநிசம் - கடிவிஷம் -76 ; கிராணி -25 ; பல் 
நோய் -75 ; மாலைக்கண் - 20 ; அதிசாரம் 25 ; 
கட்டி - 1 2 ; கிருமி நோய் -6 ; மூட்டு நோய் -30 ; 
முதிர் நோய் - 20 ; சத்தி -5 ; கல்லடைப்பு .80 ; 
வாய்வு -90 ; திமிர்நோய் -10 ; மேகம்-21 ; 
நீராம்பல் -5 ; காதுநோய் -10 ; 

விக்கல் -10 ; 
அரோசகம் -5 ; மூக்கறுப்பான் -10 ; 
கடி விஷம் - 500 ; 

தத்து வெட்டு - 700 ; 
கிரந்தி .48 ; பொறி விஷம் -800 ; துடிநோய் 
100 ; பிள்ளை நோய் - 100 ; குமுளி -7 ; விப் 
புருதி -18 ; விஷயாகம் 16 ; பிறநீர்க் கோவை . 
200 ; நடுக்கல் -6 . 


வியாதிக் கரு , நோயின் புழு . germ of diseases . 


வியாதிக் காதம் , கொன்றை , a tree - Cassia . 


வியாதிக் காரன் , நோயாளி , patient . 


அணுக்கிருமி , 


வியாதிக் கிருமி , நோயின் 

germs that cause disease . 


வியாதி வகை , உ.றுப்புகளின் இடம் , diseases 
of organs ; 4448 ; சிரசு .1008 ; உச்சி -46 ; 
அமுர்தம் ( மூளை ) -16 ; காது 100 ; மூக்கு -86 ; 
கண் .96 ; கவுள் - 49 ; 

37 ; பல் -45 ; 
600 ; உண்ணாக்கு -10x 20 ; இதழ் - 16 ; 
இலாடம் -76 ; கண்டம் -100 ; பிடரி -88 ; புரு 
வம் -16 ; போது -847 ; தீது .160 ; கருத்து -36 , 


வியாதிக் கூறு , நோயின் குணா குணங்கள் , 
symptoms 

disease ; 2. நோய் குணபாடம் , 
pathology . 


3870 


வியானன் 


வியாக தாபன் 


வியாதி வருமூலம் , நோய் கொள்ளுங் கார 
ணங்கள் , the causes of diseases . 


சமப்படுத்தி உடம்பின் காரியங்களை நடத்து 
வதற்குக் காரணமாயிருக்கும் வாயு , vital 
air which distributes itself all through the 
body equally and thereby stimulating the 
actions of the system . 


வியாபக தா பிதம் , பரவிய அழற்சி , diffused 

in flammation . 


வியா பாதனம் , கொல்லல் , killing . 


வியூகம் , உடம்பு , body . 


வியாப் பிரகம் , வள்ளைக் கொடி , a creeper . 


வியாப் பிரயம் , கோஷ்டம் , a medicinal drug 

Costus arabicus . 


வியாம கந்தி , பேய்ப்புல் , devil grass . 


வியூகனம் , உடம்பின் கட்டு , structure of 
the body ; 2 , அங்காதி பாத சாஸ்திரம் , 
Anatomy ; 3. உடம்பிலுள்ள பதார்த்தங்கள் 
ஒன்றுடனே ஓன்று சேர்ந்திருக் தந் தன்மை , 
organisations of animais or plants : 4. கட் 
டுப்பாடு , arrangement of the parts as a 
whole . 


வியாயாம சத்தி , 
disease.. 


power of resistence to 


வியா யாமம் , சாதனை ; அப்பியாசம் , physical 
exercise .. 


வியூகனன் , உடற்கூறு பயின்றோன் , one 
who had studied the structure of the body 
- Anatomjst . 


வியாழம் , see வியாளம் . 


வியாழன் , நவகிரகத்தி லொன்று , one of the 
nine planets Jupiter . 


wild ocimum ; 


வியோகம் , காட்டுத் துளசி , 
2. dissolution . 


வியாளம் , பாம்பு . snake ; 2. புலி , the national 

animal -Tiger . 


பல 


வியா ளாயுதம் , புலி தொடக்கி , 

புலி தொடக்கி , a thorny 
shrub - Caesalpinia sepiaria . 


வியோகி , உடம்பின் 

பகுதிகளுக்கும் 
அதற்குரிய நீரை இரத்தத்திலிருந்து பிரிக் 
குங் குழல் , a tube separating the water 
from the blood in the several parts of the 
body . 


மயில் , the national 


bird 


வியான புக் , 

Peacock . 


வியோ சக்தி பாஷாணம் , அப்பிரக பாஷா 
GOOT U , a kind of arsenic . 


வியானவம் , மயிற் காலடி , a plant , 


வியோடம் , திரிகடுகம் , the three special 

stimulants சுக்கு , dry ginger ; மிளகு , pepper ; 
and திப்பிலி , long pepper . 


வியோம சத்தி . அப்பிரக பாஷாணம் , a kind 
of arsenic . 


வியான வாயு , இருதயமே இடமாக இருந்து 
கொண்டு பாதம் வரையில் பரவி , நடத்தல் , 
குனிதல் நிமிர்தல் இமைத்தல் விழித்தல் 
முதலான செய்கைகளை யுண்டாக்கும் ; இது 
உடம்பு முழுவதிலும் 

வியாபிப்பதினாலிப் 
பெயர் , 11 Courses or acts through the 
whole organism and its function consists 
propelling from the heart the blood , 
lymph , chyle etc. , through the body and 
helping the out flow of blood and perspira 
tion . The five kinds of muscular move 
ments are ascribed to the action of this 
vayu , Aderanged condition of this is 
attended with diseases which are found to 
affect the whole organism as fever etc. 


வியே.ம சாரி , பறவை , a bird . 


வியோமம் , நீர் , water ; 2. ஆகாயம் , sky . 


விரகச் செடி , ஆண் துடரிச் செடி , a plant . 


விரகடிப் பிரமாணம் . a measure - as much 

powder as could be held with the thumb 
and its adjacent two fingers, 


விரகதம் , வெள்ளைச் சாரணை , white species 
of a plant 

-- Trianthema monogyna . 


வியானன் , தசவாயுவி லொன்று , one of the 
ten vital airs of the body ; உடம்பின் எல்லா 
உறுப்புகளிலும் பரவி உடம்பிற் குண்டான 
காரியங்களை யெல்லாம் இருந்து நடத்து 
வதற்கும் , உடம்பில் களைப்பு , தாகம் 
இவைகளை உண்டாகுவதற்கும் 
காரணமா 
யிருக்கிற வாயு , the air which spreads ail 
through the organs of the body and causes 
their action and the root cause of fatigue 
and thirst ; 2 . 

2. தசவாயுக்களையும் தசநாடி 
களையும் மிகுதல குறைதல் இல்லாதபடி 


விரக தாபம் , காம வருத்தம் ; காம விகாரம் , 

sexual suffering . heat of passion -- Oestrum 
venerum lasciviousness; insane sexual desire 
in the female - Nymphae Andromania . 


விரக தாபன் , காமி , libidinist ; mania . 


3871 


விரணக்கரப்பன் 


விரணத் தினீரைக்கொல்லி 


விரக நோய் , காம விகாரம் , sexual passion ; 
2. காமவிச்சையால் உண்டாகும் நோய் , sex 
disease arising from passion . 


விரணக் கல் , இது யானைப்பல்லைப் போலிருக் 
கும் : இதனைச் சுட்டுச் சாம்பலாக்கி யுபயோ 
கிக்க பல்லிறு இறுகும் ; காயங்களில் வைக்க 
இரத்தவொழுக்கை நிறுத்தும் ; இது யுனானி 
மருந்துக்கடைகளிற் கிடைக்கும் ; இதற்கு 
அரபியில் அஜ்ருல் இராபி எனப்பெயர் ; an 
Unani drug ; its ash when applied to wounds 
stops bleeding; when applied to the tooth 
it becomes fixed . 


விரக முறல் , காம நோயால் பீடிக்கப்படல் , 

to be affected by sex disease . 


விரகம் , சாம நோய் , sexual disease ; lust . 2 . 

நாரி சுக்கிலம் , semen of a famale ; 3. பிரிவு , 
separation . 


விர்ணக் கள்ளி , ஓர்வகைக் கள்ளி , a plant 

- Byrophyllum calycinum . 


விரகறி பருவம் , பக்குப் பருவம் , puberty . 


விரக வேதனை , see விரக நோய் . 


விரனக் கிரந்தி , உடம்பில் சொற்ப விரணம் 
ஏற்பட்டாலும் அதை பெரியதா யுண்டாக்கி 
ரத்தத்தை வெளிப்படுத்தாமல் புண்களை 
யுற்பத்தியாக்கு மோர்வகை விரண நோய் , 
a kind of ulcer . 


விர சகம் , குடசப்பாலை , a tree - Hollarrhena 

antidysentrica ,. 


விரசு . cemmon sebistan -- Cordia myxa : 


விரணக் கிருமி , germus causing sores . 


1. பொட்டு விரசு , Cordia vetandra . 
2. குரு விரசு , ivory wood - Ehretia genus . 
3 பட்டை விரசு , Ehretia laevis , 


விரணக் கோபசமனி , குங்கிலியம் , resin of 

Shobea robusta . 


விரணக் கோ பினி, கொத்தான் , a twiggr 

plant Cassyta filiformis . 


விரசு கொடுத்தல் , உடம்பு நெருங்கி வலுவுண் 
டடாதல் , to make the body strong . 


விரணங்கள் குஷ்டம் போக்கி , 
which see . 


புன்னை , 


விரட் சாணி , சிங்கம் , an animal -- lion . 


விரணகம் , ஆமணக்கு, castor plant - Ricimus 

communis .. 


விரண சஞ்சீவித் தைலம் , a medicated oil 

prepared with orpıment etc. , and used for 
ulcers . 


விரண சன்னி , காயம் , புண முதலிவைகளால் 
ஏற்படும் சன்னி , delirium caused by 
injuries 


விரண ஹரி , சரூமத்தைப் புண்ணாக்கல் , 

to affect the skin causing sore ; மஞ்சள் 
கங்குட்டம் , one of the 64 drugs sold in 
druggists bazaar ; 3. பேயத்தி , a tree - Ficus 
Oppositifolia ; 4. பூவரசு ; portia tree ; 5 . 
GUIT 5078 , a flowering tree - Albizzia odoro . 
tissimla ; 6. மரமஞ்சள் , tree turnieric ; 7 . 
see புட்கர மூலம் ; 8 , கிளுவை , which see . 


விரண சிகிச்சை , 

இரணககளை 

அறுத்துச் 
செய்யும் ஓர் சிகிக்சை ; அதாவது சத்திர 
வைத்தியம் ; இதில் பலவித சிகிச்சையும் 
அடங்கியுள்ளன , surgery . 


a small 


விரண சிராவம் , secretion from the ulcer . 


விரண கரி சூலை நாசனி , செம்மை 
tree --Sesbania aegyptiaca . 


விரண சுக்கிரன் , கண்ணின் கருமணியின் 
மீது விரணத்தை யுண்டாக்கு மோர் கண் 
ணோய் , corneal ulcer . 


விரண காசம் , கருவிழியில் முத்தைப்போல் 
தளதளப்பான நிறத்தை யுண்டாக்கும் ஓர் 
கண்ணோய் . an eye disease causing bleb 
in the pupil of the eye - Corneal bleb . 


விரண காரி , சருமத்தைப் புண்ணாக்கு மருந்து 
கள் , caustic medicines which would cause 
blisters . 


விரண சுரம் , விரணங்களினால் உடம்பில் 
தாங்க முடியாத வலியேற்பட்டு அதனால் 
உண்டாகும் ஓர் வகை கரம் , fever due to 
suppuration of ulcers , marked by pain . 


விரண சோகை , inflammatory oedema . 


விரண கிருது , சேங்கொட்டை மரம் , marking 

nut tree -- Semicarpus anacardium .. 


விரண சோதகா , மலையாறு , mountain rivers , 


விரணக் கரப்பன் , புண் கரப்பான் , ulcerated 

eczema . 


விரணத் திணீரைக் கொல்லி ,, ஆரைக்கீரை. 

à greens Marsilea quadrifolia. 


-- 


3872 


விரண மா தல் 


விரணயாம வாதம் 


விரண தேகம் , உடம்பில் அடிக்கடி பற்பல 
பரு , புண் முதலிய விரணங்கள் உண்டா 
வது , body which is susceptible to deve 
lope sores and ulcers . 


விரணம் , திறந்த புண் , an open sore ; 2. சீழ் 

புண் , a sore attended with supruration 
and discharges of matter ; 3. விழல் . a kind 
grass Andropogon muricatum useful to 
build huts . 


விரண தேகி , person having விரண தேகம் , 
which see . 


விரண நீக்கி , நிலக்கடம்பு , a plant 

a plant - Justicia 
acaulis . 


விரணம் , ucler -- It is grouped under two 

heads Idiopathic and traumatic according 
to their origin . It is so named from its 
etymology to break .. It signifies a 
cracked or broken condition of the skin 
and flesh of the afficted part of the body . 


விரண நீர் , புண்ணினின்று வடியும் நீர் , fluid 
oozing from the ulcers . 


விரண நெரிசல் , வெள் விழியில் விரணத்தை 
யுண்டாக்கு மோர் கணனோய் , uicer formed 
in the white of the eye . 


விரணம் போக்கி , ஆடுதின்னாப்பாளை , a bitter 

prostate ash coloured plant - Aristolochia 
bacteata ; 2. சதகுப்பை , dill seeds ; Sowa 
Peucedanum graveolens ; 3 , புளிகரணை 
a climber 

Vitis carnosa . 


விரண பாகம் , inflammation ; ulceration , 


விரண ரோகினி, இருசு வசற்பாட்சி , which 


see . 


விரண பித்தம் , உடம்பில் விரணமுண்டாகி 
நித்திரையில் திடுக்கிட்டு எழுவதும் திமிரோ 
டுங் கூடிய ஓர் வகை நோய் , a disease 
attended with loss of sensation and sore 
on the body . 


விரண ரோபனம் , see திருவட்டப் பிசின் . 


விரண பீனிசம், மூக்கிற்குள் புண்ணாதல் , 

ulceration inside the nostrils . 


விரணவரி , புணகளை சுத்தம் செய்து ஆற்றக் 
கூடியது , any medicine that cleans the 
ulcer and makes it heal . 


விரண புட்பம் , கவு தும்பை , which see . 


விரண போக்கினி , புல்லூரி, a parasitic plant , 


விரணவலி , pain in an ulcer . It is of diff 

ent kinds - pricking , piercing , thrashing . 
cutting, gnawing expanding . churning , 
shooting , tingling. burning, breaking , burs 
ting : pinching , uprooting , and quivering . 


விரண போசனி, இங் தணம் , which see , 


விரணப் பந . கடைக்கண விளிம்பில் கற் 
கண்டைப் போல் விரணத்தை யுண்டாக்கு 
மோர் வகைப் பரு , an eye disease develop . 
ing a small abscess on the eyelids - Stye . 


விரண விஷாக்கினி , சிவனார் வேம் . a shrub 

Shiva s neem Indigofera asphalathifolia. 


விரணப் பிரமேகம் , ஆண்குறி கனத்து கணு 
வில் கரடு கட்டி , கடுத்து விருவிருப்புண்டாகி 
சீழ் இரத்தம் ஒழுகும் ஓர் வகைப் பிரமேகம் , 
a venereal ulcer of the penis discharging 
pus and blood with much pain . 


விரண வெழுச்சி , வெள் விழியில் கருங் குன்றி 

யைப் போல் சதை வளர்ச்சியை யுண்டாக்கு 
மோர் கணணோய் , appearance of a fleshy 
growth on the sclerotic coat of the eye 
resembling the black jeweller s bead . 


Odina 


விரணா சனி , ஒதிய மரம் , a tree 

wodier its bark is astringent. 


விரண பகம் , 


விரண மருந்து , அகத்தியர் விரண வைத்தி 
யத்திற் கண்டபடி 

இது பலவிதமாகக் 
கொள்ளப்படும் . அவை யாவன ; கத்தி 
கொண்டறுத்த பிறகு அல்லது அறுக் 
காமலே ஆற்று மருந்துகளிட்டுச் செய்யும் 
சிகிச்சை , சீலை மருந்து , ( பிளிரஸ்திரி ) பத்து 
( பற்று ) ; களிம்பு , காரம் , முலாம் , புகை , 
தைலம் , தாவு பொடி , திரி , கழுவுநீர் , கட்டு , 
அட்டைப் பிரயோகம் முதலியன , medicines 
used for healing ulcers , wounds , sores etc. 


பரிரண்டை , a climber 
Vitis quadrangularis . 


விரண பகா , ] 


விரணா பதம் , ஊமத்தை a plant ; dhatura 

Dhatura alba . 


விரண மாக்கி , விரணமாகச் செய்யு மருந்து , 
Rubifacient ; see விரணகாரி , 


விரணாயாம வாதம் , மர்மஸ்தானங்களி லுண் 
டாகும் விரணங்களினால் பிறந்து பிறகு 
உடம்பில் பரவும் நோய் , a disease spreading 
on the body caused by the sores in the 
generating organs , 


விரண மாதல் , புண்ணதல் , ulcerating . 


3873 


விரல் வாதம் 


விரற் சொத்தை 


விரணாரி , கோஷ்டம் , a medicinal drug 

Costus arabicus . 


விரல் வாயி லொட்டல் , விரலை வாயில் கொ 

டுத்தல் , as in vomiting to stimulate the 
palate by putting the fingers into the 
mouth ., 


விரவல் , கலத்தல் , mixing . 


cucumber 


Cucumis 


விரதம் , பட்டினியிருக்கை , ஆகவே பிரமசாரி 
யாயிருப்பதற்கு மிக்க உதவியாயிருக்கும் ; 
காமத்தை ஒழுங்கு படுத்தும் , இந்திரியங்களை 
சீர்திருத்தும் 

மனம் 

சுத்தியாகும் , மூச்சு 
இரத்த வோட்டம் செரிமானம் ஆகியவிப் 
போக்குகளை இதப்படுத்து . fasting; its 
effects are given above which see . It helps 
to maintain bachelorship , controls passion , 
and indriyas ( senses ) purifies mind and 
overhauls the digestive , respiratory . 
circulatory and other systems in the body , 


விரவி , வெள்ளரி , 

sativus . 


kind of 


விரவியம் , இலண்டன் பருத்தி ,, a 
cotton . 


விரவு , கலப்பு . mixture ; 2. விரவல் , mixing . 


விரதரு திருமம் , விடத்தேர் . a 
see . 


plant which 


விரளம் , தயிர் , curd . 


விரப் பூலா , a plant 


- 


Fluggia lencophyrus . 


Vitis quadr 


விரளா , பிரண்டை, a climber 

angularis . 


விரயம் , பேதி , purgings . 


விரல கடம் , கோசத்தின் மேற் பக்கத்திலிருக்கு 
மோர் வஸ்து , the two erectile coloumns 
of the dorsum of the penis or clitoris . 


விரளி மஞ்சள் , விரலி மஞ்சள் , a turmeric - 

Curcuma longa . 


விரற்கடை , விரல் அளவு , digit . 


விரலம் , நெற்றி , fore head ; 2 , புளித்தயிர் , 

fermented sour curd . 


விரற் கடைகனம் , விரலளவு பருமன் , finger 

breath , 


விரலழுந்துல் பாகுபதம் , a stage in the shrup 

while making electuary . 


விரற் கட்டை , abnormal shortness of fingers 

and toes . 


விரலி , See விருளி , 


விரலிப் பச்சை , பச்சைக் 
camphor . 


கற்பூரம் , crude 


விரற் கால் , விரல்களை நீட்டவும் மடக்கவும் 
முடியாத வாதவலி , 

வாதவலி , inability to fold or 
stretch by the fingers due to intense pain . 


விரலி மஞ்சள் , கறி மஞ்சள் , turmeric used 

for cooking purposes ; 2. கஸ்தூரி மஞ்சள் , 
Curcuma aromatica . 


விரற் குறை the loss or absence of firgers or 

toes --- Aphalangiasis . 


விர லொட்டு . webbing of toes or fingers , 


விரற் சப்பல் , குழந்தைகள் பெருவிரலை சப்பு 
தல் , sucking the thumb . 


விரல் , கைவிரல் , fingers . 


விரற் சப்புங் குழந்தை . a child habitually 

sucking the thumb - Thumb sucking . 


விரல் நெரி , நாயுருவி , a plant - Indian 

burr - Achyranthes aspera . 
விரல் நொடி , 


விரற் சில் , பெருவிரலிலேயுள்ள சில்லு போன்ற 
சிறு எலும்பு . sesmoid bone .. 


விரல் நாடி 


விரற் சுண்டி , கியாழம் , decoction . 


விரல் முளி , விரற்கணு , knuckle , 


விரற் கற்று , நகச் சுற்று , whitlow . Agnail 

2 விரலின் எலும்பில் ஏற்படும் கட்டி ; 
abscess and suppuration of the terminal 
phalanx of the finger . 


விரல் வாதம் , கைகால்களில் சீதளங்கொண்டு 
விரல்கள் சிவந்து மரத்து நீட்டவும் மடக்கவு 
முடியாமை , இதற்கு புச்சவர்த்த வாதம் என 
வடமொழிப் பெயர் , the fingers and toes 
become red , numbed , and unable to stretch 
or fold which is caused by Vayu which 
is aggravated by exessive cold . 


விரற் சொத்தை , விரலில் பிறப்பிலேயாவது 

இடையிலாவது வரும் ஊனம் , some defect 
in the fingers either conjenital or acquired . 


3874 


விராலம் 


விரிசு 


விரற் சோதனை , விரலையிட்டுப் பரிசோதித்தல் , 

digital examination. 


விராலி, இதுவே காட்டு விராலி ; விளாரி 
இதன் இலைச்சாற்றில் இரும்பு, செம்பு முத 
லியவும் தோய்க்கப் பொன்னாகும் . இதில் 
ருந்து சாறு வராது , a shrub with brittle 
leaves and white flowers -- Dodonaea 
viscosa .. 


விரற் பருமன் , as thick as the fingers . 


விரற் பிரயோகம் , digital interference . 


விராலி யிலை , துருசை வெளுப்பிக்கும் , the 
leaf of a plant 

Dodonaea viscosa . 


விரற் பிளவை , abscess of the finger . 


விராகனெடை , 10 பணவிடை ; 32 குன்றிமணி | விரால் மீன் , உணவிற்குதவு மோர் மீன் , a fresh 
யிடை , a weight equallent to 32 jeweller s water fish Murrel Ophicephalus 
bead . 

striatus . good for eating ; stone in its head 

is diuratic . 
விராடக் குரு , சித்திரமூலப் பட்டை ; வெள் 

ளெருக்கு , குப்பை மேனி , மல்லிகை , திராய் , விராற் கசம் , பூலா , a small tree ; which see . 
இவைகளை சமனாகக் கொண்டு இடித்து 
பசும்பாலில் போட்டுக் கடைந்து நுரையை 
வாங்கி , அதைப் புதுப்பாண்டத்திற்கு அப்பி 

விராற்றலைக் கல் , a stone of a pea size found 
30 நாளும் இப்படியே செய்து உதிர்ந்ததைச் 

in the head of the fresh water fish { விரால் ) 

Murrel . 
சேகரித்து இதற்கு இணங்கன் சீனச் 

சுண் 
ணமும் சேர்த்து தயாரிக்கும் ஓர் குருமருந்து 
இதை வீரத்திற்கு கவசம் கவசங்கட்டி கும் விரி , விரியன் , which see . 
மட்டியில் வைத்து ஊத வீரமணியாகும் ; 
See பாசம் & அங்கிஷம் , a kind of universal 

விரிகண் , ஓர் கண்ணோய் , an eye disease . 
prepared salt which turns per - chloride of 
mercury into a ball . The preparation of the 
sait is given above . which see . 

விரிகத பஞ்சமூலம் , the large group of five 
roots Aegle marmelos ( வில்வம் ); Colo 

santhes indica (GTG07L ) ; Gmelina arborea 
விராடம் , ஓர் குருமருந்து , a kind of chemical 

( குமிழ் ) ; Bignomja suaveolens ; Premna ser 
salt . 

ratifolia ( பேய் முன்னை ) . 


விராடம் , சாரத்தைக் கட்டுமோர் குருமருந்து , 

a Universal salt that can consolidate sal 
ammoniac ., 


விரிகதி , கறி முள்ளி , Indian night shade 

Solanum indica 


விரி கண் மணி , 


விராட்டு மீன் , ஓர்வகை கடல் மீன் ; இது 

இரண்டுவகை: 1. சிங்கார இரால் ; 2 , கல் 
இரால் , a kind of sea fish . (Squal lobster ) . 


விரிகாரம் , பொரிகாரம் , borax . 


விரிகி , ஓர் நெல் , a kind of paddy . 


விராணரி , யானை , elephant ; 2. கழுதைத் 

தும்பை , which see . 


விரிகிரந்தி , 


விராணு , காக்கணம், a turning plant - Clitoria 

ternatea ( typica ) . 


விரிக்கச் செய்தல் , 
dilating . 


மலரும்படி செய்தல் , 


விராமபைத்தியம் , விட்டு விட்டுவரும் ஓர் 
மனக்கலக்கம், intermittant mania . 


விரிங்கனம , those that promote nutrition 

and add flesh and as such support the 
strength of the body . Things that promote 
nutrition and enhance corpulencey . 


விராமலம் , காடி நீர் , fermented liquid . 


விரிசியாயிதம் , see நல்லரிசி . 


விராலடிப்பான் , fish killer . osprey - fish hawk 

Pandion haliaetus - P. fluvialis . Head and 
nape white ; upper plumage rich hairbrown , 
quills blackish , tail pale brown ; found in 
coasts , large rivers and tanks ; plumages from 
great hight into the water . 


விரிசிரா , கையாந்தகரை , a prostate plant 

Eclipta prostata . 


விரிசு , See விரியன் ; பெண் காமக்களை , which 
see . 


விராலம் , பூனை , cat . 


3875 


விரீகம் 


விருக்கம் 


bark 


| 


- 


விரிச்சி காலி , காஞ்சொறி , scorpion leaf - 
Tragia involucrata. 


விரீடம் , வெட்பாலை , Tellicherry 

Nerium antidysenterica . 


விரிஞ் சனன் , பிரம தண்டு , an ash coloured 

thorny plant with yellow flowers , mexican 
Poppy - Argemone mexicana . 


விருகங் கிழங்கு . See வெருகங் கிழங்கு . 


விரிஞ்சிக் குடி , கெந்தியுரி பாஷாணம் , a kind 
of arsenic . 


விருக தூமம் , நீர் மேல் படர்கொடி , an 
aquatic creeper . 

. 


விரகத் திரணம் , மூங்கில் , bamboo . 


விரிநெல்லி வேர் . 


விரித்தாடு 
feather , 


மிறகு , 


மயிலிறகு , 


peacock 


விரகந் தண்டு , ஓர் பயிர் , a plant . 


விரித்தாது விருத்தி , hetero plasia . 


விருகம் , செந்நாய் , red species of wild dog : 
2. காகம் , crow ; 

3. ஓநாய் , wolf ; 4 , நரி , 
fox ; 5. இஞ்சி , ginger . 


விரிந்தவாய் தாளி , வாயகன்ற மிடா , a wide 
mouthed pot . 


விருகற் பாடலி , விளா மரம் , wood apple tree 

-- Feronia elephantum . 


விரி பூடு , 


பற்பாடகம் , fever plant . 


விரி பூடுகம் , 


விருகற் பாதம் , ஆல் , banyan tree -- Ficus 

bengalensis . 


விரி மரம , a tree 


Trima oricutalis , 


விருகு , see வெருது ; ஓர் மரம் , a tree . 


விரி யசம் , நறுவிலி , a tree -- common sebesta . 


விருக்க கஞ்சாரி , மாமரம் , mango tree . 


விரி யலர் , மலர்ந்த பூ , blosomed flower . 


விரி யல் , மலர் தல் , blossoming . 


விருக்க குக்கிடம் , 

fowl . 


காட்டுக் கோழி , wild 


2 . 


விரியன் , கறுவிலி . which see ; 
நறுவிலி 


விருக்க சஞ்சாரி , குரங்கு , monkey . 


விரியன் பாஷாணம் , பறங்கிப் பாஷாணம் , 
a kind of arsenic . 


விருக்கசம் , பல்லி , lizard . 


விருக்க சரம் , See விருக்க சஞ்சாரி , 


விரியன் பாம்பு , பத்திரகாளியின் ஆடையிலி 
ருந்து பிறந்த தாகச் சொல்லும் ஓர் வகைப் 
பாம்பு புடையன் , a kind of snake - Viper 
adder . Varieties of Viper : 


விருக்கத் தைலம் , மரத்தில் வெட்டித் துளைப் 
பதினாலுண்டாகும் தைலம் , Eucalyptus oil . 


1 
. 


விருக்க நாதன் , அரசு , a religious tree - Ficus 

religiosa 


1. பெரு விரியன் ; 2 . இரத்த விரியன் ; 
3. கரு விரியன் ; 4. செவ் பிரியன் ; 5. செக் 
தலை விரியன் ; 6 , வெள் வால் விரியன் ; 
தரை விரியன் ; 8 . கண்ணாடி விரியன் ; 9 , 
கட்டு விரியன் ; 10. கழுதை விரியன் ; 11 . 
நிழல் விரியன் ; 12. குறிஞ்சி விரியன் ; 13 . 
நெடுங்கழுத்து விரியன் ; 14 புல் விரியன் ; 
15. செறி கழுத்து விரியன் ; 16 , கத்தரி 
விரியன் ; 17 . குறு விரியன் ; 18 . 
வரியன் ; 19. நீர் விரியன் ; 20. நில விரியன் ; 
21 , சாரிவாழ் விரியன் ; 22. பொறி விரியன் , 


விருக்க பாகம் , See விருக்க நாதன் , 


விருக்க பாதம் , ஆல் , banyan 

bengalensis . 


tree - Ficus 


black 


விரீகம் , அரிசி, rice ; 2. காரேலம் , 

cardomans ; 3. நெல் , paddy . 


விருக்கம் , மூத்திர குண்டிக்காய் ; பிருக்கும் 
மூத்திரத்தைப் பிரித் தெடுக்கும் உறுப்பு . 
kidney ; 2 . 

2. மரப்பொது , tree 


in general ,, 


3876 


விருச்சிக கரணி 


விருட்ச கலியாணி 


விருக்க ராகன் , அரசு , 

Ficus religiosa . 


a religious tree - 


விருச்சிகத் தம்சம் , தேள் கொட்டல் , sting by 
scorpion . 


விருக்க லயம் பறவை , bird . 


விருச்சிகப் பூடு , See விருச்சிகா , 


விருக்க லாபம் , நெருஞ்சில் , a prostate plant 

bearing thorny fruits — Tribulus terrestris . 


விருச்சிகம் , சாரணை , a weed ; prostate plant 

Trianthema portulacastrum ; 2. தேள் 
Scorpion ; 3. ஓர் இராசி , in Aristology 
Scorpio . 


--- 


விருக் கவனம் , மரப் பொந்து , hole in the 

trunk or tree . 


விருக்க வீடு , See விருக்கவனம் . 


விருச்சிகம் , நண்டு , crab ; 2 , புழு , insect ; 

3. தேள் , scorpion ; 4. சாரணை , a prostate 
plant - Trianthema partulacastrum . 


விருக்கா, see விருக்கம் . 


. 


விருச்சிகா , நாட்டு வாழை , plantain . 


விருக் காதினி, காட்டுப் பாகல் , wild bitter 
gourd or Carilla fruit. 


விருக் கினம் , அரையாப்பு , bubo 
bubo in the grains. 


venereal 


விருச்சிகா , 

தேள் 

கொடுக்கி , a 

plant - Heletropium 
விருச்சிகா யுட்டாது , ) indicum . 


விருக்கு , சாதிலிங்கம் , cinnabar . 


விருச்சோ பலம் , தென்னை மரம் , cocoanut 

Cocos nucifera , 


palm 


விருக் கோமம் , hyper nephrema arising out 

of kidney tissue . 


விருச கத்தி , விரியறுகு , a kind of grass . 


விருஞ்சிக் கொடி , கெந்தியுரி பாஷாணம் ;; 
கௌரி பாஷாணம் , a kind of arsenic . 


விருசகா , விஷ்ணு கரந்தை , a prostate plant 

- Evolvulus absiniodes . 


விருஷ காமறி , மொச்சை , field bean - Doli 

chos lablab ( typicus ) . 


விருசம் , இஞ்சி , ginger ; 2. எலி , rat ; 3. நறு 

விளி ; which see ; 4. விருச மரம் , a tree . 


விருஷ கெந்தம் , மறு துடரி , which see . 


விருசம் பட்டை , bark of விருச மரம் . 


விருஷ ணகம் , பீசம் , testicle . 


விரு சலம் , விஸ்வாமித்திரப் புல் , a kind of 
grass . 


விரு டபம் , காது , ear ; 2. எருது , bull; 3. ஓர் 

இராசி ; ( in Astrology ) Taurus . 


விரு.சலாபம் , பெரு நெருஞ்சி , a big variety | விருஷம் , ஆடாதோடை , a 
of coltropes . 

thoda vasica . 


shrub- Ada 


விருசனம் , மயிர் , hair , 


விரு ஷயகம் , இடவகம் , which see . 


விருசா விகம் , வாதாங் கொட்டை , almand . 


விருஷய வல்லி , இருள் செடி . 


விருசி , கருமத்தை , black or blue variety of 

dhatura . 


விருஷிய கோவிருட்சம் , 


இடவகம் , which 


see . 


வீருசு . ஓர் மரம் , a tree . 


விருடலம் , உள்ளி, garlic - Allium sativum . 


விருச்ச நாதம் , ஆல் , a tree 

lensis . 


Ficus benga 


விருடலி, பூப்பதாரி , menses woman ; 2. மலடி 

barren woman . 


விருச் சலாபம் . 


விருட லோசனன் , எலி , rat . 


} 


நெருஞ்சில் , a prostate 
plant with thorny fruits 
Tribulus terrestris . 


விருச் சலாயி , 


விருடா காரன் , பூனை , cat , 


விருடிய கெந்தி , இதிரக் கிழங்கு , which see , 


விருச்சி , சிற்றாமணக்கு , castor plant bearing 

small seeds - Ricinus communis . 


விருட் கருகாலா , புல்லூரி, a parasitic plant . 


விருச்சிக கரணி , தேள் கொடுக்கி , a plant 
Heletropium Indicum . 


விருட்ச கலியாணி , மாரமரம் , a tree -- Apo 

rosa lindleyana . 


3877 


விருட்சமலம் 


விருத்தபலம் 


a 


விருட்ச கெந்தி , ஆடு தின்னாப்பாளை , 

bitter ash coloured prostate plant Aris 
tolochea bracteata . 


- 


விருட்சாயுர் வேதம் , மரங்களுக்கு நேரும் 
நோய்களும் அதற்குரிய நிவர்த்தி மார்க்கங் 
களும் பேதிகும் நால் ; See தாவர தத்துவ 
நூல் . a scientific book on the diseases of 
plants and their remedies . 


- 


Guana : 


விருட் சசம் , உடும்பு , an animal 
2. வேங்கை மரம் , a tree . 


விருட் . சி , சாரணை , a prostate weed - Trian 

thema portulacastrum . 
விரு . சிகப் பூடு , See விருட்சிகப் பூடு . 


விருட்ச சரம் , குரங்க , monkey . 


விருட்ச சாதினி , புல்லூரி, a parasitic plant . 


விருட் சேபம் , இடவகம் , which see . 


விருட்ச சித்திரோ , திலக விருட்சம் , 


which 


see .. 


விருஷ்ண கச்சேசம் , pimples on the scrotum 

caused by the accumulation of filth not 
having it washed - Pruritis of the scrotum . 


விருட்சணம் , உகா மரம் , which see . 


விருட்ச தைலம் , மரத்தில் வெட்டுபட்ட இடத் 
திலிருந்து வடியும் ஓர் எண்ணெய் , oil or 
essence oozing out from the chopped 
portion of a tree . 


விருத குண்டலி இசங்கு , a shrub four 

spined Monetia — Azima tetracantha alias 
Monetia baeberioides , 

* 
விருதம , வெள்ளெருக்கு , madar bearing white 

flowers Calotropis gigantea . 


விருட் சத்தி , ஓர் வகை நச்சுப் புல் , a variety 

of poisonous grass . 


விருதலா தானா, சீந்தில் . moon creeper - 

Tinospora cordifolia alias Menispermum 
cordifolium . 


விருட்ச நாதன் , அரசு , religious tree 

Ficus teligiosa ; 2. ஆல் , banyan tree 
Ficus bengalensis. 


விருதா பத்திரி , ஆடுதின்னாப்பாளை , a bitter 

ash coloured prostate plant – Aristolochea 
bracteata . 


விருதான விலை , 


விருட்ச பலா , தென்ன மரம் , cocoanut palm 

Cocos nucifera . 


a sacred tree 


விருதிய கெந்தம் ; வில்வம் , 

Crataeva religiosa . 


விருட்ச பாகன் , see விருட்ச நாதன் . 


விருட்சம் , மரம் , tree in general ; 2 , இடவகன் , 

which see .. 


விருதிக் கட்டி , 
விருது கசா , மெழுத பேய்ப் பீர்க்கு , loofa -- 

Luffa aegyptiaca . 


விருட் சயம் , உடும்பு , 
lizard -guana . 


an animal 


water 


விரு துண்டாங்கம் , நாய் வேளை , a plant 
Cleome viscosa , 


விருத்த சங்கம் , கிளிஞ்சில் , bivalve shell 


விருச ராசம் , அரச மரம் , a 

அரச மரம் , a sacred tree 
Ficus religiosa .. 


விருத்த சேதனம் , Circumcision . 


விருட் ச.படம் , குட..சபாலை ) , a tree - Hollarrhena 

antidysenterica .. 


விருத்த தாரணி , Circular sinus . 


விருட் சாதனம் , அரசு . a religious tree 

Ficus religiosa .. 


விருத்த தாரு . ஓர் கடைச் சரக்கு , a bazaar 

drug . 


விருத்த திசை , old age x கௌமார திசை , 


விருட் சாதி , புல்லூரி , parasitic plant . 


விருத்த தேனி , புல்லூரி, a parasitic plant . 


விருட் சாதினி , see விருக்காதினி ; 2. காட்டுப் 
பாகல் , wild carilla fruit . 


விருத் தபம் , மிளகு , pepper - Piper nigrum . 


விருட் சாந்திரம் , ஆல மரம் , banyan tree 

Ficus bengalensis . 


விருத்த பலம் , இலந்தை , Jujuba tree 

Zizyphus jujuba ; 2. மாதுளை , pomegranate 
plant Punica granatum ; 3. மிளகு , pepper 

Piper nigrum . 


விருட் சாமலம் , விருட்சா + அமலம் , tama . 

rind tree - Tamarindus indica . 


3878 


விருத்தி 


விருந்த மடல் 


விருத்த பன்னி , பங்கம்பாளை , a medicinal 

plant - Aristolochia bracteata . 


to the deranged condition of the bodily 
Vayu lying in the other regions of the body ; 
resorting to the spermatic cords and giving 
rise to a swelling and inflammation of 
Scrotal sac . 


விருத்த புட்பம் , கடம்பு . a flower tree 
Eugenia racemosa ; 

2 . 

வாகை , a tree 
Albizzia lebbek . 


Pain in the bladder , scrotum penis and 
swelling of the scrotum are the premonitary 
symptoms of the disease , 


விருத்த போசனம் , தேசம் , காலம் , அளவு , 
சேர்க்கை 

இவைகளுக்கு விரோதமான 
உ.ணவு , ( உ . - ம ) மீன் பால் நெய் 

நெய் தேன் 
முதலியன . incompatable food . 


Generally it means enlargement as 916307 
விருத்தி ; ( hydrocele) பீலிக விருத்தி ( spleen 
enlargement ) ஆந்திர விருத்தி , (inguinal 
hernia ) etc ; 2. மருத மரம் , a tree Ter . 
minalia alata . 


விருத்த மல்லிகை, குடமல்லிகை , a variety of 
Jasmine - Jasminum sambac . 


விருத்த மாலி , விளா, wood apple tree 

Teronia elephantum . 


tree 


ஆமணக் 


- 


விருத்தம் , நிலக் கடம்பு , a 
acaulis ; 2. மூப்பு . oid age . 


Justicia 


விருத்தி நாசன ரசம் , சுத்தி செய்த ரசம் , 
கெந்தி ஏமாட்சிகம் இவைகளை கடுக்காய்க் 
கஷாயத்தினா லரைத்து , பிறகு 
கெண்ணெயில் மும்மூன்று நாள் அரைத்து 
அண்ட வியாதிக்குக் கொடுக்கும் ஆயுர்வேத 
மருந்து , an Ayurvedic medicine containing 
mercury , sulphur etc and used for the 
diseases for scrotum , 


விருத்தர் , கிழவர் , the aged ; 2. மேலோர் , 

great men . 


விருத்த வன்னம் , ( விருத்தம் + அன்னம் ) 
பழைய சாதம் , long kept cooked rice . 


விருத்தியம் , பெரு விடு கொள்ளு , which see . 


விருத்த வேதி , பனிப்பயறு , dew gram - 

Phaselous aconitifolius 


விருத்தியுக்த தாது பரிநாமம் , progressive 
tissue chariges . 


விருத்தன் . see விருத்தம் ; ( நிலக் கடம்பு ) 
2. கிழவன் , the aged . 


விருத்திரம் , 


. 


மூங்கில் , bamboo . 


விருத்திருணம் , 


விருத்தாப்பிய கபம் , கிழவய திலுண்டாகும் 
கபம் ; இதற்கு , வால் மிளகு தூள் தேனில் 
குழைத்து இருவேரா யுண்ணப் போம் , 
Phelgm due to old age cubebs with honey is 
a good remedy . 


விருத்தி வாயு , அடி வயிற்றின் கீழ் பலாக் 
கொட்டையைப் போல் கிளம்பி அழுத்தி 
னால் கீழே போகவும் பிறகு மேலே யெழுப்ப 
வும் செய்து வலிப்புங் காணும் ஓர் வாயு , 
a gaseous tumour in the lower abdomen . 


விருத்தாப்பிய பலவீனம் , கிழத்தனத்தால் 
நேர்ந்த பலக் குறைவு , debility due to old 
age . 


விருத்து போகஞ்சனம் , பேய்ப்புல் , a kind of 
grass .. 


விருத் தாப்பியம் , கிழத்தனம் ; தள்ளாத 

வயது!, old age ; decline of life - senility . 


விருத்தை , ஐம்பது வயதுப் பெண் , woman 
aged fifty . 


விருத் தாரகம் , See ரிஷப கந்தம் , Andropogon 

serratus . 


விருத் தான்னம் , பழஞ்சோறு , cold rice . 


விருத்தை போகம் , 

போகம் , பெருந்திணையின் பாற் 
பட்ட இவ்விருத்தை போகம் காமுகர்க்கு 
பெரு 

நலம் பயப்பதாகக் கருதப்படும் ; 
( உ - ம் ) " அதிரும் புனலூரற் காரமித்த 
மன்றே , 

முதிரு மு லை.யார் முயக்கு " 
( பு - வெ - மாலை ) intercourse with aged 
woman . 


விருத் தாங்குலி , பெரு விரல் . thumb . 


விருந்தகம் , see காம்பு கழலை , polypus . 


விருத்தி , வாயுவானது மேலே செல்லாமல் பிர 
கோப மடைந்து துடை யிடுக்கின் வழி 
யாய் பீசகோசங்களில் புகுந்து வீக்கத்தை 
யும் வலியையும் உண்டு பண்ணும் ஓர் வாயு 
நோய் , இது பலவிதப்படும் , a general name 
for diseases of flatulency causing swelling 
and pain in the testicles . It owes its origin 


விருந்த புட்பம் , கரு நொச்சி , black variety 

of Vitex negundo ; 2. a plant Justicia 
gendarnosa . 


விருந்த மடல் , ஓர் மூலி , an herb . 


3879 


விருவிருப்பு 


விரேசித்தல் 


விருந்தம் , நீர்க்கடம்பு , a tree Stephegyne 
parviflora; 2. முலைக்காம்பு , nipple ; 3 . 
வேம்பு , neem tree - Melia indica . 


விருவை யிகள் , பிறந்த குழைந்தைகளை இவ் 
விலையில் போடுவதினால் கிரந்தி முதலியவை 
வராதெனக் கொள்ளப்படும் , a leaf which 
prevents diseases , its the new born bady 
is laid on it . 


விருந்தயம , கற்கடக சிங்கி , gall of Pistacia 
integerrima 


Cala 


விருந் தாகம் . சேம்பு , a garden plant 

dium esculuntum . 


விருளங் கிழங்கு , ஈளை யைப் போக்கு மோர் 

கிழங்கு , a tuber which cures phlegm . 
விருளி , ஒர் கொடி , a climber . 


Ocimum 


விருந்தா வனம் , துளசி , holy basil 

sanctum . 


விருள் , விஷத்தைப் போக்கும் ஓர் பூடு . a 

plant which is an antidote cures poisons . 


விருந்தினர் கடன் , விருந்து வேள்வி , which 
see . 


விரூபம , அவலட்சணம் ; விகாரம் , deformity ; 

mal formation , 


விரேக சூடாமணி , 


விருந் வேள்வி , ஒழுக்கங்களிற் சிறந்தவராய் , 

கடவுள் பால் அன்புடையவராய் யாத்திரை 
வாசிகளாய் வரும் புதிய அடியவரைத் 
தேடிப் புசிக்கச் செய்து மகிழ்வித்தலாகும் , 
the guest who is fed must be a holy person 
with good behaviour and kind heart . 


2 . 


விரேகி , கடைக்குடல் , large intestine : 

மலக்குடல் , rectum . 


recto vaginal 


holy 


basil - Ocimum 


விருந்தை , துளசி , 
sanctum . 


விரேகி யோனிப் பிதுக்கம் , 
hernia . 


விருபன் , வெள்ளெலி , white rat . 


விரேகி யோனி யிடை , recto vaginal inter 
space . 


விரேசகம் , purgatives . 


விருபாட்ச பூதம் , பச்சை மாமிசத்தின் மேல் 

இச்சையை யுண்டாக்கும் ஓர் பேய் நோய் , 
a disease marked by desire to eat raw 
flesh ; this is supposed to be caused by 
possession of devil . 


விரேசம் , பேதி ; கழிச்சல் ; குடலிலிருந்து கீழ் 
நோக்கி மலங் கழியச் செய்தல் , purging ; 
diarrhoea . 


விருப்பம் , ஆசை , desire . 
விருமட மாலி , சாரைப் பாம்பு , - rat snake 
-male of cobra , 


விரே சனகாரி . பேதியை யுண்டாக்கு மருந்து , 
Purgative ; an aperient. 


விரேசனத்திற் குரிய , விரேசனமான , aperient . 


விரும மூலி , பிரமியிலை , the leaf of the plant 

-Gratiola monieri . 


-- 


விரேசன மருந்து , பேதி மருந்து , purgative 

Laxative 


விரு மன்னியம் , சேங் கொட்டை , marking nut 

--Semicarpus anacardium . 


விரேசன மாதல் , பேதியாதல் , purging . 


விரும் பசரி , சிறு தும்மட்டி . a small variety 

of melon Bryonia .. 


விரேசன மிளகு , ஓர் வகை மிளகு , a kind of 
pepper . 


விரும்பல் , ஆசைப்படல் , desire . 


விரேசனம் , பேதி , motion ; 2. பேதி மருந்து . 

cathartics , purgatives , laxatives . 


விரும் பாடிகம் , அழுகண்ணி , a carnivorous 

plant -- Drosera indica . 


விரும்பியபடி , ad libitium . 
விருவட்டு , இன்புறுத்தல் , black honey shrub 

- Canthium didymum .. 


விரேசனி . வெள்ளைக் காக்கணம் , a twining 

plant bearing white flowers — Clitoria 
ternatea ( typica ) . 


விரே சனித்தல் , causing ; purging . 


விரு 


விட்டான் , ஓர் கொடி , a climber . 


விருவிருப்பு , விருவிருத்தல் , tingling . 


விரே சித்தல் , கழிதல் , purging . 


3880 


விரைவு நடை . 


விலசம் 


விரைவு நாடி , அதிக வேகமாக ஓடும் நாடி , 
rapid or quick pulse . 


விரை , பூந்தேன் , honey collected from 
flowers;2. UGOT sor, a tree - oriental nettle 

Premna orientalis ; 3. வித்து . seed ; 4 . 
பிடுக்கு , testicles ; 5. அத்திப்பழம் , fig fruit ; 
6. மருக்கொழுந்து , maid s love - Artemesia 
austriaca ; 7. வாசனை , fragrant ; 8 , சாந்து . 
Sandal paste or powder . 


விரோசன மாமூலி , செங்குன்றி , red variety 

of wild licorice - Abrus precatorius . 


விரோசனம் , பாக்கு , areca nut ; 2. மலத்தை 
யிளகச் செய்து பேதியை யுண்டாக்கல் , 
Laxatives . 


விரைக்கச் செய் , மயங்கும்படி செய் , stun . 


விரை சீரம் , வாசனைச் சீரகம் , a fragrant cumin 


seed . 


விரோசனா, மூக்கிரட்டை , spreading hog 
weco Boerhaavia procumbens . 


- 


விரை நோய் , இதற்கு போஸ்தகாய் கஷாயம் 
கொள்ளப் போம் ; அண்ட நோய் , orchitis . 


விரைத் தைலம் , ( நிலவுகாய் ; பேய்ப் பீர்க்கு , 

Loofa -- . Luffa aegyptiaca . 


விரோசனி , சிவதை, Indian jalap - Turbith 

| pomea turbithum ; 2. கொடிக்கள்ளி , twin 
ing plant Sacrostemma brevistigma ;; 
3. சிறு வாலுளுவையரிசி , which see . 


விரைத் தைலம் சூதங்கட்டி , 


see தேவதாளி . 


விரோணிதம் . ஓருக் கொம்பு , which see . 


விரைத்தல் , as in சூதம் விரைத்தல் ; மடிதல் . 

enter into combination . 


விரோத பலம் , 


விரைத்துப் போதல் , இறத்தல் , death . 


விர்த் தாந்தி , விடத் தேர் , which see . 


விரைப்பன் , 


விர்ப் பதசம் , herbs with spreading stems . 

. 


விரைப் பாகல் , a good carilla fruit . 


சவ்வீரம் , 


விர்ப் பனன் , 
mercury . 


per - ch ! oride of 


விரையடி , விரை வாங்கு , castrating : 


விரை யடித்த , castrated 


Aperinous . 

. 


விலக்கம் , எலும் பொடிந் ததனாலுண்டான 
பிரிவு , separation as of fractured bone -- 
Apugma .. 


விரையம் , பேதிக்கு வாங்குதல் , taking pur 

gative . 
விரை யில்லாத , without testicles - Anor 

chous , 


விலக் கழுக்கு . சூதகவழுக்கு , menstrual blood , 


விலக்குச் சீலை , ருது சீலை , menstrual cloth . 


விரை யில்லான் , person without testicles . 

. 


விலக்கு நாள் , மாதவிடாயான நாள் , mens 
trual period . 


- 


விரை யின்மை , absence of testicles 

Anorchism . 
விரை யோடகம் , நல்ல மாதுளை , good pome 
granate . 


விலக் குறை . 


விலங்கு சன்னி , 


விலங்கு சுகரண வாதம் , 


விரை வாயு , நரம்பைப் பற்றி ஒன்று அல்லது 
இரண்டு 

விரை வீங்கி வாதை கொண்டு 
பீசத்தில் வலிகண்டு படுக்கை கொள்ள 
வொட்டாது துன்புறுத்தும் நோய் , orchitis , 


விலங்கலம் , சதகுப்பை , dill seed - Sowa , 


விலங்கல் , மலை , mountain . 


விரை வீக்மம் , பிரமேக தாபிதமானது விரை 
களில் அல்லது முக்கியமாய் அவற்றின் 
மேற் பாகத்திற் பரவிச் செல்வதினா லுண்டா 
கும் வீக்கம் அல்லது வாயுவினால் விரை 
வீங்கல் , swollen testicle. 


விலங்கியல் நூல் , மிருகங்களை பற்றிய நூல் , 
Zoology .. 


விலங்கு , மிருகம் , animal ; மனிதன் ஒழிந்த 
மற்றெந்தப் பிராணிக்கும் வழங்கும் பொதுப் 
Quwi , a general term used for all living, 
being except man . 


Note ; அடிபடுவதினாலும் கட்டி பினாலும் வீக் 
கம் காணாலாம் . 


விலங்கு நூல் , Zoology . 


விரைவு நடை . , அதிக வேகமான நாடிநடை ; 
வேக நடை , rapid or brisk walk , 


விலசம் , nuclers . 


3881 


விலாத்தசை 


விலேசயம் , 


விலசிய நீர் , வேகாதுப்பு செயநீர் , a prepared 

pungent liquid . 


விலாத் தூக்கு நாள் , lifting muscles of the 

ribs - levatoris costarum . 


விலம் , அகில் , a fragrant wood ; which see . 


விலாத் தோரணம் , எலும்பு, bone . 


விலயனம் , சத்து குறைப்பது , diluent . 


விலாப் பக்கம் , see விலா . 


விலயனி , menstrum . 

. 


விலாப் புறம் , வயிற்றின் இருபக்கத்து மேற் 
புறம் , the two sides of the body . 


வில வணம் , பிடாலவணம் , a kind of salt ; 2 . 
பொட்டிலுப்பு . potassium nitrate or salt 
petre . 


விலா மிச்சை , 


விலவிலத்தல் , Shivering .. 


விலாம் பிச்சை , 


ஓர் வாசனைப்புல் , fragrant 
grass ; வெட்டிவேர் , khus 
khus - Vetiveria zizanioi .. 
des . 


வில விலப்பு , as in கால் ; trembling . 


விலாப் புறுதி , 


விலா , பழு , rib ; விலாப் பக்கம் , sides of the 

body . 


விலா முறுக்கு கிராணி , ஓர் வகை கிராணி , 
a variety of diarrhoea . 


விலாக் குத்தல் , விலாப் பக்கம் ஏற்படும் குத் 

தல் வலி , piercing pain in the sides of the 
chest ; 2. SN SOTI - 60 , inciting one to action ; 
3. லச்சமுண்டாக்கல் , to tickle . 


விலாமை , பூனை , cat . 


விலாரி , see விளாரி ; see விலாமிச்சை ; 2. மலைத் 

தணக்த , bastard cedar - Hemenodictyon 
excelsa 


விலாக் குத்து , 

விலாச்சதை நரம்பு 

நரம்பு வலி , 
neuralgia of the intercostal nerves — Inter 
costal neuralgia ; 2. a kind of rheumatic 
pain .. 


விலாரிப் பட்டை , சிங்கோனாவுக்குப் பதிலாக 
உபயோகிக்கும் ஓர் பட்டை , a bark used 
in place of Chinchona. 


விலாக் கொடி , எலும்பு , bone . 


விலாங்கு , ஓர் மீன் , a fish 


- 


Eel .. 


விலாரி யிலை , இரணங்களுக் குபயோகிக்கும் 

ஓர் இலை , leaf of a plant used in wounds 
Didonaea viscosa . 


- 


விலாங்குத் தைலம் , விலாங்கு மீனினின்று 
எடுத்து உருக்கிய கொழுப்பு ; இதனால் 4 
தரம் வீரத்திற்கு சுருக்கி- வீரம் மெழுகு 
காகும் , a sea fish --- Eel. Its fat is capable of 
turning per.chloride of mercury into a soft 
wax like consistency , 


விலாரி வேர்த் தைலம் , oil extracted from 

the root of whom which see , 


விலா வலி , 


) 


விலா விசிவு, 


விலாவில் ஏற்படும் நோயி 
னால் அல்லது வாயுவினால் 
உண்டாகும் வலித் துன்பம் , 
Intercostal neuralgia . 


விலாச போதம் . இரேசகம் , exhaling vital air . 


விலாசம் , அழகு , beauty . 


விலா வாளை , விலாப் பக்கத்தில் எழும்பும் ஓர் 
கட்டி , an abscess on the sides of the body . 


விலாசினி . 

longa . 


மஞ்சள் , turmeric - 

turmeric — Curcuma 


விலா விப்புருதி , விலாவாளை , which see . 


விலா விலை , பெருந்தும்மட்டி , big melon . 


விலாடபுர வசியம் , 


விலா வுள்ளுறைவு , pleural friction , 


விலாட புரகாரம் , சீனக்காரம் , alum manur 

factured in ancient days in Viladapuram . 


வியா வெலும்பினிடை , intercostal . 


பச்சைக் 


விலா துருடி , 
camphor . 


கற்பூரம் , crude 


விலா வெலும்பு , பக்கத்தெலும்பு . rib - bone . 


விலூ பன்னி , பெருங்குரும்பை , which see . 


விலாத் தசை , விலா வெலும்புகளுக்கு மத்தியி 
லுள்ள சதை , intercostal muscle. 


விலே சயம் , முயல் , rabbit ; 2. எலி . rat ; 3 . 

பாம்பு , snake. 


38132 


வில்லை 


வில்வம் 


7 


விலேபனம் , பூசுதல் , daubing ; 2. தடவுதல் , 

smearing ; 3. மேற்பூசுதல் , anointing ; 4 . 
சந்தனத் தைலம் , sandal oil , 


வில்லை , உருண்டையானது , anything cir 
cular ; 2. கத்தக் காம்பு , which see . அத்தர் 
பில்லை . scented tablets . 


வில்லோசை நீர் , சுத்த கங்கை , liquor amni . 


விலேபி , கஞ்சி , rice gruel . 


வில்வக் காய் , bael fruit ( un ripe ) . 


விலே பிகம் , நீர்ச்சுண்டி , a plant . 


விலோசனம் , கண் , eye ; 2. பார்வை , sight . 


வில்வக் குடுக்கை , வில்வப் பழத்தின் மேல் 
ஓடு , the shell of Bael fruit , 


விலோ சனம்பு , கண்ணீர் , tears . 


வில்தத் தூரு வயிரம் , 
போம் . 


பித்த சுரம் மேகம் 


விலோசன வீனன் , குருடன் , blind man . 


விலோடிதம் , மோர் , butter milk . 


வில்வப் பத்திரி , வில்வயிலை ; வில்வம் . 


விலோ தம் , பெண் மயிர் , 

மயிர் . hair of a woman ; 
2. கொண்டை , knotted hair of the head in 
a woman . 


வில்வப் பல் திரி , மகிழ மரம் , ape flower 
Mimusops elengi . 


விலோ பமை , விலோபம் , which see , 


விலோபம் , மயக்கம் , giddiness ; 2. கற்பழித் 

தல் , seduction ., 


வில் , see வில்வம் ; வில்வ இலை , leaf of bael 
tree ; 2. மார்கழி மாதம் , 

மாதம் , December & 
January ; 3. தனுர் ராசி , ( in Astrology ) . 


வில் நாக்கு , 


வில் பழம் , வில்வப் பழம் , bael fruit 

marmelos . 


Aegle 


வில் பட்சி , 


வில் மகோதரம் , வயிறு வில்லேறிட்டது போ 
லிருக்கும் ஓர் வகை நோய் , Ascitis where 
in the abdomen feels tight like a bend bow . 


வில்லக் கிரந்தி , விஷ்ணு கிரந்தி 


வில்வப் பழம் , வில்வ மரத்தின் பழம் , 
வில்வம் , வில்வ மரம் , sacred tree to Siva -- 
Aegle marmelos . It is variety of bael tree . 
இம் மரத்தில் சாதாரணமாய் முள் 
கிடையாது , 

இதன் 

இலை அகலமாயும் 
கூர்மையாயும் இருக்கும் , இதனைக் கசக்கி 
னால் சுகந்த வாசனை கற்பூரத்தை போல் 
வீசும் , இதன் பழம் உள்ளே 

மண்ணிறம் 
போன்ற சதைப் பற்றும் வெண்மையான 
விரைகளும் , மேலே , தோலுக்குப் பதிலாக 
விளாம் பழத்தைப் போல் ஓடு இருக்கும் , 
இது பார்வைக்கு விளாம் பழத்தைப் போல 
வேயிருக்கும் . பூக்கள் வெளூர் பச்சையாயும் 
வாசனையாயும் விரைகள் பிசுபிசுப்பாயு பள 
பளப்பாயும் இருக்கும் . வைகாசி மாதத்தில் 
பூக்கும் இதன் பழத்திற்குள் பளபளப்பான 
சதைப் பற்றிருக்கும் , இது மிகவும் பலத் 
தைக் கொடுக்கும் , நாக்கு இரணத்தையும் 
நாட்பட்ட மல பந்தத்தையும் நீக்கும் , மலை 
யாள தேசத்தில் இதன் சமூலம் குளிர்ச்சி 
தருவதற்குத் தலை தேய்த்து முழு தவதற்கும் 
தைலம் , லேகியம் காய்ச்சுவதற்கு உ.ப 
யோகப்படும் . இதன் பட்டைக் கஷாயம் 
நெஞ்சு படபடப்புக்கும் முறை சுரத்துக்கும் 
கொடுக்கலாம் , இலையின் விழுக்கைக் கண் 
ணுக்கு வைத்துக் கட்டலாம் . இதன் பழத் 
தையும் புளியையும் சேர்த்துக் 
துண்டு , இதன் 

பூக்கஷாயம் விஷத்தை 
நிவர்த்திக்கும் . இலைக் கஷாயம் காசம் தீராத 
வயிற்றுப் போக்கு இரத்தக் கடுப்பு முதலிய 
வைகளை நீக்கும் , இப்பழத்தை சர்க்கரையில் 
கலந்து காலையில் கொடுக்க வயிற்றுக் கழிச் 
சல் மலபந்தமும் , குடலிலுண்டாகும் கோ 
ளாறுகளையும் போக்கும் . குழந்தைகளுக்கு 
ததந்த அளவு கொடுத்தால் தீராத அதிசாரம் 
வயிற்றுக கடுப்பு இவைகள் நீங்கும் . வில் 
வத்தில் அனேக விதங்களுண்டு , அவற்றுள் 

டு இனத்தைச் சேர்ந்ததும் , தோட்டங் 
களில் விளைவதும் தான் முக்கியமானவை . 
இவ்விரண்டிற்கும் பேதமுண்டு . காட்ட்டு 
இனத்தைச் சேர்ந்தது வட இந்தியாவிலும் 
மத்திய இந்தியாவிலும் பயிராகும் , இக்கனி 
யில் விரைகள் வெகு சொர்ப்பமாயிருக்கும் , 
மயக்கத்தைத் தரக் கூடியது . இம்மரம் வரு 
ஷத்துக் கொரு முறை காய்த்து ஓயும் , டிசம் 


tree 


வில்லங்கம் , வில்வம் , bae ) 
marmelos . 


Aegle 


குடிப்ப 


வில்லம் , பெருங்காயம் , asafoetida ; 2. வில் 

வம் , bael tree -- Aegle marmelos ; 3. ஓர் 
மீன் , a fish Sable fish - Clurea . 


வில்லாதி , கற்பூரம் , comphor . 


வில்லினோசை , எஃகு . steel . 


வில்லுகன் , சிற்றாமுட்டி . 
zeylanica . 


a drug - Pavonia 


காட் 


வில்லுகா , வாய்க்காற் சடைச்சி , a pith plant 
grown along the canals . 


வில்லுவம் , 


வில்வம் , bael 
marmelos .. 


tree 


Aegle 


வில்லை . 


3883 


விவகா தம் 


விழல் புல் 


விவந்தம் , a circular chest bandage . 


ஒரு வித 


விவரம் , உட்டுளை , hollow of the tube . 


விவர நாலிகை , மூங்கில் , bamboo . 


விவரம் தெரியாத போழ்து . 
cretion . 


age of indis 


விவர்த் திதம் , lateral displacement . 


விவார , Varicose . 


பர் ஜனவரி மாதங்களில் கனியீன்று பழுக் 
கும் . இதை ஷர்பத்தாகச் செய்து குடிப்ப 
துண்டு. இதன் காம்பிலிருந்து 
சிவந்த மெழுக்கு உண்டாகும் . பழத்திலிருந் 
தும் விரைகளுக்கு சுற்றுப் புறங்களிலிருந் 
தும் ஓர் விதமெழுகு போன்ற வஸ்து கசிந்து 
வரும் , இதன் குடுக்கைகள் மருந்து வைக்க 
குப்பியைப் போல் உதவும் இதன் விதை 
களை வாலையிலிட்டு ஓர் வித எண்ணெய் 
இறக்கலாம் இதன் பூ மாந்தம் நாவறட்சி 
சீதபேதி வாந்தி இவைகளுக்கும் ; இதன் 
லேகியம் சுவாச காசத்திற்கும் இதன் இலை 
யின் சாற்றை தேகத்தின் துர்நாற்றத்திற் 
கும் இதன் பழத்தைச் சூரணித்து குடலைப் 
பற்றிய நோய்களுக்கும் உபயோகிக்கலாம் . 
வில்வப் பழத்தூளால் விகாரமான அசீரண 
பேதி குடல வாத ரோகம் வயிற்றுப் பிடுங் 
கல் முதலிய நோய்கள் குணமாகும் , பசு 
மூத்திரத்தோடு இதன் இலையைச் சாறாகப் 
பிழிந்து மூன்று தடவை வடிகட்டி தினம் 
ஆழாக்கு வீதம் ஆறு நாள் சாப்பிட பாண்டு ,, 
சோகம் , வீக்கம் குணமாகும் . புளி சேர்க்கக் 
கூடாது , Its different uses are given above . 
Electuary prepared by using the decoction 
of its wood is most useful . 


விவாரம் , Varix . 


விவிரிதம் , ulcers like ripe figs . 


விவுருதம் , ஓர் வகை வாதம் , c.f. சம்விவருதம் , 

a kind of Vatham . 


விவுர்த்தல் , திறத்தல் , ( வாய் ) opening . 


விவேகக் கல்விஷம் , தலையிலுள்ள விஷக்கல் , 
stone in the head . 


வில்வம் , வில்வ மரம் , sacred tree to Siva 
Aegle marmelos ; 2. பசு . cow ; 

3. நாய் , 
dog ; 4. கற்பூர வில்வம் , camphor smelling 
of its leaves and flowers . 


விவேக நூல் , science which treats of the 

knowledge of purity . 
விவேக மதிப்பு , வளையலுப்பு , a kind of salt 

used in the manufacture of bangles , 


Note : Bael is one of the ten plants whose 

roots forrn a group It is used as tonic . 


விவேகம் , பகுத்தறிவு , power or faculty of 

discrimating things by their properties . 
விவேக ரஞ்சிதம் , வைடூரியம் , one of the nine 

gems - Cat s eye . 


விழப் போத்தி , வட்டத் திருப்பி , a twining 

plant - Cissampelos pareira . 
விழம்பு , சோறு , cooked rice . 


விழலத்தி , 


வில்வவிலை , சிவ அர்ச்சனைக்கு மிகவும் உப 
யோகமானது , வில்வக் காய்க்கும் பிஞ்சுக் 
கும் சக கோசனகாரி . மலகாரி , சடராக்கினி 
வர்த்தினி குணங்களுண்டு இது பேதியை 
நிறுத்திக் தடலுக்குப் பலத்தைக் கொடுக் 
கும் , சன்மத்தை நீக்கும் . வேரின் தூரோடு 
கடைச்சரக்குகள் சேர்த்து லேகியம் போல் 
செய்து வயிற்றுவலி , குன்மம் , இருமல் , 
ஈளை , காசம் , பித்த காசம் , தேக காந்தல் ,, 
அதிசாரம் , பித்தம் , அஸ்தி சுரம் விஷப் 
பாண்டு , நெஞ்செரிவு . வாய்வு மலபந்தம் , 
கிராணி , வாந்தி முதலிவை போம் , கொழுந்து 
சல மேகத்தை நீக்கும் , இதைக் கண்ணுக்கு 
ஒத்தடம் கொடுக்க கண் சிவப்பு 

சிவப்பு மாறும் , 
இதன் இலையைச் சாறு பிழிந்து கொடுக்க 
இதன் பழத்தை காயவைத்து சூரணித்து 
கொடுக்க குடல் வாத ரோகம் போம் , இலைக் 
கஷாயம் வியர்வை யுண்டு பணணும் , சன்னி 
சுரம் தீரும் . இதன் தைலம் வாத நோய்க்கு 
உபயோகிக்கலாம் ; சன்னி சுரம் 

போம் . 


விழலரிசி , குடல் வாதத்தைப் போக்கும் ஒர் 
வகைப் புல்லரிசி ; பித்தாதிக்கம் , கரம் , குடல் 
வாதம் சீழ்ப்பிர மேகம் போம் , the seed of 
a grass used in hernia and other complaints 
of bowels . 


விழலாய்ப் போதல் , வீணாய்ப் போதல் , 
become waste . வெகு சுறுக்காய் வாத 
மெல்லாம் விழலாய்ப் போமே , 


-- 


வில்வ வைரம் , கற்ப வகையி லொன்று , the 
hard centre core ; one 

of the classes of 
medicines used for rejuvenation , 


விழல் , ஓர் வகைப் புல் , a variety of grass 
useful to build the roof of thatched houses 

Andropogon muricates ; 2. விழுதல் , to fall 
down ; 3. நோய்வாய்ப்படல் falling ill . 


வில்வாதி சத்து , 


வில் விளிம்பக arrow like seam . 


விழல் புல் , இதனால் குழந்தை தோஷம் போம் , 

It cures the morbid condition of children . 


விவகா தம் , செந்தணக்கு , a tree . 


3884 


விழித்துலக்கம் 


விழிவட்டம் 


விழல் மூரி , பேரீச்சம் பழம் , date fruit . 


விழி நீர்க் கமமல் , ஓர் வகைக் கண்ணோய் , 
an eye disease . 


விழல் வேர் , வெட்டி வேர் ; இலாமிச்சை வேர் , 
khus khus - Vetiveria zizanioides , 


விழி நீர்ப் பாய்ச்சல் , see கண்ணீர்ப் பாய்ச்சல் . 


விழா நஞ்சு , பிரசவ காலத்தில் கிரமப்படி 
வெளிப்படா நஞ்சு , retained placenta . 

. 


விழித் தோல் , 


விழி நோய் , eye diseases ; 96 in number . 


விழால் , விழாலரிசி , which see . 


விழி பருத்தல் , buphtholmus of the eye . 


விழி , கண் , eye ; 2. கண்மணி , pupil of the 

eye . 


விழிப் பிணி , கண்ணோய் , disease of the eye . 


விழிப் பிதுங்கல் , விழிதள்ளல் , protruding 


of the eyes . 


விழி கடுப்பு , கண் கடுப்பு , inflammation 
of the eyes ; 2. ஓர் கண்னோய் , an eye 
disease. 


விழிப் புண்ணாக்கு , 


விழிகண் குருடு , an eye disease . 


விழிப்பு மருந்து , தூங்காதிருக்கச் செய்யு 

மருந்து , a medicine that prevents the sleep 
-Agrypnotic . 


விழி காசப் படலம் , See விழிகாசம் . 


விழி காசம் , கண்காசம் என்னும் ஓர் வகைக் 
கண்ணோய் , cataract of the eye ; an eye 
disease . 


விழி மண்டலம் , sub - divisions or circles of 

the eye ball . 


விழி மயக்கம் , கண் மயக்கம் , whirling of the 

eyes . 


பார்வை 


நுணுக்கமுள்ள , 


விழி கூர்ந்த , 
eagle eyed . 


விழி மருட்டி , see விழி மிரட்டி . 


விழிக் கால் , கூர்மன் வாயு , one of the ten 

vital airs . 


விழி மறைச்சான் , கரிக் குருவி , 3 small black 
bird . 


விழி மிரட்டி , ஓர் மூலிகை , a medicinal herb . 


விழிக் காளான் , any disease of the eye caused 

by a fungus Ophthal momycosis . 
விழிக் கீரை , caper - a medicinal plant . 
விழி சொருகல் , கண சொருகல் , feel sleepy . 
விழிச்சதைப் பற்று , ஓர் கண்ணோய் , an eye 

disease .. 


விழி முழுங்கி , See M ழிவிழுங்கி . 


விழி மூடல் , ஓர் கண் வியாதி , an eye disease . 


விழி மூலி , சிறியாணங்கை , which see . 


விழிச் சந்து , sub - divisions or circles in the 

eye ball which meet one another that which 
serves as lines of demarcation of the circles 


விழி யழற்சி , inflammation of the eye . 


of the eyes. 


விழியன் , பெரு முழியன் , one with protu 

barent eyes . 


விழியி லெழுதல் , கண்ணில் தீட்டல் , appli 
cation of unguent to the eye . 


விழிச் சவ்வு . conjunctiva . 
விழிச்சவ்வு வறட்சி , dry conjunctiva . 
விழி தள்ளல் , prominent eyes . 


விழி யுந்தல் , ஓர் கண் நோய் , ( கருவிழி ) an 
affection of the black of the eye . 


விழிதாடி மூலி , நரிப்பாலை , a plant which see . 
விழிதி , see விழுதி , 
விழித்தல் , நித்திரை தெளிந் தெழுதல் , waken . 


விழி வட்டங் கொள்ளல் , கண் சுழலுதல் , 

, 
whirling of the eye balls . கூற்றன் வந் 
திடுவதாகும் குறுவிழி வட்டங் கொள்ளல் . 


ப 


விழித் துலக்கம் , கண் துலக்கம் , clear eye 

without blemish , 


விழி வட்டம் , 
eyes . 


கண் சுழற்சி , whirling of the 


3885 


விழுது மரம் 


விளங்கரம் 


விழுத்தம் , கருஞ் சீரகம் , black cumin seeds 

Nigella sativa . 


விழிவாதம் , கடைக்கண்ணில் வாய் கொண்டு 
இமைகளை ஆட்டுவித்து கண்களைச் சுருக்கு 
மோர் கண்ணோய் . an eye disease causing 
constriction of the eye and twitching of the 


விழு பாலை , ஓர் கொடி , a creeper . 


eye lid . 


- 


Pavonia 


விழுப்பு , தீட்டு , menses ; 2. அழுக்கு , pollution 

impurity .. 


விழி விலங்கி , பேராமுட்டி , a plant 
odorata . 


விழுமிய வுணர்ச்சி , enlightened feeling . 


விழை , கரும்பு , sugar cane . 


விழிவிழுங்கிச் சுக்கிரன் , கருவிழியின் கீழ்ச்சத் 
திலிருந்து வெள்ளெழுச்சி போல் படர்ந்து 
விழியை மறைக்கச் செய்து எரிச்சலாயும் 
வலியையும் உணடாக்கு மோர் வகைக் கண் 
Cmus , an eye disease affecting the black 
of the eye marked by burning sensation , 
and pain and something spreading over it , 
and preventing the sight . 


விழைச்சு , புணர்ச்சி , sexual intercourse ; 2 . 

இளமை , tenderness . 


விழைதல் , ஆசைப் பெருக்கம் , lust . 


விழுக்கு . கொழுப்பு . rat . 


விழைவு , கலத்தல் , mixing . 


விள , விளா மரம் . wood apple tree - Feronia 

elephantum . 


விழுங்க முடியாமை , difficulty to swallow - 

Aphgia dysphagia . This may be caused by 
inflammation of the epiglottis laryxgites , 
abscess in the pharynx , obstruction by 
foreign body , or tumour in the food pipe , 
enlarged glands of the neck , aneurism tum 
our prossing on the food pipe . 


விளகம் , 


சேங்கொட்டை , marking nut 
--- Semicarpus anacardium . 


விளக்கம் . 


விழுங்கல் , முழுங்கல் , to swallow . 


விளக்கல் , சுத்தி செய்தல் . cleaning ; 2. தெளி 
வாக்கல் , illuminating . 


விழுங்குகை , deglutition . 


விழுங்கு மாத்திரை , pill to be swallowed . 


விளக்கல் , தெளிவாக்கல் , illuminating ; illus 

trating ; 2 சுத்தி செய்தல் , cleaning . 


விழு தரசு , புண்ணிய வரசு , the pccpul or 

wisdom tree Ficus religiosa ., 


விளக்கு நீர் , கங்கை நீர் , liquor amni . 


விழுதி , ஓர் மரம் , a tree Cadapa indica ; 

2 , வீழிச்செடி , a medicinal plant . 


விளக்குப் புகை , smoke from the lamp - 

Lamp black - Acthiopis mineral . 


விழுதிகா , ஆல் , banyan tree - Ficus benga 

lensis . 


விழுதி யிலை . leaf of cleome frutosa - Cadapa 

indica . 


விளக் கெண்ணெய் , ஆமணக்கெண்ணெய் , 

castor oil oleum ricini . One taken from 
the small seeds is used in medicine - effici 
ent purgative useful for children and pre 
gant women too . One obtained by boiling 
is better than that got by pressing . 


விழுதி வேர் , root of Cadapa indica . 


விழுது , ஆலமர முதலியவற்றின் வீழ் adventi 
tious root ; 2. நெய் . ghee ; 3. விழுங்குவது , 
swallow ; 4. வெண்ணெய் , butter : 5 ; நிணம் , 
fat; 6. 2_ (1,6007 60L- , a well grinded paste . 

. 


விளக் கொளிக்கண் புள் , ஓளிபோன்ற 
கண்ணையுடைய பறவை , a 

bird having 
brilliant eyes . 


விழு துடந்தி , ஆலமரம் , banyan 

, tree 
Ficus bengalensis . 


விளங்கம் , வாயு விளங்கம் , medicinal berries . 

Emblica ribes ; 2. கருவேம்பு , Garuga 
pinnate ; 3. விளா which see . 


Ficus 


விழுது மரம் , ஆல மரம் , banyan tree 

bengalensis . 


விளங்கரம் , சிற்றரத்தை , lesser galangal 

a drug - Alpinia galanga ( minor ) . 


3886 


விளாமட்டு 


விளாரி 


விளங்காதி நெய் , எலிக்கடி பதினெட்டுக்கும் 
கொடுக்குமோர் மருந்து , a medicated oil 
used for rat bite . 


விளா மரம் , பெருவிளா; இதற்கு கபித்தம் 
என்றும் பெயர் , wood apple tree- ~ Feronia 
elephantum . 


விளங்கு , சிற்றரத்தை , lesser galangal a drug 

-- Alpinia galanga ( minor ). 


விளாம் ஓடு , விளாம் பழத்தோடு , the shell of 

the wood apple fruit . 


விளஞ்சிராய் , 


விளாம் பட்டை , வெள்ளி லோத்திரம் , bark of 
the wood apple fruit . 


விளத்தாரு . 

biloba .. 


அடம்பு , a creeper - Ipomaea 


விளம்பி , கள் , toddy . 


விளாம்பழத் திராவகம் . இப்பழத்தைக் 
கொண்டு திராவகம் இறக்கி , அசீரணம் , 
மந்தம் முதலிய நோய்களுக்குக் கொடுப்பது 
liquid distilled from the fruit of wood 
apple . 


விளம்பிகா ரோகம் , மலபந்தம் , constipation . 


விளம்பி வஞ்சி , குறிஞ்சி , 


விளாம் பழம் , விளா மரத்தின் பழம் , riped 

fruit of wood - apple . It can be taken 
both before and after meals , during day 
time . 


விளரி , இளமை, youth ; juvenility ; 2. நெஞ் 

சாற் பிறக்குமோசை . sound coming from 
the bottom of the heart . 


விளர் . கொழுப்பு , fat ; 3. இளமை , tender ; 

3. வெண்மை , whiteness , 


விளர்தல் , வெளுத்தல் . becoming pale . 


விளவ ரச்சம் , நீர்விளா, which see . 


விளவு , see விளா மரம் ; 2. பிளப்பு , crack . 


விளாம் பழம் , இது நமது தேசத்தில் காடுகளி 
லும் ஆற்றுப் படுகைகளிலும் ஏராளமாயும் 
நயமாயும் கிடைக்கும் . இது வில்வப் பழத் 
தைப்போ இருக்கும் ; என்றாலும் இரண் 
டிற்கும் வித்தியாசமுண்டு . இது வெளியே 
ஓடாகவும் உள்ளே சதைப்பற்று உள்ளதா 
யும் வெள்ளை விரைகள் கலந்தும் இருக்கும் . 
இது பித்தத்திற்கு குணமென்று கருதி அதி 
காலையில் வெல்லத்தில் சாப்பிடுவதுண்டு. 
இது பழுத்தால் மிகவும் வாசனையுள்ளதாய் 
இருக்கும் . மிக ருசியாயுமிருக்கும் , இதன் 
இலைக்கொழுந்து வாயுவைக் கண்டித்துப் 
பசியைக் கொடுக்கும் . இது காசம் , கபம் , 
பித்தம் இவை நீங்கி பசியை யுண்டாக்கும் . 
இதைப் பச்சடி செய்வதும் உண்டு . சர்க் 
கரை யோடு சேர்த்து மேற்கண்ட வியாதி 
களுக்கு ஷர்பத் செய்தும் சாப்பிடலாம் . 
இதன் பிசின் இருமல் , பேதி , நீர் எரிவு . 
நீரழிவு மேகம் , நெஞ்செரிவு முதலியன 
போக்கும் . இதை அனுபானமாகவும் மாத் 
திரை செய்வதிலும் உபயோகிப்பதுண்டு. 
wood - apple fruit - Feronia elephantum 
It is edible . 


விளா , விளா மரம் , wood apple tree -- Feronia 
elephantum ; அதன் வகை : 1. விளா ; 2 . 
நீர் விளா ; 3. குட்டி விளா ; 4 , சந்தனவிளா; 
( தேவதாளி ) 5. பீதவிளா; 6. கறி விளா ; 7 . 
நரி விளா ; 8 , கரு விளா . 


விளா கபித்தம் , wood apple Feronia elep . 

hantum ; 2. வெள்ளி லோத்திரம் , the bark 
of the wood apple tree . 


narit 16977), riped fruit of wood apple ; see 

விளாம்பழம் . 


விளாம் பிஞ்சு , tender 


wood - apple fruit . 


விளாங்காய் , wood apple fruit unripc . 
விளாங் குடுக்கை , the round shell of the 

wood apple fruit . 


விளாம் பிசின் , விளா மரத்தின் பிசின் , இதை 
சமையல் செய்து புசிக்கின் அதிசாரம் , 
வெள்ளை , பெரும்பாடு போம் , the gum of 
the wood apple tree . It is prescribed for 
diarrhoea leucorrhoea and menorrhegia , 


விளாத்தி , விளா, wood apple tree ; 2. பீச்சு 
விளாத்தி , which see . 


விளாம் வித்து , விளாம் மரத்தின் விரை , the 

seeds of wood apple fruit , 


விளாத் திரா , வாற்கோதுமை , a variety of 
wheat - barley .. 


விளா பெருக்கு . 


விளா மட்டு , விளாங்காய்க்கும் சிறியதான 
அளவு , a measure ; a little less than the size 
of the wood apple fruit ; 2. விளாங்காய்க் 
குச் சரியான அளவு . a measure as large as 
wood apple fruit . 


விளாரி , சாறில்லாப்பூடு , வீக்கம் கட்டி இவை 

களுக்கு உபயோகப்படும் . a piant with 
brittle leaves that has no juice. It is used 
for swelling . abscess etc Dodonaca 
Viscosa .. 


- 


3887 


விளை தல் 


விறுமத் தும்பிலா 


விளைந்தெழு காசம் , ஓர் கண்ணோய் , a dis 
ease of the eye . 

. 


வளை மீன் , ஓர் மீன் , a fish . 


விளாரி , இதற்கு விலாரி என்றும் பெயர் . 
இதன் பட்டைக்கு சிங்கோனாப் பட்டைக் 
கிருக்கும் கசப்பு குணங்களுண்டு ; இதன் 
உள் பட்டையை நிழலில் உலர்த்தி சூரணம் 
செய்து கடுமையான விஷ சுரத்துக்கு வெந் 
நீரில் கொடுக்க கொய்னாவிற்கும் மேலான 
குணமுண்டு ; நமது நாட்டில் இதன் இலையை 

ரணங்களுக்கு வைத்துக் கட்டுவது வழக் 
கம் . இதனிலையோடு ஆமணக்கெண்ணெய் 
விட்டு வதக்கி கட்டிகளிலும் வீக்கங்களிலும் 
வைத்துக் கட்டலாம் , Its leaves can be used 
as poultice for ulcers and abscesses , it is 
given internally for fevers ; it acts as well 
as chincona bark . 


விளைய வைத்தல் , புளிக்க வைத்தல் , expos 

ing as indigo plant for some days to ferment; 
2. படிகங்களை விளைய செய்தல் , to grow 
crystals of sugar candy and salts like salt 
petre . 


விளையாட்டமை, a modified and a mild form 

of small pox occuring in children who have 
had a previous attack or have been vaccin 
ated -- Varioloid .. 


விளா வரிசி , வெட் பாலரிசி , seeds of வெட் 

widow , Wrightia tinctoria . 


விளை வளம் , வெள்ளைப் பாஷாணம் , white 
arsenic . 


விளைவு , 


விளா. wood apple tree - Feronia 
elephantum . 


விளாவல் , வெந்நீரில் குளிர்ந்த நீரைக் கலத் 
தல் , mixing up cold water with hot water ; 
2. மோரில் தண்ணீர் விடல் , to dilute the 
butter milk with water . 


விளைவு பாஷாணம் , இயற்கையாகப் பூமியி 
லுண்டான பாஷாணம் , natural arsenic as 
opposed to வைப்பு பாஷாணம் , prepared 
arsenic . 


விளா வாமல் , கலக்காமல் , without mixing 

cold and hat water , 


விளா வாளை , a kind of cancer . 


விளைவு பூமி , பெண் காமக்களை , which see . 


தணணீர் 


கலந்த 


2 . 


விள்ளு 


விளாவின திராவகம் , 

திராவகம் . acid diluted with water . 


விள்ளல் , மலர் தல் , blosoming ; 

தல் , embracing . 


விறகன் . 


விளிதல் , சாதல் , dying ; 2. வருந்தல் , suffer 
ing ; 3. கோபித்தல் ; being angry . 


விளிதி , See விழித . 


விறகு , கட்டை , fire wood ; fuel ; 2. குங்கிலி 

யம் , indian dammer resin - Shorea robusta 
( resin of ) . 


விளிம்பு , அறுகு . the dub grase - Cynodon 

dactylon ; 2. கண்ணிமை , eye lid . 


விறலி . 16 வயதுப் பெண் , girl of 16 years . 


விளிம்மீ , வீழி , which see . 


விறளி , விறட்டி , cow dung cake . 

. 


விளி வித்தல் , கொல்லல் , killing . 


விறற் கடை , அங்குலம் , finger breadth . 


விளிவு , சாவு , death , 


விறற் கொடி , வெற்றிலைக் கொடி , betel vine 

Piper betel , 


விளை , ஓர் மீன் , a fish . 


விறாடம் , மதனப்பூ . which see . 


விளைகரி , நிலக்கரி , coal . 


விறாட்டி , காய்ந்த சாணி , cow dang cake . 


Butea 


விளை சுண்ணாம்பு , இயற்கையா யுண்டாகும் 
சுண்ணாம்பு , chalk . 


விறு மதரு , புன் முறுக்கு , a 

, a tree 
frondosa . 


விளை தல் , உண்டாதல் , growing : 2. உண்டா 
கல் , forming as gold -Yielding . 


விறுமத் தும்பிலா , see விஷத் தும்டபிலா , 


3888 


வினாடி 


வின்னாகம் 


விறும மூலி , பிரமி , a prostate plant . 


வினை , இரண்டு , two ; 2 . 

நாபிக் கிழங்கு , 
aconite root ; 

3 . நோய் , as in வினை 
தீர்ந்தான் , disease . 


விறு வாதுடி , கஸ்தூரி , musk . 


விறுவிறுப்பு , நாவிலுண்டாகு மோர் உணர்ச்சி , 
a kind of feeling in the tongue . 


வினை கொள்ளல் , சிரங்கில் சீழ் வலி முதலி 
யவைகள் கொள்ளல் , suppurating as in 
boils , 


விறை , விறைத்தல் , becoming stiff with cold . 


வினை சேர் , இரண்டு சேர் 


a weight -- two 


seers ., 


விறைத்த கழுத்து . stiff neck torticollis . 

It is caused by the affection of the back and 
neck muscles . It is caused by the combined 
effect of wind and phlegm humours . 


வினைச் சிற்று , நாய்ப்பாகல் , a plant of the 

senna species , 


விறைத்தல் , see விறை ; 2. முறைத்தல் , as in 

சூதம் விறைத்தல் . 
விறைப்பு , விறைத்தல் , stiffness ; numbness . 
விறைப்புசி , கருடன் கொடி , the creeper of 
sky root . 


வினை தீர்த்தான் , வைத்தியன் , வைத்தீஸ்வர 
ருக்கு மற்றொரு பெயர் Physician ; 2. நோய் 
தீர்க்கும் மருந்து , medicine , 


வினை நிலைமை . active condition . 


விற்பனைக்குள்ளமர்ந்த கன்னி , 
coral , 


பவளம், 


வினை போக்குமூலி, 
three salts ( முப்பு ) 


கொடிமா , the mystic 


விற் பன்னம , கல்வி , profound knowledge - 

Science . 


வினை விகா, குப்பைமேனி , a plant - Acalphia 
indica .. 


விற்பாதிரி , பூம்பாதிரி , large flowered trum - 
pet tree 

Dolichandrone rheedi . 


வினோத சாதி , பயிரபதி சாதியாகிய ஆண் 
சாதி 4 வகையி லொன்று , one of the four 
classes of men . 


abscess . See 


விற்புருதி , ஓர் சிலந்தி , an 
விப்புருதி . 


வினோத பூசம் , வாலைப் பூநீர் , which see . 


விற்புருதி நாயகம் , அமுக்கிரா , a plant 

winter cherry Withania somnifera , 


வினோதம் , சாக்கிரம் , one of the five statious 

of the soul wakefulness . 


- 


வினகம் , சேங் கொட்டை மரம் , marking nut 

tree -- Semicarpus anacardium . 


வினோதயம் , உலோகத் திராவகம் , acid pre 

pared from metalic compounds . 


வின்னம் , பின்னம் , distortion of a limb . 


வினதா சுதன் , கருடன் , brahminikite . 


விணா, புத்தி , prudence . 


வின்னம் பண்ணல், உடம்பின் உறுப்புகளைப் 
பின்னப் படுத்தல் , breaking as limb , caus 
ing deformity . 


வினாசயா , நத்தைச்சூரி , which see - a plant . 


வின்னா .. 


} 


கடுகு ரோகிணி . a purgative 

- Helleborns niger , 


drug 


வினாடி , 24 minutes . 


வின்னாகம் , 


வீ 


வீங்கு கரப்பன் 


வீச்சன்னியம் 


வீ , கருப்பந் தரித்தல் , conceiving ; 2. பறவை 

bird ; 3. சாவு , death ; 4. பூ . flowers. 


வீங்குகால் , தனஞ்சயன் , ( வாயு ) one of the 

ten vital airs . It stays in the dead body 
when all others have left and causes it to 
swell and burst then it leaves it i.e , on 3rd 
day , 


வீகம் , பறவை , bird , 


வீக்கக் கணம் , a children s disease caused 

by congenital heat and marked by sweiling 
of the body . 


வீங்கு புள் , ஓர் பறவை , a bird . 


வீங்கு புள் தோஷம் , a morbid condition in 

the infants caused by vitiated bird . 


வீக்க மாந்தம் , குழந்தைகளுக்கு காதும் கண் 

ணும் வீங்கி நாக்கு புண்ணாகி , சுரத்தை 
யுண்டாக்கு மோர் மாந்த நோய் , a digestive 
disease of children marked by swelling of 
ears , eyes , inflammation of the tongue and 
fever . 


வீங்கு வாயு , விரையைப் பற்றிய 6 வகை 
வாயுவி லொன்று , swelling of the testicles 
due to vayu . 


வீக்கம் , ஓர் கோய் , a disease ; 2 . ஊதல் , 

swelling ; 3 , பூரிப்பு , tumefaction ; 4. உப்ப 
சம ; turgescence . 


வீங்கு விரை வாதம் , இரண்டு விரையும் 
வீங்கி இரு கால் நரம்பிழுத்து மிக்க வலி 
யுண்டாய் மலம் போகாமலும் வாயு பறியா 
மலும் குளிர் கண்டு கண் புகைந்து வரும் , 
ஓர் நோய் , ( யூகி - 1200 ) orchitis marked 
by constipation , flatulence chillness , pain 
in the legs etc. 


வீக்கம் வாடல் , ressolving of the swelling . 


வீங்கச் செய்வது , to cause swelling -tume 

facient . 


வீசகரி , 


-- 


வேங்கை மரம் , a tree , kino tree 
Pterocarpus 

bilobus alias 
P. marsupium .. 


வீசகா , 


வீங்கப் பண்ணல் , tumify . 


வீங்கல் , வீக்கமடைதல் , swells ; 2 , விரும்பல் , 

longing after a thing ; 3 . ஏங்கல் , rining 
away for want of anything 


வீச கோசம் , கொட்டை , nut ; 2. தாமரைக் 
கொட்டை , lotus seed ; 3. பீச கோசம் , 
pericarps . 


வீங்கி , சேங் கொட்டை , 

சேங் கொட்டை , marking nut 
Semicarpus anacardium . 


வீச நோய் , அண்ட நோய் . disease of the 
testicles . 


வீசமா திருகை , see வீசகோசம் , 


வீசம் , கொட்டை , testicle ; 2. விரை , seed : 

3. சுக்கிலம் . semen ; 4. மூளை , brain ; 5 . 
மாகாணி , 1 / 16a measure ; 6. மூலம் , original . 


வீங்கிவிழித்தல் , கண்ணுறுத்தி இமைகனத்து 
திறந்தால் குத்தல் வலியும் கடைக்கண்ணில் 
மூங்கில் முளை போல் கூர்மையான சதை 
வளர்ந்தும் கண சிவப்பு , எரிச்சல் , வீக்கம் , 
புடைப்பு , நீர் வடிதல் ஆகியவிக் குணங்களை 
யுடைய வோர் கண்ணோய் , a 

disease of 
the eye marked by irritation , thickening of 
the eye lids , some growth in the angle of 
the eye , causing swelling , burning etc. 


வீசி , சதகுப்பை , dill or sowa seed --- Ane . 

thum sowa alias Peucedanum graveolens . 


வீசுதல் , blowing as wind , emitting smell as 

flowers , flinging as stone . 


வீங்கி வெடி , விம்மிப் பிரிதல் , bilgi 


வீங்கி வெடித்தல் , to swell and burst as 

dead body . 


வீசை , ஓர் நிறை , a weight ; 2. 40 பலமிடை , 

40 palams ; 3. மீசை , moustache ; 4. வாழை , 
plantain , 


வீங்கு கரப்பன் . 

வீக்கத்தை 

யுண்டாக்கு 
மோர் வகைக் , 

கரப்பன் நோய் , an eczema 
causing swelling . 


வீச்சன்னியம் , மந்திரம் , magic ; 2. வில்வம் , 

bael tree Aegle marmelos . 


3890 


வீட்டுத் தேன் 


வீந்தூகம் 


வீட்டு விலக்கம் , வீடு விலக்கம் , which see , 


வீச்சு , ஓர் நோய் , a disease as in புறவீச்சு 
2. வலி , convulsion . 


வீச்சு சன்னி , see புறவீச்சு சன்னி . 


வீட்டோடே யிருந்து பத்தியங் காத்தல் , to 
observe diet and remain at home taking 
rest . 


வீச்சுப் புத்து , ஓர் விரண நோய் , 


a ulcer . 


வீண தண்டம் , 


முள்ளெலும்பு , vertebrae ; 
முதுகந் தண்டு , vertebrai 
coloumn . 


வீச்சுலை , காற்று வீசும் உலை , blast furnace . 


வீணை தண்டு , 


வீணி , மலைக் குறட்டை.. , spinlle trce , -- Euony 

mus dichotomus . 


வீச்சு வலி , நரம்புகளை இழுத்து விடும் ஓர் 

வகை வலிப்பு , a spasm in which the muscles 
or muscular fibres contract and relax 
alternately in quick succession Clonic 
spasm . 


- 


வீணை , மின்னல் , lightning . 


வீணை மிருகம் , கஸ்தூரி எலும்பு . which see . 


வீச்சு விளக்கு , உலோகங்களை உருக்கவும் , 
காய்ச்சவும் உபயோகிக்கும் காற்று வீசும் 
விளக்கு , blast lamp . 


வீடி , கொத்தான் , twiggy Plant Cassyta 
filiformis ; 2. வேரிலாக் கொத்தான் , root 
less plant . 


வீண் பாக்கு , 

சாப்பிட்டபின் தவிர மற்ற 
காலங்களில் வெற்றிலை பாக்கருந்தல் , betel 
chewed at any time other than after meals 
as opposed to ஊண் பாக்கு . 


வீடிகை , தாம்பூலம் , areca nut enveloped in 

the betel leaf smeared with shell lime for 
chewing . 


வீத சாகி , விலாமிச்சை வேர் , fragrant root 

which is brown or black in colour – Coleus 
Osirrhizon . 


வீத சோகம் , அசோகு , a tree - the expells 

sorrow Saraca indica . 


- 


வீடுண்ண சாலி , மட்சம் , mole . 


வீடு மூலி , முப்பு, the three mystic salts . 


வீத புட்ட , குக்கில் . 


வீடு விலக்கம் , மகளிர் சூதகம் , mensus . 


விதம் , தகரம், tin . 


வீட்சா , சீலைப்பேன் , louse , 


வீதலகம் , செங்கண் மாரி , Ictrus . 


விதன கோபம் , Goitre ; bronchocele . 


வீட்டி லொன்று , முப்பூவி லொன்று . c . f . 
வெளி லிரண்டு , one of the three salts . 


வீதன கோளம் , thyroid gland . 


வீட்டி னெருப்பு , அகத்தி , a tree --- Sesbania 

grandiflora ( அகம் + b + வீடு + நெருப்பு ) 


வீதன சடதி , cretin . 


வீட்டுக் கப்புறம் போதல் , See வீட்டுக்குத் 


வீதன முருந்து , thyroid cartilage . 


தூரம் 


வீதல் , சாதல் , dying . 


வீட்டுக் கரு , ஐங்காய மெழுகு , which see . 


வீட்டுக்குத் தூரம் , See வீடு விலக்கம் . 


வீத்துகம, சதகுப்பை , dill or sowa seeds 

- Peucedanum graveolens ; 2. வெள்ளரி , 
cucumber Cucumis sativus . 


வீட்டுக்கு வெளி , மாத சூதகம் , menses . 


வீத்துகி , வீழி , which see . 


வீட்டுத் தீ , அகத்தி , a tree- Sesbania grandi 

flora .. 


வீத்துகிகம் , சதகுப்பை , dill or sowa seeds 

Peucedanum graveolens . 


வீட்டுத் தேன் , வீடுகள் தோறும் ஈக்கள் 

கட்டும் தேன் , honey collected from the 
honey comb built in the houses . 


வீந்தூகம் , சாதிலிங்கம் , cinnabar , vermilion . 


3891 


வீரக்கட்டு 


வீரணி 


வீயத்து , சந்திரன் , moon . 


Cinnabar can also be consolidated in a 
similar way . 


வீம சக்கிரம் , புளிவஞ்சி , which see . 


வீமஞ்சி காந்தம் , ° சிக் காந்தம் , loadstone 

which attracts small needles . 


வீம பீசம் , பருமையான பிடுக்கு , elephantoid 

scrotum 


வீம மந்தி , கழுதைத் தும்பை , which see . 


3. வேறு விதம் - துருசு , படிகாரம் வகை 
க்கு 11 விடை வீதம் இரண்டையும் தாள் 
செய்து அடுப்பில் ஓடு காயவைத்து மேற்படி 
தூளை 3 பங்காக்கி 1 பங்கை ஓட்டில் தூவி 
எரிகிற சமயத்தில் 1 விடை வீரத்தைப் 
போட்டுப் புரட்டி எடுக்கவும் , மற்ற இரண்டு 
பங்கு தூளையும் இப்படிச் செய்தெடுத்து 
மறுபடியும் விராகனெடைக்கு சூடத்தைக் 
கொண்டுவந்து கவசித்துக் கொளுத்தி விட் 
டால் வீரம் உருகி மணியாகும் , per - chloride 
of mercury is melted and formed into a ball 
by adopting the following method , copper 
sulphate and alum are taken in equal parts 
and powdered . Make it into three parts . 
Take one part and melt it in an earthern 
dish , and put into it an equal part of the 
per • chloride in one lump . and roast it ; 
repeat the process twice more . Then equal 
part of camphor and cover the per - chloride 
with this camphor and burn it . The chloride 
melts and forms into a ball . 


வீமன் , பச்சைக் கற்பூரம் ; இது அழு க் 
வெண்மை கலந்த மேகநிற முள்ளது , crude 
camphor . One of the three kinds . 


வீமி . எட்டுவகை எழுத்துகளிலொன்று . one 
of the eight mystic letters . 


ம் ஓர் 


விமி யட்சரம் , குழந்தைகளுக்கு ஈரல் நொந்து 

காய்ச்சலுடன் மயக்கம் , குளிர் , தலைவலி , 
தாகமாகிய விக் குணங்கள் கா 
நோய் , a disease of the childran marked by 
fever , giddiness , chill , head - ache , thirst etc. 
The liver is affected . 


வீரக் கிலே தம் , ஓர்வகை மஞ்சள் புண் கழுவு 
நீர் , a yellow lotion for cleaning and dress 
ing ulcers and sores . 


- 


வீர கதவுப்பு . வளையலுப்பு , a variety of salt 

used in making glass bangles . 


வீரக் கொடி , வெற்றிலைக்கொடி , betelvine 
Piper betel . 


வீர காந்தம் , ஊசிக் காந்தம் , loadstone 

attracting needles . 


வீர சாகி , சேமரம் , marking nut tree - Semi 

carpus anacardium ; 2. அழிஞ்சில் , a tree 
Alangium delapitailum . 


வீர கேந்திர மங்கை , பாக்குறா, which see . 


வீர செய நீர் , pungent liquid extracted from 

per - chloride of mercury . 


வீரக் கட்டி , ஓர் மருந்து. , a lump of per - chloride 

of mercury . 


வீர செல்வி , சத்தி சாரணை , a prostate plant 

--Trianthema decandra , 


mir : Jr CODE GOSTID , calcined white powder of 

per - chloride of mercury , which has the 
properties of calcium i.e. , turns , turmeric 
solution red . 


வீரச் செந்தூரம் , திருமூலர் வகார வுபதேசம் 

207 ல் சொல்லியுள்ள ஓர்வகை செந்தூரம் , 
red calcined powder of per - chloride of 
mercury mentioned in Thirumoolar Vagara 
upadesam 200 . 


வீரக்கட்டு , consolidated per - chloride of mer 

( ury. விலவப் பழத்தைக் கீறி வீரத்தை 
உள்ளே வைத்து , சீலை செய்து, மணல் மறை 
வில் புடம் போட்டு , இப்படி 10 முறை 10 
பழத்தில போட வீரம் கட்டும் , a lump of 
perchloride of mercury is inserted into the 
bael fruit , and luted with clay and cloth ; then 
calcined in send bath ; repeat the process 
9 more times : the per - chloride gets consoli . 
dated : 2 வேண்டிய மட்டும் வீரத்தைக் 
கொண்டுவந்து சாம்பிராணி வீடை -1 ; நெல் 
லிக்காய் 

கெந்தகம் வீடை-1 ; இரண்டை 
யும் தூள் செய்து கரண்டியில் இட்டு அன 
லில் பிடிக்க உருகிவரும சமயத்தில் வீரத் 
தைப்போட்டுப் புரட்டி எடுத்துக் கொள்ள 
வும் ; சன்னி வாயு போம் ; இதைப் போலவே 
லிங்கத்தையும் கட்டலாம் , another method 
of preparing the consolidated per - chloride 
of mercury . Styrax benzoin and sulphur 
are taken in equal parts and powdered . 
The two parts of this mixture is melted , 
and 1 part of per - chloride is put into that 
melting powder , and roasted . The per 
chloride gets consolidated it can be used 
as medicine. 


வீரடங்கல் , மருந்தின் வேகமடங்கள் , decrease 

of the virulence of medicine . 


வீரண மூலகம் , விலாமிச்சவேர் , a fragrant 
root of grass 

Coleus osmirrhizon . 


வீரணம் , இலாமிச்சை வேர் , khus - khus 
Andropogon muricatus . 


வீரணி . மிள த , pepper - Piper nigrum ; 2 . 

விலாமிச்சவேர் , fragrant roof of a grass 
Coleus osmirrhizon . 


3892 


வீரமடங்கல் 


வீரம் 


வீர தட்டி , மான் தோல் பட்டை , which see . 


வீரமத்தாளி , யானை நெருஞ்சில் , which see . 


வீர தத்துவம் , கொடிவேலி, a shrub 
Plumbago zeylanica . 


வீர தரம் , விலாமிச்சவேர் , Coleus osmirrhizon . 


வீரமணி , 

திருமூலர் வகார வுபதேசத்திற் 
சொல்லியுள்ள ஓர் முறை , வீரத்தைக் கட்டி 
மணியாகச் செய்தது , இதை இழைத்து 
நாக்கில் தடவ செத்தவனும் எழுந்து பேசு 
வான் , per - chloride of mercury is made 
into a bali by a process mentioned in Thiru . 
moolar Vagara upadesham 200 It is said 
that even a dead will come back to life if 
it applied to the tongue . 


வீர தரு , மருது , a tree - Terminalia alata . 


வீர தாரு , see விடத்தலை . 
வீரகை , வீரம் , corrosive sublimate of mer 

cury ; Per - chloride of mercury . 


வீரத் துக்க தீதம் , 

அண்டச் 

சுண்ணம், 
white calcined powder of cranium bones or 


egg sheli . 


வீரமணி , விராடக் குரு என்னும் குருமருந்தி 
னால் வீரத்தைக் கட்டிச் செய்த மணி , per 
chloride of mercury ball prepared by using 
விராடக்குரு the uses of வீரமணி கெவுனம் 
பாய்வதற்கும் வாயிலிட்டு வாயு வேகமாய் 
நடப்பதற்கும் பிறர் தன்னைக் கண்ட போது 
நகங்கும்படி செய்விக்கும் , ஓர் வீரத்தைக் 
கட்டிச் செய்த ஓர் வித மணி ; ( இதைப் பக 
வின் மேல் வைக்க பால் கொடாது ). This 
ball is useful to make one travel in the air 
to walk fast , and to make others tremble .. 


வீரத்தைப் பெந்தம் பண்ணி , நீர்க்கடம்பு , 
which see . 


வீர தீர் , அமுரி , urine . 


வீரந்தரம் , மயில் , national bird 


Peacock ., 


வீர மாதிப் பூண்டு , விஷத்தாரி , which see . 


வீர பத்திரக் கலிக்கம் , திரிகடுகு , இந்துப்பு, 
சுத்தி செய்த நேர்வாளம கடுக்காய் இலவங் 
கம சமனெடை கொண்டு வெந்தயச் செடி 
சமூல சாற்றாலரைத்து மாத்திரை திரட்டி 
அதை யிழைத்து கண்ணிலிடுதல் , இதனால் 
சன்னி சுரம் திரிதோஷம் போம , 

சீதள 
வஸ்து நீக்கவும் , an eye salve prepared as 
said above and applied to the eye during 
delirium . 


வீர மெழுகு , ஈழை போம் , விலாங்கு மீனின் 

தைலம் வாங்கி வீரத்திற்கு வீரம் கட்டி மெழு 
காகும் , per - chloride is turned into wax like 
substance when treated with the fat of eel 
--Snake like fish - It removes phlegm . 


வீர பத்ராஞ்சனம் . சன்னிபாத சுரங்களுக் 
காக கண்ணிற் இடும் கவிக்கம் . இது ஆயுர் 
வேத மருந்து , an Ayurvedic collyrium for 
delirious fevers , 


வீர மெழுகு . 1 பலம் வீரத்தை சிலையிலிட்டு 
முடிந்து பழங் கலையத்தில் 4 இள நீர் விட்டு 
அதில் 

தோலாந்திரமாகக் கட்டி 2 நாழி 
எரித்து அடுப்புக்கு மேல் தொங்கவிட்டு 
உலர்த்தி எடுச்கவும் , தேன் , முலைப்பால் 
இஞ்சி 

ரசம் இவைகளில் கொடுக்கவும் ; 
சன்னி கர தோஷம் போம் , இச்சா பத்தியம் , 
மாலை மிளகு கஷாயம் கொள்ளவும் , 


வீர பற்பக் களிம்பு . ointment containing 

ammoniated of mercury . 


Note : ( by C.D. ) This is mean purification ; it 

will not become waxy . 


வீர பற்பம் , white calcined powder of per 

chloride ot mercury used as medicine ; 
ammoniated mercury . 


வேறு விதம் : வீரம் பூறம் , இலிங்கம் , சுத்தி 
செய்த வாளம் திரிகடுக சம எடை எடுத்து 
தேன் விட்டரைத்து எடுக்கவும் ; கடலை பிர 
மாணம் கொள்ளப் பேதியாசம் பேதி அதிக 
மானால் மோர் சாதம் கொள்ளவும் . சர்க்கரை 
அல்லது வாழைப் பழத்தில் கொடுக்கவும் , 
தேன் , இஞ்சி ரசத்தில் கொண்டால் சகல 
வாயுவும் போம் , அந்தியில் சுக்கு , மிளகு , 
கஷாயம் கொள்ளவும் . 


வீர பாவனை , தென்னங் குரும்பையைக் 
குடைந்து வீரத்தை வைத்து இதற்கு 6 
பங்கிடை, விறட்டி கீழ் பாதி மேல் பாதி 
யாகப் புடமிட்டு எடுத்து எடுக்க கால்கட்டு 
ஆகும் , இப்படியே 10 புடமிட்டு எடுப்பதே 
வீரபாவனை இதனால் வீரம் சுத்தியாகி கால் 
கட்டாகும் , இப்படியே 40-50 தடவை செய் 
தால் முழுக் கட்டாகும் , another method ot 
consolidating the per - chloride of mercury 
is given above. 


Note : ( by C. D. ) This will cause purging . One 

must be careful in useing it . 


வீர போக சாதி . பயிரபதி சாதியாகிய ஆண் 
சாதி 4 - ல் ஒன்று . one of the four divisions 


5 . 


வீரம் , ஓர் மருந்து , a medicinal drug - per 

chloride of mercury ; 2 . மலை , mountain ; 
3. விலாமிச்ச வேர் , khus - khus ; 4. இஞ்சிக் 
கிழங்கு, ginger ; 

வல்லமை, strength ;; 
6. ஓர் யோக நிலை , a posture in yoga pos 
ture ; 7. ஓரத்தி , a kind of fig tree ; 8 . 
கஞ்சி , rice gruel: 9. மிளகு , pepper ; 
10. வலி , force); 11. கலையில் இயற்கை 


of men .. 


வீர மடங்கல் , 
virulence . 

. 


வீரடங்கல் , abatement of 


3893 


வீரிடல் 


வீரியவானி 


children 


to cry 


வீரிட் டழுதல் , as in 

deepily . 


யாய் உற்பவிக்கும் ஓர் வஸ்து , a natural 
kind of medicine found in the mountains ; 
12 , சவ்வீரம் , corrosive sublimate of mer 
cury - Per - chloride of mercury . it is reco . 
gnised by its heavy weight and crystalline 
appearance ; 13. பரங்கி பாஷாணம் , a mer 
curial compound ; 14. தங்கம் , refined gold ; 
15 . நஞ்சுக் கொடி , placental cord ; 16 . 
வேங்கை . 

Indian kino tree - Pterocarpus 
marsupium . 


வீரிணிகா , வில்வம் , a sacred tree - bael 

tree Aegle marmelos . 


-- 


வீரிப் பால் , எருக்கம்பால் , milk drawn from 

Calotropis gingantia . 


வீரிப் பாவிகம் , எட்டிவிரை , seeds of nux 
vomica .. 


- 


வீர வஞ்சி , வஞ்சி கொடி . rattan creeper 

Calamus rotang . 


வீரிப் பாளை . பங்கம்பாளை , a bitter ash col 

oured prostate plant Aristolochia 
bracteata ,, 


வீர வரைத்தல் , பெலன் கொண்ட மட்டும் 
வலிவாக மருந்தைக் கல்வத்திட் டரைத்தல் , 
to grind well . 


castor seed 


வீரி முத்து , கொட்டைமுத்து , 
--Ricinus communis . 


வீர விருட்சம் , சேமரம் , marking nut tree 

--Semicarpus anacardium .. 


வீரிய கோவிதை, புளி வஞ்சி , which see . 


வீரியக் கலிதம் , சுக்கிலம் வெளிப்படல் , dis 

charge of semen . 


வீரியக் குறைவு , தாதுக் குறைவு , want of 

formation of ojas in the system ; 2. ஆண் 
தன்மைக் குறைவு , impotency . 


வீர வுப்பு . கல்லுப்பு , rock salt ; 2 , பூரணாதி 

யுப்பு , a kind of salt ; which see . 
வீர வைப்பு , மச்சமுனி 800 ல் சொல்லியபடி 
சீனம் , வெடியுப்பு , சாரம் , கல்லுப்பு . 
துபட துரூசு சரியெடை ரசம் 

விட்டு 
அரைத்து காசிக் குப்பியில் வைத்து சீலை 
மண் 9 செய்து; பாண்டத்தில் மணலிட்டு 
அதன் நடுவில் குப்பியை வைத்து , பிறகு 
மூக்களாய் மணலிட்டு 

எரித்து 

சாமம் 
குளிர்ந்த பின் குப்பியை உடைத்துப் 
பார்த்து அதிலிருக்கும் கருடைய 
இத்துடன் ஆதியும் பாரையும் வாளனன் 
இவைகளைப் பொடித்திட்டு குப்பியில் 
வைத்து முன் போல் எரித்திட ஆறு சாமம் 
ஆனபின் எடுக்க வீரமாம் , The method of 
preparing per - chloride of mercury is given 
above which see . 

. ஆதி , பாரை ; வாளனன் , 
( not known . ) 


வீரிய சத்தி , மூலிகை அல்லது தாதுக்கள் 
தன்னிடத்திலுள்ள குணங்களை தொழிற் 
படுத்தி காரியங்களுக்கு உதவும்படியான 
சச்தி , the power in the drugs which makes 
them to act . 


எடுத்து 


வீரிய சோஷனி , 
see . 


முதியார் கூந்தல் , which 


வீரிய சுக்கு , காரமான கக்கு , strong dried 

ginger . 


வீரா சணம் , ஓர் யோக நிலை , இடக்கால் மேல் 
வலக்கால் போட்டுக் கோ முகம் போலிருத் 
தல் , a posture is yoga practice . 


வீரிய சுக்கு செயநீர் , காரமான சுக்கினால் 
Daug dowßii, strong solution of ginger. 


வீரிய தேசு , வல்லாரை , a prostate plant 

Hydrocotyle asiatica . 


வீரா சிகா , தெர்ப்பைப்புல் , sacrificial grass . 


வீராணிக் கிழங்கு . ஓர் கிழங்கு , a tuber . 


வீரியத் தம்பனம் , இந்திரியத்தை வெளியிடா 
தடக்கல் , to 

prevent 

the discharge of 
semen . 


வீராணி வாழை , 


வீராளிப் பட்டு , மாதவிடாய் சேலை , menustral 
cloth , 


வீரியத் தரிசி , வாளானரிசி , which see . 


விரிய நஷ்டம் , தாது நஷ்டம் , spermatorr 
hoea . 


வீரி , வட்டத் திருப்பி , a twiner --- Cissam 

pelos pareira ; 2.LIJALLITE , a bitter pros 
tate plant Aristolochia bracteata . 


வீரியப் பிசின் , 


சாலாம் பிசின் , which see . 


வீரியம் , விந்து , semen ; 2. வலிவு , strength . 


வீரிடம் , நாவல் , a tree - Eugenia cumin ; the 

black plum ( Jaman ) . 
வீரிடல் , பிறக்கும் கால் வீரிட்ட ழுதல் , the 
crying of a child at birth Vagitus 
uterimus . 


வீரிய வஸ்து , 


வீரிய வா , நடஞ்சகம் , impotency . 


3894 


வீழி 


வீறுள்ள 


வீரிய விருத்தி , தாது 


புஷ்டி , aphrodisiac . 


வார்த்து 


வீரிய விருத்தி , தென்னம்பாளை அரிசியை , 
பசும் பாலில் அரைத்துச் சாப்பிடவும் , இரு 
வேளை 40 நாள் , அப்போது பெண் போகம் 
கூடாது ; பசும்பால் கொள்ளவும் , increase 
of sexual power medicine for increasing 
the power is given above . 
வீரிய விர்த்தி , சாதிக்காய் , அபினி , காமப்பூ . 
இலவங்கம் சம எடை கொண்டு அரைத்து 
ஊர்க் குருவி வயிற்றில் வைத்துத் தைத்து 
நெய்யில் பொரித்து எலும்பு போக்கி 
அரைத்து கெச்சைப் பிரமாணம் உருட்டி 
ஆழாக்குப் பாலுடன் 40 நாள் சாப்பிடவும் 
another prescription for increasing the 
potency is given above which see . 


வெட்டி 


அள்ளி அயக் கரண்டியிலிட்டு 
அடுப்பேற்றி மணற் காடை . நெய்யை 
ஊட்ட துள்ளியே சூதமது உண்டையாகும் . 
வாயிலிட கவுனம் ஓடும் ; இதன் இலையை 
வாயிலடக்க எவ்வளவு தூரமும் ஓடலாம் . 
நிற்கும் போது ஏதாவது ஒன்றை பிடித்துக் 
கொண்டு நிற்க வேண்டும் ; வெள்ளியே செந் 
தூரம் செய்ய வேதை மூலிகைதான் சமூலம் 
வாங்மே ; இதன் பெரிய வேரை கண்டமிட்டு 
வெட்டு 

சோதித்துப்பார் , இச்ச 
மூலத்தை நிழலில் உலர்த்தி தூளாய்ப் 
பண்ணி அப்பிரக செந்தூரம் கூட்டி 1 மண் 
டலம் சர்க்கரையில் கொள்ள தேக சித்தி 
யாம் பத்தியமாய் உண்டு தேரு , its root is 
used in alchemy . It turns basemetals into 
silver ; mercury into a bead . The processes 
are given above which see . Powder of the 
whole plant , if used as a vehicle to red 
oxide of mica and taken for 40 days , the 
body is rujuvenated , 
வீழிச் சாறு , விழுதிச்சாறு , juice of விழுதி . 
வீழிச் சூரணம் , வீழிவேர்ச் சூரணம் , powder 

of the root of வீழி . 
வீழிப் பட்டை , விழுதிப் பட்டை , bark of 

விழுதி . 
வீழியது கீரை , விழுதிக் கீரை , which see . 


வீரியன் , ஓர் பூண்டு , a plant . 


வீரி யன்னம் , மருள் , which see . 


வீரியாடி , நரிப்பயறு , a green pulse . 


வீரு அண்டம் , ஓர் வகை அண்ட நோய் , a 

disease of the scrotum . 


காய்க்குங் 


கொடி கள், 


வீருதம், படர்ந்து 

spreading plant . 


வீரை , வீர மரம் , a tree ; 2 . வாழை , plantain 

tree ; 3. கடல் , sea ; 4. துன்பம் , affliction ; 
5. வட்டத் திருப்பி , a twiner - Cissampelos 
pareira . 


வீழ் , விழுது , adventitious root . 


வீழ்த்தல் , நோயால் விழச் செய்தல் , causing 
to fall as from disease or illness . 


வீரைச் செடி . ஓர் செடி , a plant . 


வீரோ தம , நல்ல மாதுளை , good pomegranate 
- Punica granatum , 


வீழ்ப் பிரமி , ஒழுக்குப் பிரமியம் ; தென்னம் 
பூவால் போம் , gonorrhoea ; gleet . 


வீர் தருவு , சேங்கொட்டை . , marking nut 
Semicarpus anacardium . 


வீழ் வேயம் . கொடிச் சம்பங்கி , climbing 

sampak - Pergularia ( minor ) . 
வீறாணிக் கிழங்கு , See வீராணிக் கிழங்கு . 


வீர் வீரெனல் , வீரிட்டழுதல் , shrill cry . 


வீறிடல் , வீறிட்டழுதல் , shrill cry . 


வீலி , வெள்ளி , silver . 


வீவதம , இறப்பு , death . 


வீறிட் டழுதல் , குழைந்தைகள் வலுத்த குர 

லோடு அழுதல் , make a shrill cry . 
வீறிட் டோடல் , நோய் முழுதுங் குணப்படல் , 
entirely freed from disease . 


வீவு , சாவு , death . 


வீழி , see விழுதி , a plant - Stroemia tertrandra ; 

2 நீர்முள்ளி. a thorny plant - Asteracantha 
longifolia ; 3. See அயத்தை ஈயமாக்கி ; 4 . 
மர விழுது , adventitious root . 


வீறு , மருந்து சத்து , essence of medicine ; 

, 


வீறுகம் , கொடி நவ்வல் , which see . 


வீறு குட்டம் , virulent leprosy . 


வீழி , விழுதி , நாட்டுவிழி ; இதன் கிழங்கு 
பசும் பொன்னிறம் ; வெட்டி சோதித்து தீர்த் 
தளத்தில் நிற்தம் மூலியை வெட்டிப்பார்த் 
தால் நுனியில் தேங்காயைப் போல் இருக் 
கும் ; இதைப் பாக்கு போல் தறித்து நிழலில் 
உலர்த்தி வைத்துக் கொண்டு கழஞ் !! 
இடை கிழங்கையூட்ட லோகமெல்லாம் 
வெள்ளியாகும் , வெள்ளியாம் கிழங்கை 
யரைத்துக் குகை செய்து சூதத்தை அதிலே 


வீறு தணிதல் , மருந்தின் வேகம் குறைவு 

படல் , abating of the virulence of medicine , 


வீறு திங்கனி, அணிற் பிள்ளை , squirrel . 


வீறுள்ள , strong -- Fortis . 


வெ 


வெகுர காலி 


வெங்கண் 


வெஃகல் , ஆசைப் பெருக்கம் , intense ; desire . 


Saccharum 


வெகு ரசம் , கரும்பு , sugar - cane 

officinarum . 


வெகு காமி , பொன்னிமிாை , yellow bismuth ; 
2 , தொழுகண்ணி , which see . 


Allium 


வெகு ராசகம் , வெங்காயம் , onion 
cepa . 


வெகு கொடுமை , வைக்கிராந்த பாஷாணம் , 
a kind of arsenic . 

. 


வெகுரூப தரிசினி , அனேக வஸ்துக்களின் 
வடிவங்களைப் பார்க்கும் கண்ணாடி , Kleidos 
Cope . 


வெகுடு , நாணல் , reed . 


வெகுட்சி , பூவரசு , portia tree . 


வெகு ரூபன் , அனேக விதமான வடிவங்களை 
எடுக்கும் பச்சை ஓணான் , chamelion . 


வெகுட்டல் , அச்சுறுத்தல் , to threaten . 


வெதர் , சூட்டினால் வரும் பரு , a wort caused 

by heat . 


வெகுட்டுக் கபம் , கபநீருடன் வண்டல் சேர் 
வதினால் உ.ண்டாகும் ஓர் கபம் , phlegm . 


வெகு லாங்கம் , ஆடுதின்னாப்பாளை , a bitter 

plant Aristolochea bracteata , 


- 


வெகுண்டம் , கரும்பு , sugar - cane 

rum officinarum . 


Saccha 


வெகு லாதி , சிற்றேலம் , small cardamum . 


வெகுண்டு , see வெகுண்டம் . 


வெகு தாவம் , விடத்தேர் , which see . 


வெகு லாதிகம் , வெட்டுப் பாக்கு , cut areca 
nut ; 2 , சிற்றேலம் , small cardamum , 


வெகு தூர மோடல் , பொன்னுக்கு மாற்றுயர் 
தல் , in alchemy to increase the quality of 
gold . 


வெகுவாச முடையோகி , வசம்பு , sweet flag 
--Acorus calamus . 


வெகு பத்திரி , அரிநெல்லி , a tree - Phyllan 

thus distichus ; 2. கறிமுள்ளி, a plant 
Solanum indicum . 


வெகு வாதகம் , வெட்டி வேர் , khus - khus 

-- Vetiveria zizanoides , 


- 


வெக் காயம் , சூடு , heat . 


வெகு பர ?, பெருங் குரும்பை , which see . 


வெகு புத்திரி , கீழ்க்காய் நெல்லி , a plant - 
Phyllanthus nirui . 


வெக்காலி, வெள்ளை நாகை , a tree --- Ano 

geissus latifolia ; 2. வெண் கருங்காலி அல் 
வெண்காலி . 


வெக் காளம் , வெக்காளிப்பு , fair weather . 


வெகு புத்திரிகை , நரிப்பயறு, dew gram 

Phaseolus aconitifolius . 


வெக் காளித்தல் , மப்பு மந்தாரம் நீங்கல் , 

weather becoming fair . 


sacred plant 


வெகு மஞ்சரி, 

துளசி , 
Ocimum sanctum . 


வெக் காளிப்பு , See வெக்காளித்தல் . 


வெகு மூத்திரம் , அடிக்கடி நீரிறங்கும் நோய் ; 
அதிமூத்திரம் ; இதைத் தண்ணீர் விட்டான் 
கிழங்கு நிறுத்தும் , Polyurea . This is cured 
by water root . 


- 


வெக்கை , மாட்டுக்குவரும் ஓர்நோய் , a disease 

in cattle Rinder pest ; 2 , நிலக் கொதிப்பு , 
heat arising from the ground ; 3. காங்கை , 
heat of a closed place . 


வெகு மூலம் , வெட்டி வேர் , khus - khus 

Vetiveria zizanioides . 


வெகுர காலி , see வெக்காலி , a tree . 


வெங் கண் , வெங்காயம் , onion - Allium cepa ; 

2. ஓர் மீன் , a fish with protruburent eyes . 


3896 


வெங்காயக் கிழங்கு 


வெங்காரம் 


வெங்காயக் கோரை , ஓர் புல் , a kind of grass . 


வெங்கண் புள் தோஷம் , குழந்தைகளைத் தாக் 
கும் ஓர் பறவை தோஷம் , morbid condition 
in children said to be caused by a vitiated 
bird . 


வெங்காயத் தழை , வெங்காயத்தினிலை , leaf 
of onion . 


வெங் கடுப்பு , அழற்சியின்றி வரும் கண் 
ணோய் . sore eyes without inflammation . See 
வெண்கடுப்பு . 


வெங்காயப் பூ , onion flower ; தன்மம் குடல் 
வாத நோய் அறவே போம் . 


வெங்கலக் கல்வம் , மருந்துகள் உலோகக் 
களிம்பேறாதபடி வெங்கலத்தினால் , செய்த 
மருந்தரைக் கும் கல்வம் , கண் நோய் மருந்து 
கள் அரைக்கும் கருவி , mortar for grinding 
medicines made of bell - metal . 


வெங்காயம் , ஈருள்ளி , onion - Allium cepa . 
வகைள் : varieties : 1. வெங்காயம் ; 2. ஈர 
வெங்காயம் ; 3. நரி வெங்காயம் : 4. வெள்ளை 
வெங்காயம் ; 5 , சிறு வெங்காயம் . 


வெங்கலக் கல்வம் செப்புக் குழவி , bell metal 

mortar and copper pestle to grind medicines 
for the eyes. 


. 


வெங்கலத் தங்கம் , 


வெங்கலத் தாலம் , வெங்கலத் தட்டு ; தாம் 
பாளம் ; plate or dish made of bell - metal . 


வெங்கல நிமிளை , 


வெங்காயம் , இதில் 2 வகையுண்டு ; சிவப்பு 
வெள்ள ; சில சமயங்களில் வெள்ளை 
வெங்காயம் என்று பூண்டுக்குப் பேரிட்டு 
அழைப்பதனால் வெண்மையான 
வெங்காயத்திற்கும் 
என்று சந்தேகத்திற்கு இடமாகிறது . 6) ht 
காயத்தைப் பிரசவஸ்தீரீ 2. ணவாக எடுத் 
தால் பால் சுரப்பது நின்று விடும் ; இதன் 
சாற்றை மூக்கினால் உறிஞ்ச சுவாசயத்தின் 
மூர்ச்சியின் அழற்சியையும் தடுக்கும் ; இதை 
நமது நாட்டில் ஈருள்ளி என்றும் சொல்கிறார் 
கள் : உள்ளரி 

யென்றும் கூறுகிறார்கள் ; 
இதற்கு உஷ்ணதாரி சீதளகாரி மூத்திர 
வர்த்தனகாரி , ஷோனகாரி குணங்களும் 
உண்டு; வெங்காயம் தேக உஷ்ணம் சிரங்கு 
உஷ்ணபேதி மூலச்சூடு இவைகளைக் குணப் 
படுத்தும் ; இதை காய்கறிகளுக்கும் மற்ற 
பதார்த்தங்களுக்கும் முக்கியமாய் உபயோ 
கிக்கிறார்கள் ; வயிற்றுவலி குன்மம 
குடலைப் பற்றிய வாத நோய் இவைகளைக் 
குணப்படுத்தும் ; விதை மேகம் மூலம் நீரெ 
ரிச்சல் இவைகளை நீக்கும் , வாய்வுகளை நீக்கி , 
தாது புஷ்டியை உண்டு பண்ணும் , வெங் 
காயத்தை பில்லையாக அறுத்து தோரண 
மாக கயிற்றில் கட்டி வைத்தால் பிணம் 
நாறிப் போகாமல் இருக்கும் , It is used as 
cordiment .. It acts as refringent stimulent 
and diuretic . It is capable of healing chronic 
ulcers . 


வெங்கல ம ை , 


சேர்த்து 


வெங்கலம் , இரண்டு பாகம் 

செம்பும் ஒரு 
பாகய் வெள்ளீயமும் 

உருக்கி 
வார்த்து , கிண்ணி முதலிய பாத்திரங்கள் 
செய்யு மோர் உலோகம் , an alloy of 2 parts 
copper and one part of tin ( pewter ) . See 
வெண்கலம் ; Bell meat1 , queens metal , any 
amalgam of zinc and copper , Bell metal as 
used in medicines is an alloy of copper and 
tin . It is used in combination with other 
metals and is regarded as tonic and altera . 
tive , it is purified and calcified in the same 
way as copper . See நித்திய நந்த ரசம் . 


வெங்கா பத்திரகம் , மருவகம் , which see .. 


வெங்காரப் பொடி , விரணங்களுக்கு போடு 
மருந்து , Borax powder for dusting uicers . 


வெங்காயக் கிழங்கு . நாக்கு அட்சரத்தைப் வெங்காரம் , இதை வெண்காரம் என்றும் 
போக்கக் கூடிய வெங்காயத்தின் 
அடி பொரிகார மென்றும் 

டங்கணம் கன்றும் 
மூலம் , bulb of onion capable of removing சொல்வதண்டு, ஏரிகளின் ஜலங்கள் வற் 
ulcers on the tongue . It is a vegetable of றிப் போய் இந்த உப்பு ஐரோப்பா , திபெத்து . 
all round value . It assits digestion and பெரு முதலிய தேசங்களில் உண்டாகிறது ; 
gives tone to the stomach and is a good சாரயத்தில் போட்டால் கரையாது ; ஆனால் 
sepific for indigestion . It 

It increases the ஐலத்தில் கரையும் ; கடையில் விற்பவை 
healthy action of kidneys and produces 

சுத்தமானவை யல்ல ; ஆகையால் அதை 
proper sleep . It is long used for ulcer 

தேவையானவர்கள் வீட்டில் சுத்தி செய்து 
stomach . The syrup of onion is specific கொள்ளலாம் இது திததிப்பு, துவர்ப்பு 
for colds and cough even for colds in the குளிர்ச்சியையுடைய சியை யுடையது 
chest and throat . The gas from the well 

காற்றோரமாக வைத்தால் அதன் மேல் தூள் 
crused onion heals chronic ulcers when 

படியும் ; நெருப்பில் போட்டவுடன் நீர் 
they are exposed to it . It is a good dis 

தோன்றி சிறிய துவாரங்கள் காணப் 
infectant A regular eater of onions will படும் ; இதற்த சீதளகாரி , மூத்திர வர்த்தன 
be proof against most of the germ diseases . காரி , ருதுவர்த்தன காரி , பிரஸவகாரி , ஹஸ்ம 


3897 


வெங்குமரிப் பூடு 


வெடி சன்னி 


- 


கள 


பீகரஹாரி குணங்களுண்டு : மேலே பட்டால் வெங்கை படுகனி , சீந்திற் கொடி , moon 
உஷ்ண காரியாகும் , துத்தி ரோகம் வாய் creeper 

Tinospora cordifolia . 
விரணம் அக்கி 

அக்கி முதலியவை குணப்படும் . 
நாக்குப் புண்ணுக்குப் ரஸவேகத்திற்கும் 
வெங்காரத்தோடு ஜலத்தைச் சேர்த்து வாய் 

வெங் கொதிப்பு , great heat . 
கொப்புளிக்க மேல் சொன்ன நோய்கள் 
குணமாகும் , இதனோடு ஜலத்தைக் கூட்டி வெங் கோஷ்டம் , ஓர் மருந்து , a drug . 
துணியில் நனைத்து முலைக்காம் . விரணம் 
வெடிப்புக்கு மேலுக்கப் போட குணமாகும் ; 
வெங்காரத்தோடு பன்றி நெய்யை சேர்த்து 

வெச்சி முருக்கி , மார்பு , chest . 
மூல ரோகத்திற்கும் போட அது தீரும் ; 
ஸ்தீரீகளுக்குப் பிரமேகம் காணும் போதும் வெச்சு வெந்நீர் , சுடுநீர் , hot water . 
கர்ப்ப மேகத்திற்கும் வெங்காரத்தை ஜலத் 
தில் சேர்த்து பீச்சாங் குழல் வழியாய் பீச்ச 

வெச் செனவு , சூடு . heat . 
மேற்கண்ட நோய்கள் தீரும் ; வெங்காரத் 
தோடு ஜலத்தையாவது கர்ப்பூர ஐலத்தை 
யாவது சேர்த்து உபயோகிக்க நீர்த்துவா வெஞ் சந்துவர் , ( false kamala ) Casearia 
ரத்தில் காணும் எரிச்சல் ரக்த சர்ம ரோகம் esculenta .. 
கொசுக்கடி , வேர்க்குரு , பித்ததழும்பு இவை 
குணமாகும் ; வெங்காரத்தையும் கரு 

வெஞ் சோறு , hot cooked rice , 
வாப்பட்டைத் தூளையும் கொஞ்சம் சுஞ்சி 
யோடு சேர்த்து 

மந்தப் பிரசவங்களில் 
காணப்படும் நீர்க்கட்டு , பிரசவங்களில் வெஞ்சனம் , பாகல் , carilla fruit - Mom 
காணும் வலிப்பு or இசிவு களுக்கும் ordica charantia ; 2. கறிபதார்த்தம் , side 
தகுந்தவாறு 

உபயோகிக்க குணமுண்டா dishes .. 
கும் . சூதகக்கட்டு , சூதகச் சூலை , 

சூதக 
பாண்டு , பெரும்பாடு , மகோதரம் , காக்கை 

வெடங் குறுணி . see அலம்பல் மரம் . 
வலி , பிரசவ அ திசாரம் , மந்தப் பிரசவ 
வேதனையில் கருப்பையைச் சுருங்கச் செய் 
வதற்கும் மூத்திரக் தண்டிக்காய் ரோகத்தில் வெடி , கள் ; toddy ; 2 . நறுமணம் , fragrant 
யூரிக் { wric acid ) அதிகமாய் நின்று போவ smell; 3. சிற்றேலம் , small cardamums; 
தற்கும் ரஸ முறிவிற்கும் தகுந்தவாறு உப 4. பொடி லுப்பு , nitrate of potash - Salt 
யோகித்தால் குணப்படும் . வெங்காரத் petre . 
தூளோடு சுத்த சலத்தையாவது கற்பூர 
சலத்தையாவது சேர்த்துக் கந்தைத் துணி 

வெடி கரப்பான் , a kind of eczema with 
யில் நனைத்து அரையாப்புக் கட்டியின் 

fissures , 
விரணம் , அழுகல விரணம் இவைகள் குண 
மா , கும் ; வெங்காரத் தூளையும் காசுக்கட்டித் 
தூளையும் சேர்த்து , களிம்பு செய்து இரணங் வெடி காரம் , சிலைக்காரம் , Salt petre . 
களின் மேல் போட இரணங்கள் 
குணப்படும் . விளாவின காடியோடு வெங் 
காரத்தைச் சேர்த்து படர் தாமரை , 

மேக 

கிரந்தி , வெடித்துப் புண்ணாகும் ஓர் 
ஊறல் இவைகளுக்கு 2.பயோகித்து வந் 

வகைக் கிரந்தி , a kind of abscess or ulcer . 
தால் மேற்சொன்ன வியாதி சொஸ்தமாகும் , 
The 

of borax are given above . வெடிகுண்டு காயம் , gun shot wound . 
It acts as diuretic , refrigerant , parturi 
fecient , emmenagogue and is capable of 
removing stones from the bladder and வெடிக்கவிட்டு போடல் , ஓமம் , சீரகம் முத 
kidney . It can he used during delivery time 

லிய சரக தகளை சட்டியிலிட்டு வெடித்த 
to increase the labour pains , and for fits . பிறத மருந்திற் கலக்குதல் , to slightly fry 
இதனால் தவளைச் சொறி , படை குன்மம் , before using in medicine e.g. , cumin , omum . 
ரத்த மூலம் , அசமரி பங்குவாதம் , மூத்திர 
திரிச்சரம்போம், It cures toad s skin , 

வெடிக் கன்று , 
ringworm , gunmam , stone bladder , disurea 

Toposi ebony of Bengal 
etc. Sold in transparent , colourless , crys 

Dyospyros toposia . 
talline masses or pieces of various sizes ; 
inodorous with a cool saltish , styptic taste . வெடிக்குஞ் சூரி , நத்தைச் சூரி , which see " 
After exposure to air becomes covered 
with a whitish efflorescence . Medicinally 

வெடி சன்னி , காதினுள்ளே திரண்டெழுந்து 
astringent . Its solution is used as lotion 
and for gorgling ; 2. பொரிகாரம் , borax ; மிக்க குத்தலுடன் வலியை யுண்டாக்கி , 
gold smith s 

smith s salt Sodac biboras . It சேதப்படுமபடி முகத்தைத் திருப்பும் ஓர் 
melts gold . 

வகைச் சன்னி , delirium caused by an 
வெங்குமரிப் பூடு , பேராமணக்கு , castor plant 

eruption in the ear which is attended with 
producing large seeds - Ricinus communis . great pain and disfigures the face . 


லெடி 


uses 


. 


3898 


வெடியச்சரம் 


வெடியுப்பு 


வெடி சிரங்கு , தலையிற் காணு மோர் சிரங்கு , 
Eczema head .. 


வெடியடங்க வறுத்தல் , as common salt to 

fry till the cracking sound ceases . 


வெடி கண்ணாம்பு , 
slaked lime . 


நீறாக்கிய சுண்ணாம்பு , 


வெடியாதி , சீந்திற் கொடி , moon - creeper 

Menispermum cordifolium . 


வெடி சுன்னம் . calcined white powder of 

salt petre which acts as calcium i.e , turns 
the turmeric solution red . 


வெடி, சூலை , 


ஓர் வகைச் சூலை , a kind 
of rheumatism . 


வெடித்த சூலை , J 


வெடித்த குரல் , கடுமையான குரல் , hoarse 
Voice .. 


வெ + த்த புண் , ulcer that has just appeared . 


வெடியுப்பு , ஓர் உப்பு salt petre Potassium 

nitrate ; 2. பூநீரில் காய்ச்சும் ஐந்தாம் காய்ச் 
சலுப்பு , a salt which is prepared after five 
process from fuller s earth ; 3. பொட்டி 
லுப்பு , salt petre ; 4. தலை முடியுப்பு , salt 
prepared from the human skull . Impure 
potassium nitrate . It consists of white 
crystalline masses possessing a saline taste . 
It exists in a natural state in many parts of 
India . Those sold in the bazaars are some 
times are not sufficiently pure for internal 
use and it may be readily cleansed by dis 
solving it in hot water , straining and setting 
the solution aside to crystalise Needle 
shaped crystals will be formed , and they 
are pure . Salt petre stimulates the skin ,, 
and the kidney increases perspiration and 
flow of urine and so colling the body . It 
is very useful in fevers in inflammatory 
affections , common colds . rheumatism , gout . 
bronchitis etc. 


வெடித்தல் , பிளத்தல் , being split ; being 

cracked - Vibices . 


வெடி பகீரதி , படிக்காரம் , Alum . 


வெடிப் பஞ்சு , tender fruit that has just 

formed .. 


வெடிப் பரங்கி , 

venereal sore . 


ஓர் வகை பரங்கிப்புண் , a 


a 


kind of 


வெடிப் பலவன் , படுவன் கீரை , 
greens , 


வெடிப் பலா , ஆனைப்பலா , wild durian -- 

Cullenia excelsa . 


- 


வெடிப் பில்லி , 

சூனியத்தினால் 2. டம்பில் 
வெடித்து ரன முண்டாகச் செய்யு மோர் 
நோய் , disease caused by sorcery or witch . 
craft . and it is marked by fissures and 
ulcers all over the body . 


Note : Although nitre was unknown to Ayur . 

veda , it was frequently used in Tamil Siddha 
Medicine , from remote periods . There is 
no recognised name for it in Sanskirit , but 
it is now called under the name Soraka 
apparently a newly coined name . It is not 
correct , to surmise that the manufacture of 
nitre was introduced into India after the 
adoption of gun powder an implement in 
warfare.. It is also not correct to say that 
nitre is Yavakshara ( யவட்சாரம் ) which is 
only an impure carbonate of potash . The 
one used in Tamil Medicine is said to be 
impure potassium nitrate & it is used only 
aftcr purification . 


வெடிப்பிளந்த கால் , வெடிப்புள்ள குதிக 
கால் , fissured heel . 


வெடிப்பு , பிளப்பு . fissure ; rupture பிளவு , 

cleft ; scissure . 


வெடியுப்புக் கிரந்தி , ஓர் வகைக் கிரந்தி 
நோய் , a kind of tumpur , 


வெடிப்புண்ட கால் , பித்தாதிக்கத்தினால் 
வெடிப்பாகி வலியைத் தரும் குதிகால் , 
fissured heel 


Several are the medicines prepared with 
it in Siddha with miracullous properties . 
The preparations are வெடிப்புக் கட்டு 
( consolidated nitre) வெடியுப்புச் சுண்ணம் 
( calcined powder of nitre with basic element 
of calcium ) வெடியுப்பு திராவகம் nitrous 
acid in its low valency . Several medicines 
are prepared with this dravagam ( acid ) . 
Some mysterious properties are atributed 
to this and research alone can divulye this . 


வெடிப்பு விரணம் , fissure forming an ulcer . 


வெடி யச்சரம் , stomatitis . 


3899 


வெடியோசைக்காரி 


வெட்டிவேர் 


வகை 


ரசம் , fulminating 


வெடியுப்பீயம் , nitrate of lead -- Plumbi 

nitras . It is astringent and deodoriser . 


வெடி ரசம் , ஓர் 

mercury .. 


வெடி லுப்பு , see வெடியுப்பு . 


வெடியுப்புக் கட்டி , கொறுக்காய்ப் புளி , a 
thorny tree - Pithecolotium dulce ; 2. சும் 
புன்னை யின் வேர்சாறு , juice of the root of 
சுரப்புன்னை ; which see . 


வெடு பாலை , see பாலை ; a tree . 


வெட் கலை , 


வெட்கம் , நாணம் . modesty . 


வெடியுப்புக் கட்டு , அம்பளங்காய் , a plant 
Spondias mangifera ; 2. consolidated petre . 
2. தலை யோட்டின் மாவு மேல் கீழ் வைத்து 
எரிக்க மேற்படி. உ.ப்பு கட்டும் , a single 
piece of salt petre is placed in the midst of 
cranial bone powder and heated . It gets 
consolidated . 


வெட் கிளுவை , ஓர் விதக் கிளுவை , a tree . 


வெட்சி , ஒரு மரம் . a tree - Ixora coccinea 
வகை- varieties : 1 . வெள்ளை வெட்சி ; 
2. சிவப்பு வெட்சி 


வெட்சிப்பூ , ஓர் வாசனைப் பூ . a fragrant white 
flower - of Ixora coccinea ; 2. மோகச்சூடு 
சுரம் தாகம் , ஆயாசம் போம் . 


வெடியுப்புக் கட்டு , வெடியுப்பை வேங்கை 
செய நீரில் போட்டுக் காயவைத்து எடுக்கக் 
கட்டி விடும் ; கட்டியபின் கரி நெருப்பில் 
வைத்து உருக்கிட இளகி உருகும் , இந்த 
வெடியுப்புக் கட்டுக்கு தாம்பரத்தில் 100- ! 
கொடுத்து ஊதினால் வெள்ளி யாகும் , இதை 
வங்கத்தில் 200-7 சேர்த்து உருக்கினால் 8 , 
மாற்று வெள்ளியாகும் ; நாகத்திற்கு 200- 1 
கொடுத்து விரைவாக ஊத 8 , வெள்ளி 
யாகம் ; இவ்வெடியுப்பு கட்டு மருந்தை 
அரிசி எடை 3 நாள் சாப்பிட குன்மம் போம் , 
the method of preparing consolidated salt 
petre , and its alchemical use , and medicinal 
use are mentioned above . 


வெட்டதிரா மூலி , யானை நெருஞ்சில் , which 


see , 


வெட்டல் , வெட்டுதல் , cutting ; 2. கொல்லுதல் , 

killing . 


வெட்ட வெளி , வழலையுப்பு , which see . 


வெட்ட வெளி விமலன் , கல்லுப்பு, rock salt 
( see கொங்கணர் சூத்திரம் -40 ) . 


வெடியுப்புச் சுண்ணம் , 

சுண்ணம் , ஓர் வகை சன்ன 
மருந்து , இதை இராடு மண்டலம் சாப்பிட 
இதனால் நரப்பணைப்பு போ சம , சதை வலுத 
திடும் ; தேகம் மெத்த நாளிருக்கும் ; 
திறப்படும் ; நரை திரை பறக்கும் . 


வாரி 


வெட்டறா மூலி , see நத்தைச்சூரி , Spermacoce . 


வெடியுப்புச் சுண்ணாம் , a kind of calcined 

medicine with basic property of calcium 
prepared out of salt - petre . 


வெட்டி , இருவேலி ; வெட்டி வேர் . khus khus . 
--Vetiveria zizanioides . See வட்டை , and 
நீர் வெட்டி . 


வெடியுப்புத் தம்பி , புளி நறளைக் கிழங்கு , 

root of a plant Cissus acida . 


வெட்டியான் , ஓர் பூச்சி , an insect . 


வெடியுப்புத் திராவகம் , acid prepared out 

of potassium nitrate and other minerals ... 


வெட்டிரம் , இலந்தை . Indian plum - Zizyphus 

jujuba . 


வெடியுப்புத் திராவகம் , வெடியுப்பினா லிறக் 

கிய திராவகம் ; nitric acid ; 2. வாலை நீர் , 
a medicinal liquid obtained by distillation ; 
3. பாய்நீர் . saliva ; 4. குமரி நீர் , urine of a 
female ; 5. அண்ட நீர் ; See யூகிமுனி . 


வெடியுப்பைக் கண்டவர் , வெடியுப்பைக் 

கட்டியவர் , one who has consolidated sait 
petre . 


வெட்டி வேர் , இது தான் விழல் வேர் . குறு 
வேர் , விலாமிச்சை வேர் என்று பல பெயர் 
களால் வழங்கப்படும் . இது தக்ஷிண தேசத் 
திலிருந்து வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதியா 
கிறது ; ஓர் விதப்புலலின் அடி வேர் தான் 
வெட்டி வேர் ; இது ரொம்பவும் சந்தன 
மரத்தைப்போல் வாசனையாயிருக்கும் ; ஆகை 
யினால் வீடுகளில் தண்ணீரிலும் தட்டியாக 
வும் உபயோகிக்கிறார்கள் ; இதனால் விசிறி 
யும் செய்வதுண்டு ; இதை கஸ்கஸ் என்றும் 
அழைப்பதுண்டு , 

இதன் வேர் வருஷத்திற் கொரு முறை 
துளர்க்கும் ; அடி 

வேர் 3-6 

அடி உயரம் 
இருக்கும் ; மிருதுவாகவும் தக்கையோடு 


வெடியுப்பு மண் , 


which 


வெடி யோசைக்காரி , அண்டக்கல் , 
See . 


3900 


வெட்டுக் குருந்து 


வெட்டை முடிதல் 


வெட்டுச் சந்தம் , சந்தனச் சிராய் , pieces of 
Sandal wood . 


வெட்டுடையாதி , காட்டெருமை , wild buffalo . 


வெட்டுணி , திப்பிலி மூலம் , root of long 

pepper - Piper longum . 


வெட்டுண்ட சக்கரம் , யோனி , vagina ( வெட் 
டுண்ட்டுண்ட சக்கரத்தால் வேண பொருள் 
அழித்தேன் ) . 


வெட்டுண்ட புண் , see வெட்டுக்காயம் . 


கூடியும் இருக்கும் , இலைகள் ரொம்பவும் நீள 
மாகவும் ஓரத்தில் கூர்மையாகவும் முனை 
யோடு கூடியும் உளதாகும் ; மும்மூன்று புற் 
கள் ஓன்றாய் சேர்ந்திருக்கும் ; பூக்கள் இரட் 
டையாயிருக்கும் ; இது பாலக்காட்டிலும் 
டில்லி , நாக்பூர் தக்ஷணத்தில் விசேஷமாய் 
உண்டு ; இந்தப் புல்லினின்று ஒரு வாசனை 
எண்ணெய் எடுப்பதுண்டு. அதற்குப் பேர் 
நீமார் : எந்த மிருகம் இந்தப் புல்லைத்தின் 
கிறதோ அதன் பாலும் அதே வாசனையாக 
இருக்கும் ; மேற்படி எண்ணெய் வாலுகை 
யில் இறக்குவது கைகால் பிடிப்புக்கு பூச 
லாம் , இதன் வாசனைக்காக வாசனைத்திரவி 
யங்களில் கலப்பதுண்டு ; வேர்வையை 
யுண்டாக்குவதுடன் உற்சாகத்தையும் கொ 
டுக்கும் ; மேற்படி என்ணெய் 

தலைமயிர் 
விழாதபடி காக்கும் ; மயிர் வளரும் ; இதன் 
கஷாயம் கரத்திற்கும் கைகால் பிடிப்பு சூதக 
வாயுவுக்கும் உபயோகிக்கப்படும் ; உற்சா 
கத்தைக் கொடுக்கும் . 

இதற்கு உஷ்ணகாரி , ஸ்வேதகாரி செய் 
கைகளுண்டு . பித்த ரோகம் , காமாலை . 
சோகை , சுரம் , குட்டம் , தலை நோய் , கழுத்து 
நோய் , சுக்கில நட்டம் , 

நட்டம் , உன்மத்தம் , திரி 
தோடம் மூர்ச்சை , நேத்திர ரோகம் , முதலிய 
நோய்கள் குணமாகும் இதை ஸ்திரீகளுக்கு 
ஸ்தனங்களில் காணும் சிலந்தி , அக்கினி 
விரணம் , வித்திரக்கட்டி , மேகக்கட்டி , 
இவைகளுக்கு மேலுக்கு உபயோகிக்கலாம் , 
khus -khus whitish yellow root -- Vetiveria 
zizaniodes . It contains a resin and volatilc 
oil . It is a stimulent , diaphoretic , and aro 
matic . 


வெட்டுப் பாக்கு , இலவங்கச்சில் பாக்கு , cut - 


areca nut , 


வெட்டுப் புண் , ulcer caused by a cut . 


வெட்டு மாறன் , ஓர் போதையுள்ள வஸ்து 
intoxicating substance . 


வெட் டுருக்கு , நவலோகத்தி லொன்று ; அதா 
வது கரு வங்கம் , one of the nine metals 
--lead . 


வெட்டை , பிரமேகச் சூடு , venereal heat ; 2 . 

உடம்பின் கொதிப்பு , internal heat of the 
body ; 3. நிலக்கொதிப்பு , heat of the ground ; 
4. ஓர் நோய் , a disease ; gleet ; 5. வெள்ளை , 
gonorrhoea ; 6 , உஷ்ணம் , heat ; 7. brittle 
ness of a metal -- not malleable . 


Note ; இது வெண் மஞ்சள் நிறம் நீளம் 
அடர்த்தியாகக் கூந்தலைப் போல் நீளமாக 
விருக்கும் ; இதை விலாமிச்சை வேர் என்றும் 
கூறுவர் . 


வெட்டை கொள்ளல் , to be troubled by 

great heat in the body . 


வெட்டு , புழுவெட்டு , ஓர் கண்ணோய் , loss of 

eye lashes or any hair in the body; 2. Goul 
டுதல் , killing ; 3.வெட்டுக்காயம் , cut wound , 


வெட்டைக் கிரந்தி , வெட்டைச் சூட்டினாலேற் 
பட்ட கிரந்திப்புண் , rashes caused by 
venereal disease . 


வெட்டு , பச்சை வெட்டு , mineral medicine 

not subjected to heat ; 2. வெள்ளை குங்கிலி 
யம் , a resin - Boswellia serrata ( resin ) . 


வெட்டைச் சுரம் , உடம்பின் அதியுஷ்ணத்தி 
னால் வந்த காய்ச்சல் , fever due to venereal 
heat .. 


வெட்டுக் கல் , சொறிகல் , laterite . 


வெட்டைச் சூடு , பெண் போகத்தினாலேற் 
பட்ட சூடு , heat caused by intercourse 
Venereal heat . 


வெட்டுக்காயப் பச்சிலை , a plant - Clitoria 

ternata . 


வெட்டை நாள் , very hot weather . 


வெட்டுக் காயம் , கத்தியால் வெட்டுண்ட 

காயம் , cut wound or injury caused by 
cutting ; incised wound . 


வெட்டை நீ ரொழுக்கு , venereal discharge . 


வெட்டை நீர் , urinc of a person suffering from 

gleet .. 


வெட்டுக் கிளி , ஓர் பூச்சி , grass hopper . 


வெட்டுக் குருந்து , tender shoot or sprout of 

palm tree . 


வெட்டை முடிதல் , மேகவெட்டை தீர்தல் , 
cure of venereal affection , 


3901 


வெண் அடம்பு 


வெண்கருங்காலி 


வெண் அல்லி , white water lily . 


வெட்டை யனல் , வெட்டைச் சூடு , congenital 
heat . 


வெட்டையாய்ப் போதல் , தீய்ந்து போதல் , 
over hcated not malleable ; becoming brittle . 


வெண் கடம்பு . ஓர்வகைக் கடம்பு . a variety 

of Cadamba . Indian oak -- Barringtonia race . 
mosa ; 2. Eugenia racemosama flowering 
tree . 


வெட்டை யிருமல் , cough due to excess heat , 


வெட்டைவாள் கூடு , வீட்டில் கட்டுகிற 
அரக்கு, lac taken from the wasp nest built 
in houses 2 , குழவிக் கூடு , wasp nest . 


வெண் கடலி , வெண் தேக்கு , white teak 

Lagerstroemia lanceolata . 
வெண் கடலை , ஓர்வகை கொண்டைக் கடலை , 

white Bengal gram -- Cicer arietinum . 


வெண் கடவன் , See வெண்கொட்டை . 


வெட்பலா விகம் , வெள்வேல் , white babool . 
which see , 


வெண் கடிகம் , வெப்பாலை , which see . 


வெண் கடுகு , வெள்ளைக் கடுகு , white mus 
tard - Brassica alba 


வெட்பாலரிசி , ஓர் கடைச் சரக்கு மூலிகை ; 
குடல் வாதம் , வயிறு பொருமல் , பித்தவாத 
தொந்தம் போம் , seeds of வெட்பாலை 
Wrightia tinctoria . 


வண் கடுகு ரோகிணி , white heilebore -- 
Helleborous foctidus . 


வெண் கடுக்காய் , white gall nut . 


வெண் கடுப்பு , ஓர் கண்ணோய் , disease of 


the eyes. 


வெட்பா 2.0 , இம்மரத்தின் வேர்ப்பட்டை இலைப் 
பட்டை 

சீதபேதியைப் போக்கும் ; இதை 
கஷாயமிட்டு அபினியுடன் சேர்த்து பேதி , 
சீதபேதிக்கு கொடுப்பதுண்டு; மேற்படி விரை 
யையும் ( வெட்பாலை அரிசி ) கஷாயமாக 
உபயோகிக்க கரம் , அசீரண பேதி கீரிப் 
பூச்சி இவைகளுக்குக் கொடுக்கலாம் . 
இதற்கு வெப்பாலை என்றும் பெயர்; இதன் 
விரை பேதி பைத்தியவாத தொந்தம் , கடு 
வன் குடல் விர்த்தி ரோகம் , வயிற்றுப் 
பொருமல் இவைகளை நீக்கும் , இது கசப்பாய் 
இருக்காது ; 

பட்டை க் த தாருட்டியகாரி , 
சங்கோசனகாரி குணங்களுடுை . இ 60 ) த 
கரத்திற்கு 

உ.பயோசப்படுத்தினால் குண 
மாகும் ; a tree 

Nerium anti - dysentericum 
allas Holarrhena anti - dysentericum . The 
bark and seeds are used in medicine , 
They are used as tonics and astringents. 


வெண் கட்டுக் கொடி , சிறு கட்டுக் கொடி ,, 
Small variety of coagulating creeper 

Coc 
culus villosus . 


- 


வெண் கண் , see வெங்கண . 


வெக கண்டங்கத்தரி , வெள்ளைக் கண்டங் 

கத்திரி, thorny plant bearing white flowers 
and fruits -- Solanum jacquini . 


வெட்பாலை யரிசி , See வெப்பாலரிசி , 


வெண் கண்டர் , வெள்ளைத் 

துரிசி; பால் 
துத்தம் , white vitriol Zinc sulphate 
( country ) . 


- 


வெட்பாலை விதை , See வெட் பாலரிசி . 


வெண் கமலம் , வெண்டாமரை , 


white lotus , 


வெட்பாவட்டை , ஓர் பாவட்டை , a kind of 
Pavetta indica ; 2. ஆடாதோடை , a shrub - 
Adhathoda vasica . 


a 


வெண் கரந்தை , 
white flowers . 


rare plant - bearing 


வெட் பூண்டு, வெள்ளைப் பூண்டு , garlic 
Alliuin sativum . 


வெண் கரப்பான் , See பாற் கரப்பான் . 


வெட் பூலா , 


white 


ஓர் சாம்பல் வர்ணமான பூலா , 
a variety of poola , 


வெண் கரு , முட்டையின் வெண்கரு , 
of an egg - Glair . 


வெட் பூல் , 


வெண் , வெள்ளை , white ; 2 , சுத்தமான , pure ; 

3. வெள்ளைப் பாஷாணம் , white arsenic . 


வெண்கரு . ( பரிபா ) சுக்கிலம் , 5emen ; 2. the 

albumen or white of an egg — a viscous 
substance generally colourless but becoming 
opque on coagulation , 


வெண் அடம்பு , name from colour of flowers 

--lite goat foot - Ipomaea repens alias 
l.rugosa alias ! . beladamboo . 


வெண் கருங்காலி , வெக்காலி ; See வெள்ளைக் 
கருங்காலி , 


3902 


வெண்கல் 


வெண்காயத்தாள் 


வெண் கருங்குழல் , தாமரைக் கிழங்கு , root 
of lotus . 


வெண் கல் கொட்டை , மலை வெண கொட்டை , 
a hill tree - L.optopetallum wightianum . 


- 


வெண் கருச் சத்து , முட்டையின் வெள்ளைக் 
கருவைப் போன்ற சத்து , Protein or albu 
minoids . 


வெண் கல்லு , சலவைக்கல் , white stone 

marble stone Cilabluster . 


of an egg 


- 


வெண் கரு நீர் , முட்டையின் வெண்கரு , white 

வெண் கழற்சி , வெள்ளைக் கழற்சிக் கொடி , 
thorny creeper bearing white bonduc nut 

Caesalpinia bonducella ( alba ) . 
வெண்கரு போன்ற , முட்டையின் வெள்ளைக் 
கருவைப் போல் , resembling the white of 

வெண் கழுத்து நாரை , white necked stork . 
an egg Albugineous .. 

வெண்களி , வெள்ளைக் கரும்பு . white sugar 

cale Saccharum officinarum . 
வெண் கரும்பு, ஆலைக் கரும்பு . white sugar 
cane --Saccharum officinarum . 

வெண் களி மண் , வெள்ளைக் களிமண் , white 
வெண் கருவிளை , வெள்ளைக் காக்கணம் , a clay Clay marl . 
twiner bearing white flowers -- Clitoria 
ternalia . 

வெண் கற்றுகள் , சலவைகற் பொடி , marble 

dust . 
வெண்கலச் சிலை , ஓர் வகை உபரசச் சரக்கு , 
a mineral stone - one of the 120 kinds of வெண் கற்றை , சவரிக்காரம் , which see . 
natural substances referred to in Tamil 
Siddha Medicine . 

வெண் காகம் , 

வெள்ளைக் காக்கை , white 

crow . 
வெண்கல நிமினை , அம்பாரை , bismuth ; a 
tonic . 

வெண்காக் காட்டான் , வெள்ளைக்காக் காட் 

L. GOT , a twining plant Clitoria ternatea 
வெண்கல பற்பம் , வெண்கலமாகிய உலோ 

( albiflora ) . 
கத்தைப் புடமிட்டு நீற்று சூலை வாய்வு க்ஷய 
ரோகம் முதலிய நோய்களுக்குக் கொடுக்கும் வெண் காக்கணம், வெள்னை க்காக்காட்டான் , 
பற்பம் , white calcined powder of pell metal 

a twining plant bearing white flowers 
used for diseases such as rheumatism con Clitoria albifloria . 
sumption etc. 

வெண் காக்கியம் , வெள்ளை மிளகு, white 
வெண்கலப்பற்ற வைப்பு . bronze welding . 

pepper Piper nigrum . 


வெண்கலப் பாத்திரம் , வஸ்துப் பாத்திரத்தி வெண் காக்கை , 

வெண் 
லொன்று , vessel made of bell inetal . 

5ee , 


காக்கணம் , which 


வென் காசம் , ஓர் வகைக் கண்ணோய் , an eye 
disease . 


வெண்கலம் , செம்பு மிகுதியாயும் , ஈயம் குறை 
வாயும் கலந்த உலோகம் , bronze - an alloy 
of more copper and less of tin . 


வெண் காசுக்கட்டி , வெண்ணிறமான காசுக் 
கட்டி , white catachew Palladium . 


வெண்கலம் , see வெங்கலம் , 


வெண்கலக்கம் , 


வெண் காந்தள் , வெள்ளைப் பூவுடைய காந் 

தள் , november flower plant bearing white 
flowers -- Gloriosa superba - opposite of 
செங்காந்தள் . 


வெண் கலி , வெண் கடுகு , white mustard 

Brassica alba , 


வெண்கலைக் காயா , coromandal jamoon ; 

white jamoon Euginia bracteata . 


வெண் காமாலை , ஓர் வகைக் காமாலை நோய் , 
a variety of jaundice . 


- 


see 


வெண்காய சித்திச்சி , 
விருட்சம் . 


முண்டினி 


வெண் கல் , படிகக் கல் , white stone ; white 

translucent quartz . Pure silica crystalising 
in the hexagonal system ; 2. வெள்ளைச் சுக் 
BIT GOT 560 , white limestone . 


வெண்காயத் தாள் , வெங்காய இலை , onion 
leaves . 


3903 


வெண்காரம் 


வெண்குடக்கு 


வெண்காயம் , ஈருள்ளி, onion 


Allium cepa . 


வெண்காய் வேளை . வெள்ளைக் கொள்ளுக் 
காய் வேளை , white species of கொள்ளுக் 
காய் வேளை . a plant Tephrosia purpurea . 


வெண்கார லவணம் ,சாறு வராத் தழைகளில் 

சாறு வரச் செய்யும் ஓர் வகை தயாரித்த 
வுப்பு , a prepared salt which is capable of 
extracting juice from brittle leaves which 
ordinarily don t yield juice . 


வெண் காரக் களிய , boric ointment . 


white onion 


Alljum 


வெண்கார வுள்ளி , 
cepa ( Alba ) . 


வெண்காரக் குடோரி , வாதம் செய்யும் போது 
உருக்கு முகத்தில் உபயோகிப்பது . a mix - 
ture of borax ( acts as a catalatic agent ) 
added to aid quick melting of substances 
in alchemy .. 


வெண் காரவுள்ளி , வெண் + காரவுள்ளி . 


வெண்காரி , சீனக்காரம் , alum . 


வெண் காரசிகம் , see வெப்பாலை , a tree . 


வெண் காரை , See சீமைக்கொஞ்சி - Micro 
nutm extoca . 


வெண் கார சுத்தி , purification of borax . It 

should be burnt on fire to produce what is 
called பொரித்த வெண்காரம் ; பொரிகாரம் , 
so also alum . 


வெண்காலி , ஓர் மரம் , கருங்காலியை ஒத்தது ; 
இதனால் பித்தம் ரத்த தோஷம் 

தினவு , 
குட்டம் கபம் போம் , a tree . 


வெண்காலி , see வெக்காலி , 


வெண் காசச் சுண்ணம், முப்பூச் சுண்ணம், . 

king like medicine prepared of the three 
salts ; 2. வெங்காரத்தினின்று புடமிட்.ெ 
(நிக்காய் ஓர் வகைச் 

சுண்ண மருந்து , a 
calcined powder prepared of borax . 


வெண் காவளி , 


} 


வெள்ளைப் பூடு , garlic 
--Allium sativum .. 


வெண் காவெளி 


வெண்காரத் தூள் , powdar of borax ; boric 

powder .. 


வெண் கிடை.. 


ஓர் செடி., a plant . 


வெண்காரப் பதங்கம் , ஓர் விதப் பதங்கம் , 
boric acid 


வெண் கிடைச்சி . 


வெண்காரப் பலகை , 

வெண்காரத்தை வாத 
வித்தையால் உருக்கிப் பலகை போல் உருச் 
கிச் சாய்த்தல் , in alchemy borax is melted 
and as a plate. 


வெண் கிருமி , கபத்தினால் இரைப்பையிலுண் 
1.-ாகி அதனுள் உலாவு மோர் வகைப் பூச்சி , 
See சிலேட்டு மக் கிருமி . 


வெண் கிலுகிலுப்பை , See பேய் மிரட்டு . 


வெண்கார மது , வெண்காரத்தினின்று தயா 
ரித்த தேன் ; borax honey . 


வெண் கிழுவை , 


white species of Balsa 
modenran caudatum . 


வெண் கிளுவை , 


bark of UGOT 


வெண் கிளுவைப் பட்டை , 
கிளுவை , which see . 


வெண் கிரைத் தண்டு , வெள்ளைக் கீரைத் 
தண்டு , Amaranth stem . 


வெண்காரம் , பொரிகாரம் , borax -- Bar 

borate of soda - Sodium biboras ; இது வாய்ப் 
புண் உதடு வெடிப்பு முலைக்காம்பு வெடிப்பு 
களுக்கு மேல் தடவலாம் ; 2 . 

2. 3- மாதத்திய 
கருப்பிண்டம் , foetus of third month . 
( Sodium biboras ) Sodium Pyroborate 
Na2B202 + TOH20 . It is obtained by boil 
ing native calcium borate with a solution 
ot sodium carbonate , It is repigerant ,, 
diuretic , emmenagogue and parturifacient; 
locally applied it is stimulant used as flux 

for metals by gold - smiths . 
Note : It enters into composition of many 

medicinal preparations and so it is long 
known to Hindus . It is brought from Tibet 
Nepal , Himalayas etc. It is purified it is 
used in medicine . It is used in cases of 
loss of appetite , diarrhoea , painful dys 
pepsia , cough , asthma and skin diseases . 
It is employed in preventing abortion and 
promoting uterine contractions. 


வெண் குகம் . வெண் கட.லை ; சிறு கடலை ,, 
white bengal gram — 

Cicer arietinum . 


வெண் குங்கிலியம் , வெள்ளைக் குங்கிலியம் , 

conkany resin - Boswellia serrata ( glabra ). 


குன்றி மணி , 


வெண் குஞ்சம் , வெள்ளைக் 

white jewcller s bead . 


வெண் குடக்கு , வெண் தேக்கு , white teak 

Lagerstroemia lanceolata . 


3904 


வெண்குவளை 


வெண் சங்கு 


வெண் குறண்டி , வெள்ளைக் ( 

சறண்டி , See 
வெண் கொறண்டி. 


வெண்குட்ட சாந்தி , வெள்ளைப் பூண்டை 
நவச்சாரத்துடன் அரைத்து வெண் குட்டத் 
தின் மேல் தடவ 

தடவ மாறும் , a remedy for 
leucoderma . Sal ammoniac . and garlic are 
made into a paste and applied over the 
affected part . 


வெண் குறிஞ்சி , பூ , நீறு . effloresscenice grown 

on the soil of fuller s earth , 


வெண் குட்டம் . உடம்பில் வட்ட வட்டமாய் 
பல விடங்களில் வெள்ளை விழுந்து விகார 
மாக்கி அவைகளின் சுற்றோரம் தடித்து விரி 
வாய்ப் படர்ந்து அகறுண்டாகி யுதிரும் ஓர் 
குட்டம் , white leprosy . 


வெண் குன்றி , வெள்ளைக் குன்றிமணி , white 
jeweller s bead - Abrus precatorius bear 
ing white seeds ; சுக்கில விருத்தியுண்டாம் 
இலை களுக்கைப் போக்கும் ; வேர் தாகம் 

இதன் இலைகளுக்கு வாங்கும் 
இலையை அரைத்து பிளவக்கு வைத்துக் 
கட்ட சீழ் இரத்தங் கககிக குணப்படு , it 
is a poisonous drug and must be carefully 
used . 


போக்கும் . 


வெண் குட்டம் போக்கி , இலந்தைக் கட்டைத் 
தைலம் , which see . 


வெண் கூ தாளம் , நீர்த்தாளி , 

a pl ? nt ; 2 . 
தாளி, a creeper of convolvulus order . 


வெண் குண்டாகிகம் , வெந்தயம் , fenugreek 

seeds - Trigonella foenum graecum . 


- 


வெண் கொக்கு . வெள்ளைக் கொக்கு . white 
stork . 


வெண் குண்டுமணி , வெள்ளைக் குண்டுமணி , 
white jeweller s bead . 


வெண் கொடி மூலம் , வெள்ளைச் சித்திரமூலம் , 

root of leadwort bearing white flowers 
Plumbago zeylanica . 


வெண் குந்தி , வெள்ளைக் குங்கிலியம் , See 
வெண் குங்கிலியம் . 


வெண கொடி. வேலி, வெண் சித்திர மூலம் , 

leadwort bearing white flowers -- Plum 
bago zeylanica , 


வெண் குந்திரிக்க பற்பம் , பல் நோயைப் 

போக்கும் வெள்ளைக் குங்கிலிய பற்பம் , 
purified resin of Boswellia serrata ( glabra ) 
is powdered and used as baspam . It is 
purified by boiling with tender cocoanut 
water . 


வெண் கொடி 


. 


வெண் கொட்டை , Dophoptalum wightia . 


வெண் குதிரைவாலி , 


வெண் கொம்பன் பாகல் , ஓர் பாகல் கொ ?, 

a creeper bearing while long carilla fruits 
- Momordica charantia . 


வெண் குப்பைமேனி , சப்பைமேன , rubbish 
plant - Acalypha indica . 


வெண் சொம்புப்புல் , பேய்ப்புடல் ; which see . 


வெண் கொய்யா , வெள்ளைக் கொய்யா பழம் , 
white guava fruit --Psidium guyava . 


வெண் குமுதம் , கண்களில் பஞ்சு போல் 
வெண்புள்ளியுடைத்தாய் பரவி குத்தலுடன் 
பார்வை மழுங்கி வலியை யுண்டாக்கும் ஓர் 
வித கண்ணோய் , disease of the pupil of 
the eye , marked by pain , and which dots on 
the black of the eye ; 2. வெள்ளாம்பல் , 
flower --white lily ; white nymphae . 


வெண் கொளுஞ்சி , வெள்ளைக் கொழுஞ்ரி 
wild indigo bearing white flowers Teph 
rosia purpurea .. 


- 


வெண் குரு , white pustule . 


வெடை கொள்ளு , நரைக் கொள்ளு, white 
horse - gram 

Dolichos biflorus . 


வெண் குருகடம் , உடம்பின் 

இரத்தத்தில் 
பரவி யிருக்கும் அணுக் கிருமி , white 
corpuscle . 


வெண் கோட்டம் , See கோட்டம் . 


வெண் குருக்குச் செடி , see குருக்கு . 


வெண் கோடப் பட்டை , 


வெண் குருதி , lymph . 


வெண் கோல் , வெள்ளம், silver . 


வெண் குருவை , வெண்ணிறமான ஓர் குருவை வெண் கோழி , 
நெல் , a variety of paddy . 

white fowl . 


வெண்ணிறமான 


கோழி , 


வெண் குவளை , Indian white water lily 

Pontedria . 


வெண் சங்கு , ஓர் மூலி ; வெண் காக்கட்டான் ; 
See வெண் காக்கணம் , 


3905 


வெண் சிவதை 


வெண்டலை 


வெண் சிவப்பு , ஓர் நிறம் , russet . 


வெண் சந்தனச் சிராய் , வெள்ளைச் சந்தனக் 

கட்டையினின்று பிளந்த சிறு துண்டுகள் , 
small pieces of white sandal - shaving or 
scraping of white sandal . 


வெண் சிறுமா , கண்ணோய்க் குபயோகிக்கு 
மோர் மருந்து , a 

medicine used for the 
diseases of the eye . 


வெண் சந்தனம் , வெள்ளைச் சந்தனம் , white 
sandal tree Santanum album . 


- 


வெண் சிற்றகத்தி , வெண் செம்பை , a plant 
bearing white flowers - Cassia cuspidata . 
See செம்பை , 


வெண் சண்பகம் , 


வெண் சதை , white flesh . 

வெண் சீடம் , கொட்டைக் கரந்தை , 

which see .. 
வெண் 

சதை விழியுந்தல் , க ணகரில் 
வெள்ளைச் சதையை , படரச் செய்து வலியை 

வெண் சீந்தில் . அமுத வல்லிக் கொடி , moon 
யுணடாக்த மோர் வகைக் கண்ணோய் , app 
earance of white film over the black part 

creeper -Tinospermum cordifolia . 
of the eye slowly shrounding it entirely and 

வெண் சீரகம் , இதுவே சீரகம் , cumin seed . 
attended with acute pain . 

வெண் சுக்கான் , வெள்ளைச் சுக்கான் கல் ; 
வெண் சலசம் , வெண்டாமரை , white lotus . இது ஓர் உபரசச் சரக்கு , white lime stone ; 

one of the 120 natural substances . 
வெண் சாயத்தான் , பலண்டுறுக பாஷாணம் , 
a kind arsenic . 

வெண் சுக்கிரன் , குழந்தைகளின் கருவிழி 

யைச் சுற்றிலும் நெருப்பு நிறத்தை யுண் 
வெண் சாரடை , see வெண்சாரணை ஓர் காய 
சித்தி மூலிகை ; வித்திரிதிக் கட்டி மூலவாய் 

டாக்கு மோர் கண்ணோய் , an eye disease in 
கண் படல ரோகம் , நெஞ்சுவலி , கருபத்தை children causing redness around the black 
யழிக்கும் சூசிகா வாதம் போம் . 

of the eye . 


வெண் சாரணை , see வெள்ளைச் சாரணை , It 

is useful for rejuvenation . 


w goor for TL , white variety of Solanum 
torvum .. 


வெண் சுண்ணத்தி , சீனக்காரம் , alum . 


வெண் சாரை , வழலை , which see ; 2. இந்திரி 
யம் , semen ; 3 அபூர்வமாய் அகப்படும் 
வெள்வைச் சாரைப் பாம்பு , white rat snake 
found rarely ; 4. நஞ்சுக் கொடி , placental 
cord ; 5. வைத்திய முப்பு . The three Uni 
versal salt .. 


வெண் சுரம் , ஓர் வகைச்சுர நோய் , a variety 

of fever . 


வெண் சுருமாக்கல் , ஓர் மருந்துக்கல் , white 
antimony . 


வெண்சூலி , 


வெண் சாரைக் கொழுப்பு , வழலை நாத முப்பு, 
a kind of prepared , salt ; 2. வெள்ளைச் 
சாரைப் பாம்பின் கொழுப்பு , fat of white 
rat snake , 


வெண் செம்பை , வெண சிற்றகத்தி , 


வெண் செவ்வந்தி , வெள்ளை சாமந்திப்பூ . 
white clarysanthemum flower . 


வெண் சாரைச் சுன்னம் , நஞ்சுக் கொடிச் 

சுன்னம் ; குடற் சுன்னம் , calcined navel 
cord ; 2. calcined powder of the Universal 
three salts . 


வெண் சோளம் , வெள்ளைச் சோளம் ; அரி 
CATGT ID , white sorghum - Sorghum vulgare . 


வெண் சாறடை ,, see வெள்ளைச் சாரணை . 


வெண் டகனர , வெள்ளைப் பூவுடைய தகரை . 
white flowered Cassia tora . 


வெண் சித்தகத்தி , see 

see வெண் சிற்றகத்தி . 
வெண் சித்திர மூலம் , வெண் கொடி வேலி ; 
which see . 


வெண் டணக்கு , 

வெள்ளைத் தணக்கு , See 
வெண் தனக்கு. 


வெண் டரளமேனி, இரசித பாஷாணம் , a 
kind of arsenic . 


வெண் சிவதை , சிவதை வேர் ; கைப்பு 

துவர்ப்பு பித்தம் வயிற்றுக் கிருமி போம் ; 
Opposite of கருஞ் சிவதை, root of a plant - 
Ipomaea turpenthum . It is a purgative ; 
the black variety is a drastic purgative . 


வெண்டலை , தலையோடு , skull bone ; 2. மொட் 
டைத்தலை , bald head . 


3906 


வெண்டைக்காய் 


வெண்ணாத்தி 


வெண்டழை , ( வெள் + தழை ) torchthistle 

Cercus grandiflora , 


வெண்டன் , வெண் டேக்கு . ( வெள் + தேக்கு ) 

white teak Lagerstraemia lanceolata , 


போல்டிஸ் ஆகவுதவும் , இதன் நார்கள் பல 
விதத்திலும் உபயோகப்படும் ; வருஷ முழு 
தும் பூ பூக்கும் ; இதற்கு வெண்டிக்காய் 
என்றும் வெண்டக்காய் என்றும் பெயர் ; 
இது மூத்திரத்தைப் போக்கும் ; இதன் கஷா 
யம் சீதபேதிக்குக் கொடுக்கலாம் ; இதனை 
வேது பிடிக்க தொணடைப்புண் தொண் 
டைக் கம்மல் , எரிவு , இவைகள் போம் , the 
fruits are used as vegetables . 


silver - white 


வெண்டாது . 

வெள்ளி 
meneral . 


வெண் டாமரை , வெள்ளைத் தாமரை ; புண்ட வெண் டோன்றி , வெள்ளைத் தோன்றிமலர் , 

ரீகம் மருந்தின் கொடுமை தீரும் , white lotus white november flower- Gloriosa superba . 
which reduces the bad effects of medicine 
Nelumbium speciosum . 

வெண் டோன்றிக் கிழங்கு root of the 

climber - Gloriosa superba bearing white 

flowers .. 
வெண்டாழை , வெள்ளைத் தாழை மரம் , white 

pandanus or screw pine -- Pandanus odora 
tissimus . Its while flower has no smell . வெண் டோன்றித் தைலம் , குட்டத்திற் குப 

யோகிக்கும் 

கிழங்கில் வாங்கிய குழித் 
வெண் டாளம் , கோடாசூரி , which see . 

தைலம் , medicated oil extracted from the 

plough root by the process of குழித் 
வெண்டாளி , see கருந்தாளி ; 2 , பூத்தாளி . தைலம் . It is used for leprosy . 


வெண்டி , வெண்டிக்காய் , a vegetable fruit , 
ladies finger 

Hibiscus esculentus , 


வெண் ணகரு . 

வெள்ளை பகிற் கட்டை , 
Aquila or eagle wood ---- Aquilaria agalocha . 
வெண் ணகில் , ஒரு மரம் , வெள்ளை அகில் , 

white cedar - Dysaxylum malabaricum . 


வெண்டிச் செடியின் காய் , 


வெண்டிக்காய் , 
see வெண்டி . 


வெண்டு , கரும்பு , sugar - cane Saccharum 

officinarum ; 2 காய்ந்து உலர்ந்தது , that 
which is dried by the sun and become light . 


வெண் ணடம்பு , வெள்ளை யடப்பங் கொடி , 
which see .. 


வெண் ணலாத்தி , ஓர் வகைப் பாம்பு , a kind 
of slake. 


வெண்டுக்காய் , see வெண் 

டி க்காய் . 


வெண்டுத்தம் , வெள்ளைத் துத்தம் , பால் 
துத்தம் , white vitroil -- Sulphate of zinc . 


வெண் ணலாற்றி , மிளகு தக்காளி , a plant 

good for angular stomatitis Solanum 
nigrum .. 


- 


வெண்டு மிளகாய் , காய்ந்துலர்ந்த ஓர் வகைக் 
குண்டு மிளகாய் ; குடமிளகாய் , a variety 
of dried chilly which is round . 


வெண் ணடுக்கலரி , 


வெண் டுளசி , 


வெண் ணறுகு , வெள்ளறுகு, a plant -- Ade 

nema hyssopifoliurn - or Exacum hyssopi 
folium . 


வெண்டுளை , Grivotia roffleriformis . 


வெண்டுகிக் கரும்பு . 

வெள்ளைக் கரும்பு , 
white sugar - cane -- Saccharum officinarum 


வெண் ணாகம் , வெள்ளீயம் , tin - Pewter ; 

2. நாகம் . zinc . 


வெண் ணாகை , See வெள் ளை நாகை , Milling 
tona hortensis . 


வெண்டை , வெண்டிச்செடி , a plant bearing 

ladies finger - Hibiscus esculentus .. It has 
mucilagenous properties ; 2. காட்டு 
வெண்டைச் செடி , wild hisbiscus 


வெண் ணாங்கு , ஒடை செடி , crotolaria - 

Ochlandra travancorica ; 2 . ஓடை . க் கொடி 
a creeper - Combretum ovalifolium ; 3. சிற் 
றிலைப் புலவு . Pterospermum suberifolium 
allas P. acerifolium , 


வெண்டைக்காய் , see வெண்டிக்காய் , ladies 
finger . இது வருஷத்திற்கு 

முறை 
விளையும் பயிர் ; செடியின் அடிசுணையாக 
இருக்கும் ; இலைகள் மாறி மாறியும் மிருது 
வாகவும் இதழ்கள் வெளிர் மஞ்சளாகவும் 
இருக்கும்; எல்லாத் தோட்டங்களிலும் பயி 
ராகக் கூடியவை ; இதன் காய் அதிக வழ 
வழப்புற்ற தாகையால் குழம்புகளுக்கு உப 
யோகப்படும் ; இதன் இலைகள் கட்டிகளுக்கு 


வெண்ணாதிபன் , பாதிரி . 
வெண் ஹைத்தி , வெள்ளை யாத்தி ; ஆத்தி 

bearing white flowers – Bauhinia variegata 
( candida ) ; 2 , ஓர் வகைப் பாம்பு , a snake . 


3907 


வெண்ணிர்த் தெளிவு 


வெண்ணோ 


வெண்ணீலம் , ஓர் நிறம் , slate blue ; bluish . 


வெண் ணாந்தை , பனை மரம் அல்லது தூ ணைப் 
போல் பருத்து உ.டம்பு வழுவழுப்பாய் 
வாலுந் தலை ஒரே மொத்தமாய் வெள்ளை வரி 
களை யுடையதாய் ஆடு , கோழி மாடுகளை 
விழுங்கும் ஓர் மலைப் பாம்ப , mountain snake ; 
தாசரிப் பாம்பென்றும் ஒரு பெயர் , 


வெண் ணீறு , கற்சுண்ணாம்பு நீறு , slaked 

lime ; 2. Common sebestan Cordia 
obiqua . 


வெண் ணுருட்டி , விஷ்ணு காந்தி , a prostate 
plant - Sphoeranthus Indicus. 


வெண்ணா யுருவி வெள்ளை நாயுருவிச் செடி , 
ordinary Indian burr —- Achyrnthes aspera , 


வெண்ணூமத்தை , வெள்ளூமத்தை, dhatura 
bearing white flowers – Dhatura alba 


வெண் ணமை , 


வண்ணாரி , ஓர் பூண்டு , a herb . 


வெண்ணெய் , உ.ருக்காத நெய் , butter ; it 

is a tonic , and stomachic ; 2. U002600T 
யைப் போல் செய்த மருந்து emulsion . 


வெண்ணாரை , கொக்கு , stork -white cor 

morant ;; 2 ஓர் மரம் , a tree . 


வெண்ணெய் குத்தியுருக்கல் , melting butter : 
1 . கண டில 

வெண்ணெய் , which see ; 
2 . வெண் ணெய் . 


வெண் ணவல் , வெள்ளை நாவல் மரம் ; இது 

இரத்த தாதுவையும் சுக்கில தாதுவையும் 
உண்டாக்கும் உட் சூடு போம் ; ஓர் கற்ப 
CYU30 ) 5 ; Jambo tree yielding white fruits; 
2. சத்தியுப்பு , a kind of prepared salt ; 3 , 
வைத்திய முப்பு), a medicine prepared out 
of the three salts . Used for all diseases 
king of medicines ; 4. நஞ்சுக் கொடி , navel 
cord . 


வெண்ணெய்ச் சுறா , 
a kind of shark , 


ஓர் வகைச்சுறா மீன் , 


வெண் ணெய்தல் , வெள்ளாம்பல் , 
water lily . 


white 


வெண்ணாவல் , சதுசகிரி மலையிலுள்ள ஓர் வெண்ணெய்ப் புளி , வேர்வையில் கலந்துள்ள 
மூலிகை ; சுந்தரலிங்க சுவாமி கோயிலுக்கு ஓர் வகைப் புளிப்பு வஸ்து , a sour substance 
வடக்கே அம்பிடு தூரத்தில் உள்ளது ; இது mixed in perspiration . 
ஒர் மரம் ; இதன் பூ , காய் கனி இம் மூன்றும் 
வெண்மையாகவே இருக்கும் ; இம் மரத்தின் 
மேற் பட்டை போக்கி அடிப் பட்டையை 

வெண்ணெய் மதுரம் , கண்டில் வெண்ணெய் 

which see . 
வெட்டிக் கொண்டு வந்து குழித் தைலம் 
இறக்கி அத்ல தலததில் இலேசான தாம்பிர 
தகட்டைக காய்ச்சி நாற்பது தரம் தேய்க்க வெண்ணெய் விரை, சாப்பிர விரை , which see . 
வௌளியாகும் ; அதை செந்தூரமாக்கி மேற் 
படி பட்டைத்தாளில் கலந்து மூன்று நாள் 
ஆறு பொழுது புசிக்க , காய சித்தியாகும் , வெண் ணொச்சி , இதற்கு வெள்ளை நொச்சி 
a method of rejuvenating the body is given 

என்றும்பெயர் ; இவை நீர் நொச்சி எனவும் 
above which see . 

சிறு நொச்சி எனவும் பல சாதிகள் உண்டு ; 
வேத நாசாந்தினி மூத்திர வர்த்தினி ருது 

வர்த்தினி குணங்கள் இதற் தண்டு ; கீல் 
வெண்ணாவல் சாரல் , ஏமமலை , the sacred 

நோய்களுக்கம்காத ரோகத்திற் தம் இதன் 
gold mountain — one of the eight chief 

இலையை வதக்கி ஒத்தடம் போட கணமாவ 
ranges in India . 

துண்டு ; கரததிற்கு பிரசவத்திற்கு இதன் 

இலையை சுடு தண்ணீரில் போட்டு ஸ்நானம் 
வெண் ணவி , white bachnang , சன்னியைப் செய்தால் குணமாகு மென்று சொல்லுவார் 
போக்கும் , white aconite as opposed to கள் : சோற்றுப் போடு இதன் இலைச்சாற்றை 
black aconite ; black bachnang . 

சேர்த்துச் சாப்பிட வாந்தியை யுண்டு பண் 
ணும் , the leaves and roots are used medi 

cinaley ; they are mild diuretic , anodyne , 
வெண்ணாவிரை , வெள்ளை ஆவிரை யாகிய 

emenagogue and anti - rheumatic . வெள்ளை 
ஒர் வகைக் கற்ப மூலி , a kind of cassia 

நொச்சி , ordinary chaste tree other wise 
auriculata used for longevity . 

known as நீர்க்குண்டி சிரசின் சீதளம் போக 

இதை வைத்துக் கட்டலாம் . It is useful 
வெண்ணிலா வொழுகு , நீல பாஷாணம் , a to remove cold from the head by mearly 
kind of blue arsenic . 

applying it to the head and putting a tight 
bandage 

Vitex negundo . 
வெண்ணிறம் , சங்க பாஷாணம் , 8 kind of 
white arsenic . 

வெண்ணொச்சில் விரை , வாய்விளங்கம் , ber 

ries --- emblica ribes . 
வெண்ணீர்த் தெளிவு , தேத்தான் கொட்டை , 
clearing nut Strychnos potatorum , 

வெண்ணோ, ஓர் கண்ணேய் , an eye disease . 


3908 


வெண்பகீரதி 


வெண்பூசினி 


--- 


வெண்ணோக்காடு , கண் கூசி கடுத்து நீர் 

வெண் பசலி , வெள்ளைப் பசலைக் கீரை , a 
வடிந்து உடம்பில் எரிச்சல் கண்டு கண் சிறு creeper 

Basella alba . 
சிவப்பாகி நிலவு வெளிச்சத்தில் விழிக்க முடி 
யாது கண்ணொளி குன்றி நடக்க முடியாமற் 

வெண் பசும்பால் , வெண்ணிறமான பசுவின் 
செய்யு மோய் கண்ணோய் , ( அ - ந - வி ) 

LJITO, milk of white cow . 
an eye disease marked by inability to see 
even the moon light burning sensation in 
the body , redness of the eye and inability 

வெண் பச்சைக் கடலை , பசுமைக் கடலை , 
to walk .. 

green bengal gram , 


வெண் தகரை, See வெண்டகரை . 


வெண் படலம் , கண்ணிற் படரும் ஓர் நோய் , 
an eye disease . 


வெண் தகர் , வெள்ளாடு , goat . 


an anorthic 


-- 


வென்ற தணக்கு , சாம்பல் 

தணக்கு , white 
catamaran tree Girrtia rottleriformis . 


வெண் படிகம் , white crystal 

crystal . 


வெண் தலை , calvity . 


வெண் பயறு . கரும்பயறு , black pulse . 


வெண் தாது , வெள்ளி , silver . 


வெண் பருத்தி , வெள்ளைப் பருத்திப் பஞ்சு , 
white cotton , 


வெண் தாழை , See வெண்டாழை . 


வெண் பலகறை , கவடி , cowry white . 


வெண் தினை , white Italian millet . 


வெண் பலி , சாம்பல் , ashes . 


வெண் தீவிரம் , வெள்ளைக் காக்கணங் கொடி , 
See வெண்காக் கட்டான் . 


வெண் பாண்டம் . இரத்த மில்லாத வெளுத்த 
உடம்பு , pale , anemic body . 


வெண் துத்தம் , 


See வெள்ளைத் துத்தம் .. 


வெண் துத்தி , பால் துத்தி , which see . 


வெண் பாண்டு , ஓர் வகைப் பாண்டு நோய் , 
a kind of disease - white Indian - Albinos , 

. 


தருசு , 


white 


வெண் துருசி , 

வெள்ளைக் 
vitriol --sulphate of zinc . 


வெண் தும்பை , 


வெண் பாதிரி , வெள்ளைப் பாதிரி மரம் , a tree 

with white trumpt flowers — Streosper . 
mum chelonoides , 


வெண் துரு வாதிதப் , வெள்ளைக் குங்கிலியம் , 

white frankincense -- Boswellia serrata . 


வெண் பீலி , சீனக்காரம் , alum . 


வெண் துவரை , 

வெள்ளைத் துவரை , white 
red - gram Cajanus cajan . 


வெண் புகைச்சல் , 

கண் விழியில் சதை 
வளர்ந்து கருத்த பாவை வெளுப்பேறி வலி 
யுண்டாகி அரிப்பெடுத்து 

பீளை கட்டி , 
பார்வை பல விதமாய்க் காட்டு மோர் வகைக் 
கண்ணேய் . an eye disease . 


வெண் தூ தகி , வெண் சாரணை , which see . 


வெண் தூ துவளை , வெள்ளைத் தூதுவளைச் 
செடி , a thorny climber Solanum trilo 
batum . 


- 


வெண் புரசு , காயசித்திக்காக வேண்டி , சித்த 
ருண்ணு மூலிகை , Butea bearing white 
flowers - Butea frondosa . 

. 


வெண் தேக்கு , ஓரு மரம் , a tree 

stroemia lanceolata , 


Lager 


வெண் தேமல் , Opposite of கருந்தேமல் , a 

fungus; disease of the skin . 


வெண் புறா , வெள்ளை புறா , white dove ; இதன் 
கறி பத்தியத்திற் குதவும் ; வெண் குட்டம் 
கரப்பான் சொறி போம் . 


வெண் தொயிலி , துயிலிக் கீரை , a greens ; 
which see .. 


வெண் புளிச்சை 


வெண் நவ்வல் , வெள்ளை நாவல் மரம் . See 
வெண்ணாவல் . 


வெண் புள்ளிக் கரப்பன் , 


வெண் நொச்சி , See வெண்ணொச்சி , 


வெண் பூசனை 


கலியாண பூ 

சினி , ash 
pumpkin - Benincasa ceri 
fera . 


வெண் பகீரதி , see வெண் தோன்றி . 


வெண் பூசினி , 


3909 


வெண் மாசு படலம் 


வெண் வேயிலை 


வெண் மாதுளை , வெள்ளை மாதளஞ் செடி , 

pomegranate tree bearing fruits which 
remain colourless . 


வெண் பூச்சாறில் சூதங் கட்டி , வெள்ளை 

hii yarorf), a thorny plant bearing white 
flowers Hygrophila auriculata alias Ast 
eracantha longifolia ; the name indicates 
that it consolidates mercury . 


வெண் மிளகாய் , வெள்ளை மிளகாய் , white 
chilly .. 


வெண் பூதச்சி , இரரித பாஷாணம் , a kind of 
arsenic , 


வெண் மிளகி , ஓர் வகை நெல் , a kind of 
paddy . 

. 


வெள்ளை மிளகு , 


white 


வெண்பூ பூத்தல் , bearing white flowers 

Albiflora . 


வெண் மிளகு , 
pepper .. 


வெண் பூலி , ஓர் மரம் . a tree . 


வெண் மிளகு தக்காளி , வெள்ளை மிளகுத் 
தக்காளி ; மிளகுத் தக்காளி , Solanum 
nigrum 


வெண்பூனைக்காஞ் சொறி , பூனைக்காஞ் 
சொறி , bearing white seeds . 

. 


வெண் பொன் , வெள்ளி , silver . 


வெண் மூருக்கம் , 

வெள்ளைக் கலியாண 

முருக்கம் . thorny Indian 
வெண் முருங்கை , ) coral tree bearing white 

flowers - Erythrina indica ( alba . ) 
வென முள்ளி , வெள்ளை முள்ளிக் கீரை , a 

thorny plant Barleria cuspilata . 


வெண் மணல் , வெள்ளை மணல் , white sand . 


வெண் மணி , நறு வீழி , which see ; 3. வெள்ளை 

விழி , white of the eye ; 3. முத்து , pearl . 


வெண் முள்ளிப் பழம் , 


வெண் மண்டலம் , வெள்ளை விழி , white of 

Sclera . 


வெண் மூத்திரம் . white urine 


Albiduria . 


the eye 


வெண் மதி , வெள்ளைச் செம்பு), white copper . 

( 2.ரோமரிஷி 500. ) 


வெண் மெழுகு , வெள்ளை மெழுது , white wax 

Cera alba .. 


வெண் மேகப் படுவன் , ஓர் நோய் , a skin 

disease .. 


வெண் மத்தன் , வெள்ளூமத்தை , dhatura 

bearing white flowers - Datura alba . 


வெண் மேகம் , 
gonorrhoea . 

. 


as opposed to கருமேகம் ; 


வெண் மயிர் . நரைத்த மயிர் , grey hair . 


வெண் மருது , பிள்ளை மருது , a tree - Ter 

minalia paniculata .. 


வெண்மை , வெள்ளை , whitness ; 2. நீர் கடம்பு . 

a tree Stephegyne parviflora ; 2. வேளை 
a plant Cleome pentaphylla . 


- 


வெண் மொச்சை , மொச்சை , field bean which 

is white — Dolichos lab lab ( typicus ) . 


வெண் மலக் கழிச்சல் , இதுவே குழந்தை 

களுக்குக் காணும் வெள்ளுடைப்புக் கழிச் 
சல் , white faeces or excrements as a sign 
of indigestion.in children 


வெண் மொந்தன் , வெள்ளை 

மொந்தன் 
வாழைப் பழம , a variety of plantain fruit 
which very stout . 


வெண் மலம் , வெள்ளை நிறமாக மலம் வெளிப் 

படல் , white faeces a sign of jaundice . 


வெண் வங்க நங்கம் . 


வெண் வங்கம் , வெள்ளீயம் , white lead - tin . 


வெண் மலம் போக்கி , see 

நிலவாகை ; 
வீரமொடு வெண் மலழும் புழுகு பூரம் 
2. காட்டாத்திப் பூ , which see . 


வெண் விஷ்ணு காந்தி , காயசித்தி மூலிகை 
களிலொன்று , one of the 

rejuvenating 
drugs . 


black 


வெண் மலர் நாயகம் , கரு வண்டு , 
beetle . 


வெண் விளா , see வெள்விளா , 


வெண் மறி , வெள்ளாடு , goat . 


வெண் வெளியங்கம் , வெண் கூளி , a large 
white eagle . 


வெண் மாசுபடலம் , கண்ணில் வெள்ளை மாசு 
படர்ந்து கர கரத்து வலியை யுண்டாக்கு 
மோர் வகைக் கண்ணேய் , an eye disease - 
Albuginea oculi . 


வெண் வேயிலை , வெண் தேக்கு , a tree - 

Lagerstroemia lanceolata . 


3910 


வெதும்பக் காய்ச்சல் 


வெந்தயவம்மை 


வெண் வேலஞ் சாராயம் , see வெள் வேலஞ் 
சாராயம் . 


வெதும்பல் , வாடல் , withering ; ஓர் நோய் , a 

disease.. 


வெண் வேல் , see வெள்வேல் , 


வெதிரம் , செவிடு , deafness . 


வெதும்பா . வெள்ளை யாதளை , a plant . 
வெதும்பிக் கொள்ளல் , இடித்துக் கொள்ளல் , 

pulverising or powdering . 
வெதும்புதல் , See வெதும்பல் . 


வெதிரன் , செவிடன் , deaf man . 


வெதிர் , மூங்கில் , bamboo , 


து வெது , இளஞ்சூடு , luke warm . 


வெதுப்பச் சூரி , நத்தைச் சூரி . which see . 


வெது வெதுத்தல் , இளஞ் சூடாயிருத்தல் , 
being of moderate or mild heat . 


வெதுப் படக்கி , எரு முட்டைப் 

பீநாறி ; 
இதுவே பேய் மிரட்டி , a plant - Ballota 
disticha ; 2 : தலைச்சருளி : 3 வெப்பத்தை 
ஆற்றி , cooler ; வெளுத்த பேதி ; வாதக் 
காய்ச்சப் போம் ! It cures white diarrhoea 
and fever . 


வெது வெதுப்பு , இளஞ்சூடு , luke warm . 
வெத்தி ரோவா , பிரம்பு , rattan - Calamus 

rotang . 
வெத்திலை , வெற்றிலை , betel leaf ; Piper betel . 


வெதுப் படங்கள் , சூடு தணிதல் . 


வெதுப்பம் , ஓர் நோய் , a disease ; 2. வெப்பம் , 

heat . 


வெத்திலைப் பட்டை , see வெற்றிலைப் 


பட்டை- , 


வெந் , முதுகு , back . 


வெதுப்பல் , வாட்டல் ; வதக்கல் ; வெதுப்புதல் , 
heating gently in small heat ; 2 , வறுத்தல் , 
frying .. 


வெந்த சூடாமணி , வெட்பூலா, 

Careya arborea , 


a plant 


வெதுப்பி . ஒற்றைப் பேய் மிரட்டி ; பேய் வெந்த நெல் , புழுங்க நெல் , parboiled paddy . 
மிரட்டி , a plant -- Phíomis zeylanica . 

வெந்த பிகிரி , சுதி பிணம் , burnt dead body . 
வெதுப்பு , சுரம் . fever ; 2. வெப்பம் , gentle 
heat ; 3. குழந்தைகளுக்குக் காணு மோர் வெந்த புண் . வெந்நீர் பட்டு கொப்பளித்த 
பேதி , frothy diarrhoea in children ; 4. உஷ் புண் , Scald . 
ணம் , heat , warmth ; 5. மாட்டுக்கு வரும் 
ஓர் நோய் , a cattle disease ; 

6. வேம்பு , 

வெந்தயக்காய் , வெந்தயம் சேர்ந்த ஓர்வகை 
neem tree . 

ஊருகாய் , pickle mixed up with seeds of 

fenugreek 
வெதுப்புக் கழிச்சல் , குழந்தைகளுக் கு நுரைத் 
காணும் ஓர் கழிச்சல் , frothy diarrhoea in 
children . 

வெந் தயக்கீரை , இதனால் வயிற்றுப்பிசம் 
போம் ; வெந்தயச் செடியின் இலை , fenugreek 

plant which is used as vegetable greens 
வெதுப்புக் கொள்ளல் , உஷ்ணங் கொள்ளல் ; --Trigonella foenum graecum . 
ஒருடேறல , to get body heated . 

வெந்தயத்தண்ணீர் . infusion or decoction 
வெதுப் புண்டாதல் , சூடுண்டாதல் , getting ot fenugreek .. 
heated or warm . 

வெந்தயம் , வெந்தயச் செடி , see வெந்தயக் 
வெதுப்புதல் , வாட்டுதல் , heating the medi • கீரை . 
cinal leaf gently in the fire . 

வெந் தயவம்மை , வெந்தய விரைபோல் 
வெதுப்பு வந்துற்ற போது , சுரங்கண்ட 

கொப்புளங்கண்டு தொண்டை கம்பி 2-3 
Gung . when feverish . 

நாளில் இறங்கும் ஓர் அம்மை நோய் , a 

variety of small pox in which the pustules 
வெதுப்பை விருவித்தல் . சூட்டைப் போக்கல் , 
to abate the heat . 

are as big as fenugreek . which fades in 

3 days - Scarlatina simplex ; 2 , காய்ச் ச 
வெதும்பக் காய்ச்சல் , தைலத்திற்த சூடுண் 

லடித்து 3 நாளில் தலையில் குருதோன்றி 
டாகும்படி காய்ச்சுதல் , to heat the medi 7 - ம் நாளில் நீர்க்கட்டி. 9 - ம் நாளிலிறங்கும் 
cated oil 

ஒர்வகை வைசூரி , a kind of small pox . 


3911 


வெந்நீர் விரணம் 


வெப்பு 


வெந்தலயம் , வெந்தயம் . which see . 


vanishing 


வெப் பகலல் , தேகச்சூடு நீங்கல் , 

of heat in the body . 


வெந்தலை யோடு , வெள்ளைத்தலை மண்டை 
யோடு , white skull bone . 


வெப் பகற்றல் , உடம்பின் சூடு தணித்தல் , 
to abate the heat in the body . 


வெந்தல் , வெந்தயம் , fenugreek seeds 

gonella foenum graecum . 


Tri 


வெப் பங்கொள்ளல் , வெப்பமுறல் , to get 
warm or becoming heated . 


வெந் தாரைச்சூடு , நீர்த்தாரைச் சூடு , heat in 
the urethra . 


வெத் தித்தல் , கொதித்தல் , boiling . 


வெப்பத்தால் தினறல் , கொதிப்பினால் திக்கு 
முக்காடல் , sweltry . 


வெந்திப்பு , கொதிப்பு , intense heat . 


வெப்பத்தி , வறட் பூலாங்கிழங்கு, long 
zedoary - Curcuma zedoaria .. 


வெந் தியம் , see வெந்தயம் . 


வெந் துபோதல் , வெந்துழலல் , swelter . 


வெப்பந் தணிக்கு மருந்து . drug or medicine 
that decreases the temperature Ante 
pyretic 


வெந் துயர் , மிக்கவலி , extreme pain . 


வெந் துருதாசை , ஊர்க்கள்ளி , which see . 


வெப்பந் தணரித்தல் , cooling ~ or lowering 

the temperature, 


வெந்ழலல் , புழுக்கமடைதல் , swelter . 


வெந் தேக்கிரி . நெருப்பெரிதல் , burning fire . 


வெப் பமுறல் , becoming heated .. 


வெப்பம் , வெம்மை , heat . 


வெந் தேக்கு , வெண் தேக்கு , white teak - 

Lagerstroemia lanceolata . 


வெந் தேட்கொடுக்கி , பெரிய தேட்கொடுக்கி , 
which see . 


வெப் பாலரிசி , வெட்பாலை அரிசி , " Seeds of 
வெட்பாலை which see .. 


வெந்தை , வேகவைத்தல் ; 2. பிட்டு , a kind of 
mcai cakc . 


வெப்பாலை , ஓர் மருந்துப் பூடு , a medicinal 
tree -- Wrightia 

Wrightia tinctoria alias W. anti 
dysenterica . See வெட்பாலை . 


வெந் தே " திகம் , அழிஞ்சில் , hill sack tree 
| Alangium acuminatum . 


வெந் தோன்றி , வெள்ளைப் பூ பூர்க்கும் 

கலப்பைக் கிழங்கு கொடி or காந்தள்- 
Gloriosa superba bearing white flowers . 


Note : இது தித்திப்பு , கசப்பு ஆக இரண்டு 
விதம் ; நமது வைத்திய சாஸ்திரமும் வைத் 
தியர்களும் மருந்து கடைக்காரர்களும் இது 
ஒரே பூண்டிலிருந்து இரண்டுவிதம் உற்பத்தி 
யாகிறதெனக் கருதுகிறார்கள் ; ஆனால் அப் 
படியல்ல ; இது சாதாரணமாய் கசப்பே 
கிடையாது . இத்தேசத்து தோட்டங்களில் 
வெகுவாய்ப் பார்க்கலாம் . கசப்பு தினுசு 
தான் குளப்பாளை அல்லது குடசப்பாலை , 


வெந் தோன்றிகா , கண்ணுப்பீளை , 
deposit in the corners of the eye . 


waxy 


வெந் நீரூரல் கசாயம் , hot infusion . 


வெந் நீரூற்று , hot sporing . 


வெப் பாற்றி , அனலாற்றி , cooler . 


வெத் நீர் . கடான தண்ணீர் , hot or warm 
water - Aquaferrens . 


வெப் பிடி , வெயில் தாக்கல் sun - stroke . 


வெந் நீர்க்காயம் , Scalds . 
வெந் நீர்க்கொப்புளம், வெந்நீர் 

படுவதினா 
லெழுங் கொப்புளம் , vesicles caused by hot 
water . 


வெப்பித்தல் , வெப்பங் கொள்ளல் , to be 
come heated - to get warm ; 2. சூடுண்டாக் 
கல் , to create heat ; to heat . 


வெப் பிரத்தம் , இதனால் வாய் நாற்றமுண்டா 
கும் , blood vitiated with heat , and it causes 
bad smell in the mouth . 


வெந் நீர்விரணம் , உடம்பில் வெந்நீர் படுவதி 

லேற்பட்ட புண் , ulcer caused by hot 
water Scald . 

. 


வெப்பு ஓர் சுர நோய் , fever , 


3912 


வெப்பூட்டுதல் 


வெயில் படர்ந்த நீர் 


வெப்புக் கட்டி , சூட்டினா லேற்பட்ட கட்டி , | வெம்பசி , வயிற்றைக் கிள்ளும் பசி , pinching 

hails abscess formed due to heat ; 2. வெப் hunger . 
பினால் வயிற்றி லுண்டாகும் கட்டி , enlarge 
ment due to fever ; 3. காய்ச்சற் கட்டி , en வெம்பல் , வாடல் , fading . 
largement of spleen or liver or both . 

வெம் பற்று , சூடான பற்று , warm plaster . 
வெப்புக் கழிச்சல் , சூட்டினா லுண்டாகும் ஓர் 

கழிச்சல் , diarrhoea caused by excessive வெம் பாடம் , ஓர் மரம் , a tree - Ventilago 
heat in the system . 

Madras patam . 


வெம்பாடல் , வாடல் , fading . withering ; 2 . 

கோபங் கொள்ளல் , to getting angry . 


வெப்புக் கொதி , வெப்பத்தினாலுண்டா 

கும் ஓர் வகைக் கணச் 
வெப்புக் கொதிப்பு , J சூடு , feeling hot due 
tó congenital heat – There may be no rise 
in temperatura 


வெம்பிய காய் , premature fruit . 


வெம்பிளிக்கை , செவ்வெருக்கிலை , yellow or 
riped madar leaf . 


வெப்பு சன்னி , heat - apoplexy due to sun 

stroke or long exposure in sun s heat . 


வெம்பு , வடுதல் , becoming prematurely ripe . 


வெப்புச் சுரம் , உஷ்ணக் காய்ச்சல் , 
| caused by heat in the system . 


fever 


வெம் புனல் , உத்தாமணி , a twining plant 

hedge cotton Daemia extensa . 


- 


வெப்புத் தாகம் , உஷ்ணம் அல்லது வறட்சி 
யினாற் காணும் தாகவிடாய் , thirst due to 
heat . 


வெம் மணல் உபரச வகைகளிலொன்று , one 

of the 120 natural substances . 


வெம் மாலி , வெள்ளுமத்தை , dhature bearing 

white flowers --Datura alba . 


வெப்புத் தீரல் , சூடு கழிதல் , being ( ured of 

heat in the system . 


வெம் மூற்று , வெந்நீர் ஊற்று , hot spring ; 

thermal spring . 


வெப்பு நாற்றம், கெட்ட நாற்றம், foetid 
smell ; 2. அழுகல் நாற்றம் , putrid smell . 


வெம மை , சூடு , heat ; 2. கொதிப்பு , glow . 


வெப்பு நீர் , ஆவி நீர் , vapour ; 2. ஓர் நோய் , 

a disease . 


வெம் மைப்பொட்டணம் , ஒற்றி : - ம் , hot 
fomentation . 


வெம் மையாற்றல் , சூட்டைத் தணித்தல் , 
cooling the heat in the system . 


வெப்புப் பாவை . சுரம் வாயு அதிகரித்து 
உடம்பு வற்றி நெருப்பு போல் வெதும்பி 
வயிற்றிற் கட்டியுண்டாகி இடது பரத்திற் 
புரண்டு ஈரலை முட்டி உதிரம் பொருமி சோர் 
வும் மயக்கம் 

மின்மை உணவின் 
மேல் வெறுட்பு கைப்பும் புளிப்பும் விரும்பு 
தலாகிய விக்குணங்களக் காட்டும் ஓர் 
வகைக் கட்டி . a kind of distemper in the 
bowels with offensive smell ; swelling in the 
bowels after chronic fever . 


தூக்க 


வெயிலிற் கருகிய , வெயிலிற் காய்ந்துகறுத்த , 
sun burnt . 


வெயிலுந்தர விந்தம் , தாமரை , lotus which 
opens when the sun 

appears ; 2. வெண் 
டாமரை , white lotus . 


see 


வெப்புப் பாவை . 


வெப்புப் பார்வை , 
வெப்புப் பாலை நீர் , 


வெயிலுறைக் காத , வெயில் தாக்காத , sur - 
proof .. 


வெயில் , சூரிய வொளி , sun shine ; 2 , கானல் , 

glare of the tropical days . 


வெப்புப் பிணி , இது காந்த பற்பத்தால் 

தீரும் , disease due to heat - the remedy is 
kantha { load stone ) chenduram . 


வெயில் தாக்கு . sun stroke . 


வெயில் தாழ் , சாயந்திரம் , evening ; sun set , 


வெப்பு மிஞ்சல் , சூடதிகரித்தல் . increase of 

heat in the body . 
வெப்புறு , தல் , கூடுண்டாதல் . growing warm . 
வெப் பூட்டுதல் , சூடுண்டாக்கல் , to heat 
gentiy : 2. வேக த்ைதல் , to boil . 


சூடு 


வெயில் படர்ந்த நீர் , வெய்யலினால் 

கொண் , நீர் , water heated by the sun it is 
used to give bath to the patients cured 
of small pox . 


3913 


வெருண்டபார்வை 


வெல்லம் 


வெயில் வதக்கம் , வெயிலிற் காய்தல் . to dry 
in the sun 


வெருவந்தம் , ஓர்வகைக் கொடி , a kind of 
creeper . 


வெருவயம் , 


வெயிற் காய்தல் , to take sun bath ; the sun 

shining . 


வெரு வயிறு , வெறும் வயிறு , empty stomach . 


வெது பிடித்தல் , causing perspiration by 

artificial means . 


வெருளல் , மயங்கல் , to be infatuated ; 2 பயப் 

படல் ; மருளல் , fearing . 


வெய் துயிர்த்தல் , பெருமூச்சு விடல் , sigh . 


வெருளுதல் , see வெருளல் . 


வெய்ய நீர் . வெந்நீர் , hot water . 


வெருள் , உன்மத்தம் , insanity . 
வெருள்வு , மயக்கம் , vertigo . 


வெய்ய மாந்தம் . சூட்டினால் ஏற்பட்ட மாந்த 
நோய் , indigestion caused through excess 
of heat . 


வெர்ப்பேந்தி , மலைதாங்கி , a plant which see . 


வெய்யில் , see வெயில் . 


வெல வெலத்தல் , கைகால் ஓய்ச்சலுண்டா 
தல் , weariness Lassitude .. 


-- 


வெரிந் , முதுகு , back . 


வெரி மருந்து , பாஷாணம் . a kind of arsenic . 


வெல வெலப்பு , சோர்வடைதல் , fainting by 

fatigue ; 2. களைப்பு, weariness ; 3. கைகால் 
உதறல் , shivering of the limbs ; 4. பல 
வீனத்தால் வலித்தல் , convulsions due to 
weakness , 


வெரு கடி , ( தூள் ) மூன்று விரல் கொண்டது , 
three pinches of powder ; powder as much 
as could be taken with the thumb and two 
fingers .. 


வெலிகம் , கற்றாழை , aloes . 


வெரு கடித்தூள் , ஒரு சிட்டிகை தூள் , one 
pinch of powder . 


வெலி கயம் , சுக்காக் கீரை , country sorrel - 

Rumex vesicarius . 


வெலி காரம் , வெண்காரம் , borax . 


வெரு கடிப்பிரமாணம் , 3 விரல் கொண்ட 
அளவு ; see வெருகடி . 


- 


வெலுப்பி , ஒற்றைப் பேய் மருட்டி , a plant 

Phlomis zeylanica . 


வெரு கடு . பூனைக்காலி , whice see . 


வெருகன் கிழங்கு , மெருகன் கிழங்கு , a stout 

long root of the plant - Arum macrorhizon . 


லெலும சந்தி , ஒர் மூலி , இதை உத்தாமணி 
யென்று சொல்வதுண்டு . a twining plant ! 
hedge cotton - Daemia extensa . 


வெருகா, நீர்முள்ளி , a thorny weed used as 

medicine Hygrophila auriculata alias 
Astercantha longifolia . 


வெல்லச் சாறாயம் , வெல்லப் பாகினின்று 
காய்ச்கம் சாராயம் , liquor from jaggery . 


Arum 


வெருகிலை , the broad leaf of a plant 

macrorhizon . 


வெல்லந்தி , விடத்தேர் , 
Mentha crispa . 

. 


a plant 


Mint | 


வெருகு , மெருகங்கிழங்குச் செடி , a plant with 

large leaf – Arum macrorhizon . 


வெல்லப் பாகு , ஷர்பத்து ; syrup ; 2 வெல்லப் 
பாணி , solution of jaggery . 


வெருட்சி , மயக்கம் , giddiness . 


வெல்லப் பாணி , வெல்லம் 

Solution or jaggery . 


கரைத்த 


நீர் , 


வெருணி , ஆடு தீண்டாப்பாளை , a bitter 

worm killer - an ash coloured prostate 
plant - Aristolochia bracteata . 


வெருணை , பாவட்டை , a small tree - Pavata 

indica . 


வெல்லம் , கரும்பு வெல்லம் , Sugarcane jaggery ; 

Lesor Gouwwi , Palmyra jaggery . Varities 
of jaggery : 1.நல்ல வெல்லம் ; 2. பனை வெல் 
லம் ; 3 . 

ஈச்ச வெல்லம் , date jaggery ; 4 . 
தெங்கின் வெல்லம் , jaggery from cocoanut 
toddy . 


வெருண்ட பார்வை , trembled look . 


3914 


வெளிச்சொக்காய் 


வெளிவியாமம் 


வெல்லி , சிற்றேலம் , small cardamum . 


வெளித் தாமரை , 

lotus .. 


ஆகாயத் 


தாமரை , sky 


வெல்லி யீர்க்கு , 


வெவ் வுயிர்த்தல் 
sighing . 


பெருமூச் 


செறிதல் , 


வெளித் துகம் , முருக்க மரம் , a tree - Butea 

frondosa . 


வெளித் தோல் , epidermis . 


வெளி , அந்தர வெளி , mid air ; 2. ஆகாச 

வெளி, open sky ; 3. வயல் , pasture plain ; 4 . 
கானல் பொளி , a desert --- plain exposed to 
glare : 5. பாழ் வெளி , space with no air ; 6 . 
வேசார வெளி , weary plain . 


வெளி நீருண்ணீர் , இதுவே முன்னீர் ; பின் 
னீர் , coryza .. 


வெளி, ஓர் மீன் , a fish ; 2. பெண் , girl . 


வெளி நீர் , ஆகாய நீர் , rain water . 


வெளி கடந்த வெளி , see வெளி யொழிப் 
பாழ் . 


வெளிப் படல் , தோன்றல் , appearing ; 2 . 

பிண்டம் வெளிப்படல் , presentation of the 
foetus . 


மூலி , 


வெளி கொண்ட 

dhatura bearing white 
alba , 


வெள்ளூமத்தை , வெளிப்படை , 

வெளிப்படையாகச் 
flowers Datura 

சொல்லல் , openly ; without secrecy . 


as in 


வெளிக் கண் , external eye . 


as 


வெளிக் கரு , ருதுச் சீலை , menustral cloth ; 

2. வைரிய குல பிணடக்கரு , foetus of mer 
chant class . See ஐங்காய மெழுத ; வழலை 
யின் பெயர் , name of the efflorescence 
grown on the soil of fuller s earth . 


வெளிப் புடம் போடல் ; மறைப் பில்லாமல் 

திறந்தபடி புடமிடுதல் ; opposed to 
மணல் மறைவில் 

புடம் 

போடல , தழி 
வெட்டிப் புடமிடுதல் , ordinary calcination 
with cow dung cakes . 


வெளிப் புரைச் சவ்வு , 
membrane . 


an 


external tining 


வெளிக் கவசம் , external coat . 


வெளி மயக்கம் , ஓர் கண்ணோய் , 
disease . 


an eye 


வெளிக் காது , external ear . 


வெளிக்குப் போதல் , மலவாதைக்குப் போ 
தல் , going to case one self . 


வளிமா , காட்டுமா , wild mango . 


வளி மான் , பெண் மான் , female deer 
Roe . 


வெளி சுரம் , சருமத்தைப் பற்றிய ஓர் வகைச் 

கரம் , a kind of fever that is felt out side 
opposite of 2.ட்சுரம் . 


வெளி முசுக்கை , காட்டு முசுக்கை , wild 

chimber with hairy stem and leaves 
bristly bryonia Mukia scabrella . 


வெளிச் சுரம் , தாதுக்களைப் பற்றாமல் உடம் 
பின் தோல் மேல தீாரெணக் 

கண்டு பிறகு 
தோஷ மொன்று இல்லாமல் போகும் சுரம் . 


வெளி மூலம் , 

ஆசன 

வாயிலில் வெளியே 
காணும்படி இருக்கு மோர் வகை மூலம் , 
outer piles . 


வெளிச்சி , Mastixia arborea ,, 


வெளிச்சி . ஒர் மீன் , a fish ; 2. ஓர் மரம் , a 

tree ., 


வெளி யாகாமை , மாதவிட ,ா யாகாதிருத்தல் , 
absence of menses . 


வெளிச்சிப் பிசின் , விளாம் பிசின் , gum of 

wood - apple tree - gum of Feronia ele 
phantum . 


வெளியில் ரெண்டு , முப்பு ; பூநீறு ; இதில் 
இரண்டு சரக்கு , the three salts . 


வெளிச்சி யெண்ணெய் , oil from வெளிசசி . 


வெளி யுப்பு , கட்டுப்பு : மருந்துகளில் சேர்ந்த 
வுப்பல்லாது சாதாரண உணவில் உபயோ 
கிக்கும் கறியுப்பு , common salt . 


வெளிச்சைப் பிசின் , முருங்கை or நறுவிலிப் 
பிசின் , gum of moringa or நறுவிலி . 


வளில் , அணிற் பிள்ளை . squirrel . 


வெளிச் சொக்காய் , நாடிச் சுவரின் வெளிப் 
புறம் , tunica adventitia . 


வெளி வியாமம் , out door exercise . 


3915 


வெளுரி 


வெள்வேங்கை 


வெளு வெளுத்த , வெளிறின் , wan . 


வெளிறல் , வெளுத்தல் , becoming pale . 
வெளிறின , பாண்டு பிடித்த , wan . 


வெளு வெளுப்பு . நோயடைந்த வெண்மை . 
Pale . 


வெள் , செள் வரியான்னக . 


வெளி 

று , அலி மரம் , a tree without a solid 
portion either inside or outside ; 2. வெளுத் 
தல் , becoming pale ; 3. நறுவிலி, a tree 
which see . 


வெள் தணக்கு , a tree - Givotia rottleic 

forms .. 


வெளிற்று மரம் , see வெளிறு ; வயிரமேறாத 

LDT UD , tree with no hard wood in the centre . 


வெள் வக்கணை , வக்கணை . 


வெளுக்குங் கல் , சுக்கான் கல் , lime stone . 


வெளுங்கு , வேம் பாடல் , which see . 


வெள் வக்கணை , white வக்கணை , forest 

gaub Diospyrus montana . 
வெள் வங்கப் பற்பம் , வெள்ளீய பற்பம் ; 
ஆண் பெண் மர்மஸ் தானங்களில் உண்டா 
கும் சொறி சிரங்கு போம் ; இடுப்புப் பிடிப்பு 
போம் , calcined tin Cures skin diseases 
especially in the generative organs . 


வெளுச்சி , விளாம் பிசின் , gum of wood - apple 

Feronia elephantum , 


கல்லாரை , 


which 


வெளுத்த கொட்டரசி , 
see . 


வெள் வங்கம் , 
Tin . 


Onaniwi , white lead -- 


- 


வெளுத்த பிசின் , வெளுத்தற் பிசின் , white 

வெள் வசம்பு , white sweet flag .. 
gum . 

வெள் வரியங்கம் , see அடுக்கு வாகை . 
வெளுத்த முகம் , pale face . 

வெள் வாகை , 

white sirissa Allbizzia 
வெளுத்த மேக சலம் , வெள்ளை , ( நோய் ) 

procera . 
gonorrhoea. 

வெள் வாரி , வெள்ளீய மணல் , tin ore . 
வெளுத்தல் , ஓர் மரம் , a tree ; 2. வெள்ளை 
யாக்கல் , calcinirig ; 3 . வெண்மையாதல் , 

வெள் வாயிப் பட்டை , குருவி ஆல 

மரம் 
growing white - Albication . 

போல் விழுது விட்டு அவ்விலையைப் 

போலிருக்கும் . 
வெளுத்து நீறுதல் , மருந்து வெண்ணிறமாகி 
தரளாகுதல் , medicine turning white and 
powdery . 

வெள் விழி , வெள்ளை விழி , the white portion 

of the eye -- Sclerotic part . 
வெளுப்பத்தி , எலும்பு , bone . 

வெள் விழிச்சந்தி . limbus . 
வெளுப்பி , குண்டு மணி , jeweller s bead ; 
2. புறங்கை நாறி , which see . 

வெள் விழிநோய் , disease of the Sclera . 
வெளுப்பு , வெண்மை , whiteness ; 2 , வெளுத்த 
துரணியாங்கிஷம் , which see . 

வெள் விளா , white wood - apple . 


வெளுப்புக் கலவை , bleaching . 


வெள் வெங்காயம் , வெண்மையான ஈருள்ளி , 
white coloured - Allium cepa ; 2 , நரி வெங் 
காயம் , wild onion . 


வெளுப்புக் காகச்சி , பெண் கரும்பு , white 

sugar - cane -- Saccharum offcinarum : 


வெள்ளை யுடும்பு , white 


வெளுப் புடுமபு . 
guana . 


வெள் வெட்சி , வெள்ளை வெட்சிப் பூ , white 
ixora flower .. 


வெளுப்பு நீர் , washing fluid . 


வெள் வெட்டை , ஓர் வெட்டை நோய் . gleet. 


become 


வெள் வெள்ளரி , white cucumber , 


வெளுப் பேறல் , வெளுத்தல் , to 
white . 


வெளுரல் , வெளுத்தல் ; சுண்ணமாகல் , to be 
calcined . 


வெள் வெற்றி , 

வெள்ளை வெற்றிலைக் 
கொடி ; கற்பூர வெற்றிலை , a creeper yield 
ing white betel leaf. 


வெளுரி , வெளுத்தல் , to become white . 


Goun Goos, a tree - Albizzia procera . 


3916 


வெள்ளடை 


வெள்ளரிவிதை 


வெள் வேம்பு , ஐந்துப்பு . five salts . 


வெள்ளடம்பு , 


வெள் வேலஞ் சாராயம் , arrack prepared 

from the bark of Mimosa ferruginea . 


வெள்ளடைப் பாகக்கழிதல் , purging white 
matter . 


வெள்ளடைப்பு , 


வெள் வேலய பட்டை , வெள்ளை வேலம் 
பட்டை , bark of the iron coloured mimosa 

Mimosa ferruginea . 


வெள்ளட்டை , wood louse . 


வெள்ளம்பர் , வெண்மை நிறமான ஓர் வகை 
அம்பர் , white amber . 


- 


வெள் வேலான் , வேல் , a tree 
arabica . 


Acacia 


வெள் வேலிகம் , வேலிப் பருத்தி , 

cotton twiner --Daemia extensa . 


hedge 


வெள்ளயில் , Dysosylum malabaricum . 
வெள்ளரசு , ஓர்வகை அரசமரம் , a variety of 

peepal tree . 


வெள்ளரணை , சீலைப்பேன் , ! ouse . 


வெள் ளரளி , பாலரளி, oleander bearing 

white flowers -- Nerium odorum alias 
Nerium alba . 


வெள்ள நீர் , 


வெள் ளரா தீதம் , வெண்சாரணை , which see . 


வெள்ளரி , ஓர் பழக்கொடி , a creeper cucumis 

sativus ; 2 Dodonaea viscosa . 


வெள் வேள் . வேல மரம் , Acacia leucophlacea ; 
2 . பட்டை சாராய மரம் , a tree arrack 
acacia ; இது 20-25 அடி உயரம் ; கூரான 
முட்களுண்டு ; இதில் மூன்று வகையுண்டு ; 
ரொம்பவும் பூத்து மூக்குத்தூள் நிறமாயி 
ருக்கும் ; சித்திரை வைகாசியில் பூக்கும் ; 2 
முதல் 6 விரைகள் தட்டையாய் இருக்கும் ; 
பூக்கள் சிறிதாயும் மஞ்சளாயும் இருக்கும் ; 
இது கொற நாடு கடற் கரை ஓரங்களிலும் 
குற்றாலம் ஆந்திர தேசத்திலும் விளையும் ; 
இதன் 

பட்டையை வெலலத் தண்ணீரில் 
நனைதது சாராயம் காய்க்கவதற்கு உபயோ 
கப் படுத்து வார்கள் , 

ரொம்பவும் 
துவர்ப்பு ,; இதன் கஷாயத்தோடு இஞ்சி 
முதலிய சாமான்கள் சேர்த்து பல்லுச் தத்து 
வார்ப்புண்டாக்க , 

குடிநீராக உபயோகப் 
படுத்தலாம் ; இதில் மற்றொரு வகை இல . 
கள் அடர்த்தியாயும் முடகள் சாதாரணமாய் 
கிளைகளில் சிறிதாயும் சொர சொரப்பாயம் 
விரைகள் சிறுத்தும் நீளமாயும் வரை வாயும் , 
பூக்கள் உருண்டையாயும் இருக்கும் ; இது 
கொர நாட்டு சமுத்திரக்கரை யோரங்களு 
லுள்ள காடுகளிலும் மலைகளிலும் விளையும் , 
இதின் பட்டையிருந்து வரும் சாரத்துடன் 
பனஙகள் சர்க்கரை சேர்த்து மதுக் காய்ச்சு 
வதுண்டு : ஆவணி புரட்டாசியில் பூக்கும் 
இன்னும் ஒரு வகைக்கு குடை வேல் பார்க்க 
வும் , Arrack is prepared with its bark . 


வெள்ளரிக்காய் , cucumber - Cucumissativus . 


வெள்ளரிசி , பச்சரிசி , raw rice . 


வெள்ளரிஞ்சி , Dalbergia paniculata . 


வெள் ளரிதாரம , வெளுத்த அரிதாரம் ; இதை 
வெள்ளியில் சேர்த்திட ஒன்பது மாற்றாகும் , 
white realgar .. 


வெள்ளரிப்பழம் , ஓர் பழம் , musk melon ; 

கபம் விளையும் - fruit of cucumber . 


வெள் வௌவால் , ஓர் மீன் , 
Sized white fish . 


a rhomboid 


வெள்ளரிப் பிஞ்சு , இதனால் முத்தோஷம் 
Bumi , tender fruit of cucumber ; diuretic . 


வெள்ளகில் , அகில் மரம் , a white species of 

eagle wood tree – Aquilaria agalocha . 


வெள்ளரிப்பூச Rak , முலாம் பூசணி , Cucumis 
melon - a creeper . 


வெள்ளச்சி , ஓர் வகை தொட்டி பாஷாணம் ,, 
a kind of arsenic ; பவள மனோசிலை , a variety 
of arsenic ; 2. சீனக்காரம் , Alum . 


வெள்ளரி விதை , பிரசித்தமானது ; வெண்மை , 
தித்திப்பு, குளிர்ச்சி , மூத்திரம் அதிகப்படுத் 
தும் ; வரட்சி நீகசம் , நீர்ப்பை இரப்பை 
சுத்தி செய்யும் , உஷ்ண சுரம் , இரத்தக் 
கொதிப்பு , தாகம் , வெட்டைச் சூடு , நீர்ச் 
சருக்கு . பிரமியம் , கல்லடைப்பு இவைகள் 
போம் . It is a good diuretic . 


வெள்ளச்சி குப்பி , பொன்னிமிளை , yellow 
bismuth . 


வெள்ளஞ்சு, காட்டுப் பச்சிலை , Dalbergia 

lanceolarra ; 2. lhoh TUGTGT Gher , which see .. 


முலாம்பழ விதை ! இதுவும் வெள்ளரி 
விதையைப் போன்றது ; இதன் குணமும் 
அவ்வாறே ; மலத்தை இளக்கும் ; ஆண்மை 
உண்டாக்கும் ; இதை அரைத்துப் பூசுவதி 
னால் முகத்தில் காப்புப் புள்ளிகள் நீங்கும் , 
it is used as வெள்ளரி விதை . 


வெள்ளடை , வெள்வெற்றிலை , white betel 
Teaf . 


3917 


வெள்ளறுகு 


வெள்ளாட்டுப்பால் 


வெள்ளனி , வெண் பாதிரி மரம் , 

Stereospermum Chelonoides , 


a tree 


வெள் ளரிவித்து , வெள்ளரி பழத்தின் விதை; 
இது நீர்க்கட்டு , நீர்க்கடுப்பு , கல்லடைப்பு , 
சதையடைப்பு , தசை வெடிப்பு , கிரிச்சுரம் 
போக்கும் . the seeds of cucumber fruit --- 
It is diuretic . 


வெள்ளாங்கம் , see வெள்வரியங்கம் . 


வெள்ளாங்கு , see வெள்ளாஞ்சு . 


வெள்ளாங் குருகு , ஓர் பறவை , a bird . 


வெள்ளரி விரையெண்ணெய் , வெள்ளரி 
விதையினின்று இறக்கந்தைலம் , an oil 
extracted from the seeds of cucumber of 
musk melon . 


வெள் ளரிவேர் , root of cucumber , 


வெள்ளரை, cleidion jawanicum . 


வெள்ள லத்திப்பட்டை , bark of வெள்ள 
லத்தி which see . 


வெள்ளாடு , இதன் மாமிசம் 

சாதாரணமாக 
உண்ண வுதவும் , வெள்ளாட்டுக் கறி , பால் , 
மூத்திரம் 

முதலானவைகள் வைத்தியத்தி 
லுபயோகப்படுவதால் இது சிறந்ததாகக் 
கொள்ளப்படும் . an animal ---- goat white ovis . 
The ordinary goat ; a long legged animal ; 
much commoner than sheep . it generally 
corresponds with Hircus aegagrus alias 
Capra hircus . Florns subangular . The males 
are generally bearded and ernit a strong 
odour. There are several varieties and the 
chief of them are the long and the short 
legged race .. Much medicinal virtues are 
attached to goat s milk ( See பால் ) . Flesh 
tough and tasteless though much eaten by 
Hindus , 


வெள் ளலரி , ஓர்வகை அலரிப்பூ மரம் ; a tree 
வெள்ளரளி , Nerium odorum bearing white 
flowers . 


வெள்ளல்லி , வெள்ளாம்பல் ; இது பீலிசத் 

துக்குப் பலத்தைக கொடுக்கும் ; மது 
மேகத்தைப் போக்கும் , white water lily 
Nymphae stellate bearing white flowers . 


Garrorriern , Heptapleuram Venu . 


வெள்கால்லி விரை, சுக்கில விருத்தி , ஈரல் 
பீலிக கண்டம் இவைகள் பலப்படும் , See 
GF26169 , seeds of white water lily . 


வெள்ளாட்டிறைச்சி , meat of goat . It is 

useful in diet . 


வெள்ளாட்டுக் கண்டம் , வெள்ளாட்டு உப்புக் 
கணடம் , salted dried meat of goat . 


OSIGT GT GU Gui , root of white water lily . 


கொடி ; 


வெள்ளாட்டுக் கத்தல் , Bleat . 


வெள்ள வரை , 

வெள்ளை யவரைக் 
அவரை , kitchen tablab bearing white fruits 
-Doliclus lablab . 


வெள்ளாட்டுக் குட்டி , kid . 


வெள்ளழிஞ்சில் , white variety of அழிஞ்சில் 

which see . 


வெள்ளழுகல் . அழுகி வெண்ணிறம் பூத்தல் , 

formation of white coating - fungus growth 
after putrefaction 


வெள்ளாட்டு நீர் , வெள்ளாட்டு மூத்திரம்: 

இதில் எஃகு அயம் வெட்டையாகும் , urine 
of a she goat has a pungent and bitter taste 
and it proves curative in cases of cough , 
consumption , jaundice , chlorosis and dys . 
pnoea . Steel and iron are turned brittle 
when dipped , several times in it , after mlak 
ing them red hot again and again , 


வெள்ளாட்டு நெய் , Goat s ghee ; it proves 

curative in cases of cough , consumption 
and dyspnoea , 


வெள்ளறுகு , இது இந்தியாவில் மைதானங் 

களில் நீர்ச் சதுப்புள்ள நிலங்களில் விளை 
பம் ; இதன் கஷாயம் குன்மம் , நீர்ச்சுருக்கு , 
சொறி சிரங்கு , வெட்டைச்சூடு , கீழ்வாயு 
இவைகள் போம் , 

மூதண்ட காயத் 
திற்கு உபயோகமானது . இதனால் வாதக் 
குடல் விருத்தி , கீல் பிடிப்பு, நரம்புக் கிரந்தி 
போம் ; பத்தியம் பால் சாதம் ; See வெள்ளை 
யறுது பசும்பாலில் 

அரைத்துக் கலக்கி 
உணைவும் , a small plant - Exacum hysso 
pifolium good for gonorrhoea , and diabetes 
- Herbaceous ; stem quadrangular , seeds 
numerous ; whole plant is used medicinally 
tonic , stomachic & laxative ; useful in 
dyspepsia , and general debility substitute 
for British gentian on account of its better 
ness . 


வெள்ளாட்டுப் பால் , வெள்ளாடு காரம் கசப்பு 
முதலிய சவையள்ள பூண்டுகளை மேய்வத 
னால் தண்ணீரையும் சொற்பமாகக் குடித்து 
ஓடித் திரிவதால் அதன் பாலானது எளிதில் 
சீரணமாகக் கூடியதுடன் க்ஷயம் , சுரம் ,, 
சுவாச காசம் , அசீரணபேதி இவற்றைப் 
போக்கும் ; பகவின பாலுக்கு மேல் விசேஷ 
மணமுண்டு ; பசிதீபன முண்டாகும் ; அசி 
ரண பேதியைக் கட்டும் ; இது பற்றியே 
அமெரிக்கா முதலிய நாடுகளில் குழந்தை 
களுக்கு வேணடிய அளவு இப்பாலையே உப 


3918 


வெள்ளாவி 


வெள்ளிக்காசு 


வெள்ளா விதட்டல் , ஆவி பிடித்தல் , vapour 
bath . 


யோகிக்க வேண்டு மென்று அபிப்பிராயப் 
படுகிறார்கள் ; இப்பாலை க்ஷய ரோகிகளுக்கு 
மெத்தவும் உபயோகிக்கலாம் : இது மருந்து 
களுக்கு மெத்தப் பிரயோசன மாகும் ; இது 
எளிவரின் பசு என்று பெயர் ; வெள்ளாடு 
கள் வீட்டில் இருந்தால் க்ஷய ரோகம் ஓரு 
வருக்கும் வராதென்று சிலர் அபிப்பிராயம் ; 
மலைப் பிரதேங்களில் மேயும் வெள்ளாட்டுப் 
பால் மிகவும் சிறந்தது , goat s milk is very 
useful for consumptive patients . 

Goat s 
milk - It is superior to cow s milk in its 
quality and is specially beneficial to persons 
suffering from Phthisis and is efficacious in , 
dyspnoea, caugh and haemoptysis . It proves 
curative in all diseases as it lives upon 
bitter or pungent herbs and drinks less 
quantity of water . It also cures ascites , 
piles , worms in the intestines oedema etc. 


வெள்ளாவி நீர் , வண்ணான் வெள்ளாவிக்காக 
வைத்து எரித்த நீர் , இதில் உடம்பு குளத் 
தால் சொறி போம் , the liquid that remains 
after boiling the clothes in fuller s earth 
solution 


6.வள்ளாவிக் கிழங்கு , 


வெள்ளா விரை, ஓர் ஆவிரை, a plant 

Cassia auriculata . 


வெள்ளாவி வைத்தல் , ஆவிபட வைத்தல் ,, 
to keep in the vapour . 


வெள்ளாட்டுப் பித்து , bile of goat . 


வெள்ளானை , வாலை ரசம் , mercury extracted 

from virmilion and other mercurial 
compounds . 


வெள்ளாட்டுப் புழுக்கை , உருக்கு அல்லது 
எஃகு என்னும் உலோகத்தைப் பற்பமாகச் 
செய்யும் மகோதரத்தையும் வாத நோயை 
யும் நீக்கும் ; 2. வெள்ளாட்டின் மலம் ,the dung 
of goat is capable of reducing steel into an 
oxide . it is useful in cases of ascites , and 
rheumatism . 


வெள்ளானை யத்தி , இரசம் , mercury . 


See 


வெள்ளாட்டுப் 


வெள்ளாட் டெச்சம், 
புழுக்கை , 


வெள்ளாட்டு வெழுபிச்சி , bile of goat . 


வெள் எரி , இது ஓர் வகை உலோகம் ; இதைத் 
தமிழ் வைத்தியர்கள் பஸ்பம் செந்தூரம் 
சன்னமாகவும் ; ஐரோப்பியர் உப்புகளாக 
வும் செய்து மருந்துகளில் உபயோகிப்பார் 
கள் ; இதன் பஸ்பம் மேகப்படை வெள்ளை 
தீரும் ; தாது விருத்தி உண்டாகும் ; வெண் 
பொன் , silver Argentum ; 2 . 

வெணமை, 
whitenes ; 

கருக்கன் 

வெள்ளி , 
impure silver : 

சொக்க வெள்ளி , 
pure silver ; 5. கல் வெள்ளி , 

கல் வெள்ளி , hard and 
inferior with mich alloy ; 6. இரச வெள்ளி , 
silver obtained from mercury ; 7 . 

7 , நவகிர 
கத்தி லொன்று one of nine planets ; Venus a 
planet of love and harmony . 


போளம், 


வெள்ளாத்தி போளம , வெள்ளை 
myrrh tree .. 


வெள்ளாந்தை , ஓர் ஆந்தை , a bird - owl ; 

2. மலைப் பாம் !. ), mountain snake . 


வெள்ளாமணக்கு , castor plant bearing white 

seeds .. 


வெள்ளாம்பல் , a flower -- white waterlily 

flower - Nymphae lopess . It tubers are 
boiled and used in piles . 


Note : Pure silver is always soft , white with 

brilliancy and ductile . It is found mixed 
with other metals in ores and it is subse . 
quently purified . In medicinal preparations 
it is found 

found used in combination with 
other metals as gold , iron etc. It enters 
into the combination of several other medi 
cines in common use and used in the treat 
ment of diseases chiefly nervous . It is useful 
in the enlargement of prostate . 


வெள்ள ாயினெய் , வெள்ளெண்ணெய் , white 
oil 


வெள்ளாரை , நஞ்சுக் கொடி . umbilical card . 


வெள்ளி அப்பிரகம் , Indian mica 

Indian mica — gray 
granulated makes silver sand , 


வெள்ளாரைச் சுன்னம் , குடற் சுன்னம் , a 
medicinal powder prepared out of umbili 
cal cord .. 


வெள்ளிக் கட்டன் , வெள்ளை கட்டுகளை 
யுடைய விரியன் பாம்பு . Russell s viper . 
See கண்ணாடி விரியன் . 


வெள்ளாலம்பூ , Henry cyclia vemusta 


வெள்ளிக் கண் , wall eye . 


வெள்ளவ , துணியினின்று எண்னெய் 
கக்கி அழுக்கு நீங்குவதற்கு வண்ணான் உழ 
மண்ணிட்டு வேக வைத்தல் , boiling clothes 
by washerman in fuller s earth solution . 


வெள்ளிக் காசு , ஓர் மீன் . a fish . 


3919 


வெள்ளிப்பொடி 


வெள்ளிறகு மந்தாரை 


வெள்ளி மடந்தான் , 

ஒரு சிறு ஆற்றுக் 
050 5031_ 601 , a very smail river fish . 


வெள்ளிக் காடிக்காரம் , காடிக்காரம் , Silver 
nitrate ~ Ag No3 . இது கண் இரப்பைகள் 
வீங்கி இமைக்குள் பூ வளர்ந்திருப்பதைக் 
கரைக்கும , lunar caustic Argentina 
nitrus ; useful for eye diseases . 


வெள்ளி மடந்தை , Mussa conda frondosa . 


வெள்ளி மணல் , வெள்ளி கலந்த மணல் . 
silver ore ; 2 , வெண் மணல், white sand . 


வெள்ளிக் குன்றம் , 
mountain . 


இர சிதமலை , 


silver 


வெள்ளி மண் , உபரசச் சரக்கி 

லொன்று . 
one of the natural substances mentioned in 
Siddha medicine , 


வெள்ளி செம்பாக்கி , செங்கத்தாரி வேர்ச் 
சாறு , root juice of செங்கத்தாரி , which see . 


வெள்ளி மயமான , வெண்ணிறமான . Argent . 


வெள்ளிச்சி , 
see .. 


கழுதை மான் புள்ளி , which 


வெள்ளி மயிர்த் தழை , white leaf plant . See 
வெள்ளிலை , 


வெள்ளிச் சுண்ணம் , மூலச்சூடு போம் ; சிறு 
பிள்ளை தேகம் போல் விசை கொண்டிருக் 
கும் ; நடந்தால் இளைப்பு தோன்றாது . a white 
calcined powder with properties of calcium . 


வெள்ளி மலை , mountain containing silver ore ; 

2 , கைலங்கிரி , abode of God Siva . 


silver transmuted into 


வெள்ளிச் செம்பு , 
copper , 


வெள்ளி மித் துரு , கோடா சூரி , a kind of 
arsenic . 


வெள்ளிண் டங் கொடி , 
Acacia typica .. 


a thorny shrub - 


வெள்ளி முலாம் , staining with a preparation 

of silver Argentation -- silver gilt . 


- 


வெள்ளிய காகச்சி , வெண் கரும்பு, white 

sugar - cane Saccharum officinarum . 


வெள்ளிண்டு , நுரையிண்டு ; ஒர் வகை பிண் 

டஞ் செடி , angular stalked acacia - Acacia 
intsia ; a thorny climbing shrub ; flowering in 
rainy season ; soft bark is used for washing 
body . The hill variety called gray atacia . 


வெள்ளி மலை , which 


வெள்ளியங் குன்று . 
See . 

. 


வெள்ளித் தகடு , Silver sheet . 


வெள்ளை பப்பிரகம் . 


வெள்ளி யப்பிரகம் , 
white mica , 


வெள்ளித்தி , Dalbergia sissoides . 


வெள்ளி நிமிளை , bismuth . 


வெள்ளி யம்பலம் , இரசித மலை , mountain 

containing silver ore . 


வெள்ளி நிமிளை பற்பம் , இதனால் அளவிற் 
கதிகமான பசிதீபன முண்டாம் , calcined 
powder of வெள்ளி நிமிளை . 


வெள்ளியைப் பெற்ற கன்னி , 
விருட்சம் , which see . 


முண்டினி 


வெள்ளி நீ துருசு , காடிக்காரம் , silver nitrate . 


வெள்ளி ரேக்த . வெள்ளிலைத் தகடு , thin 

Silver leaf -- Argentum . 


silver 


வெள்ளி பழுத்தல் , பொன்னாதல் , 

transmuted into gold . 


2. 


வெள் ளிலை , விளா , wood - apple tree ; 
Quim 2030 , betel leaf . 


வெள்ளிலைச் சுண்ணா , 


வெள்ளி பற்பம் இருமல் தொந்தரவினால் 
தூக்க மில்லாதிருந்தால் இருமல் தணிந்து 
தூக்க முண்டாகும்படி செய்யும் ; அன்றியும 
நரம்புகளைப் பலப்படுததி இரத்தத்தைச் 
சுத்தி செய்து இரத்த பித்த நோயைப் 
போக்கும் , calcined silver good for sexual 
weakness . 


வெள்ளி லோத்திரம் , விளாம் பட்டை , bark 
of wood - apple tree ; இதனால் தாவர விஷம் 
எலும்புருக்கி பெரு வயிறு வியங்க ரோகம் 
குரற் கம்மல் போம் . 


வெள்ளிப் பிரதிநிதி , தார மாட்சிகம் , which 


வெள்ளில் , விளா மரம் , wood - apple tree - 

Feronia elephantum .. 


see . 


வெள்ளிறகு மந்தாரை 


see 


வெள்ளை மந் 


வெள்ளிப் பொடி . வெள்ளி ராவிய தூள் 
s } ver filings ; 2. வெள்ளி மணல் , silver ore . 


தாரை . 


3920 


வெள்ளுளுவை 


வெள்ளெருக்குத் தைலம் 


வெள்ளிறால் , ஓர் வகை பயிறால் , a kind of ! வெள்ளுள்ளி , வெள்ளைப் பூண்டு. garlic 
white prawn 

Cancer serratus . See நெய் -Allium sativum , 
மீன் . 

வெள்ளுள்ளித் தைலம் , வெள்ளைப் பூண்டுத் 
வெள்ளீண்டு , See வெள்ளிண்டு , 

தைலம் , oil extracted from garlic , 


வெள்ளீயக் கலப்பு . pewter . 


வெள்ளீயச் சீலை , உபரச வகைகளில் ஒன்று 
one of the 120 natural substances mentioned 
in Siddha medicine 


வெள்ளுள்ளி நெய் , வெள்ளைப்பூண்டி 
னின்று தயாரிக்கும் மருந்து நெய் ; இது 
பெணகள் அஸ்திவெட்டைக்கு கொடுக்க 
UIT ID, medicated ghee prepared with garlic 
as chief ingredient . 


வெள்ளீய பற்பம் , ஓர் பற்பம், calcined வெள்ளுள்ளிப் பருப்பு , பூண்டுப் பல் , tooth 
Powder of tir . Good for skin diseases . 

of garlic .. 
வெள்ளீயப் பிறப்பி , வெள்ளை நாகணம் 

வெள் ளூமத்தை , ஓர்வகை யூமத்தை . dhature 

bearing white flowers Datura alba . 
which see ; 2 வெங்கலம் , bronze . 

. 

வெள் ளெடுப்பு , வெளுப்பான பேதி ; கழிச்சல் ; 
வெள்ளீய மணல் , ஓர்வகை உபரசச் சரக்கு , white coloured diarrhoea . 
one of the 120 natural substances mentioned 
in Tamil medical science . 

வெள் ளெண்ணெய், மரவெண்ணெய் , wood 

oil tree of India - Dipterocarpus indicus . 
வெள்ளீயம் , இதன் பஸ்பம் மலத்தை விர்த்தி 
பண்ணவும் மேகத்தைப் போக்கவும் பசி 

வெள் ளெரி , நரம்பிலுண்டாகும் கட்டியைப் 

போக்கும் ஓர் பூண்டு , 3 plant . 
தீபனத்திற்கும் உபயோகப்படும் ; வெண்ணா 
கம் , white lead - Stannum pewter . 

வெள் ளெரிக்காய் , see வெள்ளரிக்காய் . 


வெள்ளீயாசம் , tin and mercury alloy . 


வெள்ளீரல் , மலரிக் ரூடர் , mesentery ; நுரை 

யீரல் , lungs . 


வெள் ளெருக்கங்காய்ப் பஞ்சு , 

இக்காயின் 
பஞ்சை ஷை பாலில் தோய்த்து பட்டாணி 
பிரமாணம் உண்டை செய்து 2 , 3 , மாதப் 
பிண்டங்களை வெளிப்படுத்தக கொடுக்க 
லாம் , the hairs on the seeds of the Calo 
tropis can be used to expel 2 or 3 foetus . 
The method of administering it is given 
above 


வெள்ளுகா , உகா மரம் , which see . 


வெள்ளுடும 4 . white guana . 


வெள் ளுடை , small leaved holly - llex wigh 

tiana . 


வெள் ளெருக்கம் பழுப்பு , the yellow old leaf 

of Calortropis which bears white flowers . 


வெள்ளுடைக் கழிச்சல் , Gi} 5 மலக் 

வெள் ளெருக்கம்பால் , சுளுக்கு மகாவாதம் , 
கழிச்சல் , white coloured purging . 

சன்னிபாதம் போம் , the mitk of calotropis 

is rubificient can be used externally for 
வெள் ளுடைப்பு , வெள்ளெப்பு . 

sprain etc. It enters into the prepartion 

of some medicated oils . 
வெள்ளுடைப்பு . அரைத்த சோறு போல் 

குழந்தைகள் வெண்மையாகக் கழிதல் , வெள் ளெருக்கம்பால் , வெள்ளைப் பூவுடைய 
diarrhoea in children due to indigestion , 

எருக்கஞ்செடியின் பால் , milk from the 

( white ) Calotropis . 
வெள்ளுடைப்புக் கிராணி , chronic white 
coloured purging . 

வெள் ளெருக்கனுப்பு . salt extracted from 

the ashes of the calotropis . 
வெள்ளுப்பு , வெள்ளை யுப் . , white common 
salt ; 2. அழுக்கெடுத்த வுப்பு , table salt . வெள் ளெருக்கு , வெள்ளைப்பூ பூக்கும் 

பூக்கும் ஓர் 
எருக்கஞ்செடி , calotropis bearing 

white flowers . 
வெள்ளுரம் , வெள்ளி யுரம் , a medicine pre 
pared with tin and other mineral salts . 

வெள் ளெருக்குத் தைலம் , நாட் சென்ற 
வெள்ளூருலி , Dalbergia paniculata . 

வெள்ளருக்கின் தைலந் தன்னில் , ரசம் நீறும் 
நவச்சாரம் கட்டிப் போமே ( பிரம - 200 ) . 

. 
வெள்ளுளுவை , வெண்மையான ஓர் உளுவை medicated oil of calotropis . An old oi ! 
மீன் , a species of white river fish , 

calcifies mercury and binds sal ammoniac . 


கே 


3921 


வெள்ளை 


வெள்ளைக்கத்திரி 


வெள்ளை அதிவிடயம் , white attee , 


வெள்ளெருக்கு நார் , இரசமணியை கோப்ப 

தற்காக , கயிறாகத் திரித்த எருக்கம் நார் , 
fibre extracted from (white) calotropis is 
used as waist thread for infants and to 
thread mercury ball . 


வெள்ளை அப்பிரகம் , white mica . 


வெள்ளை அல்லி , இதுவே அல்லி , water lily 
bearing white flowers , 


வெள் ளெலி , வெள்ளை யெலி , white rat . 


வெள்ளை +ஈருவல்லி , கூட்டரளி மரம் , which 


வெள் ளெலிச்செவிச் செடி , கத்தரிமணி யிலை ; 
which see . 


see ., 


வெள் ளெலும்பு , நாய் கடித்த வெள்ளெலும்பு , 
white bone without any flesh . 


வெள் ளை உப்பி , 

as oppo 

sed to கரு 
வெள்ளை உப்பில்லாங் கொடி , ப்பு உப் 
பில்லாங் கொடி , ordinary stinking swallow 
wort Pentatropis micrphylla . 


வெள் ளெழுச்சி , white impetigo , 


வெள்ளை கட்டுதல் , வெள்ளை ஒழுக்கு நிற்றல் , 
cured gonorrhoea . 


வெள் ளெழுத்து , கண் புகைச்சவினால் உரு 
பெங்கள் புலப்படாது கண் கூ சிப் . படிக்க 
முடியாது மறைக்கும். ஓர் கண்ணோய் . an 
eye disease marked by inability to read . 2 . 
கண புகைச்சல் , short sight - an eye sight 
duc to old age . 


வெள்ளை கொட்டல் , வெட்டை ஒழுக்கு , 
gonorrhoea . 


வெள்ளைக் கடம்பு . See வெண் கடம்பு , white 
cadamba .. 


து 


வெள் னெழுத்து , கண் கூசும் ; கிட்டப் 
பார்வை தோற்றாது ; கண்ணொளி குறைந்து 
பார்வையில் மயங்கச் செய்யும் , short sight 
due to old age . It begins at about 37 year 
of age . சாதாரணமாக 37 வயதிற்கு மேல் 
பித்த தோஷ ஒளியானது விரியும்போது 
பிறந்து கருவிழியில் அற்பபுகை மேகம் கம் 
மியதுபோல் செய்து நுட்பமான பொருள் 
களைப் பார்க்கவொட்டாமல் மறைக்கும் ஓர் 
வகைக் கண்ணோய் ; ஆனால் 45 வயதிற்கு 
மேல் பித்தபொளி குறையுங்காலத்து சரி 
வரத் தோற்றும் ; அப்படித் தோற்றாவிட் 
டால் வாயு சேர்ந்து கொண்டு திமிர ரோகம் 
ஆரம்பிக்கும் , It may resolve after 45 years 
of age . It is due to bilious affection . 


வெள்ளைக் கடுகு , white mustard - Brassica 

alba ; pungent in taste ; digestive , heat mak 
ing in its potency . It gives a condition of 
parchedness in the system ; prolonged or 
excessive use may cause haemoptysis , 


வெள்ளைக் கடுக்காய் , அமிர்தக் கடுக்காய் , 

white gall - nut of cuddappa white myro 
balan Terminalia pallica. 


வெள்ளைக் கடுப்பு , ஓர் நோய் , a disease . 


வெள்ளைக் கண் , croton viridis . 


வெள் ளெல் , வெள்ளை எள் , white gingelly 

Seeds ; 2. கழுவிச் சுத்தம் செய்த எள் , 
washed and rubbed gingelly seeds which 
look white .. 


வள்ளைக் கண்டங்கத்திரி , ஓர் வகை வெள் 
லைப் பூவுள்ள கண்டங் கத்திரி , Solanum 
jacquin , bearing white flowers and fruits . 
It is a thorny shrub . 


வெள்ளே றன் , பழுதா யிரும்பு , waste iron . 


வெள்ளை , சங்கு , chank or conch ! 2 , கண் 
ணாம்பு . ( ime ; 3. வெட்டை . gleet ; 4. மேக 
பெட்னட , orchitis ; 5. வெண்மை , white . 
ness ; 6. பொரித்த சீனா காரம் , roasted 
Alum , 


வெள்ளைக் கண்டம் , காயசித்திக்காகச் சித்த 
ருண்ணும் மூலிகை , a herb eaten by Sid 
dhars for rejuvenation . 


வெள்வைக் கண்டர் , வெண் துரிக , white 
vitriol - Zinc sulphate . 


வெள்ளைக் கணணி , ஓர் பூடு , a 

Clerodendron infortunatum . 


plant 


வெள்ளை , வெள்ளைப் புரசு , bastared kino - 

Butea frondosa bearing white flowers; 2 . 
ceruse ( white oxide of lead } ; 3. வெள் 
ளாட்டுக் குட்டி , kid ; 4. வெள்ளி , silver ; 
5 பற்பம் , calcined medicinal powder , 
6 . வெள்ளைப் பாஷாணம் , white arsenic ; 
7. சங்கு பாஷாணம் , Sanku Pazhanam ; 8 . 
கள் , toddy : 9 , இளவயது , young age ! 
10 , சவுக்காரம் , scap ; 11 , பூவழலை , which 
see ; 12. முட்டையின் வெண்கரு, white of 
an egg . 


வெள்ளைக் கத்தரி , Go 
white brinjal. 


கத்தரிக்காய் , 


வெள்ளைக் கத்திரி , ஓர் வகைப் பாம்பு . a 
variety of snake . 


3922 


வெள்ளைக்கல் சுண்ணம் 


வெள்ளைக்காந்தி 


வெள்ளைக் கத்தலை , 

a sea fish 

Sciaena 
miles . 
வெள்ளைக் கஸ்தூரிப் பட்டை , ஓர் மரப் 
ULY_ , the bark of a tree . 


வெள்ளைக்கல் சுத்தி , உவர்மண் தரையின் 
அடியிலிருக்கும் வெள்ளைக் கல்லை உவர் 
மண்ணில் தண்ணீரூற்றி , கலக்கி அதில் 
கழுவி யெடுப்பது . washing the stone in 
the solution of fuller s earth , is its purifi 
cation . 


வெள்ளைக் கரடி , கரடி , white bear . 


வெள்ளைக் கரந்தை . See வெண் கரந்தை . 


கரிப்பான் , 


வெள்ளைக்கல் செயநீர் , அண்ட செய நீர் , 
a pungcnt prepared liquid from அண்டக் 
கல் , which see . 


வெள்ளைக் கரிசலாங் கண்ணி , 
ordinary Eclipta aiba . 


. 


வெள் ளைக்கல் பிரமம் , See வெள்ளைக்கல் , 


வெள்ளைக் கரு , முட்டையின் 

முட்டையின் வெண் கரு . 
white of an egg 

albumen . 


- 


வெள்ளைக் கல்லுப்பு, பிண்டவுப்பு , salt extra 
cted from வெள்ளைக்கல் which see . 


வெள்ளைக் கருங்காலி , ஒர் மரம் ; ஏறு பித்தம் 
பெரு வயிறு சுறா மேகம் போம் , egg fruited 
ebony Dyosphyrus oocarpa . 


வெள்ளைக் கவுரி , white cowri . 


வெள்ளைக் கருடன் , ஓர் வகைக் கருடன் , a 

variety of brahmini kite . 


வெள்ளைக் கழற்கொடி , வெள்ளைக் கழற்சிக் 

காய்க்கொடி , Bonduc- nut creeper bearing 
white nuts --- Caesalpinia bonducella . 


வெள்ளைக் கருடன் கிழங்கு , white variety of 
sky root .. 


வெள்ளைக் கரும்பு , white sugar - cane - Saccha 

rum officinarum . 


வெள்ளைக் கழிச்சல் , மாந்தக் கழிச்சல் , diarr 

hoea in children which is coloured white 
Caused by indigestion . 


வெள்ளைக் கலியாண முருக்கம் , வெள்ளைப் 
பூ பூர்க்கும் கலியாண முருக்கு மரம் , Eryth 
rina indica ( bearing white flowers ) albiflora . 


வெள்ளைக் கற்கண்டு , சீனிக் கற்கண்டு , 
sugar candy . 


வெள்ளைக் கலுவம் , வெள்ளைக் களிமணணால் 
செய்த சீமைக் கலுவம் , mortar made of 
white stone . 


வெள்ளைக் கற்பொடி , வெள்ளைக் கற்சுண் 

ணாம்பு நீறு , white slaked lime . 
வெள்ளைக் கற்றாழை , ஓர்வகை கற்றாழை, 
a variety of Aloe. 


வெள்ளைக் காக்கட்டான் , See வெள்ளைக் 
காக்கணம் , 


வெள்ளைக் கல் , 3 மாதத்திய கருப்பிண்டம் , 

3 months oid foetus :: அண்டக்கல , 
which see ; 

3 சுக்கான் கல் , lime stone ; 
4. வழலை , which see ; 5 . கல்லுப்பு , rock 
salt ; 7. படிகக்கல் , crystal . 


வெள்ளைக் காக்களைம் , வெள்ளைக் காக்கட் 

டான் , a twiner bearing white flowers 
Clitoria ternatea ( albiflora ) . 


வெள்ளைக் காக்கி , 


வெள்ளைக் கல் , பங்குனி மாதத்தில் பனியிர 

வில காற்றில்லாக் காலத்தில கதிர்போல் 
வளர்ந்திருக்கும் ஓர் கல் ; உவர் நிலத்தின் 
அடியில் இருக்கும் கல் . the stone found at 
the bottom of the fuller s earth or the 
efflorescence grown in the soil of fuller s 
earth in the month of March - April . 


வெள்ளைக் காசுக்கட்டி , as opposed to சிவப் 
புக்காசுக் கட்டி , white Catechu - Hydera . 
bad Catechu . 


ல்லென்றால் வெள்ளைக்கல் மாக்கலல்லால் 
கருங்கல்லும் செங்கல்லும் சுக்கானல்ல " 

- ( அக - பின் ) 


வெள்ளைக் காஞ்சொறி , காஞ்சொறி , a plant 

-Tragia involucrata ; See எருமைக்காஞ் 
சொறி . 


sea 


வெள்ளைக்கல் சுண்ணம் , பிண்டச் சண்ணம் , 
a white medicinal powder made from the 
foetus of three months old ; 2. slaked lime ;; 
நிலத்தி னடியிலிருக்கும் வெள்ளைக் கலலைக் 
காளவாயில் வேக வைத்து நீற்றி எடுக்கும 
சுண்ணம் . 


வெள்ளைக் காட்டாமணக்கு , white jatropha . 
வெள்ளைக் காட்டாமணி , உத்தாமணி ; 

வேலிபருத்தி 
வெள்ளைக் காந்தி , ஓர் மலை மூலிகை , a moun 
tain herb . 


3923 


வெள்ளைக் குந்திரிக்கம் 


வெள்ளைச் சர்க்கரை 


வெள்ளைக் காயா , ஓர் காயா , Bilberry tree 

--Memecylon aungustifollum . 


Capall white dammer Vateria indica . 
It is used intenally for gonorrhoea , ulcers , 
stomach . 

and as 

ointment for external 
ulcers .. 


வெள்ளைக் காரச்சீலை , வெள்ளைப் பாஷாணம் , 
கௌரி , குங்கிலியம் ,. சவுட்டுப்பு , வெ.குங்கி 
லியம் , சுட்ட துணிச்சாம்பல் பொடி செய்து 
காய்ச்சித் துணியிலூட்டிய காரச் சீலை , 
( காரபிளாஸ்திரி ) a plaster prepared with 
the drugs mentioned above , 


வெள்ளைக் குமுதம் , கருவிழி ரோகம் , an eye 

diseases of cornea . 


வெள்ளைக் குன்றி , வெள்ளைக் குண்டு மணி , 

white jeweller s bead - Abrus precatorius 
bearing white seeds . 


வெள்ளைக் காரம் , வெண்காரம் , borax 

Biborate of soda -- Sodabiboras . 


வெள்ளைக் குன்றிகம் , See 

See வெள்ளைக் குந் 
திருக்கம் . 


வெள்ளைக் காரன்கவளி , தேர்க்கள்ளி , which 


see . 


வெள்ளைக் காரி , உவர் நிலம் , fuller s earth . 


வெள்ளைக் குன்றி மணி வேர், இதை வாயி 
லடக்க சகல விஷம் தீரும் , licorice . 


வெள்ளைக் காவளை , 


வெள்ளைக்கெளிறு , 


வெள்ளைக் காவேளை , 


. 


வெள்ளைக் கிரிகர்ணி , அவுரி . indigo plant . 


வெள்ளைக் கொடி , கற்பூர வெற்றிலை ; see 
கற்பூரக் கொடி 


வெள்ளைக் கிலுகிலுப்பை , a white species of 

Crotalaria pulcherrima , 


வெள்ளைக் கொடி வேலி , வெள்ளை சித்திர 
மூலம் , lead wort bearing white flowers 
Plumbago zeylanita , 


வெள்ளைக் கிளி , சீனக்கிளி, Cockatoo . 


வெள்ளைக் கீரை , வள்ளைக் கீரை , a kind of 
vegetable green . 


வெள்ளைக் கொம்பு , நரை மயிர் . grey hair . 


வெள்ளைக் குங்கிலியம் , இதுவே குங்கிலியம் , 

a kind of white frankincense Resin of 
Boswellia serrata . 


வெள்ளைக் கொய்யா , ஓர் வகை கொய்யாப் 
பழம் , white guava fruit - Psidium pyri 
fermis . 


வெள்ளைக் கொழுஞ்சி , See வெண் கொழுஞ்சி . 


வெள்ளைக் குசும ரோகம்) , ஓர் வகை நோய் , 
a kind of disease . 


வெள்ளைக் கோங்கு , Hepta parviflora . 


வெள்ளைக் கோஷ்டம் , white costus arabica . 


வெள்ளைக் குட்டம் , leucoderma . 


வெள்ளைக் கோட்டும்பை , தும்பை , leucas , 


வெள்ளைக் குதிரைக் குளம்பு , இதைச் சுட் 
டுக கரியாக்கித் தடவ சில விரண நோய் 
குணப்படும் , white horse hoof -- its burnt 
ash bucals ulcers . 


வெள்ளைக் கோரான் , Ixora bearing white 

flowers -- Ixora polyantha . 


வெள்ளைச் சங்கங்குப்பி , cleodendron inerme . 


வெள்ளைக் குதிரை மேலிருத்தல் , 


கள் , சாரா 
யம் முத 
லியன 


வெள்ளைச் சங்கு , ஓர் வகைச் சங்கு , white 
conch ; 2 . சங்கஞ் செய் four spined 
monetia Azema tetracantha . 


- 


வெள்ளைக் குதிரை மேலேறல் , 

குடித்தல் , being intoxicated with drinks . 


வெள்ளைச் சங்குப்பி , 


வெள்ளைக் குழம்பு , 


வெள்ளைச் சதிகம் , வெண் மிளகு , white 
pepper .. 


வெள்ளைச் சந்தனம் , white sanders . 


வெள்ளைக் குந்திரிக்கம் , இது கட்டிகளா 
யும் வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் நிற 
மாயும் இருக்கும் ; இத்துடன் மெழுகு எண் 
ணெய் சேர்த்துக் களிம்பு செய்து மேலே 
ரணங்களுக்குப் போடலாம் ; உதிரச் சிக்கலை 
நீக்கும் ; வயிற்றில் 

பிண்டத்தை 
வெளியாக்கும் ; சூரணித்துப் பல் வலிக்குப் 
போடலாம். வெள்ளை டாமர் , 

டாமர் , Indian 


வெள் ளைச் சரும ரோகம் , leucorderma . 


மரித்த 


வெள்ளைச் சர்க்கரை, சீனிச் சர்க்கரை , white 
sugar . 


3924 


வெள்ளை ஜீரிகி 


வெள்ளைத் திரட்டு 


வெள்ளைச் சவடு , white saline earth . 


வெள்ளைச் சுக்கான் ,, ஓர் வகை உ.பரசச் 

சரக்கு . white lime stone -One of 120 
natural substances mentioned in Tamil 
Siddha medicine . 


வெள்ளைச் சாடரணை , See வெண் - சாரணை , 


வெள்ளைச் சாமந்தி ஓர் வகைச் சாமந்திப்பூ , 
white chrysanthemum white chamomile .. 


வெள்ளைச் சுரம் , 


வெள்ளைச் சுறா . white shark fish .. 


வெள்ளைச் சாரடை 

கண் 

வியாதிகளைப் 
போக்கும் ஓர் மூலிகை . See வெள்ளைச் 
சாரணை . 


வெள்ளைச் சூரைச் செடி . See சூரைச் செடி . 


வெள்ளைச் செந்தூரம் , ஈய வெள்ளி , white 
lead . 


வெள்வச் சாரணை , ஓர் வகைச் சாரணை ; 
சத்தி சாரணை , இதன் சாறு பாஷாணத்துக்கு 
சுருக்கு கொடுத்துக் காட்ட வுதவும் , a plant 
Trianthema decandra - 

diuretic 
used for eye diseases also . 


good 


வெள்ளைச் செம்பை , வெள்ளைப்பூ பூர்க்கும் 
சிற்றகத்தி , Cassia cuspidata bearing white 
flowers . 


வெள்ளைச் செவ்வந்தி , white chamomile -- 

white chrysanthemum .. 


வெள்ளைச் சாறுவேளை வேர் . இது ஓர் காய 
கற்பம் ; முற்றிய வேரைச் சூரணம் செய்து 
குன்றி மணி முதல் 40 குன்றி மணி 40 
நாளைக்கு ஒவ்வொன்றாய்க் உயர்த்திக 
கொண்டே வந்து பிறகு ஒவ்வொன்றாய்க் 
குறைத்துக் கொண்டே வர நோயணுகாது ; 
கிடைக்கா விட்டால் காட்டுச் சாறு வேளை 
யாவது பதிலாக உபயோகிக்கலாய , root 
of Trianthema decandra . It can be used as 
a rejuvenating drug ; 2. நீரிறங்கக் கொ 
டுக்கும் வேர் , It is a diuretic . 


வெள்ளைச் சேரான் கொட்டைப் பழம் , white 
marking nut fruit . 


வெள்ளைச் சோளம் , வெண் சோளம் , white 
Sorgham - Sorghum vulgare . 


வெள்ளை டாமர் . See வெள்ளைக் குந்திரிகம் . 


வெள்ளைச் சாரை , உப்பு மணி , solidified salt 
made into beads ; 

2. கட்டிய 

கல்லுப்பு , 
consolidated salt ; 3. வழலை , which see .. 


- 


வெள்ளைத் தகரை , தகரை , sulphur flowered 

Cassia glauca . 
வெள்ளைத் தம்பட்டன் , 


வெள் ளைச்சி , இர சித பாஷாணம், a kind of 
arsenic , 


பூவால் 


வெள்ளைச் சித்திர மூலம் , lead wort bearing 

white flowers - Plumbago zeylanica .. 


வெள்ளைத் தாமரை , 

வெண்டாமரை ; இப் 
ஈரலில் 

அதிகரிக்கும் உஷ்ணம் , 
மருந்து வேகம் 8 - ம போம் . white lotus 
flower . It is prescribed for heat produced 
in the liver and produced by medicines , 


வெள்ளைச் சிந்தூரம் , சவ்வீரம் , per - chloride 

of mercury . 


வெள்ளைத் தாம்பிரம் , German silver , 


வெள்ளைத் தாளகம் , realgar . 


வெள்ளைத் திளை , white Italian millet . 


வெள்ளைச்சி முலைப்பால் , சிவப்பு நிறப் 

பெண்ணின் முலைப்பால் , the breast milk of 
a fair coloured woman ; மருந்துக் குதவும் . it 
is useful for preparing internal medicines 
opposed to கரு மாதர் முலைப்பால் , which is 
good for eye diseases and to prepare medi 
cines for the eye . 


வெள்ளைத் தில்லை , 


வெள்ளைத் துத்தம் , 
vitriol . 


பால் துத்தம் , 


white 


வெள்ளைச் சிலந்தி , Gomphia angustifolia. 
வெள்ளைச் சிறு வழுதலை , white small brinjal . 


வெள்ளைத் துத்தி , abutilon , 


வெள்ளைத் துரசை , cetis wightii . 


வெள்ளைச் சீந்தில் , ordinary moon - creeper 

Tinospora cordifolia . 


வெள்ளைத் துரட்டி மரம் , a curved thorny 

variety ( white 
வெள்ளைத் திரட்டு , 

--- iron hook + 
tree ) நாக்குழிஞ்சான் , wood is white silky 
backed round leaved tree , covered all over 
with greyish pubescence -- Capparis grandis . 


வெள்ளை ஜீரிகி , 

ஓர் பூடு , a plant white 
species of pharbitis nil ruber as opposed to 
சிவப்பு ஜிரிகி . 


3925 


வெள்ளை நாவல் 


வெள் ளைப் பனையேறி 


வெள்ளைத் துரத்தி , capparis grandis . 


வெள்ளை நாவி , வச நாவி , Aconite root as 
opposed to கரு நாவி , 


வெள்ளைத் துரிசு , இதுவே துருசு வெள்ளை , 
calcined blue vitriol . 


வெள்ளை நாவினி, வெள் வேலங்காய் , fruit 

of white babool tree — Acacia leucophtaea , 


வெள்ளைத் துவரை , 

வெண் 
coloured red - gram Cajanus cajan . 


துவரை , white 


வெள்ளைத் துளசி , ordinary sacred toolasy 

as cipposed to black toolasy Ocimum 
sanctum 


வெள்ளை நீர்முள்ளி , கற்ப மூலிகையி 

லொன்று ; இதன் சமூலத்தில் தாம்பூரம் பற்ப 
மாகம் ; பூவின் சாற்றினால் சூதம் கட்டும், 
a rejuvenating drug thorny plant with white 
flowers Hygrophila auriculata . 


வெள்ளை நீலாம்பரம் , Barleria cristata 


வெள்ளைத் தூதுவளை , வெள்ளை பூ பூக்கும் 

ஓர் 5வகை காய சித்தி மூலிகை , three lobed 
night shade baring white flowers -- a rejuven 
ating drug – Solanum trilobatum ( albiflora ) . 


வெள்ளை நுணா , Morinda citrifolia . 


வெள்ளைத் தூள் 


வெள்ளை நெல் , வெள்ளைச் 
a small white paddy . 


சிறு மணியன் , 


வெள்ளைத் தேக்கு , வெண்டேக்கு , white . 
teak 


Vitex 


வெள்ளை நொச்சி , வெண்ணொச்சி , 
negundo . 


வெள்ளைத் தேமல் , a fungus disease of the 

skin . 


கிடத்தல் , 


வெள்ளைத் 

தேன் , 
white honcy .. 


பத்தியத்திற் 


வெள்ளை 

புரளுதல் , மல்லாந்து 
lying with face upwards . 


குதவும் , 


வெண் வசனை , a creeper 


வெள்ளைத் தேன் மெழுகு , cera alba . 


வெள்ளைப் பசலி , 

Basella alba . 


வெள்ளைத் தொட்டாற் சிணுங்கி , touch me - 
not plant bearing white flowers . 


வெள்ளைப் பசளை , வெண் பசளைக் கீரை , a 

creeper-- Basella alba . 


வெள்ளை தோல் , வெண் தட்டம் , leucoderma . 


வெள்ளை நண்டு , ஒர் வகை நண்டு , white 
crab . 


வெள்ளை நமை , see வெள்ளை நாகை , button 
tree - Anogeissus latifolia . 


வெள்ளைப் படலம் , ஓர் கண்ணோய் . பாலா 
டையைப் போலும் பளிங்கைப் போலும் , 
சிலருக்குக் கறுத்தும் கண்களில் 

சப்த 
படர்ந்து கண்களை மூடித்திறக்க தம் போ 
தெல்லாம் 2.றுத்தி , பார்வை 

புகைச்சல் 
போற்கம்மியிருக்கும் . an eye disease marked 
by flesh growth which is white in colour ; 
2 . வெள் விழியில் சப்வு படர்ந்து கண் 
புகைச்ல பார்வை மங்கல் முதலிய குணங் 
கள யுண்டாக்கும் , a spreading growth in 
the white of the eye i.e. , in the sclerotic 
coat . 


வெள்ளை நன்னாரி , as opposed to கருப்பு 

15601f), ordinary sarsaparill 


வெள்ளை நாகணம் , வெள்ளை நேர்வாளம் , a 

purgative shrub - Croton tigilium ; Mussell 
creeper bearing whiteflowers - Clitoria 
ternatea ( typica ) bearing white flowers . 


வெள்ளைப் பட்டாணி , பட்டாணி , peas 
white . 


வெள்ளை நாகணத்தி , 


வெள்ளைப் பயன் , Vatica Roxburghii . 


Qougir CT HTG ) 35, Anogeissus latifolia . 


வகைப் 


வெள்காப் பவளம் , ஓர் 
white coral 


பவளம் , 


macrocar 


வெள்ளை நாங்கு , Asteriastigma 
pum . 


வெள்ளைப் பனங் கிழங்கு , Polypodium taxi 

folium ,, 


வெள்ளை நாயுருவி , வெண்ணாயுருவி , ordin 
ary Indian burr - 

Achyranthus aspera , 
வெள்ளை நாவல் , white Jamun ; இதற்குக் 
குணமதிகம் ; அகப்படுவ தரிது ; 

see 
வெண்ணவல . 


வெள்ளைப் பனையேறி . ஓர் வகைக் கடல் 

மீன் , a silvery white sea fish with brown 
spots in the upper third of body in front 
half -- Ambassis dussumitri . 


3926 


வெள்ளைப் பாஷாணம் 


வெள்ளைப்புரசு 


வெள்ளைப் பாகல் , வெள்ளைப் பாகற்காய்க் 

கொடி , climber bearing white carilla fruit 
( bitter gourd ) - Momordica charantia . 


வெள்ளைப் பாஷாணக் கட்டு , இப்பாஷாணக் 
கட்டு மருந்தினால் சுக சன்னி முதலிய சன்னி , 
சுர வகைகளும் குன்மம் இவைகளைப் போக்கு 
வதும் தவிர கைகால்களுக்கு வலிவும் இரத்த 
ஓட்டம் முதலியவைகளை வளரச் செய்து 
இம்மருந்தின் வல்லபத்தால் தீரும் . 


சுரத்துக்கும் குஷ் - ரோகத்திற்கும் உபயோ 
கித்து வரலாம் ; இதன் நிறம் வெள்ளை மஞ் 
சளாயிருப்பதை அரிதார மென்றும் சிவந்தி 
ருப்பதை மனோசிலை என்றும் வெள்ளையாய் 
இருப்பதை வெள்ளைப் பாஷாண மென்றும் 
சொலவதுண்டு ; இதன் புகை வெள்ளைப் 
பூண்டு பாசனையாய் இருக்கும் ; வியாத பேத 
காரி , பலகாரி குணமுண்டு : இது பாஷாண 
ம கை படால் சாப்பிடக்கூடாது : 
கெட்ட , விஷம் : மேலேபோட்டால் மயிர்களை 
நீக்கி புண்ணாக்கும் ; சரம் சீதசுரம் விஷகரம் , 
வாத சூலை , முகசன்னி இருமல் , கக்குவான் 
சுவாச காசம் சூரிய வர்த்தவாதம் பெரு 
வியாதி 

இவைகளில் உபயோகிக்கலாம் , 
சர்ம ரோகம் விப்புருதி பெரும்பாடு பாம்பு 
கடி குன்மம் , அசீரணம், அதிசாரம் 
கூத்தாடும் சன்னி சூதகக்கட்டு இரத்த 
க்ஷண ரோகம் நுரையீரல 

தாபன 
ரோகம காமாலை ரோகம் மது மேகம் இவை 
களுககு இதை 

உபயோகிக்க குணமாக 
துண்டு ; இதன் செய நீர்க்கு வெள்ளைப் 
பாஷணத்திற் சள்ள குண முணடு . white 
arsenic is used for malarial fcvcrs and 
certain anaemias . It is used as pills . and 
calcined powders . Pepper 

Pepper decoction 15 
an antidote for its poisoning symptoms . 


வெள்ளைப் பாஷாண சுத்தி , தாளித்த கற் 
சுண்ணாமபை சலததில் கரைத்து , 

தெளி 
விறுத்தி , பாஷாணத்தை சிறு துண்டுகளா 
கச் செய்து துணியில் முடிந்து கிழிக்கட்டி 
க்ஷ தெளிவு தண்ணீர் அடங்கிய பாத்திரத் 
திரத்தில் தொங்க விடவும் ; பிறகு அடுப்பின் 
மேல் வைத்து எரித்து சுண்னாம்பு நீர் எல் 
லாம் சுண்டிய பின் கீழேயிறக்கி , பிறகு 
சூடாறிய பின் பாஷாணத்தைக் கொம்புப் 
பாகல் பழத்தைக் கீறி அதற் கள் பாஷா 
ணத் துண்டுகளை செலுத்தி நூலாற் சுத்தி 
மண் சட்டியிற் போட்டு புடமிட வேண்டி 
யது ; ஆறின பின் எடுத்து மறுபடியும் பாக 
லிற்குள் ளே வைத்து மடக்கி மடக்கி மூன்று 
தடவை செய்து எடுக்க சுத்தியாசம் ; Puri 
fication of white arsenic . it is first boiled 
in clear calcium hydroxide solution , and 
then inserted into carilla ripe , and long 
fruit and tied with third ; then it is heated 
with cowdung cakes . The process is rep . 
eated twice more. According to Ayurveda 
it is purified by soaking in the juice of lime 
fruit or the liquid obtained from the corm 
of the plantain tree . 


t 


a tree 


Sterospermum 


வெள்ளைப் பா திரி , 

chelonoides . 


- 


வெள்ளைப் பாயறு , 

எருக்கிலை , leaf madar 
Calotropis gigantea . 


வெள்ளைப் பாவட்டை , Pavata indica bearing 

white flowers . 


வெள்ளைப் பித்தளை , German silver . 
வெள்ளைப் பாஷாணம் , ஓர் வகைப் பாஷா 
ணம் ; இதுவே எலிப் பாஷாணம்; கவரி 
பாஷாணம் தொட்டி பாஷாணம் ; 

வெள்ளைப் பிரமியம் , gonorrhoea . 

சங்கு 
பாஷாணம ; இது உலோகங்களைப் போல் 
பூமியிலிருந்து வெட்டி யெடுக்கப்படும் , வெள்ளைப் பிரமேகம் , பெண்கள் 

யோனியிற் 
white oxide of arsenic -- Arsericum album , 

காணும் வெள்ளை , white venereal discharge 
( Arsenious acidum ) It is a stomachic and 

in woman . 
general tonic promoting appetite and cardiac 
action and stimulating mental activity . It 
is of great value in irritative dyspepsia , 

வெள்ளைப் பில்லாஞ்சி , ஓர் செடி . a plant or 
chronic superficial skin diseases as psoriasis , shrub bearing white fruits as opposed to 
pimpligus eczema etc. 

கருப்பு பில்லாஞ்சி , See பூலா Phyllan 

thus multiflorus or Fluggea leucopyrus . 
மலேரியா சுரம் கொய்னாவில் குணமாகா 
விடில் வெள்ளைப் பாஷாணம் குணம் தரும் 
சிறிய பிரமாணங்களாய்க் கொடுக்க இரத்த வெள்ளைப் பிள்ளை , Hemicyclia travancorica . 
கத்தியையும் உண்டாக்கும் , 1/60 to 1/12 
நெல்பிரமாணம் கொடுக்கலாம் ; அயத்துடன் 

வள்ளைப் பீர்க்கு , white luffa . 
சேர்த்துக் கொடுத்தால் { red corpuscles )) 
செங்கறு கடம் சோணிதம் ( Haemoglobin ) 
இரத்தத்தில் விர்த்தியாகும் ; பாண்டுவுக்கும் 

வெள்ளைப் புளிச்சைக்கீரை , 
கொடுக்கலாம் 

ஓர் உபயோகமான 
மருந்துச சரக்த ; வெகு சாக்கிரதையாய்க் வெள்ளைப் புடலை . white coloured snake . 
கையாளாவிடில் அபாய முண்டுபண்ணும் ; gourd Trichosanthes anguina . 
விஷ சுரம் , குளிர் காய்ச்சல் இவற்றில் மேற் 
கண்ட விதப்படி கொடுக்க , சாப்பிட்ட ஒரு வெள்ளைப் புள்ளி , கரப்பான் . eczema . 
மணி நேரத்திற் தப்பிறகு கொடுக்க குண 
மாகும்; யானைக்கால் வியாதியில் உண்டான வெள்ளைப் புரசு , Mundetia suberosa . 


3927 


வெள்ளைப்பூண்டு 


வெள்ளைப் பெருங்காயம் 


வெள்ளைப் புனல் முருங்கை , இது சாதாரண நுண்ணுயிர்களைக் ( germs ) கொல்லும் என் 
புனல முருங்கையைப் போலிருக்கும் ; 4 

றும் ஐரோப்பியரின் அபிப்பிராயம் . எளிதில 
வெள்ளையா யிருக்கும் ; இதன் சதைப் பட் சீரணமாகித் தாதுக்களுக்குப் பரவும் ; இதை 
டையைக் கொண்டு வந்து பாக்கு வெற்றிலை வங்கத்தோடு அரைத்து க்ஷயரோக சம்பந்த 
யுடன் சேர்த்து மென்று வாயில் அடக்கிக் மான வியாதிகளுக்கு கூட்டு மருந்தாக 
கொண்டு இதை நீளமான இரும்புத் தகட்டை ( poultice ) உபயோகப்படும் ; இதன் சாற்றை 
உலையில் ஊதி பழுக்கக் காய்ந்த உடன் lotion ஆக தயார் செய்து சீழ் பிடித்தரணங் 
அதில் வாயிலிருக்கிற தம் பல உமிழ் நீரை களைக் கழுவ ஆறும் , garlic . Allium sativum ; 
10 தரம் உமிழ்ந்து கருக்கி : - அது பழுக் ச , ம் ; persons consuming large quanties of garlic 
பழுத்த அதை செந்தூரமாக்கி புசிக்க காய are singalarly immune from the attacks of 
சித்தியாகும் . மற்றொரு முறை : மேற்படி epedemic diseases . This acts 

as stimu 
மரத்தின் பிசினை எடுத்து வந்து 45 நாள் lant , expectorant , anthelmintic . refregirent 
ஒரு பண விடை, வீதம புசித்துவர காய and diuretic . It is used as condiment . It 
சித்தியாகும் ; பத்தியம் பாலும் சோறும் , two can be roasted and used as medicine . 
methods rejuvenating the body are 
given above ; ஓர் கற்ப முலிகை , a rejuverla 

வெள்ளைப் பூண்டுச்சாறு , இதை விரலால் 
ting drug . 

தொட்டு உள்நாக்கின் வளர்ச்சிக்குத் தடவ 

சுருக்கமா தம , juice of garlic ; elongated 
வெள்ளைப் புனுகு , இராசாக்கள் நெற்றியில் uvula is cured if rouched with this juice 
திலகமாக உபயோகிப்பது , white civet used 
as a mark in the fore head by Rajahs . 

வெள்ளைப்பூண்டு தைலச் சத்து . the essen 

tial oil of garlic ( C3 H5 ) 2 S. Allyl sulphide . 
வெள்ளைப் பூகிகம் , வெள்ளரி , cucumber 
- Cucumis sativus .. 

வெள்ளைப்பூ துத்தி , வெண்பூவிடும் ஓர்வகை 
துத்தி . Indian mallow bearing white flowers 

--Abutilon indicum ( albiflora ) . 
வெள்ளைப் பூசனி , பெரும் பூசனி ; கலியாண 
பூசனி ; சாம்பற் பூசனி , ash gourd creeper 
-- Benincasa cerifera . 

வெள்ளைப் பூத்தாளி, வெண்பூ விடும் ஓர் 
வகைத் தாரி , a kind of groh yielding 

white flowers Country Traganth 
வெள்ளைப் பூடு , வைத்திய முப்ப , medicinal Stercutia urens . 
three salts ; 2. garlic - Allium sativum , 

வெள்ளைப் பூந் தூதுவளை , வெள்ஊத் 
வெள்ளைப் பூண்டு , இதற்கு உஷ்ண காரி , கப 
ஹாரி , கிருமி நாரினி, சினித்தகாரி , மூத்திர 

தாதுவளை , prickly shoonday bearing white 

flowers - Solanum trilobatum ( albiflora ) 
வர்த்தினி கனககளுண்டு ; இதற்கு வெள் 
ளுள்ளி யென்றும் இன்னெரு பெயருண்டு ; 
நாக்குப் பூச்சி ரோகம் , நீர்க்கோவை , 

வெள்ளைப் பூலா , இதன் வேரை அரைத்து 
தோஷம் , இருமல் இவைகளுக்கு உபயோ வெள்ளீயத்திற் , தடவி புடம் போட தூளா 
கிகக குணமாகும் ; கட்டிகளுக்கும் வயிற்றுப் கும் , white honey shrub - tin plate smeared 
பிசத்திற்கும் உபயோகிக்க சௌகரியமாவ with the paste of its root and submitted to 
துண்டு ; சலதோஷம் இருமல் , சுவாசகாசம் . calcination it becomes brittle . (powedery ) 
கிருமி ரோகம் இவைகளுக்கும் உபயோகிக்க 
நால குணத்தைக் கொடுக்கும் , மருந்திற்குப் 

வெள்ளைப் பூலாஞ்சி , வெள்ளைப் பூலா , which 
பத தானதே உபபோகப்படும் ; கடை யில் 
விறகும் உள்ளிப்பற்கள் குணமிராது : குழந் 

see white honey shrub which bears white 
தைகளுக்கு சுரத்துடன் கூடிய அல்லது fruits Fluggea leucopyrus . 
பின்னால் காணும் இருமல் , மார்ச்சளி இலை 
களைக் குணப்படுத்தும்; இதன் சாற்றை சர்க் 

வெள்ளைப் பூலாத்தி , mountain ebony 
கரை சேர்த் , க கொடுத்தால் சலதோஷ் இரு 

Bauhina variegata . 
மலுக்கும் சுவாச காசத்திற்கும் , காது வலிக் 
கும உபயோகமாகும் ; சிறு நீர் இறங்காமல் 
அடி வயிறு உப்பிசா கடப்படும்போது இதை வெள்ளைப் பூவி , கோவை , Coccinia indica . 
நசுக்கி சலய விட்டு கிளறி நாபியில் வைத் 
துக் கட்டினால் தீரும் கரம் , அம்மை இவை வெள்ளைப் பூவில் ஆதங் கட்டி , 

விஷ்ணு 
களால் பைத்தியம், புலம்பல் , உண்டானால் 

கரந்தை , a plant --Sphaeranthes indicus . 
அதற்கும் இதை நசுக்கி உள்ளங்கா ரில் 
கட்ட நித்திரை போதலும் உண்டாகும் ; 
இதை பாலில் வேகவைத்துக் கட்டிகளுக்கு வெள்ளைப் பெருங்காயம் , ஓர் வகை வைப்புப் 
கட்டவுடையும் ; இதில் Ally sulphide என் பெருங்காயம் , இதை குஜராத் பம்பாய் கல் 
னும் சடுகயில் அவியாகக் கூடிய ( volatile கத்தா , சூரத்து இவ்விடங்களில் , ஏராளமாய் 
lipuid ) சத்து உண்டு. அதற்த மருந்து குண செய்து விற்பனைக்கு வரும் ; இது கருப்பு 
முண்டென்றும் அத்தைலத்தினால் சயம் முத பெருங்காயத்தைப் போலிருக்கும் , white 
லிய ரோகங்களுக்கு 

காரணமாக உள்ள asafoetida . 


ச 


3928 


வெள்ளை மிளகாய் 


வெள்ளையம்புலி 


ம் ; 


வெள்ளைப் பெரும்பாடு . இரத்தம் வெண்மை 

வெள்ளை மிளகு 

வெண்ணிறமான மிளகு . 
யாக மாறி ஒழுகப் பெற்ற ஓர் பெரும்பாடு , 

25-30 அடி உயரமுடையது ; பழத்தின் நிறம் 

சிவப்பு : இதனுள் 2 மிளகுகள் இரு க் 
leucorrhoea .. 

வாசனை யுடையது , 2..ஷ்ணகாரி , 2. தரவாத 

கரகாரி குணங்களுண்டு; இதை வயிற்று 
வெள்ளைப் பொன்னாவிரை, ஓர் ஆவிரை, a வலி கிரகணி சிலேஷ்ம வாதம் சீழ்ப்பிரமேகம 
white species of cassia Cassia obovata . ரூட்சை ஆகியவை களுக்கு உபயோகிக்க 

நல்ல ( கணத்தைத் தரும் ; கீல் வாதத்திற்கு 
வெள்ளைப் போக்கு , வெள்ளை யொழுக்கு 

மேலே போடலாம் . white pepper is only 

black - pepper rid off its skin . In the form 
நோய் , gonorrhoea . 

of decoction it is given as an antidote to 

arsenic poisoning { by C. D ) . 2 , தோகைப் 
வெள்ளைப்போளம் , வாலேந்திர போளம் , போக்கின மிளகுப்பழத்தின் வித்து . 
which see ( white + gum ) a kind of recin pepper rid of its skin ; 3. ஓர்பழத்தின் 
ous gum -- Balsamodendron myrrh . அரே 02960s , seed of a fruit . 
பியா தேசத்தில் விளையும் ஓர் கற்றாழை 
செடியிலிருந்து கீறி யெடுத்து சேகரிக்கப் 
படும் ஓர் வகை ரோசன ததைப் போன்ற 

வெள்ளை முயல் , white rabbit . 

. 
கநஞ் சிவப்பும் கசப்பும் வாசனையு முடைய 

வெள்ளை முருக்கு , வெள்ளைப் பூவுடைய கலி 
ஓர் வகைப் பிசின் , 

also called 
வாழர்த்தி போளம் , woman in child bed 

யாண முருக்க மரம் , a thorny tree bearing 
and myrrh ) Bayce balsam ; myrrh , woman 

white flowers - Erythrina indica ( albitlora) . 
bole - Balsamodendron myrrha . A small 
tree with a whitish grey bark found in வெள்ளை முழி , an eye in which the white 
Arabia and in the range of hills which run part is very large wall eye - It is a popular 
parallel in African shore to Somali coast . It name for glaucoma ( a disease of the eye . ) 
is a gum resın spontaneous by deposited in 
the cortical layers ; occurs in the form of 

வெள்ளை முள் முருங்கை , வெள்ளைப் பூ பூக் 
tears of irregular shape of variable size 

கும் கலியாண முருங்கை , a thorny tree 
Somewhat translucent of a reddish yellow , 
or reddish brown colour , has an agreeable 

bearing white flowers Erythrina indica 
aromatic odour and a bitter acrid taste , 

( albiflora ) . 
partly insoluble in water , alchol and ether . 
It is adulterated with Indian googals Medi 

வெள்ளை முள்வேல் , Acacia latronum . 
cinal uses are same as native googals used 
with olibanum as a constituent of perfumes 

வெள்ளை முள்ளி , ஓர்வகை முள்ளி , a plant 
and ungents. 

Barleria caspidata . 

வெள்ளை முள்ளு, Acacia latronum . 
NOTE : With the liquid myrrha of the anci . 
ents no drug of modern times has been வெள்ளை மெழுகு , சுத்தி செய்த தேன் மெழுகு , 
identified . 

purified honey wax , 


- 


Qaror 2017 Gusu , white venereal discharge . 
வெள்ளை மட்டி , வெள்ளை மருது , which see . 

வெள்ளை யகில் , வெள்ளை நிறமான அகிற் 
வெள்ளை மந்தாரை , ஓர் வகை வெள்வைப் 

SSL OIL , white species of eagle wood . 
பூஞ்செடி , a flowering plant Bauhinia 
acuminata ; 2. ஓா கற்ப மூலிகை , a plant வெள்ளை யஞ்சனக்கல் , white antimony which 
used in longevity of life . 

is opplied to the conjunctive to ensure acute 
vision . 


வெள்ளை யடம்பு , white adambo . 


வெள்ளை மருது , வெள்ளைப்பூ பூக்கும் ஆற்று 
மருத மரம் , 

tree Terminalia arjuna 
myrobalan . 

. 


a 


வெள்ளை யடுக்கரளி , ஒர் அடுக்கலரி , Nerium 

bearing double whorl flowers - Nerium 
odorum . 


வெள் லை மருதை , see வெள்ளை மருது . 


Goud Par u wo ) , white corpuscles . 


வெள்ளை மாதளை , ஓர் மாதளை மரம் , a pome 

granate bearing fruits which one white 
linside. 


வெள்ளை யத்தி , கல்லத்தி , a kind of fig tree . 


வெள்ளை யப்பிரகம் , white mica , 


வெண் கரு , 


வெள்ளை மிளகாய் , வெண் மிளகாய் , white 
chilly . 


வெள்ளை யம்புலி , முட்டையின் 
white of an egg -- albumen . 


3929 


வெள்ளையெழுத்து 


வெள்ளை விட்டுணு கரந்தை 


வெள்ளை யம்மான் பச்சரிசி , சாதாரண அம் 
மான் பச்சரிசி , as opposed to சிகப்பு அம் 
மான் பச்சரிசி , a prostate plant -Euphorbia 
hirta . 


வெள்ளை யெள்ளு, கழுவி சுத்தி செய்து மேல் 
தோலைப் போக்கிய எள்ளு, sesame washed 
and cleaned of its skin ; 2. white - variety of 
Sesame - Sesamum orientale ., 


வெள்ளை யரிங்கை , வெள்ளுருவை , which see . 


வெள்ளை யலரி , Nerium odorum ( bearing 

white flowers ) albiflora See Gouaitorourf . 


வெள்ளை யொழுக்கு , ஓர் மேக நோய் , a 

venereal disease in which there is frequent 
discharge of semen -- a transparent mucous 
discharge from the urethra . 


வெள்ளை யவரை , Dolichos lab lab (tropical ) 

bearing white fruits - Kitchen garden white 
lab lab 


வெள்ளை யோக்காளம் , வெறுவாய் குமட்டல் ; 
சோபித் தடும்பிணி வந்தடுக்கும் அரோசிகம் 
தினம்தினம் வெள்ளை யோக்காளம் , ( புலஸ் - 
கற்பம் 300 ) nausea . 


வெள்ளை யவுரி , வெண்ணிறமான அவுரிச் 
0919 , a white species of indigo plant . 


வெள்ளை ரசிதம் , வைப்பு பாஷாணங்களில் 
ஓன்று . one of the 

of the prepared arsenic ; 2 , 
வெள்ளி , siiver . 


வெள்ளையன் , Acacia latronum . 


வெள்ளையள் மூள்ளு , குடைவேல் , Acacia 
plomifrous . 


வெள்ளை ரோசனம் , white resin . 


வெள்ளையா , Holoptelia integrifolia. 


வெள்ளை ரோசா , indian white rose - Rosa 
alba 

a cooling medicine in fever , 


வெள்ளை யாதளை , white castor i.e. , castor 

plant bearing white seeds. 


வசநாபி , a 


வெள்ளை வசநாபி , ஓர் வகை 
white aconite root . 


வெள்ளை யாமணக்கு , castor plant bearing 
. white seeds - Ricinus communis . 


வெள்ளை வட்டைச் 
pentandra , 


சாரணை , Trianthema 


வெள்ளையாமிதம் , see வெணமுள்ளிக் கீரை . 


வெள்ளை வண்ணாத்தி , ஓர் பூச்சி , a white 
butterfly ., 


வெள்ளை யாவரை , ஓர் வகையாவரை , a plant . 


வெள்ளை வதனத்தி , ஓர் மூலி , a plant . 


வெள்வாயா விரை , see வெள்ளையாவாரை . 
a plant . 


வெள்ளை வர்க்கம் , வெள்ளெருக்கம் பால் , 
milk taken from madar - Calotropis bear . 
ing white flowers . 


வெள்ளை யானை வேர் , மாங்கிஷம் , which see . 


வெள்ளை யிண்டு , Acacia intsia . 


வெள்ளையிலை , வெள்ளை மடந்தை , Mussaenda 
frondosa . 


வெள்ளை வள்ளைக் கிழங்கு , வெண்ணிறமான 
வெள்ளி , white sweet potato - a creeper - 

Ipomoea digitata alias Ipomoea batatas . 
வெள்ளை வர்க்கம் பால் , வெள்ளெருக்கம்பால் , 

milk taken from calotropis bearing white 
flowers . 


வெள்ar யீரல் , see வெள்ளீரல் . 


வாடா 


வெள்ளை யீருள்ளி , வெண்ணிறமான வெங் 
காயம் , white coloured Onion Allium 
cepa . 


வெள்ளை வாடா மல்லிகை , பால் 
மலலிகை , a white species of amaranth 
Gomphrena globosa . 


வெள்ளை யூதம் , See வெண்கடுகு, white 
mustard . 


வெள்ளை வாதரக் காட்சி , ஓர் மரம் , a tree . 


வெள்ளை யூமத்தை , வெள்ளூமத்தை , Dhatura 

bearing white flowers - Dhatura alba. 


வெள்ளை விரலி , 
வெள்ளை விராலி , 
வெள்ளை விருளி , 


விலாரி ; ஓர் செடி , a 
plant .. 


வெள்ளை யெருக்கு , madar bearing white 

flowers Calotropis gigantea - albiflora. 


வெள்ளை விட்டுணு கரந்தை , 

வெள்ளைப்பூ 
பூக்கும் ஓர் வகை மூலிகை , a species of 
white flowered விஷ்ணு கரந்தை , which 
see . 


வெள்ளை யெழுத்து , see வெள்ளெழுத்து . 


3930 


வெள்ளோந்தி 


வெறி நீர் 


வெள்ளை விளா, See வெள் விளா . 


leucorr 


வெள்ளை விழில், white discharge 

hoea ., 


வெறி , அச்சம் , fear ; 2 கலக்கம் , bewilder 

ment ; 3. கள் , toddy ; 4. நாற்றம் , smell ; 
5. நோய் , disease ; 6. மயக்கம் , giddiness ; 
7. பைத்தியம் , madness ; 8 , பிசாசம் , devil ; 
9. ஆ , டு . sheep ; 10. போதை , fury from 
liquor ; drunkness . 


வெள்ளை விழி , white of the eye . 


வெறி கொள்ளுதல் , 

becoming giddy ; 2 . 
becoming mad . 


மயக்கங் கொள்ளல் , 
பைத்தியம் பிடித்தல் , 


ஒரு கால் 


வெள்ளை வீக்கம் , பிரசவித்த பெண்களுக்கு 

வெளுத்து மினுமினுப்புடன் 
காணும் வீக்கம் , the white swelling of lying 
in woman in one of the legs , attended with 
shining and unyielding enlargement 
Phlegmasia dolens , 


வெறிக் கடுக்காய் , பேய்க் கடுக்காய் , a kind 
of wild gallnut . 

. 


வெறிக்கக் குடித்த , 
குடித்த , drunken . 


வெறி யுண்டாகும்படி 


வெள்ளை வீழ்ச்சி , வெள்ளை விழல் , which see . 


வெள்ளை வெங்காயம் , வெள் வெங்காயம் , 
white onion 

Allium cepa . 


வெறிக்கப் பார்த்தல் , பரக்கப் பார்த்தல் ; ஓர் 
மரணக் குறி , staring ; a death symptom . 


வெறிக்கல் , சுக்கான்கல் , lime- stone . 


வெள்ளை வெட்சி , வெள்ளைப் 

பூ வடைய 
வெட்சிப் பூஞ்செடி , a small tree- | xora 
stricta .. 


வெறிக் குணம் , பைத்தியக் குணம் , mad 
quality ; 2. ஓர் மூர்க்கக் குணம், eccentric ; 
3. மஸ்து கொண்ட குணம் , lusty . 


வெள்ளை வெட்பாலை , இது ஓர் மரம் ; இதற்கு 
இந்திர விருட்சம் என்று பெயர் , a tree . 


வெறிக்கு தல் , See வெறி கொள்ளல் . 


வெறி சிங்கி , ஓர் வீரண நோய் , ulcer . 


வெள்ளை வெற்றிலை, கற்பூர வெற்றிலை , a 

white species of betel leaf with camphor 
flavour . 


வெள்ளை வேங்கை , ஓர் வனக வேங்கை மரம் , 
a tree 

Albizzia procera. 


வெறிச்சி , அழுகண்ணி , a plant found in 

marshing places from which water conti 
onusly oozes out — a carnivorous plant - 
Drosera indica ; 2. சண்பகம் , a flower 
champaca .. 


வெள்ளை வேலன் , வெள்வேல் , a tree - Acacia 
leucophloea . 


வறிதரு மருந்து , மயக்கத்தை யுண்டாக்கு 
மருந்து , an intoxicating drug - Bang . 


வெள்ளை வௌவால் , a sea fish , rhomboid in 

shape white shiny in colour ; edible fish of 
good taste . 


வெறித்த சிங்கம் , உப்பு மணி , a bead made 

by melting the consolidated salt which is 
not soluable in water but melts ; 2. கட்டிய 
கல்லுப்பு . consolidated rock - salt ; 3. முப்பு , 
the three universal salts . 


ஓர் ஓடை மரம் , a tree - 


வெள்ளொடை , 
Wrightiana . 


வெள்ளொதியம் பட்டை , bark of வெள் 
ளோதியம் . 


வெறித்த பார்வை , பயங்கரப் பார்வை , fear 
ful look . 


வெள் ளோக்காளம் , வெறும் வாயை ஓக்கா 
ளித்தல் ; கக்கலில்லாத ஓக்காளம் , nausea 
when water alone is emitted . 


வெறித்தல் , மயக்குறல் , being intoxicated or . 

stupified . 


வெறி நாய் , பைத்தியம் பிடித்த நாய் , mad 
dog . 


வெள் ளோடல் தேங்காய் , cocoanut . 


வெள் ளோத்திரம் , See வெள்ளி லோத்திரம் . 


வெறி நாய் கடிப்பைத்தியம் , வெறி நாய்கடி 
யால் ஏற்பட்ட பைத்தியம் , canine madness . 


2 . 


பானம் , 


வெள் ளோந்தி , வெள்ளை யோணான் , white 

species of chamelion ; 2. கள் , toddy . 


வெறி நீர் , சாராயம் , arrack ; 

drink causing giddiness . 


3931 


வெறுமைபோக்கி 


வெற்றிலைக் கஸ்தூரி 


வெறி பைத்தியம் . பைத்தியம் , madness . 
வெறிப்பான வேரு , வெள்ளரிசி , which see . 


வெறும் பருக்கை , See வெறுஞ்சோறு . 
வெறும் பாணை , காலிபானை ; ஓன்றுமில்லாப் 
பானை , empty pot . 


வெறிப்பு , மயக்கம் , intoxication , drunkness . 


வெறும் பூ , பிஞ்சில்லாப் பூ , flower only . 


வெறி மயக்கம் , குடி வெறி , drunkness . 
வெறி மருந்து , பாஷாணம் , arsenic ; 2. மயக் 
கத்தை யுண்டாக்கு மருந்து , drug causing 
giddiness - intoxicating drug . 


வெறு வயிறு , ஓன்றுமில்லா வயிறு , 

empty stomach ; கர்ப்ப 
வெறும் வயிறு , மில்லா வயிறு , abdomen 
with impregnation. 


வெறு வாய் , ) 


வெறியன் , பைத்தியங் கொண்டவன் , an 

insane man ; 2. மயக்கங் கொண்டவன் , a 
giddy person ; 3. குடியன் , drunkard ; 4 . 
கஞ்சா பிடித்தவன் , ganjah smoker : 


empty mouth .. 


வெறும் வாய் , 


வெறுவாய்க் குமட்டல் , see வெள்ளோக் 
காளம் , 


வெறி யாடல் , வெறி கொள்ளல் , becoming 
mad ;; 2 . சன்னத மாடல் , devil dance ; 

போதையினால் கூத்தாடல் , dancing 
through intoxicating . 


3 . 


வெற் பஞ்சனம் , நீலாஞ்சனக்கல் ; துருசு , blue 
vitriol -Copper sulphate . 


வெற்பு , மலை , mountain ; 2. குன்று . hill . 


வெறியாட்டாளன் . உன்மத்தன் , madman ; 2 . 

தேவர்க்காடுவோன் , dancer before the 
fanes of tutelary gods -- Bacchanalian . 


வெற்புக் குள்ளுற்பத்தி , மாங்கி ஷபேதி , 

a mineral salt turning flesh into a liquid or 
dissolving flesh . 


வெறி யாட்டு , உன்மத்தம் , madness . 


வெற்பு தனி லுற்பவித்தவெண்சயத்தான் , பல 
ண்டுறுக பாஷாணம் , a kind of arsenic . 


வெறி யுறை , மயக்கமுண்டாக்கும் ஓர் வித 
சிகிச்சை , giving chloroform ; 2. பைத்திய 
முண்டாக்கும் மருந்து . medicine Causing 
insanity . 


வெற் பேந்தி , மலை தாங்கிப் பூடு , இதனால் 
தேக பாரிப்பு . வாதரோகம் , ரூட்சை 
Cun , a plant - Sida acuta . 


வெறி யெடுத்தல் , வெறிகொள்ளல் ; மதங் 
கொள்ளல் , becoming lascivious or rusty . 


வெற்றிடம் , காற்றில்லாத விடம் , Vacuum ; 
2. வெறுவெளி, etheric space . 


வெறி யேறி , நெருப்பு , fire. 


வெறி யோன் , பேய்த் துவரை , a wild gram . 


வெற்றித் தண்டு , நுரையிண்டு , which see . 


வெறி வாகை , பன்றிவாகை , bastard rose 

wood - Dalbiergia paniculata . 


வெற்றிலை , தாம்பூலம் , betel leaf - Piper betel 

It is also called betelvine ; Indian leaf . It 
should not be confounded with folium 
indicum of druggists which is leaf of wild 
cassia . 


வெறுக்கச் சாப்பிடல் , மணம் சலிக்கும்வரை 
U1600 GOT , to eat to satiety . 


வெறுக் 67 க , பொன் , gold . 


வெறுங் கால் , bare foot ; 2. வெற்றுக்கால் , 


வெறுஞ் சோறு , சோறுமாத்திரம் ( குழம்பு 

நீங்கலாக ) cooked rice only . 
வெறுத்தல் , hating , detesting , renouncing . 
வெறுந் தண்ணீர் , water only ( in prescribing 
diet ) . 

). 
வெறு மணம் , வாசனை யின்மை , odorless . 
வெறுமை போக்கி , முண்டினி விருட்சம் , 
which see . 


வெற்றிலைக் கஸ்தூரி , கஸ்தூரி வெண்டை , 
musk bendy – Abelmoschus moschatus ;; 
இது வருஷத்திற்கு ஒருமுறை விளையும் பயிர் ; 
இது திருவாங்கூர் , வங்காளம் , கீழ்க் கடற் 
கரை நாடுகளிலும் விசேஷமாகக் கிடைக் 
கும் ; இது ரொம்பவும் வழவழப்பாயும் இதன் 
விதைகள் அதிக வாசனையுள்ள தாயும் இருக் 
கும் . அரேபியா தேசத்தில் காப்பிக்கு 
வாசனை யேற்ற உபயோகப்படும் ; வாசனைத் 
திரவியங்களுக்கு வாசனை யேற்றுவதற்காக 
உபயோகப்படும் ; விஷ சந்துக்கள் கடிக்கு 
இதன் விதைகளும் உபயோகப்படும் ; 
ஆவணி , புரட்டாசியில் பூ பூக்கும் , a kind 
betel with camphor smell. It is used as 
aromatic . 


3932 


வெற்றிலைவள்ளி 


வென்னீறாதல் 


வெற்றிலைக் காம்பு , வெற்றிலையின் காம்பு , வெற்றிலைக் வள்ளிக் கிழங்கு . இதுவே காய்த் 
pedicle of betel leaf . 

துளசிக் கிழங்கு ; வெற்றிலை வள்ளி ; உண 

வுக்குரிய ஓர் வகைக் கிழங்கு , vegetable 
வெற்றிலைக் காய் , மாற்று வெற்றிலைக் கொடி 

root ; cultivated in betel gardens . Wild 
யின் காய் , fruit of bastard betel vine . 

Sesban yam நாகவள்ளிக் கிழங்கு , Dioscorea 

oppositifolia . 
வெற்றியைக் கொடி , தாம்பூலவல்லி , betel வெற்றிலை வெடி பதம் . ம நந்தெண்ணெய் 
vine . 

பதமறியும் வகையி லொன்று , one of the 
methods for ascertaining the state of the 

medical oil at a certain stage while under 
வெற்றிலைக் கொழுந்து , இள வெற்றிலை , preparation . 
tender betel leaf. 

வெற்றி வேலாயுத மாத்திரை , முருகனது 
வெற்றிலை சுருட்டி , ஓர்வகைப் புழு , a kind of வேளைப் போல் சக்தி வாய்ந்த மாத்திரை ; 
worm which rolls the betel leaf. 

பவளம் வெள்ளி தங்கம் தாம்பிரம் வீரம் 

பூரம் லிங்கம் கெந்தி , காண்டா மிருகக் 
வெற்றிலைச் சாறு , பாஷாணத்திற்கு சுருக் 

கொம்பு மனோசிலை தாளகம் . இத்துடன் 
சிட வுதவும் , juice of betel leaf . Used for கோரோசனை குங்குமப்பூ கஸ்தூரி மற்ற 
treating arsenic . 

சரக்குகளுடன் சேர்த்து வில்வப்பூச்சாறுடன் 
பன்னீர் சேர்த்தரைத்துத் திரட்டிய மாத் 

திரை ; இதை இஞ்சிச் சாற்றில் கொடுக்க 
வெற்றிலைச் சுருள் , வெற்றிலை மடிப்பு ; வெற் சயம் பாண்டு சன்னி கல்லடைப்பு ஆகிய 
றிலைப்பட்டி , betel leaf packed with areca வைகளுக்கு கொடுக்கா நலமாம் . 
nut powder some aromatics chunam , betel 
leaves , and clove . 

வெற்று , வெறு , mere simple . 
வெற்றியைத் தட்டி , வெற்றிலைச் சருகு , dried வெற்றுகம் , வட்டத்துத்தி , a plant - Abutilon 
betel leaf . 

indicum . 


வெற்றிலைத் தண்டுலம் , வேம்பின் மேற் புல் 
லுருவி , parasitic plant on neem tree . 


வெற்றுக் கால், bare foot . 


வெற்றிலை த் தம்பலம் , வெற்றிலையும் பாக்குஞ் 
சேர்த்து மென்ற சாரம் , the chewed betel 
leat with chunam and areca nut . 


வெற்றுடம்பு , சதைப் பிடிப்பில்லாத வுடம்பு , 
body without much flesh ; 2 . சாதாரண 
வுடம்பு , body in its natural state ; mere 
body ; 3 . கருப்பமில்லாத வுடம்பு , body 
without conception ; 4. நிருவாண வுடம்பு,, 
naked body .. 


சற்றிலை நறுக்கி , ஓர் செடி , a plant . 


வெற்றிலை நாரி , ஓர் புதர் , a kind of grass . 


வெற்றுடம்புக் காரி , கருப்பமடையாத பெண் , 
woman not carrying . 


வெற்றிப் பட்டை , காட்டுக் குமிழ் . mul - 

berry of Western ghats Callicarpes 
lanata .. 


-- 


வெற்றெலும்பன் . bare bone . 


வெற்றெலுமபு , சதை கழிந்த வெலும்பு , bone 
rid of flesh . 


வெற்றிலைப் பாக்கு , small pieces of areca nut 

and betel leaf smeared with chunam ( quick 
lime ) and rolled . All these are chewed . 
and it becomes a red mass . It answers the 
purpose of aromatic , astringent and alkles 
cent . This is much used for the relief of 
malaise . 


வெனப் பீலி , 


இருவேலி , khus - khus 
root - Vetiveria ziza 
nioides . 


வெனப் பீலிகம் . 


வென் , முதுகு , back . 


வெற்றிலை மென்றல் , தாம்பூல மருந்தல் , 
chewing the betel leaf with chunam , and 
areca nut . 


வென்னி , வென்னீர் , hot water as in அரைத் 
திடாய் வென்னீரில் . 


வென்னீர் , சூடான தண்ணீர் , hot water . 


வெற்றிலை வல்லி , வெற்றிலைக் கொடி , betel 

vine -Piper betel .. 
வெற்றிலை வள்ளி , ஓர் வகை 

வள்ளிக் 
கிழங்கு ; காய் வள்ளி , நாகவள்ளி , a kind of 
root -- Dioscorea oppositifolia, 


வென்னீர்ப் புண் , Scalds . 


வென்னீறாதல் , நீற்றுப் போதல் ; பற்பமாதல் , 


வே 


வேகா 


வேங்கைப்பிசின் 


வே , எரி , burn ; புழுங்கு . be sultry . 


வேகாதம் , மலக்கட்டு , a state of bowels in 

which the irregular evacuations are very 
hard and expelled with difficulty Costi 
veness . 


வேக சாரம் , ஒட்டகம் , camel ; 2. குதிரை . 

horse ; 3. வேகமாக மூச்சு விடல் , hard brea 
thing ; 4. துரிதமாக நடத்தல் , fast walking . 


kind 


வேகச் செய்யு மருந்து , caustic application . 


வேகா துப்பு . முடியண்ட படருப்பு , 
of salt prepared out of human skull. 


வே கடம் , ஓர் மீன் . a fish ; 2. இளமை, youth 

fullness . 


வெள் ), open atmo . 


வேகாத் தலை , ஆகாய 
sphere . 


வே கடன் , வாலிபன் , youth - young man . 


வேகாத்தலை வழுக்கை , இள வழுக்கை , a 
foetus three months old . 


வே கடை , see வேகடம் , 


வேகாப் பிணம் , unburnt corpse . 


வேகடைத் தாள் , குரு நாப்பட்டை. , a thin 

metallic leaf . 


வேகாமை , பச்சை , raw . 


வேகத்தி , பூ வழலை , a kind of salt obtained 

from fuller s earth . 


வே காளம் , See வெக்காளம் . 


வேகி , மிளகாய் , chilly . 


வேகத் தோன் , வெள்ளைப் பாஷாணம் , white 
arsenic . 


வே கிகம் , அடம்புக் கொடி , which see . 


வேக நாசனம் , கோழை , phlegm . 


வே குதல் , காய்தல் , boiling . 


வேக நிரோதம் , மல மூத்திராதிகளை இயற் 

கைக்கு விரோதமா யடக்கல் , suppression 
of the { 4 natural urgings against nature . 


வேக் கா , கொருக்காப்புளி , a tree - Pithe 

colobium dulce . 


வேக்காடு , சூடு , heat ; 2. வேததல் , boiled as 

in அரை வேக்காடு , half boiled . 


தும்மல் 


வேக மடக்கல் , உடம்பினுள்ளே மலம் , மூத்தி 
ரம் அபானவாயு 

நித்திரை பசி 
தாகம் , காமம் முதலாகிய 14 வகை இயக்கம் 
களை அதன் வழியாக விடாது இயற்கைக்கு 
விரோதமாக அவ்வேகத்தை படக்குதல் See 
வேக நிரோதம் . 


வேக்காளம் , மழை பில்லாக் காலம் , a dry 

period without rain ; 2. BU , ATGT I , sultri . 
ness ; 3. பாய் வேக்காளம் , nausia , 


வேங்கக் கல் , ஓர் வகைக்கல் , a kind of stone ; 

white translucent quartz . 


வேகம் , கடுமை , virulency as in Medicine ; 

1. மருந்து வேகம் : 2 . சுக்கிலம் , semen ; 
3. தீவிரம் , swiftness , velocity : 4 , கோபம் , 

உடம்பினுள் உள்ள பதினான்கு 
வேகம் , the fourteen natural urgings . 


anger ; 5 . 


வேங்கை, ஓர் மரம் , kino tree Pterocarpus 

bilobus alias P. indicus : 2. வரிப்புலி, large 
streaked tiger impetuous animal - man eater ; 
3. லி தொடக்கி , a thorny shrub which 
see ; 4. பொன் , gold . 


வேகரம் , உக்கிரம் , virulency as in diseases 

or medicines ; 2 . உறைப்பு , pungency or 
acrimorly . 


வேங்கைக் கல் , white translucent quartz . 


வேங்கைக் குறித்தோன் , சிம்பம் , lion . 


வேகரித் திரிவான் , கலைமான் , stag . 


வேக ரோதம் , மலமறிப்பு , 

faeces in the intestines ; 
constipation . 


obstruction of 

மலமிறுகல் , 


வேங்கை செயநீர் , இம்மரத்துப் பட்டையிலே 
சாறு எடுத்து ஒரு பீங்கானில் ஊற்றி இதில் 
இரசிதக் குருவு போட்டு ஒரு பணவிடை ) 
மூடி பனியில் 3 நாள் வைக்க செயநீராம் , a 
pungent liquid extracted from the juice of 
Vengai by the process said above . 


வேக வைத்தல் , வெந்து போகும்படி செய் 
தல் , to boil or bake ; causing to burn . 


வேகா , வேகாது , unboiled ; 2. வேகமின்மை , 
slow . 


வேங்கைப் பிசின் , வேங்கை மரத்தின் பிசின் , 
the gum obtained from the Indian kino tree. 


3934 


வேசரிலத்தி 


(வேடு கட் டல் 


வேங்கை மகாராஜன் , 
which see . 


வேங்கை செயநீர் , 


வேசாடல் , மனக்கலக்கம் , agitation of mind . 
வேசாவாரம் , a polutice prepared with 

boneless pasted flesh — a cooked prepara 
tion of boneless pasted meat mixed with 
treacle ( திரிகடுகு ) dried ginger , pepper , 
and long pepper . 


வேசாறல் , இளைப்பாறுதல் , taking rest . 


வேங்கை மரம் , இதற்கு உத்திர வேங்கை மரம் 
என்றும் பெயர் ; இது தென் இந்தியாவிலும் 
இலங்கைத் தீவிலும் உண்டாகும ; இன்னும் 
பல விடங்களிலும் விளையும் ; இதன் பிசு 
னுக்கு சீமைக் காண்டாமிருக 

இரத்தம் 
என் 

று பெயர் ; இது துவர்ப்பாயும் வாசனை 
இல்லதாயும் சிறு கட்டிகளாகவும் இருக்கும் ; 
இதை சூர எரித்துச் சாப்ட. பிரமேகம் 
வெள்ளை சிணுக்கிருமல் மாந்தம் இவை 
போம் ; கணவெளி 

உண்டாகும் ; இதை 
லவங்கப்பட்டை இவைகளுடன் 
சேர்த்துச் சாப்பிட அசீரணம் சீதபேதி பித்த 
ரோகம் மலபந்தம் இவைகள் நீங்கும் ; இர 
ணத்திற்கு மேலே உபயோகிக்க இரத்தத்தை 
நிறுத்தும் . 


Solanum 


வேசி , மிளகு தக்காஎ , a plant 

nigrum 2. 62/005 , which see , 


அபினி 


வேசிகை , வாயில் , entrance ; 2. யோனிவாய் , 
vagina , 


வேசிதம் , seton . 


வேங்கை யூறாகம் , 

வேங்கைப்புலி , a large 
streaked tiger man eater . 


வேசி நங்கை , மிளகாய் நங்கை , a plant , 


வேசிப் பழம் , எலுமிச்சம்பழம் , lime fruit . 


வேங்கை வகைகள் , 


Varieties of வேங்கை : 


வேசிப் பார்வை , புணர்ச்சி நோக்கு , look with 
a desire for sexual intercourse . 


வேசியர் பால் , breast milk of prostitutes 

not useful for any kind of medicines - inter 
nal or external . 


1 , வேங்கை , Indian kino tree . 
2. சிறு வேங்கை . Bredelia retusa . 
3. முள் வேங்கை , Bredelia montana . 
4 . சந்தன வேங்கை , Pterocarpus 

Santalina . 
5 . உதிர வேங்கை , Pterocarpus marsu 

pium . 
6. சோலை வேங்கை , ( காட்டு சாதிக்காய் ) 
wild mace 

Myristica malabarica . 
7. சாற்று வேங்கை ( பெண் மரப . ). 
8. பெண் வேங்கை , { same as No.7 ) 
9 . மணிமுத்து, வேங்கை , 
10. வச்சிர வேங்க . 


வேசியூசரத்தி , see வேசிலவணத்தி . 


வேசில வணத்தி , காசிச்சாரம் , a kind of 

prepared salt ; which see . 


வேசி விடையான் , கழுதை , ass . 


வேசும நகுலம் , மூஞ்சூறு , musk rat . 


வேங்கை வயிரம , வேங்கை மரத்து வயிரப் 
பாகம் , the middle hard core of the trunk 
of the tree --Indian kino , 


வேச் சென்றிருத்தல் , சூடு ஆறாதிருத்தல் , to 
remain warm .. 


வேடசம் , பிரம்பு : Calamus rotang . 


வேசக நாளம் , வயிற்றறையில் சீரணவுறுப் 
புக்களிலுள்ள கருப்பு இரத்தத்தை ஈரலிற் 
சேர்க்கும் ஓர் நரம்புக் குழாய் , Portal ven . 


வேட தலம் , 

eburinea . 


பீ வேல் , 


a 


tree 


Acacia 


வேசம் , யோனித்துவாரம் , vestibule of vulva 

- Vagina . 


(வேடம் , காஸ்மீரக்கல் , Cashmir stone . 


வேசயப் பத்திரி , இலவங்கப் பத்திரி , cinna 
mon leaf 


வேடிதம் , மருந்து நாற்றம் , medicinal smell 

or flavour . 


வேசயம் , இலவங்கம் , clove . 


வேடு , மூடு சீலை , a cloth tied round the 
mouth of a vessel to serve as a cover ; 

2 . 
வடிகட்டு சீலை , a cloth for straining 
filter cloth , 


வேசரம் , ஒட்டகம் , an animal - Camel 


வேசரி , கழுதை, an animal - ass ; 2 , கோவேறு 
கழுதை , a beast Donkey -- Mule . 


வேசரி நீர் , கழுதை மூத்திரம் , urine of ass . 


வேடு கட்டல் , பாத்திரத்தின் வாயை சீலைத் 

துணியால் மூடல் , ( overing the mouth of 
a vessel with a cloth on which the substance 
to be boiled in vapour is put . 


வேசரி லத்தி , கழுதை லத்தி , dung of ass . 


3935 


வேணீர் 


வேதத துடங்கன் 


வேடுகா , பாதிரி , trumpet flower tree -- 

Sterospermum Chelonoides , 


வேணீறு , நறுவிலி , Cordia obligua ; 2. வெண் 

Goofy, which see .. 


Goyonir , a tree — Acacia farmiciana .. 


வேடு வழி , see வேடுமுள் . 
வேடை , மித வெப்பம் , intense heat ; 2. காம 
Comu , sexual passion . 


வேணு , குழலாதொண்டை , a plant -- Capparis 
aphylles ; 2.பற்பாடகம் , fever plant - Mollugo 
cerviana ; 3. மூங்கில் , bamboo ; 4 , தலைச்சன் 
குழந்தை தலை மண்டையோட்டிலிருந்து 
செய்யப்படும் ஓர் வித 

ஓர்வித அண்டச் சுண்ணாம் , 
the calcined white powder prepared from 
cranial bones of the first born . 


வேடைக் காலம் , கடுமையான 
காலம் , very hot weather . 


வெயிற் 


Saccha . 


- 


வேணு கிசரும் , கரும்பு , sugar - cane 

rum officinarum . 


வேட்கை , காமவிருப்பம் , sexual desire , 


வேட்கை நீர் , water for thirst ; 2 . காமநீர் , 

a fluid discharge in a woman from orgasm 
in sexual intercourse . 


வேணு சபலம் , மூங்கிலரிசி . bamboo 

. seed . 


வேணு நம் , மிளகு , pepper - Piper nigrum . 


வேட்கை பெருக்கம் , காம நோய் , excess of 

love for intercourse amorousness . 


வேணு பத்திரி , மூங்கிலிலை , bamboo leaf ; 
2. பால் பெருங்காயம் , white asafoetida . 


வேட்டகம் பிசின் . gum : மனைவியின் தாய் 
மனை , mother s in - law place , 


Note : - மூங்கிலிலையில் னோசிலை சிவந்திடும் . 

red orpiment is calcified as red powder 
by the leaf of bamboo . 


வேட்டளைம் , காது , organ of hearing - Ear . 


வேணு பலம் , வேணு சபலம் , which see . 


வேட்டம் , சாரம் , essence ; 


2 . 


பிசின் , gum . 


வேட்டல் , See வேட்கை ; மணம் செய்தல் , 


வேணு மளவு , வேண்டுமட்டும் , to the desired 

amount - Adlibitum ,-as much is requisite 
Quantum libet . 


வேஷ்டி தகம் , வேஷ்டிதம் , which see . 


வேணுவக் கடுபுகி , மூங்கிற் குருத்து !, bamboo 
shoots ., 


வேண் , ஆசைப் பெருக்கம் , excess desire . 


வேண்ட விருப்பு , விருப்பின்மை, reluctance 


Carnig 19.gid , ( in erotic science ) a position 

in sexual intercourse in which the woman 
is lying on her back with her vaginal orifice 
tightly closed after penetration by crossing 
one of her legs on the other tightly so as 
to produce maximum constriction of the 
vagina and thus bring great pressure on 
the penis . 


வேண்டிய வளவு , ) 


} 


போது மட்டும், as 
much as required : 
quantum sufficit . 


வேண்டு மளவு , 


வேண்டும் போது , when required - Prorenata 


வேட்டைக் காரன் , see செந்நாய் ; வேட்டை 
நாய் . 


வேத கத்தி , சவர்க்காரம் , soap . 


விக்கிர 


வேட்டைப் பல் , 
tooh . 


தந்தம் , canine 


வேதகம் , கற்பூரம் , camphor ; 2 . 

grain . 


தானியம் , 


வேட்டை வாளி , ஓர் குளவி , a beetle . 


வேதசம் , ஓர்வகை வெள்ளி , a variety of silver . 


வேத சவூதே , வஞ்சி , Calamus rotang . 


வேனா?, மரவேர் , root of a tree ; 2. ஆகாயம் , 

sky , ether ; 3. வசம்பு , sweet flag Acorus 
Calamus ; 4 . பேய்ப் பீர்க்கு , Loofa -- Lufa 
aegyptiaca . 


வேத சன்னம் , அத்தி , fig tree - Ficus . 


வேத சாரம் , நாணற் புல் . reed ; e kind of 

grass ; 2. வெண் கருங்காலி , a white species 
of Acacia tree - Diospyros tupru . 


வேணீரம் , பொன்னாங் கொட்டை , soap - nut 

, 
Sapindus trifoliatus . 


வேத சம்பட்டை , 


வேணீர் , தாக நீர் , water to allay thirst . 
ப வேணீர் கொள்ளவே பசியாகுமே . 


வேத ததுடங்கன் , சாரைப்பாம்பு , male cobra , 


3936 


லேதவரிசி 


வேதாந்தசாரம் 


வேத நாதம் , வெள்ளெருக்கு . madar bearing 

white flowers - Calotropis gigantea ( albi 
flora . 


வேத நி , வெந்தயம் , fenugreek seed -- Trigo 

nella foenumgraeum . 


வேத வல்லி , ஓர் பூண்டு , a plant - Acacia 
farniciana alias Vechhellia farniciana ; இது 
பெரிய செடியாகவும் அல்லது மரமாகவும் 
இருக்கும் ; முட்களுண்டு ; இதன் விரைகள் 
இரண்டு வரிசையாயிருக்கும் , பூக்கள் உருண் 
டை , வடிவமாயும் இலைகள் தழைகளின் இரு 
பக்கங்களிலும் உண்டு வங்காளம் , அசாம் 
மற்றெங்கும் விலையும் ; இதிலிருந்து விசேஷ 
மாய் பிசின் எடுப்பதுண்டு ; இதன் பூ வாலை 
யில் வைத்தால் வாசனைத் திரவியம் வரும் ; 
மார்கழி , தையில் பூ பூக்கும் . 


வேத பாகி , வெட்பூலா , which see . 


வேத புட்பி , வெள்ளை காக்கணம் , a twiner 

bearing white flowers — Clitoria ternatea 
( albiflora ). 


வேதவாரிதி , கஸ்தூரியலரி , a variety of 

Nerium odorum . 


வேதபூரநாதவேரெலும்பு , மாரெலும்பு , brest 
bone . 


வேத 


விஸ்தாரம் , வாலைப்பூ நீர் , which see . 


வேத பூலாசம் , நீர்ப்பூலா, a plant ~ Phyllan 
thus reticulatus . 


வேதனம் , அறிவு , intellect ; 2. பொன் , gold . 


வேத முகரி , sce வேதமுக்கியை , 


வேதனா, செவ்விறது , red fuel or red feather . 


வேத முக்கியம் , கச்சோரம் , Curcuma zedoaria . 


வேதனா சாந்தினி , வேதனையை சாந்தப்படுத் 
தும் ; சமப்படுத்தும் மருந்து அல்லது 
பொருள்கள் , drugs and medicines that 
decreases pain -- Sedative . 


வேத முக்கியை , கஸ்தூரி, musk . 


வே தனி, நோயை உண்டாக்குவது , that 
which causes pain or disease . 


வேதம் , இரசம் , mercury ; 2. வாலுளுவை , 

a plant - Gymnosporia montana ; 3. இரேசகம் , 
expelling the vital air ; 4. ஆயுள்வேதம் , 
Ayurveda ; 5. பழமறை ; அதாவது பழைய 
வேதம் ; நான்கு வேதம் , the four Vedas . 


வேதனுப்பு , 


3 . 


வேத 

தனை , நோய் . disease ; 2. வலி , pain ; 
HGT LJÚ , suffering; affliction . 


Note : பூர்வத்தில் தாத்ரியம் , பெளடிகம் , தல 
வகாரம் , சாமம் என 4 வேதங்கள் உள்ளன . 
இந்நான்கு பழமறைகளும் வாககு மனோதீத 
கோசரமாயுள்ள பரம் பொருளாகிய எண் 
குணக் கடவுளது திருவாய் மொழிகளாகும் . 
இவற்றைத்தாம் அறிவிற் சிறந்த சித்தர்கள் 
முதலான பெரியோர்கள் பேணிவந்தனர் . 


வேதனை தீர்தல் , 

releived off pain . 


வருத்தந் தீர்தல் , being 


வேதனைப் படல் , துன்பப்படல் , being tor 

mented : 2 , நோயினால் வருந்தல் , suffering 
from disease or pain . 


வேதனை விழ்மல் , பிரமேகத்தினால் ஆண் 
குறியில் தாபிதங்கண்டு கோசம கடினமாக 
விம்முதல் , bulging of urethra due to inflam 
mation 


பிற்பாடு உலகத்திலே சிற்றறிஞர்கள் 
அவற்றின் அருமை பெருமைகளை அறிய 
மாட்டாது 

கால நிலைக்குத் தக்கவாறு 
விரிந்துகிடர்த வேதங்களைச் சுருக்கி 
இருக்கு , யசுர் . 
யசுர் , சாமம் 

என்னும் மூன்று 
பெயர்களால் முதலில் வியாச முனிவர் வாதத் 
தார் . இம்மூன்று வேதங்களுள் நடுவிலுள் 
ளது யசுர் வேதம் ; அதன் நடுவேயுள்ளது 
சதருத்திர மந்திரமாம் ; இம் மந்திரத்தின் நடு 
விலே - நமச்சிவாயச சிவதராயச 
னும் பஞ்சாட்சர மந்திரம் விளங்கிக்கொண் 
டிருக்கும் ; அனேக காலத்தின் பிறது அதர் 
வண வேதத்தையும் வியாச முனிவர் 
அருளிச் செய்தார் , the four very aricient 
vedas and the four vedas edited by Vyasar 
must be noted . 


என் 


வேதன் , சூதம் , Tiercury ; 2. கடுக்காய் gall 

nut ; 3. கல்லுப்பு, rock sait ; 4. கடலாத்தி , 
a plant Sterospermum xylocarpus . 


வேதாக்கினி குமரன் , குப்பைமேனி , rubbish 

plant --Acalypha indica . 


வேதாஞ்சனி, 


வேதாந் தகையான் , 


வேதரிக் கண்டபூடு , பிரண்டை , a climbing 

plant - Vitex quadrangularis . 
வேதல் , வேகுதல் . boiling , being heated ; 2 . 

காந்தல் . burning . 


வேதாந்த பச்சை , 


வேதாந்த முத்து நீர் , 


seeds of 


வேதவரிசி , வாலுவையரிசி , 
Gymnosporia montana , 


வேதாந்த சாரம , தாமரைக் கிழங்கு ,, root of 
lotus . 


3937 


வே துகாட்டல் 


வேதையைக் கொல்லுமுப்பு 


வேதாந்த பாம்பாட்டி , பாம்பாட்டி சித்தர் . 
one of the Siddhars Pamptti Siddhar . 


வேது காட்டுகை , ஒற்றடம் , the act of 

fomentation ; 2 , to expose to medicated 
vapour . 


வேதாந்த வாதி , துருசு . blue vitriol ; copper 

sulphate . 


வேதாரன் , பல்லி , lizard . 


வேதாளக் கன்னி , நிலவாகை , a tree which 
see , 


வேது சிகிச்சை , treatment by medicated 

vapours - Atmotheraphy . 
வேது பிடித்தல் , ஆவி பிடித்தல் , நோயாளி 
யை முக்காலியில் அமர்த்தி இரட்டுத்துணி 
அல்லது கம்பளியை மேல் போர்த்தி கஷாய 
பாத்திரத்தை உள்ளே வைத்து அதில் சூடு 
கொண்ட செங்கல்லைப் போட்டு வியர்க்கும் 
படி ஆவி கொள்ளுதல் , the process of 
having vapour both is given here which see . 
having stem bath using a sudorific drug ; 
treatment by vapour or medicated vapour 
Atmotheraphy , 


வேதாள புற்றை யுறிஞ்சும் வேந்தன் , கரடி , 
an animal bear . 


வேதாந்தத் தங்கம் , 


வேதாளாம் , devil . 


வேதி , வேறாக்கல் , to transmute metals is in 

alchemy ; 2. விகாரப் படுத்தல் . to practice 
alchemy ; 3. பிரித்தல் , chemically decom 
posing ; 4. See பேதி , 


வேதை, உருக்கு முகத்தில் குருக்கொடுத்துச் 

செய்யும் இரசவாத வித்தை , alchemy ; 2 . 
QUI GO GO oni, transmuting into gold ; 3 . 
உரோம விருட்சம் , which see : 4 , சாலாங்க 
UTGIT 6007 in , a kind of arsenic . 


வேதை கெடுக்குங்கல் , பேரோசனை , which see . 


வேதைக் கனிப்பூடு, நாய்வேளை . a plant 
--Cleome viscosa . 


வே திகை . பிரிக்கும் தன்மை , the act of 

chemical decomposition . 
வேதிட்டுக் கட்டிடல் . 
வே தித்தல் , see வேதி , to follow the practice 
of alchemy ; 2 , 

2. லோகத்தை மற்றொன்றாக 
மாற்றுதல் . transmuting metal ; 3. பிளத்தல் , 
Splitting , dividing .. 


வேதைக் கன்னி , நாய்வேளை , a plant 
Cleonie viscosa . 

. 


வேதைக் குரு , இரசவாதக்குரு , universal salt 

or substance used in alchemy . 


வே திய நிஷம் , மா ங்கிஷம் , which see . 


வேதை சத்துரு, வெள்ளிய மணல் , tin - ore . 


வேதியன் , சீனாக்காரம் , alum . 


வேதியன் காரம் , See வேதியன் . 


வேதை சிந்தாரம் , உலோகங்களைப் பொன் 
னாக்கு மருந்து , a red calcified powder used 
to transmute base metal into gold. 


லே தியன் வீகம் , அணிற்பிள்ளை . squirrel . 


வேதைப் பொண , Alchernic gold ; Philoso . 

pher s stone . 


வேது , மூலிகை அல்லது சரக்குகளை தண்ணீ 
ரிற் போட்டுக் காய்ச்சி யிறக்கி , அந்த 
ஆவியை வேதனையுள்ள விடத்திற் படும்படி 
செய்தல் , அதாவது ஆவி காட்டல் , Vapour 
bath with using drugs or without using 
drugs . 

. 


வேதை மருந்து , ரசாயனம் , elixir . 


வேதை முகம் , உருக்குமுகம் , melting point . 


வேது , காரமருந்து , caustic ; 2. ஆவி , vapour ; 

3. தண்ணீர் , water ; 4. வெய்து , that which 
is warm ; 5. வேர்வை யுண்டாக்கு மருந்து , 
sudorific medicine that which produces 
perspiration - Diaphoretic . 


வேதையாடல் , வாதஞ் செய்தல் , practising 
alchemy . 


வேதையுப்பு . salt used in Alchemy . 


வேது கஷாயம் , decoction used in the treat 

ment by vapour bath . 


வேதையுற்ற நாட்டியன் , பொன்னம்பர் 
amber --- a yellowish fossil resin .. 


வேது காட்டல் , சூடுகாட்டல் , to foment ; 2 . 
ஓற்றிடம் கொடுத்தல் , to apply fomentation ; 
3. வேது பிடித்தல் , to give vapour bath . 


வேதையைக் கொல்லுமுப்பு , முடியுண்ட 
படருப்பு , which see . 


3938 


வேப்பமொட்டு 


வேப்பிலைக்கட்டி 


வேதை வேங்கை , உ திர வேங்கை , a tree 
Pterocarpus marsupium . 


வேத் திரச்சாய் , பிரப்பங்கோரை , a kind of 
grass . 


வேப்பம் பட்டை , இப்பட்டை . விஷசுரம் தளிர் 
சுரம் இவற்றிற்கு உபயோகிப்பதுண்டு ;; 
இதன் சூரணம் கல்பமாக உபயோகிக்கலாம் ; 
இக்கஷாயம் கரத்திற்கு பிற்பாடு பலகாரி 
யாகவும் பல ரணத்திற்கும் அக்கினி மந்தத் 
திற்கும் 2. பயோகிக்கலாம் , வேப்ப மரத்தின் 
பட்டை , 100 வருஷத்திய வேப்பம் பட்டை 
யும் பூவரசம் பட்டையும் கற்பத்துக்குச் 
சமானமாகக் கருதப்படும் bark of margosa 
tree used a tonic in medicine - Mella 
azadirachta . 


வேத் திரத்தாள் , பிரப்பங் கிழங்கு . Rattan 
root . 


வேத்திரம் , இலந்தை . thorny tree - Zizyphus 

Jujuba ; 2. 2. JULICAT60) , a kind of grass ; 
3. பிரம்பு , rattan - Calamus rotang . 


வேப்பம் பதினி , வேப்ப மரத்தினின்றிறக் 

கும் பதனி, unfermented liquid got from 
very aged neem tree . 


வே நிபம் , வேப்ப மரம் , neem tree 
indica . 


Melia 


வேந்தர் படை , இந்திரகோபம் , an insect 

which is of red velvety appearance , 


வேப்பம் பருப்பு , வேப்பங் கொட்டை யினுட் 

பருப்பு ; இதவீல் தாவர சங்கம விஷம் போம் , 
the kernel of the seed of margosa ; it is an 
general antidote . 


வேந்த னுப்பு, கம்பியுப்பு , potassium nitrate . 


வேப்பம் பாசி , ஓர் நீர்ப்பூண்டு , a water plant ; 

Moss Chara corallina . 


வேந்தன் , அரசமரம் , a tree - Ficus religiosa ,. 

2. வியாழம் , Venus ; 3. இரசம் , mercury . 


வேப்பம் பிசின் , வேப்ப மரத்தின் பிசின் , gum 
of margosa .. 


வேந்தன் தாரம் , வாணகெந்தி , sulphur used 

in fire works . 


வேப்பம் பூ , வேப்ப மரத்தின் பூ . இதன் கஷா 
யம் கல்லீரலின் தொழிலைச் சரிப்படுத்தும் . 
flowers of margosa . Its decoction regulates 
the action of liver ; நாட் சென்ற வேப்பம் 
பூவால் பித்தத்தாலுண்டான பெருமூர்ச்சை 
நாக்கு தோஷம் மலக் கிருமிபோம் , old dried 
flowers are better than the fresh flowers . 


வேந்தன் பட்டை , அரசம்பட்டை , bark 

bark of 
peepal tree - Ficus religiosa . 


வேந்தன் வெகுளி , மிருதபாஷாணம் , a kind 
of arsenic . 


வேப்பம் வித்து , வேப்பங் கொட்டை , mar 


gosa seed . 


வேந்திசம் , வெண்மிள ..., white pepper . 


வெப்பம் வேர் , வேம்பின் 
margosa . 


வேர் , root of 


வேந்தோன்றி , காந்தள் , a climber - Gloriosa 

superba ; 2. கார்த்திகை கிழங்கு, plough 
root -- Gloriosa superba . 


of the 


வேப்பரிசி , வேப்பம் பருப்பு, kernel 
margosa seeds . 

, 


வேப்ப எண்ணெய் , வேப்பெண்ணெய் , oil 
extracted from the seeds of margosa - 
Neem oil . 


வேப்பலகு , வேப்பங் கொட்டை , margosa 
seeds . 


வேப்பாலிகம் , வெட்பாலை , a tree -- Nerium 

antidysenterica . 


வேப்பங் கள்ளு , margosa toddy . 


வேப்பங் கொட்டை , வேம்பின் விரை , seeds 
of margosa . 


வேப்பாலை , ஓர் செடி . a plant ; 2. வெட்பாலை 
See வேப்பாலிகம் , 


வேப்பிலை , leaf of margosa . 


வேப்பங் கொழுந்து , வேப்பிலைக் கொழுந்து , 
tender leaf of margosa tree . 


வேப்ப முத்து , வேப்பங்கொட்டை , seeds of 
margosa . 


வேப்பிலைக் கட்டி , புளி ; விளா எலுமிச்சை 
கிச்சிலி இவைகளின் துளிர்களை வேப்பிலைத் 
துளிருடன் சேர்த்திடித்து உண்டை செய் 
துலர்த்திப் பித்தத்தைத் தணிப்பதற்காக 
வுபயோகிக்கும் ஓர் உருண்டை , a bolus got 
by grinding margosa tender leaves, tame . 
rind , wood - apple leaves , lime and bitter 
orange leaves .. 


வேப்ப மொட்டு , வேப்பம் பூ வின் அரும்பு 
Flower buds of margosa . 


3939 


வேம்பு 


வேம்புக் கொட்டை 


வேப்பிலை நங்கை , மிளகாய் நங்கை , which 
see . 


வேம்பு வகை , வேப்ப மரம் , margosa tree - 

Neem tree - Azadirachta indica alias Melia 
indica . 


வேப் பீர்க்கு , வேப்பிலையின் ஈர்க்கு , the rib of 
the margosa leaf. 


வேப்பு , see வேம்பு . 


வேப் பூலிகம் , பூனைக்காலி , which see . 


வேப் பெண்ணெய், நிம்ப எண்ணெய் , oil 
extracted from the seeds of margosa ( neem ) 
--Neem oil or Margosa oil . 


வேம் , வேகும் . will boil . 


1. சிவனார் வேம்பு , Shiva s neem - Indigo 

fera asphalathoides . 
2. மதகிரி வேம்பு . Bischopia javanica . 
3 . கருவேம்பு, black neem 

Garuga 
pinnata , 
4. மலை வேம்பு , 

Melia azadirachta . 
நாய்வேம்பு , 
5. சாக்கரை வேம்பு , 
6 . நில வேம்பு , Indian chiretta -- Andro 

graphis paniculata 
7 . கறிவேம்பு , curry leaf - Murraya 

koenegii . 
8. நீர் வேம்பு , Pteris genus . 
9. துருக்க வேம்பு , Melia composita . 
10. சன்னத் துருக்க வேம்பு, 
11. வடி வேம்பு , Cippadessa fruiticosa . 
12. சந்தன வேம்பு , Cedrela toona . 
13. பெரு வேம்பு , 
14 , சிறு வேம்பு , 


வேம் பனம் , கள் , toddy . 


வேம்பாடம் பட்டை , சுருள் பட்டை , சாயப் 
பட்டை , a bark - Ventiligo madras patana , 


வேம்பாடல் . 


வேம்பாணி , கிராணி ; ஒர் நோய் , a disease 

--chronic diarrhoea , 


வேம்பா திகம் , நிலவேம்பு , ground neem , the 

creat - Andrographis paniculata . 


வேம்பின் மேற் புல்லுருவி , ஓர் கற்ப மூலிகை , 

108 கற்ப மூலிகைகளுள் ஒன்று , a parasitic 
plant on neem tree . 


வேம்பு கற்பம் , the method of using it as 
Karpam is given below ; வேப்பிலையை தினந் 
தோறும் சிறிய அளவில் தின்னுவதற்காரம் 
பித்து நாளுக்கு நாள் அதிகப்படுத்தியுண் 
பது . பெரும்பிணி வராது . விஷமேறாது . 
இக்கற்பக கொள்ள பல நோய்கள் தீரும் . 
1 மாதம் கொண்டால் 18 குட்டம் தீரும் ; பூத 
பிரேத பிசாசு சொல்லாமல் பயந்து மாண்டு 
போம் ; இதன் கொழுந்தை பொடி செய்து 
வெருகடி தேனில் அரை வருஷம் கொள்ள 
நரை மாறும் வாலிபனாய் 300 வயது இருப் 
பான் . 


வேம்பு , வேப்ப மரம் , 20 அடி 2..யரம் ; பூவின் 
புறவிதழ் 5 வதப்பு ; இதழ் 5. பமுகிழ் லிங் 
கத்தின் அடியில் 10 இலைகள் இறகைப் 
போல்வன ; சிற்றிலைகள் கோழிமுட்டை வடி 
வயாயும் நுனி ஈட்டியைப் போலவும் பூக்கள் 
சிறியனவும் , வெண்மையாயும் காய்கள் 
பழுத்தால் மஞ்சளாயும் 1 அறையில் விதை 
யுடைய தாயுமிருக்கும் . சித்திரை முதல் 
ஆனி வரையில் பூக்கும் எங்கும் கிடைக்கும் . 
பார்வைக்கு அழகு; இதன் பட்டை . ரொம்ப 
வும் உபயோகம , முறை சுரம் , கை கால 
பிடிப்பு இவைகளுக்கு கஷாயமாய்க் கொடுக் 
கலாம் . இதன் சருகு கட்டிகளுக்கு கட்டு 
மருந்தாக உபயோகப்படும் . சுளுக்கு , 
எலும்பு முறிவு இவைகளுக்கு இதன் கஷா 
யத்துடன் கற்பூர சத்தையும் சேர்த்துப் 
போடுவதுண்டு . காது , கண் , பல் இவைகளை 
த்தாக்கிய வாயுவுக்கு நல்லது ; இதன் விரை 
யில் இருந்து எடுக்கும் எண்ணெய் குஷ்டத் 
திற்கும் கெட்ட . புண்களுக்கும் தலைவலி , 
கலைவாயுவுக்கும் கொடுக்கலாம் . விளக் 
கெரிக்கலாம் . இவவெண்ணெயை வெளி 
யூர்களுக்கு அனுப்புவதுண்டு. இதினின்று 

இறக்கலாம் . மருந்துக்கு உபயோகப் 
படுவதுமாம் , Neem tree . Margosa tree --- 
Melia indica alias -- Azadirachta indica ; 
the tender leaves , the mid rib , bark , flowers . 
fruit , seeds and oil are all used as medicine , 


இவ் விருட்சத்தில் துளைத்து மேல் 
நோக்கி , சிலாகை தாக்கி இருப்பாணியாகும் ; 
மற்றொன்று ஆகாது ; இதின் கீழே பழகின 
தோர பாண்டம் வைத்து தெரியாமல் வாய் 
Fpg நன்றாய் 

வைத்து மண்டலந்தான் 
சென்ற பின்பு விருப்பமுடன் தைலம் அங்கே 
இறங்கும் பாரு , மறுபடியும் அவ்விடம் மீண் 
டும் போய் தயிலமதை எடுத்துக் கொள் ; 
இத்தைலத்தை 3 கழஞ்சியிடையில் தேன் 
கூட்டித் தின்பாயாகில் ( அமிர்த யோகம் 
சுபதினத்தில் ) ஒரு மண்டலம் தீர்க்கமாகக் 
கொண்டால் திரையுமில்லை நரையுமில்லை 
செப்பக் கேளு எடுத்த கருமமெல்லாம் அஞ் 
சியே கொள் வாய் நீ இன்ப மனோதரனாகி 
யிருப்பாய் ; 3 வருஷம் கொண்டால் வயது 
பதினாறே ; வயிர நெஞ்சு உமிழ் நீர் வேதை 
ஆகாச கபால சித்தி கலைக்கியானம் காணச் 
செய்வான் ; 1 ஒரு வருஷம் கொள்ள சொல் 
கூடாத பலன்கள் உண்டாம் , 


வேம்புக் கொட்டை , வேப்பம் விரை , seed of 
margosa .. 


3940 


வேரி பீதகம் 


வேர்க்கிரியாத்து 


வேம்பு சிமிழ் , வேப்பங் கட்டையினால் செய்த 
பருந்து வைக்கும் பரவை , a small box made 
of margosa wood for preserving medicines , 


வேரில்லாக் கொத்தான் ஓர் வகை கொத் 
தான் கொடி , a variety of கொத்தான் moss 
creeper Cassytha americana. 


வேயரிசி , மூங்கிலரிசி , seeds of bamboo . 


வேரில்லா தாளி . Sita s knot . 


வேயல் , 


Bamboosa 


மூங்கில் , bamboo 
arundinacea ,, 


வேருக்குள் பாஷாண சித்தி , 2.ரோம விருட் . 
சம் , a kind of tree . 


வேயில் , 


வேயாம் , இலந்தை , a thorny tree - Zizypus 

jujuba . 


வேரூன்றல் , வேர்பற்றல் , taking root . 
வேரூன்று கட்டி , அடிகனத்த கட்டி , thick 

based abscess deep rooted abscess . 


வேயி காரம் , வெண்காரம் , borax . 


பட்டை , 


வேயிலை , மூங்கிலிலை . leaf of bamboo ; it is 

an emmenagogue . 


வேரையாட்டு பயிர் , இலவங்கப் 

cinnamon bark - Cinnamomum zeylanicum . 
வேரோடழிதல் , வேருடன் கெடுதல் , being 

ruined totally , 


வேய் , மூங்கில் , bamboo , 


வேய்ங் குழல் , மூங்கிற் குழாய் , cylinderical 

box made of bamboo . 


வேர் , புல் , பூண்டு , மரம் முதலியவைகளினடி 
யில் 

ஆதாரமாக பூமியில் பரவிருக்கும் 
கொம்புகள் , root ) 

வகைகள் : ஆணிவேர் , 
tap root ; 2 , பக்கவேர் , side root ; 3. விழுது 
Gali, adventitious root . 


வேரகம் , கற்பூரம், camphor ; 2. கற்பூர 

SUOUSUT, a creeper - Camphor plant thick 
leaved lavender . 


வேர் , திப்பிலி மூலம் , root of Piper longum ; 

2. வியர்த்தல், sweating . 


வேரடம் , இலந்தைப் பழம் , jujuba fruit . See 
வேயாம் . 


வேரம் , உடம்பு , body ; 2. மஞ்சள் turmeric 

-- Curcuma longa ; 3. சேம்பு , which see . 


வேர்க்கடலை , நிலக்கடலை , ground nut ; tille 

from pod maturing under ground, Manilla 
nut ; Monkey nut . Seeds are eaten , oil is 
extracted from them and used for cooking 
-- Arachis hypogaea . 


வேரல் , see வேய் . 


நிலக்கடலை விதை, 


வேர்க்கடலைப் பருப்பு , 

ground nut kernel . 


வேரறப் பிடுங்கல் , வேரோடு பறித்தல் , to 
weed out ; 2. முழுதும் 

குணமாக்கல் , to 
root out as in disease . 


வேர்க்கடலை பிண்ணாக்கு , ground nut cake 

used as manure and food for cattle . 


வேரற்கு , சீந்தில் , moon 

permum cordifolia . 


creeper 


Tinos . 


வேர்க்கடலை யெண்ணெய் , வேர்க்கடலை 
பருப்பிலிருந்து எடுக்கும் எண்ணெய் , 
ground nut oil used for cooking . 


வேரி , கள் , Palmyra toddy ; 2 , பூந்தேன் , 
honey in flowers ; 

3 . பழச்சாறு , juice of 
fruits ; 4. வாசனை . fragrance ; 5 . 

, , வெட்டி 
வேர் , fragrant yellow root - khus khus - 
Vetiveria zizanioides 

alias Andropogon 
aromaticus . 


வேர்க் கஷாயம் , வேர்களைக் கொண்டு இறக் 
குங கஷாயம் , a decoction prepared from 
rootseg. , தசமூல கஷாயம் . 


வேர்க் கட்டை , வசம்பு , Sweet flag - a drug 

-Acorus calamus . 


வேரிச் சுமம் . வெள்ளெருக்கு , Madar plant 
bearing white 

flowers -- Calotropis gig 
antea (albiflora ). 


வேர்க் காந்தி , விஷ்ணு காந்தி , a prostate 

plant with blue flowers used for fevers 
Sphoeranthes indicus . 


வேசச்சூரி , நத்தைச்சூரி , which see . 


வேரிணக்கி , ஓர் கொடி , see பைதிரிதி . 


வேர்க் கியாழம் , See வேர்க்கஷாயம் . 


வேரி பீதகம் , இருவேலி , khus khus root ; see 
வேரி . 


வேர்க் கிரியாத்து . See கிரியாத்து , which 
means நிலவேம்பு . 


3941 


வேர்ப் பலா 


வேலம்பட்டைச் சாராயம் 


வேர்க் கிழங்கு , வேரிலுள்ள கிழங்கு , tuber ,, 
rhizome .. 


வேர்ப் பார் , கோபமாயிருக்கிறவர் , one who 


is angry , 


a 


வேர்க்கிறது , வியர்க்கிறது , to be perspir 

வேர்ப் பிடுங்கள் , நோய் குணப்படுவதற்கு 

மந்திரம் செபித்து செடியின் வேரைப் பிடுங் 
ing ; 2. கோபமாயிருக்கிறது , to be angry . கல் , plucking the root as a sign of curing 

diseases .. 
வேர்க் குச்சு , ஓர் குச்சுப்புல் , a kind of grass . 

வேர்ப் புண் , 
வேர்க்குரு , வெயிலாதி இறுக்கத்தால் உடம் 
பில் வியர்வை கொண்டு சிறுத்தும் , பருத் 

வேர்ப்பு , வியர்வு , sweat ; 2. கோபம் , anger ; 

indignation . 
தும் அணுக்களைப் போல் உடம்பில் பல 
விடங்களிலுண்டாகும் குரு , small mustard வேர்ப்பூலா , 
sized vesicles forming in several parts of 

வேர்ப் பேலகம் , காட்டேலம் wild carda 
the body due to the deposit of sweat on 

mum . 
the surface of the body in summer -- 

Heat 
rash Prickly heat.. 

வேர் வெட்டு , ஓர் வகைப் பல் நோய் , 

disease of the tooth . 
வேர்க்கு மருந்து , வியர்வையை யுண்யாக்கு 

வேர்வை , வியர்வை , sweat . 
மருந்து , Sudorific . 

வேர்வை தட்டல் , வியர்வை யுண்டாதல் , 
வேர்க் கொம்பு , இஞ்சி , green ginger Zin perspiring, 
giber officinale ; 2. சுக்கு , dried ginger . 

வேர்வை சுரம் , வேர்வைக் காய்ச்சல் , sweat 
வேர்க் கொழுந்து , 

கொழுந்து , 
வேலங் 

ing fever; a contagious malignant fever 

marked by dark coloured sweat Ephe 
tender leaves of Acacia arabica . Used for 

mera maligna -- Anglicus sudor . 
eye diseases , 

வேர்வை யுண்டாக்கி , வியர்வை யுண்டாக்கு 
வேர்ச் சாற்றில் செம்பு சுத்தி , பேய்க்கும் 

மருந்து , a medicine or drug which promotes 
மட்டி , bitter apple Cucumis colocynthis , 

sweating Diaphoretics . 


- 


வேர்வை வாங்கி , 
வேர்ச் சாற்றில் நவலோக சுத்தி , காட்டுக் 
கொள் . a plant wild gram -- Rynchosia . 

வேலங் குச்சி , கருவேலங் குச்சி ; பல்லுக் 

குறுதி ; " ஆலும் வேலும் பல்லுக்குறுதி a 
வேர்ச் சாற்றில் நாகங்கட்டி , விருத்தி , a twig of Acacia arabica 8 inches long and of 
plant , which see . 

finger s thickness is used as tooth - brush . 

It strengthens the teeth . 
வேர்த்தல் , வியர்த்தல் , perspiring ; sweating ; 
2. கோபம் , anger . 

வேலந் தண்ணீர் , water soaked with the 

root or bark of the Acacia arabica . 


வேர்த்தோலி, 


Acacia 


} 


வேர்ப்பட்டை , 
the root ,, 


bark of 


வேல மரம் , ஓர் மரம் , a thorny tree 

arabica அல்லது கருவேல மரம் . 


வேர்த் தோல் , 


a thorny tree - Acacia 


கண்ணோய் , an eye 


வேலம் , ஓர், மரம் , 

genus .. 


வேர்ப் படலம் , ஓர் 

disease .. 


வேலம் பட்டை , வேலமரத்தின் பட்டை , bark 

of Acacia arabica which is astringent . 


வேர்ப் பலா , வேரில் அல்லது அடிமரத்தில் 

காய்க்கும் முதிர்ந்த பலாமரம் . An 
aged jack tree which bears fruit on the 
trunk -- Artocarpus integrifolia alias A. hit 
erophyllus . 


வேலம் பட்டைச் சாராயம் , போதையும் பித்த 
கோபமும் உண்டாகும் , arrack prepared 
from the bark of Acacia . 


3942 


வேலிப்பாகல் 


வேல் 


வேலம்பாசி , ஓர் பூண்டு , a herb Vallisneria 

spiralis . 
வேலம் பிசின் , வேல மரத்தின் பிசின் , gummi 
acacia .. 


வேலிப் பாசி , பழம்பாசி , ( hedge + moss ) 

diffuse hairy plant found on hedges ; wound 
leaf - Sida humilis . 


வேலி முரண் 


unidentified . 


வேலன் , வேலம் , which see , 


வேலிமுள் , கருவேல் முள் . thorn of Acacia 

arabic.a . 


வேலம் பூச்சி , 


வேலா , கருவேல் , Acacia arabica . 


வேலி மூங்கில் , ஓர் செடி , a plant - Justicia 

betonica ., 


வேலின் மேற் புல்லுருவி , See வேலா மேற் 
புல்லுருவி . 


வேலா மேற் புல்லுருவி , parasitic plant grow 

ing on the acacia tree . 
வேலா முற்றாழை , see கடற்றாழை . 
வேலாயுத மான் , சிம்பம் , lion . 


வேலை , கடல் . sea ; 2. கடற்கறை , sea shore ; 

3. காலம் , time ; 4. நிகழ்காலம் , present 
time ; 5. நோய் , disease ; 6. பனி , dew ; 
7. See வேளை . 


வேலாரை, கடலாரை , which see . 


வேலா வலயம் , கடல் , sea ; 2. பூமி , earth . 

See வேலை . 


வேலைக் கந்தகம் , கடற்பாசி , Sea weeds ; 

2 , ஓர் உபரசச்சரக்கு , one of the 120 
natural substances , 


1 


வேலி , உத்தாமணி அல்லது வேலிப் பருத்தி , 
a twiner - Daemia extensa ; 2. கொடிவேலி , 
plumbago ; 3. கரும்பு , sugar - cane . 


வேலை நீர் , கல்லுப்பு , rock salt . 


வேலிகம் , கற்றாழை , aloe ; 2 . ஓர் வகை 
மலக்கிருமி ரோகம் , a disease due to worms 
in the intestines , 


வேலை முலை மாதர் , 

தூதுவளை , a thorny 
climper , three lobed night shade - Solanum 
trilobatum . 


வே " ருசிவஞ்சி , சித்தாமுட்டி , 
Pavonia zeylanica 


a drug 


வேலிக் கள்ளி , Spurge growing on the hidge . 


வேலிக் காரம் , வெண்காரம் , borax . 


வேல் , ஒர் மரம் , a thorny tree ; வேலம் or 

Coyou , Acacia arabica , 


வேலிக் கொடி , வேலிப் பருத்தி . See வேலி . 


2 . 


பச்சை வேல் . Acacia genus . 


வேலிக் கொவ்வை , கோவை , a climbing 

plant ~ Bryonia grandis . 


3. சீமை வேல் , Acacia dealbata .. 


4. பரங்கி வேல் . 


வேலிதம் , கட்டு , bandage . 


5 , பீ வேல் , Acacia farniciana . 


6. நல்ல வேல் . 


வேலி நாயகம் , காட்டா மணக்கு , wild castor 

plant - jatropha carcas . 


வேலி நோய் , ஓர் வகை நோய் , a kind of 
disease . 


7 , வெள்வேல் , Acacia leucophalaca 

( white babool ) 
8. கருவேல் , Acacia arabica . 
9. சீமைச் சிறுவேல் , common wattle -- 

Acacia decurrenus . 


வேலிப் பருத்தி , உத்தாமணி ; உத்தமதாளி ; 

அச்சாணி மூலி , a twiner title being a hedge 
plant bearing fruit with cottony fibres 
inside . Dog s bane ; Whitlow plant - Daemia 
extensa . The whole plant is emetic and 
expectorant , and used mostly in children s 
disease , 


10 . கடி வேல் , Acacia melanoxylon . 
11. கஸ்தூரி வேல் , Acacia farniciana. 
12. உடை வேல் , arrow thorn tree 

- Acacia planifrons alias A. eburnea . 
13 . குடை வேல் , umbrella thorn babool- 


கொல்லம் பாகல்- Bryonia 


வேலிப் பாகல் , 

garcina .. 


Acacia tomentosa , 


3943 


வேளா 


வேளை 


14. பீக் கருவேல் , Acacia eburnea . 
15. , 

கந்தர் வேல் , jungle nail - Acacia 
tomentosa . 


வேளாச் சுறா , a large cetaceous fish - Gram 

pus . 


வேளாண்மை , மெய் , truth . 


வேளா தரம் , ஓர் வகைப் புரசமரம் , a tree ; 

வைம்புரசு , Butea frondosa . 


16. சீமை வெள்வேல் , Acacia ferruginea . 
17. வெள்ளை முள்வேல் , same as No. 18 . 
18. முள் வேல் , rubber 

rubber thorn -- Acacia 
latronum .. 
19. பேய் வேல் , Acacia farniciana . 
20. கூந்தல் வேல் . Acacia tomentosa . 


-- 


- 


வேளிருகைச் சீலை , கரும்பு , sugar cane 

Saccharum officinarum . 


வேளுகி , வேம்பாடம் பட்டை , which see . 


வேளுங்கி , வேம்பாடல் , which see . 


வேல் கந்தி , சிறு புள்ளடி , a plant 
sarum . 


Hedy . 


வேளுசி , அகிற்கட் டை , eagle - wood . 


வேல் சங்கு . முட், சங்கு , a conch with thorny 
edges ; 2. உபரசச் சரக்கு , a mineral body . 


வேல் முகம் , கல்லாரை , a crccpcr . 


வேல் லஜம் , மிளகு , pepper - Piper nigrum . 


வேளை , ஓர் பூண்டு ; தென் இந்தியாவில் 
விசேஷம் ; இதன் இலைகளைப் பச்சையாகவே 
உபயோகப்படுத்தலாம் ; இதினின்று ஒரு 
வித காரமான எண்ணெய் எடுக்கலாம ; அது 
சீக்கிரத்தில் ஆவியாய்ப் போகக் கூடியது ; 
இதற்கு வெள்ளுள்ளி அல்லது கடுகெண் 
ணெயின் குணமுண்டு ; இதன் இலையின் 
சாற்றைப் பிழிந்து காதுகளில் விட சீல் 
வடிதலும் காது வலியும் குணப்படும் ; அன்றி 
யும் , குடலேற்றம் நீங்கிப் போம் ; விரைகள் 
கிருமிப் பூச்சிகளைக் கொல்லும் ; இதன் சூர 
ணம் குழந்தைகளுக்குக் கொடுப்பதுண்டு ; 
வெள்ளைப் பூண்டுடன் கஷாயமாகக் காய்ச்சி 
அதினின்று தைல மெடுத்து குஷ்ட முதலா 
கிய சர்ம வியாதிகளுக்கு கொடுக்கலாம் . 


வேல்லி , கொடி , a creeper . 


வேல் விழிமாது , கண்டங்கத்திரி , a thorny 

shrub Solanum xanthocarpum . 


வேல் விழியாள் , கஸ்தூரி மஞ்சள் , a kind of 

turmeric Curcuma aromatica . 


வேவி , வேக வைத்தல் , boiling . 


வே வித்தல் , வேகவைத்தல் , boiling . 


Ribbed gourd 


- 


வேழகம் , பீர்க்கு , Loofa 

-Luffa acutangula . 


இதில் அனேக வகைகள் உண்டு ; இதிலி 
ருந்து தைலமிறக்கித் தலை முழுக சீதளம் 
வாத சிலேட்டுமம் , தோஷம் , வாய்வு இவை 
கள் போம் ; நல்வேளை பேர் பல் விளக்க 
உதவும் , வசீகரம் உ பண்டாம் . a medicina ! 
plant. Cleome pentaphylla ; Its leaves are 
edible and used as greens . Its root is used 
as tooth brush , and it causes brightness of 
the face . Its juice along with that of garlic 
is used to consolidate vermilion . 

vermilion . That 
vermilion is very useful for fevers ( by C.D. ) 
2.மூளையின் மாமிசம் , cerebrum or cere 
bellum . 


வேழக் கரும்பு , நாணற் கரும்பு , which see . 


வேழக் கைலாதி , see மதனப்பூ . 


வேழதி , மூங்கில் , bamboo . 


வேளையின் பூவினால் மார்ச்சளி , கணமாம் 
தம் வாத கோபம் , சலதோஷம் நீங்கும் . 
வேளைச்சாறு சூதத்தைக் கட்டும் , Its juice 
is said to consolidate mercury . 


வேழம் , கரும்பு , sugar cane ; 2 . நாணல் , 

reeds ; 3. மூங்கில் , bamboo ; 4. பீர்க்கு , 
ridged gourd ; 5. யானை , elephant . 


வேளை . ( வகைகள் ) the varieties are : 


வேழாகிகம் , பூவந்திக் கொட்டை , soap nut ; 
2. பூவந்திக் கொடி , a creeper . 


cane 


sugar 


வேழ் , கரும்பு . 

officinarum . 


Saccharum 


1 . 60 % Geor , a plant - Cleome felina. 
2. நல்ல வேளை , 
3. நாய் வேளை , a plant -Cleome viscosa . 
4. முக்கா வேளை , Galega spinosa . 
5. கொள்ளுக்காய் வேளை , Tephrosia 

purpurea alias T. villosa . 


வேளா , ஓர் மீன் , a large fish . 


3944 


வேற்றம் 


வேனீற்று 


வேளை வேர் , root of Cleome pentaphylla . | வேற்றுக் குால் , மாறு குரல் , change of voice ; 
Its juice along with that of garlic is said to 

2. தொண்டைக் கம்மல் , hoarse voice . 
bind cinnabar . 

வேற்றுடம்பு , மாறான வுடம்பு , change in the 
வேள் , ஆண் மகன் , male ; 2. செப்பு நெருஞ் 

appearance of body -- through diseases. 
சில் , a prostate plant - Indigofera enneo - 
phylla . 

வேற்று முகம் , முன் அறியாத முகம் , a rew 

face . 


வேற்றுரு , உருக்குலைதல் , disfiguration of 


வேள்விமலை திவ்விய மருந்து மூலிகைகளை 
யுடைய ஓர் மலை . mountain containing many 
extra ordinary drugs . 


the body . 


வேனல் , கானல் , glare . 


வேறினக்கி , கற்பவுற்பத்தி , conception of 
the womb . 

. 


வேனிகா , கஸ்தூரி , musk . 


வேனில் , வெயிற் காலம் , summer season ; 

2. எச்சிலுமிழ் நீர் , saliva sputum , 


வேறு மருந்து , ஒரு வைத்தியரிடம் மருந்து 

சாப்பிடுங்காலத்தில் அதை விட்டு மற்றொரு 
வரிடம் வாங்கி சாப்பிடு மருந்து , to take 
medicine from another physician · while 
taking from one .. 


2 . 


வேனில் நீர் , எச்சில் , spit ; 

saliva . 


உமிழ்நீர் , 


வேற் கழலி , உடம்பின் நரம்பு , nerves of the 
body . 


வேனிற் காலம் , வெயிற்காலம் , hot season ; 
summer . 


வேற் குஞ்சரன் , தேவாங்கு , an animal ; sloth . 


வேனிற் பச்சை , தேட் கொடுக்கி , which see . 


வேற்றம் , capillary - attraction . 


வேனிற்று . See வேனிற் பச்சை . 


வை 


வைகிராந்தம் 


வைசூரிக் காய்ச்சல் 


வை , வைக்கோல் , straw ; 2. வையகம் , world ; 
3. புல் , grass ; 4. அகாத ரோகம் , severe 
disease; 5. வையென்னேவல் , put . 


வைக்கிராத் திதம் , கிரந்தி நாயகம் , a plant 

can unknown plant . 


- 


வை கசரம் , 
leaf . 


இலவங்கப் பத்திரி , cinnamon 


வைகுண்டம் , தும்பை , a flowering plant 

Leucas aspera or Diosphyros glutinosa ; 
2. கருந்துளசி , black variety of holy basi ! -- 
Ocimum sanctum . 


வை கமூலி , சல்லிக் கொடி , navel cord . 


வைகுரா , தும்பை , a plant --- Leucas aspera .. 


வை கரி , உள்ளடங்கிய ஓசை , internal sound . 


வை கல்லியம் , சூனியம் , witch - craft . 


வைக் கோல் , காய்ந்த பயிர்ப்புல் , straw . 


வை கறை , விடிவதற்கு 10 நாழிகை முற் 

பொழுது, a period of four hours before 
day break ; 2. வசிக்குமிடம் . residential 
place . 


வைக்கோல் மெத்தை , நோயாளிகள் படுப்ப 
தற்காக ஆஸ்பத்திரிகளில் அமைக்கும் ஓர் 
வித அமளி , straw bed - Lectus stramineus . 


வை காசம் , விடியற் பொழுது , day break . 


வை சந்தி , முன்னை மரம் , a tree . Its root is 

used in medicine ; leaves edible — Premana 
integrifolia . 


வை காலம் , சாயங்காலம் , after noon . 


லை சயந்தி , வாதமடக்கி , a medicinal shrub . 

Used for rheumatism - Cleodendron phlom 
oides . ( தழுதாழை ) . 


வைக் கிராந்த துருதி , வைகிராந்தக் கல்லை 
மூலிகை முதலியவைகளில் 

போட்டுக் 
கரைந்த பின் மறுபடியும் கட்டுதல் , a forti 
fied crystallised stone formed from the 
solution of வைகிராந்தம் in some medicinal 
drugs . 


வை சயாதி , தழுதாழை , a tree -- Cleodendron 

phlomoides . 


வைகிராந்த சத்து . 


வை சனனம் , பிள்ளை பெறுமாதம் , the mouth 

due for delivery . 


வை சனி , ஆமிரம் , mango tree ; 2. புளியமரம் , 

tamarind tree , 


வைகிராந்த பற்பம் , வைகிராந்தக் கல்லை 

குதிரை மூத்திரத்தில் ஊற வைத்துச் சுத்தி 
செய்து எடுத்து உலைக்கடத்தில் வைத்து , 

, 
ஊத பற்பமாகும் . This semi precious stone 
is soaked in the urine of female horse and 
then subjected to the fire of a furnace . 1t 
becomes calcified . 


வை சாரிணம் , மீன் , a fish , 


வைசி கம் , உயிருடன் கூடிய உடலை அறுத்து 

அறிவது , to learn by cutting the living 
organism ; 2. உடலையும் உயிரையும் பிரித்து 
அறியும் வல்லமை , a supernatural power of 
separating body from the soul ; 3. தளிர் , 
tender leaf 


வை கிராந்தம் , உலோகங்களைய் பேதிக்குங் 
குணமுடைய ஓர் வகை இரத்தினம் ; இதனால் 
ஆயுசு விருத்தி தாதுபுஷ்டி பசியுண்டாம்; 
இது பற்பல வர்ணங்களினால் எட்டு வகை 
பள்ளது ; இது விந்திய பர்வதத்தின் வடக் 
கில் அகப்படும் ; இதை ஓர் அரக்கனது 
இரத்தமென்பர் : இராச வர்த்தம் ; இக்கல் 8 

வர்ணங்களால் எட்டுவித மெனப் 
படும் ; இது மகிஷாசுரனை சாமுண்டீஸ்வரி 

காலத்தில அவனது இரத்தம் 
என்று சொலிவதுண்டு, a precious stone . 
This is the one of the two inberior varieties ; 
the other is இராச வர்த்தனம் . 


வைசியக் குலக்கரு, மூன்று மாதத்திற்கு மேற் 
பட்டு 5 மாதத்திற்குள் பட்ட குழந்தை பிண் 
டத்தின் கரு , 3 to 5 month s old foetus . 


வகை 


கொன்ற 


வைசியப் பாம்பு , மலைகளில் வாசம் செய்யும் 
பாம்பு , mountainous snake . 


வைசினி, பீசம் ; ஆண் குறியின் விரை . testis . 


வைசூரி , அம்மை , small - pox - Variola . 


வைகிராந்தம் , ஓர் வகைப் பாஷாணம் , a kind 
of mineral poison . குமுத பாஷாணம் ; படி 
கம் போன்ற ஓர் விதக் கல் ; க்ஷயம் காசம் 
கிராணி முதலியவைகள் போம் ; நீலம் அல் 
லது செந்நிறமுடையது . It cures consump 
tion , chronic diarrhoea and asthma . 


வைசூரிக் காய்ச்சல் , அம்மையினாலுண்டாகுங் 
காய்ச்சல் , variolous fever , 


3946 


வைத் தியகய 


வைத்திய சூத்திரம் 


வைசூரி சுரம் , அம்மைக் காய்ச்சல் , variolous 
fever . 


வைத்திய காவியம் , தேரையர் , தன்வந்திரி ,, 
திருமூலர் , அகஸ்தியர் இவர்கள் பாட்டு 
களாகச் செய்த பெருங்காப்பியத் தமிழ் 
வைத்திய நூல்கள் , Tamil medical treatises 
written individually by various Siddhars 
such as Agastiar , Thirumoolar , Dhanvanthri , 
Theran . 


வைசூரித் தடிப்பு , red spots preseding the 

pustulation in small - pox . 


வைசூாநரிப் பால் , அம்மைப்பால், cow - pox 
vaccine - Virus of cow - pox . 


வைத்திய கிரந்தம் , கிரந்த பாஷையில் எழு 

திய ஆயுள் வேத நூல் , Ayurveda science in 
Grantha script . 


வை சேசிகன் . materialist . 


வைச் சிரப் , வச்சிரம , which see . 


வைச்சிர வணாலயம் , ஆலமரம் , banyan tree - 

Ficus bengalensis . 


வைத்தியக் கண்ணாடி,, அகஸ்தியர் செய்த 
தாகச் சொல்லும் ஓர் வைத்திய நூல் , a 
treatise on medicine said to be written by 
the sage Agastya . 


வைடாலம் , பூனை , cat ; 2. மாயாசாலம் , magic . 


வைத்தியக் குறவர் , one who is well versed 

in medicine .. 


வைடூரியம் , நவமணிகளில் ஒன்று , one of 

nine gems . Cat s eye - Lapis lazull . 


வைணவம் , 


} 


வைத்திய சங்கம் , வைத்திய விஷியமாகக் 
கூடும் இடம் , Academy of medicines . 


மூங்கிலரிசி , bamboo seed , 


வைஷ்ணவம் , 


வைத்திய சமாஜம் , See வைத்திய சங்கம் . 


வைணவி , மூங்கிற் குழாய் , bamboo tube . 


வைஷ்ணவி , சுழி முனை நாடி , Suzhumunai 

Nadi ; 2 , பிரமமரந்திரம் , Brahmaranthiram . 


வைத்திய சாட்சி , வைத்திய விவகாரத்தைப் 
பற்றி சாட்சியம் 

சொல்வோன் , medical 
witness . | 


வைஷ்ண வீரசம் , எல்லாவித சுரங்களுக்கும் 
தன்வந்திரியால சொலலப்பட்ட ஆயுள்வேத 
மருந்து , 

an Ayurvedic medicine for all 
fevers, mentioned by Dhanvantri . 


வைத்திய சாஸ்திரம் , வைத்திய நூல் , medi 
cal science . 


வைதகி , 


one 


well versed in 


வைத்திய சிகாமணி 
medicine. 


-- 


திப்பிலி , long pepper 
longum . 


Piper 


வைதேகி , 


வைத கிகம் , திப்பிலி , long peper - Piper 

longum . 


வைத்திய சிந்தாமணி , அகஸ்தியர் , விஸ்வா 
மித்திரர் , யூகிமுனியாகிய இவர்கள் செய்த 
தமிழ் வைத்திய நூல் , a treatise on medi 
cine done individually by Agastya , Visva 
mithra and Yugi . 


வை தர்ப்பம் , தந்தமூல ரோகம் , desease of 

the root of tooth . 


நியாயங் 


வைதளாலம , காரல் கத்திரி, a plant. 


வைத்திய சுமார்த்த . வைத்திய 
களைக் குறித்த , Medico legal . 


வை தீகப்படி, கடைப்படி ; 16 பலம் கொண்ட 
அளவு , a measure of 16 palams . 


வைத்திய சுமார்த்த விசாரணை , வைத்திய 
விஷியமாய் ஏற்பட்ட நியாய விசாரணை , 
Medico legal enquiry . 


வை தூரியம் , வைடூரியம், one of nine gems 

Cat s eye - Lapis lazuli . 


-- 


வைதேகிகம் , திப்பிலி, long pepper 
longum . 

. 


Piper 


வைத்திய சுருக்கம் , concised medical treatise . 


வைதேகி சிலந்தி , a kind of spider . 
வைத் தங்கி , கற்றாழை , aloe , 


வைத்திய சூத்திரம் , போகர் , கொங்கணவர் , 

அகஸ்தியர் இயர்கள் தஙகள் தமிழில் 
பாடிய வைத்திய பெரு நூலாகிய முதனூலி 
விருக்கும் பொருள்களை சுருக்கிச் சூத்திரங. 
களாகப் பாடிய வழி நூற்கள் , some Tamil 
medical works compiled and 

edited by 
various authors . 


வைத்திய , மருத்துவ , medical . 


வைத் தியகம் , வைத்திய நூல் , medical 
science . 


3947 


வைத்திய முப்பு 


வைத்தியன் 


வைத்தியத் திரட்டு , சுந்தரானந்தர் செய்த 
ஒர் தமிழ் வைத்திய நூல் , a Tamil medical 
treatise by Sundaranandar . 


தால் அந்தந்த அவுஷதங்களிற் சொல்லிய 
குணத்தைத் தரும் ; அன்றியும் இதன் மூல 
மாக பாஷாணம் வீரம் பூரம் முதலிய சரக்கு 
களை ஒடாமல் நிறுத்தி நீற்றிக் கொள்ளலாம் , 
the preparation of Vaidya muppu and its 
uses are given above which see . 


வைத்தியத் துக் கடுத்த , மருத்துவ சம்பந்த 
IN SOT , medicinal , 


. 


வைத்திய நூல் , மருத்துவ நூல் , medicine . வைத்திய முறை , See வைத்திய பாகம் ; விசு 

வாமித்திரர் செய்த ஓர் தமிழ் வைத்திய 
வைத்திய பள்ளு நாடகம் , தேரையர் செய்த 

நூல , a medical book written by Viswa 
ஓர் வைத்திய நூல் , a Tamil medical book 

mithirar , 
in the form drama written by Theriyar a 
renowned scholar and physician , 

வைத்திய முறையாய் , medically . 
வைத்திய பாகம் , மருத்துவம் செய்யுமுறை , வைத்தியம் , வை - து -- x கியம் ; வையகத் 
the portion that is given out by the Physi தாருக்கு வேண்டப்படும் நுகர்ச்சிப் பொருள் 
cian according to his method . 

களை அவரவர் உடம்பு நிலைக்குத் தக்கபடி 

கூறும் நூல் ; இந்நூல் ஆராய்ச்சியில் வல்ல 
வைத்திய பூரணம் , மருத்துவ விஷயமாக வருக்கே வைத்தியர் எனப் பெயராகும் , 
எல்லாப் பொருள்களும் அடங்கும்படி அகத் 

physician must possess thorough knowledge 
தியர் திரட்டிப்பாடிய ஓர் தமிழ் வைத்திய 

of the drugs and the body and be able to 
நூல் , a Tamil medical work by Agasthiar . select the drugs to said the patient . 
வைத்திய போதினி , மருத்துவம் கற்பார்க்கு 

வைத்தியம் , நோயாளிக்குச் செய்யும் பரிகா 

ரம் , the art of medicine - Therapeutics . 
வைத்திய முறைகளை விளங்க விவரிக்கும் 

. 
மருத்துவ நூல் , a medical book in Tamil 

வைத்தியம் பண்ணல் , சிகிச்சை செய்தல் , 
for those who learn Tamil medicine . 

to practise medi 

வைத்தியம் பார்த்தல் . cine to cure dis 
வைத்திய மப்பியாசித்தல் , மருந்தில் பழகு 

• eases . 
தல் , to practise medicine . 

வைத்திய ரசாயன நூல் , latro chemistry . 
வைத்திய மாதா , ஆடா தோடை , a shrub --- 
Adhathoda vasica . 

வைத்திய ரத்னாகரம் . தமிழில் அகத்தியர் 

செய்த ஓர் வைத்திய நூல் , a medical work 
வைத்திய முப்பு , இதற்குக் குருச்சுண்ணம் 
எனறும் பெயர் ; சுத்தி செய்த பூநீறு பங்கு , 

by Agasthiar . 

, 
தாளிக்காத கற்சுண்ணாம்பு 1 பங்கு , பனி 

வைத்திய ராதாரம் , வைத்தியர்களுக்குண் 
சலம் அல்லது சுத்த சலம் 4 பங்கு ; ஓரு மண் 

டான உரிமைகள் , medical privileges . 
பாண்டத்தில் முன்னர் பூ நீற்றைப் போட்டு 
பிறகு கற்சுண்ணத்தை போட்டு 1 பங்கு 

வைத்திய வல்லாதி , a medical work by 
சலத்தை விட்டு மூடி வைத்து பத்து நிமிஷம் 

Agasthiar . 
கழித்து மற்ற 3 பங்கு சலத்தையும் விட்டு 

. 
நன்றாகக் கலக்கி அடுப்பின் மீது ஏற்றி சிறு வைத்திய வாதி , வைத்தியத்திலும் வாதத் 
தீயாய் எரித்து இரண்டு கொதி வருகிற திலும் தேர்ந்தவன் , one experienced both 
வரையில் கொதிக்க வைத்து எப்போதும் as physician and alchemist - latro chemist ; 
வெயில் படும்படியான இடத்தில் வைத்து life is regarded as a collection of chemical 
மூங்கில் தட்டால் 

மூடி வைக்க வேண்டும் ; 

changes and compared the body to a test 
3 நாள் வரையில் இதனைப் பிரதி தினமும் tube. 
காலையில் இரண்டொரு 

தடவை மூங்கிற் 
குச்சியால் கலக்கி வரவேண்டும் ; பிறகு Note : J. B. Van is the founder of the latro 
கலக்க வேண்டியதில்லை ; 4 ஆம் நாள் சாயங் Chemical School . 
திரம் பார்த்தால் அந்த சலத்தின் மீது நுரை 
யைப் போல் ஒரு வித சத்துப் படிந்திருக் வைத்திய விவகாரம் , வைத்திய சம்பந்தமான 
கும் ; அதனை சாக்கிரதையாக ப ? னயோலைத் வழக்குகளின் நியாயங்கள் , Medical juris 
துண்டினால் அல்லது தந்தப் பலகையால் prudence .. 
வழித்து வேறொரு பீங்கான் பாத்திரத்தில் 
வைத்துக் கொள்ள வேண்டும் ; இவ்விதம் வைத்தியன் , வைத்திய நூற்களைச் சந்தேக 
ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாள் வரை மறக் கற்றுப் பழகி உடம்பின் கூற்றுக்குத் 
யில் அல்லது அதில் சத்து பூத்துக் கொண் தக்கவாறு அப்பொழுதே பலனைக் கொடுக் 
டிருக்கிற வரையில் முன் போல் வழித் கக் கூடிய மருந்துகளை உ.பயோகித்து நோ 
தெடுத்து உலர்த்திக் கொள்ள வேண்டும் . யாளியின் நோயைப் போக்கடித்து ,, சுக 
இது தான் வைத்தியமுப்பு ; இதன் 

மென்னும் ஆரோகியத்தை அடையும் படி 
யோகம் ; இந்தச் சுண்ணத்தை அதனதன் யும் சீவனை சரீர முழுமையும் பரவச் செய்ய 
பிரமாணத்திற்குத் தகுந்த அளவு 

வேறு 

வும் வல்லமை வாய்ந்தவன் . physician He 
லேகியங்கள் சூரணங்கள் தைலங்கள் should be capable of curing the diseases 
ஆகிய இவைகளிற் கலந்து உபயோகிப்ப and restore good heaith to his patients . 


உப 


3948 


வை நாகதம் 


வைப்புப்பு 


வை நாக போளம் , கரிய போளம் . 


வைத்தியன் , நோயைக் குணப்படுத்துவோன் 
one who cures diseases Physician . 


வை நாகப்பூ , சிறு நாகப்து . which see . 


வைத்தியன் இலட்சணம் : The qualifications 

of a physician . 


வைநாக மல்லி , see நாக மல்லிகை 


வை நாக மாலி , காஞ்சிரை, nux - vomica . 


வை நாக முட்டி , விஷ மட்டி , nux - vomica . 


வைந்தவம் , குதிரை . horse , 


வைபோகச் சாதி வலம் , இலவங்க பத்திரி , 
cinnamon leaf . 


வைபோக நாதி , கம்மாறு வெற்றிலை , black 

betel which has strong pungent taste . 


1 . Should possess a thorough knowledge 

medicine and allied science . 
2 , Should have previous experience - 

practical experience - in the treat 

ment . 
3. Should be clever and intelligent in 

his practice . 
4. Should possess mild temper with 

much patience . 
5. Should possess a strong heart and 

should not fear at seeing the worst 

symptoms of the disease . 
6. Should be free from jealousy and 

partiality . 
7. Should have clear organs of sense 

without defect . 


வைப்பரி தாரம் , தயாரித்த அரிதாரம் , ppre 
ared orpiment . 


வைப்பரி பாஷாணம் , ஓர் வகை தயாரித்த 
அரிதாரம் , prepared reaigar . 


வைப் பிலக்கணம் , ஏமசிங்கி , கெந்தி பச்சைக் 
கற்பூரம் பாஷாண வகைகள் முதலான சரக் 
குகளின் வைப்பு முறையைக் கூறும் மச்ச 
முனி கலைக்கியானம் எண்ணூற்றின் ஜந்து 
கண்டங்களி லோர் காண்டம், processes of 
preparing various drugs. They are given 
in one of five parts of Machamuni Kalai 
gnanam . 


8. Should be sympathetic and kind to 

wards others , specially patients , 


9. Should be conversant with the states 

and conditions of disease & health . 


வைப்பு , மருந்துகளை வைத்திய முறைப்படி, 

தயாரித்தல் , preparation of medicines 
according to the rules prescribed in the 
medical science .. 


10. His morality should be good and 

fair . 


11. Should have analytical knowledge in 

diagnosis . 


12. Should be familiar with all technical 

terms . 


வைப்புச் சரக்கு , வைத்திய முறைப்படி தயா 

ரித்த மருந்துச் சரக்கு , prepared drugs as 
Opposed to பிரவி சரக்கு . Natural drugs . 
பாஷாண வைப்பு , சிவப்பு சவ்வீர வைப்பு 
வீர வைப்பு , இந்துப்பு , சூடன் இரச கற் 
பூரம் , பச்சைக் கற்பூரம் , கஸ்தூரி , அபினி , 
பளிங்கு கற்பூர வை பு : 

பெருங்காய 
வைப்பு , வைர வைப்பு , செம்பு வைப்பு , நாற் 
பச்சை வைப்பு , { in mantric science ) to put 
certain articies in the house or compound 
of the enemy to do him farm : ( in medicine ) 
artificial substitutes or prepared substitutes 
for natural substances . 


வைத்தி யாங்கம் , கோரக்கர் செய்த ஓர் 
தமிழ் வைத்திய நூல் , a medical work in 
Tamil by Korakkar . 


வைத்தியா சாரம் , வைத்திய சம்பந்தமான 
ஓழுக்கங்கள் , medical etiquette . 


வைத்தியாப் பியாசி , நோய்களுக்காக மருந்து 
களை புகட்டப் பயில்வோன் . medical practi 
tioner .. 


வைப்பு பாஷாணம் , தமிழ் வைத்திய நூலில் 
சொல்லிய முறைப்படி தயாரித்த 32 
பாஷாண வகைகள் ; விவரங்களுக்கு 
தொகை அகராதியைப் பார்க்கவும் , arti 
ficial arsenics prepared according to text ; 
for details see தொகை அகராதி 


வைத்திரி , கிறுக்கு . insane . 


வைத்தி ரேயம் , கானல்மா, a tree , 


வை மரை , தேக வலியைப் போக்கும் ஓர் மரம் , 

a tree useful in removing bodily pain 
Chloroxylon swietenia . 


வை நாகணத்தி , காக்கட்டான் , a twiner 

plant - Clitoria ternatea (typica ). 


வைப்புப்பு , செய்த வுப்பு , prepared or arti 
ficial salt ; 2. கடல் நீரைக் கொண்டு காய்ச்சி 
யெடுத்த வுப்பு , manufactured sea salt . 


வை நாகதம் , கறியுப்பு , common salt . 


3949 


வைரம் 


வைனதேய மாத்திரை 


வைரவம் , 


வைப்பு முறை , மருந்துகளை தயாரிக்க , சுத்தி 

ஈடு கூட்டு முதலாகிய விதிகள் , rules of 
preparing in several courses . 


வைரவன் பூசை , 


வைம் புரசு , கரும்புரசு . the sation wood 

Chloroxylon swietenia . See smalto SIT . 


வைர வுடம்பு , hardened body . 


வைராக்கியம் , ஆசையின்மை ; மனவடக்கம் . 


வையகம் , வைகிராந்த பாஷாணம் . See வைக் 
கிராந்தம் . 


வைரக் கூச்சு , 


வையங் காரை , See காரை . 


வைரப் பகுதி , வைரம் பாய்ந்த அல்லது 
கடினமான பாகம் , solid part of a timber . 


வையங்கி யோமம் , See வியங்கி யோமம் . 


வைரப் பொருள் , கடினமான வஸ்து . very 

hard solid substance . 


வைய மளந்தோன் சயனம் , நாகம் , zinc ; 
2. பாம்பு . snake . 


வைர வனத்தி , நாயெலும்பு , bone rid of soft 

parts . 


வைய வித்து , கடுக்காய் , gall - nut 
balam . 


myro 


வைரவன் , சிறு கீரை , a vegetable green 

Amaranthus . 


வையாரிகம் , கிளியூரற் பட்டை , a fragrant 
drug . 


வைராக்கியம் , ஆசை யின்மை , absences 

desire ; dispassion . 


வையிஞ்சி , நிலப்பனை , ground palm - Cur 

culigo orchioides . 


வைராடம் , இந் தி ர கோபம் , 

Cochinceal insect . 


an insect 


லைர கவசம் , பல்லின் வைரபாகத்தைச் சுற் 
றிலும் மூடிக் கொண்டிருக்கும் சவ்வு , cuticle 
of the enamel . 


வைராந்தகன் ஆத்து மருந்து , which see . 


வைரங் கொள்ளல் , பலப்படுத்தல் , to be 
hardened ., 


வைரிதை, வீரம் , corrosive sublimate - king 

of all medicines . 


வைர பாகம , the hard solid portion of the 

trunk of a tree . 


வைரியத் தானம் , பெருங் குறிஞ்சி , an edible 

and medicinal plant of the big species 
vomiting Swallow wort - Asclepias vomi 
toria . 


60 ) WT Loof , Siva s mineral dull red or 
reddish white Chalcedony - Cornelian - 
one of the many varieties of quartz kind . 


வைரமணி , ஓர் வகை ரத்தினம் , one of the 

nine gems ; diamond . 


வைரூப்பிய நூல் , சீவ வர்க்கத்திலும் தாவர . 
வர்க்கத்திலும் விகார ரூபங்கள் ; குணங்கள் 
ஏற்படுவதைப் பற்றிக் கூறும் ஓர் வகை 
நூல், The science of mal formations in the 
vegetable and animal kingdoms. 


வைர மரம் , வைரம் 

wood tree ., 


பாய்ந்த மரம் , hard 


வைரூப்பியம் , சீவ தாவர வர்க்கங்களில் ஏற் 

படும் மாறுபாடுகள் அல்லது விகாரங்கள் , 
mal formations or other changes formed in 
vegetable as well as in animal kingdoms . 


வைரமான , 2. றுதியான , solid , 


வைர முள் , வளையலுப்பு , salt prepared from 

fuller s earth and used to make bangles . 


வைரோசனை , 


} 


சூரியன் , sun . 


வைரோசனி , 


வைரம் , வயிரம் , diamond - hard substance ; 

dramond of all the nine precious stones , 
coral , pearl and diamonds are used in medi 
cines - Coral and peari are much used . 
The rest are not so useful and so rarely 
used or not used at all . 


வைலவம் , வில்வம் , a sacred tree ; bael tree 

Crataeva religosa alias Aegle marmelos . 


Curcuma 


வைவச் சுதம் , மஞ்சள் , turmeric 

longa . 


It is purified by being enclosed with in 
a lemon and boiled in the juice of the leaves 
of Agathi -- Sesbania grandiflora . 
roasted into a powder and prescribed for 
strengthening , the body and improving 
general health . It is an alterative tonic . 


வைனதேய மாத்திரை, வெங்காரம் , துத்தம் , 
துரிசு , நிமி சாதிலிங்கம் இவைகளைத் 
தனித்தனிச் சாற்றிலரைத்து விஷப் பாம்பு 
கடிகளுக்குத் தகுந்த அனுபானத்தில் கொ 
டுக்கத்தீரு மாத்திரை, 


வௌ 


வௌவாலுறைந்த மரம் 


வெளவு தவி 


வௌ சாலகம் , மல்லைப்பூடு , which see . 


வௌவால் , பற்களுடைய ஓர் விதப்பறவை , 

bat Scotophilus coromandelianus . 


வௌசாலி , தேற்றாங் கொட்டை , clearing 
nut - Strychnos potatorum . 


வௌசிகம் , தாமரை , lotus . 


வௌ சிகா , நீர் முள்ளி , a weed Hygrophila 

auricalata alias Asteracantha longifolia. 


வௌவால் மீன் , ஓர் விதக் கடல் மீன் ; பத்தி 

யத்திற்குதவும் : இது இரண்டு பக்கமும் 
சப்பையா யிருக்கும் ; ஆகாரத்திற்குதவும் ; 

து மூன்று வகை : வெள்ளை , வெள்ளி , 
கறுப்பு , a kind of flat sea fish -Pomfret . 
It is of three varieties : white , silvery and 
black - black is not good for health ; 
it increases vatham . 


வௌசிகி , மருக் கொழுந்து , maid s love - 
Artmesia abrotanum . 


மாமரம் , mango tree 


வௌ சேகம் , முயற்புல் , 

grass eaten by 
rabbit the dub grass or devil s grass - Cyno 
don dactylon . 


வௌவா வியம் , 

Mangifera indica . 


வௌவி , மான் , an animal 


deer . 


வௌ சேதிகம் , எட்டி , nux - vomica - Strych 

nous nux - vomica . 


வௌவம் , தாமரை , the lotus ; 2. வெண்டா 
மரை , a white flowered lotus . 


வௌவியாத் தாழை , மஞ்சள் தாழை , yellow 

coloured screw pine -- Pandanus odoratum . 


14 


வௌவுதமம் , மலை வாழை , hill plantain . 


வௌவாலுறைந்த மரம் , ஓடும் வௌவால் 
உறைந்த மரத்தடி , தேடுஞ் சக்கை யெடுத் 
தரைத் தேயதை 

( தேரையர் வா ) 


வௌவுதம் , வன மல்லிகை , wild jasmine . 


வௌவா லொட்டி , 


வௌ வு தவி , மாமரம் , mango tree . 


க்ஷ 


க்ஷத்பாதை 


ஸ்தன வழற்சி 


க்ஷணம் , சனம் ; நொடி , moment 


r ர நீரம் . நீரும் பாலும் கலந்தது , mixture of 

milk and water . 


க்ஷரம் , பால் , milk . 


cooked rice 


க்ஷரான்னம் , பாலும் சோறும் , 
and milk . 


ஷ 


ஷடாதாரம் , see ஆறாதாரம் ; see 

தறாதாரம் ; see சுவாதிட் 
டானம் . 


ஷட்பதம் , வண்டு ; அறுகால் வண்டு , beetle 
with six legs . 


க்ஷயம் , ஓர் வகை மிருத்திய ரோகம் , உடம் 
பின் தாதுக்களை நாளுக்கு நாள் ஒன்றன் பின் 
ஒன்றாக கூடியிக்கச் செய்யும் காரணம் பற்றி 
இப்பெயர் ; இதற்குப் பல காரணங்களுண்டு 
இளம் பிராயத்தில் காணும் கணச் சூட்டைத் 
தக்கபடி கவனியாதிருத்தலாலும் சிற்றின் 
பத்தில் மிதமிஞ்சி ஆழ்வதினாலும் அகால 
போசனம் ஆறாத்துயரம் ஆகிய பல காரணங் 
களினால் ஓஜஸ் என்னும் பிராணாதாரச்சத்து 
நஷ்ட மடைந்து , ஜடராக்கினி மந்தப்பட்டு , 
சிறு சுவாசக் குழல்கள் அடைபட்டு சப்த 
தாதுக்களின் உஷ்ணம் குறைவுபட்டு இரச 
தாது , இரத்தமாக மாறாமல் , மற்ற தாதுக் 
களுக்கு போஷனையற்று , அதனால் கால 
வளவில மாமிசதாது 

குறைந்து தாபித 
முண்டாகி உடம்பை 

உடம்பை நாசப்படுத்தும் ஓர் 
நோய் . ஓர் வகைக் கிருமியாதுை சுவாசக் 
குழையின் வழியாக நுரையீரலிற் சென்று 
தாபிதத்தை யுண்டு பண்ணும் என்பதாக 
ஆங்கில நூற்றுணிவு . This is considered 
to be a fatal disease . It is a wasting disease 
and hence this name க்ஷயம் . Congenital 
heat , excessive sexual enjoyment , untimely 
meals severe distress are some of the causes 
of this disease . Gas gets vitiated , the 
gastric fire decreases , small air passages of 
the lungs get blocked , general heat 
decreases, and vitiates all the seven tissues 
which unable to absorb their nutrition get 
wasted in long run . The modern science 
considers this disease is causes by bacteria . 


ஷட்ரசம் , அறுசுவை , six tastes . 


காம 


முதலியன 


ஷட்வர்க்கம் , அறுபகை , 
six hostilities , lust etc. 


ஷண் முகி , பஞ்ச முத்திரைகளி லொன்று , one 
of five poses of hand . 


ஸ் 


ஸ்கந்தம் , கந்தம் , smell ; fragrance. 


ஸ்கலனம் , பெரும்பாடு , menorrhagia . 


க்ஷயரோகம் . See க்ஷயம் . 


ஸ்கலிதம் , விந்து வீழ்கை , loss of semen . 


க்ஷாரம் , சாம்பமைக் கரைத்து எடுத்த வுப்பு ,, 

salt extracted from ashes . 


ஸ்காந்தம் காந்தம் , magnet . 


ஸ்தம்பனம் , தம்பனம் ; அதாவது தடுத்தல் , 

அல்லது நிறுத்தச் செய்யு மோர் வித்தை , 
the art of preventing and sustaining a thing. 


r 


ஸ்தன கோளம் , mammary gland . 


க்ஷணம் , ஈனம் , குறைவு , defect , 


ஸ்தனம் , தனம் ; முலை , woman s breast . 


ஸ்தன வழலை , mammary sarcoma . 


V ணித்தல் , கெட்டுப் போதல் , to get 
destroyed . 


ஸ்தன வழற்சி , mammary inflammation or 

irritation , 


r த் பாதை , பசி வருத்தம் , hunger pain . 


3952 


ஜதரம் 


ஜல நீலி 


ஸ்திரி , பெண் woman . 


ஸ்நானம் , முழுக்கு , bath பெண்களைக் குறிக் 
கும் பொது , வீட்டு விளக்கம் ஆகும் ; if 
applied to females it means menses . 


ஜம தக்கினி, ஓர் இனாடி . இவர் பரத்துவாச 
ரிஷியின் பேரன் என்றும், அநுலோ மன் 
பெற்ற பிள்ளை யென்றும் சொல்வர் . உலகத் 
தில் கீர்த்தி யோடு இருந்த சித்தருமாவர் . 
யோகியென்ற நூல் 10,000 மும் கூறியவர் . 
an herrnit ; he is said to be the grand son of 
Barthwajrishi and son of Anuloman . He is a 
famous Siddhar , and author of Yoghi 10,000 . 


ஸ்படிகம் , படிகம் , crystal . 


ஸ்பரிசம் , தொடுதலை யறியும் உணர்ச்சி ; இது 

ஐம்புலனில் ஒன்று , tactile sensation - sense 
of touch , 


ஜமால் கொட்டை , See ; சமால் கொட்டை , 


ஸ்போடகம் , கொப்புளம் , boil . 


ஜமேக்கா மிளகு , ஜமேக்கா தீவில் விளையும் 
ஓர் வி த மிளகு, pepper grown in Jamica 
island . 


ஸ்மசானம் , கடுகாடு , cremation ground , 


ஜம்பு , நீர் , water . 


ஸ்மரித்தல் , மரித்தல் , சாதல் , to die . 


ஜம்பு நாவல் , See சம்பு நாவல் . 


ஸ்வர்ணம் , பொன் , gold . 


ஜாம் , கொய்யா , guava . 


ஸ்வர்ளையூலி , செம்பு மல்லிகை , a kind of 
jasmine . 


ஜல கர்ப்பிணி , நீரட்டை , leach . 


சௌக்கியம் , 


ஸ்வஸ்தம் , 

சுகம் ; 
condition , 

. 


healthy 


ஜல காக்காய் , நீர் காக்காய் , See சலகாக் 
காய் . 


ஜலக் கடுப்பு , சிறுநீர் கழியும் போது தோன் 
றும் கடுப்பு நோய் , dysurea . 


ஜலக் கழிச்சல் , தண்ணீராகப் பேதியாதல் , 
watery motions - Watery diarrhoea . 


ஜலசம் , தாமரை , lotus . 


ஜகதாமத்தி , See தகரை ; 2. See க ஸ் தூரி 
மஞ்சள் . 


ஜல சரக்குழி , நீர் தாமரை , lotus . 


ஜக நாயகன் , காந்தம் , magnet . 


ஜல சன்னம் , தாமரை , lotus . 


ஜசுதம் , See தார் . 


ஜல சிலேட்டுமம் , 


ஜடலம் , உடம்பு , body . 


ஜல செந்து , மீன் , fish . 


ஜடாமாசி , See சடாமாஞ்சில் , 


ஜலச் சிராவம் , பெண் குறி யிலிருந்து நீர் 

போன்ற திரவம் வடியும் ஓர் நோய் , a disease 
of women characterised by oozing of a 
colourless liquid through vagina . 


ஜட்வாரிக் கிழங்கு , ஓர்வகை நாபி , a kind of 
aconite . 


ஜண்ட மாருதம் , பெருங்காற்று , violent wind , | ஜலஞ் சலம் , See சங்கு , conch . 
tein pest . 

ஜல தலம் , See அரசமரம் , peepul tree . 
ஐதசம் , See தார் . 

ஜல தோஷம் , நீர்கொள்ளல் , cold . 
ஜதரம் , வயிற்றிற் பக்கம் அல்லது குறுக்காக 
காணும் கழலை , a tumour in the abdomen . ஜல நீலி , See வேலம்பாசி ; See சலநீலி , 


3953 


ஜனனாசூசம் 


ஜிக்வா ரோகம் 


ஜல பத்திரம் , See ஜல தலம் . 


ஜன னேந்திரியம் , See ஜன்மேந்திரியம் . 


ஜல பாதை . See சலபாதை . 


ஜன்மம் , பிறப்பு . birth . 


ஜல பிப்பிலி , நீர் த்திப்பிலி, a species of long- | ஜன்மேந்திரியம் , பிறவிக்குக் காரணமான 
pepper - Commelina salicifolia . 

உறுப்புகள் ; ஆண்குறி , பெண் குறி , genitals . 


ஜலப் புஷ்பம் , மீன் . fish . 


ஜன்னி , சன்னி , apoplexy . 


ஜலப்பு . பேதிக் கிழங்கு , jalap . 


ஜன்னிபாத சுரம் , See சன்னிபாத சுரம் . 


ஜலப் பிரளயம் , பெருவெள்ளம் , great flood , 

deluge . 


ஜலப் பொடி , பேதி மருந்து , jalap powder . 


ஜா 


ஜல மடைப்பு , சிறுநீர் அடைப்பு , obstruction 

of urine . 


ஜாடி , ஒருவகை மண் பாத்திரம் , jar . 


ஜல மண்டலி , ஒரு விஷ சந்து , a spider - like 

insect which is very poisonous. 


ஜாடு , மலையாடு , four horned antelope . see 
சௌசிங்கம் . 


ஜல மேகம் , ஓர்வகை மூத்திர நோய் , a venereal 

disease .. 


ஜாதகம் , பிறந்த நேரத்தில் நவகிரகங்கள் 
நின்ற நிலையைக் காட்டும் குறிப்பு. 
Horoscope . 


ஜலம் , நீர் , water 


ஜாதி , See சாதி ; 2. see சாதிக்காய் . 


ஜல ரோகம் , நீரிழிவு , diabetes . 


ஜாதிகை , ஓர்வகை குயில் , a kind of cuckoo . 


ஜல வாதை , See சலவாதை . 


ஜாதிக்காய் , சாதிக்காய் , nut meg . which see . 


ஜாதிப் பத்திரி , சாதிப்பத்திரி, mace . which see . 


ஜலில தாபனீயம் , ஜல தத்துவ நூல் , book on 
aqua . 


ஜாதி லிங்கம் , சாதிலிங்கம் , cinnabar . which 


ஜலுப்பு , நீர்த்தோஷம் , cold . 


see .. 


ஜல்லரி , See சல்லரி , 


ஜாப்பர் விதை , குரங்கு மஞ்சள் விதை , which 


See . 


ஜல்லி, சல்லடையால் பெரும் பொருள்களையும் 
சிறு பொருள்களையும் பிரித்தல் , to sieve , 


ஜாலம் , See சாலவித்தை ; செப்படி வித்தை , 
magic . 


ஜவந்தி , See செவ்வந்தி , 


ஜனப நார் , See சனப்பை . 


ஜனன மாலி, See சதகுப்பை . 


ஜி 


ஜனனம் , பிறப்பு , birth . 


ஜிக்வா கண்டரோகம் , ஓர்வகை தொண்டை 
யையும் நாக்கையும் பற்றிய நோய் . diseases 
of the throat and tongue . See oli SGO0TL 
ரோகம் . 


ஜனனா சூசம் , பிரசவத் தீட்டு , pollution due to 

delivery of child -- the period between the 
delivery of the child and the first bath 
taken by the mother . 


ஜிக்வா ரோகம் , நாக்கு ரோகம் , disease of 
the tongue . 


3954 


ஜுரம் 


ஜெ 


ஜித்து , மாயவித்தை, display of super natural 

powers ; see சித்து . 


ஜெய நீர் , செயநீர் , which see . 


ஜிமிக்கைப் பூ , சிமிக்கிப் பூ . which see . 


ஜெயபாளம் , நேர்வாளம் , which see , Croton 


seed . 


ஜிமிக்கி , சிமிக்கி . which see . 


ஜெந்து , பிராண . See செந்து , 


ஜின்னு , நீர்நாய் விதை . testis of water dog ; 

2. சவ்வாது , which see , 


ஜென்மம் , பிறப்பு , birth . see சென்மம் . 


ஜொ 


ஜீ 


ஜொள்ளு , சொள்ளு . which see . 


ஜீரங்கி , மரத்தைத் துளைக்கும் வண்டு , a beetle 

boring the stem of a tree . 


ஜொள்ளு வாயன் . சொள்ளு வடிந்தபடியாக 

வுள்ள வாயை யுடையவன் , one whose 
mouth driples with saliva , 


ஜீரணம் , சீரணம் . which see . 


ஜீவன் , உயிர் , Soul . 


ஜோ 


ஜீவன் முத்தன் , சீவன் முக்தன் , which see . 


ஜோதி , சோதி , which see . astral or devine 
light . 


ஜீவி , உயிரோடிருப்பவன் , one that is living ; 

2. அழிஞ்சில் , which see ; சீவி , which see . 


ஜோதி மயம் , வாலுளுவை , which see . 


ஜீவோற்பத்தி , கருக்கொள்ளுங் காலம் , | ஜோலி , வேலை , work; appointment . 
period of gestation . 

ஜோவி , அத்தி இனத்தைச் சேர்ந்த செடி , ficus 
ஜுரம் , சுரம் , which see . 

infectoria . 


